நற்றிணை நானூறு 


மூலமும்‌ உரையும்‌ 


லெ. இராமனாதன்‌, எம்‌.ஏ. 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌, 
24-ம்‌, புது வீடு, 
கோகலே ஹால்‌ தெந, 
சிவகங்கை - 023 560 


\E 


கழக வெளியீடு; ௬௧௪ 


௨ 


எட்டுத்தொகையுள்‌ ஒன்றாகிய 


நற்றிணை நானூறு 


்‌ பின்னத்தூர்‌, 
அ நாராயணசாமி ஐயர்‌ அவர்கள்‌ 
எழுதிய 
உரையும்‌ விளக்கமும்‌, 
பெருமழைப்புலவர்‌ 
பொ வே சோமசுந்தரனார்‌ அவர்கள்‌ 
எழுதிய 
இலக்கணக்குறிப்பும்‌ ஆய்வுரையும்‌ 


3 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிமிடெட்‌, 


திருநெல்வேலி _.. 0. சேன்னை_]. 


1967 


5 


பின்னத்தூர்‌ அப்பாசாமி ஐயர்‌ நாராயணசாமி (1862) 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORK S 
PuBLISHING SOCIETY, TINNEVLLY, LTD, 


Edi March 1952 

Ed 2 Aug 1956 
(Revised) நம்‌ 3 Jan 1962 

Ed 4 Feb 1967 


032,101 
K7 


NATRRINAI NANOORU 


ப 
T. V. டே press, Madras-i. 


பதிப்புரை 
பன்னெடுகாளாய்‌ இருவகை வழக்கினும்‌ நின்று நிலவி 
ஞாலமளந்த மேன்மையதாய்‌, உலகனை த்திற்கும்‌ தன்‌ தனிப்‌ 
பண்பை நல்கி வளமுறுத்திச்‌ ரோம்‌ சிறப்பும்‌ எய்‌இ.த்‌ இகழும்‌ 
கொன்மைமொழி தமிழ்மொழி ஒன்றேயாம்‌. அம்மொழியின்‌ 
கண்‌ பிற எம்மொழிக்கும்‌ இல்லாத நனிநாகரிக மக்கள்‌ தனி 
ஒழுகலாற்ணுக்மு இலக்கணமும்‌ அமையப்பெற்றிருக்கன் றது. 
அதுவே பொருளதிகாரம்‌ எனப்படும்‌. பொருள திகாரம்‌; 
£அக,ததிணை புறத்தணை' என இருபெரும்‌ கூறாய்‌ அவற்றின்‌ 
துணையாய்‌ விளக்கங்காட்டும்‌ களவு, கற்பு, பொருள்‌, மெய்ப்பாடு, 
உவமம்‌, செய்யுள்‌, மரபு என ஏழு இயல்களையும்‌ கொண்டு மிளிர்‌ 
கின்றது. இ.க்கொல்காப்பியம்‌ வரலாற்று ஆராய்சசிப்படி ஐயா 
மிரககறு நானு ஆண்டுகளுக்கு முன்னுள்ளதென ஜயமின்றித்‌ 
அணியப்பட்ட தாகும்‌. 
இப்பொருள,திகார இலக்கியமாய்க்‌ இகழ்வன னத்‌ றது 
தொசை நூல்களாகும்‌. அவற்றுள்‌ ஈநடுவணதாகக்‌ இகழ்வன 
எட்டுத்தொகை. ஏனைய பத்துப்பாட்டும்‌ பதினெண்டூழ்க்‌ 
கணக்கும்‌ என்ப, எட்டுத்தொகை ஈற்றிணை, குறுந்தொகை, 
ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, கலிககொகை, 
நெடுந்தொகை (அகம்‌); புறகானூறு என்ப. இவற்றைக்‌ குறிக்‌ 
கும்‌ பழைய வெண்பா : 
“நற்றிணை நல்ல குறுந்தொகை யைங்குறு நூ 
நறெத்த பதிற்றுப்பத்‌ தோங்கு பரிபாடல்‌ 
கற்றறிந்தா ரேத்துங்‌ கலியே யகம்புறமென்‌ 
. மித்திறத்த வெட்டுத்‌ தொகை'' 
எனப. 
அகத இணை புறத்திணை என்பன முறையே வீட்டாட்சியும்‌ 
நாட்டாட்சியும்‌ குறிப்பன. அகம்‌ இன்பததினையும்‌, புறம்‌ அறம்‌ 
மிபாருன்‌ வீட்டினையும்‌ குறிப்பன. உண்மையான கோகன்‌ 
அகம்‌ செம்மையுனு தற்குத்‌ தணையாகவே புறம்‌ அமைந்‌ துள்ள 
தென்பது புலனாகும்‌. புறம்‌ எனினும்‌ காவலெனினும்‌ ஓக்கும்‌. 
அறம்‌ ஓற்றுமைக்‌ காவலாசவும்‌, பொருள்‌ வேற்றுமைக்‌ காவ 


௬ நற்றிணை கானூறு 


லாகவும்‌ இருப்பன. எல்லாவுயிர்க்கும்‌ இன்பம்‌. ஒன்றே இயல்‌ 
பாகக்‌ காணப்படுகிறது, அ௮.கனாலேயே, ஒல்காப்‌ பெரும்புகழ்‌, 
தொல்காப்பியனாரும்‌, 
“எல்லா வுயிர்க்கு மின்ப மென்பது 
தானமர்ந்து வரூ௨ மேவற்‌ றாகும்‌! 
தொல்‌, பொருள்‌ - சூ. ௨௨௩. 
என்றருளினர்‌. இன்பமென்பது ஆணும்‌ பெண்ணுமாகப்‌ 
பொருந்தி வாழ்வது. அதுவே தலையாயதா கும்‌. அவ்வாழ்வு 
ஓரறிவு முதல்‌ ஐயறிவு ஈறாகச்‌ சொல்லப்படும்‌ எல்லாவுயிர்களுக்‌ 
கும்‌ உள்ளது. ூறறிவு படைத்த ஈம்மனோர்‌ வாழ்க்கையை 
ஒழுக்கந்‌ தவறா விழுப்பேற்றுடன்‌ நெறிமுறையாய்‌ ஒழுகச்‌ செய்து 
உய்யும்‌ வழிகாட்டுவது அகன்‌ ஐந்‌. இணையாகும்‌. 
அகன்‌ ஐந்‌இணையும்‌ முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌, 
பாலை எனச்‌ சொல்லப்படும்‌, இவை, முறையே அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு, பேறு என்னும்‌ பயன்களை ஈல்கும்‌ நிலைக்களமும்‌ 
ஒழுக்கமும்‌ ஆகும்‌. இவையே பொருளுண்மை காட்டும்‌ ஈம 
சிவய என்னும்‌ ஈற்றமிழ்‌ மறைப்‌ பொருளுமாகும்‌. 
எட்டுத்கொகையுள்‌ பதிற்றுப்பத்து, கலித்தொகை இரண்‌ 
டற்கும்‌ இருபெரும்‌ ஈல்லிசைப்‌ பெரும்புலவர்கள்‌ கடவுள்வாழ்த்‌ 
கீருளியுள்ளனர்‌. அவ்விரண்டும்‌ முழுமுதற்‌ சிவபெருமானையே 
குறிப்பன. பரிபாடல்‌ கடவுட்‌ பாடல்கபையே முதன்மையாகக்‌ 
கொண்டு இகழ்வது. ஏனைய ஐந்துக்கும்‌ பாரதம்‌ பாடிய பெருக்‌ 
தேவனார்‌ என்னும்‌ செந்நெறிப்‌ பெரும்‌ புலவரே கடவுள்‌ வாழ்த்‌ 
அப்‌ பாடியருளினர்‌. அப்பாடல்களான்‌ தமிழகப்‌ பண்பாம்‌ 
ஒரு கடவுட்‌ கொள்கையும்‌, அக்கடவுள்‌ முழுமுதற்‌ சவமென்ப 
அடம்‌, அதுவே மாயோன்‌, சேயோன்‌, வேக்‌ கன்‌, வருணன்‌ என 
வழிபடப்பட்டு வருவதும்‌, கெளிவுபெற அமைத்துள்ளனர்‌. 
ஈத்தினைக்கு மாயோனும்‌ கு௮ந்‌ தாகைக்குச்‌ சேயோனும்‌ 
ரர்‌ கான படவ அகன்‌ 
புறம்‌ இர ண்டற்கும்‌ னி ட்‌ ர. = 
ர ட ப: | 
புறப்‌ பாராட்டற்குரியது. இம்‌ 
முறையே “மாயோன்‌ மேய காடுறை. யுலகமும்‌'? என்னும்‌ தொல்‌ 


பதிப்புரை எ 


காப்பியப்‌ பொருளதிகார ஜந்தாம்‌ நூற்பாவுக்குப்‌ பொருள்‌ 
கொள்ளல்‌ அமைவுடை தது. 
எட்டுததொகையுள்‌ பதிற்றுப்பத்து, புறகஈனூறு இரண்டு 
மொழித்த ஏனைய ஆனும்‌ அகமேயாம்‌. இவற்றுள்ளும்‌ பரிபாட 
லொழித்தைந்தும்‌ மக்கள்‌ நுதலிய அகன்‌ ஐந்‌ இணையாகும்‌. இவ 
வைந்‌ தனுள்ளும்‌ இணை என்னும்‌ பெயரால்‌ இகழ்வது நற்றிணை 
ஒன்றேயாம்‌. அது நற்றாய்‌ போன்று இறப்புரிமையுடையது, 
அ.கன்கண்‌ காணப்பெறும்‌ பாட்டுக்கும்‌ ௮த்துணைச்‌ சுவை 
மிககுடையன. அப்பாட்டுக்கள்‌ இரு நூற்றெழுபத்தைந்‌ த 
பொய்யா நாவின்‌ புலவர்‌ பெருமக்களால்‌ பாடப்பட்டுள்ளன. 
பாடப்பட்ட புரவலர்‌, மன்னர்‌, வேந்தர்‌ முதலாயினோரும்‌ அத்‌ 
தொகையினரினும்‌ மிக்காரேயாவர்‌: இன்னோர்‌ வரலாறுகள்‌ 
காண்க. பாட்டுக்கள்‌ அகப்பொருள்‌ குறிக்கும்‌ அளவோடு 
புறப்பொருளாம்‌ கொடை, ஆட்சிமுறை, ஆட்சிப்பரப்பு, அறப்‌ 
போர்‌, மொழியோம்பல்‌, நெறிபேணல்‌, அன்பு, அருள்‌, ஈண்பு, 
ஒருமை முதலிய பல ,தமிழகவரலாணும்‌ ஆங்காங்கே வேண்டு 
மளவு விளக்கப்பட்டுள்ளது. படிப்பார்ககு முடிவிலா இன்பந்‌ 
கருவ தாம்‌. 
இவ்வரிய நூற்குத்‌. இரு. பின்னகுதூர்‌, ௮. நாராயண 
சாமி ஐயரவர்கள்‌ பண்டையுரையாசிரியர்‌ உரையே எனக்‌ கொள்‌ 
ளூம்படி. நல்லுரை கண்டு ஏறத்தாழ நாற்பது யாண்டுகளுக்கு 
முன்‌ வெளிப்படுத்தியுள்ளார்கள்‌. அவர்கள்‌ உரிமையை முறை 
யாகப்‌ பெற்றுச்‌ செவ்வியமுறையில்‌ இப்பொழுது கழகத்தார்‌ 
வெளியிடுகின்றனர்‌. இதன்கண்‌ கடினமும்‌ மயக்கமும்‌ தரும்‌ 
சந்திகள்‌ பிரித்தும்‌, அரிது. முயன்று பாடவேறுபாடுகள்‌ குறித 
தும்‌, இதுகாறும்‌ காணப்பெறுக இருநூற்றுமுப்பத்துகான்‌ 
காவது பாட்டினைக்‌ கண்டிணை ததும்‌, ஆயிரத்துக்கு மேற்பட்ட 
அருஞ்சொற்‌ பொருள்‌ எடுத்தமைத்தும்‌ பதிப்பித்துள்ளனர்‌. 
உரை தூய இனிய தமிழக ஈடையும்‌, இலக்கணக்குறிப்பும்‌ 
இறைச்சி, உள்ளுறை உவமம்‌, 'துறை, மெய்ப்பாடு, பயன்‌ 
முதலிய அ௮கப்பொருள்களும்‌ கொண்டு இகழ்சன்றது. உரையினை 
ஊன்‌ றநிக்கற்பார்‌ ஒருவாறு தொல்காப்பிய வல்லுநராவர்‌. முற்‌ 
அங்‌ கற்றுணரப்‌ பேரார்வங்‌ கொள்வர்‌. உரையாசிரியர்க்குக்‌ 
' கழகத்தார்‌ நன்றி உரித்தாகுக. 


௮ நற்றிணை நானூறு 


இரு ஐயரவர்கள்‌ பொழிப்புரையோடு வெளியிட்டுக்‌ 
கழகம்‌ அவ்வாறே இருமுறை 1952லும்‌ 1956 லும்‌ டப்பு 
மிட்டது. அதனை மேலும்‌ எளிதாகவும்‌ இனி தாகவும்‌ கற்பார்‌ 
புரிந்து கற்றற்பொருட்டுப்‌ பெருமழைப்புலவர்‌ திரு. போ. வே 
சோமசுந்தரனார்‌ அவர்களைக்‌ கொண்டு பதவுரை யாக்கியும்‌, 
முன்னுள்ள விளக்கங்களோடு இலக்கணக்குறிப்பும்‌ ஆய்வுரையும்‌ 
எமுஅவித்தும்‌ இப்பொழுது கழகவழி மூன்றாம்‌ பதிப்பாக 
வெளிவருடின்றது. இவற்றைச்‌ செவ்விய முறையில்‌ ஆக்கத்‌ 
தங்கு பெருமழைப்‌ புலவரவர்கட்டுக்‌ கழ ர்சதின்‌ நன்றியுரித்‌ 
தாகுக, 

மாணவா ஆசிரியர்‌ பெருமக்கள்‌ அனைவரும்‌ வாங்கிக்‌ 
கற்னுங்‌ கற்பித்தும்‌ தமிழகவாய்மைப்‌ பண்புணாற்து தூய்மைய 
ராய நாடு மொழி நன்னெறி பீடுறப்‌ பேணி வாழ்வாராக, 


சென்னை-3, சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
17—1—1968 கழகத்தார்‌. 


உள்ளுறை 


பக்கம்‌ 
பதிப்புரை க ௫ 
உரையாசிரியர்‌ முகவுரை ன்‌ கக 
பி. ௮, நாராயணசாமி ஐயர்‌ வரலாறு ந க: 
பாடினோர்‌ வரலாறு 2 ௧௭ 
பாடப்பட்டோர்‌ வரலாறு ஜ்‌ ௭௩ 
நற்றிணை மூலமும்‌ உரையும்‌ ர க 
பின்னிணைப்பு ரி ௬௭௪ 
செய்யுள்‌ முதற்குறிப்பு ௨... ௬௭௫ 


அருஞ்சோற்போருள்‌ அகரவரிசை ௬௮௧ 


/ 


உரையாசிரியர்‌ முகவுரை 


நற்றிணை நாஹுூறென்னும்‌ இந்நூல்‌ மதுரைமாககரில்‌ முன 
னாளில்‌ நிலையிட்ட தமிழ்ச்‌ சங்கத்திருந்த புலவர்‌ பலராலும்‌ 
பாடப்பெற்ற எட்டுத்‌ கொகையுள்‌ ஒன்னு. 

பலபல காலத்திற்‌ பற்பல புலவர்களாற்‌ பாடப்‌ பெற்ற 
அகவற்‌ பாக்களும்‌ பரிபாடலும்‌ கலிப்பாக்களுமாக அகத்திணை, 
புறத்திணை இரண்டனையும்‌ தழுவிச்‌ சுமார்‌ இரண்டாயிரத்‌ 
அதைஞ்னூற்றுக்கு மேற்பட்ட பாடல்கள்‌ முன்னிருந்‌ தன. 

அவற்றை, அக்காலத்துள்ள அரசர்கள்‌ கட்டளைப்படி, 
புலவர்‌ பலர்‌ அக,த்திணைக்குரிய செய்யுட்களில்‌ காலடி முதல்‌ 
எட்டடி. வரையிலுள்ள நானூறு அகவற்பாக்களை த்‌ தொகுதீதிசு 
குறந்தோகை எனவும்‌, ஒன்பதடி முதல்‌ பன்னிரண்டடி வரையி 
லுள்ள கானூறு அகவற்பாக்களைத்‌ தொகு தது நற்றிணை எனவும்‌, 
பதின்மூன்றடி முதல்‌ முப்பத்தேழடி வரையிலுள்ள கானு(று 
அகவற்பாக்களைத்‌ தொகுத்து நேடந்தோகை எனவும்‌, (இதுவே 
அகநானூறென்பது.) தனித்தனி ஐந்து புலவர்களா,ற்‌ செய்யப்‌ 
பெற்ற ஐஞ்ஞூறு அகவற்பாக்களைத்‌ தொகுத்து ஐங்குறுநூறு 
எனவும்‌, பரிபாடலுறுப்பாற்‌ செய்யப்பெற்ற எழுபது பாடல்‌ 
களைத்‌ தொகுத்துப்‌ பரிபாடல்‌ எனவும்‌, கலிப்பாவாற்‌ செய்யப்‌ 
பெற்ற நூற்றைம்பது பாடல்களைத்‌ தொகுத்துச்‌ கலித்தோகை 
எனவும்‌, புறத்‌,திணைக்குரிய கானூறு அகவற்பாக்களை த தொகுத்‌ 
துப்‌ புறநானுறு எனவும்‌, தனித்தனி பத்துப்புலவர்களாற்‌ 
செய்யப்பெற்ற நூறு அகவற்பாக்களை,தீ தொகுத்துப்‌ பதிற்றுப்‌ 
பத்து எனவும்‌ பெயரிட்டுக்‌ தொகை நூல்‌ எட்டாக்கினார்கள்‌. 

௮வவெட்டுக்கொகையுள்‌ முதலாவதாக* அமையப்பெற்ற 
இந்‌ நற்றிணேயைச்‌ சோதித்து அச்‌டெவேண்டு மென்னும்‌ 
விருப்புற்றிருக்கையில்‌, என்‌ ஈண்பரும்‌, மன்னார்குடி. மிசன்‌ 
அைஸ்கூல்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ நாராயணசாமிப்பிள்ளை அவர்‌ 


*நற்றிணை நல்ல குறுந்தொகை யைங்குறுநா 
றொத்த பதிற்றுப்பத்‌ தோங்கு பரிபாடல்‌ 
கற்றறிந்தா ரேத்துங்‌ கலியே யகம்புறமென்‌ 
நித்திறத்த வெட்டுத்‌ தொகை. 


கட்‌ நற்றிணை நானூறு 


களின்‌ குமாரரும்‌, போலீசில்‌ உத்தியோகம்‌ வக கதிருப்பவரு 
மாகிய ஸ்ரீமம்‌ நா. சோமசுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌ யான்‌ 
பொருளுக்கு முட்டுப்பாடுறாது. வேண்டிய அளவு உதவி, ஏடுகள்‌ 
கராவித்துச சோதிக்கும்படி. செய்தார்கள்‌. அதன்பின்‌ ஸ்ரீசுவாமி 
வே. காசலம்‌ அவர்களுடைய முயற்சியைக்கொண்டு சென்னை 
இராசாங்கக்‌ கையெழுத்துப்‌ புதி. தகசாலையிலுள்ள பிரதியைக்‌ 
காப்பிசெய்து தருவித்து ஒருவாறு இருத்தி வருகையில்‌ மஹா 
மஹோபாத்தியாய பிரம்மஸ்ரீ உ. வே. சாமிநாதையரவாகள்‌ 
இரண்டு படிகள்‌ அனுப்பினார்கள்‌. அவற்றோடு ஓப்புநோக்கிய 
பின்‌ மதுரைக்‌ தமிழ்ச்சங்கஞ்‌ சென்று அங்குள்ள படிகளோடு 
ஒப்புகொக்குினேன்‌. பின்பு சென்னையிலிருக்கும்‌ ஸ்ரீமான்‌ 
இ. க, கனகசுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌ தம்மிட த்திலிருந்த படி. 
கள்‌ இரண்டனையுங்‌ கொடுத்து தவினார்கள்‌. அவற்றினையும்‌ 
பெற்று ஒருவாறு இருத்து எனது அறிவிற்கெட்டியவாறு ஓர்‌ 
உரையை எழுதி அ௮ச்சிடத்‌ தொடங்கிய காலையில்‌, வி. கோபால 
சுவாமி இரகுநாத மாஜாளியாரவர்கள்‌ (அரித்துவாரமங்கலம்‌) 
கெ. சுந்கரராம ஐயர்‌ அவர்கள்‌, டி. ஏ. பாலகிருஷ்ண உடையா 
ரவர்கள்‌, ராவ்பகதூர்‌ கே. கிருஷ்ணசாமி ஐயங்கார்‌ அவர்கள்‌ 
(கும்பகோணம்‌), ௧. ப. சிதம்பரதேவரவர்கள்‌ (தோலி), ௪, வயி. 
அருணாசலம்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ (முத்துப்பேட்டை), சிதம்பர 
சபாபஇப்பிள்ள அவர்கள்‌ (மண்ணுக்குமுண்டான்‌), ஐ. சன்ன 
சாமிப்பிள்ளை அவர்கள்‌ (பாலைக்காடு) முதலிய தமிழபிமான 
லாகளின்‌ பேரு கவியால்‌ ஒருவாறு அசட்டு முடித்‌ தனன்‌. 

எனக்குக்‌ கிடைத்த எல்லாப்‌ படிகளுள்ளும்‌ ௨௩௪ ஆவது! 
பாடலும்‌, ௩ ௮௫ஆவது பாடலிற்‌ பிற்பகுதியும்‌ காணப்படவில்லை. 
அவற்றையும்‌ தேடிச்‌ சேர்த்த பின்னரே வெளியிடவேண்டுமென்‌ 
அிழாக்த யான்‌ காலதாமதப்படுவதைக்‌ கருதி அவைகள்‌ இடைப்‌ 
பின்‌ மணுபதிப்பிற்‌ சேர்‌ த்துவிடலாமென்னு மெண்ண த்‌ தாடு 
இதனை வெளியிடலானேன்‌. 


௮. நாராயணசாமி ஐயன்‌. 
௬ 


பட அலர அரு ஒன ஐ தத்து 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


பின்னத்தூர்‌ 
௮. நாராயணசாமி ஐயர்‌ அவர்கள்‌ 


| 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


900000000 NNO 


பி. அ. நாராயணசாமி ஐயர்‌ வரலாறு 


குடும்பமும்‌ தோற்றமும்‌ 

இவ்‌ அக்‌ கணப்‌ பெரியார்‌ அவதானிகள்‌ (பனனினைவாற்றல்‌) 
குடும்ப,தஇல்‌ பிறந்‌ தவர்‌, ,தந்தையார்‌ அப்பாசாமி ஐயர்‌ சன்‌ 
னும்‌ வேங்கட கிருட்டிண அவதானிகள்‌. காயார்‌ சகாலட்சுமி 
அம்மாள்‌. ஊர்‌ பின்னத்தூர்‌. இது தஞ்சாவூர்‌ மாவட்டத்தைச்‌ 
சார்ந்து இருத்துறைப்பூண்டி,த்‌ தாலுகாவைச்‌ சேர்ந்தது. இவர்‌ 
க. பி. 7869 செப்டம்பர்‌ 10 பு,கன்குழமை - கொல்லம்‌ 1036 
ஆவணி 27 ஆம்‌ நாள்‌ பிறந்தவர்‌. இவர்‌ தந்தையார்‌ மருத்துவ 
நூற்‌ புலவராய்‌, அமைதிக்‌ குண மிகுந்தவராய்‌, அறவை,த்தியம்‌ 
செய்வதிலும்‌ மெய்யடியார்களைப்‌ போற்றுவதிலும்‌ தம்‌ வாழ்‌ 
காளைப்‌ போகவெற்தவர்‌. குமம்பத்திற்‌ குரிய சொத்துக்களைப்‌ 
பேணி வளர்ப்பதில்‌ சிறிதும்‌ கவலையற்றவர்‌. இவர்‌ தந்தை 
யுடன்‌ பிறந்த பெண்கள்‌ இருவர்‌ மணம்முடிந்கு சின்னாளிலேயே 
கைம்பெண்டிராய்‌,த்‌ தமையன்‌ வீட்டிலே தங்கி வாழ்ந்துவந்தனர்‌. 
நம்‌ புலவருடன்‌ பிறந்‌ தவர்கள்‌ ஆடவர்‌ மூவர்‌, பெண்கள்‌ மூவர்‌. 
ஆடவருள்‌ மூதீதவர்‌ ஈம்‌ புலவரே, இவர்களையெல்லாம்‌ அன்‌. 
புடன்‌ வளர்த்து வந்தவர்‌ இவர்‌ அதுதையாகிய சேயெம்மாள்‌. 
இது ஈம்‌ புலவர்பாடி.ப “பழையது விட்தூது' என்னும்‌ பாடல்‌ 
நூலில்‌, 

“ஓத்த அன்பில்‌ பல்கதைகள்‌ ஓதிஉவம்‌ தேசேச 

அத்தை இனிதூட்டும்‌ அன்னமே! 
என்னும்‌ அடிகளால்‌ விளங்கும்‌. 
'இளமையும்‌ கல்வியும்‌ 

இவர்‌ இளமையிலேயே சிறிது வடமொழி கற்றுக்கொண்ட 
கோடு மறையும்‌ ஓதிவந்தார்‌. இவர்‌ பதின்மூன்று அகவை 
வரை பின்னத்தூரில்‌ பள்ளிக்கூடம்‌ வைத்திருந்த கிருட்டிணா 
புரம்‌ முத்துராம பாரதியாரிடம்‌ தமிழ்‌ கற்றுவந்தார்‌. இவர்‌ 
மன்னார்குடிக்கு? சென்றிருந்த காலத்தில்‌, ஆங்குள்ள ஆங்கிலப்‌ 
பள்ளித்‌-த்மிழ்ப்‌ பண்டிதர்‌ காராயணசாமிப்‌ பிள்ளை அவர்கள்‌ 
“அம்ப இராமாயண த்‌திற்‌ சில செய்யுட்களுக்குப்‌ பொருள்‌ விரித்‌ 
அரைத்‌ துக்கொண்டிரும்‌ தனர்‌. அதைக்‌ கேட்ட ஈம்‌ இளம்புலவர்‌ 
கம்ப இராமாயணம்‌ கற்க ஆவல்‌ மிகுந்தார்‌. சுந்கரகாண்டமே 


௧௪ நற்றிணை நானூறு 


முதலில்‌ வாங்கிப்‌ படித்தார்‌. *பாட்டுக்களை நெட்டுருப்பண்ணும்‌ 
ஆற்றல்‌ இவர்ச்கு இயல்பாகவே  அமைந்திறாந்‌தமையால்‌,. 
இவர்‌ எதைப்‌ படித்தபோதிலும்‌ நெட்டுறாப்‌ பண்ணிக்‌ 
கொண்டே வந்தார்‌. இவர்‌ தமிழ்‌ படிக்க வேண்டும்‌ என்னும்‌ 
அவாவினால்‌ “ஏட து கைவிடேல்‌' என்பதற்கேற்ப எப்போதும்‌ 
புதிதகமும்‌ கையுமாகவே இருப்பார்‌. இச்செயல்‌, அத்கையார்‌ 
சேசி அம்மாளுக்கு மாத்திரம்‌ அருவருப்பாயிருந்‌௧.து, இவர்‌ 
இமிழ்‌ படிப்பதில்‌ காலம்‌ போக்குவதை அவர்‌ அடிக்கடி கடிந்து 
வந்தார்‌; ஆகவே அ௮த்ையார்‌ அறியா இருக்க, இவர்‌ வயல்‌ 
வரம்புகளிலும்‌ கருவேல மரத்தின்‌ €ழுமிருந்து கல்வி கற்பவ 
ராயினர்‌. தம்‌ மருமகன்‌ கல்வியிற்‌ காலம்‌ போக்குவது குடும்ப: 
காரியததிற்மு இடையூறாகும்‌ என்று கருஇனர்போலும்‌. 

காலியப்‌ பயிற்சியும்‌ கவிவன்மையும்‌ 


ஆசிரியர்‌ உகவியின்றித்‌ தமிழ்‌ நூல்களைத்‌ தாமே கற்றுத்‌ 
தேர்ச்சிபெற்ற இவர்‌ கவிபாடும்‌ ஆற்றலும்‌ பெற்றிருந்தார்‌ 
ஆசான்‌ உரைத்தது அமைவாக்‌ கொளினும்‌, காற்கூறல்லது 
பற்றல னாகும்‌' என்னு பாயிரம்‌ கூணுமாயின்‌, ஆசானின்றியே 
கற்ற ஐயரிடதஇல்‌ ஐயங்கள்‌ முற்றும்‌ இல்லாமல்‌ இரா, ஓயமற்‌: 
அப்‌ பொருளை உணர்த்தும்‌ ஆசிரியர்‌ ஒருவரை அவாவிஙநின}ார்‌. 
இக்குறை இருங்காலம்‌ வாய்த்தது. இருமறைக்காட்டில்‌ போன்‌ 
னம்பலப்‌ பிள்ளை என்னும்‌ புலவர்‌ தலைமணி வீற்றிரும்‌ தனர்‌. 
இவர்‌ யாழ்ப்பாணம்‌ ஈல்லூர்‌, ஆறுமுகநாவலர்‌ அவர்கள்‌ 
மருகரும்‌, மாணவரும்‌ ஆவர்‌. இளம்பூரணம்‌ _நச்சினார்க்கனியம்‌ 
முதலிய உரைகளோடு தொல்காப்பியம்‌ முதலிய இலக்கணங்‌ 
களையும்‌, ெதாமணி, இலப்ப 'இகாரம்‌, கந்தபுராணம்‌, இராமா 
பணம்‌ முதலிய இலக்கியங்களையும்‌ பலமுறை ஆராய்ந்துகற்றவர்‌; 
அவைகளைப்‌ பல மாணவர்க்கும்‌ கற்பித்தவர்‌. பரிமேலழகர்‌ 
உரையே ஒருபோதும்‌ மறவா தவர்‌. பாரதத்தில்‌ ஆதி பருவத்‌ 
இற்கும்‌, மழூரஓரிப்‌ புராணதீதிற்கும்‌ உரை செய்தவர்‌. இராமா 
. *இக்கெட்டுருப்‌ பண்ணும்‌ இறம்‌ இவரிடத்துச்‌ சிறப்பானது என்று 
மகாமகோபாத்யரய ௨. வே. சாமிநாை தயர்‌ அவர்கள்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ 
சங்க ஆண்டு விழாப்‌ பேரவையில்‌ குறிப்பிக்க மூன்வந்ததுடன்‌ பத்துப்‌ 
பாட்டு முதலியவற்றின்‌ படிகள்‌ கிடையாதுபோயினும்‌ அவற்றின்‌ அடி 
பிறழாது ஐப்பிக்கும்‌ இறன்சான்‌ றவர்‌ என்‌ றும்‌ புகழ்ந்துள்ளார்‌. 


பி. ௮. நாராயணசாமி ஐயர்‌ வரலாறு ௧௫ 


யணப்‌ பொருள்‌ உணர்ச்சியில்‌ இணையில்லா தவர்‌. இனிய மிடற்‌ 
றிசை ஏய்ந்தவர்‌. பிழையறப்‌ பொருள்கூறிச்‌ சொற்பொழிவு” 
செய்யும்‌ பேராற்றல்‌ வாய்ந்தவர்‌. இன்ன புலவர்‌ உறைவிடம்‌ 
அடைந்து அவர்தம்‌ நட்புக்கொண்டு, தமக்கேற்பட்டிறாம்‌ த 
ஐயங்களையும்‌ தீர்த்துக்கொண்டனர்‌. அவரிடமே தமிழ்ப்‌ 
பெருங்‌ காப்பியங்கள்‌ ஐந்கனுள்‌ முதலதாயெ சிலப்பதிகாரத்‌ 
தையும்‌ பாடங்‌ கேட்டனர்‌. அவா முன்னிலையில்‌ “நீலசண்டேச்‌ 
சுரக்‌ கோவை' பாடி அரங்கேற்றினர்‌. அப்புலவர்‌ விரும்பிய: 
படியே, காளிதாசர்‌ இயற்றிய பிரகசன என்னும்‌ நாடகத்தையும்‌ 
வடமொழியிலிருந்து மொழிபெயர்‌ தீதார்‌. ம்‌ 
நூல்‌ இயற்றலும்‌ ஆராய்ச்சியும்‌ 

நம்‌ ஐயர்‌ அவர்கள்‌, தமிழ்நாட்டின்‌ பழ வரலாறுகளை 
ஆராய்வதில்‌ மிக்க விருப்பமுள்ளவர்‌. கோயில்களிலும்‌, அவை 
போன்ற வேறு இடங்களிலும்‌ வெட்டியுள்ள பழங்கல்வெட்டுக்‌ 
கலப்‌ படி.,தீ கறியும்‌ இறம்பெற்றவர்‌. தமிழ்ப்‌. புலவர்களின்‌ 
வரலாஜும்‌ நன்கு உணர்ந்தவர்‌. புலவர்கள்‌ பல்வேறு சமயங்‌" 
களிற்‌ பாடிய ஈற்கவிகளை எல்லாம்‌ மன அறையில்‌ அமைத்து, 
வேண்டும்போது எடுத்துரைக்கும்‌ வன்மை வாய்ந்‌ தவர்‌. 
தொல்காப்பியப்‌ பொருள.இகாரப்‌ பயிற்சிச்‌ சிறப்பு விளங்க 
அதில்‌ எடுத்துக்காட்டிய மேற்கோள்களுக்கு எல்லாம்‌ ஓர்‌ 
அகராதியும்‌ எழுஇவை,த்துள்ளார்‌. இவர்‌ இயற்றிய தமிழ்‌ நூல்‌ 
களும்‌ உரை நூல்களும்‌ பல. அவற்றுள்‌, ௮ச்€சேநியவை 
மாணாக்கராற்றுப்படை 1. இயல்மொழி வாழ்த்து 2. கென்தில்லை 
(இல்லைவிளாகம்‌) உலா 38. தென்தில்லைச்‌ கலம்பகம்‌ 4. களப்‌ 
பாழ்ப்‌ புராணம்‌ 5. இராமாயண அகவல்‌ 6. அச்சாகா தவை : 
இறையனார்‌ ஆற்றுப்படை, பிரகசன நாடகம்‌, இடும்பாவன 
புராணம்‌, நீலகண்டேச்சுரக கோவை, சிவதை, சிவபுராணம்‌, 
நரிவிருத்தம்‌, பழையது விடுதூது, மருதப்‌ பாட்டு, தமிழ்‌ நாயக 
மாலை, செருப்பு விடுதூது, அரைக்‌ கோவை, வீர காவியம்‌ 
என்பன. இணுத இரு.நால்களும்‌ முற்றுப்பெறா, தவை. 
நற்றிணை வெளியீடும்‌ புலவர்‌ நாள்‌ இறுதியும்‌ 

இவர்‌ சங்க நூலாகிய எட்டு, சு தொகையுள்‌ குறுந்‌ தொகை, 
நற்றிணை, அககானூறு என்பவைகளை உரையுடன்‌ வெளிப்படுத்த. 


௧௬ நற்றிணை நானு அ 


வேண்டுமென்று பெருமுயற்சி செய்து நற்றிணேககு உரை எழுதி 
முடிக கீனர்‌. _ இவர்‌ 1899ஜூலை 28 முதல்‌ தம்‌ வாழ்‌ நாளளவும்‌ 
கும்பகோணம்‌ நகர உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ தலைமைக்‌ தமிழாகிரிய 
ராக வேலை பார்த்து வந்தவர்‌. நீரிழிவு நோயால்‌ மெலிக்து 
களர்ம்‌ தவர்‌. அகநானூற்றுள்ளும்‌ பல பாட்டுக்களுக்கும்‌ உரை 
எழுதியுள்ளார்‌, நறறிணையையாவது உரையுடன்‌ ஸுச்சிட்டுக்‌ 
காண அவாவினர்‌, இவர்‌ இறக்குமுன நற்றிணை உரை முழுவதும்‌ 
அச்சாகிவிட்டதேனும்‌, பாடினோர்‌ வரலாறும்‌ பாடப்பட்டவர்‌ 
வரலாறுமே பின்னர்‌ அச்டெப்‌ மபிபறுவவாயின., இவருக்கு 
இரண்டு பெண்மக்கள்‌ உளர்‌. தம்மை வருத்திய நீரிழிவு கோய்‌ 
நீங்காது, ஆனந்த ஆண்டு ஆடித்திங்கள்‌ 15 ஆம்‌ நாள்‌ 
வியாழக்கிழமை (80-7...1974) பின்ன த்தூரில்‌ தம்‌ உரிய மனையில்‌ 
நிலஉலக வாழ்வை நீ.தீதுச்‌ சிவன்‌ இணையடி நீழல்‌ அடைந்தனர்‌. 


ட 
கடவுள்‌ துணை. 


பாடி னோர்‌ வரலாறு 


க. அகம்பல்மால்‌ ஆதனார்‌ 

இவர்‌ ஆதன்‌ என்னும்‌ இயற்பெயருடையவர்‌. அகம்பல்‌ ஒரர்‌ ; 
மதுரைச்சில்லா, பெரியகுளம்‌ தாலூகாவில்‌ அகமலையென்று ஒருருளது; 
அகம்பலென்பதே இங்கனம்‌ திரிந்து வழங்குகிறதென்று ஊஃக்கப்படு 
கின்றது. அகம்பல்மால்‌ - அகம்பலென்னும்‌ ஊர்க்குத்‌ தலைவனென்ப 
தாம்‌. இவர்‌ முல்லைத்திணையை அலங்கரித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ 
பாடலிம்‌ கிளவித்‌ தலைவன்‌ வினைவலபாங்கனாக வைத்தமை ஆராயத்‌ 
தக்கது. இவர்‌ பாடியது நற்றிணை, செய்யுள்‌, ௮௪, 


௨. அஞ்சில்‌ அஞ்சியார்‌ 


இவர்‌ இயற்பெயர்‌ அஞ்சி. அஞ்சிலென்னும்‌ ஊரினராதலின்‌, 
அஞ்சில்‌ அஞ்சியாரெனப்பட்டார்‌. இஃது ஊர்பற்றிவந்த பெயர்‌, இவர்‌ 
மருதத்தணையை்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௬௦. 


௩. அஞ்சில்‌ ஆந்தையார்‌ 


இவர்‌ முற்கூறிய அஞ்சில்‌ என்னுமூரிலுள்ள ஆதன்‌ தந்தையார்‌. 
தொல்‌. எழுத்து. ௩௪௫௮ஆம்‌ சூத்திர விதிப்படி ஆதன்‌ தந்தை ஆந்தை 
யெனப்படுவதறிக, இவர்‌ குறிஞ்சி நெய்தல்‌ வளங்களைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக ஈற்றிணையில்‌ ௨௩௩௨ஆம்‌ பாட 
லொன்றும்‌, குறுந்தொகையிலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்‌ 
இருக்கின்றன. 

௪.  அம்மள்ளனார்‌ 

மள்ளனாரெனப்‌ பலபேர்‌ உளராதலால்‌ அவர்களினின்றும்‌ வேறு 
படுத்த இவர்‌ அம்மள்ளனா ரெனப்‌ பட்டார்‌ பாலும்‌. இவர்‌ குறிஞ்சித்‌ 
திணையைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடலில்‌ முருகவேளும்‌ வள்ளியம்மை 
யும்‌ உவமிக்கப்பட்டுள்ளனர்‌ ; தலைமகன்‌ தலைமகளை யழைத்தல்‌ மிக்க 
இனிமையுடையது. இவர்‌ பாடியது நற்‌, ௮௨ ஆம்‌ செய்யுள்‌, 

௫. அம்மூவனார்‌ 

மூவன்‌ என்னும்‌ இவர்‌ இயற்பெயர்‌ அடைமொழி புணர்த்தி ௮ம்‌ 
மூவனாரெப்‌ பட்டதென்று ஊகிக்கலாம்‌ ; ஆயினும்‌ இவர்‌ பாடலில்‌. 
மேலைக்‌ கடற்கரையின்கணுள்ள தொண்டி, மாந்தை முதலாய சேர 
நாட்டு ஊர்கள்‌ சிறப்பித்துப்‌ பாடியிருப்பதபற்றி. இவர்‌ சேரநாட்டு 
மேலைக்‌ கடற்கரையில்‌ இருந்தவரென்று கருத்கிடமிருத்தலாலும்‌ 
இக்காலத்தும்‌ அந்நாட்டில்‌ அம்மு, திம்மு, திப்பு என்னும்‌ பெயர்கள்‌ 
மக்களுக்கிடப்பட்டு வழங்கி வருதலாலும்‌ இவரது இயற்பெயர்‌ அம்‌ 

௩. நா 


சுன தறறிணை நானூறு 


மூவென்று மிறாக்கலாம்‌. இவர்‌ பாடியவற்றுள்‌ அகம்‌. உடுஆஞ்‌ 
செய்யுளொன்றுமே பாலைத்‌ திணையாகவும்‌ ஏனையவெல்லாம்‌ நெய்தற்‌ 
நினையாகவுங்‌ காணக்‌ டெத்தலின்‌ இவர்‌ நெய்தல்‌ நிலவளத்தைச்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பாடுதலில்‌ வல்லவராவர்‌. இந்நூல்‌ ௭௬ ஆஞ்‌ செய்யுளைப்‌ 
பாலைத்திணையிற்‌ பாடத்‌ தொடங்கியவர்‌ களவீத்‌ தலைவியை நெய்த 
னிலத்தினளாக வமைத்ததனால்‌ இவரது ஆற்றல்‌ பெரிதும்‌ விளங்கும்‌. 
நற்றிலையில்‌ இவர்‌ கூறிப்‌ உள்ளுறைகள்‌ படிப்போர்‌ மனத்தைக்‌ 
கவர்ந்துகொள்ளுக்‌ தன்மையவாயுள. பாண்டி நாட்டுக்‌ கொற்கை 
நகரும்‌, நடுநாட்டின்‌ கண்ணதா இய திருக்கோவலூரும்‌, பெண்ணை 
யாறும்‌, சோழநாட்டுக்‌ கோயில்‌ வெண்ணியும்‌ இவராற்‌ பாடப்பெழ்‌ 
றுள்ளன, தலைமகன்‌ காமவேட்கையால்‌ . உப்புவிற்பாளைத்‌ தடுத்துக்‌ 
கூறல்‌ வியக்கத்தக்கது; அகம்‌, ௩௨௯௦. தலைமகளைப்‌ பெற வேண்டிய 
தலைமகன்‌ ஆங்கு அடிமைத்தொழில்‌ செய்தேனும்‌ பெறுவேமோவென்‌ 
பதும்‌ அத்தன்மையதாகும்‌; அகம்‌. ௨௮0, ஒழைக்கடற்‌ கரையைச்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பாடும்‌ உலோச்சனாரும்‌ மேலைக்‌ கடற்கரையைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாடும்‌ இவருமாகிய இவ்விருவரும்‌ தமிழ்நாட்டிற்கு இருபாலும்‌ 
வீளங்கும்‌ இரண்டு வளரிள ஞாயிறெனவும்‌ இரண்டு கண்களெனவும்‌ 
இரண்டு இரத்தினங்களெனவுங்‌ கூறத்தக்கவராவார்‌. இவரியற்றின 
வாக நற்றிணையில்‌ பத்துப்‌ (௪, உடு, என்‌, ௧௩௮, ௨௭௫, ௩0௭, ௩௧டு, 
௩௨௭, ௩௬௫, ௩௯௭.) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ பதினொன்றும்‌ 
ஐங்குறு நூற்றில்‌ நெய்தற்பாட்டு நூறும்‌, அகநானூற்றில்‌ ஆறுமாக 
௧௨௭ பாடல்கள்‌ இடைத்திருக்கின்றன. 


௬. அம்மேய்யன்‌ நாகனார்‌ 


நாகன்‌ என்பது இவர்‌ இயற்பெயர்‌ ; நாகன்‌ என்னும்‌ பெயருடை 
யார்‌ பலராதலால்‌ அவரின்‌ இவர்‌ வேறு என்பது தெரிய இவர்‌ இயற்‌ 
பெயருக்கு முதலில்‌ *அம்மெய்யன்‌' என்னும்‌ பெயர்‌ புணர்‌ த்தப்பட்ட து. 
அம்மெய்யனென்பது தந்தையின்‌ பெயர்போலும்‌, முற்காலத்திற்‌ புல 
வரிற்‌ பெரும்பாலார்‌ தந்தையின்‌ பெயரையும்‌ தம்‌ பெய3ராடு சேர்த்து 
வைத்துக்‌ கொள்ளுதல்‌ மரபு; ஆதித்தன்‌ மகன்‌ கம்பரை “: அம்புநாட்‌ 
டாழ்வானடி பணியுமாதித்தன்‌, கம்பநாட்‌ டாழ்வான்‌ கவி?” என்றாற்‌. 
போல. மேல்‌ வருவனவற்றுக்கும்‌ இஃதொக்கும்‌. இவர்‌ பாலைத்திணை 
யைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ காதலியை வருணித்திருப்பது 
வியக்கத்தக்கது. இவர்‌ பாடியது நற்‌. ௨௫௨ ஆம்‌ செய்யுள்‌. 
௭. அல்லம்கீரனார்‌ 
ரன்‌ என்னும்‌ பெயருடையார்‌ பலராதலால்‌ அவரின்‌ இவர்‌ 
வேறென்பது தெரிய அல்லங்‌ ரேனாரெனப்பட்டார்‌. இஃது ஊர்பற்றி 
வந்த பெயர்‌, அல்லம்‌ ஓரூர்‌. மலையாளம்‌ சில்லாவில்‌ அல்லனமென 
ஒரூமுளது. இவர்‌ நெய்தலைச்‌ இறப்பித்தப்‌ பாடியுள்ளார்‌. முகம்புகு 


களவி பாடவல்லவருள்‌ இவருமொருவர்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௨௪௫ 
ஆம்‌ செய்யுள்‌. 


௮. அறிவுடை நம்பி 


பாண்டியன்‌ அறிவுடைஈம்பி யென்பவர்‌ இவரே. புதல்வரில்லார்க்கு 
இருமைப்‌ பயனு மில்லையென இவர்‌ புறம்‌. ௮௮ ஆம்‌ பாடலில்‌ விளங்‌ 
கக்‌ கூறியுள்ளார்‌. இவர்‌ பீசிராக்தையாராற்‌ பொருண்மொழிக்காஞ்௪' 


பாடினோ வரலாறு ்‌ ௬ 


பாடப்‌ பெற்றவர்‌; புறம்‌. ௧௮௪, தலைவியை அச்சுறுத்தித்‌ தினைப்புனங்‌ 
காவல்‌ ஒம்புமாறு தோழி கூற்றாக இவர்‌ பாடியது நெறியுடையதாகக்‌ 
காணப்படும்‌; அகம்‌. ௨௮. இவர்‌ நெய்தலையுங்‌ குறிஞ்சியையும்‌ புனைந்து 
பாடியுள்ளார்‌, இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ பதினைந்தாம்பாட 
லொன்றும்‌, குறுந்தொகையிலொன்றும்‌, அகத்திலொன்றும்‌, புறத்தி 
லொன்றுமாக நான்கு பாடல்கள்‌ கிடைத்திருக்கன்றன. 


௯. ஆலங்குடி வங்கனார்‌ ' 

இவர்‌ ஆலங்குடியிலுள்ள வங்கனென்னும்‌ இயற்பெயருடையவர்‌. 
இவர்‌ பாடியவற்றுட்‌ புறத்திணை யொன்றொழிய ஏனைய வெல்லாம்‌ 
மருதத்‌ இிணையின வாதலின்‌ மருத நிலத்துள்ள ஆலங்குடியினரெனக்‌ 
கருதப்‌ படுகின்றனர்‌, மருதநிலத்தில்‌ ஆலங்குடியென்று பலவூருள 
வாதலின்‌ இவரூர்‌ இன்னதெனத்‌ துணியக்கூடவில்லை. இவர்‌ பாடியன 
வெல்லாம்‌ பெரும்பாலும்‌ பரத்தையிற்‌ பிரிவே , ஓவ்வொரு செய்யுளும்‌ 
இனிமை தாராகிற்கும்‌; ஈற்றிணேயின்‌ ௩௩0, ௫௦௦ ஆம்‌ பாடல்களி 
னுள்ளுறையும்‌, அகம்‌. ௧௦௬, பரத்தை கூறுங்‌ கூற்றும்‌ வியக்கத்‌ 
தக்கன. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ மூன்று (௨௩௦, ௩௩௦, ௪௦௦) 
பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ இரண்டும்‌, அகத்தி லொன்றும்‌, 
புறத்‌ தொன்றும்‌, திருவள்ளுவ மாலையில்‌ ஒன்றுமாக எட்டுப்‌ பாடல்‌ 
கள்‌ கடைத்திருக்கன்றன. 


௧௦. ஆலம்பேரி சாத்தனார்‌ 


இவர்‌ மதுரையைச்சார்ந்த ஆருலவியநாட்டு ஆலம்பேரி யென்னும்‌ 
ஊரிலுள்ள சாத்தனென்னும்‌ இயற்பெயருடையவர்‌ ; எடெமுதுவோரின்‌ 
மிகையால்‌ வாலம்பேரி சாத்தனாரெனவுங்‌ கூறப்படுவர்‌. இவர்‌ பாட 
லால்‌ இவர்‌ நெய்தனிலத்தும்‌, பாலைஙிலத்தும்‌ நன்றாகப்‌ பயின்றவரென்று 
தெரிகின்றது; நற்‌. கட௨. எல்லாத்‌ துன்பமும்‌ மடல்‌ .முதலாயின 
தந்தனவென்று தலைவனொர்து கூறுங்‌ கூற்றும்‌, நற்‌. உடுடு இல்‌ ஆறு 
பார்த்துற்ற அச்சமும்‌, ஈ.ற்‌. ௨௦௩௨இல்‌ வேட்கை தாங்காது தலைமகள்‌ 
இரவுறு தயரங்‌ கூறுவதும்‌, மிக்க சுவையுடையனவாகும்‌. 


மற்றும்‌ இவர்‌ அகம்‌. ௮௧இல்‌ கடலன து வீளங்கிலென்னும்‌ ஊரை 
யும்‌ அகம்‌. ௧௩௨௪இல்‌ வானவன்‌ பிட்டன்‌ குதிரைமலையையும்‌, அகம்‌. 
களடுஇல்‌ நெடுஞ்செழியன்‌ போர்வென்ற திருத்தலையானங்‌ கானத்தை 
யும்‌, நெவியனென்னும்‌ கொடையாளி யொருவனையும்‌ பாராட்டிக்‌ கூறி 
யிருத்தலானே அவர்கள்‌ காலத்தவரென்று கொள்ளலாகும்‌: இவர்‌ பாடி. 
யனவாக நற்றிணையில்‌ நான்கு (௧௫௨, ௨டுடு, ௨௦௩, ௨௩௮) பாடல்‌ 
களும்‌, அகத்தில்‌ நான்குமாக எட்டுப்‌ பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்‌ றன. 


௧௧. ஆவூர்க்‌ காவிதிகள்‌ சாதேவனார்‌ 


சாதேவன்‌ என்பது சகதேவன்‌ என்னும்‌ வடசொல்லின்‌ திரிபு. 
காவிதி யென்பது பாண்டிநாட்டு வேளாளரில்‌ உழுவித்துண்டோர்‌ அரச 
ராம்‌ பெறுவதொரு பட்டம்‌. அகத்தில்‌ இவர்‌ பெயர்‌ அவூர்க்கவு தமன்‌ 
சாதேவன்‌ என்று காணப்படுகிற த; புலவர்‌ பெரும்பாலோர்‌ தத்தம்‌ 
ஊரைச்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌ வழக்கின்படியே இவர்‌ சேரநாட்டு ஆமூர்‌ 
என்பதனைச்‌ சிறப்பித்துக்‌ கூறியிருத்தலின்‌ *ஆமூர்க்கெளதமன்‌ சாதே 
வனார்‌' என்றிருக்கவேண்டி௰:இவர்‌ பெயர்‌ ஏடெழுதுவோரின்‌ மிகையால்‌ 


௨௦ நற்றினை நானூறு 


ஆவூர்க்காவிதிகள்‌ சாதேவனாரென்றெழுதப்பட்ட து போலும்‌, அங்ங 
னம்‌ ஆயின்‌ இவர்‌ சேரநாட்டு ஆமூரிலுள்ள கெளதம கோத்திரத்துப்‌ 
பிறந்த சகதேவனென்னும்‌ அந்தணராவர்‌ ஆமூர்‌ குறும்பொறை 
யென்னும்‌ மலையின்‌ 8ழ்பாலுள்ள பாலைகிலத்தின்‌ கண்ணது. . அதற்‌ 
கேற்ப இவர்‌ பாடல்கள்‌ பாலைத்‌ திணையை வருணிப்பனவாகும்‌; 
கொண்டு தலைக்கழிந்த தலைமகன்‌ நீ அஞ்சாது கொண்டைமேற்‌ காற்ற 
டிக்கச்‌ செல்‌ என்றது சுவையுடையதாகும்‌; நற்‌. ௨௬௪ இவர்‌ பாடியன 
வாக நற்றிணையில்‌ ௨௬௪ ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்திலொன்றுமாக 
இரண்டு பாடல்கள்‌ கடைத்திருக்கின்றன. 


௧௨. இடைக்காடனார்‌ 


இவர்‌ பெயராலேயே இவர்‌ இடைக்காடு என்னும்‌ ஊரினரென்று 
தெரிகிறது; இடைக்காடு-மலையாளம்‌ சில்லாவிலுள்ளது. இவர்‌ பாடல்‌ 
களிலெல்லாம்‌ இடையர்களைப்‌ பலபடியாகச்‌ சிறப்பித்திருத்தலின்‌ இவ 
ரும்‌ இடையர்‌ தாமென்‌ நூ௫க்கப்படுகின்றது. . இவர்‌ குளமுற்றுத்துத்‌ 
துஞ்சிய கள்ளிவளவனைப்‌ பாடியிருத்தலின்‌ அவன்‌ காலத்தினராவர்‌ ; 
புறம்‌. ௪௨. முல்லைத்திணையைச்‌ சிறப்பித்துப்‌ பலபடியாகப்‌ புனைந்து 
பாடியுள்ளார்‌. ஆயர்‌ மழையில்‌ நனைந்தபடியே ஊன்றுகோல்மேம்‌ கால்‌ 
வைத்து நின்று ஆட்டை விளிப்பது சுவையுடையது; நற்‌-௧௪௨. அங்‌ 
நனம்‌ அழைப்பதுகண்டு அங்குஆட்டைக்கொண்டுபோகவந்து பதுங்க 
யிருந்த நரி அஞ்சி யோடாமிற்கும்‌ என்றது மனத்தைக்‌ கவருந்தன்மை 
யது; அகம்‌. ௨௭௫௪. வம்பமாரியென்று தோழி தலைவியை ஏமாற்றியது 
வியக்கத்தக்கது; நற்‌. ௩௧௬. இவர்‌ முயற்கண்ணுக்கு நெல்லிக்காயை 
உவமித்துளார்‌; அகம்‌. ௨௮௪. நற்றிணை ௨௨௧ ஆம்‌ பாட்டு ஒரு பிரதி 
யில்‌ இடைக்காடர்‌ பாடியதெனவும்‌ மற்றைப்‌ பிரதிகளிலெல்லாம்‌ இள 
வேட்டனூாபொடியதெனவு மெழுதியிருந்ததனால்‌ இளவேட்டனார்‌ பாடி 
யதாக அச்‌டெப்பட்டது; பின்னர்‌ ஆராயுமிடத்து இளவேட்டனார்‌ பாடி 
யன வெல்லாம்‌ பாலைத்தணைப்‌ பாடலாயிருத்தலான்‌ முல்லையே அவர்‌ 
பாடிலரெனவும்‌ இடைக்காடனாரே பாடியிருக்கவேண்டுமென்றும்‌ ௧௬ 
தலாயிற்று. அதனையுஞ்‌ சேர்க்க இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ 
மூன்று (௧௪௨,௨௨௧, ௩௧௬.) பாடல்களும்‌, குறுந்தொகையிலொன்றும்‌, 
அகத்தில்‌ ஐந்தும்‌, புறத்திலொன்றும்‌, திருவள்ளுவ மாலையிலொன்றுமா 
கப்‌ பதினொரு பாடல்கள்‌ இடைத்திருக்‌இன்றன. 


௧-௩. இளங்கீரனார்‌ 


எயினந்தைமகனார்‌ இளங்‌8ரனாரென்பவ ரிவரே. வினைவயிற்‌ 
பிரியுக்‌ தலைமகன்‌ இல்லத்தழுங்கலும்‌ இடைச்சுரத்‌ தழுங்கலுமாகிய 
துறைகளை அமைத்துப்‌ பாலைத்திணையைப்‌ பலபடியாகப்‌ புனைந்து பாடி 
யுள்ளார்‌. இவர்‌ பாலைத்திணையையும்‌ அதிலுள்ள வேடரையும்‌ பல 
வாறாகப்‌ பாராட்டிக்‌ கூறுதலாலும்‌, இவர்‌ பெயர்‌ எயினர்தைமகனா 
ரென்றிருத்தலாலும்‌, இவரை அந்நிலத்திலுள்ள வேட்டுவர்‌ மரபின 
ரென்று கொள்ளலாம்‌; எயினர்‌ வேடர்‌, சிறுவர்‌ மரத்தினிழலிற்‌ பாண்டி 
லாடுவது கூறுகிறார்‌; நற்‌. ௩. உதியஞ்‌ சேரல்‌ செய்த போர்ச்‌ சிறப்புக்‌ 
கூறுகிறார்‌; நற்‌. ௧௧௩. இதிற்‌ காதலி நோக்கம்‌ இடைச்சுரத்து வந்து 
தடுப்பதாகக்‌ கூறுவது ஈயமுடையது. தலைமகன்‌ பிரிகின்றானைத்‌ 
தடுத்துக்‌ காதலிமேல்‌ வீழ்ந்து முயங்கி வருந்துவது யாவரும்‌ மயங்கும்‌ 
தன்மையதாகும்‌. கற்‌. ௩௦௮. மகளிர்‌ பிறைதொழுது ஏத்தும்‌ வழக்கு 


பாடினோர்‌ வரலாறு ௨௧ 


இவராற்‌ கூறப்ப। டுள்ளது; அகம்‌. ௨௧ ௯. காதலன்‌ பிரிந்தவழிக்‌ காதலி 
சுவரிலே கோடு.ட்டு நாளெண்ணும்‌ வழக்குக்‌ கூறப்பட்டுள்ள து; அகம்‌. 
௨௮௯. யாககுண்டத்தின்‌8ழ்‌ யாமையை வைத்து மூடும்‌ வழச்குக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது; அகம்‌. ௩௬௧. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ஆறு 
(௩, ௬௨௧௧௩, ௨௬௬, ௩௦௮, ௩௪௬.) பாடல்களும்‌ அகத்தில்‌ எட்டு 
மாகப்‌ பதினான்கு பாடல்கள்‌ கஇடைத்திருக்கன்‌ றன. 
௧௪, இளநாகனார்‌ 2 
நாகன்‌ என்னும்‌. பெயருடையார்‌ பலரிருத்தலின்‌ அவரின்‌ இவர்‌ 
வேறென்பது தெரிய இளநாகனு ரெனப்பட்டார்‌. இவர்‌ பாலையையும்‌ 
நெய்தலையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌: தலைவியைக்‌ கருதித்‌ தலைமகன்‌ 
செலவு அழுங்கியது நயமிக்கதாகும்‌; நற்‌. ௨௦௫, இவர்‌ பாடியன 
நற்றிணையில்‌ இரண்டு பாட்டு (௨0௫, ௨௩௧.) 


௧௫. இளரந்திரையனார்‌ 
தொண்டைமான்‌ இளந்திரைய னென்பவர்‌ இவரே. இவர்‌ கடிய 
வரர்‌ உருத்திரங்‌ கண்ணனாரென்னும்‌ அந்தணராற்‌ பாடப்பட்ட பெரும்‌ 
பாண்‌ ஆற்றுப்‌ படை கொண்டவர்‌. “ஆழி யிழைப்பப்‌ பகல்போ மிர 
வெல்லார்‌ தோழி துணையாத்‌ துயர்‌ தீரும்‌-வாழி, ஈறுமாலை தாராய்‌ 
திரையவோஓ வென்னுஞ்‌, சிறுமாலை சென்றடையும்‌ போது” எனப்‌ 
பொய்கையாராம்‌ பாராட்டிப்‌ பாடப்‌ பெற்றவருமிவரே. இவர்‌ நெய்‌ 
தலைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; காதலி காதலனைக்‌ கடிந்து 
கூறுவது வியச்கத்தக்கது; நம்‌. ௬௪. வம்பமாரியென்று தலைவியை 
ஏமாற்றுதல்‌ சுவையுடையதாகும்‌; நற்‌. ௧௯. இவர்‌ பாடியனவாக நற்றி 
ணையில்‌ மூன்று (௯௪, ௧௯, ௧௦௬.) பாடல்கள்‌ கடைத்திருக்கன்‌ றன. 
௧௬. இளந்தேவனார்‌ 
மதுரைப்‌ பண்டவாணிகன்‌ இளந்தேவனா ரென்பவர்‌ இவரே ; 
பண்டம்‌ - பலசரக்கு. இவர்‌ வணிகர்‌ மரபினர்‌; பாலையையும்‌ குறிஞ்சி 
யையும்‌ புனைந்துபாடியுள்ளார்‌; காதலி விருந்து புறந்தருதலை வியப்‌ 
புறப்‌ பாடியிருக்கிறார்‌; ஈற்‌. ௪௧. தலைவன்‌ இரவுக்குறி வருதலைக்‌ 
கூறுவது பாராட்டற்பாலது; அகம்‌. ௨௬௮, இவர்‌ பாடியனவாக 
நற்றிணையில்‌ ௪௧ ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்தில்‌ மூன்றுமாக நான்கு 
பாடல்கள்‌ கடைத்திருக்கின்‌றன. 
௧௭. இளம்புல்லார்க்‌ காவிதி 
இவரியற்பெய ரெழுதப்படவில்லை; காவிதிப்பட்ட முடைமையால்‌ 
பாண்டி நாட்டு உழுவித்துண்ணும்‌ வேளாளரென்று கொள்ளத்தகும்‌. 
இவர்‌ முல்லைத்திணையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; வாடைக்‌ காற்‌ 
ரூனது யானை பெருமூச்செறிந்தாற்‌ போன்றதென்று இவர்‌ கூறிய 
உவமை வியக்கத்தக்கது. இவர்‌ பாடியது நற்‌. ௮௯. 
௧௮, இளம்போதியார்‌ 


போதியார்‌ என்றதனாலே இவர்‌ புத்தசமயத்தினர்‌ போலும்‌, இவர்‌ 
நெய்தற்றிணையைப்‌ புனைந்து கூறியுள்ளார்‌; தலைவன்‌ வரையாது கள 
வின்‌ வருதற்கு அஞ்சுஜன்றானென்று தோழி கூறுவதாக இவர்‌ கூறியது 
வியக்கத்தக்கது; கற்‌. ௭௨. இவர்‌ பாடியது இப்பாட லொன்றேயாம்‌. 


௨௨ நற்றிணை கானூறு 


௧௯. இளவேயினனார்‌ 


எயின னென்னும்‌ பெயர்க்‌ காரணத்தால்‌ இவர்‌ வேட்டுவ மரபினர்‌ 
என்று தெரிகின்றது. நெய்தற்றிணையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; 
இவர்‌ கூறிய உள்ளுறை வியக்கத்தக்கது. இவர்‌ பாடியது நற்‌. ௨௬௩ 
ஆம்‌ செய்யுள்‌. 
௨௦. இளவேட்டனார்‌ 
இளவேட்டனாரென்று அடைமொழி கொடாது கூறப்படுதலின்‌ 
இவர்‌ மதுரை அறுவைவாணிகன்‌ இளவேட்டனாரின்‌ வேறுபோலும்‌. 
இவர்‌ பாலைத்தணையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; கூதிர்ப்பருவத்து 
நதிகளில்‌ நீர்‌ குறைவதை வெகு அழகாகக்‌ கூறியுள்ளார்‌; நற்‌. ௧௫௭. 
நற்‌. ௨௨௧ ஆம்‌ பாட்டு முல்லைத்திணை இவர்‌ பாடியதாக ஏடுகளிற்‌ 
காணப்பட்டமையின்‌ இருந்தபடி அச்சிடப்பட்டது. இப்பொழுது 
அலது இடைக்காடலர்‌ பாடலென்று தெரிகின்றது. அதனையொழித்‌ 
தால்‌ இவர்‌ பாடியவை ஈற்றிணையில்‌ இரண்டு பாட்டு; (௩௩, ௧௫௭.) 


௨௧. இனிசந்த நாகனார்‌ 


இவர்‌ இனிய குரலொடு பாடவல்ல ராதல்பற்றி இவ்வடைமொழி 
கொடுக்கப்பட்டார்‌ போலும்‌, சந்தம்‌- குரல்‌, இனிய சந்தம்‌ இனி 
சந்தமென விகாரப்பட்டு நின்றது. இவர்‌ பாலையைப்‌ புனைந்து பாடி 
யுள்ளார்‌; இவர்‌ பாடிய நற்றாய்‌ மனைமருட்சி 3கட்போர்‌ யாரையும்‌ 
மருளப்‌ பண்ணும்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௬௬ ஆம்‌ செய்யுள்‌, 


௨௨.  உக்கிரப்பெருவழுதி 


இவன்‌ பாண்டிய அரசன்‌, தனக்குப்‌ பகைவனாடுய வேங்கை மார்‌ 
பனை வென்று அவனுக்குரிய கானப்பேரெயில்‌ (காளையார்கோயில்‌) 
என்னும்‌ ஊரைக்‌ கைப்பற்றினவனாதலிற்‌, கானப்பேரெயில்‌ கடந்த 
பாண்டியன்‌ உக்கிரப்பெருவமுதி யென்றுங்‌ கூறப்படுவான்‌; புறம்‌. ௨௧. 
மாவெண்கோ என்னுஞ்‌ சேரமானுடனும்‌, இராசசூய யாகஞ்செய்த 
பெருகற்‌ ள்ளி என்னுஞ்‌ சோழனுடனும்‌-நட்புடையவன்‌; புறம்‌. ௩௪௭. 
கடைச்சங்கததை யாதரித்தவன்‌; ௮ச்‌ சங்கப்புலவ3ரோடு ஓப்பப்‌ பாடும்‌ 
3822 லடையவன்‌; ஓளவையாராலும்‌ ஆவூமூலங்கிழாரா லம்புகழ்ந்து 
பாடப்பெற்றவன்‌; புறம்‌. ௨௧, ௩௬௭. உப்பூரிகுடி. கிழார்‌ மகனாவார்‌ 
உருததரசன்மரைக்‌ கொண்டு அகநானூறு தொகுப்பித்‌ தோன்‌ இவனே. 
டட்லி குதிஞ்சியையும்‌ மருதத்தையும்‌ புனைந்து பாடியுள்ளான்‌. 
& வனது சபையிலே திருக்குறள்‌ அரங்கேற்றினதாக ஒரு கதை வழங்கு 
ன பல்லியடிக்குஞ்‌ சகுனத்தைப்‌ பன்றி ஆராயுமென்‌ றிவன்‌ கூறியது 
ட அடகுக்‌ 50:௬௮. ஆற்றாமை வாயிலாகப்‌ புக்குக்கூடிய 
தமைகன்‌ நீக்கத்துத்‌ தலைவி இரவு இவ்வாறு சிகழ்ந்ததென்று கூறிய 
தாக இவன்‌ -ூறுவது யாவரையும்‌ மகிழ்விக்கும்‌; அகம்‌. ௨௬. இவன்‌ 
கண்‌ மற்காட்டிய இரண்டு பாடல்களும்‌; திருவள்ளுவ 
லான்றுமாக மன்று. பாடல்கள்‌ கிடைத்திருக்‌இன்றன. 


௨௩. உரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌ 
இவர்‌ கந்தரத்தன்‌ என்‌ து மியற்‌ ்‌ ்‌ 
அதர ்‌ ௮்பெயருடையவர்‌. உரோடோகம்‌ - 
ஊர்‌. இவ்வூர்ப்பெயர்‌ ஒரோடோகமெளவும்‌, ஒரோடகமெளவும்‌, 


பாடினோ வரலாறு ௨௩, 


உரோடகமெனவும்ஏடுகளிற்‌ பலபடியாகப்‌ பிறழ்ந்து காணப்படுகிறது, 
இப்பொழுது இவ்வூர்‌ ஒரகடமென்று திரிந்து, வழங்குகிறது; காஞ்ச 
புரம்‌ தாலூகாவிலுள்ளது. இவர்‌ குறிஞ்சித்‌ திணையையும்‌ பாலைத்‌ 
தஇணையையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌; இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ 
௩௦௬ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறு௩்தொகையிலொன்றும்‌, அகத்தில்‌ 
மூன்றுமாக ஐந்து பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. 
௨௪. உலோச்சனார்‌ 

இவர்‌ நெய்தல்நிலத்தை மிகச்‌ சிறப்பாக அமைத்துப்‌ பாடவல்ல 
வர்‌. சோழன்‌ இராசசூயம்‌ வேட்ட பெருநற்‌ கிள்ளியைப்‌ பாடியிருத்த 
லானே, அவன்‌ காலத்தவரென்று தெரிகிறது; புறம்‌,உ௭எ௭. நற்றிணை 
க௩க ஆம்‌ பாட்டிலும்‌ அகத்திலும்‌ பெரியனென்னும்‌ வள்ளலையும்‌ 
அவன து பொறையாற்றையுஞ்‌ சிறப்பித்துக்‌ ' கூறியுள்ளார்‌. ஈற்‌. ௩௮ 
இல்‌ கடற்கரையின்‌ கணுளதாகிய *காண்டவாயில்‌' என்னும்‌ ஊர்‌ 
இவராற்‌ கூறப்பட்டுள்ளது; அதனைக்‌ காண்டவாயில்‌ எம்‌ அழுங்கலூர்‌ 
என்று பாராட்டிக்‌ கூறியிருத்தலானே இவர்‌ அவ்வூரிலிருந்தவர்போலு 
மென்று கருதவுமாம்‌. கடலிலுள்ள பலவகை மீன்களையும்‌ உவமை 
முதலாயவற்றோடு தெளிவாகக்‌ கூறுதலால்‌, இவர்‌ பரதவர்‌ மரபினர்‌ 
போலும்‌. மற்றும்‌ நற்‌. ௭௪ இல்‌ மருதத்து நிகழவேண்டிய பரத்தையிற்‌ 
பிரிவினையும்‌, ஈற்‌, ௧௪௯௬இல்‌ பாலையில்‌ நிகழவேண்டி.ய உடன்போக்‌ 
இனையும்‌, ஏனைப்‌ பாடல்களில்‌ குறிஞ்சியில்‌ நிகழ்தற்பாலவாகிய கள 
வொழுக்கம்‌ அனைத்தினையும்‌ நெய்தலில்‌ கிகழ்ந்தனவாகவே வைத்துப்‌ 
பாடிய ஆற்றல்‌ வியக்கத்தக்கதாகும்‌. நற்‌. ௨௭௮ இல்‌ புன்னைக்காயில்‌ 
நெய்யெடுக்கும்‌ வழக்கையும்‌, ஈற்‌. ௩௩௧ இலும்‌ அகத்திலும்‌ மகளிர்‌ 
உப்புக்குவட்டின்‌ மேலேறி மீன்‌ பிடி படகுகளையெண்ணும்‌ வழக்‌ 
கையும்‌ கூறியுள்ளார்‌. . இக்காலத்துத்‌ திமிங்கிலத்தின்மீது எறியீட்டி. 
வீசிப்‌ பிடிக்கின்ற வழக்கம்‌ பண்டைக்காலத்துமுளதென்று அகத்தில்‌ 
இவர்‌ பாடலா லறியப்படுகிறது. இவர்‌ இத்துணைப்‌ பாடலினும்‌ 
பெரும்பாலும்‌ களவொழுக்கத்தையே பாராட்டிப்‌ பாடுதலால்‌ 
களவியல்‌ பாடுதலிற்‌ சிறந்தவரென்று கொள்ளக்‌ கிடக்கின்றது. ஈம்‌. 
௬௪ ஆம்‌ பாட்டாயெ குறிஞ்சத்திணைச்‌ செய்யுள்‌ இவர்‌ பாடியதாக 
எழுதியிருப்பது ஒருகால்‌ ஏடெழுதினோர்‌ தவராயிருக்கலாம்‌; அஃது 
இவர்‌ பாடியதன்று. மற்றும்‌ தலைவன்‌ பகற்குறி வந்து மீள்வானை 
இன்றிங்‌இருந்து விருந்துண்டு செல்கவென்று கூறும்‌ தோழிகூற்றில்‌ 
அவனுக்கும்‌ அவனுடைய குதிரைக்கும்‌ ஆகாரமமைத்துக்‌ கொடுக்குஞ்‌ 
சிறப்பை நற்‌. ௨௫௫ இனும்‌ அகத்திலும்‌ விரித்துக்‌ கூறுகின்றார்‌. ஏனை 
நிலத்தினும்‌ நெய்தனிலமே எந்நாளும்‌ வருவாய்‌ மிக்குளதென்று இவர்‌ 
கூறும்‌ (நற்‌. ௩௧௧) பாடல்‌ கல்வி யறிவில்லாதாரையும்‌ இனிது மகிழ்‌ 
விக்கும்‌. இரவுக்குறி நேர்‌கன்ற தோழி கூறுமுகத்தானே நெய்தனிலத்‌ 
தூர்‌ தமர்‌ ஒருவரையொருவர்‌ அறியாதபடி மக்கள்‌ நெருக்கமிக்குடைய 
தென்று நற்‌. ௩௩௧ இல்‌ சிறப்பிக்கிறார்‌. கொல்லைப்படப்பைகள்‌ 
கண்டல்‌ மரங்களை வேலியாகவுடையன வென்று பல இடங்களிற்‌ 
கூறுகிறார்‌. இக்‌ கண்டல்‌ மரத்தின்‌ கழி (கொம்பு களே இக்காலத்தில்‌ 
தோணி தள்ளுபவர்க்குப்‌ பற்றுக்கோடாயுள்ளன ; அவை கண்டறிகழி 
யென்றே வழங்கப்படுகின்றன. விரிப்பிற்‌ பெருகுமாதலின்‌ இம்மட 
டோடு நிறுத்தலாயிற்று. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இருபது 
(கக, ௩௮, ௬௩, ௬௪, ௪௪, ௧௩௨௧, ௧௪௯, ௧௧௧, ௨௦௩, ௨௨௩, ௨௫௧௯, 
௨௫௪௫, ௨௭௮, ௨௮௭, ௩௧௪, ௩௩௧, ௩௫௪, ௩௨௬௩, ௩௭௨, ௩௭௮) பாடல்‌ 


௨௪ நற்றிணை நானூறு 


களும்‌, குறுந்தொகையில்‌ நாலும்‌, அகத்தில்‌ எட்டும்‌, புறத்தில்‌ மூன்று 
மாக முப்பத்தைந்து பாடல்கள்‌ கிடை த்திருக்கன்றன. 


௨௫. உறையூர்க்‌ கதுவாய்ச்சாத்தனார்‌ 


கதுவாய்‌ - முரிந்த வாய்‌, இவ்வடைமொழி எக்காரணம்பற்றிக்‌ 
கொடுக்கப்பட்டதோ தெரியவில்லை. இவர்‌ மருதத்திணையிற்‌ பயிற்‌ 
யுடையவர்‌, இவர்‌ பாடலில்‌ தலைவி ஊடியவழித்‌ தலைவன்‌ கூறுவது 
வியப்புடையதாகும்‌. இவர்‌ பாடியது நற்‌, ௩௭௦ ஆம்‌ பாட்டு, 


எயினந்தை மகன்‌ இளங்கீரனார்‌ 
முன்வந்த (௧௩) இளங்‌8ரனா ரென்பவர்‌ இவரே. 
௨௬. எயினந்தையார்‌ 


எயின்‌ 4 தந்தை ௪ எயினந்தை; எயினனைத்‌ தந்தையாக வுடையவ 
ரென்பது; அன்றி இவர்‌ பாடலில்‌ 'எயின்‌ மன்னன்போல' என்றிருத்த. 
லால்‌ இவ்வருர்‌ தொடர்மொழிபற்றி இப்பெயர்‌ கொடுக்கப்பட்டதோ 
தெரியவில்லை. இவர்‌ முற்கூறிய (௧௩) இளங்‌8ரனாரின்‌ தந்தையாரா 
வர்‌; பாலைத்தினையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; தலைவன்‌ மகிழ்ச்சி 
யும்‌ தலைவி துயரமும்‌ தோழி கூறுவதாக இவர்‌ கூறியது ஆராயற்‌. 
பாலது; இவர்‌ பாடியது நற்‌. ௪௩ ஆம்‌ பாட்டு. 


௨௭. ஐயூர்‌ முடவனார்‌ 


முடவனாரென்பது வடிவுபற்றிய பெயர்‌, இவர்‌ முடவர்‌; இவரது 
இயற்பெயர்‌ தெரியவில்லை, ஐயூர்‌-பாண்டிகாட்டகத்த தோரூர்‌, இவர்‌ 
பாண்டியன்‌ கூடகாரத்துத்‌ துஞ்சிய மாறன்‌ வழுதியின்‌ ஆற்றலைச்‌ சிறப்‌. 
கீது அரசவாகை பாடியவர்‌; புறம்‌ கெ. குளமுற்றத்துத்‌ துஞ்சிய 
கிள்ளி வளவனு லாதரிக்கப்பட்டு வந்தவர்‌; இவர்‌ நடக்க இயலாமையின்‌ 
ஓர்‌ ஊர்‌? (வாகனம்‌) வேண்டித்‌ தாமான்தோன்றிக்கோனிடஞ்‌ சென்று 
பரிசில்‌ வேண்ட அவன்‌ இவருக்கு உணவளித்தலும்‌ அதனை விரும்பா 
சாயக்‌ தாம்‌ வந்த செய்தி தெரிவிப்ப. அவ்வண்ணமே யானையும்‌ அதற்கு. 
வேண்டுவ பிறவும்‌ ஈல்கப்பெற்று மீண்டனர்‌ ; புறம்‌, ௩௯௯. கிள்ளி 
வளவன்‌ இறந்த தறிந்து பெரிதும்‌ புலம்பி வருந்தினர்‌, புறம்‌. ௨௨௮. 
அதியன்‌ எழினி போரிற்பட்டதைப்‌ பாராட்டிக்‌ கூறியுள்ளார்‌ ; அகம்‌. 
௨௧௬. இவர்‌ நற்‌, ௨௩௪ இல்‌ கூறிய உள்ளுறை யாவரும்‌ வியக்கத்‌: 
55௧௮. இவர்‌ குறிஞ்சியைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌; மூகம்புகுகெவி 
அடியவருள்‌ இவருமொருவர்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ 
இரண்டு (௨௦௪, ௩௩௪) பாடல்களும்‌, குறுந்‌ தாகையில்‌ மூன்றும்‌, 
இருக்கன்‌ ஜ்‌ புறத்தில்‌ காலுமாகப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ கடைத்‌: 
௨௮. ஒருசிறைப்‌ பேயரியனார்‌ 

இவர்‌ நாஞ்சில்‌ வள்ளுவனைப்‌ பா 

ந மூல்லையையுங்‌ குறிஞ்சியை 
க தேர்ப்‌ ர்‌ ்‌ வர்‌ பங்‌ 

த இவர்‌. ட்‌ ரட்‌ ன்‌ கத்‌ ல்‌ பிலிப்‌ 5 


பாடினோர்‌ வரலாறு உடு! 


௨௯. ஓரம்போகியார்‌ 


ஏடெழுதுவோர்‌ பிழையால்‌ இவர்‌ பெயா்‌ ஒரம்போதியாரெனவும்‌,. 

கரம்‌ போகியாரெனவும்‌, தரம்‌ போகியாரெனவுங்‌ காணப்படுகிறது... 
மருதத்திணையை விரித்து அந்நிலத்துள்ள கருப்பொருள்களைத்‌ இணைக்‌ 
கேற்ற பொருள்களாகக்கொண்டு உள்ளுறையுவமம்‌, இறைச்சி 
முதலாயவற்றை யமைத்துப்‌ பலவகைச்‌ சத்துவமும்‌ புலப்படக்காட்டிப்‌' 
பரத்தையிற்‌ பிரிவு முதல்‌ எல்லாவற்றையும்‌ தெளிவாகக்கூ றும்‌ ஆற்ற 
வுடையவர்‌. இவர்‌ பாடியவற்றுட்‌ புறமொன்றொழித்து ஏனைப்பாட. 
லன த்தும்‌ மருதத்திணையே. இவராற்‌ பாடப்பெற்றோர்‌ ஆதன்‌ 
அவினி, இருப்பையூர்‌ விராஅன்‌, பாண்டியன்‌, சோழர்‌, மத்தி முதலாயி: 
னோர்‌. இத்தகைய மாதரே காதலர்பாற்‌ புலத்தற்குரியரென்று தோழி 
கூற்றாக இவர்‌ கூறியது அருமை வாய்ந்தது; அகம்‌, ௩௧௬. இதிற்‌: 
கூறிய உள்ளுறை பாராட்டற்பாலது. புணர்ச்சியின்பங்‌ கூறித்‌ தலைவி 
யைப்‌ புகழ்வது மகிழ்ச்சிதரற்பாலது ; குறுந்‌, ௭௦. இவர்‌ பாடியனவாக 
நற்றிணையில்‌ இரண்டு (௨0, ௩௬௦) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ 
நான்கும்‌ ஐங்குறு நூற்றில்‌ முதல்‌ நூறும்‌, அகத்தில்‌ இரண்டும்‌, புறத்‌. 
தில்‌ ஒன்றுமாக ௧௦௯ பாடல்கள்‌ இடைத்திருக்கின்றன. 
இவர்‌ பாடிய “வெள்ளி விழுத்தொடி.'” என்ற அகம்‌. ௨௮௯ ஆம்‌: 

பாடலை யெடுத்து உடன்பாடாக நக்‌£ரனார்‌ குறிப்புரை (களவியல்‌. ௧௮, 
கூறியதும்‌, அதனை நச்சினார்க்கினியர்‌ “பெரியோ ரொழுக்கம்‌ பெரி 
தெனக்‌ களந்து-பெறுதகையில்லாப்‌ பிழைப்பினும்‌'' (தொல்‌. 
பொருள்‌. ௧௫௦0.) என்றதன்‌8ழ்‌ ஈக்‌ரேனார்‌ கூற்றுக்‌ கெதிர்மறையாகச்‌. 
குறிப்புரை கூறியதும்‌ ஆராயத்தக்கது. 

௩௦. ஒளவையார்‌. : 


இவர்‌ சரிதம்‌ பலவாறகப்‌ பலருங்‌ கூறியிருக்கன்ற தனால்‌, அவற்‌ 
ஹைப்‌ பெரும்பாலும்‌ விடுத்துச்‌ சங்கநாலின்‌ துறை கூறிய அளவுக்கு. 
எழுதுகிறேன்‌. 

இவர்‌ பாணர்‌ மரபினர்‌. இளமையில்‌ விறலியாராக ஆடல்பாடல்‌ 
முதலியவற்றிலே தேர்ந்து விளங்கியவர்‌; புறம்‌. ௮௧ இல்‌ தம்மை: 
விறலியென்று தாமே கூறுமாற்றானறிக. இவர்‌ ஒருகாலத்துத்‌ தகடூரில்‌ 
அரசாண்ட “அதிகமான்‌ நெடுமான்‌ அஞ்சி' என்பானிடம்‌ பரிசில்‌ பெ றச்‌ 
சென்று அவன்‌ பரிசில்‌ கொடாது நீட்டித்தலானே சினந்து மீள்வாராயி 
னர்‌; புறம்‌. ௨௦௬. அதனையறிந்த அஞ்சி, அஞ்சகிவந்து வேண்டிப்‌ 
பரிசில்‌ உதவ அதனைப்‌ பெற்று மகிழ்ந்தனர்‌; புறம்‌. ௩௯௦. இவர்‌ 
அவனால்‌ கொடுக்கப்பட்ட கருநெல்லிக்‌ கனியை யுண்டு நெடுங்காலம்‌: 
வாழ்ந்திருந்தனர்‌; புறம்‌. ௬௪, குறள்‌ ௧௦௦ ஆம்‌ பாட்டின்‌ விசேடவுறை 
யைப்‌ பார்க்க. அஞ்சியொடு பெருஞ்சேரலிரும்பொறை போர்செய்ய: 
வந்த பொழுது அப்பகை யரசனொடு அஞ்சியைப்‌. பலபடியாகப்‌ 
புகழ்ந்து கூறியுள்ளார்‌; புறம்‌. ௮௪, ௮௮, ௮௧ஃ அவ்‌ வஞ்சி கோவ: 
லூரை வென்றபொழுது அவனைப்‌ பலவாறாகப்‌ புகழ்ந்து பாடினர்‌ ; 
புறம்‌. ௧௪. அல்லாமலும்‌ புறம்‌ ௧௦, ௧௨ ஆம்‌ பாட்டுக்களில்‌ அவனது: 
வீரத்தன்மையை யெடுத்துச்‌ சிறப்பித்துளார்‌.. அவனொடு பெருஞ்‌. 
சேரலிரும்பொறை போர்செய்தகாலையும்‌ .அவன்‌ பொருது புண்பட்டு: 
நின்றகாலையும்‌ இவர்‌ பாடிய செய்யுட்கள்‌ படிப்போர்‌ மனத்தை: 
யுருக்கும்‌ தன்மையவாகும்‌. இவ்வாறு அவனைப்‌: பாடியதன்றி அவண்‌! 


௩௭ நற்றிணை நானூறு 


மகன்‌ பொகுட்டெழினியையும்‌ பலபடியாகப்‌ புகழ்ந்து பாடியு ள்ளார்‌; 
புறம்‌. ௧௬, ௧0௨, அதிகமான்‌ ஒருகால்‌ இவரைத்‌ தொண்டைமானீடத்‌ 
அத்‌ தூதாகவிடுப்பச்‌ சென்றபொழுது தொண்டைமான்‌ தன்‌ படைக்‌ 
கலச்சாலையைக்‌ காட்டக்கண்டு அது தலைக்டோக அதிகன்ப்‌ புகழ்ந்து 
பாடினர்‌; புறம்‌, ௯௬௫. பின்பு அஞ்சி இறந்ததுகண்டு ஆற்றாது புலம்‌ 
பினா; புறம்‌. ௨௩௧, ௨௨௨, ௨௩௫, இவர்‌ கள்ளுண்‌ ணுதலையும்‌ ஊன்‌ 
உண்ணுதலையும்‌ மிகப்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌; புறம்‌, ௨௩௨௫, ௨௯0. 


மற்றொரு காலத்துக்‌ கொண்கானநாட்டதிபனும்‌ ஏழில்மலைத்‌ தலை 
வனுமாயெ நன்னன்பாற்‌ சென்று சிறந்த பாடல்களைப்‌ பாடிப்‌ பொருள்‌ 
கூறி மகிழ்விக்கவும்‌ அவன்‌ அவற்றைப்‌ பாராட்டினனைல்லனாக, அது 
கண்டு இவர்‌ முனிந்து ““இருடீர்‌ மணிவிளக்கத்‌ தேழிலார்‌ கோவே, 
ருருடேயு மன்றுகின்‌ குற்றம்‌ - மருடீர்ந்த, பாட்டு முரையும்‌ பயிலாதன 
விரண்‌, டோட்டைச்‌ செவியு முளை” என்று பாடி வெறுத்து மீண்டனர்‌. 


இவர்‌ அகத்துறையில்‌ ஐந்து நிலங்களையுஞ்‌ சிறப்பித்துப்பாடும்‌ 
ஆற்றலுடையார்‌. வெள்ளிவீதியார்‌ தம்‌ கணவனைத்‌ தேடிச்சென்றதைப்‌ 
பாராட்டிக்‌ கூறியுள்ளார்‌; அகம்‌. ௧௫௭. மூவேந்தரும்‌ கொடைவள்ள 
லாகிய பாரியின்‌ பறம்புமலை (பிரான்மலை)யை முற்றியிருந்‌தபொழுது 
பாரி களிகளைவிடுத்துப்‌ புறத்திருந்த நெற்கதிரைப்‌ பெற்று வாழ்ந்‌ 
இருந்ததைச்‌ சுருக்கி விளங்கக்‌ கூறியுள்ளார்‌; அகம்‌. ௩௦௩. அவ்வரசர்‌ 
கள்‌ பாரியை வஞ்சித்துக்‌ கொன்று அவனது மலை முதலியவற்றைக்‌ 
கைக்கொள்ளலும்‌ அதுகாறும்‌ மணம்புரியா திருந்த பாரிமகளி ரிருவரை 
யும்‌ அழைத்துச்சென்லு கபிலர்‌ விச்சிக்கோ, இருங்கோவேள்‌ ஆகிய 
இருவரிடத்துஞ்‌ சென்று இம்மகளிரிருவரையும்‌ மணம்புரிர்துகொள்க 
வென வேண்டினார்‌. அவர்கள்‌ மறத்தனராக உடனே தம்மை யடுத்‌ 
இருந்த அந்தணர்களின்‌ பாதுகாவலில்‌ அவர்களை வைத்துவிட்டுச்‌ சேர 
நாடு சென்றனர்‌. அப்பால்‌ அங்குவந்த ஒளவையார்‌ பாரிமகளிர்கள்‌ 
கிலையையறிந்து அவ்விருவரையும்‌ உடனழைத்துச்சென்று திருக்கோவ 
வாரை யடைந்து மலையமான்‌ தெய்வீகனென்பானுக்கு மணம்புரிவித்‌.து 
மீண்டருளிலர்‌, இவர்‌ காமநோயை மரமாக உருவகஞ்‌ செய்திருப்பது 
வியப்புடைய து; அகம்‌, ௨௭௩, முகம்புகு: களவி பாடியவருள்‌ இவரு 
மொருவர்‌. இவராற்‌ பாடப்பெற்றோர்‌ அஞ்சி, அவன்‌ மகன்‌ பொகுட்‌ 
டெழினி, பாரி, பாண்டியன்‌ உக்கிரப்பெருவழுதி, சேரமான்‌ மாவெண்‌ 
கோ, சோழன்‌ இராசகுயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளி, கிள்ளிவளவன்‌, 
தொ ண்டைமான்‌, முடியன்‌, கொண்கானத்து நன்னன்‌ என்பவர்கள்‌. 
இவர்‌ பாடியனவாக நற்றிணேயில்‌ ஏழு. (௧௨௧, ௧௮௭, ௨௧டு, ௨௭௪௪, 
௩௮௧, ௩௬0, ௧.௧௪) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ பதினைந்தும்‌, 
அகத்தில்‌ நான்கும்‌, புறத்தில்‌ முப்பத்துமூன்றும்‌. திருவள்ளுவமாலையி 

லான்றுமாக அறுபது பாடல்கள்‌ கடைத்திருக்கன்றன. 
௩௧. கச்சிப்பேட்டு இளந்தச்சனார்‌ 

தச்சனாரென்‌ றதனால்‌ இவர்‌ கம்மாளரென்று தெரி  கச்சிப்‌ 

3ீபடு-ஒருர்‌; காஞ்சிபுரத்தைச்‌ சார்ந்தது. இவர்‌ மல்க த்க்‌ சிறப்‌ 
அப்‌ பாடியுள்ளார்‌: இவர்‌ பாடியது கற்‌. ௨௬௬ ஆம்‌ பாட்டு. 
௩௨. கச்சிப்பேட்டுப்‌ பெருந்தச்சனார்‌ 
இவர்‌ முற்கூறிய இளந்தச்ச 


ரில்‌ 2 ப்‌ ப்‌ ்‌ 
பெருக்கச்சனு அ அண்ல்பு ன்‌ மூதியோரென்பது தோன்றப்‌ 


* இவர்‌ குறிஞ்சித்தணையைப்‌ பாடும்‌ 


பாடினோர்‌ வரலாறு உள 


வன்மையுடையார்‌; இளந்தச்சனார்‌ முல்லையைப்‌ பாடியுளா்‌. மதியுடன்‌ 
படுக்கும்‌ தலைமகன்‌ நீவிர்‌ யாவிரென வினாயதாக இவர்‌ கூறியது சிறப்‌ 
புடையதாகும்‌; நற்‌. ௨௧௩. இவர்‌ பாடிய பாட்டு இரண்டு; ஈற்‌. ௧௫௫, 
௨௧௫௩. 


௩௩. கடுவன்‌ இளமள்ளனார்‌ 


இவரே அகத்தில்‌ மதுரைத்‌ தமிழ்க்கூத்தன்‌ கடுவன்‌ இள மள்ளனா 
ரெனவும்‌ கடுவன்‌ மள்ளனாரெனவுங்‌ கூறப்படுபவர்‌. இவர்‌ இயற்பெயர்‌ 
மள்ளன்‌. கடுவன்‌ இளவெயினனார்‌ எனப்‌ பரிபாடலில்‌ ஒருவர்‌ பெயர்‌ 
காணப்படுதலால்‌ கடுவன்‌ என்பது ஒரூரின்‌ பெயர்போலும்‌. ௮க்‌ 
காலத்துத்‌ தமிழியற்படி கூத்தாடுக்‌ தொழிலுடைமையாலே தமிழ்க்‌ 
கூத்தன்‌ எனவும்‌, மதுரையில்‌ வந்து தங்கியதனால்‌ மதுரைத்‌ தமிழ்க்‌ 
கூத்தன்‌ கடுவனிளயள்ளனெனப்பட்டாரெனவுங்‌ கொள்க. பாண்டியன்‌ 
மாறன்‌ வழுதியைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌ ; ௩ம்‌, ௧௫௦0. இராம 
யிரான்‌ தென்‌ கடற்கரையகத்துக்‌ கடலடைக்கவேண்டிச்‌ சூழ்ச்சி செய்‌ 
இருந்த கதையொன்றனை யமைத்துக்‌ காட்டுறொர்‌; அகம்‌, ௭௦. முல்லை, 
குறிஞ்சி, மருத முதலாய இணைகளைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. 
இவர்‌ பாடியனவாக நழ்‌.றீணையில்‌ கடு௦ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறும்‌ 
தொகையிலொன்றும்‌ அகத்தில்‌ இரண்டுமாக நான்கு பாடல்கள்‌ 
கடைத்திருக்கன்றன. 


௩௪. கணக்காயனார்‌ 


தமிழரிச்சுவடிக்குத்‌ தமிழ்க்கணக்கென் றும்‌, நெடுங்கணக்கென்‌ 
அம்‌ பெயருண்டு; ஆயம்‌-கூட்டம்‌, கூட்டமாகப்‌ பிள்ளைகளைச்‌ சேர்த்து 
வைத்துத்‌ தமிழ்க்கணக்கைப்‌ பயிற்றுவித்தலால்‌ உவாத்தியாயர்‌ கணக்‌ 
காயரெனப்பட்டார்‌; அங்ஙனமே இவரும்‌ பிள்ளைகளுக்கு உவாத்தி 
யாயராய்‌ இருந்தமையிற்‌ கணக்காயனா ரெனப்பட்டார்‌; குறுந் தாகை 
௩௦0௫ ஆம்‌ பாட்டின்‌8ழ்க்‌ கணக்காயன்‌ தத்தன்‌ என்றெழுதியிருத்த 
லால்‌ இவரது இயற்யெயர்‌ தத்தனென்பதே. கூரைக்‌ கணக்காய 
னென்று அகத்தில்‌ காணப்படுகிறது; மதுரை யென்பதில்‌ மகரம்‌ செல்‌ 
லரித்துவிட எஞ்சிய துரை என்பது பொருள்பயவாமையால்‌ துரையைக்‌ 
கூரையென்று திருத்தி யெழுதியிருக்கலாம்‌; இங்ஙனம்‌ ஏடெழுதுவோ 
ரால்‌ மதுரையென்பது கூரையென்றாயிற்று. இவர்‌ ஈக்கரனாரக்குத்‌ 
தந்தையாரென்னும்‌ பதவி வாய்ந்தவர்‌; குறிஞ்சி நெய்தல்‌ வளங்களைச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; வேங்கடமலையையும்‌ பாண்டியரது கொற்‌ 
கையின்‌ முத்துக்களையும்‌ புகழ்ந்து கூறியுளர்‌; அகம்‌. ௨௭. பாண்டியர து 
பொதியில்‌ மலையும்‌, சேரமானது கொல்லி மலையும்‌ சோழரது காவீரி 
யும்‌ இவராற்‌ பாராட்டப்பட்டுள்ளன; அகம்‌: ௩௩௮. எறியீட்டி வீசித்‌ 
._தஇமிங்கலத்தைப்‌ பிடிப்பது இவர்‌ பாடலிற்‌ கூறப்பட்டுள்ளது; குறு. 
௩௦௪. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௩௨ ஆம்‌ பாடலொன்றும்‌, 
குறுந்தொகையி லொன்றும்‌, அகத்தில்‌ மூன்றும்‌, புறத்தி லொன்றுமாக 
ஆறு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்‌ றன. 


கடு. கணி புன்குன்றனார்‌ 


நற்றிணை ஏடுகள்‌ பலவற்றினும்‌ கணி புன்குன்றனாரென்‌3ற யிருத்த 
ின்‌அவ்வாறே பதிப்பிக்கப்பட்ட து; புறகானூற்றிற்‌ கணியன்‌ பூங்குள்‌ 


உ நற்றிணை நானூறு 


ன்‌ என்றிருக்கன்றது. அது சிறப்பாகக்‌ காணப்படுகிறது. பூங்குன்று 
பப கி சணியகொள்‌ று பொருள்படும்‌. கணியன்‌ சோதிடஞ்‌ 
சொல்ப்வான்‌. இவர்‌ வாக்கு யாங்கும்‌ பொதுநோக்காயுள்ள து. பாலை 
மைப்‌ பாடியுள்ளார்‌. மாந்தரதியல்பும்‌ அரசர இயல்பும்‌ உலகத்தியல்பும்‌ 
இத்தன்மையவென்று தலைவி கூற்றாகக்‌ கூறியது ஆராயத்தக்கது; நற்‌. 
௨௨௬. இவர்‌ பாடியனவாக மேற்காட்டிய பாடலொன்றும்‌ புறத்தி 
லொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்‌ றன. 


௩௬. கண்ணகனார்‌ 


இவர்‌ இயற்பெயர்‌ நாகன்‌; கண்ணனுடைய மகனாதலிற்‌ கண்ண 
னாகஞார்‌ என்றும்‌ சொல்லப்படுவர்‌; சில ஏடுகளிற்‌ கண்ணகனாரென்று 
பிழைபட எமுதியிருந்தமையால்‌ இருந்தபடியே திப்பிக்கப்பட்டது. 
இவர்‌ கோப்‌ பெருஞ்‌ சோழன்‌ பிசிராந்தையார்‌ முதலானோர்‌ காலத்‌ 
தவர்‌; புறம்‌. ௨௧௮. பரிபாடல்‌ ௨௧ ஆஞ்செய்யுளுக்கு இசைவகுத்தவர்‌ 
இவரே, பாலைத்தணையைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. காதலன்‌ பிரிதலைத்‌. 
தவிர்க்குமாறு தலைவி ஆராய்வதாக இவர்‌ கூறியது ஆராயத்தக்கது; 
நம்‌. ௭௯, இவர்‌ பாடியனவாக மேற்காட்டிய பாடலொன்றும்‌ புறத்தி 
லொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ &டைத்திருக்கின்றன. 


௩௭. கண்ணகாரன்‌ கோற்றனார்‌ 


இவரது இயற்பெயர்‌ கொற்றனார்‌. கண்ணகாரன்‌ என்பது 
விளங்கவில்லை. இவர்‌ பாஃயைப்‌ புசனந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடிய 


மனைமருட்‌ச யாவரையும்‌ மருட்டாநிற்கும்‌; இவர்‌ பாடியது நற்‌. ௧௪௧, 
ஆம்‌ பாட்டு. 


௩௮. கண்ணங்‌ கோற்றனார்‌ 


இவர்‌ இயற்பெயர்‌ கொற்றனார்‌; இது கண்ணனென்னுந்‌ தந்தை 
பெயரொடு சேர்ந்து கண்ணங்கொற்றனா ரென்றாயிற்று. இவர்‌ குறிஞ்சி 
யைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌: தலைவன்‌ இரவுக்குறி வருகன்றதன்‌ ௮௬. 
மையும்‌, தலைவி அவன்பால்‌ வைத்துள்ள அன்பும்‌ தோழிகூற்றாக விளங்‌: 
கக்கூறுகன்றார்‌, இவர்‌ பாடியது நற்‌. ௧௫௬ ஆம்‌ பாட்டு. 

௩௯. கண்ணம்‌ புல்லனார்‌, 

,£ருவூர்க்‌ கண்ணம்‌ புல்லனாரென்பவ ரிவரே, ஊர்‌ கருவூர்‌; கண்‌ 
ணன்‌ தந்தைபெயர்‌; புல்லன்‌ இயற்பெயர்‌, நெய்தற்றிணையும்‌ பாலைத்‌. 
தணயும்‌ பாடியுள்ளார்‌. புணர்க்துடன்போகக்‌ கண்ட செவிலி கூரத்‌ 
தடை மறவர்‌ கிரைகொணர்ந்துய்ப்பதும்‌ அங்கு அவர்‌ முழங்கும்‌ 
முழக்கமுங்‌ கேட்டு என்‌ பேதை யாங்ஙனம்‌ வைகுமோவென்று புலம்பு 
வதாக விரித்துக்‌ கூறியுள்ளார்‌; அகம்‌. ௬௩. இவர்‌ பாடியனவாக. 
ஈத்தினையில்‌ ௧௫௧ ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்திலொன்றுமாக 
இரண்டு பாடல்கள்‌ கிடைத்திருக்கன்றன. 


௪௦. கதப்பிள்ளைச்‌ சாத்தனார்‌ 
, இவர்‌ கருவூர்க்‌ சதப்பிள்ளைச்‌ சாத்தனுரெனவும்‌, கதப்பிள்ளையென- 
வம்‌, கருவூர்க்‌ கதப்பிள்ளை யெனவும்‌ பலவ £னாகக்‌ கூறப்படுவார்‌. இவர்‌ 


பாடினா வரலாறு ௨௯ 


இயற்பெயர்‌ சாத்தனாரென்பதே. சேரமான்‌ சேனாபதி பீட்டங்கொற்ற 
னப்‌ பரிசில்வேண்டிப்‌ பாடியவர்‌ ; புறம்‌, ௧௬௮. பாண்டியன்‌ சேனாபதி 
நாஞ்சில்‌ வள்ளுவனைப்‌ பரிசில்‌ வேண்டி இயன்மொழி பாடியவர்‌; புறம்‌, 
௩௮0. பெரும்பாலும்‌ பாலைத்திணையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌ ; 
இவர்‌ மாலைக்காலத்தை அழகாகப்புனைந்து கூறியிருக்கிறார்‌; ஈற்‌. ௩௫௩. 
தலைவனைப்‌ பிரிந்ததனால்‌ இவ்வூர்த்‌ தோற்றம்‌ இனிதாகக்‌ காணப்பட 
வில்லை யென்ற தலைவி கூற்று வியப்புடையது ; நற்‌. ௧௩௫. இவர்‌ பாடி 
யனவாக நற்றிணையில்‌ மேற்காட்டிய இரண்டு பாடல்களும்‌, குறுந்‌ 
தொகையில்‌ மூன்றும்‌, அகத்தில்‌ ஒன்றும்‌, புறத்தில்‌ இரண்டுமாக எட்டுப்‌ 
பாடல்கள்‌ கிடைத்திருக்கன்றன. 


கந்தரத்தனார்‌ 
இவர்‌ உரோடோகத்துக்‌ கந்தரத்தனாரின்‌ வேறல்லர்‌ என்று என்‌ 
ணப்படுகிறது. மேலே (௨௩) பார்க்க. 


௪௧. கபிலர்‌ 


இவர்‌ பாண்டி நாட்டிலே திருவா தவூரில்‌ (பழைய திருவிளையாடல்‌. 
௨௭ ஆம்‌ விளையாடல்‌, செய்யுள்‌, ௪.) அந்தணர்‌ மரபிலே பிறந்து (புறம்‌, 
௧௨௬, ௨00, ௨௦௧.) வளர்ந்து உரிய பருவத்திலே கல்லி கற்பிக்கப்‌ 
பெற்றுத்‌ தமிழில்‌ ஓப்பாரு மிக்காரு மில்லாத பயிற்சி யுடையராய்க்‌ 
கடைச்சங்கப்‌ புலவரிலொருவராகிப்‌ பரணர்‌, இடைக்காடர்‌, ஒளவை 
யார்‌ முதலாயினோரிடத்துப்‌ பெருகிய ஈட்புடையராய்‌ விளங்குவா 
ராயினார்‌. 

முன்பொருகால்‌ சேரமான்‌ செல்வக்கடுங்கோ ஆழியா தனைப்‌ பாடி 
அவனை மகிழ்வித்தனர்‌ ; புறம்‌. ௮. அவன்‌ இவருடைய கையைப்பற்றி 
தம்முடைய மை மிக மெல்லியவா. யிருக்கன்றனவெனலும்‌ அவனை 
நோக்கி நீ போரில்‌ பகைவரை வெல்ல அமைந்ததனால்‌ நின்‌ கைகள்‌ 
வலியவாகும்‌; நின்னைப்‌ பாடுபவர்‌ உண்டு வருந்துஞ்‌ செயலல்லது வேறு 
தொழில்‌ செய்தறியா ராதலால்‌ அவர்களின்‌ கைகளெல்லாம்‌ மெல்லிய 
வேயென்று பாடி யுவப்பித்தார்‌ ; புறம்‌, ௧௪. பின்பு கடையெழுவள்ளலி 
லொருவனாயே வேள்பாரியை உயீர்த்தோழமை கொண்டு அவனது 
அவைக்களத்துப்புலவராக வீற்றிருந்தருளினுர்‌, அக்காலத்துப்‌ பாரி 
யைப்‌ பாடிய பாடல்கள்‌ கருதுவோ ருள்ளத்தை மகிழ்விக்குர்‌ தன்மை 
யன ; புறம்‌. ௧0௫ முதல்‌ பார்க்க. அங்ஙனமிருக்கு ஈர்ளில்‌ இடையே 
திருக்கோவலூரை யடைந்து முள்ளூரின்கணுள்ள மலையமான்‌ இருமுடிக்‌ 
காரியைச்‌ சிறப்பித்துப்‌ பலபடியாகப்‌ புகழ்ந்து பாடி, அவன்‌ பரிசில்‌ 
கொடுக்கப்‌ பெற்று மீண்டனர்‌ ; புறம்‌, ௧௨௧ முதல்‌. பின்பொருகால்‌ 
வையாவிக்‌ கோப்பெரும்பேகனிடஞ்‌ சென்று அவனால்‌ துறச்கப்பட்ட 
கண்ணகி காரணமாக அவனைப்‌ பாடி மீண்டு பாரியிடத்திருந்தார்‌ ; 
புறம்‌. ௧௪௩. இருக்கும்‌ பொழுது பெரும்பாலும்‌ பாரியினது பறம்பு 
மலையிற்‌ பழகினவராதலாற்‌ குறிஞ்சித்திணை பாடுதலிழற்‌ சிறந்தவராயி 
னார்‌. ஆரியவரசன்‌ யாழ்ப்பிரமதத்தனைத்‌ தமிழின்‌ சிறப்பு அறிவுறுத்‌ 
தற்குப்‌ பத்துப்பாட்டுளொன்றாயெ குறிஞ்சிப்பாட்டுப்‌ பாடியருளினார்‌. 
அதனையறிந்த அவன்‌ தமிழ்‌ பயின்று சங்கத்தாரோடொப்பப்‌ பாடுந்‌ 
_தஇறமையடைந்தனன்‌. அவன்‌ பாடியது குறுந்‌. 2௮௪ ஆம்‌ செய்யுள்‌. 
இவர்‌ இன்னாநாற்பது என்னும்‌ நீதிநூல்‌ பாடிச்‌ சங்கத்தில்‌ வெளியிட்‌ 
கருளினர்‌. இது பதினெண்‌$&ழ்க்கணக்கினுள்‌ ஒன்று. 


௩௨௦ நற்றிணை நானூறு 


இவரடுத்திரும்த வேள்பாரி கொடையாலெய்திய புகழ்‌ இத்தமிழ்‌ 
நாடெங்கும்‌ பரவலானே அதனைக்‌ 2கள்வியு ற்ற மூவேந்தரும்‌ பொறாமை: 
கொண்டு படையெடுத்து வந்து பாரியின்‌ பறம்புமலையை முற்றுகை. 
செய்தார்கள்‌ : அதுகண்ட கபிலர்‌ அவர்களிடஞ்‌ சென்று பாரியின்‌ 
புகழனைத்தையுங்‌ கூறி, அவ்வள்ள லுக்கு முந்நூறு ஜிரொமங்களிருந்தன ;: 
அவற்றையெல்லாம்‌ பரிசிலர்‌ பெற்றுக்கொண்டனர்‌; இப்பொழுது அவ 
னது பறம்புமலை ஒன்றேயுளது ; நீங்களும்‌ பாடிச்சென்றால்‌ அதனைப்‌: 
பெறலாமென்று அஞ்சாது கூறினர்‌; புறம்‌. ௧௧௦. அப்பால்‌ அம்‌ மூவரச 
மும்‌ பாரியை வலிதினழைத்துப்‌ போர்புரிந்து கொன்று அம்‌ மலையையும்‌: 
கைப்பற்றிக்‌ கொண்டார்கள்‌; புறம்‌, ௧௧௨. கைப்பற்றியவுடன்‌ பாரியின்‌ 
புதல்வியர்‌ இருவரையும்‌ இவர்‌ அழைத்துக்கொண்டு பறம்பு மலையை 
நோக்கிப்‌ பலவாறு புலம்பி (புறம்‌. ௧௧௩. முதல்‌ ௧௨௦ வரை.) அதனை 
விடுத்தகன்று விச்சிக்‌ கோன்‌ என்னுஞ்‌ சிற்றரசனிடஞ்‌ சென்று இப்‌ 
பெண்களை மணஞ்செய்து கொள்ளென்றனர்‌; புறம்‌. ௨00. அவன்‌ உடன்‌ 
படாமை கண்டு புலிகடிமாலென்னும்‌ இருங்கோவேளிடம்‌ போய்‌ இம்‌ 
மகளிரை மணம்‌ புரிர்துகொள்ளென்று கேட்ப (புறம்‌. ௨௦௧) அவனும்‌ 
மறுத்தானாக, அதுகண்டு அவனை வெறுத்து (புறம்‌. ௨௦௨) மீண்டு 
அவர்களைப்‌ பார்ப்பாரின்‌ பாதுகாவலில்‌ வைத்துப்‌ பின்னர்ச்‌ சேரலன்‌ 
செல்வக்‌ கடுங்3கா ஆழியாதன்‌ பாரிபோன்ற ஈற்குணமுடையா னென்பு 
கறிந்து அவனிடஞ்‌ சென்று பதிற்றுப்பத்து ஏழாம்பத்துப்‌ பாடி, 
அவனைப்‌ புகழ்ந்து கூறி அவன்‌ அளவிறந்த பரிசில்‌ கொடுக்கப்பெற்று: 
மீண்டனர்‌ ; (பதிற்‌. ஏழாம்‌ பதிகம்‌.) மீண்டும்‌ பாரியைப்‌ பிரிந்த தனா: 
லாய துன்பம்‌ மிகுந்து தாமும்‌ உயிர்விடத்‌ துணி5து அவனோடென்னை 
விதிகூட்டுவதாகவென்று (புறம்‌. ௨௩.௬.) கூறி வடக்குமுகமாக விருந்‌ து 
இந்திரியங்களை ஒடுக்கி ஆகாராதி வேண்டாது உயிர்‌ துறந்தருளினார்‌. 

இவர்‌ குறிஞ்சித்திணையில்‌ வல்லவராதலின்‌ அதற்குரிய கொல்வி்‌ 
மலை, பறம்புமலை, முள்ளூர்மலை, முள்ளூர்க்கானம்‌ இவற்றையெல்லாம்‌: 
பாராட்டிக்‌ கூறியுள்ளார்‌. “வாய்மொழிக்‌ கபிலன்‌”! (அகம்‌.௭௮.) என்று 
நக்ரேராலும்‌, “* ஈல்லிசைக்‌ கபிலன்‌?” (பதிற்‌. ௮டு) என்று பெருங்‌ 
குன்றூர்‌ கழாராலும்‌, *: வெறுத்த கேள்வி விளங்குபுகழ்க்‌ கபிலன்‌ '!” 
(புறம்‌. ௫௩.) என்று பொருந்தல்‌ இளங்‌8ரனாராலும்‌, “புலனமுக்கற்ற: 
வந்தனாளன்‌”' (புறம்‌. ௧௨௬.) “பொய்யா நாவிற்‌ கபிலன்‌? (பு.றம்‌.௧௪௪.) 
என்ற மாறோக்கத்து நப்பசலையாராலும்‌ சிறப்பித்துப்‌ பாடப்பெற்றவர்‌£ 
மூவேக்தரால்‌ முற்றிய பாரி கபிலரது சூழ்ச்சியால்‌ கிள்ளைகளை விடுத்துக்‌ 
கதிர்‌ கொணர்ந்து உண்டிருந்தமையை நக்ரேர்‌ சிறப்பித்துக்‌ கூறா 
நிற்பர்‌ ; அகம்‌. ௭௮. ஒளவையாரும்‌ அச்செயலைப்‌ பெரிதும்‌ பாராட்டா 
நிற்பர்‌; அகம்‌. ௧௩௦௩. ன்‌ 

ட்‌ இவர்‌ மலக்கு மாயோனை உவமை கூறினதன்றி “நாடாது நட்ட 
லின்‌” என்ற குறளின்‌ கருத்தை அமைத்துள்ளார்‌; நற்‌, ௩௨. வேட்டுவன்‌ 
பெறும்‌ உணவுப்‌ பொருளை வி 
கூழுகிற்பர்‌; கற்‌. ௬௫ புலவியு 
கூறுகின்றார்‌; கற்‌. ௨௧௪. 
பாரியின்‌ பறம்புமலையைப்‌ பாராட்டிக்‌ கூ 
முள்ளூர்‌ மன்னன்‌ காரி குதி 
வருவதைச்‌ சிறப்பிக்கிறார்‌ ; நற்‌. ௨௧௧. 
கொன்று அவனது நகரிற்‌ காரி சென்ற 
பூசலிட்டமையுங்‌ கூ அகிறார்‌ ; நற்‌. 


பாடினோ வரலாறு கச: 


மந்திக்கு வீருக்தாகக்‌ கொடுக்கு மலைகாடனென வருணிக்கிறார்‌ ; நற்‌. 
௩௫%, யாவரும்‌ வியக்கத்தக்க உள்ளுறையே கூறியுள்ளார்‌; நற்‌. ௩௭௩.௨ 
இவர்‌ பாடிய கிள்ளைவிடுதூது மிக்க இனிமையுடைய து: நற்‌. ௩௭௯. 
தலைவியைச்‌ சிறுகொம்பாகவும்‌ அவள்‌ கொண்ட காமத்தை அதனிடத்‌ 
அத்‌ தூங்கும்‌ பெரும்பழமாகவுங்‌ கூறுவர்‌; குறு, ௧௮. இயற்கைப்‌ 
புணர்ச்சிக்கட்‌ குருகிருந்தது சாட்சியாகவெனத்‌ தலைமகள்‌ கூற்றுகள்‌. 
கூறுவர்‌ ; நற்‌. ௨௫, இவர்‌ குறுந்‌, ௩௮ ஆம்‌ செய்யுளிற்‌ கூறிய உள்ளுறை: 
யைத்‌ இருக்கோவையாரிலெடுத்தாண்டமை யறிக, (திருக்கோவை,. 
௨௭௪.) ஓரியின்‌ கொல்லிமலையிலுள்ள பாவையைச்‌  இிறப்பித்துக்‌ 
கூறுவர்‌; குறுந்‌, ௧00. இவர்‌ மலையமான்‌ திருமூடிக்காரியையும்‌ (குறுந்‌ஃ 
௧௯௬௮, ௩௧௨.) நள்ளியையும்‌ (அகம்‌, ௨௩௮. ) சிறப்பித்துக்‌ கூறா நிற்பர்‌. 
தலைமகன்‌ மலையை நோக்கியவுடன்‌ பசலை இர்ந்ததெனத்‌ தலைவி கூறிய 
தாக இவர்‌ பாடியது வீயக்கத்தச்கது ; குறுந்‌, ௨௫௯. 

இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ பத்தொன்பது (௧௩, ௩௨, ட, 
௬௫, ௭௭, ௨௧௭, ௨௨௨, ௨௨டு, ௨டு௩, ௨௬௭, ௨௧௧, ௩௦௧, ௩௨௦, ௩௩௬, 
௫௩, ௩-௫௯, ௩௬௮, ௩௭௩, ௩௭௬.) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ 
இருபத்தொன்பதும்‌, ஐங்குறு நூற்றில்‌ குறிஞ்சிப்பாட்டு நூறும்‌, பதிற்‌: 
அப்பத்தில்‌ ஏழாம்‌ பத்துச்‌ செய்யுள்‌ பத்தும்‌, அகத்தில்‌ பதினாறும்‌, 
புறத்தில்‌ இருபத்தெட்டும்‌, “நெட்டிலையிருப்பை' என்ற தனிச்‌ செய்யு 
ளொன்றும்‌, திருவள்ளுவமாலையி லொன்றுமாக ௨௦௫ செய்யுளும்‌, 
இன்னா நாற்பதில்‌ நாற்பது செய்யுளும்‌, குறிஞ்சிப்பாட்டு (பத்துப்பாட்‌ 
டில்‌ ஒன்று) ஒன்றுமாக ௨௪௬ பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. 

கபிலர்செய்த வேறு பிரபந்தங்கள்‌ சில பதினோராம்‌ திருமுறையிம்‌: 
சேர்க்கப்பட்டுள்ளன. 

௪௨. கயமனார்‌ 


இவர்‌ பாலைத்திணையில்‌ உடன்‌ போக்கையும்‌ அதனை யடுத்த செவிலி” 
புலம்பல்‌, நற்றாய்‌ புலம்பல்‌, மனைமருட்சி, கண்டோரிரக்கம்‌ முதலாய 
புலம்பல்களையும்‌ பலவாறாகச்‌ சிறப்பித்துப்‌ பாடவல்லவர்‌ ; அங்ஙனம்‌ 
பாடிய பாடல்களனைத்தும்‌ கேட்போரின்‌ கன்மனத்தையும்‌ கரைக்கும்‌. 
தன்மையன. அகத்திலன்றிப்‌ புறத்திலும்‌ புலம்பற்றுறையாயெ முது 
பாலையைப்‌ பாடியுள்ளார்‌. (புறம்‌. ௨௫௪) (முதுபாலை காவலனிறப்ப. 
ஏனையோர்‌ புலம்பல்‌) ஆகவே இவர்‌ இருதிணையிலும்‌ புலம்பல்‌ பாட 
வல்லவராய்‌ விளங்குகிறார்‌. அகம்‌. ௧௪௫ இல்‌ அன்னியும்‌ திதியனும்‌ 
பொருததனைக்‌ கூறுதலால்‌ அவ்விருவர்‌ காலத்துக்கும்‌ பிற்பட்டவ 
ராவார்‌. கழங்குக்‌ குறி பார்க்கும்‌ நெறியை வெகு தெளிவாகக்‌ கூறிய: 
வர்‌ இவரே; அகம்‌. கசடு, அழிந்த பாலையை வளமுடையதாக்‌இக்‌. 
கூறும்‌ இவரது ஆற்றல்‌ மிக நன்று; அகம்‌, ௨௫௯, உடன்‌ போக்கன்கண்‌ 
அறத்தொடு நின்று போக்கினை மறுத்து அஞ்சுவித்ததாகப்‌ புதிய நெறி. 
காட்டி யெழுதியவர்‌ இவ?ர; நற்‌. ௧௨. இதனைப்‌ பெரிதும்‌ பாராட்டி 
இந்‌ நெறியே நக்‌ரனாரும்‌ உரைகூறிப்‌ போயினா ரென்றால்‌, இவர்‌ பாட 
லின்‌ சிறப்பு இவ்வளவினதென்‌ நளவீடற்பாலதோ? இறையனாரகப்‌ 
பொருள்‌ ௨௩ ஆம்‌ சூத்திரவுரை. புண்‌ --தாள்‌-புட்டாள்‌ எனப்‌ புது 
விதிவகுத்தவரில்‌ இவருமொருவர்‌; நற்‌. ௨௭௪. தலைமகன்‌ தலைமகளாகிய ல்‌ 
இருவருடைய தாயர்களும்‌ ஒருவரையொருவர்‌ கடிந்துகூறும்‌ வழக்கு 
இந்நாள்‌ போலப்‌ பண்டுமுளதென்பது இவர்‌ பாடலா லறியலாம்‌ ; நற்‌. 
௨௯௩. முன்னாளிற் காலாற்‌ பந்துருட்டும்‌ வழக்குள தென்பது நற்‌. ௩௨௪ 


கூ௨ நற்றிணை கானூறு 


ர்‌ லால்‌ விளங்கும்‌. இன்னும்‌ நன்றாக ஆராயுங்கால்‌ இவர்‌ உலக 
கற்றும்‌ வர்க ன்ப தோன்றுகின்றது. . இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ ஆறு (௪௨, ௧௬௮, ௨௭௯, ட வட 
௩௨௪.) பாடல்களும்‌ குறுந்தொகையில்‌ நான்கும்‌, அகத்தில்‌ பன்‌ 
னிரண்டும்‌, புறத்தில்‌ ஒன்றுமாக இருபத்து மூன்று பாடல்கள்‌ கிடைத்‌ 
இருக்கின்றன. 


௪௩. கருவூர்க்‌ கோசனார்‌ 


இவர்‌ பாலைத்திணையிற்‌ பயின்றவர்‌; தமது பாடலில்‌, சோம்பலாய்ச்‌ 
செயலற்றிருப்பவர்க்குக்‌ இர்த்தியும்‌ இன்ப மம்‌ கொடைத்தன்மையு 
மாகிய இவை யில்லையாகுமென்று தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. இவர்‌ 
பாடியது நற்‌, ௨௧௪ ஆம்‌ பாட்டு. 


௪௪. கழார்க்‌ கீரனேயிற்றியார்‌ 


இவர்‌ எயிற்றி யென்னும்‌ இயற்பெயருடையார்‌; ரன்‌ என்பவரின்‌ 
மனைவியார்‌; பெண்பாற்‌ புலமையார்‌; சோழனட்டு மாயூரத்தின்‌ &ழ்பா 
வள்ள கழார்‌ என்னு மூரினர்‌; *வெல்போர்ச்சோழர்‌ கழாஅர்க்‌ கொள்‌ 
ரூம்‌" நற்‌. ௨௮௧, வேட்டுவ மரபினர்‌ ; இவர்‌ கணவன்‌ ரேனாரென்பவர்‌ 
சோழர்க்குப்‌ படைத்துணையாகச்‌ சென்று போர்முகத்துப்‌ பொருது 
வெற்றிதரூந்‌ தன்மையார்‌ ; “காய்சின வேந்தன்‌ பாசறை நீடி, நந்நோய்‌ 
அறியா அறனி லாளர்‌? அகம்‌, ௨௯௬௪. ஆயினும்‌ பிரிந்தாற்‌ காம3நாயாற்‌ 
காதலி வருந்துவளென்ப துபற்றிப்‌ பெரும்பாலும்‌ காதலியை விட்டுப்‌ 
பிரிபவரல்லர்‌; “கோடைத்‌ இங்களும்‌ பனிப்போள்‌? நற்‌. ௩௧௨. இங்ங 
னம்‌ பூவும்‌ மணமும்‌ போலப்‌ பிரியா துறையுகாளில்‌ ஒருகாற்‌ போருக்குச்‌ 
செல்லவேண்டினமையிற்‌ னார்‌ போர்‌ பெரிதாயிற்றேவாடைக்‌ காலத்‌ 
அம்‌ வருதற்யெலாவாறு அங்கு வைகவேண்டிய தாகுமே யென்று பல 
வாறு கவன்றார்‌; அவர்‌ வருந்துவது கண்ட எயிற்றியார்‌ யான்‌ பொறுத்‌ 
திருக்‌? 3றன்‌; நீவிர்‌ குறித்த பருவத்து வருவீராக?” வென்று காதலனைத்‌ 
தேற்றிவிடுத்து அவர்‌ வருந்தியதைத்‌ தொகுத்து விளைவயிற்‌ செல்லுக்‌ 
தலைமகன்‌ கெஞ்சைநோக்கி வருந்திய தாகப்‌ பாடிவைத்தனர்‌; நற்‌. ௩௧௨. 
பின்னர்ப்‌ பெரும்போர்‌ நடந்ததனாற்குறித்தபருவத்துவாராமல்‌ கீரனார்‌ 
பாசறையிவின்றுவிடலும்‌ எயிற்றியார்‌ மழை பெய்கின்ற நடுயாமத்திற்‌ 
குளிரின்‌ கடுமைதாங்க இயலாது கண்ணுறக்கங்‌ கொள்ளாது நம்மைக்‌ 
கருகாத காதலர்‌ அன்பிலரெனத்‌ தோழியை நோக்‌ வருந்துவாராயி 
இ 52: ௨௮௧. வருந்தும்போது கண்ணீர்‌ வடிய அதனைக்‌ “ காதலர்ப்‌ 
பிரிந்த கையறு மகளிர்‌, நீர்வார்‌ கண்ணிற்‌ கருவிளை மலர? எனத்‌ தாமே 
குறிப்பித்துளார்‌; அகம்‌, ௨௧௪. அங்ஙனம்‌ கண்ணீர்‌ வடிதலும்‌ எம்மை 
ஜாடைக்காலத்தும்‌ பிரிந்தவரைக்‌ கருதி அழுதலால்‌ எம்‌ கண்கள்‌ 
வட்கமுடையன வல்லவென்று வெ 


தால்‌ வர்‌ இிருப்பரே யென்‌ 


ர்‌ என்‌ காதலரிருக்குமிடத்திற்‌ 
அத்தாகிலு மிருப்பரே?? யென்றும்‌, (அகம்‌. 
௧௬௩.) அணையுடையோரை கோக்‌ வாடை தண்ட அத்தி, 
னும்‌ பிரியன்மினேவெளச்‌, செப்புவ ரளியர்‌”” 


பரடினோர்‌ வரலாறு ௩௩ 


மறந்துளாரோ? (அகம்‌. ௨௩௫) கோழீ என்‌ தனிமையில்‌ இவ்வாடை 
வீசலானே இனிப்‌ பொழறேன்‌ என்றும்‌ பலவாறு புலம்பி வைஇனார்‌ ; 
(அகம்‌. ௨௬௪) இவ்வாறு வருந்தி வையெ நாளிற்‌ போர்முனையிற்‌ சென்ற 
கீரனார்‌ மீண்டு வந்தனர்‌; அவர்‌ வருறொரென்பதை முன்னரே ஏவலிளை 
யரா லறிந்த எயிற்றியார்‌ பெருமடழ்வெய்திக்‌ கா தலன்‌ வரும்பொழுது 
தேர்ப்பாகற்குக்‌ கூறுவதாக அவருள்ளக்‌ கடையையும்‌ தம்முடைய 
கிலையையுஞ்‌ சேரத்‌ தொகுத்துப்‌ பாடினார்‌ ; (அகம்‌, ௨௩௫.) பின்னர்‌, 
வந்த காதலனொடு மகிழ்ந்துறைவாராயினர்‌; இவர்‌ பாடல்கதாப்‌ 
பிற்காலத்துச்‌ சான்‌ றார்‌ துறைப்பாற்படுத்துத்‌ தொகைநாலிம்‌ கோத்தா 
ரென்று கொள்க, இவரீ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு (௨௮௧, 
௩௧௨) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ மூன்றும்‌, அகத்தில்‌ ஐந்துமாகப்‌ 
பத்துப்‌ பாடல்கள்‌ கிடைத்திருக்கன்றன. 


௪௫. கள்ளம்‌ பாளனார்‌ 


இவர்‌ பெயர்‌ கண்ணம்‌ பாளனாரெனவும்‌ பாடவேறுபாடு மூண்டு. 
அகத்தில்‌. கருவூர்க்‌ கண்ணம்பாளனாரென்றிருத்தலால்‌ இவர்‌ ஊர்‌ 
கருவூர்‌. *களப்பாள்‌” என்று ஊர்‌ இருத்தல்போலக்‌ *கள்ளம்பாள்‌' என்‌ 
பதும்‌ ஊராக இருக்கலாம்‌. அகத்தில்‌ கருவூர்க்‌ கண்ணம்புல்லனாரென்‌ 
றொருவர்‌ பெயர்‌ காணப்படுஜன்ற து. இவர்கள்‌ இருவரும்‌ பாடியவெல்‌ 
லாம்‌ பாலைத்திணையா யிருத்தலானே இருவரும்‌ ஒருவரே யெனவும்‌ 
ஏடெழுதுவோர்‌ மிகையால்‌ பெயர்‌ வேறுபட்ட தெனவும்‌ ஊ௫ூக்க 
லாயிற்று. கருவூர்‌ சேரநாட்டகத்துளது. இவர்‌ கூறிய குறைநயப்பு 
நுண்‌ ணுணர்வினோரை இனிது மகிழ்விக்கும்‌; (அகம்‌. ௧௮0.) இவர்‌ 
சேரமான்‌ கோச்‌ கோதையையும்‌ அவனது வஞ்சிமூதூ ரயும்பாராட்டிக்‌ 
கூறியுள்ளார்‌ ; (அகம்‌. ௨௬௩.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௧௫௮ 
ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்தில்‌ மூன்றுமாக நான்கு பாடல்கள்‌ இடைத்‌ 
இருக்கின்றன. 

௪௬. கள்ளிக்குடி பூதம்‌ புல்லனார்‌ 

இவரது இயற்பெயர்‌ புல்லன்‌; பூதன்‌ தந்தை பெயர்போலும்‌; ஊர்‌ 
கள்ளிக்குடி. இப்பெயர்கொண்ட வூர்‌ பலநாடுகளிழ்‌ பல இருத்தலால்‌ 
இவர்‌ ஊர்‌ இன்னதென்றறியக்கூடாதாயினும்‌ இவர்‌ பாலைத்திணையையே 
சிறப்பித்துப்‌ பாடியிருத்தலால்‌ இவர்‌ நீர்நாட்டி னர்‌ அல்லரென்றுமட்டும்‌ 
தெரிகின்றது. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௩௩௩. ஆம்‌ பாடல்‌ 
ஒன்றும்‌, குறுந்தொகையிலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்‌ 
இருக்கின்றன. 

௪௭. காசிபன்‌ கீரனார்‌ 


இவரது இயற்பெயர்‌ ரன்‌. கடைச்‌ சங்கத்திலே தலைமை பெற்‌ 
திருந்த ஈக்கீரரின்‌ வேறென்பது தெரிய ஏனைக்‌ ரேர்களெல்லாரம்‌ ஓவ்‌ 
வோரடைமொழி கொடுக்கப்பட்டமையின்‌, இவரும்‌அவ்வாறே காசிபன்‌ 
£ரனாரெனப்பட்டார்‌. காசிபனென்ற தனால்‌ இவர்‌ காசிப கோத்திரத்தின 
சாகிய அந்தணரென்‌ றறியப்படும்‌. இவர்‌ முல்லைத்திணையைப்‌ பாடியுள்‌ 
ந. காக 


கூச நற்றினை கானூறு 


ளார்‌ ; வம்பமாரிஎயன்று தலைவி கருதி ஆற்றுமாறு தோழி மருட்டி, 
மழையை நோக்கக்‌ கூறுவதாக இவர்‌ பாடியது மிக்க நயமுடைய தாகும்‌. 
இவர்‌ பாடியது ஈற்‌. ௨௪௮ ஆம்‌ பாட்டு.. 


௪.௮.காஞ்சிப்‌ புலவனார்‌ 


மாங்குடி. மருகனாரென்பவர்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியனை நிலையாமை யறிவுறுத்தவேண்டி மதுரைக்‌ 
காஞ்சி பாடியதனால்‌ மதுரைக்காஞ்சிப்‌ புலவனெனவும்‌ காஞ்சிப்‌ புலவ 
னெனவுங்‌ கூறப்பெறுவாராயினார்‌ ; மாங்குடி இழாரென்பவருமிவரே. 
இவர்‌ வேளாண்‌ மரபினர்‌. மேற்கூறிய நெடுஞ்செழியன து அவைக்‌ 
களத்துப்‌ புலவராய்‌ அவனைப்‌ பாடி மகிழ்வித்து வைகுவாராயினர்‌ . 
(புறம்‌. ௨௪.) ஒரு காலத்துச்‌ சேரனும்‌ சோழனும்‌ மதுரையை முற்றிய 
பொழுது இனை ஞலைிய நெடுஞ்‌ செழியன்‌ வஞ்சினங்கூ றுவான்‌, **ஓங்கிய 
சிறப்பின்‌ உயர்ந்த கேள்வி, மாங்குடி. மருதன்‌ தலைவனாக! (புறம்‌. ௭௨.) 
என்று இவரைப்‌ பாராட்டிக்‌ உறினானெனின்‌ இவருடைய மேன்மையும்‌, 
கல்வி கேள்விகளினுயர்வும்‌ ஈம்மனோரால்‌ அள வீடப்படுங்கொல்லோ ? 
இவர்‌ பாடிய மதுரைக்காஞ்சியைப்‌ படிப்பவர்க்கு இவரது ஆற்றல்‌ 
விளங்கும்‌. பின்பொரு பொழுது வாட்டாற்‌ றெழினியாதனைப்‌ பரிசில்‌ 
வண்டிப்‌ பாடி அவனால்‌ ஆதரிக்கப்பெற்று மீண்டு மதுரையை 
யடைந்து வைகுவாராயினர்‌; (புறம்‌. ௩௬௬.) இவர்‌ எல்லாத்திணையும்‌ 
புனைந்து பாடவல்லவர்‌. நெடுஞ்செழியன்‌ போரிலே உள்ளஞ்செலுத்தி 
அவ்வழியே யொழுகுவானை நன்னெறிப்படுத்தி மறுமைக்காய்‌ வேள்வி 
முதலியவை செய்யும்‌ படி. பண்ணினவர்‌ இவரே ; (புறம்‌. ௨௬.) கடற்‌ 
கரையில்‌ மகளிர்‌ விளையாட்டயர்வதனை விளங்கக்‌ கூறியுள்ளார்‌ ; (ஈற்‌. 
௧௨௩.) இவர்‌ பாடியனவாக, மதுரைக்‌ காஞ்சியகவல்‌ ஒன்றும்‌, நற்‌ 
திணையில்‌ ௪௨௨ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறுந்தொகையிலொன்றும்‌, 
அகத்திலொன்றும்‌, புறத்திலாறும்‌, இருவள்ளுமாலையிலொன்‌ றுமாகப்‌ 
பதினெரு பாடல்கள்‌ கிடைத்திருக்கன்றன. தஞ்சாவூர்ச்சில்லா இருத்‌ 
அறைப்பூண்டித்‌ காலூகாவில்‌ உள்ள மாங்குடி மருதவனமென 
இரண்டு ஊர்கள்‌ ஒன்றையொன்று அடுத்துள்ளன. அவற்றுள்‌ முன்னது 
இவரூரும்‌ பின்னது இவரால்‌ நாட்டப்பட்டதும்‌ போலும்‌. 


௪௯. காப்பியஞ்‌ சேந்தனார்‌ 

இவரது இயற்பெயர்‌ சேந்தனென்பதே ; ஏதேனுங்‌ காப்பியஞ்‌ 
செய்ததனால்‌ இவ்வடைமொழி கொடுக்கப்பெற்றுரோ அன்றேல்‌ 
காப்பிய மென்பது இவருடைய ஊர்தானோ தெரியவில்லை; காப்‌ 
பியன்‌ மகனயை சேந்தனரென்றும்‌ கொள்ளலாம்‌. இவர்‌ பாலைத்திணை 
யைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌ ; தலைமகன்‌ வருவதற்குரிய பல்லி 
சொல்லுதல்‌ முதலாய நிமித்தங்கள்‌ பலவற்றைச்‌ சேர விரித்துக்‌ கூறி 
யூள்ளார்‌ ; இவர்‌ பாடியது நற்‌. ௨௫௬ ஆம்‌ பாட்டு. 


௫௦. காமக்கணிப்‌ பசலையார்‌ 

இவர்‌ மதுரைக்‌ காமக்கணி ஈப்பசலையா ரெனவுங்‌ கூறப்படுவர்‌ ; 
பெயர்க்‌ காரணத்தாற்‌ பெண்பாலாரென்பது தெளிவு;  காமக்கணி 
காமாட்சி என்னும்‌ வடசொல்லின்‌ மொழிபெயாப்பு. சங்கத்தார்‌ வட 
சொற்களை அவற்றிற்கு நேராயெ தமிழ்மொழியாலே கூறுதல்‌ வழக்காக 


பாடினோ வர லாறு கடு 


வுடையவர்‌; நக்கீரனார்‌ திருமூருகாம்‌றுப்படையுள்‌ ஐம்புகறியிம்‌ பிறந்த 
மையால்‌ ஐம்பூநகமெனப்‌ பெயர்‌ பெற்ற தங்கத்தை அப்பெயராற்‌ 
கூழுது *நாவலொடு பெயரிய பொலம்‌' என்றுர்‌; இதனை கோர்தியறிக, 
(மகளிர்க்‌ குண்டாகும்‌ பசலையைப்‌ பாராட்டிப்‌ பாடினமையின்‌ இவர்‌ 
பசலையா ரெனப்பட்டார்‌ போலும்‌; அத்தகைய பாடல்‌ இவர்‌ பாடியது 
கிடைத்திலது.) இவர்‌ பாலை முல்லை வளங்களைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்‌ 
ளார்‌; தலைவர்காள்‌ நிலையில்லாத பொருள்‌ காரணமாக அங்காதலியரைக்‌ 
கைவீடா திருங்கோளென்று குயில்‌ கூவாமிற்குமென்று இளவேணிலை 
வருணிக்கிறார்‌; (கற்‌. ௨௪௩.) இவர்‌ பாபு. யனவாக மேற்காட்டிய பாட 
லொன்றும்‌ அகத்திலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்திறுக்‌ . 
இன்றன. 


௫௧. காரிக்‌ கண்ணனார்‌ 


காவிரிப்பூம்பட்டினத்துக்‌ காரிக்‌ கண்ணனா ரென்பவரிவரே; வணி 
கர்‌ மரபினர்‌; தொல்‌. பொருள்‌, மரபு. ௭௪ ஆம்‌ சூத்திர வுரையில்‌ 
பார்க்க. அகம்‌. ௧௨௩௨இல்‌ “கழைமாய்‌ காவிரிக்‌ கடன்‌ மண்டு பெரும்‌ 
துறை" எனத்‌ தம்மூர்த்‌ துறைமுகத்தைச்‌ சிறப்பித்தலாலும்‌, இவர்‌ 
அவ்லுராரேயெனத்‌ துணியப்படும்‌. இவர்‌ பாண்டியன்‌ இலவர்திகைத்‌ 
அஞ்சிய நன்மாறனை அவன்‌ வென்றிச்‌ சிறப்புக்கூறி மகிழ்வித்தார்‌; 
(புறம்‌. ௫௭.) ஒருகாற்‌ சேரலன்‌ சேனாபதி பிட்டங்‌ கொற்றனிடனஞ்‌ 
சென்று அவனைப்‌ புகழ்ந்து தமது வறுமையைக்‌ கூறிப்‌ பரிசில்‌ 
பெற்றனர்‌; (புறம்‌, ௧௬௯.) அதனால்‌ மிக்க மழ்ச்‌ச கொண்டு மீட்டும்‌ 
அவன்கொடைத்‌ தன்மையைப்‌ புகழ்ந்து இயன்மொழி வாழ்த்துக்‌ 
கூறினார்‌; (புறம்‌. ௧௭௧.) சோழன்‌ பெருந்‌ திருமா வளவனும்‌, பாண்டியன்‌ 
பெருவழுதயும்‌ ஒருசேர இருந்தாரை உடனிலையாக வாழ்த்தியுள்ளார்‌ ; 
(புறம்‌. ௮.) ஆஅய்‌ அண்டி ரனைப்‌ பாராட்டிக்‌ கூறியிருக்கிறா; (கற்‌. 
௩.௨௪.) இவர்‌ பாலைத்திணையைப்‌ பலபடியாகச்‌ சிறப்பித்துப்‌ பாபு. 
யுள்ளார்‌; பிரிந்ச காதலனைக்‌ கருதி வருந்தினாயுமில்லையென் று தலைவி 
யைத்‌ தோழி கடிந்து கூறுவதாக உரை மாறுபடப்‌ பாடியுள்ளார்‌; 
(ற்‌. ௨௧௭.) இவர்‌ பாடி.யனவாக. நற்றிணையில்‌ ௨௨௭௪ ஆம்‌ பாட 
லொன்றும்‌, குறு்தொகையிலொன்றும்‌, அகத்திலிரண்டும்‌, புறத்தி 
லைந்தும்‌, திருவள்ளுவமாலையிலொன்றுமாகப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ இடைக்‌ 
இருக்கின்றன. 


௫௨. காவன்முல்லைப்‌ பூதனார்‌ 

இவரது இயற்பெயர்‌ பூதனென்பதே. காவன்முல்லை புறத்திணைக்‌ 
கட்பட்ட ஒருதுறை; புறப்பொருள்‌ வெண்பாமாலை வாகைப்‌ படலச்‌ 
அட்கண்டுகொள்க. அத்துறையைப்‌ பாடினமையின்‌ காவன்முல்லைப்‌ 
பூசனார்‌ எனப்பட்டார்‌. இவர்‌ பாலைத்தணையைப்‌ பலவாறு புனைந்து 
பாடியுள்ளார்‌. காதலன்‌ சென்ற சுரநெறி கொடியதென்று வருக்‌இய 
தலைவியை அந்நெறி மழைபெய்து கலனுடையதாய்‌ இராகின்றதென்று 
தோழி ஆற்றுவிப்பதாக இவர்‌ கூறியது இன்சுவையதாகும்‌; (௩ம்‌. 
௨௭௪.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௭௪ ஆம்‌ பாடலொன்றும்‌, 
குறுந்தொகையிலொன்றும்‌, அகத்திலைக்‌ தமாக ஏழு பாடல்கள்‌ கிடைத்‌ 
இருக்கின்‌ றன. 


கூச நற்றிணை நானூறு 


௫௩. காலிரிப்பூம்பட்டினத்துச்‌ சேங்கண்ணனார்‌ 


அகம்‌. உளச இல்‌ சென்று நீர்‌ வணிகரா? என்று. கூறியதனால்‌ 
இவரை வணிக மாபினரென்று கொள்கின்றோம்‌. இவர்‌ அவியனென்‌ 
னும்‌ கொடையாளியையும்‌ அவனது மலையையுஞ்‌ சிறப்பித்துப்‌ பாடி 
யிருக்கிறார்‌) (அகம்‌. ௨ ௭௧) வாகைப்பூ வை மயிலின்‌ குடுமிக்கு உவமை: 
கூறியுள்ளார்‌; (குறு, ம எள) பெரும்பாலும்‌ பாலத்தணயைப்‌ புனந்து 
பாடியுளர்‌. இவர்‌ பாடியனவாக நற றிணையில்‌ ௩௮௯ ஆம்‌ பாடலொன்‌ 
றும்‌, குறுந்‌ 2தாகையிலொன்றும்‌, அகத்‌ தலி ரண்டுமாக நான்கு பாடல்‌ 
கள்‌ இடைத்திருக்கின் றன. 


௫௪. கிடங்கில்‌, காவிதி கீரங்கண்ணனார்‌ 


இவரது இயற்பெயர்‌ கண்ணனாரென்பதே; ரன்‌ தந்தையின்‌ 
பெயர்போலும்‌; காவிதிப்பட்டம்‌ பெற்றமையின்‌ உழுவித்துண்ணும்‌ 
வேளாண்‌ மரபினராவார்‌, கிடங்கில்‌ என்பது நடுகாட்டகத்துள்ள 
இண்டிவனம்‌; இஃது ஓய்மா (ஏறுமா) நாட்டு நல்லியக்கோடன்‌ ஆட்சி 
யுட்பட்டிருர்தது; **களை மலர்ப்‌ படப்பைக்‌ இடங்கிற்கோமான்‌''- சிறு 
பாணாற்றுப்படை. ௧௪0. மற்றுமிவ்வூர்‌ ““டங்கிற்‌ கிடங்கிற்‌ இடந்த 
கயலைத்‌, தடங்கட்‌ டடங்கட்‌ டளிரியலார்‌ கொல்லார்‌--இடங்கில்‌, வளை 
யாற்‌ பொலிந்தகை வையெயிற்றுச்‌ செவ்வா, யிளையாடன்‌ கண்ணொக்கு 
மென்று” என்று பொய்கையாம்வாராற்‌ சிறப்பித்துப்‌ பாடப்பெற்றது. 
இக்ரேங்‌ கண்ணஞர்‌ பெய்தல்‌ குறிஞ்சி முதலிய வளங்களைச்‌ சிறப்பித்‌ 
துப்‌ பாடியுள்ளார்‌; பிரிம்தாரை யொறுக்கு மாலைக்காலத்தியல்பும்‌ 
இரவுறு துயரமும்‌ விளங்கப்‌ பாடியுள்ளார்‌, (ற்‌. ௨௧௮.) இவர்‌ பாடிய 
னவாக நற்றிணையில்‌ ௨௧௮ ஆம்‌ பாடலொன்றும்‌ குறுந்தொகையி 
லொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ இடைத்‌ திருக்கின்றன. 


௫௫. கிடங்கில்‌, காவிதிப்பேருங்‌ கோற்றனார்‌ 


கொற்றனெனப்‌ பலரிருத்தலின்‌ அவர்களின்‌ வேறென்பது தெரிய 
இவர்‌ பெருங்‌ கொற்றனெனப்பட்டார்‌. இவர்‌ முல்லைத்திணையைப்‌ 
பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௩௬௪ ஆம்‌ பாட்டு. 


௫௬. கிள்ளிமங்கலங்கிழார்‌ மகனார்‌ சோகோவனார்‌ 


இவர்‌ இயற்பெயர்‌ கோவனென்பதே. சோ என்னும்‌ அடைமொழி 
பற்பலர்‌ பெற்றிருக்‌றர்கள்‌; இன்னகாரணத்தால்‌ இவ்வடை2மாழி 
கொடுக்கப்படுவதென்ப தும்‌, இன்னபொருளதென்பதும்‌ விளங்கவில்லை. 
இவர்‌ வேளாண்மரபினர்‌. இள்ளிமங்கலம்‌ பாண்டி நாட்டகத்ததோரூர்‌. 
இள்ளிமங்கலங்‌கிழார்‌ என ஒருவர்‌ குறுந்தொகையிழற்‌ கூறப்படுகிறார்‌... 
அவர்க்கு இச்‌ சோகோவனர்‌ புதல்வராவார்போலும்‌. இவர்‌ குறிஞ்சித்‌ 
இணையைச்‌ இறெப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; தலைவி படுங்‌ காமத்துயரை 
யறிந்த தோழி நாம்‌ காவல்‌ கடந்து நாணமுதலாயின வொழித்துக்‌ 
காதலனது ஊர்‌ வினவிச்‌ செல்லு வேமோவென்று கூறுவது ,வியக்கத்‌ 
தக்கது. இவர்‌ பாடியது நற்‌. ௩௬௫ ஆம்‌ பாட்டு. 


௫௭. கீரங்கீரனார்‌ 


8ரனுடைய மகனாகிய 8ரழர்‌. இவர்‌ கெய்தலைப்‌ புனைந்து பாடியுள்‌ 
ளார்‌; தலைவன்‌ தேர்மணிக்குரல்‌ பலடூங்‌ 3கட்கும்படி வருதலால்‌ நின்னை 


பாடினோர்‌ வரலாறு ளி 


வரைய வருகிருரென்று தோழி கூறுவது இனிமை தாராநிற்கும்‌. இவர்‌ 
பாடியது நற்‌. ௭௮. 


௫௮. குடவாயிற்‌ கீரத்தனார்‌ 

ீரத்தனாரெனப்படுபவரும்‌ இவரே, குடவாயில்‌ சோழநாட்டின்‌ 
கண்ணதாகிய தஞ்சாவூர்ச்சில்லா நன்னிலந்‌ காலுகாவைச்‌ சார்ந்த 
தொரு பெரிய வூர்‌. இவர்‌ தம்மூரைத்‌ “*தண்குடவாயிலன்னோள்‌'? 
(அகம்‌. ௪௪) “கொற்றச்‌ சோழர்‌ குடந்தை வைத்து”? (அகம்‌, ௬௦) 
“*தேர்வண்சோழர்‌ குடந்தை வாயில்‌” (கற்‌, ௨௭௯) எனச்‌ சிறப்பித்துக்‌ 
கூறாசிற்பர்‌. இதனுள்‌ குட வாயி லென்பதனைக்‌ குடர்தையென மேலை 
யோர்‌ திரித்தன ரென்பர்‌ நச்சிஞர்க்கனியர்‌; (தொல்‌. -பொருள்‌. ௩௮௮, 
உரை.) இவர்‌ முன்பொருகாலத்துச்‌ சோழனொருவன்‌ சேரநாட்ட 
கத்துச்‌ சென்று கழுமலமென்னும்‌ ஈகரை முற்றித்‌ தன்‌ சேனாபதி 
பழையன்‌ என்பானைப்‌ பகைப்புலத்தவர்‌ சேனாபதி கணையனென்பான்‌ 
கொல்லக்கண்டு பொறாது அவனையும்‌ அவ்வூரையுங்‌ கைப்பற்றிய 
கதையைக்‌ கூறுகின்றவர்‌ அப்போரில்‌ வந்த மற்றுமுள்ள சேனாபதி 
களையும்‌ பிற சிற்றரசர்களையும்‌ எடுத்துக்கூறிச்‌ செல்லுநின்றார்‌; 
(அகம்‌. ௪௪.) சோழ்ரது திரவியசாலை குடவாயிலின்க௧ணுள்ள தென்று 
குறிப்பிக்கிறார்‌; அகம்‌. ௬௦, [திரவியசாலை மிக்க போர்‌ வீரராற்‌ காக்‌ 
கப்பட்டுள்ளதெனவும்‌ காவன்‌ மிக்குடமையிற்‌ சிழைச்சாலையும்‌ குடவா 
யிலின்‌ கட்‌ கட்டப்பட்டுள்ள தெனவும்‌ கொண்டு சோழன்‌ செங்கணான்‌ 
சேரன்‌ கணைக்காலிரும்‌ பொறையைப்‌ பற்றிக்‌ குடவாயிற்‌ கோட்டத்‌ 
துச்‌ கிறையிட்டானென்று களவழியினும்‌ புறத்துங்‌ கூறியிருப்பதை 
ஆய்ந்து கொள்க.] ஈன்னனது ஏழில்மலை இவராம்‌ பாராட்டப்பட்‌ 
டுளது; (அகம்‌. ௩௪டு.) சோழசாட்டிலுள்ள அன்னியுந்‌ திதியனும்‌ போர்‌ 
செய்யத்‌ தொடங்குகையில்‌ இடையில்‌ சமாதானஞ்‌ செய்யச்‌ சென்ற 
நாகப்பட்டினர்‌ தாலூகா வைப்பூரிலுள்ள எவ்வி யென்பவனைச்‌ சிறப்‌ 
பித்துக்‌ கூறுகிறார்‌ ; (அகம்‌. ௩.௬௬.) உறையுரும்‌ காவிரியும்‌ இவராம்‌ 
யாராட்டப்பட்டுள்ளன ; (அகம்‌. ௩௮ட.) 


இவர்‌ பெரும்பாலும்‌ பாலைத்திணையையும்‌ சிறுபான்மை மற்றைத்‌ 
திணைகளையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌ ; மருதநிலத்துப்‌ பள்ளர்‌ பொலி 
தூற்றிய கூளம்‌, உப்புப்பாத்தியிற்‌ படிதலின்‌ நுளையர்‌ போந்து மற்‌ 
போர்‌ புரியக்‌ கண்ட முதியோர்‌ இருவரையும்‌ கைபிணி விடுத்து நுளை 
யர்க்குக்‌ குடக்கள்‌ கொடுத்து விடுத்தார்‌ என்று இணைமயக்கங்‌ கூறி 
மதழ்விக்கறார்‌; (அகம்‌. ௧௬௬.) வினைவயிற்‌ சென்று மீண்டு வந்த தலை 
மகனைக்‌ கண்ட காதலி தான்‌ முற்றுப்பெறுத கோலத்தோடு ஒடிவந்து 
முயங்குவதாகக்‌ கூறி யாவர்க்குஞ்‌ சுவையமிழ்‌ தூட்டுஇருர்‌; (மற்‌. ௪௨.) 
இவர்‌ பாடிய பாங்கி பேதைமை பூட்டற்றுறை அராயத்தக்கது ; 
(கற்‌. ௨௭௯) 3 


இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ நான்கு (௨௭, ௪௨, ௨௧௨, ௨௭௯ 
பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ மூன்றும்‌, அகத்தில்‌ பத்துமாகப்‌ 
பதினேழு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. 

௫௯. குண்டூகண்‌ பாலியாதனார்‌ 
்‌ இவர்‌ ஆதன்‌ என்னும்‌ இயற்பெயருடை யவர்‌; பாலி இவரது களர்‌? 
ஆழ்ந்த கண்ணுடைமையிற்‌ குண்டுகணென்னும்‌ அடைமொழி கொடுக்‌ 


கூற நற்றிணை நானூறு 


கப்பட்டார்‌. இவர்‌ சேரமான்‌ செல்வக்‌ கடுங்கோவாழியாதனைப்‌ பாடிப்‌ 
பரிசில்‌ பெற்றவர்‌; (புறம்‌. ௨௮௭.) குறிஞ்சியைச்‌ சிறப்பித்துப்‌ பாடு 
யுள்ளார்‌; முகம்புகுகிளவி பாடியவமுள்‌ இவருமொருவர்‌. இவர்‌ பாடி. 
யனவாக நற்றிோயில்‌ ௨௨௦ ஆம்‌ பாடமலொன்றும்‌, புறத்தி லொன்று 
மாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்‌்றன. 


௬௦. குதிரைத்‌தறியனார்‌ 
குிரைத்தறியென்பது ஓரூர்போலும்‌; செய்தி விளங்கவில்லை ; 
இவர்‌ பாலைத்சணையைப்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. 
௨௧௬ அம்‌ பாட்டு, 


௬௧. குளம்பனார்‌ 


குளம்பு என்னு முரினராதலிம்‌ குளம்பனாரெனப்பட்டார்‌; இஃது 
ஊர்பற்றி வந்த பெயர்‌. இவர்‌ குறிஞ்சித்திணையைப்‌ பாடியுள்ளார்‌ ; 
இவர்‌ பாடியது நற்‌, ௨௮௮ ஆம்‌ பாட்டு, 


௬௨. குறமகள்‌ குறிஎயினி 


இவர்‌ பெண்பாலார்‌; எயினியென்னு மியற்பெயருடையார்‌; இவர்‌ 
பாடலில்‌ 'கில்குறிப்பெவனா தோழி யென்குறிப்பு' எனக்‌ குறிப்பென்‌ 
னுஞ்சொல்லை அடுக்கிக்‌ கூறிய சொற்கிறப்பால்‌ இவர்‌ குறிப்பெயினியா 
ரெனப்பட்டார்‌; இவர்‌ பெயர்‌ ஏடுகளிற்‌ குற்யெயினி யென்றிருந்த 
தினால்‌ அவ்வாறே பதிப்பிக்கப்பட்டது புறத்தல்‌(கட௭) குறமகள்‌ இள 
வெயினி என்றொருவர்‌ காணப்படுகிறார்‌; குறிப்பெயினியாரே இளம்பரு 
வத்தே பாடத்தொடங்கியதால்‌ இளவெயினி யெனப்பட்டாரென்று 
ஊலக்கலாம்‌. குறவர்‌ குறிஞ்சித்‌ இணைக்குரியராதலின்‌ அதற்கேற்ப 
இவரும்‌ குறிஞ்சித்திணையைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்றிணை 
௩௫௭ ஆம்‌ பாட்டு. 


௬௩. குன்றியனார்‌ 
இவரது பெயர்க்‌ காரணம்‌ விளங்கவில்லை. குறுந்தொகையில்‌ 
மேலைக்‌ கடற்கரைத்‌ தொண்டியைச்‌ சிரப்பித்திருக்கிறபடியால்‌ 
இவர்‌ சேரநாட்டவா்‌ என்று கோன்றுகன்றது; (குறு. ௨௩௮.) இவர்‌ 
களவு கற்பாலய இருவகை ஒழுக்கத்தையும்‌ நெய்தற்றிணையிலமைத்‌ துப்‌ 
பலவாறு பாராட்டிப்‌ பாடி. உள்ளார்‌; மாலைப்பொழுதை அழகாக. 
வருணிக்றொர்‌; (5ல்‌. ௪௧௭.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு 
(௧௧௭, ௨௨௩௬ பாடலும்‌, குறுந்தொகையில்‌ ஆறும்‌ அகத்தில்‌ இரண்டு 
மாகப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ இடைத்திருக்தின்‌ றன. 
௬௪. குன்றூர்கிழார்‌ மகனார்‌ கண்ண த்தனார்‌ 

இவர்‌ வேளாளர்‌ மரபினர்‌. குன்றுரர்‌ என்று பல ஊருளவா தலிண்‌ 
இவரூர்‌ இன்னதென்றறிய இயலாது. இவர்‌ குறிஞ்சித்தணையைப்‌ பாடி 
உள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௨௩௨ ஆம்‌ பாட்டு. 


௬௫. கூடலூர்‌ பால்கண்ணனார்‌ 
இவர்‌ நீர்காட்டி ன்கண்ணுள்ள கூடலுூரின ராகவேண்டும்‌; மருதத்‌ 
திணையில்‌ பாண மறுத்துக்கூறுக்‌ துறையையே இழப்பித்துப்‌ பாடி 
உள்ளார்‌. இவர்‌ பாடிய பாட்டு இரண்டு: கற்‌. ௨00, ௬௮0. 


பாடினோர்‌ வரலாறு கடு 

௬௬. கூற்றங்‌*குமானார்‌ 
இவர்‌ இயற்பெயர்‌ குமரனென்பது, கூற்றன்‌ தந்‌ைத பெயர்‌; 
கூற்றனுடைய குமரனார்‌ கூற்றங்‌ குமரனாரென்றாயிற்று; (தொல்‌. 


எழுத்து ௩௫௦.) இவர்‌ முகம்புகுளெவி பாடியவரில்‌ ஒருவர்‌. குறிஞ்சித்‌ 
திணையைப்‌ பாடி உள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌.௨௫௫ ஆம்‌ பாட்டு, 


௬௭. கோட்டம்பலனார்‌ 


இவர்‌ கொட்டம்பலம்‌ என்னும்‌ ஊரினர்‌. இவர்‌ பாடலில்‌ குறக்‌ 
குறுமாக்கள்‌ தாளங்கொட்டும்‌ என்னுந்‌ தொடரிற்‌ கொட்டுமென்னுஞ்‌ 
சொற்‌ சிறப்பானே கொட்டம்பலவன்‌ எனப்பட்டாரெனினுமாம்‌. 
எனின்‌ சேரமான்‌ கோட்டம்பலத்துத்‌ துஞ்சிய மாக்கோதை என அகத்‌ 
கிலும்‌ புறத்திலும்‌ வருதலின்‌ கோட்டம்பலமென வோருருண்டு 
்‌ எனவும்‌ அதனால்‌ கோட்டம்பலவனாரென்பது ஊர்பற்றி வந்த பெய 
ரெனவுமறிக. கழைக்கூத்தி கயிற்றில்‌ நடக்கின்ற வழக்கு அக்காலத்‌ 
தும்‌ உண்டென்று இவர்‌ பாடலான்‌ அறியப்படுகிறது; (நற்‌. கடு.) 
இவர்‌ குறிஞ்சித்‌ இணையைப்‌ பாடியுள்ளார்‌. தலைமகன்‌ தன்னெஞ்சம்‌ 
கொடிச்சி கைப்பட்டு விட்டதெனவும்‌, அவள்‌ வீட்டாலன்றிப்‌ பிறரால்‌ 
வீடுத்தற்‌ கரியதெனவும்‌ கூறுவதாகப்‌ பலபடப்புனைந்து கூறியுள்ளார்‌; 
(கற்‌. ௧௫.) இவர்‌ பாடியது நற்‌. ௬ட ஆம்‌ பாட்டு, 


௬௮. கொள்ளம்பக்கனார்‌ 


இவர்‌ இயற்பெயர்‌ பக்கனென்பது. கொள்ளம்‌ - ஒரூர்‌. குறிஞ்சித்‌ 
இணையைப்‌ பாடியுள்ளார்‌. உடம்பு வேறுபட்டமை பற்றி நற்றாய்‌ 
வினாவியகற்குக்‌ காதலனொடு கூட்டமுண்மையை வீனவியதாகக்‌ 
கொண்டு வரை நாடனை அறிந்திலேன்‌ கண்டதுமில்லை, அவனோடு சுனை 
யாடினது மில்லையே யென்று கூறிவிட்டனையே! இனிஎன்னாகிமுடியு 
மோ? என்று தோழி கூற்றாக இவர்‌ பாடியது வியக்கத்தக்கது. இவர்‌ 
பாடியது நற்‌. ௧௪௭ ஆம்‌ பாட்டு. 


௬௯. கோற்றங்‌ கோற்றனார்‌ 

இவர்‌ மாற்றூர்ழொர்‌ மகஞர்‌ கொற்றங்‌ கொற்றனாரென அகத்‌ 
திற்‌ கூறப்படுவர்‌; வேளாண்‌ மரபினர்‌. மாற்றூர்‌ பலவுளவா தலின்‌ 
இவரூர்‌ இன்ன இடத்ததென்‌ று அறியக்கூட வில்லை. கொற்றன்‌ கொற்ற 
னெனற்பால து நிலைமொழியீற்று அன்‌ விகுதி கெட்டு அம்முச்‌ சாரியை 
புணர்ந்தது; (தொல்‌. எழுத்து. ௩௫0.) இவர்‌ குறிஞ்சியைச்‌ றெப்பித்‌ 
துப்‌ பாடியுள்ளார்‌; காவிரியின்‌ வடபாலுள்ள சி றுகுடு- யென்னும்‌ ஊரி 
னையும்‌ அதனை ஆட்சி புரிந்த பண்ணனென்பவனையும்‌ சிறப்பித்துப்‌ 
பாடியுள்ளார்‌; (அகம்‌. ௫௪) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௫௧௯ஆம்‌ 
பாடல்‌ ஓன்றும்‌ அகத்தில்‌ ஒன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்‌ 
இருக்கின்றன. 

௭௦. கொற்றனார்‌ 

செல்லூர்க்‌ கொற்றனார்‌ எனவும்‌ செல்‌.லுர்கிழார்‌ மகனார்‌ பெரும்‌ 
ட பா்‌ எனவும்‌ கூறப்படுபவர்‌ இவரே. செ ல்லூர்‌ சோழ 
நாட்டுக்‌ கழைக்‌ கடலருகிலுள்ளது. பரசுராம மூனிவர்‌ பெருவேள்வி 
செய்த வூரிதுவே. இக்கொற்றனார்‌ பெரும்பூதனார்‌ என்பவரின்‌ புதல்வர்‌. 


௪௦0 நற்றிணை நானூறு 


வணிகர்‌ மரபினர்‌, இவர்‌ மருதம்‌, செய்தல்‌, பாலை இவைகளைச்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பாடி உள்ளார்‌. தலைமகனைப்பரத்தைபர்‌ பலர்கூடிக்‌ கைகளைப்‌ 
பற்றியிர்த்தலும்‌ அவரிடைப்பட்டு மயங்கும்‌ அவனது நிலைமையை 
விளங்கக்‌ கூறியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௩௦ ஆம்‌ 
பாடலொன்றும்‌ குறுந்தொகையிலொன்றும்‌ அகத்தில்‌ ஒன்றுமாக 
மூன்று பாடல்கள்‌ இஇடைத்திருக்கின்றன. 
எக. கோக்குளமுற்றனார்‌ 

இஃது ஊர்பற்றி வந்த பெயர்‌, குளமுற்றம்‌ என்பது ஓரூர்‌* 
“குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கள்ளிவளவன்‌' எனப்‌ புறப்பாட்டின்‌ கண்‌ 
வருதலானும்‌ இவ்வூரூண்மை தெளிக. கோவென்னும்‌ உரிமை பெற்ற 
உழுவித்‌ துண்ணும்‌ வேளாண்‌ மரபினர்‌; நெய்தலையும்‌ முல்லையையும்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; தலைமகன்‌ இயற்கைப்‌ புணர்ச்சி புணர்ந்த 
இடமும்‌ அவன்‌ தலைவியொடு கடலாடிய துறையும்‌ முதலியவற்றை 
கீனைந்து தலைமகள்‌ புலம்புவதாகச்‌ சுவைபயப்பப்‌ பாடியுள்ளார்‌, (ழ்‌. 
௩. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௬௬ ஆம்‌ பாடலொன்றும்‌ 
குறுந்தொகையில்‌ ஒன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ இடைத்திருக்‌ 
இன்றன, 

௭௨. கோட்டியூர்‌ நல்லந்தையார்‌ 


இது நல்லன்‌ தந்தை நல்லந்தையாரென முடியும்‌. தொல்‌. எழுத்து 
௩௪௮ இல்‌ “துவர' என்றதனால்‌ முடிக்க. பாண்டியநாட்டகத்ததாகெ 
இருக்கோட்டியூர்‌ என்பது இதுவே. இவர்‌ நெய்தற்றிணையைச்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்றிணை ஃ.கக ஆம்‌ பாட்டு. 


௭௩. கோண்மா நேடூங்கோட்டனார்‌ 


இவரைப்பற்றி யாதும்‌ விளங்கவில்லை. இவர்‌ மருதத்திணையைச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகன்‌ தனக்குப்‌ 
புதல்வன்‌ பிறந்தானென்ப தறிந்து பகலில்வர வெள்கி இரவிற்‌ கள்வன்‌ 
போல வந்தானென்று வியக்குமாறு கூறுகிற்பர்‌; (நற்‌. ௪௦.) இவர்‌ 
பாடியது நற்‌. ௪௦ ஆம்‌ பாட்டு. 


௭௪. கோவூர்‌ கிழார்‌ 

இஃது ஊர்‌ பற்றி வந்த பெயர்‌. இவர்வேளாண்‌ மரபினர்‌. சோழன்‌ 
கலங்கள்ளியையும்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கள்ளி வளவனையும்‌ பாடி 
(௩௧, ௨௨, உ, ௪௧) அவர்களால்‌ ஆதரிக்கப்பட்டு வருகிற நரளில்‌ 
கலங்கிள்ளி யென்பான்‌ ஆவூரை முற்றுகை செய்ய அக்காலத்து 
உள்ளே அடைத்திருந்த சோழன்‌ நெடுங்கள்ளியை அதனைத்‌ திறந்து 
போர்‌ செய்ய வரும்‌ வண்ணம்‌ பாடினர்‌; (புறம்‌. ௪௪) அந்‌ நெடுங்கிள்ளி 
அதனைத்‌ திறந்து நலங்‌இள்ளிபால்‌ 
டன அங்கு வைகனன்‌. 


[ டுங்கிள்ளியைப்‌ பலவாறு புகழ்ந்து பாடி 
வந்தனர்‌ -அம்‌ மன்னன்‌ யாதே வொரு 


பாடினார்‌ வரலாறு ௫௪ 


காரணத்தால்‌ மலையமான்‌ மக்களை யானையின்‌ காலில்‌ வைத்து இடறும்‌ 
படி. கட்டளையிடக்‌ கண்டு அவனைப்‌ பாடி ௮ம்‌ மக்களை உய்வித்தார்‌ ; 
(புறம்‌. ௪௬.) முற்கூறிய அரசர்‌ களைப்‌ பாடிய பாடல்கள்‌ மிக்க சுவை 
பயப்பன, இவர்‌ நற்றிரையிற்‌ கூறிய உள்ளுறை வியப்புடையது.' 

இவர்‌ குறிஞ்சித்தணையைச்‌ இறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. , இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ ௩௬௩ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறுந்தொ 
கையிலொன்றும்‌, புறத்தில்‌ பதினைந்துமாகப்‌ பதினேழு பாடல்கள்‌ 
கிடைத்திருக்கன்றன. 


௭௫. கோளியூர்கிழார்‌ மகனார்‌ செழியனார்‌ 

இவர்‌ வேளாண்‌ மரபினர்‌: ஏனைய வெளிப்படை. இவர்‌ பிற யாதுஞ்‌ 
செய்ததாக இதுவரையில்‌ தெரியவில்லை. இவர்‌ குறிஞ்சித்திணையைச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௩௮௨ அம்‌ பாட்டு 

௭௬. சல்லியங்‌ குமரனார்‌ 

இவர்‌ உறையூர்‌ சல்லியங்‌ குமரனாெனவுங்‌ கூறப்படுவர்‌. கூற்‌ 
அங்‌ குமரனார்க்குக்‌ கூறிய விதியே இங்குங்‌ கொள்க. : இவர்‌ பாடலில்‌ 
சோழகாட்டு அரிசிலாற்றையும்‌ அதனரு?லுள்ள அம்பல்‌ என்னும்‌ 
ஊரையும்‌ கிள்ளிவளவனையும்‌ சிறப்பித்துக்‌ கூறியுள்ளார்‌. இதனால்‌ 
கிள்ளிவளவன்‌ காலத்தவராவார்போலும்‌ : (நற்‌. ௫௫௧.) பாலையையும்‌ 
மருதத்தையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணை 
யில்‌ ௪௪௧ ஆம்‌ பாடலொன்றும்‌ குறுந்தொகையி லொன்றுமாக இரண்டு 
பாடல்கள்‌ கிடைத்திருக்கன்றன. 


௭௭. சாத்தந்தையார்‌ 


சாத்தன்‌ தந்தை சாத்தந்தை என்றாயிற்று: (தொல்‌. எழுத்து. 
௧௨௪௭.) இவர்‌ முக்காவல்‌ நாட்டு ஆமூர்‌ மல்லனைப்‌ போரிற்‌ கொன்ற 
சோழன்‌ தித்தன்‌ மகன்‌ போர்வைக்கோப்‌ பெருநற்கிள்ளியின்‌ வீரச்‌ 
செயலைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியவர்‌ ; (புறம்‌ ௮0.) இவர்‌ மகன்‌ கண்ணஞ்‌ 
சேந்தனாரே பதினெண்‌ 8ழ்க்கணக்கில்‌ ஒன்றாகிய தின மொழி ஐம்பது 
பாடியவர்‌. இச்‌ சாத்தந்தையார்‌ பாலைத்திணையைப்‌ புனைந்து பாடியுள்‌ 
ளார்‌ : இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௬ ஆம்‌ பாடலொன்றும்‌ 
புறத்தில்‌ நான்குமாக ஐந்து பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்‌ ரன, 


௭௮. சிறுமோலீகனார்‌ 


இவரைப்பற்றி யாதும்‌ விளங்கிலது ; குறிஞ்சியைப்‌ பாடியுள்‌ 
ளார்‌. : தலைவி காமகோயால்‌ வருந்துவதறிந்த அன்னை வினாவியதற்குக்‌ 
கூறிய விடை ஆராயத்தக்கது. இவர்‌ பாடியது நற்‌. ௬௧ ஆம்‌ பாட்டு. 

௭௯. சிறைக்குடி ஆந்தையார்‌ 

, ன்‌ தந்‌ை ந்தை. இவர்‌ மனைவியொடு வாழுநாளிற்‌ பொருள்‌ 
வேண்டிக்‌ கிவ்‌ ட நேர்ந்ததுகண்டு கெஞ்சை நோக்கிப்‌ 
புணர்ந்திருப்பிற்‌ பொருள்‌ அடைவதரிதெனவும்‌ பிரியிற்‌ புணர்ச்சி 
யில்லை யெனவும்‌ பலவாறு கூறி வருந்துவாராயினார்‌ ; (ஈற்‌, ௧௬.) அது 
கண்ட அவர்‌ காதலி பிரிவர்போலு மன்‌. “று கடுந்‌ துனிகொண்டு பிரியின்‌ 
.இறந்துபடுவேன்‌ எனக்கூறி மாழ்ஜனெள்‌ ; புலவர்பிரான்‌ காதலியை 
நோக்கி நீ பூப்பெய்திய மூன்றுநாட்‌ பிரிந்துறைவது ஒரு யாண்டளவு 


௪௨ நற்றினை நானூறு 


பீரிர்தாற்போலா ன்ற எனக்குப்‌ பிரிவென்பது எப்படி. நேரும்‌? இது 
காரணமாக நீ இறப்பின்‌ என்னுயிரும்‌ உடன்‌ 3பாகக்‌ கடவதாக” வென்‌ 
ஹும்‌, நாமிருவரும்‌ சோந்து வாழாது பிரிந்து ஒருவராக வாழ்வதினும்‌ 
இறப்பதே கல, மென்றும்‌ வற்புறுத்திக்‌ கூறினார்‌; (குறு. ௫௭) அங்‌ 
ஙனம்‌ கூறியதன்றி அவள்‌ கேட்டு இஃதுண்மையென்று கொள்ளுமாறு 
பூமாலை போன்ற அவளுடைய மேனி தளிரினும்‌ மேதக்கது ; முயங்கு 
ற்கு மினிதாயிரா நின்றது; (குறு, ௬௨.) வன்மையாக அணைத்து 
முயங்கும்‌ அத்தகையாளைப்‌ பிரிந்தால்‌ யான்‌ எப்படி மறக்‌ தமைகு 
வேன்‌? (குறு. ௧௩௨௨) அத்தகைய நறுந்தண்ணியளைக்‌ கூடுந்தொறும்‌ 
பிரியகில்லைன்‌ ; பிரியின்‌ உயிர்‌ வாழலேன்‌ (குறு. ௧௬௮) என்று பல 
படியாகக்‌ கூறி அவளை மகழ்வித்தனர்‌. மீட்டும்‌ அவளை நோக்க (ஒண்‌ 
ணுதலாய்‌, நின்னைப்‌ பிரியகில்லேன்‌ ; இதனை நீ தெளிவாய்‌ காண்‌” 
(குனு ௨௭௨.) ; நின்கட்பை விடுகிலேன்‌' என்று அவள்‌ தெளியுமாறு 
கூறினர்‌ ; (குறு ௩00.) அவர்‌ பிரிவதில்லை யென்று தெளிவித்தலும்‌ 
காதலி முன்னையினும்‌ பலபடியாக அவர்பால்‌ அன்புமிக்கு அவ்வண்‌ 
ணமே ஓழுகுவாளாயிலுள்‌. அங்ஙனம்‌ ஓழுகுவதறிந்த ஆந்தையார்‌ 

உள்ளுருகி, தலைப்புனைக்கொளின்‌ அவளுங்‌ கொள்ளுவள்‌ ; யான்‌ யாற்‌ 
றின்‌ வீழின்‌ உடனே தானும்‌ விழுர்துயிர்‌ விடுக்‌ தன்மையளல்லளோ 
(குறு. ௨௨௨.) என்று கூறிப்‌ பிரிவென்பதைக்‌ கனவிலும்‌ நினையா 
அவராய்க்‌ கலந்து முயங்கி மகிழ்ந்துறைவாராயினார்‌. இங்ஙனம்‌ இவர்‌ 
அழசகமைந்த இன்பச்‌ சுவை நனி சொட்டச்‌ சொட்டப்‌ பாடிய பாடல்‌ 

கள்‌ விழைவு விடுத்த விழுமியோரையும்‌ விழை வெய்துவிக்குந்‌ தன்‌ 

மையவாகும்‌. இவர்‌ பாடல்களைப்‌ பிற்காலத்துச்‌ சான்றோர்‌ துறைப்‌ 

பாற்படுத்தித்‌ ?2தாகை நாலுட்‌ கோத்தனர்‌. இவர்‌ பாடியனவாக 

நற்றிணையில்‌ ௧ஈ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறுந்தொகையில்‌ எட்டுமாக 

ஒன்பது பாடல்கள்‌ டைத்திருக்கன்‌ றன. 


௮௦. சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 


_ சத்தலை யென்பது ஒரூர்‌; செந்தலை, முகத்தலை, கழாத்தலை, இரும்‌ 
பிடச்த்தலை என்பவைபோல, பெருஞ்சாத்தன்‌, பேரிசாத்தன்‌ முதலியோ 
ரின்‌ வேறுபடுத்த இவரியற்பெயர்க்கு ஊர்ப்பெயர்‌ புணர்த்திச்‌ சத்த 
லைச்‌ சாத்தனுரெனப்பட்டது. சித்தலை யென்னுமூர்‌ திரிசராப்பள்ளிச்‌ 
சில்லா பெருமளூர்த்‌ தாலுக்காவிலுள்ளது ; இருவள்ளுவ மாலையில்‌ 
வரும்‌ த மருத்துவன்‌ ுமோதரனார்‌.பாடலில்‌ *தலைக்குத்துத்‌ தர்வுசாத்‌. 
தற்கு! என்றி ருத்தலானே, அதற்கேற்பச்‌ சித்தலை - சப்பிடித்த தலை” 
யென்று கதைகட்டிக்‌ கூறுவாருமுளர்‌ . தலைக்குத்து ஒருகால்‌ இரும்‌ 
இிருப்பினு மிருக்கலாம்‌. அதுபற்றிச்‌ சப்பிடித்தல்‌ ஒருதலையன்மை 
யின்‌ சத்தலைக்குச்‌ ஏிப்பிடித்த தலையென்று பொருள்‌ கூறுவது பொருத்த 
மாகத்‌ தோன்றவில்லை, இவர்‌ மதுரையிற்‌ சென்று தம்‌ குடும்ப வாழ்‌ 
விற்காகக்‌ கூலங்களைக்கொண்டு விற்று வீயாபாரஞ்‌ செய்து வந்தமை 
யத்‌ கூலவாணிகன்‌ சாத்தனுரெனவுங்‌ கூறப்படுவார்‌ : வணிக மரபி 
னா; பெளத்த மதத தனர்‌. சிலப்பதிகாரத்திற்‌ கூறிய கண்ணகி 
யொடு மதுரை மாஜதெய்வம்‌ வந்து வினவயபொழுது வெள்ளியம்பலத்‌ 
இற்‌ சயனித்திருக்கவிவர்‌ அங்குப்‌ பேசியவற்றைக்‌ கேட்டிருந்து அதி 

தவ்வம்‌ கண்ணகியை விடுத்து நீங்கெபீன்னர்‌ அக்கண்ண3 ௮றியாத 
படி பின்சென்று சேரா புகுக்து சேரன்‌ செங்குட்டுவனுக்கு நிகழ்ச்‌ 
ததைத்‌ தெரிவித்து அவன்‌ தம்பி இளங்கோவடிகள்‌ அக்கண்ணூ வர 
லாறாகிய சிலப்பதிகாரத்தைப்பாட அச்சிலப்பதிகாரத்ின்‌ தொடர்ச்சி 


பாடினோர்‌ வரலாறு ௯௨ 


யாகிய மணிமேகலை தறவைத்‌ தாமே பாடி வெளியிட்டார்‌. பாண்டி 
யன்‌ சித்திரமாடத்துத்‌ துஞ்சிய நன்மாறனைப்‌ புகழ்ந்து பாடினவர்‌ ;: 
(புறம்‌ ௫௯.) இவர்‌ முல்லையொழிய ஏனைய நானிலங்களையும்‌ புனைந்து 
பாடியுள்ளார்‌. அடி மரங்களில்‌ சுரிமூக்கு நொள்ளைகள்‌ மழைகச்காலத்து 
ஏறி ஓட்டிக்கொள்ளுவதைக்‌ கூறியுள்ளார்‌ ; (அகம்‌. டு.) வெளிமான்‌ 
கொம்பினை வாழைப்பூ வுதிர்ந்த தாற்றோடு உவமித்துள்ளார்‌ ; அகம்‌. 
௧௩௪. யாவரும்‌ வியக்குமாறு உள்ளுறை கூறியுள்ளார்‌ ; (அகம்‌. ௨௦௯, 
௩௨௦.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ மூன்று (௩௬, ௧௨௭, ௩௩௯) 
பாடல்களும்‌, குறுந்ததொகையி லொன்றும்‌, அகத்தில்‌ ஐந்தும்‌, புறத்தி 
லொன்றும்‌, திருவள்ளுவ மாலையிலொன்றுமாகப்‌ பதினொரு பாடல்கள்‌ 
கஇடைத்திருக்கின்‌ றன. 
அக. செங்கண்ணனார்‌ 

மதுரைச்‌ செங்கண்ணனாரென அகத்திற்‌ கூறப்படுபவர்‌ இவரே. 
குறிஞ்சித்திணையைப்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக. 
நற்றிணையில்‌ ௧௨௨ ஆம்‌ பாடலொன்றும்‌ அகத்தில்‌ ஒன்றுமாக இரண்டு; 
பாடல்கள்‌ கஇடைத்திருக்கின்றன. 

௮௨. *சேம்பியனார்‌ 

இ சோழர்‌ குடிக்குரிய பெயர்‌, இதனுல்‌ இவர்‌ சோழமன்னர்‌ 
மரபின 3ரன்று தெரிகின்றது. இவர்‌ கிள்ளைவீடுதூதாகக்‌ கூறிய நற்றி' 
ணைப்பாட்டு மிகவும்‌ பாராட்டற்பாலது, இவர்‌ குறிஞ்சித்திணையைம்‌ 
புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௧0௨ ஆம்‌ பாட்டு. 


௮௩. சேகம்பூதனார்‌ 

ஏடுகளிற்‌ சேகம்பூதனாரென்‌ றிருத்தலானே இருந்தவாறே பதிம்‌: 
பிக்கப்பட்டது. சேந்தம்‌ பூதனுரபைவரும்‌, மதுரை எழுத்தாளன்‌ 
சேந்தம்பூதனா ரென்பவரும்‌ இவர. மதுரைக்‌ கடைச்சங்கத்து ஏடெ 
முதுவோரா யிருந்தவர்‌, பெரும்பாலும்‌ குறிஞ்சியையும்‌ முல்லையையும்‌ 
நெய்தலையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ மாலைப்பொழுதைச்‌ சிறப்‌ 
பிப்பது கேட்போர்‌ மனத்தைப்‌ பிணியாகிற்கும்‌; (ற்‌. ௬௯.) யானையை 
மலைப்பாம்பு பற்றிப்‌ புரட்டுநெறியென நெறியின து ஏதங்‌ கூறாறிற்பர்‌ ; 
(கற்‌. ௨௬௧.) கழுதைமேல்‌ உப்புப்‌ பொதிகொண்டு செல்லும்‌ வழக்கை 
விளக்கிக்‌ கூறுகிறார்‌ ; (அகம்‌. ௨௦௭.) இவர்‌ பாடியனவாக நற்றணை 
யில்‌ இரண்டு (௬௯, ௨௬௧.) பாடலும்‌, குறுந்தொகையில்‌ மூன்றும்‌, 
அகத்தில்‌ இரண்டுமாக ஏழு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. 

௮௪, சேந்தங்கண்ணனார்‌ 

இவர்‌ இயற்பெயர்‌ கண்ணனார்‌. சேந்தன்‌ என்னுந்‌ தந்தை பெயரின்‌ 
அன்‌ விகுதி கெட்டு அம்மூச்‌ சாரியை புணர்ந்து சேந்தங்கண்ணனார்‌ 
என்று ஆயிற்று ; (தொல்‌. எழுத்து. ௩௫0.) இவர்‌ ரெய்தற்றிணையைச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; கேட்போர்‌ மனத்தைப்‌ பிணிக்குமாறு இவர்‌ 
காரைவிடுதாது கூறியுள்ளார்‌; (கற்‌. ௫௫௪.) இவர்‌ பாடியது நற்‌, ௪௪ ஆம்‌ 
பாட்டு. 

- சேந்தம்பூதனார்‌ 


மேலே (௮௩) சேகம்‌ பூதர்‌ பார்க்க. 


அ நற்றிணை நானூறு 


௮௫. தங்கால்‌, ஆத்திரேயன்‌ சேங்கண்ணனார்‌ 


செங்கண்ணனெனப்‌ பலருளரா தலின்‌ அவரின்‌ இவர்‌ வேறென்பது 
தெரிய ஊரும்‌ பெயரு முடைத்தொழிற்‌ கருவியும்‌, யாருஞ்‌ சார்த்தி 
யவையவை பெறுமே. (தொல்‌, பொருள்‌ மர. ௭௬) என்ற விஇப்படி 
ஊருங்‌ குலமுங்‌ கூட்டித்‌ தங்கால்‌ ஆத்திரேயன்‌ செங்கண்ண னெனப்‌ 
பட்டார்‌, தங்கால்‌ என்பது திருத்தண்காவென இக்காலத்து வழங்கப்‌ 
படுகிறது; இது ஸ்ரீ வில்லிபுத்தூருக்‌ ௧௫ ஜெள்ளதொரு வைணவத்தலம்‌. 
ஆத்திரேயன்‌ - ஆத்திரேய கோத்திரத்துப்‌ பிறந்தவன்‌ ; எனவே இவர்‌ 
அந்தணர்‌ மரபினராவர்‌. முகம்புகு களவி பாடவல்லவருள்‌ இவரு 
மொருவர்‌; குறிஞ்சித்தினையைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடிய 
உள்ளுறை வியப்புடையது. இவர்‌ பாடியது நற்‌. ௩௮௬ ஆம்‌ பாட்டு. 


௮௬, தங்கால்‌, போற்கோல்லன்‌ வேண்ணாகனார்‌ 


பொற்கொல்ல னென்றமையானே இவர்‌ கம்மாளரென்பது வெளிப்‌ 
படை, ஊர்‌ முற்கூறிய இருத்தண்காலே, அகம்‌ முதலாகிய சில ஏடுகளி 
லும்‌ பொற்‌ கொல்ல னென்பது பிறழ்ந்து பூட்கொல்லனென்றும்‌ பூட்‌ 
கொற்றனென்றும்‌ எழுதப்பட்டுள்ள று. இஃது ஏடெழுதுவோரால்‌ 
நேர்ந்த வழு. பூட்கொல்லனென்பது பொருள்‌ பொருக்தாமையால்‌ பூட்‌ 
கோலவன்‌ (பூண்கட்டிய தடிக்கொம்புடையவன்‌) எனத்‌ தருத்தப்பட்‌ 
டது போலும்‌, பூட்கொற்றனை முடக்கொற்றனென்று திருத்தவுமா 
யிற்று. (பூட்கொல்லன்‌ பூண்செய்யும்கொல்லன்‌ அஃதாவது பணித்தட்‌ 
டான்‌ என்று பொருள்படலாம்‌.) இவர்‌ பாடலிற்‌ சிலவற்றிலே தமது 
மரபைப்‌ “பொன்செய்‌ கம்மியன்‌ கைவினை கடுப்ப” (௩ம்‌. ௩௧௩.) எனச்‌ 
சிறப்பித்துக்‌ கூறியுள்ளார்‌. மதுரைப்‌ பொற்கொல்லன்‌ வெண்ணாகன்‌ 
என ஒருவர்‌ அகத்திற்‌ காணப்படுநிறார்‌. திருத்தண்காலிலிருந்த இவர்‌ 
மதுரைச்‌ சங்கமேறி அங்கு வைகியதனால்‌ மதுரைப்பொற்‌ கொல்லன்‌ 
வெண்ணாகன்‌ எனப்பட்டாரோ அறியக்கூடவீல்லை: ஆயினும்‌ மதுரை 
யை நீக்கத்‌ தங்காலென்ற தனளவே இவர்‌ பாடல்‌ கணக்டப்படுநிறது. 
இவர்‌ குறிஞ்சியையும்‌ பாலையையும்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ ௩௧௩ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறுக்தொகை 
யில்‌ றும்‌, அகத்தில்‌ இரண்டும்‌, புறுத்திலொன்றுமாக-ஐந்து பாடல்‌ 
கள்‌ டைத்‌திருக்‌ன்‌ றன. 


௮௭, தனிமகனார்‌ 


இஃர்‌ பாடலுட்‌ ““பாழ்காத்‌ இருந்த தனிமகன்‌ போன்‌ ற” என 
உவமை கூறிய அருந்தொடர்‌ மொழியே இவர்க்குரிய பெயரா? வழங்க 
லாயிற்று; இயற்பெயர்‌ புலப்படவில்லை, பாலைத்தணையைப்‌ புனைந்து 
பாடியுள்ளார்‌. என்‌ நெஞ்சம்‌ அவர்பாற்‌ சென்றொழிந்தது ; உடம்பு 
மாத்திரம்‌ பாழ்காத்திருந்த தனிமகன்‌ போன்‌ று இங்கு இராநின்றதெனத்‌ 


னு வியக்குமாறு கூறியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௧௫௩ 


௮௮, தாயங்கண்ணனார்‌ 

சரழகாட்டு எருக்காட்டூர்த்‌ தாயங்‌ கண்ண ரென்பவர்இவரே- 
ன்ட்‌ அன்த தி திஞ்சாதூர்ச்சில்லா, நன்னிலக்‌ காலுகாவில்‌, காவால 
இச தக 5ழ்பாலுள்ளது. இவர்‌ பெயர்‌ ஏடெழுதுவாரால்‌  பிறற்ந்‌ 


பாடினோர்‌ வரலாறு ௪௫ 


தெழுதப்பட்டுத்‌ தையங்‌ கண்ணனாரெனவும்‌ கதையங்‌ கண்ணனாரென 
வும்‌ காணப்படும்‌. காடுவாழ்த்துப்‌ பாடியவர்‌ இவரரொருவ 37. பலர்‌ 
செலச்‌ செல்லாக்‌ காடு வாழ்த்துக்கு ஈச்சினார்க்கினியர்‌ இவர்‌ பாடலையே: 
உதாரணமாகக்‌ கொண்டார்‌; (புறம்‌. கூடு௬ு, பிற்பகுதி.) இவர்‌ சேர 
லரது சுள்ளியாற்றில்‌ யவனர்‌ வந்து பொன்‌ கொடுத்து மிளகுப்பொதி' 
வாங்கிஏகும்‌ வியாபாரச்ரிறப்பையும்‌,சேரலனிட த்‌ நிருந்தபொற்படிமை 
யைப்‌ பாண்டியன்‌ போர்‌ புரிந்து பெற்றதையும்‌, பரங்குன்‌ றத்தின்‌ சிறப்‌" 
பையும்‌ விளங்கக்‌ கூறி உள்ளார்‌; (அ கம்‌. ௧௪௬.) தொண்டையர்‌ வேங்‌ 
கடமும்‌, சேரர்‌ கொல்லியும்‌, சோழர்‌ காவிரியும்‌ உறையூரும்‌ இவராற்‌ 
பாராட்டப்பட்டுள்ளன ;(அகம்‌.௨ ௧௩; ௩௩ எ௭)எழினியென்பான்‌ இவராற்‌ 
பாடப்‌ பெற்றுள்ளான்‌; (அகம்‌. ௧0௫.) இவர்‌ நெய்தல்‌, பாலை குறிஞ்சி 
களின்‌ வளங்களைச்‌ சிறப்பித்துப்பாடும்‌ ஆற்றலுடையார்‌. குராவரும்‌ 
பைப்‌ பாம்பின்‌ பல்லோ டுவமித்துள்ளார்‌; (அகம்‌. ௨௩௭.) இதனையே! 
எடுத்தாண்டனர்‌ கம்பரும்‌; **குராவரும்‌ பனைய கூர்வாள்‌ எயிற்‌.றுவெங்‌: 
குருளை''கார்காலப்‌ படலம்‌, செய்யுள்‌, டக. இவர்‌ பாடியனவாக நம்‌: 
திணையில்‌ ௨௧௧ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறுந்தொகையில்‌ ஒன்றும்‌, 
அகத்தில்‌ ஏழும்‌, புறத்சில்‌ ஒன்றுமாகப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ இடைச்‌. 
இருக்கன்‌ றன. 
௮௯. தும்பிசேர்‌ கீரனார்‌ 


இவர்‌ பெயர்‌ தும்பிசேர்‌ ரன்‌: கரன்‌ என்பது இயற்பெயா; சேர்‌-. 
அடைமொழி. இதன்‌ பொருள்‌ விளங்காமையால்‌ இவர்‌ பெயரைச்‌ சேர்‌ 
கீரனா ரென்று பதிப்பிக்கலாயிற்று. தமது பாடலிலே தும்பியை-- 
வண்டை நோக்கி “கொடியைவாழி தும்பி”? (நற்‌. ௨௭௭.) எனவும்‌, 
“அம்ம: வாழியோ மணிச்சிறைத்‌ தம்பி? (குறுந்தொகை, ௩௧௨.) என 
வும்‌ விளித்து: அதனைப்‌ பலவாகப்‌ பாராட்டிக்‌ கூறலின்‌, இவர்‌ தும்பி 
சேர்‌ கீரனு ரெனப்பட்டார்‌, இவர்‌ எல்லாத்‌ திணையையும்‌ பாடியுள்ளார்‌... 
தலைவனிடஞ்‌ சென்று தன்நிலை உரைத்தாயல்லையே என்று தம்பியைத்‌. 
தலைவி முனிந்து கூறியதாக இவர்‌ பாடியது இனிய சுவை யுடையதாகும்‌; 
(ற்‌. ௨௭௭.) தலைவனை முயங்காது கண்ணாலே நோக்கிமட்டும்‌ மகிழ்‌ 
தற்கு மக்கள்‌ நடைவண்டி யிழுத்து மகழ்தலை உவமை கூறியுள்ளார்‌ : 
(குறு. ௬௧ ) வண்டுவிடுதூ து இவர்‌ பாடியது ஆராயத்தக்கது; (குறு. 
௧௧௨) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௭௭ ஆம்‌ பாடலொன்றும்‌, 
குறுந்தொகையில்‌ நான்குமாக ஐந்து பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன ௨. 


௯௦. துறைக்குறுமாவிற்‌ பாலங்‌ கோற்றனார்‌ 


வர்‌ செய்திபற்றி யாதும்‌ விளங்கவில்லை. தமது பாடலில்‌ வணி 
கனைக்‌ ளெவித்தலைவனாக அமைத்துக்‌ கூறியதனால்‌ இவர்‌ வணிகமர 
பினரோ என்மையங்‌ கொள்ளப்படுகின்ற து. இவர்‌ பாலையைப்‌ பாடியுள்‌ 
ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௨௮௯ ஆம்‌ பாட்டு. ன்‌ 


௯௧. தூங்கலோரியர்‌ 


இவர்‌ தழும்பனையும்‌ அவனது ஊணூரையும்‌ பாடியதாக “வாய்‌ 
வாட்டமிழகப்‌ படுத்த இமிழிசை முரசின்‌, வருகர்‌ வரையாப்‌ பெருக 
ளிருக்கைத்‌, தூங்கல்‌ பாடிய வோங்குபெரு நல்லிசைப்‌, பிடிமக முறு- 
அணைப்‌ பெரும்பெயர்த்‌ தழும்பன்‌, கடிமதில்‌ வரைப்பின்‌ ஊணூரும்‌?ு. 


ஞு நற்றிணே நானூறு 


ளனக்கணக்காயலனார்‌ மகனார்‌ நக்கீரனார்‌ (அகம்‌.௨௨௬) இல்‌ புகழ்ந்து கூறி 

யுளர்‌; அங்ஙனம்‌ இவர்‌ பாடிய பாடல்‌ காணப்பெறாமையின்‌ அழிந்தது 

போலும்‌. இவர்‌ மருதத்‌ நிணையையும்‌ பாலைத்‌ இணையையும்‌ சிறப்பித்துப்‌ 

பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௬௦ ஆம்‌ பாடலொன்‌ 
றும்‌, குறுக்தொகையில்‌ இரண்டுமாக: மன்று பாடல்கள்‌ இடைத்‌ இருக்‌ 

கின்றன, 


௯௨. தேய்புரிப்பழங்கயிற்றனார்‌ 


இவர்‌ பாடலில்‌ கெஞ்சமும்‌ அறிவும்‌ மாறுகொண்டிழுத்தலால்‌ என்‌ 
னுடம்பு இரண்டு யானையாலிழுக்கப்பட்டுத்‌ தேய்புரிப்‌ பழங்கயிறு அற்‌ 
ழஜெழிவதுபோல அழியவேண்டியதுதானோ வென்று கூறிய அருந்‌ 
தொடர்‌ மொழியாகிய உவமையே இவர்க்குப்‌ பெயராயிற்று; இயற்‌ 
பெயர்‌ புலப்படவில்லை. இவர்‌ பாலையைச சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. 
இவர்‌ பாடியது நற்‌, ௨௮௪ ஆம்‌ பாட்டு. 


௯௩. தேவனார்‌ 


இவர்‌ கெய்தற்றிணையைப்‌ பாடியுள்ளார்‌;சோழர து ஆர்க்காட்டைச்‌ 
அறப்பிக்கிறர்‌; (நற்‌. ௨௨௭.) இவர்‌ பாடியது நற்‌, ௨௨௭ ஆம்‌ பாட்டு, 


தோண்டைமான்‌ இளந்திரையன்‌ 
முற்கூறிய (கட) இளந்திரையனைப்‌ பார்க்க. 
௯௪. தொல்கபிலர்‌ 


இவர்‌ பாடிய நற்‌. ௧௧௪இல்‌ கரையைப்‌ புள்ளிக்‌ தொல்கரை” 
என்று கூறிய அடைச்சிறப்பால்‌ தொல்கபில ரெனப்பட்டார்‌.குறிஞ்சித்‌ 
திணையைச்‌ சிறப்பித்துப்‌ பலபடியாகப்‌ புன்‌ ௮ பாடியுள்ளார்‌. பல 
உள்ளூறைசள்‌ அடுக்கிக்‌ கூறியுளர்‌; (ஈற்‌. ௨௨௮.) மடலேறுவேனென்‌ 
க்‌ தலைவன்‌ கூற்றாக இவர்‌ கூறியது வியப்புடையதாகும்‌; (குறு. ௧௪.) 
இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ நான்கு (௧௧௪, ௨௪௬, ௩௨ ௮, ௩௯௯) 
பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ ஒன்றும்‌, அகத்தில்‌ ஒன்றுமாக ஆறு 
பாடல்கள்‌ டை த்திருக்கன்றன. 


௯௫. நக்கண்ணையார்‌ 


இவர்‌ பெண்பாலார்‌; பெருங்கோழிநாய்கன்‌ மகள்‌ ஈக்கண்ணை என 
வுங்‌ கூறப்படுவர்‌; நக்கண்ணைசுலோசனை என்னும்‌ வடசொல்லின்‌ 
மொழிபெயர்ப்பு, அரசர்க்கு மகட்கொடை நேரும்‌ வணிகமரபினர்‌. 
உறையூர்‌ விரைவேண்மான்‌ வெளியன்‌ தித்தனது மகன்‌ போர்வைக்‌ 
கோப்‌ பெருகற்‌ கிள்ளி யென்னுஞ்சசோழன்‌ தன்‌ தநக்தையொடு பகைத்து 
சாடி முந்து புல்லரிகிக்‌ கூழுண்டு வருந்தியவன்‌ ஆமூர்‌ மல்லனைப்‌ போரில்‌ 
வென்றது சண்டஇர்‌ நக்கண்ணையார்‌ அவ்வரசனைத்‌ தாம்மணந்து முயங்க 
விரும்பித்‌ தம்‌ காதன்‌ மிகுதியையும்‌, அவனை அணைத்து முயங்குதற்கு 
அவையத்தார்‌ காண்ப ரயென்றஞ்சுவதையும்‌, அவனைப்‌ பலகாலும்‌ 
காணப்பெறினும்‌ முயங்கரமையி அலே தம்மேனி பசலை பூத்ததையும்‌, 
பலலவாறுக விரித்துக்‌ கூறி வருந்துவாராயினார்‌; (புறம்‌ ௮௨, ௮௪3) 
இன்னும்‌ தாம்‌ சிலம்பொலிப்ப ஓடிச்சென்று தம்மனையின்கணுள்ள 
பனையடியில்‌ மறைந்துகின்று நோக்‌இத்‌ தாம்‌ தம்முடைய வளையுங்கலை 


பாடினோ வரலா ௪ள 


யும்‌ முதலானனவ தோற்கும்‌ ஆண்மை உடையன்‌ அவன்‌ எனவுவ்‌ கூறி 
யுள்ளார்‌; (புறம்‌.௮௫.) இவர்‌ நெய்தலையுற்‌ குறிஞ்சியையும்‌ புனைந்து 
பாடியுள்ளார்‌; சோழர்‌ மரபின்‌ அழிசியினது ஆர்க்காட்டைச்‌ இறப்பிக்‌ 
கிறார்‌; (கற்‌.௮௭.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு (௪௬,௮௪௭) 
பாடல்களும்‌, அகத்திலொன்றும்‌ புறத்தில்‌ ஈமூன்றுமாக ஆறு 
பாடல்கள்கிடைத்திருக்கன்றன. 


௯௬. நக்கீரர்‌ 


இவர்‌ மதுரை நக்‌£ரரெனவும்‌. கணக்காயனார்‌ மகனார்‌ ஈக்ரேரென 
வும்‌ கூறப்படுவார்‌. இயற்பெயர்‌ 8ரனார்‌; ௩ - சிறப்புப்பொருளுணர்த்‌ 
அம்‌ இடைச்சொல்‌. ஒரு காலத்துச்‌ சங்கப்புலவரில்‌ இவர்‌ தலைமைபெற்‌ 
..ிருந்ததுமுண்டு. இறையனார்‌ அகப்பொருளுக்கு உரைசெய்தவர்‌ 
இவரே. (இப்பொழுதுள்ள அவ்வுரை இவர்‌ கூறியதனை வரன்முறை 
யாகப்‌ பாடங்கேட்டுவந்து ஈற்றில்‌ இளம்பூரணர்‌ எழுதிவைத்ததென்று 
ஊகிக்கப்படுகன்றது.) திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை இவ்‌ 
விரண்டனையும்‌ இவரே இயற்றியருளினார்‌.எல்லா நிலங்களினுஞ்சென்று 
அவற்றின்‌ இயற்கையமைப்பை ஆராய்ந்து அவ்வர்‌ நிலங்களிலே 
பிறந்து வளர்ந்தவரினும்‌ வல்லவராய்ச்‌ செய்யுளியற்றும்‌ ஆற்றல்‌ வாய்ந்‌ 
சீவர்‌. இவர்‌ மகனே ரங்‌ கொற்றனாரென்பர்‌, இர்‌ நக்‌£ரனார்‌ சங்கத்‌ 
தில்‌ வைகுகாளிலே கொண்டான்‌ என்னுங்‌ குயவன்‌ பட்டிமண்டப 
மெய்தி வடமொழியே சிறப்புடையதென்றும்‌ தமிழ்‌ சிறப்புடைய தன்‌ 
றெனவு மிழித்துக்‌ கூறினான்‌. அதுகேட்ட நக்‌ரர்‌ வடமொழியே 
தமிழைச்‌ சிறப்புடைய மொழியென்று ஒப்புக்கொள்ளுகின்ற த; 
தமிழை இகழ்ந்த நின்னை வடமொழியாலே இறக்கும்படி கூறுகிறேன்‌; 
அது நின்னை இறக்கச்‌ 'செய்யாதாயின்‌ தமிழ்‌ ததேயென்று சொல்லி 
““முரணில்‌ பொ தியின்‌ முதற்புத்தேள்‌ வாழி, பரண கபிலரும்‌ வாழி - 
அரணிலா, ஆனந்த வேட்கையான்‌ .வேட்கோக்‌ குயக்கொண்டான்‌, 
ஆனந்தஞ்‌ சேர்கசுவா கா!” என்று கூறலும்‌ அவன்‌ அவ்விடத்தே 
வீழ்ந்து உயிர்‌ துறந்தான்‌. (ஆனந்தம்‌- சாக்காடு) அதனை நோக்கிய ஏனை 
யோர்‌ வந்து வேண்ட ** ஆரிய நன்று தமிழ்தீ தெனவுரைத்த, காரியத்‌ 
தாம்‌ காலக்கோட்‌ பட்டானைச்‌ - சீரிய; அந்தண்பொதியி லகத்தியனா 
ராணையாற்‌, செந்தமி3ழ தீர்க்கசுவா கா'' என்றொரு வெண்பாப்பாட 
அவன்‌ உயிர்பெற்றெழுந்தானென்ப. 
இச்‌ நக்கீரனார்‌ பிரபுவாகிய அருமனையும்‌ அவனது கிறுகுடியென்‌ 
னும்‌ ஊரையும்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌; (ஈ.ற்‌. ௩௬௭.)பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற தனை விளங்கக்‌ கூறி 
யிருக்கிறார்‌; (அகம்‌.௩௬.) வள்ளலாகிய பாரியின்‌ பறம்புமலையை மூவேர்‌ 
தரும்‌ முற்றுகை செய்திருந்தபொழுது அடைபட்டிருந்த பாரி, புலவர்‌ 
பெருமகனாகய கபிலரது கட்டளைப்படி, கிளிகளை விடுத்து நெற்கதிர்‌ 
களைக்‌ கொண்டுவம்து உண்டிருந்ததைச்‌ சுருக்கிக்‌ கூறியுள்ளார்‌; (அகம்‌. 
௭௮. வைப்பூர்‌ எவ்வி இடையிலே தூதாகச்‌ சென்று சமாதானப்படுத்த 
வும்‌ அடங்காது, அன்னியும்‌ அழுந்தூர்த்‌ திதியனும்‌ போர்செய்ததனைக்‌ 
கூறியுள்ளார்‌; (அகம்‌. ௧௨௬.) கார்த்திகை மாதத்துக்‌ கார்த்திகைக்குப்‌ 
புதுவதாக மணம்புரிர்துகொண்ட மருமகளை அழைத்து வந்து அவளால்‌ 
முதலில்‌ பால்‌ அடுப்பில்‌ வைக்கச்செய்வதும்‌, கார்‌ _நெற்கதிர்களை மண்‌ 
யடாமற்‌ கொணர்ந்து அவலிடித்துப்‌ பொரித்து நிவேதிப்பதும்‌, அன்று 
வீடுகளிலும்‌ தெருச்களிலும்‌ விளக்குகளை வைத்துக்‌ கொண்டாடுவது 


௪ நற்றிணை நானூறு 


மாயே கார்த்திகைவிமாவை இவர்‌ விரித்துக்கூறுவது படி.ப்பார்க்கு 
வியப்பைக்‌ கொடா நிற்கும்‌ ; (அகம்‌, ௧௪௧.) மற்றும்‌ இவர்‌ கிள்ளிவள 
வளையும்‌, இடையர்‌ தலைவன்‌ ஆகிய கழுவுளென்‌। | யும்‌, வடுகர்‌ 
தலைவன்‌. எருமை யென்பானையும்‌, குட்டுவன்‌ சேரலையும்‌, திரையை 
யும்‌, பழையன்‌ மாறனையும்‌ ஆங்காங்குப்‌ பாராட்டிக்‌ கூறுவதுடன்‌ 
அவரவர்க்குரிய காவிரிப்பட்டினம்‌, மருங்கூர்ப்பட்டின ம்‌, தொண்டி, 
குடநாடு, பவித்திரி, மதுரை முதலாய பதிகளையுஞ்‌ சிறப்பிக்கன்றார்‌ ; 
(அகம்‌, ௨௦௫, ௨டு௩, ௨௯௦, ௩௫௪0, ௩௨௪௬.) தூங்கலோரியர்‌ பாடிய 
தழும்பனது ஊணுூரென ஊணுூரைப்‌ பாராட்டிக்‌ கூறியுள்ளார்‌ ; 
(அகம்‌ ௨௨௱ இவர்‌ பாடிய. அகப்பாட்டுக்களில்‌ பெரும்பாலும்‌ சேர 
சோமபாண்டியர்‌ ்றரசர்‌ இவர்களில்‌ யாரையேனுங்‌ கூறாது வீடுவ 
இல்லை. இன்னும்‌ இவராற்‌ புறத்‌ திற்‌ பாடப்பெற்றோர்‌ பாண்டியன்‌ 
இலெவந் கைத்‌ துஞ்சிய நன்மாறனும்‌ (புறம்‌. ௫௬.) சோழநாட்டுப்‌ 
பிடவூர்க்‌ மார்‌ மகன்‌ பெருஞ்சாத்தனும்‌, (புறம்‌. ௩௬௫.) [பிடவூர்‌ - 
திருச்சிராப்பள்ளிக்குக்‌ கீழ்பாலுள்ளது.] இவர்‌ சிவபெருமானொடு 
வாது கூறியதாகத்‌ திருவிளையாடல்‌ கூறுகிற்தம்‌. இவர்‌ பாடியனவா 
கப்‌ பத்துப்பாட்டில்‌ இரண்டும்‌, நற்றிணையில்‌ ஏழு (௩௧, ௧௬௭, ௧௬௭] 
௨௫௮, ௩௪0, ௩௫௮, ௩௬௭.) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ எட்டும்‌, 
அகத்தில்‌ பதினேழும்‌, திருவள்ளுவமாலையில்‌ ஒன்றும்‌, புறத்தில்‌ மூன்று 
மாக முப்பத்தெட்டுப்‌ பாடல்கள்‌ இடைத்திருக்கன்றன. இவையே 
யன்றிப்‌ பதினராம்‌ திருமுறையில்‌ இவர்‌ செய்த பிரபந்தஞ்‌ எலவுள. 
யாட்பருங்‌ கலவிருத்தியுரையில்‌ நக்கீரர்‌ நாலடி நாற்பது என ஓன்று 
கூறப்படுகிறது; இதுகாறும்‌ அஃது அச்சில்‌ வந்தில து. 


௯௭. ஈப்பாலத்தனார்‌ 


௩ . சிறப்புப்‌ பொருளுணர்த்தும்‌ இடைச்சொல்‌, பாலத்தன்‌ இயற்‌ 
பெயர்‌. இனிப்‌ பாலத்தனுரெனக்‌ கூறப்படுபவரும்‌ இவரேயாவர்‌. 
யாப்பருங்கல மேற்கோளுள்‌ நப்பாலத்தனார்‌ சூத்திரமெனச்‌ சில குத்தி 
சங்‌ காட்டப்படுதலின்‌ இவர்‌ யாப்பிலக்கணஞ்‌ செய்துள்ளாரென்று 
அறியப்படுகிறது. இவர்‌ பாலைத்திணையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்‌ 
ளார்‌ ; கடையெழு வள்ளலீல்‌ ஒருவனாகிய கொல்லியாண்ட வல்வில்‌ 
லோரியைப்‌ பாராட்டிக்‌ கூறியுள்ளார்‌ ; (ஈற்‌. ௫௨.) இப்பாலைகிலத்‌ 
தைப்‌ படைத்தோன்‌ இதில்‌ மெல்ல நடந்து காண்பானாகவென்று. 
சுரத்தனருமை கூறியுள்ளார்‌. (நற்‌. ௨௪௦.) இவர்‌ பாடியனவாக 
இரண்டு பாட்டுக்‌ டைத்திருக்ன்றன. நற்‌. ௫௨, ௨௪0. 


௯௮. ,௩ம்பி குட்டூவனார்‌ 

குட்டகாட்டை ஆட்‌ புரிச்தமையின்‌ சேரர்‌ பரம்பரையார்‌ குட்‌ 
டுவரெனப்பட்டார்‌ ; ஆதலின்‌ இவர்‌ சேரவமிசத்தினரேயாவர்‌. ஈம்பி- 
வீரத்தன்மையுடையவன்‌. இவர்‌ நெய்தல்‌ வளத்தைப்‌ பெரும்பாலும்‌: 
பாராட்டிப்‌ பாடியிருப்பதொடு குறிஞ்சியையும்‌ பாடியுள்ளார்‌. தலை: 
மகனது மலைமேற்‌ பட்ட காற்றுவந்து வீசின்‌ இறைமகளது ஆகத்‌ 
துள்ள _௪லை தணியும்‌ என்று இவர்‌ காதற்‌ சிறப்புக்‌ கூறியது சுவை 
யுடையதாகும்‌ . (நற்‌. ௨௩௬.) ஆம்பல்‌ மலர்வது காக்கை கொட்டாவி 
விடுதல்‌ போலுமென்று கூறியுள்ளார்‌ ; (கற்‌. ௬௪௫.) இவர்‌ பாடியன 
வாக ௩ற்றிணையில்‌ மூன்று (௧௪௫, ௨௧ ௫, ௧௫௫.) பாடல்களும்‌ குறும்‌ 
தொகையில்‌ இரண்டுமாக ஐந்து பாடல்கள்‌ இடைத்திருக்கன்றன. 


பாடினோ வரலாறு ௪௯ 


௯௯. நல்லந்துவனார்‌ 


இவர்‌ அந்துவனாரெனவும்‌ ஆசிரியர்‌ நல்லந்துவனாரெனவும்‌ கூறப்‌ 
படுவர்‌. இவர்‌ இயற்பெயர்‌ அந்துவன்‌; “ அந்துவன்‌ பாடிய சந்துகெழு 
நெடுவரை” (அகம்‌. ௫௯) என மதுரை மருதனிளநாகனார்‌ கூறுமாற்றானு 
மறிக. அந்துவனெனப்‌ பிறருமுளராகலின்‌ இவர்‌ நல்லந்துவனாரென 
வும்‌, அந்தண ராதலின்‌ ஆசிரியர்‌ நல்லந்துவனாரெனவும்‌ கூறப்பட்டார்‌. 
அசிரியர்‌ என அடைமொழிகொடுத்துக்‌ கூறுவ துஅந்தணர்க்கே யன்றிப்‌ 
பிறர்க்குக்‌ கூறும்‌ வழக்குப்‌ பண்டு ல்லை. கலித்தொகை இவர்‌ செய்ததாக 
அதன்‌ பதிப்பாசிரியர்‌ கூறாடிற்பர்‌. இவர்‌ அகப்பொருட்சுவையைக்‌ கலிப்‌ 
பாக்களாற்‌ பலபடப்‌ புனைந்து யாவரும்‌ வியக்கப்‌ பாடும்‌ ஆற்றலுடைய 
வர்‌. பரிபாடலில்‌ நீர்விளையாட்டணி இவர்‌ பாடியவை. பயிலுந்தோறும்‌ 
அளவிலா மகழ்ச்சி யெய்துவிக்குக்‌ தன்மையன. அன்றிப்‌ பிரிந்த தலைவி 
கையறவு கொண்டு புலம்பும்‌ பாடல்கள்‌ கருதுழிக்‌ கன்மனத்தையும்‌ 
உருகச்‌ செய்யும்‌; (கலித்‌ தாகை) இவர்‌ எல்லாத்‌ திணையையும்‌ விரித்துப்‌ 
பாடுந்‌ திறமுடையவர்‌. நம்மை நினைந்து குன்றமும்‌ அழாநிற்குமென்று 
கேட்போ ரிரங்குமாறு கூறியுள்ளார்‌; (௩ற்‌. ௮௮.) நாழிகை வட்டிலாற்‌ 
பொழுதறிவதல்ல து ஞாயிற்றை யறியப்படாத மழைக்காலமெனக்‌ கார்‌ 
காலத்தைச்‌ சிறப்பித்துக்‌ கூறியுள்ளார்‌; (அகம்‌.௪௩) இதனைக்‌ “கதாலமறி 
வுற்றுணர்‌ தல்‌ கன்னலள வல்லால்‌, மாலைபக லு.ற்றதென வோர்வரிது. 
மாதோ? என்றார்‌ கம்பரும்‌. (கார்காலப்‌ படலம்‌, செய்யுள்‌, ௭௩.) கலித்‌ 
தொகையை நீக்‌, இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௮௮ ஆம்‌ பாடல்‌ 
ஒன்றும்‌ அகத்தில்‌ ஒன்றும்‌ பரிபாடலில்‌ (முதல்‌ ௨௨ பாடல்களுள்‌) நான்‌ 
கும்‌ (௬, ௮, கக, ௨௦) திருவள்ளுவமாலையில்‌ ஒன்றுமாக ஏழு பாடல்கள்‌ 
கிடைத்திருக்கன்றன. ன்‌ 

௧௦௦, நல்லாவூர்‌ கிழார்‌ 

இஃது ஊர்பற்றி வந்த பெயர்‌. இவர்‌ வேளாளர்‌ ; இயற்பெயர்‌ எழு. 
தப்படவில்லை இவர்‌ தாம்‌ பாடிய “உழுந்து தலைப்பெய்த,' என்னும்‌ 
அகம்‌, ௮௬ ஆம்‌ பாட்டில்‌ முற்காலத்து நிகழ்த்தும்‌ வதுவைச்சடங்கை . 
விரித்துக்‌ கூறியுள்ளார்‌; குறிஞ்சித்‌ தஇணையைப்‌ புனைந்து பாடியுளர்‌; 
இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௧௫௪௫ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்தி 
லொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கஇடைத்திருக்கின்றன. 

௧௦௧. நல்லார்ச்‌ சிறுமேதாவியார்‌ 

இவர்‌ ஈன்பலூர்ச்‌ சிறுமேதாவியா ரெனவுங்‌ கூறப்படுவர்‌; அந்தண 
ரென்‌ நூ௫க்கப்படுகறார்‌; முல்லைத்‌ திணையில்‌ நரி ஊளையிடுகின்ற 
பேரொலி முதைப்புனங்‌ காவலர்‌ ஊதுங்‌ கொம்பினொலியோடு ஒருங்கி 
சைக்கு மென்று வியப்புறக்‌ கூறியுள்ளார்‌; (அகம்‌ ௬௪.) இவர்‌ முல்லை 
யையுங்‌ குறிஞ்சியையும்‌ புனைந்து பாடியுளர்‌. இவர்‌ பாடியனவாக 
நற்றிணையில்‌ ௮௨ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்திலொன்றும்‌, திரு 
வள்ளுவமாலையிலொன்றுமாக மூன்று பாடல்கள்‌ கடைத்திருக்கின்றன. 

௧௦௨. நல்விளக்கனார்‌ 

இவர்‌ நல்விளக்கு என்னுமூரினர்‌; இஃது ஊர்பற்றி வந்த பெயர்‌. 
இவர்‌ குறிஞ்சியைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவரது பாடலிற்‌ 
கூறியஉள்ளுறையும்‌ இறைச்சியும்‌ இனிமைதரா நிற்கும்‌. இவர்‌ பாடி 
யது நற்றிணை ௮௫ஆம்‌ பாட்டு. 

ந. நா--௪ 


இடு நற்றிணை நானூறு 


௧௦௩. நல்வேள்ளியார்‌ 


இவர்‌ மதுரை நல்வெள்ளியாரெனவும்‌ ஈல்லொளியாரெனவும்‌ கூ றப்‌ 
படுவர்‌, இஃது ஏடெழுதுவோர்‌ மிகை, இவர்‌ பெயரானே பெண்பால 
ரென்று தெரிஇன்ற.து. இவர்‌ பாடியவற்றில்‌ குறைநேர்ந்த தோழி குறை 
கயப்பக்‌ கூறியது நுண்‌ ணுணர்வினோரை மூழச்‌ செய்யும்‌; (அகம்‌.௩௨) 
இவர்‌ குறிஞ்சியையும்‌ பாலையையும்‌ புனைந்து பெருஞ்சுவை பயப்பப்‌ 
பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு (௭, ௪௭) 
பாடல்களும்‌ குறுந்தொகையிலொன்றும்‌, அகத்திலொன்‌ றுமாக நான்கு 
பாடல்கள்‌ இடைத்திருக்கின்றன. 


௧௦௪, ௩ல்வேட்டனார்‌ 


இவர்‌ மிளைகிழான்‌ நல்வேட்டனாரெனவுங்‌ கூறப்படுவர்‌; வேளாண்‌ 
மரபினர்‌. மிளை-ஒரூர்‌. இவர்‌ பேய்க்காஞ்சியைத்‌ தலைமகன்‌ தனக்கு 
உவமை கூறியதாகப்‌ பாடியுளர்‌; (௩ற்‌.உ௫௯.) எல்லாத்திணையையும்‌ 
பாடியுள்ளார்‌; அடைந்தார்க்கு வரும்துன்பத்தைப்‌ போக்குவதே செல்வ 
மெனப்படும்‌. ஏனைச்‌ செல்வந்‌ தவப்பயனா லெய்துவனவாமென்கிறுர்‌ ; 
(௩.ற்‌.௨௧௦,) இரவு வரும்‌ நெறியினேதத்தை விரித்துக்‌ கூறுகிறார்‌; (மற்‌; 
௨௯௨). இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ நான்கு (டக, ௨௧௦, ௨௯௨, 
௩௪௯) பாடல்களும்‌, குறுந்தொகையி லொன்றுமாக ஐந்து பாடல்கள்‌ 
இடைத்திருக்கின்‌ றன. 


௧௦௫. ௩ற்சேந்தனார்‌ 


இவர்‌ கோடி. மங்கலத்து வாதுளி நற்சேந்தனாரெனவுங்‌ கூறப்படு 
வர்‌; வாதுளியென்றதனால்‌ வாதுளகோத்திரத்தின ரெனவும்‌ அந்தணர்‌ 
மரபின ரெனவுங்‌ கொள்ளப்படும்‌. பாலைத்திணையையுங்‌ குறிஞ்சித்‌ 
இணையையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌; இவர்‌ பாடிய குறைநயப்பு நுண்‌ 
ணுணர்வினோரை மப்‌ பண்ணாகிற்கும்‌; (ஈ.ழ்‌.௧௨௮.) இவர்‌ பாடியன 
வாக கற்றினயில்‌ மேற்காட்டிய பாடலொன்றும்‌, அகத்திலிரண்டுமாக 
மூன்று பாடல்கள்‌ டைத்திறாக்கன்றன. 


௧௦௬. நற்றங்‌ கொற்றனார்‌ 
இவர்‌ குறிஞ்சியைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌; தலைவன்‌ பிரிவினாலே 
தலைவி தன்னுடம்பிளைத்தமை யறிவுறுத்துவாள்‌ யான்‌ கைவளை வேண்டி 
னேனாக எவ்வளவு இளைத்தாலும்‌ கழலாதபடி எந்தை சிறுவளை அணிந்‌ 
தனனென்று கூறியது பெரும்‌ பயக்கும்‌ தன்மையதாகும்‌. இவர்‌ பாடி 
யது நற்‌. ௧௩௬௮ம்‌ பாட்டு. 


௧௦௭, நற்றமனார்‌ 


இவர்‌ குறிஞ்சித்‌ இணையைப்‌ பாடியுள்ளார்‌; பிரிவிடைத்‌ தோழி 
யாற்றுவிப்பது இரும்பினைப்‌ பழுக்கக்‌ காய்ச்சிய உலையிற்‌ கொல்லன்‌ 
பனை மடற்சின்னீர்‌ தெளித்து நெருப்பைத்‌ தணிப்பதுபோலாகுமென்று 
கூறியுளர்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௧௩௩ ஆம்‌ பாட்டு. 


௧௦௮. நிகண்டன்‌ கலைக்கோட்டூத்தண்டனார்‌ 


1 மான்கொம்பை நிமிர்த்திக்‌ கைக்கோலாகக்‌ கொண்டமையால்‌ 
இவர்‌ கலைக்கோட்டுத்தண்ட னெனப்பட்டார்‌. இவரது இயற்‌ பெயர்‌ 


பாடிரை வரலாறு ௫௧ 


யுலப்படவில்லை. நிகண்டன்‌ என்ற அடைமொழியால்‌ இவர்‌ தமிழில்‌ 
நிகண்டொன் று செய்தாரென்று தெரிகிறது; அதுவே கலைக்கோட்டுத்‌ 
தண்டெனப்படுவது, இதனை இடுகுறிப்பெயரென்று கொண்டார்‌ 
களவியலுரைகாரரும்‌ நன்னூல்‌ விருத்தியுரைகாரரும்‌ (சூத்‌. ௫௯.) அஃது 
இதுகாறும்‌ வெளிவந்திலது. இவர்‌ நெய்தலைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்‌ 
னார்‌. இவர்‌ பாடியது:நற்‌. ௩௮௨ ஆம்‌ பாட்டு. 


௧௦௯. நேய்தல்‌ தத்தனார்‌ 

இவர்‌ இயற்பெயர்‌ தத்தனென்ப3த; வேறு தத்தனென்பார்‌ 
பலருளராதலானும்‌, இவர்‌ கெய்தற்றிலாயைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியிருத்‌ 
குலானும்‌ ஏனைய தத்தர்களின்‌ இவர்‌ வேறென்பது தெரிய நெய்தற்றத்‌ 
தனாரெனப்‌ பட்டார்‌. நெய்தலே யன்றிப்‌ பாலையையும்‌ பாடியுள்ளார்‌. 
நீ படுந் துயரைத்‌ தலைமகனூர்க்குச்‌ சென்று அவன றியும்படி கூறுவோ 
மோவென்று தோழி தலைமகளை நோக்கிக்‌ கூறியதாகக்‌ கூறி மகிழ்விக்‌ 
கன்றார்‌; (ற்‌. ௪௯.) இவர்‌ பாடியனவாக மேற்கூறிய பாடலொன்றும்‌, 
அகத்திலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கஇடைத்திருக்கின்றன. 


௧௧௦. நோச்சிநியமங்‌ கிழார்‌ 


இஃது ஊர்பற்றி வந்த பெயர்‌. ரொச்சிறியமம்‌ - ஓரூர்‌. இவர்‌ 
வேளாண்‌ மரபினர்‌. இக்காலத்து ஆராய்ந்தறிதற்குமரிய பூக்கோட்‌ 
காஞ்சி இயற்றியவர்‌; (புறம்‌: ௨௧௩.) குறிஞ்சித்திணையைச்‌ சிறப்பித்‌ 
துப்‌ பாடி யுள்ளாராதலின்‌ இவரூர்‌ குறிஞ்சியினகத்ததுபோலும்‌, நீ 
படுந்துயர்‌ தான்‌ யாதென்று வினவிய தாய்க்குத்‌ தலைவன்‌ மார்பணங்‌ 
கென்று தவறியுரைக்கத்‌ தொடங்கனேனென்று தலைவி கூறுவதாகப்‌ 
படிப்போர்க்கின்சுவை யூட்டுகின்றார்‌; (௩ம்‌. ௧௭) தலைவியின்‌ மொழி 
கேட்பினுப்வேன்‌ அன்றே லென்னுயிரோடெல்லா மொருங்கழியு 
மென்று தலைவன்‌ கூறுவது இனிய சுவையதாகும்‌: (கற்‌, ௨௦௯) புதுவ 
தாகப்‌ பூத்த வேங்கை மலரைப்‌ பெறவேண்டிய மகளிர்‌ புலிபுலியென்று 
பூசலிடுவதையும்‌ அதனைக்கேட்டுப்‌ புலிபோலுமென்று ஆடவர்‌ 
வில்லம்புடன்‌ வருவதையும்‌ விரித்துக்‌ கூறியுள்ளார்‌; (அகம்‌. ௫௨.) 
(புலிபுலி யென்றால்‌ வேங்கையின்களை தாழ்ந்து கொடுக்குமென்ப து 
வழக்கு.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ மூன்று (௧௭, ௨0௮, ௨0௯.) 
பாடல்களும்‌ அகத்திலொன்றும்‌, புறத்திலொன்றுமாக ஐந்து பாடல்கள்‌ 
இடைத்திருக்கின்றன. 


கக. பரணர்‌ 


இவர்‌ கடைச்சங்கப்‌ புலவருளொருவர்‌; கபிலரொடு நட்புடை 
யராயிருந்தவர்‌; சோழன்‌ உருவப்பல்தேரிள ஞ்சென்னியைப்‌ புகழ்ந்து 
பாடியவர்‌; (புறம்‌. ௪.) நெடுஞ்சேரலாதனும்‌ பெருவிறற்கிள்ளியும்‌ 
போர்‌ புரிந்து மடிந்ததனையும்‌, போர்க்களத்தின்‌ அழிவையும்‌ நோக்கி 
இரங்கிக்‌ கூறினார்‌; (புறம்‌. ௬௩.) வையாவிக்‌ கோப்‌ பெரும்பேகனைப்‌ 
பாணாற்றுப்‌ படையும்‌ இயன்மொழியும்‌ பாடி உவப்பித்தருளினார்‌; 
(புறம்‌, ௧௪௫, ௧௪௨.) அவனால்‌ நீக்கப்பட்ட கண்ணகியென்பாளை மீட்‌ 
டும்‌ அவன்‌ அழைத்துக்கொள்ளும்படி பாடியருளினார்‌; (புறம்‌. ௧௫௪௫, 
௧௪ட.) மகட்பாற்காஞ்சி யென்னுந்‌ துறை, பலரினும்‌ பலபடப்‌ புனைந்து 
பாடியுள்ளார்‌; (புறம்‌. ௩௩௬, ௩௪௧) அம்‌ மகட்பாற்காஞ்சியின்கட்‌ 
குட்டுவனையும்‌ அவனது முசிறியையும்‌ புகழ்ந்து பாடினார்‌; (புறம்‌. 


௫௨ நற்றிணை நானூறு 


௫௩) வாய்மொழித்‌ தழும்ப னூணூரன்ன'' எனத்‌ தழும்பனையும்‌ 
அவனது ஊணுரையும்‌ பாராட்டிக்‌ கூறுவாராயினார்‌; (புறம்‌. ௩௪௮) 
இத்தனையும்‌ அவனது உழையூரையுங்‌ கூறியுள்ளார்‌; (புறம்‌. ௩௫௨. 
சேரமான்‌ சடலோட்டிய வேல்கெழு குட்டுவனை ஏர்க்களவுருவகம்‌ 
பாடிப்‌ பரிில்‌ வேட்டனர்‌; (புறம்‌. ௩௬௯.) (சிலப்பதிகாரத்திற்‌ கூறப்‌ 
படுஞ்‌ செங்குட்டுவனிவனே.). இச்‌ செங்குட்டுவனைப்‌ பதிற்றுப்‌ பத்து 
ஐந்தாம்பத்துப்‌ பாடி. அவன்‌ கொடுத்த வரிசையெல்லாம்‌ பெற்று மீள்‌ 
வாராயினார்‌ ; அகத்தில்‌ இவரால்‌ அச்‌ செங்குட்டுவன்‌ புகழ்ந்துப்‌ பாடப்‌ 
பெற்றான்‌; (அகம்‌. ௨௧௭.) வள்ளலாகிய வல்விலோரியைப்‌ புகழ்ந்து 
கூறுவாராயினார்‌; (ற்‌. ௬.) கொல்லிமலையிலமைர்‌ த கொல்லிப்பாவை 
யின்‌ தோற்ற மும்‌ அதனியல்பும்‌ ஆங்காங்கு உவமை முகத்தால்‌ கூறி 
யுள்ளார்‌; (ஈற்‌. ௨௦௧; குறு, ௮௯; அகம்‌, ௬௨, ௨0௮.) கொண்கானத்து 
(கொங்கணம்‌ - மலையாளம்‌ சில்லா) முன்பிருந்த நன்னன்‌ என்னும்‌ 
சிற்றரசன து கொடை முதலியனவும்‌, அவன து கொடுஞ்‌ செயல்களும்‌, 
அவனொடு சேரமான்‌ போர்செய்ததும்‌, சேரன்‌ சேனாபதி ஆஅய்‌ எயி 
னனை நன்னன்‌ சேனாபதி மிஞிலி யென்பான்‌ கொன்றதும்‌ பிறவும்‌, 
நன்னனது பாழியில்‌ பொருள்‌ சேமித்துக்‌ காவலோம்பியதும்‌ இவரே 
விரித்துக்‌ கூறுகின்றார்‌; (நற்‌. ௨௬௫, ௨௭0; குறு. ௭௩, ௨௯௨; அகம்‌. 
கட௨, ௧௮௧, ௨ 0௮, ௨௫௮, டு௭, ௩௧௬.) சேரலனது தொண்டியைப்‌ 
புகழ்ந்தது; (குறு.௧௨௮.) சேந்தனது உறையூர்‌, காவிரி, அழிசியின்‌ 
ஆர்க்காடு, இவற்றைப்‌ பாராட்டிக்‌ கூறியது; (குறு. ௨௫௮.) அஃதை 
தந்தையைப்‌ பாராட்டியது; (குறு. ௨௯௮.) விச்சியர்கோன்‌ போரும்‌ 
குறும்பூரார்‌ ஆரவாரிப்புங்‌ கூறியது; (குறு. ௩௨௮.) தித்தனது உறை 
யூருங்‌ காவிரியும்‌ மத்தியின்‌ கழாருங்‌ கூறியது; (அகம்‌. ௬.) வெளியன்‌ 
இத்தனது கானலம்‌ பெருந்துறையும்‌ பிண்டன்‌ தோல்வியும்‌ ஈள்ளியின்‌ 
சோலைச்சிறப்பும்‌ ஆஅய்‌ கானத்துச்‌ கிறப்புங்‌ கூறியது; (அகம்‌, ௧௫௨.) 
அதிகனது வேங்கை மலையைப்‌ புகழ்ந்து கூறியது; (அகம்‌. ௧௬௨.) 
மணல்‌ வாயில்‌ உறத்தூரைப்‌ பாடியது; (அகம்‌. ௨௬௨.) பேஎர்‌ 
என்னு மூரிலுள்ள சோழர்‌ சேனாபதி பழையனைப்‌ புகழ்ந்தது; 
(அகம்‌. ௪௮௭.) ஆனய்‌ அண்டிரன து பொதிய மலையைப்‌ புகழ்ந்தது; 
(அகம்‌. ௧௯௮.) மற்றும்‌ இவர்‌ சோழன்‌ கரிகாற்‌ பெருவளத்தான்‌ மகள்‌ 
அதிமந்‌தி என்பாள்‌ தன்‌ காதலனை யிழந்து புலம்பிய கதையை விரித்‌ 
அஞ்‌ சுருக்கியும்‌ உவமமாக்கியும்‌ பலவிடங்களிலுங்‌ கூறுகின்றார்‌; 
(அகம்‌. ௧௨௫, ௨௨௬, ௨௨௬, ௩௨௨, ௩௭௬, ௩௬௬.) தஇிருவழுந்தூர்தீ 
இதியனும்‌ அன்னிகுடி. அன்னியும்‌ பொருத கதையை வீளக்கிப்‌ பல 
விடங்களிலும்‌ உவமிக்கறார்‌; (அகம்‌. ௧௧௬, ௨௬௨.) அதிகமானெடுமா 
னஞ்‌9 இருக்கோவலூரை வென்றதனைப்‌ பாராட்டிக்‌ கூறினார்‌; (அகம்‌. 
௩௭௨.) அங்ஙனம்‌ பாடியதனை யெடுத்துக்காட்டிய “பரணன்‌ பா்‌ 
னன்‌ மற்கொல்‌'' என ஒளவையாராற்‌ புகழ்ந்து பாடப்பெற்‌ றர்‌;. 
(புறம்‌க௧.) 


இவர்‌ பாடிய பாடல்க ளொவ்வொன்றினும்‌ யாரையேனும்‌ புகழா 
மலும்‌, அக்காலத்து நிகழ்ந்த கதைகளினொன்றைப்‌ புகுத்தாமலும்‌ 
பாடுவதில்லை; இன்னும்‌ வாகைப்‌ போரிற்‌ பாண்டியன்‌, அதிகன்‌, கொள்‌ 
கர்‌,சேர சோழ பாண்டியர்‌, வேளிர்‌, சேரலன்‌ சேனாபதி கணையன்‌; 
இவரெல்லாம்‌ நம்புலவர்‌ பாடலால்‌ நிலைபெற்று விளங்குஇறுர்கள்‌? 
இவையேயன்றி அகத்துறைகளில்‌ இவர்‌ காட்டிய வியப்புக்களை யெடுத்‌ 
அக்கூறற்கு என்‌னலீயலாமையால்‌ அவற்றைப்‌ படிப்பவர்களே கண்டு 


பாடினோ வரலாறு ௫௩. 


மகிழ்வார்களாக. அகம்‌. ௨௦0௨இல்‌ மாதரை இவர்‌ வருணித்திருப்பது 
வியக்கத்தக்கது, இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ பன்னிரண்டு 
(௬, ௧00, ௨௦௧, ௨௪௭, ௨௬0, ௨௬ஈடு, ௨௭0, ௨௮0, ௩௦௦, ௩௧0, ௩௫0, 
௩௫௬) பாடல்களும்‌, குறும்தொகையில்‌ பதினைந்தும்‌, பதிற்றுப்பத்தில்‌ 
பத்தும்‌, அகத்தில்‌ முப்பத்திரண்டும்‌, புறத்தில்‌ பன்னிரண்டும்‌, திருவள்‌ 
ளூவமாலையிலொன்றுமாக எண்பத்திரண்டு பாடல்கள்‌ கடைத்திருக்‌ 
கின்றன. 


௧௧௨. பராயனார்‌ 


இவரைப்பற்றி யாதும்‌ விளங்கவில்லை, ரெய்தலைச்‌ சுவைமிகத்‌ 
தோன்றப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாட்டில்‌ தலைமகன்‌ தலைமகளை ஐயுற்று 
வீனாவுவது இனிமை பயவாரிற்கும்‌. இவர்‌ பாடியது நற்‌. கடுடு ஆம்‌ 
பாட்டு. 


௧௧௩. பாண்டியன்‌ மாறன்வழுதி 


இவன்‌ மாறன்வழுதியெனவுங்‌ கூறப்படுவான்‌; மதுரைப்‌ பாண்டி 
யர்‌ மரபினன்‌. குறிஞ்சியையும்‌ முல்லையையும்‌ புனைந்து பாடியவன்‌; 
பூவிலை மடந்தையைக்‌ காண்டலும்‌ பருவவரவறிந்து தலைமகள்‌ பிரிவிற்‌ 
இரங்குவது கோட்போரிரங்குத ற்குரியதாகும்‌, (ற்‌. ௬௭.) இவன்‌ 
பாடிய பாட்டு இரண்டு; (நற்‌. ௬௭, ௩௦0௧.) 


௧௧௪. பாரதம்பாடிய பெருந்தேவனார்‌ 


இவர்‌ எட்டுத்‌ தொகையுட்‌ பெரும்பாலனவற்றுக்கும்‌ காப்புச்‌ 
செய்யுள்‌ பாடியவர்‌. பெருந்தேவனார்‌ எனப்‌ பிறருமுளராதலின்‌ 
அவரின்‌ இவர்‌ வேறென்பது தெரியப்‌ பாரதம்பாடிய பெருநீதேவனா 
ரென அடைமொழி கொடுக்கப்பட்டார்‌. வீயாசபாரதத்தை வெண்‌ 
பாவும்‌ அகவலும்‌ உரைநடையும்‌ விரவிவரப்‌ பாடி வெளியிட்டமையிற்‌ 
பாரதம்பாடிய  பெருந்தேவனாரெனப்பட்டார்‌. இவர்‌ பிறந்தது 
தொண்டைநாடு எனச்‌ ““சீருறும்‌ பாடல்‌......... பாரதம்பாடும்‌ பெருந்‌ 
தேவர்‌ வாழும்‌ பழம்பதிகாண்‌, மர்ருதம்‌ பூவின்‌ மணம்வீ சடுந்தொண்‌ 
டை மண்டலமே,” என்று தொண்டை மண்டல சதகங்‌ கூறாகிற்கும்‌. 
இப்பொழுது பாரதவெண்பாவென அச்சிட்டு வழங்கு நூலில்‌ முதலில்‌ 
விநாயக வணக்கமும்‌ அடுத்துத்‌ தெள்ளாற்றிற்‌ போர்வென்ற அரசன்‌ 
திறப்புங்‌ கூறுவது காரணமாக இவர்‌ தொண்டை நாட்டிற்‌ பிறந்தவ 
ரென்று படிக்காசுப்‌ புலவர்‌ தமது தொண்டைமண்டல சதகத்து 
எழுதிவைத்தார்‌. தெள்ளாற்றிற்‌ போர்வென்றது கடைச்சங்கம்‌ 
அழிந்த பல்லாண்டுகளுக்குப்‌ பின்னரே யாம்‌. அதனைக்‌ கூறுதலின்‌ 
இப்பெருந்தேவனார்‌ கடைச்சங்கப்‌ புலவரல்லரென்பது தேற்றம்‌. 
ஆதலின்‌ இப்பொழுது வழங்கும்‌ பாரத வெண்பாப்‌ பெருந்தேவனார்‌ 
பாடியதன்றெனவும்‌ பெருந்தேவனார்‌ பாடியது உதாரணமாக எடுத்‌ 
தாண்ட சில செய்யுளன்றி நால்முழுவதும்‌ அழிந்துவிட்டதென்றும்‌ 
இல பெரியோர்‌ கூறுவதுண்மையெனக்‌ கொண்டு தொண்டை நாட்டின 
ரென ஒருதலையாகக்‌ கொள்ளாதொழிக. அச்சிட்டு வழங்கும்‌ பாரத 
வெண்பா நடையையும்‌ உதாரணமாக முன்பெடுத்தாண்ட பாரத 
வெண்பா, அகவல்களி னடையையும்‌ ஓப்பு கோக்கியறிக. 

மற்றும்‌ இந்கற்றிணைக்குக்‌ கூறிய காப்பு விட்டு ணுசகத்திர காமத்‌ 
தியான சுலோகமாகிய (பூ: பாதெள) என்றதன்‌ மொழிபெயர்ப்பே 


(௫.௪ நற்றிணை நானூறு 


யாம்‌, நற்றினையிலும்‌ அகத்திலும்‌ பெருக் தவனாரென ஒருவர்‌ காணம்‌ 
படுகிமுர்‌, அவரின்‌ இவர்‌ வேறென்பது பாரதம்பாடிய என்ற அடை 
மொழியாற்‌ பெறப்படும்‌; நற்றிணையிலே இருமாலையும்‌ மற்றவற்றிற்‌ 
சிவபிரான்‌ முதலாயினோரையும்‌ இவர்‌ வணக்கங்‌ கூறுதலால்‌ எல்லா 
மகுத்றினையுக்‌ தன்வயின டக்க்கொண்ட அத்துவைத மதத்தினராவர்‌, 


இவர்‌ பாடியனவாக நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நாறு, 
அகம்‌, புறம்‌ ஆரிய இவ்வைந்து தொகை நூல்களின்‌ காப்புச்‌ செய்யுள்க 
ளைந்தும்‌; ிருவள்ளுவமாலையி லொன்றுமாக ஆறுசெய்யுள்கள்‌ 
கிடைத்திருக்கின்றன. 


பாலத்தனார்‌ 


மேலே (௩௭) ஈப்பாலத்தனார்‌ பார்க்க. 
ககடு, பாலைபாடிய பேருங்கடங்கோ 


இவர்‌ சேரமான்மரபினர்‌; சேரமான்‌ பாலைபாடிய பெருங்கடுங்கோ 
வெனவும்‌ பெருங்கடுங்கோ வெனவுங்‌ கூறப்படுவர்‌; பாலைத்திணையைப்‌ 
பலபடியாகச்‌ சிறப்பித்துப்பாடும்‌ ஆம்றலுடையவர்‌; பெருங்கடுங்கோ 
வென்னுமியற்பெயருடையவர்‌ ; பாலைத்திணையொன்றனையே பாடியத 
ஓம்‌ பாலைபாடியவென்று அடைமொழி கொடுக்கப்பட்டார்‌; கொண்‌ 
கான (கொங்கண த்து ஈன்னனையும்‌ அவனது ஏழில்‌ மலையையும்‌ பாடி 
யுள்ளார்‌; (ஈற்‌. ௩௧௨.) பேய்மகள்‌ இளவெயினி என்பவளாற்‌ பரிசில்‌ 
வேண்டிப்‌ பாடப்பெற்றவர்‌; (புறம்‌. ௧௧.) மிக்க வீரமும்‌ கொடையு 
முடையவர்‌; பிரிவச்சங்‌ றுக்‌ தலைமகன்‌ கூற்றாக “டிற்றுறந்‌ தமைகுவே 
னாயி னெற்றுறந்‌, இரவலர்‌ வாராவைகல்‌, பலவாகுகயான்‌ செலவுறு 
திகவே,"' (குறு, ௮௩௭.) என்றதனால்‌ இவர்‌ கொடைத்தன்மை இவ்‌ 
வண்ணமாயிருக்குமென்பது தெரிந்துகொள்க. பாலைத்திணையை உடன்‌ 
போக்கு முதலாய பலவகைத்‌ துறைகளையுமமைத்து வீரித்து விளங்கப்‌ 
பாடியுள்ளார்‌; தலைமகளைத்‌ தலைமகன்‌ பெற்றமை ஒருவன்‌ தான்‌ வழிபடு 
தெய்வத்தைக்‌ கண்ணெதிர்‌ வரப்பெற்றாற்‌ போன்றதென்று கூறுன்‌ 
மூர்‌; இதில்‌ தலைமகளை இனிதுகூறி ஈடத்திச்‌ செல்வது வியக்கத்‌. 
தக்கது; (கற்‌. ௬.) பிரிவுணா்த்தியவழித்‌ தோழி நான்‌ முன்புவந்த. 
கொடிய சுரம்‌ இப்பொழுதும்‌ என்‌ கண்ணெகிரிலுளது போலச்‌ சுழலா 
கிற்குமமென இறும்பூதுபடக்‌ கூறுகின்றார்‌; (கற்‌. ௪௮.) பூவிலைமடந்தை 
யைக்‌ கண்டு பருவம்‌ வந்தும்‌ அவர்‌ வந்தாரில்லையேயென்று தலைவி. 
கூற்றுக கொந்து கூறுகின்றார்‌; (நற்‌, ௧௧௮.) கோங்கம்‌ மலர்ந்திருப்‌' 
பதைக்‌ கார்த்திகை விளக்கெடுத்தலுக்கு உவமிக்கிறார்‌ ; (நற்‌. ௨௦௨.) 
கூந்தலின்‌ சிறப்புக்‌ கூறி அக்கூந்தலிற்‌டெர்து கொள்ளும்‌ பயனைக்கொள்‌ 
அ பிரிவோர்‌ அடை க்தாரைக்‌ காப்பதை மறந்தனரோவெனத்‌ 
தோழி கூற்றாக விரித்துக்‌ கூறநிற்பர்‌; (கற்‌. உ உள.) குறு. ௩௭ இல்‌ 
இவர்‌ கூறிய உன்ளுறையை அங்ஙன3ம கொண்டார்‌ வாதலூடிகள்‌£: 
(திருக்கோவையார்‌ - ௨௭௪௫.) தலைவன்‌ வாராமையும்‌ தன்னை முயங்கா 
மையும்‌ தன்னை அயலார்‌ சுடலை பால அகற்றலுமாகயவற்றைத்‌ தலைவி 
கூதிய பகுதி இரங்குந்தன்மையதாகும்‌; (குறு. ௨௨௧.) பிரிவுண்மை 
யறிந்த தலைவி காதலனை மயக்குந்‌ தன்மையுடைய கோலத்தொடு வந்து 
அவன்‌ மீது சாய்ந்து மூயங்‌க வருந்துவதாக இவர்‌ கூறியது நீத்தாரை 
வும்‌ விழைவிக்குக்‌ தறத்ததாகும்‌; (அகம்‌. 3. ) பிரியுங்காதலர்‌ இரும்பீ? 


பாடிரை வரலாறு நீநு' 


னாலாகிய உயிருடையரெனத்‌ தலைவி கூற்றாகக்‌ கூஏநிற்பர்‌. (அகம்‌. 
க௮டு,) பிரி வார்‌ பழியுடையரல்லர்‌ ; அவரைப்‌ பிணிக்க அறியாத: 
என்‌ தோள்களே தவறுடையனவெனத்‌ தலைவி கூறுவதாக அமிழ்தம்‌ 
பொழியாநிற்பர்‌; (அகம்‌. ௨௬௭.) மான்கொம்பு முளைத்து முதிருமளவுந்‌. 
கோல்பொதிந்திருப்பது கூறுனெறார்‌ ; (அகம்‌. ௨௯௧.) பாலைநிலத்திற்‌! 
பாம்பு வாடிக்‌ கடப்பது பணஞ்சொரிந்த பைபோன்ற தென்கிறார்‌ ; 
(அகம்‌. ௩௧௩.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ பத்துப்‌ (௬, ௪௮, 
௧௧௮, ௨0௨, ௨௨௪,௨௫௬, ௩௪௮, ௩௩௭, ௩௮௪, ௩௯௬௧.) பாடல்களும்‌, 
குறுந்தொகையில்‌ பத்தும்‌, அகத்தில்‌ பதினொன்றும்‌, புறத்திலொன்று 
மாக முப்பத்திரண்டுபாடல்கள்‌ கடைத்‌ அருக்கின்றன. 


௧௧௬. பிசிர்‌ ஆந்தையார்‌ 


இவர்‌ பாண்டி நாட்டுப்‌ பிசிர்‌ என்னுமூரிலுள்ள ஆதன்‌ தந்தையார்‌; 
உறையூரையாண்டிருந்த கோப்பெருஞ்சோழனுக்கு உயிர்த்தோழரா 
யுள்ளவர்‌. பரிமேலழகர்‌ எ௮டு ஆம்‌ குறள்‌ உரையில்‌ “கோப்பெருஞ்‌ 
சோழனுக்கும்‌ பீசிராந்தையார்க்கும்‌ போல உணர்ச்சியொப்பின்‌ 
அதுவே உடனுயிர்‌ நீங்குமுரிமைத்தாய நட்பினைப்‌ பயக்கும்‌' என்‌ 
றெழுதியதனாலும்‌ இவர்‌ நட்பின்‌ திறமையறிக. ஒரு காலத்துக்‌ கோப்‌ 
பெருஞ்‌ சோழன்‌ தன்‌ மக்களொடு பகைத்துப்‌ போருக்கெழுதலும்‌, 
புல்லாற்றூர்‌ எயிற்றியனார்‌ தடுத்து ஈன்னெறிப்‌ படுத்தினர்‌ ; (புறம்‌, 
௨௧௩.) அவர்‌ மொழிவழி ரின்ற அரசன்‌ தன்‌ இராச்சியத்தை வெறுத்து 
ஒரு மரத்து நிழலில்‌ வடக்கு முகமாகப்‌ பட்டினியிருந்து உயிர்விடத்‌ 
துணிந்தனன்‌; (புறம்‌. ௨௧௪ ) அப்பொழுது பற்பல புலவரும்‌ அறிவுடை 
முதியரும்‌ அருகிருப்ப அரசன்‌ என்‌ நட்பாளன்‌ பிசிர்‌ ஆந்தை இன்னே 
வருகுவன்‌ ; (புறம்‌. ௨கட,) அவனுக்கு என்னோடு இடமொழிப்பீராக 
(புறம்‌. ௨௧௬.) வென்னுமளவிற்‌ பிசிராந்தையாரும்‌ வந்து சேர்ந்தனர்‌ ; 
(புறம்‌. ௨௧௭.) வந்த இவரும்‌ பட்டினியாக வடக்குமுகமாவிருந்து 
அரசனோடு உயிர்‌ நீத்தருளினார்‌. இவ்விருவரும்‌ ஏனைப்புலவரும்‌ ஆங்‌ 
குப்பாடிய பாடல்கள்‌ கேட்போரை உருக்குந்தன்மைய, இப்‌ பிசி 
ராந்தையார்‌ ஈரைதிரையின்றி நெடுங்காலம்‌ வாழ்ந்திருந்த முதியோர்‌ ; 
(புறம்‌. ௧௧௧.) இவர்‌ பாண்டியன்‌ அறிவுடை£ம்பியைப்‌ பாடி மகிழ்‌ 
வித்தார்‌ ; (புறம்‌. ௧௮௪.) இவர்‌ நெய்தலையும்‌ குறிஞ்சியையும்‌ பாராட்‌ 
டிப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௧௧ ஆம்‌ பாட 
லொன்றும்‌ அகத்திலொன்றும்‌ புறத்தில்‌ நாலுமாக ஆறு பாடல்கள்‌ 
கிடைத்திருக்கின்றன. 

௧௧௭. பிரமசாரி 

இவர்‌ பெயரினாலேயே இவர்‌ மணம்புரிந்து கொள்ளாது பிரம 
சரியம்‌ காத்திருந்த அந்தணரென்பது தோன்றுகின்றது. “கடவு 
ளாயினு மாக, மடவை மன்ற வாழிய முருகே” என முருகவேளை 
இவர்‌ பாடலிற்‌ கடிந்துகூறிய மனத்திட்பம்‌ கருதத்தக்கது. இவர்‌ 
குறிஞ்சியைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௩௪ ஆம்‌ பாட்டு. 

௧௧.9. பிரான்‌ சாத்தனார்‌ 

இவர்‌ குறிஞ்சித்தினையைப்‌ பாடியுள்ளார்‌ ; மகளிர்‌ விளையாடாது 
இல்லின்கணிருத்தல்‌ அறனுமன்று, ஆக்கமும்‌ தேயுமென்று அன்னை 
யீடங்‌ கூறுமாறு இற்செறிக்கப்பட்ட தலைவி கூறியதாக வியப்பெய்‌ தக்‌. 
கூறியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௬௮ ஆம்‌ பாட்டு. 


௫௬ நற்றிணை நானூறு 


௧௧௯. புதுக்கயத்து வண்ணக்கன்‌ கம்பூர்‌ கிழான்‌ 

இவர்‌ வேளாண்‌ மரபினர்‌; கம்பூரென்னு மூரினர்‌. வண்ணக்கன்‌- 
நாணயசோதகன்‌, நோட்டக்காரன்‌. புதுக்கயம்‌ என்ற ஊரில்‌ கோட்டக்‌ 
காரராய்‌ வந்து தங்யெவர்‌, இவர்‌ குறிஞ்சித்‌ திணையைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌, ௨௯௬௫ ஆம்‌ பாட்டு. 

௧௨௦. பூதங்கண்ணனார்‌ 

இவர்‌ பூங்கண்ணனரெனவும்‌ கூறப்படுவர்‌. இவர்‌ குறிஞ்சித்‌ 
இணையைப்‌ பலபடப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. தோழியாலே குறை 
மறுக்கப்பட்ட தலைமகன்‌ தன்‌ நெஞ்சைகோக்கி அவளருளினும்‌ அருளாது 
விடினும்‌ என்‌ நோய்க்கு அவளன்றிப்‌ பிறிதொரு மருந்தில்லையென்று 
கூறுவதாக இவர்‌ பாடியது மகழ்ச்சி தருவதாகும்‌ ; (கற்‌. ௧௫௪௦.) இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ மேற்காட்டிய பாடலொன்றும்‌ குறுந்‌ 
தொகையிலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ இடைத்திருக்கன்‌ றன. 


௧௨௧. பூதனார்‌ 
இவர்‌ பாலைத்திணையைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. மகட்போக்கிய 
தாய்‌ பாலையை வருணிப்பதாக இவர்‌ கூறியது மிக்க சுவையுடைய 
தாகும்‌, இவர்‌ பாடியது நற்‌. ௨௯ ஆம்‌ பாட்டு. 


௧௨௨. பூதன்றேவனார்‌ 


ஈழத்துப்‌ பூதன்றேவனாரென்பவ ரொருவர்‌ காணப்படுகிறார்‌; அவர்‌ 
தாமோ இவரென்றையமெய்துமாயினும்‌, இவர்‌ மருதத்தணையைச்‌ சிறப்‌ 
பித்துப்‌ பாடி அத்திணையிலே களவு நிகழ்ந்ததாகவும்‌ கூறியிருப்ப, 
ஈழத்துப்‌ பூதன்றேவனார்‌ பாடியதெல்லாங்‌ குறிஞ்சித்திையே; ஆதலால்‌ 
இருவரும்‌ வெவ்வேறாவரென்று கருதலாயிற்று. வைகறையில்‌ 
எருமையை மேய்க்கக்‌ கொண்டுசெல்லுஞ்‌ சிறுவர்‌ அம்மாட்டின்‌ முது 
லேறியிருந்து நடத்தாகிற்பரென்று கூறுகிருர்‌ ; தலைமகன்‌ கெஞ்சினை 
நெருங்கித்‌ தைந்மீராடும்‌ அத்தலைமகளல்லது யானுற்றநோய்க்குப்‌ பிறி 
தொரு மருந்தில்லை யென்று கூறுவதாக இவர்‌ மொழியாமிற்பர்‌ ; (கற்‌. 
௮0.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௮0 ஆம்‌ பாடலொன்றம்‌ குறுந்‌ 
தொகையி லொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ இடைத்திருக்கின்றன. 

௧௨௩. பேருங்கண்ணனார்‌ 

மதுரை மருதங்கழார்‌ மகனார்‌ பெருங்கண்ணனா -ரெனவும்‌, 
விழிக்கட்பேதைப்‌ பெருங்கண்ணனாரெனவும்‌ இருவருளர்‌ ; அவரின்‌ 
இவர்‌ வேறென்பது தெரிய அடைமொழி கொடாது கூறப்பட்டார்‌. 
இவர்‌ பாலையையும்‌ நெய்தலையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌; இவர்‌ பாடியன 
வாக த்றிணையில்‌ ௧௩௭ ஆம்‌ பாடலொன்றும்‌ குறுந்தொகையிலிரண்டு 
மாக மூன்று பாடல்கள்‌ டைத்திருக்ன்‌ றன. 


௧௨௪. பேருங்குன்றார்‌ கிழார்‌ 
இஃது ஊர்பற்றி வந்த பெயர்‌ ; இவர்‌ வேளாண்மரபினர்‌. இவர்‌ 
தமிழ்பயின்‌ ற பெரும்புலமையுடையராய்‌ வறுமை மேலீட்டினால்‌ வருந்‌ 


இக்‌ குடக்கோச்‌ சேரலிரும்பொறை யென்பா னிடஞ்சென்று பாடிப்‌ 
பலகான்‌ காறும்‌ அவன்பாலிருக்‌ தம்‌ அவன்‌ யாகோ பரிசில்‌ கொடுப்பவன்‌ 


பாடினோர்‌ வரலாறு , இள 


போலக்காட்டிப்‌ பின்பு கொடானாய்‌ ஏமாற்றிவிட்டனன்‌. புலவர்வருத்த 
முற்றுத்‌ தமது வறுமையி னிலைமையும்‌ அதனாலே தம்‌ மனைவியும்‌ புதல்‌ 
வனும்‌ படுந்‌ துன்பமும்‌ விரித்துக்கூறி, அவனையும்‌ நீ பொய்ம்மையுடை 
யையென்று குறிப்பாகப்‌ பலவாறு மொழிந்து இகழ்ந்துவிட்டு (புறம்‌ 
௨௧௦, ௨௧௧.) வையாவிக்‌: கோப்பெரும்‌ பேகனிடஞ்‌ சென்றனர்‌. அங்கு 
அவன்‌ தன்‌ மனைவி கண்ணகி யென்பாளை த்‌ துறந்தமையறிந்து அவனைப்‌ 
பாடி, மீ கின்‌ மனைவியை மீட்டுக்‌ கொள்வதே எமக்குப்‌ பரிசில்‌ கொடுத்‌ 
ததாகுமென்று கூறி (புறம்‌. ௧௪௭.) மீண்டு, சோழன்‌ உருவப்பஃறேர்‌ 
இளஞ்சேட்‌ சென்னியிடஞ்‌ சென்று, தம்‌ வறுமை புலப்படக்‌ கூறி, 
அவனால்‌ ஆ.தரிக்கப்பெற்றிருந்தனர்‌; (புறம்‌. ௨௬௬.) அங்ஙனமிருக்கு 
காளில்‌ சேரமான்‌ குடக்கோச்‌ சேரலிரும்பொறை யிறந்துவிட, அவன்‌ 
கும்பி குடக்கோ இளஞ்சேர லிரும்பொறை யென்பான்‌ அரசாட்சி கைக்‌ 
கொண்டனன்‌. அதனை யறிந்த ஈம்‌ புலவர்‌ பெருமான்‌ ௮வ்வரசனிட.ஞ்‌ 
சென்று, அவன்‌ விச்சிக்கோனை வென்றதும்‌, பெருஞ்‌ சோழனையும்‌ பழை 
யன்‌ மாறனையும்‌ போர்‌ தொலைத்ததும்‌ ஆதிய இன்னாரன்ன சிறப்பெல்‌ 
லாம்‌ அமைத்துப்‌ பதிற்றுப்பத்தில்‌ ஒன்பதாம்‌ பத்தைப்‌ பாடி, அவனால்‌ 
அளவுகடந்த பரிசில்‌ கொடுக்கப்பெற்று வாழ்ந்திருந்தனர்‌; (பதிற்றுப்‌ 
பத்தில்‌ ஒன்பதாம்‌ பத்தின்‌ பதிகம்‌,) இவர்‌ பாடிய ஒன்பதாம்‌ பத்தில்‌, 
“நல்லிசைக்‌ கபிலன்‌ பெற்றவூரினும்‌ பல” என்று கபிலரைப்‌ பாராட்‌ 
டிக்‌ கூறியது அறியத்தக்கது .இவர்‌ குறிஞ்சத்தணையைப்‌ பலபடியாகச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. சந்தனமரத்துவேர்‌ தனியே யிருந்தால்‌ 
மரத்தில்‌ வாசனை யமையாதன்றும்‌ பிற வேர்களொடு கலந்தால்‌ மரம்‌ 
குறுமணங்‌ கமழுமென்றும்‌ குறிப்பிக்கிறார்‌: (நற்‌. டு.) உள்ளுறையும்‌ 
இஹழைச்சிகளும்‌ அடுக்கிவரக்‌ கூறியுள்ளார்‌; (மற்‌. ௧௧௯) தலைவியின்‌ 
பசலையை மணலுண்முழுஇக்‌ க்குக்‌ தேேரையொடு உவமிக்கிறார்‌? 
(௩ழ்‌. ௩௪௪.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ நான்கு (டு, ௧௧௨, ௧௧௬ 
௩௪௭) பாடல்களும்‌, குறுக்தொகையிலொன்றும்‌, அகத்தில்‌ ஒன்றும்‌, 
புறத்தில்‌ ஐந்தும்‌, பதிற்றுப்பத்தில்‌ பத்துமாக இருபத்தொரு பாடல்‌ 
கள்‌ கடைத்திருக்கின்‌ றன. 


௧௨௫. ' பெருங்‌ கேளசிகனார்‌ 


இவர்‌ தொண்டைநாட்டு இரணியமுட்டத்துப்‌ பெருங்குன்‌ நூர்ப்‌ 
பெருங்கவுசிகன ரெனப்படுவர்‌. தொண்டைநாட்டுப்‌ பல்குன்றக்‌ கோட்‌ 
டத்துச்‌ செங்கண்‌ மாத்துவேள்‌ நன்னன்சேய்‌ ஈன்னனை, மலைபடுகடாம்‌ 
ன பாடியவர்‌ இவரே. அந்தணர்‌ மரபினர்‌; “ஊரும்‌ 
பயரும்‌'' என்ற தொல்‌. பொரு. ௬௩௦ ஆம்‌ சூத்திரவுரையிற்‌ (பெருங்‌ 
குன்றூர்‌ பெருங்கெளசிகன்‌ என்ற அந்தணர்க்குரிய து' என்று பேராசிரி 
யர்‌ கூறுமாற்றானுமறிக. இவர்‌ மலைபடுகடாத்தில்‌ “தீயி னன்ன வொண்‌ 
செங்‌ காந்தள்‌' (௫௫௫) என்று பாடியதனை '*நன்னனென்னும்‌ பெயர்‌ 
தயோ டடுத்தமையின்‌, அனந்கக்‌ குற்றமாய்ப்‌ பாடினாமும்‌ பாட்டுண்டா 
ரும்‌ இறந்தாரென்று ஆளவந்த பிள்ளையாசிரியர்‌ குற்றங்‌ கூறினரா 
லெனின்‌, - அவர்‌ அறியாது கூறினார்‌,'' என்று நச்சினார்க்கனியர்‌ தம்‌ 
உரையகத்துக்‌ கூறியுள்ளார்‌. அஃது ஆனந்தக்‌ குற்றமாயினும்‌ அன்றா 
யினும்‌ பாடினாரும்‌ பாட்டுண்டாரும்‌ ஒருகாலத்து இறந்தனரென்ற நனை 
மறுத்திலாமையின்‌ அங்ஙனமே இப்‌ பெருங்கெளசிகனார்‌ மலைபடுகடாம்‌ 
பாடி யரங்கேற்றியவுடன்‌ இறந்தன ரா தல்வேண்டும்‌. இவர்‌ குறிஞ்சியை 
யும்‌ முல்லையையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌; வினைமுடித்து மீண்டுவந்து 


௫௮ நற்றிணை நானுறு 


தீலைவியின்பந்‌ துய்த்து அவளுடலரிரும்கு தலைமகன்‌ மழையை வாழ்த்து 
வது இனியசுவை பயவாமிற்கும்‌; (ஈம்‌. ௧௩ *.) இவர்‌ பாடிய பாட்டு 
இரண்டு) நற்‌, ௪௪, ௧௨௯, 


௧௨௬. பேருந்தலைச்‌ சாத்தனார்‌ 


இவர்‌ ஆவூரில்‌ மூலங்கிழார்‌ மகனார்‌ பெருந்தலைச்சாத்தனாரெனவும்‌, 
மூலங்கிழார்‌ மகனார்‌ பெருந்தலைச்சாத்தனா ரெனவுங்‌ கூறப்படுவர்‌ ; 
வெளாண்‌ மரபினர்‌. ஏனைய வெளிப்படை. பெரிய தலையையுடைய 
ராதலிற்‌ பெருந்தலைச்சாத்கனா ரெனப்பட்டார்‌ போலும்‌. இவர்‌ வறுமை 
மேலீட்டினால்‌ வருந்திக்‌ கொடைவள்ளலாகய குமணனிடஞ்‌ சென்றனர்‌; 
அவன்‌ தம்பியால்‌ நாடுகொள்ளப்பட்டுக்‌ காடுசென்றன னென்பதறிந்து 
அவனிருக்குங்‌ காட்டையடைந்து தாம்‌ வறுமையால்‌ படுந்துன்பமெல்‌ 
லாங்‌ கூறினார்‌; (புறம்‌. ௧௬௪.) அதனைக்‌ கேட்ட குமணன்‌ என்‌ தலை 
கொணர்ந்தார்க்கு இவ்வளவு பொருள்‌ கொடுப்பேனென்று தம்பி 
புலப்படுத்தியுளனாதலின்‌ அவ்வாறே என்‌ தலையைக்‌ கொய்து கொண்டு 
போய்க்‌ கொடுத்து நின்‌ வறுமையைப்‌ போக்கிக்‌ கொள்ளென்று தன்‌ 
வாளை அவர்‌ கையிற்‌ கொடுத்தனன்‌; அதனைப்‌ பெற்ற புலவர்‌ உடனே 
இளங்குமணனிடஞ்‌ சென்று நிகழ்ந்தது கூறி அவனுள்ளத்திருந்த கறை 
யைப்‌ போக்டி நட்பாக்குவித்தனர்‌; (புறம்‌ ௫௬௫,) ஒருகால்‌ ஈள்ளியென்‌ 
பவனின்‌ தம்பி இளங்கண்‌ டீரக்கோவும்‌, விச்சிக்கோவின்‌ தம்பி இளவிச்‌ 
சிக்கோவும்‌ ஓரிடத்து இருந்தபொழுது அங்குச்‌ சென்ற இப்புலவர்‌ 
நள்ளியின்‌ தம்பியை மட்டும்‌ அணைத்து மகிழ்ந்து அளவளாவினர்‌. 
இளவிச்சிக்கோ என்னைத்‌ தழுவாதது என்னென “நீ பெண்‌ கொலை 
புரிந்த கன்னன்‌ மருகனாத லோடு பாடுவார்க்கு யாதுங்கொடாது கதவை 
யடைக்கன்றனையாதலால்‌ தழுவுதற்கு உரியையல்லை'” யென்றிகழ்நீது 
கூறினார்‌; (புறம்‌ கடுக.) மற்றொருகால்‌ கோடைமலைத்‌ தலைவனும்‌ 
பாண்டியன்‌ சேனாபதியுமாகிய கடிய நெடுவேட்டுவனிடஞ்‌ சென்று 
பாரில்‌ வேண்ட அவன்‌ கொடாது தாழ்த்தனன்‌; (புறம்‌ ௨௦௫) அது 
கண்டு புலவர்‌ வெறுத்துக்கூறிப்‌ பின்பு அவனால்‌ பரிசளிக்கப்பெற்றனர்‌. 
பெற்றதனுல்‌, பின்பு புகழ்ந்தனர்‌. (அகம்‌, ௧௩.) அப்பால்‌ மூவனென்‌ 
பானீடஞ்‌ சென்று அவனும்‌ ஈயானாக அவனையும்‌ அங்ஙனமே கூறி 
மீண்டனர்‌. (புறம்‌. ௨௦௯.) இவர்‌ பாலையையும்‌ முல்லையையும்‌ 
புனைக்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௬௨ அம்‌ 
பாடலொன்றும்‌, அகத்தில்‌ இரண்டும்‌, புறத்தில்‌ ஆறுமாக ஒன்பது 


௧௨௭. பேருந்தேவனார்‌ 


a பெருக்‌ தேவனாரெனப்‌ பலருளர்‌. இவரின்‌ வேறென்பது தெரிய 
மற்றையோர்‌ பாரதம்‌ பாடிய பெருந்தேவனாரெனவும்‌ கடுகுபெருக்‌ 
தேவனாரெனவும்‌ கவிசாகரப்‌ பெருநதேவனாரெனவும்‌ அடைமொழி 
கொடுக்கப்பட்டுள்ளார்கள்‌. அவர்களின்‌ வேறுபடுத்த அடைமொழி 

காடாது, இவர்‌ பெயர்‌ மாத்திரையாகவே கூறப்பட்டார்‌. "கூகையை 
நோக்கித்‌ தலைவி கூறியதாக இவர்‌ பாடிய செய்யுள்‌ மிக்க சுவையுடை 
யது; (5ற்‌. ௮௨.) இவர்‌ குறிஞ்சியையும்‌ பாலையையும்‌ புனைந்து பாடி 
யுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௮௨ ஆம்‌ பாடலொன்றும்‌- 
அகத்திலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ இடைத்‌ இருக்கின்றன. ய்‌ 


பாடி" வரலாறு (இச 


௧௨௮. பேரும்பதுமனார்‌ 


மீளிப்‌ பெரும்பதுமனார்‌ என்றொருவருளர்‌. இவ்விருவரும்‌ பாடிய” 
வெல்லாம்‌ பாலைத்‌ திணையேயாதலின்‌ இருவரும்‌ ஒருவரேயென்று கருதற்‌ 
டெனாயிற்று. மீளி - ஓரூர்‌. ஸ்ரீவில்லிபுத்தரர்த்‌ தாலூகாவில்‌ “மல்லி'' 
என்றேரூருள த; மீளியென்பதே மல்லியென்று திரிந்து வழங்குகிறதோ 
தெரியவில்லை. குறுந்தொகையில்‌ இவர்‌ பாடிய *வில்லோன்‌ காலன கழ” 
லென்ற பாடலும்‌ புறத்திலிவர்‌ புலவர்கள்‌ பறவைக்‌ கூட்டமாகவும்‌ 
செல்வமுடையவர்‌ ஆலமரமாகவும்‌ வைத்துக்‌ கூறிய பாட்டும்‌ எவர்க்‌ 
கும்‌ இன்பம்‌ பயப்பனவாம்‌. இவர்‌ பாலைத்திணையைப்‌ பலபடப்‌ 
புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு 
(௨, ௧௦௯.) பாடல்களும்‌, குறுந்தொகையி லொன்றும்‌ புறத்திலொன்று 
மாக நான்கு பாடல்கள்‌ கடைத்திருக்கின்றன. 

௧௨௯. பெருவழுதி 

இவர்‌ கடலுண்மாய்க்த: இளம்பெருவழுதியெனவும்‌ இளம்பெரு. 
வழுதி யெனவுங்‌ கூறப்படுவார்‌, இவர்‌ திருமாலிருஞ்சோலை வாசுதேவ: 
னையும்‌ பலதேவனையும்‌ பரவியவாறுகப்‌ பரிபாடலில்‌ *புலவரையறி 
யாப்‌ புக2ழாடு பொலிந்து!” என்னும்‌ பாடலை யியற்றியவர்‌. இப்பாட்‌ 
டிற்கு இசைவகுத்தவர்‌ மருத்துவன்‌ நல்லச்சுதனார்‌. இவர்‌ பாடல்‌ 
நற்றிணையில்‌ தாய்கேட்பத்‌ தோழி ஏமாற்றியதாகக்‌ கூறும்‌ கூற்றும்‌ 
நெஞ்சம்‌ பிரிந்து சென்று மீண்டு வந்து தன்‌ தலைவி வேறுபாட்டை 
கோக்க இவளல்லளெனப்‌ போயிற்றோ வென்று தலைவி கூறும்‌ கூற்றும்‌: 
வியப்பைத்‌ தருவனவாம்‌. கடலுட்‌ சென்றவிடத்து இறந்தமையின்‌' 
இவர்‌ கடலுண்மாய்ந்த வழுதியென்று கூறப்பட்டார்‌. குறிஞ்சியையும்‌ 
பாலையையும்‌ நயந்தரப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியவை நற்றிணையில்‌ 
இரண்டும்‌ (௫டு, ௫௬, ) பரிபாடலில்‌ ஒன்றும்‌ (கடு ஆம்‌ பாட்டு.) புறத்‌. 
திலொன்றுமாக நான்கு பாடல்கள்‌ இடைத்திருக்கின்‌றன. 

௧௩௦. பேராலவாயர்‌ 


இவர்‌ மதுரைப்‌ பேராலவாயரெனவுங்‌ கூறப்படுவார்‌. சிவபிரான்‌ 
நக்கீரரொடு வாதுதொடுக்கவேண்டி ஒரு புலவராக வந்தபொழுது நும்‌ 
பெயர்‌ யாதென்றார்க்கு யாம்‌ “பேராலவாயர்‌? என்னும்‌ பெயருடையோ 
மென்று கூறியதாகப்‌ பழைய திருவிளையாடல்‌ கூறாறிற்கும்‌. இவர்‌ மது 
ரையையும்‌ அதனையாளும்‌ பாண்டியன்‌ செழியனையும்‌ அவனது 
கொற்கை நகரையும்‌ வையையாற்றையும்‌ சறப்பித்துளார்‌; (அகம்‌. 
௨௯௬.) இவர்‌ எல்லாத்திணையிலும்‌ பயின்றுளராதலின்‌ அவ்வவற்றைப்‌' 
புனைந்து பாடியுள்ளார்‌. ஒல்லையூர்‌ தந்த பூதப்பாண்டியன்‌ காலத்தினர்‌. 
அவனிறந்தானாக அவன்‌ மனைவி பெருங்கோப்பெண்டு திப்பாயப்‌ 
போதலும்‌, அவர்‌ அதனைக்‌ கண்டு பரிந்து ஆற்றாராய்‌ வருந்திப்‌ 
பாடியது மனத்தை நெகிறழ்விக்கும்‌; (புறம்‌. ௨௪௪.) வெட்சித்திணையில்‌ 
உண்டாட்டுக்கு இவர்‌ கூறிய பாட்டு ஆராயத்தக்கது. இவர்‌ பாடியன 
வாக நற்றிணையில்‌ இரண்டு (மிக. ௩௬௧) பாடல்களும்‌, அகத்தில்‌: 
இரண்டும்‌ புறத்தில்‌ இரண்டுமாக ஆறு பாடல்கள்‌ கிடைத்திருக்‌ 
இன்றன. 

௧௩௧. பேரிசாத்தனார்‌ 

இவர்‌ வடவண்ணக்கன்‌ பேரிசாத்தனெனவும்‌ வடம வண்ணக்கன்‌ 

பேரிசாத்தனெனவுங்‌ கூறப்படுவார்‌. வடக்கிலிருந்து வந்த நாணய: 


௭௦ நற்றினை நானூறு 


சோதகன்‌ (நோட்டக்காரன்‌) பேரிசாத்தனென்பது. பாண்டியன்‌ இல 
வந்திகைத்‌ துஞ்சிய நன்மாறன்‌, சேரமான்‌ யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்‌ 
சேரலிரும்பொறை, சோழன்‌ இராசகுயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளி இவர்‌ 
கள்‌ காலத்தினர்‌, இச்‌ சேரனுஞ்‌ சோழனும்‌ போர்செய்தபொழுது 
சோழலுக்குத்‌ துணையாய்‌ நின்ற தேர்வண்மலையனைப்‌ பாபு. யுவப்பித்‌ 
தார்‌; (புறம்‌. ௬௨௫.) மேற்கூறிய பாண்டியன்‌ நன்மாறனைப்‌ பரிசில்‌ 
கேட்டு அவன்‌ கொடானாக, இவர்‌ வருந்திக்‌ கூறிய பாடல்‌ ஆராயத்‌ 
தக்கது: (புறம்‌. ௧௬௮.) நெய்தலையும்‌ குறிஞ்சியையும்‌ சிறுபான்மை 
பாலையையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ கூறிய குறையயப்பு நுண்‌ 
ணுணர்‌ வினோரை மகிழ்விக்கும்‌ (ற்‌. உடு) இவர்‌ பாடியனவாக ஈற்றி 
ணேயில்‌ எட்டுப்‌ (௨௫, ௩௭, ௬௭, ௩0௯, ௧௯௯) ௨௬௯ நம, ௨௭௮.) 
பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ நான்கும்‌, அகத்தில்‌ ஐந்தும்‌, புறத்தில்‌ 
இரண்டுமாகப்‌ பத்தொன்பது பாடல்கள்‌ இடைத்திருக்கின்றன. 


௧௩௨. பொதும்பில்‌ கிழார்‌ 


இஃது ஊர்பற்றி. வந்த பெயர்‌, பொதும்பில்‌ பாண்டியகாட்டி 
அள்ள தோரூர்‌; மதுரைத்‌ தாலூகாவிலுள து; இப்பொழுது பொதும்பு 
என வழங்குறெது. இவர்‌ இயற்பெயர்‌ புலப்படவில்லை, இவர்‌ வேளா 
ளர்‌. இவர்‌ கூறிய உள்ளுறை யாவரும்‌ வியக்கத்தக்கது. இவர்‌ குறிஞ்சி 
யைச்‌ நெப்பித்துளார்‌, இவர்‌ பாடியது நற்‌. ௫௭ ஆம்‌ பாட்டு, 


௧௩௩. போதும்பில்கிழார்‌ மகனார்‌ வேண்கண்ணியார்‌ 


இவர்‌ மேற்கூறிய பொதும்பில்‌ கிழாரின்‌ புதல்வர்‌: வெண்கண்ணி 
யென்னும்‌ இயற்பெயருடையவர்‌. வெண்கண்ணி யென்றதனானே இவர்‌ 
பெண்பாலார்‌ போலுமெனவுமாம்‌; *இழார்‌ மகனார்‌,' கிழார்‌ மகன்‌' என்‌ 
நிருத்தலானே பெண்பாலாகக்‌ கூற வழியில்லை. இவர்‌ தலையாலங்‌ 
கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ நெடுஞ்செழியனை ச்‌ சிறப்பித்துப்‌ 
பாடியிருத்தலானே அவ்வரசன்‌ காலத்தினராவார்‌ ; (நற்‌. ௨௮௭.) அகதி 
இல்‌ (௧௩௦) வெண்கண்ணன்‌ என்றொருவர்‌ காணப்படுகிறார்‌; அவர்‌ 
தாமோ இவர்‌ என்றையப்படவுமமையும்‌. அவரும்‌ பாண்டியரைப்‌ 
புகழ்ந்து பாடியவரே. இவ்வெண்கண்ணியார்‌ நெய்தலையும்‌ பாலையை 
யும்‌ புா$து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு 


(௩௭௮, ௨௮௭.) பாடல்களும்‌ அகத்தி லொன்றுமாக மூன்று பாடல்கள்‌ 
இடைத்திருக்‌கன்‌ றன. 


௧௩௪. போய்கையார்‌ 


இஃது ஊர்பற்றி வந்த பெயர்‌; பொய்கை ஒரூர்‌. இவர்‌ சேரன்‌ 
கணைக்காலிரும்‌பொறையின்‌ அவைக்களத்தில்‌ சிறப்புற வீற்றிருந்த 
லவர்‌ பெருமான்‌. சேரன்‌ கணைக்காலிரும்பொறைக்கும்‌ சோழன்‌ 
சங்கணா (2காச்‌ செங்கட்‌ 2சாழன்‌)னுக்கும்‌ பகைமை மேலிட்ட 
தலுல்‌ இருவரும்‌ வெண்ணிப்ப்றந்தலை (கோயில்‌ வெண்ணிவெளி) 
யில்‌ பரும்போர்‌ செய்தார்கள்‌. ௮ப்‌ போரில சேரமான்‌ தோற்‌ 
கச்‌ சோழன்‌ வென்று அச்‌ சேரனைப்‌ பிடித்துக்‌ குடவாயிற்‌ கோட்‌ 
உத்திற்‌ சறையிட்டனன்‌. இதனையறிந்த பெர்ய்கையார்‌ சோழனது 
வெற்றியைச்‌ சிறப்பித்துக்‌ களவழிதாற்பது என்னும்‌ ஒரு நூலியற்றிச்‌ 
சோழனவைக்களத்து விரித்தக்கூறித்‌ தம்‌ அரசனை மீட்டுக்கொண்‌ 


பாடினோ வரலாறு ௬௫ 


டார்‌. இதனைக்‌ “'களவழிக்‌ கவிதை பொய்கையுரை செய்ய வுதியன்‌ 

கால்வழித்‌ தளையை வெட்டியரசிட்ட பரிசும்‌ (கலிங்கத்துப்பரணி): 
என்பதனானறிக. சேரன்கோக்கோதை மார்பனைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்‌' 
ளார்‌; (புறம்‌௫௮,௪௯.) புறம்‌. ௪௮ இல்‌ “கானலரந்‌ தொண்டியஃதெம்மூ'" 
ரென்றதனால்‌ இவர்‌ மேலைக்‌ கடற்கரையிலுள்ள தொண்டி ரகராக்‌ கணித்‌ 
தாகிய ஊரினரென்‌ நூகிக்கப்படுகின்றனர்‌. மற்றும்‌ மூவனென்பானைப்‌ 

போரில்‌ வென்று அவனது பல்லைப்பிடுங்கத்‌ தொண்டிக்கோட்டை 

வாயிற்‌ கதவிலே தைத்த சேரலன்‌ கணைக்காலிரும்பொறையென அவ 

னைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுகின்றார்‌ : (ழ்‌. ௧௮.)* “இடங்கல்‌”' என்னும்‌ 

ஊரைச்‌ சிறப்பித்துக்‌ கூறியுள்ளார்‌. ***ஆழியிழைப்ப'” என்ற பாட்டி 

னால்‌ தொண்டைமான்‌ இளந்திரையனைப்பாராட்டிக்கூறியுள்ளார்‌. பாலை- 
யைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. யாப்பருங்கல விருத்தியுரைகாரர்‌ 

நாலாயிரப்‌ பிரபந்தத்து இயற்பா முதற்றிருவந்தாதியில்‌ வரும்‌ பாடல்‌: 
களுள்‌ பாலன்‌ றனதுருவாய்‌' (௬௯)எளிதினிரண்டடியும்‌'(இக)என்னும்‌ 

வெண்பாக்களை எடுத்துக்காட்டி *இப்பொய்கையார்‌ வாக்கினுள்‌”'என்று 

கூறியவதனால்‌ இவரே வைணவர்கள்‌ அவாபரயுகத்திற்‌ பிறந்தவராகக்‌ 

கூறும்‌ பொய்கை யாழ்வாரென்‌ நறியப்படும்‌, இவர்‌ பாடியனவாக நம்‌- 
பிணையில்‌ ௧௮ ஆம்‌ பாடலொன்றும்‌, புறத்தில்‌ இரண்டும்‌, யாப்பருங்கல: 
விருத்தியில்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்படுஞ்‌ சில பாடல்களும்‌, வைண 
வரது காலாயிரப்‌ பிரபந்தத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ள இயற்பா முதற்றிரு. 
வந்தாதியும்‌, களவழி நாற்பது என்னும்‌ நாலும்‌ இடைத்திருக்கன்றன. 


௧௩௫. போதனார்‌ 


இவர்‌ செய்தி யாதும்‌ விளங்கவில்லை. பாலையைப்‌ புனைந்து பாடி. 
யுள்ளார்‌. இவர்‌ பாடல்‌ இந்நூலில்‌ வரும்‌ பாட்டின்‌ பெருமைக்குச்‌. 
கூறிய பன்னீரடியின்மிக்குப்‌ பதின்மூன்‌ றடி யுளதா யிராகின்‌ ற.து. இவர்‌- 
பாடியது நற்‌. ௧௧௦ ஆம்‌ பாட்டு, 


௧௩௬. மடல்பாடிய மாதங்கீரனார்‌ 


இது பாடலால்‌ வீசேடித்து வந்த பெயர்‌. இவர்‌ கூறிய பாடல்களில்‌: 
மடலேறுதலைப்பற்றிக்‌ கூறாறிற்பர்‌. “மடலேறித்‌ தெருவில்‌ வந்து அவ" 
மானப்படுவதினும்‌, காமோயா லிறக்துபோகேமோ” என்று இவர்‌ 
கூறியது மிக்க நயமுடையதாயிருக்கும்‌ ; (நற்‌ ௩௭௭.) இவர்‌ குறுந்‌ 
தொகையிற்‌ கூறியதும்‌ பெரும்பாலும்‌ இதுவே கருத்‌ துடையதாகும்‌... 
குறிஞ்சித்‌ திணையைப்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நம்‌: 
நிணையில்‌ ௨௭௭ ஆம்‌ பாடலொன்றும்‌ குறுக்தொகையிலொன்றுமா க. 
இரண்டு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. 


௧௩௭. மதுரை அளக்கர்‌ ஞாழார்‌ மகனார்‌ மள்ளனார்‌ 


இவர்‌ சிறுகுடி௫ழான்‌ பண்ணனைப்‌ பாடியவரா தலால்‌(புறம்‌.௩ ௮௮) 
அவனைப்‌ பாடிய சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன்‌... 
கோவூர்கிழார்‌ இவர்களோடு ஒரு காலத்திருந்தவராவார்‌; ஓரோவிடத்துச்‌ 
சேரலன்‌ கொல்லிமலையையும்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ குறிஞ்சியையும்‌,.. 
பாலையையும்‌ பெரும்பா லும்‌ முல்லையையும்‌ புனைந்து பாடினவர்‌. இவர்‌” 


* மேலே ௩௬ம்‌ பக்கம்‌ பார்க்க, ர மேலே ௨௧ஆம்‌ பக்கம்‌ பார்க்க 


௬௨ நற்றிணை நானா 


பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு(௨௰எ,௩௨௧௫ பாடல்களும்‌, குறும்‌ 
தொகையில்‌ இரண்டும்‌, அகத்‌ தில்‌ ஐந்தும்‌, புறத்திலொன்றுமாகப்‌ 
பத்துப்‌ பாடல்கள்கடைத்திருக்கன்‌ றன. 


௧௩.௮. மதுரை அறுவை வாணிகன்‌ இளவேட்டனார்‌ 


அறுவை வாணிகன்‌-புடைவைவியாபாரி, இவர்‌ வைசியர்‌, புலி 
முழங்குவதை இடி மழக்கமாமென்‌ றுகொண்டு குறவர்‌ இனையைக்குவிப்ப 
ரென நயம்படக்‌ கூறியுள்ளார்‌ ; (ஈம்‌. ௩௪௪.) பெரும்பாலும்‌ குறிஞ்சி 
முல்லைகளையும்‌ சிறுபான்மை பாலையையுஞ்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. 
புருவொடுவிளையாட்டயரும்‌ மைந்தரை நோக்கிக்காதலி வருந்துமென்று 
தலைவன்‌ கூற்றாக இவர்‌ கூறுவது பாராட்டத்தக்கது ; (அகம்‌. ௨௫௪.) 
இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௩௨௪௪ ஆம்‌ பாடலொன்றும்‌, குறும்‌ 
தொகையிலொன்றும்‌, அகத்தில்‌ஆறும்‌, புறத்திலொன் றும்‌, திருவள்ளுவ 
மாலையி லான்‌ றுமாகப்‌ பத்துப்பாடல்கள்‌ இடைத்திருக்கின்‌ றன. 


மதுரை ஆருலவியநாட்டு ஆலம்பேரி சாத்தனார்‌ 


மலே (௧௦) ஆலம்‌ பேரிசாத்தனர்‌ பார்க்க. 
௧௩௯. மதுரை இளம்பால்‌ ஆசிரியன்‌ சேந்தன்கூத்தனார்‌ 


இளம்பால்‌ - ஒரூர்‌. ஆசிரியன்‌ எனப்படுதலால்‌ இவர்‌ அந்தணர்‌ 
மரபினராவர்‌. சேந்தன்‌ என்பது தந்‌ைத பெயர்போலும்‌; கூத்தன்‌ - 
இயற்பெயர்‌. இவர்‌ குறிஞ்சியிற்‌ பயின்றவர்போ லும்‌; குறிஞ்சித்‌ இணை 
யைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. களவிலே இரவுக்குறிக்குத்‌ தலைவன்‌ 
வந்துபோதலை நன்சுவை பயப்பப்‌ பாடியுள்ளார்‌, (அகம்‌. ௧௦௨.) இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௭௩. ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்தில்‌ 
இரண்டுமாக மூன்று பாடல்கள்‌ கஇடைத்திருக்கின்றன. 


௧௪௦. மதுரை ஈழத்துப்‌ பூதன்றேவனார்‌ 


இவர்‌ ஈழநாட்டனின்‌்று மதுரையில்வந்து தங்கிய பூதன்‌ மகன்‌ 
தேவனெனப்படுவார்‌. ஈழம்‌ - இலங்கை. ஏடெழுதுவார்‌ பிழையினால்‌ 
இவர்‌ பெயர்‌ மதுரை ஏறத்துப்‌ பூதன்றேவனெனவும்‌ ஈழத்துப்‌ பூதன்‌ 
றேவனெனவும்‌ காணப்படும்‌. வாடை வீசுங்‌ குளிர்காலத்தே தலைவி 
யைப்பிரி வார்மடமையுடையரென்‌ றுஇவர்‌ கூ றுவ துநன்கறிதற்பால து. 
இவர்‌ பாலையையுங்‌ குறிஞ்சியையும்‌ பாராட்டிப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ ௩௨௬௬ஆம்‌ பாடலொன்றும்‌, குறுந்தொகை 


ல்‌ மூன்றும்‌, அகத்தில்‌ மூன்றுமாக ஏழு பாடல்கள்‌ இடைத்திருக்‌ 
இன்றன. 


௧௪௧. மதுரை ஓலைக்கடையத்தார்‌ நல்வேள்ளையார்‌ 


இவரது பெயரினால்‌ இவர்‌ பெண்பாலரென்‌ நூ௫இக்கப்படுஇன்ற.து. 
*கிறையடு காமம்‌ சிறையடுகடும்புனலோ டொத்த' தென்றிவர்‌ கூறியது 
வியக்கத்தக்கது. இவர்‌ இமயமலையையுங்‌ கங்கையாற்றையுங்‌ கூறியுள்‌ 
ளார்‌; மருதம்‌, கெய்தல்‌ இரண்டனையும்‌ கயந்தோன்றப்‌ பாடியுள்ளார்‌. 
இவர்‌ பாடிய பாட்டு இரண்டு ; (கற்‌. ௨௫௦. ௨௬௯.) 


பாடி வரலாறு ௬ 


௧௪௨. மதுரை காருலவியங்‌ கூத்தனார்‌ 


இவரைப்பற்றி யாதுர்‌ தெரிந்திலது. பாலையில்‌ நெறியினது ஏதங்‌ 
கூறியது பாராட்டத்தக்கது. பாலையையே புனைந்து பாடியுள்ளார்‌ 
இவர்‌ பாடியது ஈம்‌. உ௨டு ஆம்‌ பாட்டு. 


௧௪௩. மதுரைக்‌ கண்ணத்தனார்‌ 


இவர்‌ கண்ணத்தனாரெனவும்‌ வழங்கப்படுவர்‌, குறிஞ்சி நெய்தல்‌ 
வளங்களை நன்றாக ஆய்ந்து பாடியுள்ளார்‌. ௮ந்திமாலையில்‌ மேலைக்கடல்‌ 
சங்கரநாராயண அவதாரத்தின்‌ தோற்றம்‌ போன்றதென்று கூறியது 
வியக்கத்தக்கது; (அகம்‌. ௩௬௦.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ 
௩௫௧௪ ஆம்‌ பாடலொன்றும்‌ அகத்திலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ 
கிடைத்திருக்கின்றன. 


௧௫௪. மதுரைக்‌ கொல்லன்‌ வேண்ணாகனார்‌ 


திருக்தண்கால்‌,பொற்‌ கொல்லன்‌ வெண்ணா கனரென்பவர்‌ இவரா 
யிருக்கலாமென் று ஊடுச்கப்படுகின்ற து; ஆயினும்‌ மதுரையென்றமை 
யின்‌ வேறாகக்‌ குறிக்கப்பட்டனர்‌. இவர்‌ குறிஞ்சியையும்‌ பாலையையும்‌ 
புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ தமது பாடலிற்‌ பொன்செய்காரசெனக்‌ 
கூறிய அருந்தொடர்‌ மொழியாற்‌ பொற்கொல்லனெனத்‌ தெளியப்‌ 
படுவர்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௮டு ஆம்‌ பாடலொன்றும்‌ 
அகத்திலொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்திருக்கன்‌ றன. 


௧௪௫. மதுரைச்‌ சுள்ளம்போதனார்‌ 


இவர்‌ சுள்ளம்போது என்னுமூரிலிருர்து மதுரையை யடைந்து 
வைகியவர்‌; இஃது ஊர்பற்றிவந்த பெயர்‌, நெய்தலைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாடியுள்ளார்‌. மீன்‌ கொழுப்பாலாகிய கெய்யால்‌ விளக்கெரிக்கும்‌ 
வழக்கம்‌ முற்காலத்துமளதென்று இவர்‌ பாடலாலறியலாகும்‌. இவர்‌ 
பாடியது நற்‌. ௨௧ட ஆம்‌ பாட்டு. 


௧௪௬. மதுரைப்பள்ளி மருதங்கிழார்‌ மகனார்‌ சோகுத்தனார்‌ . 


இவர்‌ மருதங்கிழார்‌ மகனார்‌ சொகுத்தனரெனவும்‌, மதுரைமருதங்‌ 
கிழார்‌ மகனார்‌ சொகுத்தனாரெனவுங்‌ ௯ றப்படுவர்‌. இவர்‌ உடன்பிறந்‌ 
தார்‌, இளம்போத்தனார்‌, பெருங்கண்ணனாரென இருவர்‌, தொகை நூல்‌ 
களிற்‌ காணப்படுகிறார்கள்‌. இச்‌ சொகுத்தனார்‌ பாலையைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாடியுள்ளார்‌. இடைச்சுரத்துத்‌ தலைமகன்‌ தலைமகளது உருவெளித்‌ 
தோற்றங்கண்டு மருளூவதாக இவர்‌ கூறியது சிறப்புடையதாகும்‌. 
இவர்‌ பாடிய பாட்டு இரண்டு; (ஈம்‌. ௩௨௧, ௩௫௨.) 


௧௪௭. மதுரைப்‌ பூவண்டனாகன்‌ வேட்டனார்‌ 


பூவண்டல்‌ - ஒரூர்‌. இவர்‌ குறிஞ்சியைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்‌ 
ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௨௧௭ ஆம்‌ பாட்டு. 


௬௪ நற்றிணை நானூறு 


௧௪௮. மதுரைப்‌ பேருமருதனார்‌ 


இவர்‌ பாலையைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌, ௨௪௧ ஆம்‌ 
பாட்டு, 


௧௪௯. மதுரைப்‌ பெருமருதிள நாகனார்‌ 


இவர்‌ பெருமருதனுக்குப்‌ புதல்வனார்‌ போலும்‌, இனையை நோக்கிக்‌ 
காலம்‌ நீட்டித்துக்‌ கதிரின்ற விளைவாயாகவென்று அதற்குரிய காரணத்‌ 
துடன்‌ தோழி கூற்றாக இவர்‌ கூறுவது ஆராய்ந்து மதிழவேண்டிய 
கொன்றாகும்‌. இவர்‌ குறிஞ்சியைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ 
பாடியது நற்‌. ௨டக ஆம்‌ பாட்டு. 


மதுரைப்‌ பேராலவாயர்‌ 


ரூ 


மேலே (௧௨௦) பேராலவாயர்‌ பார்க்க. 
௧௫௦. மதுரை மருதங்கிழார்‌ மகனார்‌ பேருங்கண்ணனார்‌ 


இவர்‌ மேற்கூறிய சொகுத்தனாரின்‌ உடன்‌ பிறந்தார்‌. நெய்தல்‌ 
குறிஞ்சி முல்லைகளை நற்சுவை பயக்குமாறு பாடியுள்ளார்‌. இவர்‌ 
பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௮௮ ஆம்‌ பாடலொன்றும்‌, அகத்தில்‌ 
மூன்றுமாக நான்கு பாடல்கள்‌ இடைத்திருக்கின்‌றன. 


௧௫௧. மதுரை மருதனிளநாகனார்‌ 


எழுதுவோர்‌ மிகையால்‌ இவர்‌ பெயர்‌ மதுரைப்‌ பூதனிளகாக. 
னெனவும்‌, மருதனிளநாகனெனவுங்‌ காணப்படும்‌. இவர்‌ சிவபெருமான்‌ 
திரிபுரமெரித்ததை விதந்து கூறியுள்ளார்‌; திருச்செந்தூர்‌ முருகக்கடவு 
காப்‌ பாராட்டிக்‌ கூறியுளர்‌. பாண்டியன்‌ இலவந்திகைப்‌ பள்ளியில 
துஞ்சிய ஈன்மாறனைச்‌ செவியறிவுறூஉப்‌ பாடி இடித்து நெறிகிறுத்‌ 
இனவர்‌ இவரே; (புறம்‌. ௫௫.) இவர்‌ கூறிய மகட்பாற்காஞ்சி வெகு 
நயமுடையதாயிருக்கும்‌; புறம்‌. ௨௪௬.) தும்பைத்‌ திணையில்‌ தானைகிலை: 
கூறியது பாராட்டற்பாலது; (பு.றம்‌ ௨௭௬.) நல்லந்துவனார்‌ , பரிபாட. 
லில்‌ திருப்பரங்குன்றைப்‌ பாடியதனைப்‌ பாராட்டி *தண்பரங்குன்‌ றம்‌. 
அம்லவன்‌ பாடிய சந்துகெழு நெடுவரை” எனக்‌ கூறியுள்ளார்‌; (அகம்‌ 
6௯.) தொழுனையாற்றுள்‌ வாசுதேவன்‌ குருந்து முறித்ததனைச்‌ சிறப்பித்‌ 
துள்ளார்‌? (அகம்‌. ௧.) சேரமான்‌ சேனாபதி பிட்டனைப்‌ புகழ்ச்‌ 
துள்ளார்‌; (அகம்‌. ௨௭): நடுகற்‌ இறப்புக்‌ கூறியுள்ளார்‌; (அகம்‌. ௧௩௬, 
௨௫2, ௨௪௭, ௩௪௩, ௩௮௪.) விடியற்‌ காலத்தில்‌ எருமை மேய்க்கச்‌ 
செல்லுஞ்‌ றுவர்‌ அம்மாடுகளின்‌ மீதேறிச்‌ செல்வதனைக்‌ கூறுகின்றத 
னோடு வேளிரது வீரைஈகரையும்‌ அருகிலுள்ள கடலையும்‌ விதந்து 
கூறுகின்றார்‌; (அகம்‌. ௨௦௬.) திருவழுந்தூர்த்‌ இதியனுக்குரிய செல்‌ 
லூரில்‌ பரசுராமமுனி வேள்வி செய்தது கூறுவதுடன்‌ தழும்பனது 
ஊரும்‌ சாயாவனமும்‌ (திருச்சாய்க்காடு) இவராற்‌ கூறப்பட்டுள்‌ 
ளன; (அகம்‌ ௨௨௦.) வழுதியின்‌ வெற்றியைப்‌ பாராட்டிக்‌ கூறியுள்‌ 
ளார்‌: (அகம்‌. ௩௧௨.) இடையர்‌ தலைவன்‌ கழுவுளென்பானையும்‌ 
அவனது காழூரையும்‌ புகழ்ந்து பாடியுளர்‌; (அகம்‌. ௩௬௫.) உள்ளி 
விழாவென்னுக்‌ திருவிழா கடப்பதும்‌ அக்காலத்துக்‌ கொங்கர்‌ மணிகளை 
அரையிற்கட்டி யாடுவதும்‌ இவராற்‌ கூறப்பட்டுள்ளன; (அகம்‌. ௩௬௮)௭ 


பாடினோர்‌ வரலாறு ௬டு 
1 


“ம தர்சேணிக்கு!! என்னும்‌ இவர்‌ பாட்டின்‌ (அகம்‌. ௩ ௮0.) கருத்து 
“நீ கண்டனையெனின்‌'? என்ற திருக்கோவையில்‌ (௮௯) வந்துள து, 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன து கூடனகரை ஏனையரசர்‌ முற்றுகை 
செய்ததும்‌ அவன்‌ வெற்றியும்‌ கூறியுள்ளார்‌; (நற்‌. ௩ ௯) ஓரு கொங்கை 
யறுக்த திருமாவுண்ணி என்பாள்‌ கதையைச்‌ சுருக்கிக்‌ கூறுகிறார்‌; அது 
'கண்ணகியின்‌ கதைபோலுமென்று கருதற்கடனாகிற து; செவ்வையாக 
விளங்கவில்லை; (நற்‌, ௨௧௬.) இவைகளன்றி இவர்‌ ஒவ்வொரு நிலங்களி 
அங்‌ கூறுங்‌ கற்பனைகளும்‌ உள்ளுறைகளும்‌ வெளிப்படை யுவமங்‌ 
களும்‌ படிப்போர்‌ மனத்தைக்‌ கவர்வனவாகும்‌. இவர்‌ ஐந்கிலங்களினும்‌ 
பலகாலுஞ்‌ சென்று பழக அவற்றினியல்பை நன்கறிர்து சிறிதும்‌ மாறு 
பாடின்றித்‌ திணைக்கேற்ற பொருள்களைப்‌ புலப்படுத்திப்‌ பாடுக்தன்மை 
யராக விளங்கினவர்‌, இதனை விரிவஞ்சி யான்‌ விளங்கக்‌ கூறவில்லை, 
இறையனார்‌ களவியலுக்கு இவருமோருரை யெழுதினரென்று அர்‌ 
நூலுரையால்‌ வீளங்கும்‌, இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ பன்னி 
ரண்டு (௨௧, ௩௯, ௧௦௩, ௧௯௪, ௨௧௬, ௨௮௩, ௨௧௦: ௩0௨, ௩௨௬, 
௩௪௧, ௩௬௨, ௩௧௨.) பாடல்களும்‌ குறுந்தொகையில்‌ நான்கும்‌ அகத்‌ 
தில்‌ இருபத்து மூன்றும்‌ புறத்தில்‌ மூன்றுமாக நாற்பத்திரண்டு பாடல்‌ 
கள்‌ சடைத்திருக்கன்றன. 


௧௫௨, மருங்கூர்ப்பட்டினத்துச்‌ சேந்தன்‌ குமானார்‌ 


மருங்கூர்ப்பட்டினம்‌ என்பது பாண்டிநாட்டிலுள்ளதோஞர்‌, திரு 
வாடானைத்‌ தாலூகாவில்‌ மருங்கூரென்ப தொன்று காணப்படுகிறது. 
சேந்தனின்‌ புதல்வன்‌ குமரனெனப்படுவார்‌. முல்லத்தணையைப்‌ 
புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்‌. ௨௮௯ ஆம்‌ பாட்டு, 


௧௫௩. மருதம்பாடிய இளங்கடுங்கோ 


இவர்‌ சேரர்‌ மரபினர்‌; பாலை பாடிய பெருங்கடுங்கோ வின்‌ தம்பி 
யென்று ஊ௫க்கப்படுஇன்றார்‌. இவர்‌ பெயர்‌ பாடலால்‌ விசேட த்து வந்‌ 
த்து, மருதத்தினையையே சிறப்பித்துப்‌ பாடியதால்‌ இவ்வடைமொழி 
பெற்றனர்‌. அகுதை யென்பாளின்‌ த்தை சோழரது பருவுரைச்‌ சிறப்‌ 
பித்து ஆங்குச்‌ சேரபாண்டியர்‌ வந்து போர்புரிந்து தோற்ற கதையை 
விளக்கிக்‌ கூறுகின்றார்‌: (அகம்‌; ௧௬.) இவர்‌ பாடலில்‌ பரத்தையிற்‌ 
பிரிந்து வந்த தலைமகனை வாயின்‌ மறுப்பது பாராட்ட ற்பால த; (நற்‌ 
௫௦.) இவர்‌ மருதத்தணையையே பலபடியாலும்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்‌ 
ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௫௦ ஆம்‌ பாடலொள்‌ றும்‌ அகத்‌ 
தில்‌ இரண்டுமாக மூன்று பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. 


௧௫௪. மலையனார்‌ 


இவர்‌ தமது பாடலில்‌ மலைவளம்‌ பலபடக்‌ உறி எழல்‌ உம்‌ ஐம்மவிம்‌ 
மல்கெழு வெற்பு” எனக்‌ கூறிய அருக்தொடர்‌ மொழியை3ய தமக்குப்‌ 
பெயராகப்‌ பெற்றவர்‌; இயற்பெயர்‌ புலப்படவில்லை. குறிஞ்சியைப்‌ 
புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடலிலுள்ள இறைச்சிப்பொருள்‌ மிக்க 
நயமுூடையது. இவர்‌ பாடியது கற்‌, ௨ ஆம்‌ பாட்டு, 

ந. நரன 


தப நற்றிகன நானூறு 


௧௫௫. மள்ளனார்‌ ்‌ 

இவரது இயற்பெய ரொன்றொழிய வேறியாதும்‌ தெரியவில்லை. 
கள்ளூரில்‌ இளமகளொருத்தியின்‌ கற்பழித்தானொருவனைப்‌ பற்றி நிற்‌ 
றறையிலிட்ட கதையையும்‌ வையை நீராடம்‌ சிறப்பையுங்‌ கூறுகிறார்‌? 
(அகம்‌, ௩௫௭.) கெஞ்சைநோக்கி நின்‌ கைப்பட்ட ஒருத்தியை நீ சை 
விட்டு ஏமார்திருக்கலாமோ வென்றது வியப்புடையதாகும்‌; (ஈற்‌. 
௨௦௪.) இவர்‌ குறிஞ்சியையும்‌ மருதீத்தையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. 
இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௨௦௪ ஆம்‌ பாடலொன்றும்‌ அகத்தி 
லொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ இடைத்திருக்கின்றன. 


மாறன்வழுதி 


மேலே (௪௧௩) பாண்டியன்‌ மாறன்வழுதி பார்க்க. 
மாங்குடிகிழார்‌ 


இவரே மாங்குடி மருதனாரெனப்படுபவர்‌. இவர்‌ மதுரைக்காஞ்சி 
பாடினமையிற்‌ காஞ்சிப்‌ புலவரெனவும்‌ கூறப்படுவர்‌. மேலே (௪௮.) 
காஞ்சிப்‌ புலவன்‌ பார்க்க. 

௧௫௬. மாமூலனார்‌ 

இவர்‌ அந்தணர்‌ மரபினர்‌; முக்காலமும்‌ அறிந்த யோகியார்‌; 
இதனைத்‌ தொல்‌. பொருள்‌, எடும்‌ சூத்திர வுரையில்‌ “பார்ப்பனப்‌ 
பக்கத்து வகையாவன” என்பதன்‌ £€ழ்‌ நச்சினார்க்கனியர்‌ யோகெளாய்‌ 
உபாயங்களால்‌ முக்காலமுமுணர்ந்த மாமூலர்‌ முதலியோர்‌ ;அறிவன்‌ 
தேயத்‌ து அனைகிலை வகையோராவார்‌' என்று கூறுவதனாலறிக. அறிவன்‌ 
கல௪ யோனியாகிய அகத்தியன்‌ என முன்னர்க்‌ கூறியிருத்தலினால்‌ மா 
மூலனார்‌ அகத்தியரோடு அவர்‌ வகையில்‌ சேர்ந்தவரென்றறியற்பால து. 
இவ்வளவு மேம்பாடுற்ற இவர்‌ அகப்பொருட்‌ சுவையை அளவுகடந்து 
அனுபோக முடையாருஞ்‌ சொல்லமாட்டாதவாறு இன்பம்‌ பெருகத்‌ 
தெளியக்‌ கூறுவது வியப்புடையதாகும்‌. இதற்கு ““எத்தொழிலைச்‌ 
செய்தாலும்‌ ஏதவத்தைப்‌ பட்டாலு, முத்தர்‌ மனமிருக்கு மோனத்த ”' 
என்பதொன்றல்லது வேறு காரணங்‌ கூற யான்‌ அறிந்திலேன்‌. 


சைவசமய நூலாகிய திருமந்திரம்‌ எழுதிய திருமூலர்‌ வேறு; இவர்‌ 
வேறு. இவர்‌ அகத்திற்‌ கூறும்‌ பாடல்களில்‌ யாரையேனுங்‌ கூறாது 
வாளா செய்யுள்‌ செய்திலர்‌. அது வருமாறு: ஆவி நெடுவேள்‌ 
பொதினியைப்‌ பாராட்டியது; (அகம்‌. ச. ௬௧.) சந்திரகுப்தன்‌ மகன்‌ 
அளுவென்பவன்‌ தாபித்த தளுநாட்டையும்‌ (தென்‌ கன்னடம்‌) நன்ன 
னது பாழியையும்‌ பாராட்டியது; (அகம்‌. கடு.) மூவேந்தர்‌ தமிழ்‌ 
காட்டைக்‌ கூறியது; (அகம்‌. ௩௧) கரிகாற்‌ சோழனொடு கோயில்‌ 
வெண்ணிப்‌ போர்க்களத்திற்‌ போர்செய்த பெருஞ்சேரலாதன்‌ தோற்‌ 
அப்‌ புறப்புண்பட்டு நாணமுற்று உயிர்வீடத்‌ துணிந்து வடக்கு நோக்கி 
யிருத்தலும்‌ அதனையறிந்த அவனுக்கு ஈட்பாளராகிய பல சான்றோர்‌ 
தாமும்‌ உடனிருந்து உயிர்‌ விட்டமை கூறியது; (அகம்‌. ௫.) கள்வர்‌ 
கோமான்‌ புல்லி யென்பவனது வேங்கட மலையைப்‌ புகழ்ந்தது; (அகம்‌ 
௪௧௮ பெருஞ்சோறு பயந்த உதியஞ்‌ 8சரலின்‌ கொடையைப்‌ புகழ்ச்‌ 
௫௮; (அகம்‌. ௬௫. குடகாட்டைப்‌ புகழ்‌$தது; (அகம்‌. க.) நன்னன்‌ 
வேண்மான்‌ அியலுூரைச்‌ சிறப்பித்தது; (அகம்‌. ௧௭.) வடுகர்‌ தலைவன்‌ 
எருமை யன்பானது குடகாட்டைக்‌ கூறுவதுடன்‌ எவ்வி யிறக்‌ ததற்கும்‌ 


பாடினோ வரலாறு ௬௭ 


பாணர்‌ வருந்தியதும்‌ அதிகமானெடுமானஞ்ச பகைவர்க்கஞ்சி யொளித்‌ 
தீதுங்‌ கூறியது; (அகம்‌, சகடு,) பெருஞ்சேரலாதன்‌ மாந்தை முற்றத்து 
நிதி கொட்டி யிரவலர்க்களித்த கதை கூறியது; (அகம்‌..௧௨௭.) ஆயுத 
பூசை செய்யும்‌ வழக்குக்‌ கூறியது; .(அகம்‌. ௮௬.) கண்ணனெழினி 
கதை கூறியது; (அகம்‌. ௧௧௬.) பாண்டியனது கொற்கையில்‌ முத்தும்‌ 
சங்கு மெடுத்தல்‌ கூறியது; (அகம்‌. ௨௦௧.) மத்தி யென்பவன்‌ எழினி 
யென்பவனுடைய பல்லைப்‌ பிடுங்கி வெண்மணிவாயிற்‌ கதவிலமுத்திய 
கதை கூறியது; (அகம்‌. ௨௧௪.) (வெண்மணி நாகபட்டினம்‌ தாலூகா 
விலுள்ள தோரூர்‌.) உதியஞ்சேரல்‌ பாரதப்‌ போரிற்‌ சோறளித்த 
பொழுது கூளிச்‌ சுற்றஞ்‌ சூழ்ந்திருந்த கதை கூறியது; (அகம்‌. ௨௨௩.) 
சங்கநிறியின்‌ சிறப்பு, கோசர்‌ பொதியமலை, மோகூரிற்‌ புதிய மோரி 
யரின்‌ தேருருள்‌ குறைத்த கதை-இவற்றைக்‌ கூறியது; (அகம்‌. ௨டுக;) 
வேங்கடத்தைப்‌ புகழ்ந்தது; (அகம்‌. ௨௬௫.) வடுகர்போர்தமை கூறி 
யது; (அகம்‌. ௨௮௧,) புல்லியின்‌ வேங்கடம்‌, வடுகரின்‌ ஆரவாரங்‌ கூறி 
யது; (அகம்‌. ௨௧௫.) புல்லிகன்னாட்டைப்‌ புகழ்ந்தது; (அகம்‌, ௩௧௧.) 
பாணனன்னாட்டுப்‌ புகழ்ச்சி கூறியது; (அகம்‌. ௩௨௫.) சேரலாதன்‌ 
கடம்பு முதல்‌ தடிந்தது கூறியது; (௨௪௭) ஈன்னனது கொடைச்‌ சிறப்‌ 
பும்‌ அவனது எழிற்‌ குன்றச்‌ சிறப்புங்‌ கூறியது; (அகம்‌. ௩௫௧.) சேரல 
னது வெளியம்‌, புல்லியின்மலை--இவற்றைப்‌ பாராட்டிக்‌ கூறிய்து; 
(அகம்‌. ௩௫௯.) புல்லியின்‌ வேங்கடச்‌ இறப்புக்‌ கூறியது;: (அகம்‌. 
௩௧௩.) வடுகர்‌ முனையிற்‌ கட்டி யென்பவனது நாட்டைக்‌ கூறியது; 
(குறு.கக.) சேரலனது கழுமலத்தைச்‌ சோழன்‌ வென்ற கதை கூறியது; 
(நற்‌, ௧௪.) சேட்படுத்த வழித்‌ தலைவன்‌ புலம்புவதாகக்‌ கூறியதைக்‌ 
கேட்டோரு மிரங்குவர்‌; (ஈ.ற்‌, எடு.) இவர்‌ பாடிய நற்‌. எடு ஆம்‌ பாட்டு 
ஒன்றொழிய ஏனைய வெல்லாம்‌ பாலைத்திணையே. இவர்‌ பாடியருளின 
வாக கற்றிணையில்‌ இரண்டு (௧௪, எடு) பாடல்களும்‌, குறுந்தொகையி 
லொன்றும்‌, அகத்தில்‌ |இருபத்தாறும்‌, திருவள்ளுவ மாலையிலொன்று: 
மாக முப்பது பாடல்கள்‌ கடைத்திருக்கின்றன. 


௧௫௭. மாறோக்கத்து நப்பசலையார்‌ 


மாறோக்கம்‌ - கொற்கையைச்‌ சூழ்ந்த தொரு நாடு, பசலை - மகளிர்‌ 
கணவனைப்பிரிந்தகாலத்துஅவர்க்குமுன்புள்ள நெற்றியினொளிகெட்டுக்‌ 
கண்ணாடியில்‌ வாயின லூ.தியபொழுது ஆவிபடர்ந்து ஒளி மழுங்குவ து 
போல வேறுபட்டுக்‌ காட்டுந்தன்மை, நற்றிணை ௩௦௫ ஆம்‌ பாட்டில்‌ 
“முணிமிடை பொன்னின்‌ மாமை சாயவெ, னணிநிறஞ்‌ சிதைக்குமார்‌ 
பசலை”! என்று பசலையினியற்கையைத்‌ தெளியக்‌ கூறியவதனால்‌ நப்பச 
லையா ரெனப்பட்டார்‌. ௩ - சிறப்புப்பொருளுணர்த்தும்‌ இடைச்‌ சொல்‌. 
இவர்‌ பெண்பாலர்‌: இவரது இயற்பெயர்‌ புலப்படவில்லை, இவர்‌ 
சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்சிய கிள்ளிவளவன து போர்வென்றியைப்‌ 
புனைந்து பாடியுள்ளார்‌; (புறம்‌.௩௭.) மற்றும்‌ அவனது கொடை 
முதலாயினவற்றைச்‌ சிறப்பித்து இயன்மொழி கூறினார்‌, (புறம்‌, ன்‌ 
பின்பு அவனிறந்தபொழுது இரங்கிக்‌ கூறிச்‌ சென்றார்‌; (புறம்‌. ௨௨௬, 
மலையமான்‌ திருமுடிக்காரியிடஞ்‌ சென்று பரிசிற்‌, நுறைபாடிப்‌ பரிசில்‌ 
பெற்றனர்‌; (புறம்‌. ௧௨௬.) முற்கூறிய காரியின்மகன்‌ சோழியவேனாதி 
இருக்கண்ணனைப்‌ புகழ்ந்து அரசவாகை பாடினர்‌; (புறம்‌. ௧௭௪.) இவர்‌ 
கபிலரைப்‌ பெரிதும்‌ புகழ்ந்துளார்‌; (புறம்‌, ௧௨௬,௧௪௪.) குறிஞ்சி 
யையும்‌ பாலையையும்‌ புனைந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக 


௬௮ நற்றிணை நானூறு 


நற்றிணையில்‌ ௩௦௪ ஆம்‌ பாடலொன்றும்‌, அவாளும்‌, புறத்தி 
லேழுமாக ஒன்பது பாடல்கள்‌ கஇடைத்திருக்கின்றன. 


மிளைகிழான்‌ நல்வேட்டனார்‌ 
மலே (௧௦௪) ஈல்வேட்டனார்‌ பார்க்க. 
மீளிப்‌ பெரும்பதுமனார்‌ 
மேலே (௧௨௮) பெரும்பதுமனார்‌ பார்க்க. 
௧௫.௮. முக்கல்‌ ஆசான்‌ நல்வெள்ளையார்‌ 


முக்கல்‌ - ஒரூர்‌. ஆசான்‌ என்றதனால்‌ அந்தணராவார்‌. இவர்‌ நெய்‌ 
தலைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. ஆங்கு உள்ளுறை கூறியது ஆரா 
யத்‌ தக்கது. இவர்‌ பாடியது நற்‌. ௨௭௨௬ம்‌ பாட்டு. 


௧௫௯. முடத்திருமாறன்‌ 

இம்‌ முடத்திருமாறனார்‌ இடைச்சங்கத்திறுதியிற்‌ பாண்டிநாட்டை 
அரசாட்டு புரிந்தவர்‌. இவர்‌ காலத்துச்‌ ப்பட்ட கபாடபுரம்‌ கடல்‌ 
கொள்ளப்பட்டுச்‌ சங்கமழிக்து போதலும்‌ உடனே இப்பொழுதுள்ள 
மதுரையிற்‌ கடைச்சங்கத்தை நிலைமிறுத்‌, ரினவராவர்‌. இதனை இறைய 
னார்‌ களவியற்கு ௨ ரெயில்‌. நக்கீரர்‌ முகவுரையானும்‌ சிலப்பதிகாரத்‌ 
ன்‌ உரைப்பாயிரத்திற்கு மேற்கோளாகக்‌ காட்டப்பட்ட ““வேங்கடங்‌ 
குமரி' என்ற அரவலானுமுணர்‌ க. இவர்‌ பாண்டியர்‌ மரபினர்‌. பாலை 
யையும்‌ குறிஞ்சயையுஞ்‌ சுவைமிகப்‌ பாடியுள்ளார்‌. குட்டுவன்‌ சேரலைப்‌ 
பாராட்டிக்‌ கூ றியிருத்தலானே அவன்‌ காலத்தினரென்றும்‌ அவனொடு 
நட்புடையாரென்றுங்‌ கொள்க; (நற்‌. ௧௦௫.) இவர்‌ (வெறிகொள்‌ 
சாபத்து”" என்று வடசொல்லைக்‌ கையாண்டிருப்பதால்‌ வடசொல்‌ கடைச்‌ 
சங்கத்‌ தொடஃகத்தே தமிழிற்‌ கலந்தது தெளிக; (நற்‌. ௨௨௮.) இவர்‌ 
பாடியவை மேற்காட்டிய இரண்டு பாடல்களே. 


௧௬௦. முதுகூற்றனார்‌ 


இவர்‌, உறையூர்‌ முதுகூற்றனாரெனவும்‌ முதுகூத்தனாரெனவும்‌ 
ர்‌ சாழன்‌ போர்வைக்கோப்‌ பெருநற்கிள்ளியின்‌ குந்தையாதிய 


வீரை 2வள்மான்‌ வெளியன்‌ இத்தனைப்‌ புகழ்ந்து பாடியிருத்தலானே 
அவன்‌ காலத்தினராகக்‌ கருதப்படுவறார்‌; (நற்‌.டு௮.) சோழரது உறை 


யூரையும்‌ காவிரியையும்‌ பாராட்டிக்‌ கூறியுளர்‌; (அகம்‌. ௧௨௭.) பெரும்‌ 
பாலும்‌ பாலையையும்‌ சிறுபான்மை குறிஞ்சியையும்‌ நெய்தலையுஞ்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ கூறிய குறைநயப்பு நுண்ணுணர்வி 

னோரை . 2கிழப்‌: பண்ணனும்‌ தன்மையது; (௩ற. ௨௮. இவர்‌ பாடியனவாக 
கற்றிணையில்‌ இ இரண்டு (௨௮, ௫௮. ) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ 
கான்கும்‌, அகத்தி இல்‌ இரண்டும்‌, புறத்தில்‌ ஒன்றும்‌, இருவள்ளுவ மாலை 
யில்‌ ஒன்றுமாகப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. 


௧௬௧. முப்பேர்‌ நாகனார்‌ 


முப்பேர்‌ என்பது ஓரூர்‌. (திருவாடானை த்‌ தாலூகாவில்‌ முப்பை 
யூர்‌ என்று ஒன்றுளது.) இவர்‌ பாலையைப்‌ பாடியுள்ளார்‌. நாளது 
சின்மை இளமைய தருமை முதலாயவற்றை விரித்துக்கூறுவர்‌, இவர்‌ 
பாடியது நற்‌. ௬௫௪௪ஆம்‌ பாட்டு, 


பாடினோர்‌ வரலாறு ௯ 


௧௬௨, முறுவெங்கண்ணனார்‌ 


இவர்‌ வெங்கண்ணனாரெனவும்‌ படுவர்‌. குறிஞ்சித்தினையிற்‌ பாடி 
யுள்ளார்‌. இவர்‌ உள்ளுறை கூறியது வியப்புடையதாகும்‌; (கற்‌.௨௩௨௨௮ 
இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ மேற்கூறிய பாடல்‌ ஒன்றும்‌ அகத்தி 
லொன்‌ றுமாக இரண்டு பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன., 


௧௬௩. மூலங்கீரனார்‌ 


இவர்‌ பாலையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌; பேய்களை வருணிப்‌ 
பதில்‌ வல்லவர்‌, முள்முருக்கின்‌ நெற்றைப்‌ பேயின்‌ கைவிரலுக்கு 
உவமை கூறியது இயக்கத்தக்கது, சோழனாட்டின்கணுள்ள இருச்சாய்க்‌ 
காட்டை (சாயாவனத்தை)ப்‌ புகழ்ந்து பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது 
௩ம்‌. எட ஆம்‌ பாட்டு, 


௧௬௪. மோசி கண்ணத்தனார்‌ 


மோ? என்பது ஓரூர்‌, (இிருப்பூவணந்தாலூகாவில்‌ மோசிப்பட்டி 
யெனவும்‌ பரமக்குடித்‌ தாலூகாவில்‌ மோசுகுடி.யெனவும்‌ இரண்டு ஊர்‌ 
காணப்படுகின்றன.) யிவ்வூர்‌ மோசி ரேனார்‌, மோசிசாத்தனார்‌, முட 
மோசியார்‌ எனப்படும்‌ பல வித்துவான்‌௧ளை த்‌ தன்னிடத்தே தோற்று 
வித்து அளவிலாப்‌ புகழைப்‌ பெற்றது, அதன்கண்ணே அவர்‌ குழாத்‌ 
தில்‌ தோன்றிய இக்‌ கண்ணத்தனார்‌ நெய்தல்‌ வளத்தைச்‌ சிறப்பித்துப்‌ 
பிரியிற்‌ காமந்தாங்கா திறந்துபடுவ துண்மை யென்பதைக்‌ காரணத்‌ 
தோடு விளக்கிக்‌ காட்டியிருக்கிறார்‌. இவர்‌ பாடியது நற்‌, ௧௨௪௮ம்‌ 
பாட்டு. 


௧௬௫, மோசி கீரனார்‌ 


இவர்‌ மோசி யென்னும்‌ ஊரிலே தோன்றிய கரனென்னும்‌ இயற்‌ 
பெயருடையவர்‌. ஓரோவிடத்துப்‌ படுமாற்றூர்‌ மோசி ரனெனவுங்‌ 
கூறப்படுவார்‌. படுமாற்றூர்‌ மதுரையைச்‌ சார்ந்ததோரூர்‌. சிவகங்கைக்‌ 
தாலாகாவிற்‌ படமாத்தூர்‌ எனவொன்று காணப்படுகிறது. படமாற்‌ 
அரில்‌ வந்து தங்கிய மோசி ரனாரெனக்‌ கொள்க. ஒருகாலத்துச்‌ சேர 
மான்‌ தகடூரெறிந்த பெருஞ்சேரலிரும்பொறை யிடத்துப்‌ பரிசில்பெறச்‌ 
சென்றிருந்த இவர்‌, அவனரண்்‌ மனையிலிருந்து ரீராட்டக்‌ கொண்டுபோ 
யிருந்த வீரமு ரசம்‌ மீண்டு வருமுன்‌, அம்முரசு வைத்திருந்த கட்டிலி 
லேறிப்‌ படுத்து உறங்குவாராயினார்‌. அதனை அறிந்த அரசன்‌ தமிழ 
ருமை யறிந்தோலுதலின்‌ இவரை யாதோ ரூறுபாடுஞ்‌ செய்யாது இவர்‌ 
தாமே தூங்கி யெழுமளவும்‌ அருநினின்று சாமரம்‌ வீசிக்கொண்டிரும்‌ 
தனன்‌: இவர்‌ விழித்தெழும்‌து துணுக்குற்றஞ்டி யியன்மொழி பாடி 
அரசனை உவப்பித்தார்‌; (புறம்‌. ௫௦.) மற்றெருபொழுது கொண்கானம்‌ 
கொங்கணம்‌) கிழானிடஞ்சென்று பரிசில்வேண்டி இவர்‌ கூறிய பரிசிற்‌ 
அறையும்‌, பாணாம்றுப்படையும்‌ இயன்மொழியும்‌ நற்சுவை கொடா 
நிற்கும்‌; (புறம்‌. ௪9௪, ௧௫௫, ௧9௭.) அரசரது கோட்பாடு இத்தன்மை 
யதாயிருக்கற்‌ பாலகென்று இவர்‌ கூறிய பாடல்‌ கவனிக்கத்தக்கது; 
(புறம்‌, ௧௮௬.) இவர்‌ கூறிய குறைநயப்பு ஏனையோர்‌ பாடல்போன்று 
நுண்ணுணர்விஃனோரை மூழ்விக்கும்‌; (அகம்‌. ௩௯௨.) பரதவர்கோ 
மான்‌ அதலையென்பவன து மலையையும்‌ ஆஅய்‌ அண்டிரனது பொதிய 


௭௦ நற்றிணை நானூறு 


மலையையும்‌ பாராட்டிக்‌ கூறியுள்ளார்‌; (குறு. ௫௯, ௮௫, ௨௭௬.) இவர்‌ 
ெய்தலையுங்‌ குறிஞ்சியையுஞ்‌ சிறப்பித்துக்‌ கூறியவர்‌. முகம்புகுவெவி 
பாடியவரி லிவருமொருவர்‌ - இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ ௩௨௫௨ 
'ஆம்‌ பாடலொன்றும்‌ குறுந்தொகையில்‌ மூன்றும்‌ அகக்திலொன்றும்‌, 
புறத்‌ 2லைந்தும்‌, திருவள்ளுவ மாலையில ரன்றுமாகப்‌ படுனொரு பாடல்‌ 
கள்‌ இடைத்திருக்கன்றன. 


வடமவண்ணக்கன்‌ பேரிசாத்தனார்‌ 
மலை (௪௩௧) 31 ரரிசாத்துனார்‌ பார்க்க, 
௧௬௬, வண்ணக்கன்‌ சோருமருங்குமானார்‌ 


கரணய ஆய்வாளராயெ இவர்‌ குறிஞ்சித்‌ இணையைச்‌ இ றப்பித் துப்‌ 
பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடலில்‌ தலைமகன்‌ இரவில்‌ வருகெறியின்‌ ஏதங்‌ 
கூறிய பகு வியப்பைக்‌ கொடுக்கும்‌ தன்மையது. இவர்‌ பாடியது நற்‌. 
ட. ஆம்‌ பாட்டு, 


௧௬௭. வண்ணப்புறக்‌ கந்தரத்தனார்‌ 


இவரது இயற்பெயர்‌ கந்தரத்தன்‌ என்பது. இவரை ஏனைக்கந்தரத்‌ 
தனாரின்‌ வேறுபடுத்தவேண்டி, இவரது பாடலில்‌ “வண்ணப்‌ புறவின்‌ 
செங்காற்‌ சேவல்‌” என்ற அடியில்‌ புறாவினை வண்ணப்புறவு என்ற 
சொற்‌ சிறப்புகோக்க அச்சொல்லயே இவர்க்கு அடை மொழியாகக்‌ 
கொடுக்கப்‌ பெற்றவர்‌; (சற்‌. ௭௧.) பாலையைச்‌ இறப்பித்துப்‌ பாடியுள்‌ 
ளார்‌. இவர்‌ பாடலிற்‌ செவிலி மனையிருந்து வருந்திய பகுதி மிக்க 
சுவையுடையதாயிருக்கும்‌, (அகம்‌. ௫௧.) இவர்‌ பாடியனவாக முற்காட்‌ 
டிய இரண்டு பாடல்களே கிடைத்திருக்இன்றன. 


௧௬௮, வன்பரணர்‌ 


இவர்‌ கடையெழுவள்ளலி லொருவனுயெ கண்டீரக்‌ கோப்பெருகள்‌ 
ளியைப்‌ பரிசில்வேண்டிப்‌ பாடியவர்‌, அச்ள்ஸி வேட்டையாடுமிடத்து 
இவர்‌ போனபொழுத தன்னை இன்னானென்றறிவிக்காமல்‌ அவன்‌ பரிசு 
கொடுத்ததாகச்‌ சொல்லும்‌ பாடல்‌ கேட்போர்‌ மனத்தை மூழ்விக்கும்‌; 
(புறம்‌. ௫௫௮, ௧௪௧, ௧௫௦.) மற்றொருபொழுது கொல்லியாண்ட வல்‌ 
வில்லோரி யீடத்துச்சென்று பாடிப்‌ பரிசில்பெற்று மீண்டனர்‌; (புறம்‌. 
௧௫௨, கடுக.) இவர்‌ பாடிய முதுபாலை (கணவனைக்‌ கானகத்‌2தயிழந்து 
புலம்புவது) இரங்கத்தக்கதாகும்‌; (புறம்‌, ௨௫௫.) வினைமுற்றி மீள்‌ 
வான்‌ நெறியிடைஃ கண்டவரை நோக்‌இக்‌ கூறியதாக ஒருதுறை புதுவ 
தின்‌ அமைத்தவர்‌ இவரே; (நற்‌, ௨௭௪.) இவர்‌ பாடியனவாக மேற்காட்‌ 
டிய ஏழுபாடல்கள்‌ இடைத்திருக்கின்‌ றன. 


வாலம்‌ பேரிசாத்தனார்‌ 


அரை ஆருலவியகாட்டு ஆலம்‌ பே ரிசாத்தனுரெனவும்‌ ஆலம்‌ 
பேரி சாத்தனுரெனவுமிவர்‌ கூறப்படுவர்‌, 


மேலே (௧௦) அலம்பே சாத்தனார்‌ பார்க்க. 


பாடினோர்‌ வரலாறு பத 


௧௬௯. விழிக்கட்பேதைப்‌ பேருங்கண்ணனார்‌ 


இவர்‌ இயற்பெயர்‌ பெருங்கண்ணனாரென்பது. இவர்‌ பாடலில்‌ 
மான்குட்டியை விழிக்கட்பேதையென்று கூறிய சொற்சிறப்பால்‌ அத 
னையே அடை மொழியாகக்‌ கொடுக்கப்ப்ட்டார்‌; (கற்‌. ௨௪௨,) முல்லைத்‌ 
திணையைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியனவாக நற்‌, ௨௪௨ ஆம்‌ பாட 
லொன்றும்‌, திடுவள்ளுவமாலையி லொன்றுமாக இரண்டு பாடல்கள்‌ 
கடைத்‌ ருக்கின்றன. 


௧௭௦. விற்றாற்று வண்ணக்கன்‌ தத்தனார்‌ 
விற்றூ ற்‌ ௮ு-ஓரூர்‌. வண்ணக்கன்‌-சாணயசோதகன்‌. தத்தன்‌ இயம்‌ 
பெயர்‌, இவ்வூரில்‌ மூதெயினனென ஒரு புலவர்‌ இருக்தனரென்று ௮௪ 
நானூழற்முல்‌ தெரிகிறது.இத்‌ தத்தனூர்‌ தமது பாடலிற்‌ பாண்டியனையும்‌ 
அவன து மதுரையையும்‌ பாராட்டிக்‌ கூறுகின்றார்‌. பாலைத்திணையைச்‌ 
சிறப்பித்துப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடியது நற்றிணையில்‌ ௨௧௮ ஆம்‌ 
பாட்டு. 


௧௭௧. வினைத்தொழிற்‌ சோகீரனார்‌ 
இவர்‌ நெய்தல்‌ வளத்தைச்‌ சிறப்புறப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடலில்‌ 
இரவு ஈடுயாமத்தில்‌ கடற்கரையூரின்‌ நிலமை கூறியது ஆராயத்தக்க து. 
இவர்‌ பாடியது நற்றிணை ௩௫௯௬ஆம்‌ பாட்டு, 


௧௭௨, வேள்ளியந்தின்னனா 
இவர்‌ நெய்தல்‌ வளத்தைப்‌ புனைந்து பாடியவர்‌. கடலின்‌ இரு 


மீனைப்‌ பிடித்து உணக்குந்திறங்‌ கூறுவது ஆராயத்தக்கது. இவர்‌ பாடி 
யது நற்றிணையில்‌ ௧௦௧௮ம்‌ பாட்டு, 


௧௭௩. வெள்ளிவீதியார்‌ 


இவர்‌ பெண்பாலார்‌. மதுரையில்‌ வெள்ளியம்பலத்‌ தெருவிலிருந்து 
தனால்‌ இப்பெயர்‌ பெற்றார்போலும்‌. இயற்பெயர்‌ புலப்படவில்லை. 
இவர்‌ எக்காரணத்தாலோ தம்‌ கணவனைவிட்டுப்‌ பிரிந்து தனித்து வைடி 
யவர்‌. காமமேலீட்டினால்‌ தம்‌ மாமைக்‌ கவினைப்‌ பசலையுண்டு அழிக்கக்‌ 
கடவதன்று சினந்து கூறுவாராயினார்‌; (குறு. ௨௭.) சினந்து கூறியும்‌ 
என்னோ? பிற்பட்டுத்‌ தனியே யிருத்தலாற்றுது காமமேலீட்டினற்‌ பல 
வாறு புலம்பி “என்‌ காமம்‌ பெரிசாயிராநின்றது!இதனைக்‌ களைபவராகிய்‌ 
காதலமும்‌ நீத்தகன்‌றன'ரெனவும்‌ (திங்கள்‌ முதலாயவை வருத்தவந்தன' 
வெனவுங்‌ கூறி வருந்துவாராயிஞார்‌; (கற்‌. ட )கொரைவிடுதாது பாடிப்‌ 
புலம்பியுள்ளார்‌; (நற்ச0.) மற்றும்‌ ஆசை தாங்காது இரவினிலையும்‌ தன்‌ 
அிலையுங்‌ கூறிவருந்தினார்‌; (ற்‌. ௩௫௮.) இனித்‌ தேடிச்‌ சென்றால்‌ அகப்‌ 
படாரோ இவ்வாறு தேடினலென்னென்று கூறி வருந்தினார்‌; (குறு. 
௧௨0.) அங்ஙனமே புறப்பட்டுச்‌ அறி துதாரம்‌ நோக்கிச்‌ சென்று ஆற்றா 
ராய்ப்‌ பாடி வழுந்துவாராயினார்‌: (குறு. ௪௫.) அக்காலத்து இவர்பால்‌ 
ஈட்புடையசிலர்‌ வந்து 3தற்றத்‌ தேறி, “ந*ம்மாற்‌ சிறிது தணிக்தேம்‌ இக்‌ 
காமநோய்‌ பொறுத்தற்‌ கொவ்வாது கண்டீர்‌" என்று கூ மிர்‌; ( குறு. 
௫௮.) இந்நோய்‌ சிறிது குறைந்து நாண்மீதூர்்துள து; நொய்‌ தலை 
யெடுப்பின்‌ நாணம்‌ கைச்கில்லாது கழியுமென ௮ வர்கேட்பக்‌ கூறியுள்‌ 
ளார்‌; (குறுக௫௬.] மாலைக்காலத்துப்‌ புலம்பி யழுதுளார்‌; (குறு.௩.௮௬.) 
என்‌ காதலர்‌ சுரகெறியே சென்றகன்றனரே; அலர்‌ பெரிதாயிரா 


௭௨ நற்றிணை கான்று 


கின்றது; ஆரிமக்திபோல வருந்து வ னாவென்று | [லம்புவாராயினார்த 
(அகம்‌, ௪௫.) கனவிடைக்‌ காதலனைக்‌ கண்டு நனவாகக்கொண்டு 
அவனக்‌ கூட்டுவித்தாலன்றி யான்‌ உயிர்‌ வாழலே னென்றிரங்கனார்‌; 
(அகம்‌, ௨௬௨.) மற்றொராகாலர்‌ தோழியை நோக்கி மும்மூர்ச்‌ சபை 
இத்தன்மையாயிருத்தலானே பிரிந்தோரை ஆங்குப்‌ புணர்ப்பிக்கவல்ல 
மூசறிவாளருளரோ வென்று வினாவினார்‌; உளரேல்‌ தம்‌ காதலனைக்‌ 
உட்டுவிக்கவேண்டுமென்ப.நு கருத்து; (குறு, ௧௪௬.) அப்பால்‌ தம்‌ 
கணவனைச்‌ சென்று கண்டு வருந்தி நம்மைப்‌ பெற்றேமில்லையாயின்‌ 
எம்முயிர்‌ விடுவ தாகவென்று நொந்து கூ அவாராயினார்‌; (குறு. ௧௬௧.) 
இவ்வாறு இவர்‌ கேள்வனைப்‌ பிரிந்து வருந்தி ஆங்குச்‌ சென்றாலும்‌ 
அவனைக்‌ காண்பேமென்று புறப்பட்டுப்‌ போன கனை “வெள்‌ ளிவீதியைப்‌ 
பால நன்றுஞ்‌, செலவயர்ம்‌ இசினால்‌ யானே?! என ஒளவையார்‌ எடுத்‌ 
அக்‌ கூறியதனாலும்‌ அறிக; (அகம்‌.௧௫௭.) இவ்‌ வெள்ளிவீதியார்‌ கூறிய 
பாடலனைத்தினையுந்‌ துறைப்பாற்படுத்தி எட்டுத்தொகைக்கட்‌ பின்னு 
ளோர்‌ சேர்த்தார்களென்‌ மறிக, இவர்‌ பாடியனவாக நற்றிணேயில்மூன்று 
(௭0,உ௩ட ௨௪௮.) பாடல்களும்‌, குறுந்தொகையில்‌ எட்டும்‌, அகத்தில்‌ 
இரண்டும்‌, திருவள்ளுவமாலையிலொன்‌ மாகப்‌ பதினான்கு பாடல்கள்‌ 
டைத்திருக்கின்‌ றன. 


௧௭௪. வெள்ளைக்குடி நாகனார்‌ 

இவர்‌ சோழநாட்டில்‌ வெள்ளைக்குடியின்கணிருக்த நாகனெனப்‌ 
படுவர்‌. சோழன்‌ குளமுற்றத்துத்‌ துஞ்ச கிள்ளிவளவன்‌ காலத்தினர்‌. 
அக்காலத்து இவருக்குள்ள நிலங்களுக்கு வரிசெலுத்த முடியாதவராய்த்‌ 
விம்மீது நிறுவைநின்ற குற்‌ கஞ்சி அரசளைச்‌ “செவியறிவு றூஉ' என்னும்‌ 
பொருளை அகவலில்‌ அமைத்துப்‌ பாடி அவனது ௮வைக்களத்துச்‌ 
சென்று அதனைப்‌ படித்துப்‌ பொருள்கூறித்‌ தாம்‌ செ ௮ த்தவேண்டிய 
வரியைச்‌ தள்ளிவிடும்படி செய்துகொண்டார்‌; (புறம்‌.௩௫,) இவர்‌ பாட 
லிலே சந்திர நோக்கத்‌ தலைவி முனிந்து கூறுவது வியப்புடைய 
சாகும்‌; (கற்‌.௧௧௬.) இவர்‌ பாடியனவாக நற்றிணையில்‌ இரண்டு (௧௫௮, 
௧௬௪.) பாடல்களும்‌, புறத்தில்‌ ஒன்றுமாக மூன்று பாடல்கள்‌ கடைத்‌. 


=} 


இருக்கின்றன. 


௧௭௫. வேறிபாடிய காமக்கண்ணியார்‌ 
, இவர்‌ பெண்பாலார்‌; காமக்கண்ணி (காமாட்சி) யாரென்னும்‌ இயற்‌ 
பெயருடையவர்‌. களவின்கண்ணே:தலைவள்‌ பிரிதலானே தலைவி வருந்தி 
வேறுபடலும்‌, அதனயதியாத அன்னை கட்டினுங்‌ கழங்கினுங்‌ குறி. 
பார்த்து, இவள்‌ மிருகனால்‌ அணங்கப்பட்டாளென்று குறியாலறிந்து 
வேலனை (பூசா ரியையழைத்து, அம்முருகனுக்குப்‌ பூசைசெய்து கள்ளை 
கிவேதித்து யாட்டைப்‌ பலி கொடுத்துத்‌ தன்‌ மகளுக்குற்ற இது நீங்கும்‌ 
படி வேண்டிச்கொள்வது வெறியெனப்படும்‌.இ தலை வீரிவாக அகத்தில்‌ 


பாடியதனுல்‌ இவர்‌ வெறிபாடிய காமக்கண்ணியா ரெனப்பட்டார்‌; 
(அகம்‌, 


“உ புறப்பொருளிற்செருவிடைவிழ்தற்றுறையும்‌, குதிரை 
மதமும்‌ பாடியுள்ளார்‌; (பு.றம்‌.௨௭௧,௨௦௨.) இவர்‌ கற்றிணையிற்‌ பாடிய 
பாட்டி அம்‌(௨௬௮) வெறியயர்‌ வெங்களத்து வேலனை வினவுகமென்ற து 
வெறிபாடிய பகுதியேயாம்‌, இவர்‌ பாடியனவாக நற்றிணயிலொன்றும்‌. 


இகுக்திலிரண்டும்‌ புறத்திலீரண்டுமாக 25து பாடல்கள்‌ கிடைத்திராக்‌ 
றன. 


பாடினோர்‌ வரலாற முற்றிற்று 


பாடப்பட்டோர்‌ வரலாறு 


க. அஞ்சி 


இவன்‌ ஈற்றிை ௩௮௪ ஆம்‌ பாட்டில்‌ ஓளவையாரால்‌ புகழ்ந்து 
கூ௰ப்படுகிறான்‌. இவன்‌ கதை வருமாறு -- 


இவன்‌ அதியமானெடுமா னஞ்சியெனவும்‌ பெயர்பெறுவன்‌. அதியர்‌ 
மரபினனாதலின்‌ அதியமானெனக்‌ ௩. மப்படுவான்‌. இயற்பெயர்‌ அஞ்சி 
யென்பதுபோலும்‌--** ஆர்கலி நவி னதியர்கோமான்‌, போரடு திருவிற்‌: 
பொலர்தா ரஞ்சி; (புறம்‌. ௬௪.) இதனை அகம்‌. ௨௩௫௨இல்‌ அஞ்சி 
அத்தை மகனார்‌! என்ற வாக்இயத்தாலும்‌ பிறவற்றாலும்‌ தெளிக. 
கொல்லிக்கூற்றத்து மலையினின்று இவன்‌ பெருஞ்சேரலிரும்‌ பொறை: 
யொடு போர்‌ செய்தவனென்று பதிற்றுப்பத்து எட்டாம்‌ பதிசத்தா 
லறியப்படுதலால்‌,இவன த தகடூர்‌ கொல்லிக்கூ ற்றத்தின்‌ கண்ணதெனக்‌ 
கொள்க. இவன்‌ சேரமாலுக்கு உறவினனாதலால்‌ பனை மால்யுடைய 
வன்‌; குதிரைமலைக்குத்‌ தலைவன்‌; இவன்‌ முன்னோர்க்கு வரங்கொடுக்‌ 
கும்‌ பொருட்டுத்‌ தகடரின்‌ கண்ணே வானவர்‌ வந்து தங்கிய சோலை 
யொன்றிருந்தது; (புறம்‌ ௬௧.) வேற்று நாட்டுச்‌ சென்று அங்குள்ள 
கரும்பைக்‌ கொண்டு வந்து இர்காட்டி ற்‌ பரவச்‌ செய்தவர்‌ இந்த அஞ்சி 
யின்‌ முன்னோரே; (புறம்‌ ௬௯.) 


ஒருகாலத்து இவன்‌ தன்பாற்‌ பாடிச்சென்‌ ம ஓளவையார்க்கு யாதும்‌ 
பரிசில்‌ கொடானாக நீட்டிப்ப, அவர்‌ வெகுண்டு மீள்வாராயினார்‌ ; (புறம்‌. 
௨௦௬.) அதனை யறிந்த அஞ்சி அஞ்சிவர்து உடையும்‌ நெல்‌ முதலிய 
பிறவும்‌ அளவுகடப்பக்‌ கொடுத்து அவரால்‌ புகழ்ந்து பாடப்பெற்றான்‌;. 
(புறம்‌. ௩௯௦.) பிறிதொருபொழுது இவன்‌ மாற்றரசனுக்கு அஞ்சித்‌. 
தன்னினத்தோடு காட்டகத்து ஒளிந்திருந்தனன்‌-—"“ஒனமிகு முன்பின்‌ 
வயமா னஞ்சி, யினங்கொண் டொளிக்கு மஞ்சுவரு சவலை'!; (அகம்‌. 
ககடு,) அஞ்சி யொளித்ததனால்‌ அஞ்சியெனப்பட்டான்‌ எனவுங்‌ கருதற்‌ - 
ெனாகிறது. ஒருபோது இவன து கொடைத்தன்மையாம்‌ பாண்மகளா 
கிய ஓளவையார்‌ புதியனவாகச்‌ லெ பாடல்‌ பாடிப்‌ பொருள்-ூ றக்கேட்டு' 
ம௫ிழ்க்திருந்தனன்‌; அதனையறிந்த இவனின்‌ அத்தை மகனாம்‌ புகழ்ந்து 
பாடப்பெற்றனன்‌; (அகம்‌. ௩௫௨.) வேறொருகாலத்து இவன்‌ இருக்‌: 
கோவலூரை வென்றபொழுது பரணராற்‌ புகழ்ந்து பாடப்பெற்றான்‌; 
(அகம்‌, ௩௭௨.) அதனையெடுத்துக்‌ காட்டிப்‌ பரணரா ம்‌ பாடப்பெற்ற 
நீயன்றோ வென்று ஒளவையார்‌ சிறப்பித்துக்‌ கூறியுள்ளார்‌; (புதம்‌.௧௧.) 
இவனொருகால்‌ மலைமேற்‌ சென்‌ மபொழுது அங்கு விடரிலுள்ள கருநெல்‌ 
லியின்‌ பழத்தைக்கண்டு அதனையுண்டார்‌ சாவாது நெடுங்காலம்‌ உயிரோ 
டிருப்பரென்பதனை அறிந்ததனால்‌ அப்பமத்தைப்‌ பறித்துவர்து ஒளவை 
யார்க்குக்‌ கொடுத்து உண்பித்து அப்பால்‌ அதன்‌ சிறப்பைக்‌ கூறி, 
அவராற்‌ பாடப்பெற்றான்‌; (புறம்‌. ௧௧.) பெருஞ்சித்திரன ரென்னும்‌. 
புலவர்‌ பரிசிலுக்கு வந்திருக்கிறாரென்று கேள்விய ற்‌. றவளவீலே அவரை. 
நேரிற்‌ காணாமல்‌ பரிசில்‌ வரவீடுத்தனன்‌. அதை அவர்‌ ஏற்றுக்கொள்‌ 
ளாராய்‌ வெறுத்துப்‌ பாடப்பெற்றான்‌; (புறம்‌, ௨0௮) ஒளவையாரால்‌ 
பலகால்‌ புகழ்ந்து பாடப்பெற்றவன்‌: (நற்‌, ௩ ௮௪: குறு, ௬௧.) (புறம்‌... 


ச நற்றினை நானூறு 


௮௭-ஃ௮ி) நகெழிகாட்‌ பிள்ளப்பேறின்றி அரிய வவத்தாற்‌ பிறர்று தன்‌ 
மகனைப்‌ பார்க்க எண்ணிஅப்பொழுது வேற்று நாட்டிலேதான்‌ செய்யும்‌ 
போரை நிறுத்தித்‌ நான்‌ கொண்ட போர்க்‌ கோலத்தோடு வந்து நோக்‌ 
யெகால்‌ ஓளவையாராற்‌ புகழ்ந்து பாடப்பெற்றான்‌ ; (புறம்‌, ௧௦௦.) 
இவன்‌ பிகாவலுூரை அழித்துக்‌ கைக்கொண்ட தனால்‌ அதன்‌ தலைவனாகிய 
மலையமான்‌ திருமுடிக்காரி இவனை எதிர்க்க வலியின்றித்‌ தோற்றேடிப்‌ 
போயினன்‌. அங்ஙனஞ்‌ சென்ற காரி தான்‌ மூவேந்தர்க்குர்‌ துணை 
போகம்‌ கூடியவனாதலிற்‌ (புறம்‌. ௧௨௨.) பேரரசனாகிய பெருஞ்செர 
லிரும்பொறையை யடுத்து நிகழ்ந்தது கூறி அங்கு வைகுவானாயினான்‌. 
அச்காளிற்‌ பெருஞ்‌ சேரலிரும்பொறை கொல்லீமலையைத்‌ தான்‌ பெற 
வேண்டு மென்னுங்‌ கருத்துடையனா தலை யறிந்து காரி படையொடு 
சென்று கொல்லிமலையை அரசாண்டிருந்த வல்வில்லோரியைப்‌ போரிலே 
கொன்று அம்மலையைச்‌ சேரமானுக்குக்‌ கொடுத்துவிட்டனன்‌ ; (அகம்‌: 
20௮, ௨0௦௯.) அது தேன்‌ முதலாய மிக்க வருவாயையுடையது 

“படிகால்லிமலைத்‌ சேன்சொரியுங்‌ கொற்றவா” (கம்பர்‌) என்பகனா 


லமிக, 


பின்பு திருமுடிக்காரியின்‌ முயற்சியாலே சேரமான்‌ படையெடுத்துத்‌ 
நிகடிரை முற்றுகை செய்தான்‌. அதனை யறிந்த அஞ்சி தனக்கு ஈட்பாள 
ராய பாண்டியனுக்குஞ்‌ சோழலனுக்குந்‌ தூ தவிடுத்‌து அவர்‌ வருதற்குச்‌ 
சிறிது காலம்‌ காழ்த்தமையாலும்‌ தகடூர்‌ மிக்க வீரராம்‌ காக்கப்படுத 
லாலும்‌ சன்னூர்‌ பகைவராம்‌ பிடித்தற்கரியதென்று எதிர்த்துப்‌ போர்‌ 
புரியாது தகடுரினுள்ளேயே யிருந்துவிட்டான்‌ ; (தொல்‌. பொரு. ௬௨ 
உரை.) பாண்டியருஞ்‌ சோழரும்‌ படையொடு தனக்குத்‌ துணையாக வந்த 
வுடன்‌ அல்‌ கொல்லிக்‌ கூற்றத்திலேயே பெரும்போர்‌ நடர்தது ; (பதிற்‌ 
அப்பத்து எட்டாம்பத்து, பதிகம்‌.) அப்‌ போர்‌ செய்தற்குச்‌ சேரமான்‌ 
புறப்பட்டது முதல்‌ போர்புரிந்து வென்று மீண்டு வருமளவும்‌ நிகழ்ந்த 
வற்றைக்‌ கூறுநூல்‌ தகடூர்‌ யாத்திரை எனப்படும்‌. அப்‌ போர்‌ நிகழுங்‌ 
காலது ஓளவையார்‌ பாடின பாடல்கள்‌ பல. 


அப்‌ பாரில்‌ அதியனெழினி யென்பான்‌ யானை யெறிக்கு வேல்பாய்ச்‌ 
.இிதிக்கா னென்று தெரிடன்‌ மது. அவன்‌ அஞ்சியின்‌ மகன்‌ பொகுட்‌ 
டெழிவி யோவென்‌ ஹையப்படுதற்டைமாற து-1அ திய னெழினி யர 
கிறத்‌ ஏழத்திய, பெருங்களிற்‌ றெஃகம்‌ போல"; (அகம்‌. ௨௧௯.) 
ந்த்‌: வக ] . 3. . » ட்‌ ட்‌ 
உ... அன்ய புண்பட்டு கின்று (புறம்‌. ௬௩.) ஈற்றிற்‌ பகைவரெறிக்க 
வேல்‌ மாரிபி3ல பாய 
துப்பாகவக்த 
முரசும்‌ களத்தே போட்டோடிவிட்டார்கள்‌ ; (பதிற்‌. எட்டாம்‌ பத்து, 
௧௦7 அக்காலத்து ஒளவையார்‌ புலம்பி யழுத பாடல்‌ கேட்பா 
*சங்கு* சன்மையது; (புறம்‌. ௨௨௫.) பின்பு அவனைத்‌ தகனஞ்‌ செய்து 
வீட்டு (புறம்‌. ௨௨.) அவ்விடத்திலே கல்நாட்டிவிட்டார்கள்‌; (புறம்‌. 
௨௩௨. அஞ்சியை வென்ற பெருஞ்சேரல்‌ இரும்பொறை அவனது 
குதிபைமலையைக்‌ கைப்பற்றித்‌ தன்‌ சேனுபதி பிட்டங்சொற்றனுக்கு 


மூற்றாட்டாக அளித்தனன்‌. இவனை ஈழ்றினையிற்‌ பாடியது ஓளவை 
யார்‌, 
இக்க அஞ்சி மரபு ௨. பீ. பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ பின்னரும்‌ 
இருந்ததாக தெரிகிறது ; இது விகொதழயெ பெருமாள்‌ சாதன 
ச மொன்று ல்‌ வரும்‌: 


பாடப்பட்டோர்‌ வரலாறு எ 


* வஞ்சியர்‌ குலபதி யெழினி வகுத்த இயக்கர்‌ இயக்கியரோடு 
எஞ்சிய அழிவு திருத்தி எண்குண இறைவனை மலைவைத்தான்‌ 
அஞ்சிதன்‌ வழிவரும்‌ அவன்முதல்‌ இகலஇ கன வகன நூல்‌(2) 
விஞ்சையர்‌ தகைமையர்‌ காவலன்‌ விடுகா தழயெ பெருமாளே" 

என்னுஞ்‌ செய்புளாம்‌ புலப்படுகின்றது. 
௨. அருமன்‌ 
இவன்‌ ஒரு பிரபு. சிறுகுடியென்னு மூரிலே வழிவழிச்‌ செல்வ 
முடை.ய மரபிஃல தோன்றியவன்‌ ; எக்காலத்தும்‌ வருநர்க்கு வரையா து 
சோற்றுணவு கொடுப்பவன்‌ ; இவன்‌ வீட்டில்‌ நாள்தோறும்‌ தெய்வத்‌ 
அக்குப்‌ படைத்துப்‌ போடும்‌ பலியுணவை உண்ணவேண்டிக்‌ காக்கை 
கள்‌ கூடியிருப்பதை நக்‌8ரர்‌ வெகு சிறப்பாக எமழு.துறோர்‌ ; (கற்‌.௬௭) 
இவனுடைய சிறுகுடி யென்னுமர்‌ மிகப்‌ பழைமையுடையதாகக்‌ 
கொண்டு முதூரென்னும்‌ பெயராலே கூறுவர்‌; கள்ளில்‌ ஆத்திரேயனார்‌ 
“4 ஆதியமுமன்‌ மூதூ ரன்ன ”” என்றார்‌ ; (குறு. ௨௧௩.) இவனை நற்றிணை 
யிற்‌ பாடியவர்‌ ஈக்கீரர்‌ ; (ற்‌. ௩௬௭.) 
௩. அழிசி 
இவன்‌ சோழர்‌ மரபினனாகிய ஒரு சிற்றரசன்‌; மிகுந்த கொடை 
யாளி ; சோழ நாட்டிலுள்ள ஆர்க்காடென்னு மூரிலிருந்தவன்‌. இவன்‌ 
ஆர்க்காட்டையும்‌ சிலவூர்களையுங்‌ கைக்கொண்டு ஆண்டுவருநாளில்‌ இவ 
அுக்குப்‌ புதல்வனொருவன்‌ பிறந்தனன்‌. அவன்‌ சேந்தனெனப்‌ பெய 
ரிட்டு வளர்க்க வளர்ந்து “திதலை யெஃகிர்‌ சேந்தன்‌ றந்தை, தேங்கமழ்‌ 
விரிதா ரியறே ரழிசி,...அரியலங்‌ கழனி யார்க்காடு'' (மற்‌. ௧௧௦.) பின்பு 
உறையூரைக்‌ கைப்பற்றி அரசாண்டு வந்தனன்‌; “ஏந்துகோட்டியானைச்‌ 
சேந்த னுறந்தை?'-—(குறு. ௨௫௮.) இவனை ஈற்றிணையிற்‌ பாடியவர்‌ 
பெயர்‌ தெரியவில்லை. 
௪. அன்னி 
இவன்‌ சோழனாட்டுப்‌ பாபவிநாசம்‌ இரயில்வே நிலையத்துக்கருகி 
அள்ள ஒரு கிராமத்திலிருந்த சிற்றரசன்‌. இவன்‌ இருந்தவூர்‌ பிற்காலத்து 
இவன்‌ பெயராலே அன்னிகுடியென்று வழங்கிவருகிறது, இவன்‌ 
மாயூரத்தின்‌ மேற்கிலுள்ள திருவழுந்தூரிலிருந்த (அகம்‌, ௧௯௬.) வேளிர்‌ 
.மரபினனாகிய திதியனுக்குரியதும்‌ ஈந்திபுரவிண்ணகரமென்னும்‌ கரதன்‌ 
கோயிற்‌ கடுத்த குறுக்கையென்னு மூரிலுள்ளதம்‌ அத்‌ திதியனது. 
காவன்‌ மரமுமாகிய ஒரு புன்னை மரத்தை விரும்பி (அகம்‌. ௪டு.) 
வைப்பூரிலுள்ள எவ்வி யென்பவன்‌ அடக்கவும்‌ அடங்காமல்‌ (அகம்‌. 
௧௨௬.) அந்தப்‌ புன்னைமரம்‌ நிரம்பப்‌ பூத்திருக்கும்பொழுது. அதனை 
வெட்டிச்‌ சாய்த்தனன்‌ (அகம்‌. ௧௪௫,) அதுகாரணமாகத்‌ திதியனுக்கும்‌ 
அன்னிக்கும்‌ போர்மூண்டது. அப்போரும்‌ புன்னையை வெட்டி விழும்‌ 
திய குறுக்கையிலேயே போர்‌ செய்தற்குரிய ஓரிடத்தில்‌ நடந்தது ; 
(அகம்‌. ௪௫, ௧௨௬.) அப்போரில்‌ திதியன்‌ வெற்றிகொண்டு அன்னி 
யைப்‌ பற்றி அவன்‌ கண்ணைப்‌ பிடுங்கிவிட்டான்‌ ;!(அகம்‌, ௧௬௭௬.) அன்னி 
யின்‌ புதல்வனாகய மிஞிலி யென்பவன்‌ கடுஞ்சினமடைந்து தனக்குப்‌ 
படைத்துணை பெருகுமளவும்‌ தான்‌ பரிகலத்‌ துண்ணாமலும்‌ வெளிய 
உடைகளை யுடுக்காமலும்‌ சிலகாலமிருந்தான்‌ ; (அகம்‌. ௨௬௨.) பின்பு 
வெற்றிமிக்க குறும்பிய னென்பவனால்‌ திதியனை மரபோடழியக்‌ 
கொல்லுலித்து மிக்க மநிழ்ச்சியுடையவனுதித்‌ இருவழுக்தூரிற்‌ பெரிய 


௪௭௬ நற்றிணா நானூறு 


ஆரவாரத்தோடு சென்றுவந்தா னென்பதாம்‌. குறுக்கையென்ப கு 
கும்பகோணம்‌ இரயில்வே நிலையத்துக்குத்‌ தென்பால்‌ இரண்டு மைல்‌: 
தாரத்திறுள்ளது. வைப்பூர்‌ நாகப்பட்டினர்‌ தாலூகாவிலுள்ளே காரூர்‌ஃ 
அன்னியின்‌ கதையைக்‌ கூறும்‌ நற்றிணை ௪௮௦ ஆம்‌ பாட்டைப்‌ பாடினார்‌ 
பெயர்‌ தெரியவில்லை, i 


௫. ஆஅய்‌ அண்டிரன்‌ 


இவன்‌ கடையெழுவள்ளலி லொருவன்‌; பொதியின்‌ மலைத்தலைவன்‌. 
ஆங்கு இவனிருந்த ஊரைப்‌ பிற்காலத்தார்‌ ஆய்குடி. என்று பெயரிட்ட. 
னர்‌. ஆனய்‌ எயின னென்பானொருவ னுளன்‌ ; அவன்‌ சேரமானிடத்து 
கட்புடையலயிருந்து பாரமென்னுமூரில்‌ நடந்த போரில்‌ மினாலியா ற்‌ 
கொல்லப்பட்டான்‌. அவனின்‌ இவன்‌ வேறென்பது தெரியவேண்டி. 
ஆஅய்‌ அண்டி ரனெனக்‌ கூறுவர்‌. இவனை அகத்தில்‌ பாடியவர்‌ உமட்டூர்‌ 
கிழார்‌ மகனார்‌ பரங்கொற்றனாராம்‌ பரணரும்‌, இவன்‌ சுரபுன்னைப்‌ 
பூமாலையுடையவன்‌, கொங்குநாட்டாரொடு போர்செய்து அவர்களைப்‌ 
புறங்காட்டி யோடச்செய்தவன்‌. பாம்பு பெற்றுக்‌ கொடுத்த நீலவுடை 
யைச்‌ எவபெருமானுக்குக்‌ சொடுத்தவன்‌ ; (சிறுபா. ௧௬-௧௯.) கவிரம்‌ 
என்னும்‌ மலைப்பக்கம்‌ இவனுடையதே. அண்டிரனென்பது ஆந்திர 
னென்னுர்‌ தெலுங்கச்‌ சொல்லின்‌ திரிபாதலின்‌ இவன்‌ தெலுங்க நாட்‌ 
மூனனெனவும்‌, அகத்திய முனிவர்‌ பதினெண்குடி. வேளிரைக்‌ 
கொணர்க்தாரென்‌ நிருத்தலானே இவன்‌ அவராற்‌ கொண்டுவரப்பட்ட 
வெளிர்‌ மரபி னெனவுங்‌ கூழுவரீ. அந்தணர்‌ பெருமானாகிய ஏணிச்‌ 
சேரி முடமோசியார்‌ சோழன்‌ முடித்தலைக்கிள்ளியைப்‌ பாடிச்‌ சிறந்த 
பரிசிலொன்றும்‌ பெறாராய்ப்‌ (புறம்‌, ௧௨௨.) பின்பு ஆஅய்‌ அண்டிரனைப்‌ 
பரிசிற்றுறையாகவும்‌ வாழ்த்திய லாகவு மமைந்த (புறம்‌. ௧௩௫, ௩௭ட.) 
பாடல்களால்‌ புகழ்ந்து அவனால்‌ அளவுகடந்த பரிசில்‌ கொடுக்கப்‌ 
பெற்றனர்‌. எனப்‌ புலவர்களுக்கும்‌ ஆஅய்‌ யானை முதலாகிய பலபல 
பரிசில்‌ கொடுத்து ஓம்பினோனென்பது புறம்‌. ௧௨௧, ௧௩0, கககஆம்‌ 
பாட்டுக்களா னலியப்படுதின்றது. இவனைத்‌ துறையூர்‌ ஓடை கிழார்‌ 
என்னும்‌ புலவர்‌ தம்‌ வறுமையை முற்றும்‌ புலப்படுத்திக்‌ கூறிய புறம்‌. 
௩௬ஆம்‌ பாடல்‌ கோக்குவர மிரங்கத்தக்கது. இவன்‌ கொடுத்த 
கொடை மலைப்படு மமிர்‌ தாகிய சந்தனமும்‌ யானைமருப்பும்‌ ஆடுகடைம்‌ 
புரவியுங்‌ களிறும்‌ தேரும்‌ வாடாயாணர்‌ நாடும்‌ ஊருமாம்‌ ; (புறம்‌ஃ 
௨௪௦, ௩௭௪.) 


இவன்‌ உரிமை மகளிராகப்‌ பல மாதரை மணந்து இசைபட. 
வாழ்ந்து வருகாளில்‌ மலைமிசைத்‌ தோன்று மதியம்போல்‌ யானைத்‌ தலை 
மிசைக்‌ கொண்ட குடையரெனினும்‌ வாழுகாளுலந்தான்‌ மாய்வது 
திண்ணமென்பராதலின்‌ அங்ஙனமே இவ்‌ வா௮ய்‌ அண்டிரனும்‌ 
புகமுடம்பை மறுத்த இறந்தொழிந்தான்‌. இறந்த இவனை எரிவாயீமத்‌ 
கேல்றஓம்‌ இவனுடைய உரிமை மகளிர்‌ பலரும்‌ ஒருசேரக்‌ காட்ட 
மறித்‌ அறக்கஞ்‌ சென்றனர்‌ ; (புறம்‌. ௨௪0.) அப்பொழுது விசும்பிலே 
தேவரெதிர்கொள்ளு மூழவொலி அங்குள்ளார்‌ யாவர்க்குங்‌ கேட்டது 7 
(புறம்‌, ௨௪௪.) இவனிறந்த பின்பு புலம்பி வருந்தினவர்‌ குட்டுவன்‌ 
னாரும்‌, முற்கூறிய மோசியாரு?ம ; (புறம்‌. ௨௪௦, ௨௪௧.) மோசி 
யார்‌ பற்பல பாடல்கள்‌ இவன்மீது பாடீனமையின்‌ “மோச பாடிய 
ஆயும்‌" என்று சிறப்பித்துக்‌ கூறினார்‌ பெருஞ்டித்திரனார்‌; (புறம்‌. 
௧9௮.) இவளை நற்றிணை ௪-௭இல்‌ பாடினர்‌ பெயர்‌ காணப்படவில்லை. 


பாடப்பட்டோர்‌ வரலாறு எள 


௬. உதியன்‌ 


இவன்‌ சேரலர்‌ மரபினன்‌. பாரதப்‌ போரில்‌ இருபடையாளர்க்கும்‌ 
போர்‌ முடியுமளவும்‌ உணவளித்தவனாதலிற்‌ பெருஞ்சோற்றுதியஞ்‌ சேர 
லெனவுங்‌ கூறப்படுவான்‌. முத ற்சங்கப்‌ புலவராகிய முரஞ்சியூர்முடிராக 
ராயராற்‌ புகழ்ந்து பாடப்பெற்றவன்‌; (புறம்‌...) தன்குலத்து முதியோ 
ரிறந்தார்க்குச்‌ செய்யுங்‌ கடன்களெல்லாம்‌ குறைவறச்செய்து ஏனை 
யோரை யாதரித்துவந்தவன்‌—*'முதியர்ப்‌ பேணிய வுதியஞ்‌ சேரல்‌!” 
(அ௮கம்‌.௨௩௩) தனது நாட்டினைத்‌ துன்பமெய்தாதபடி. பாதுகாத்துவம்‌ 
தவன்‌--**நாடுகண்ணகற்றிய வுதியஞ்‌ சேரல்‌'' (அகம்‌. ௬டு) பதிற்றுப்‌ 
பத்து முதற்‌ பத்துக்குத்‌ தலைவன்‌ இவனேயென்‌ நூ௫க்கப்படுகின்‌ றது; 
இவன்‌ புதல்வர்கள்‌ இமையவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌, பல்யானைச்‌ 
செல்கெழு குட்டுவன்‌ என இருவர்‌; இவ்விருவரும்‌ முறையே பதிற்றுப்‌ 
பத்து ௨ ஆம்‌ பத்துக்கும்‌ ௩ ஆம்‌ பத்துக்கும்‌ தலைவராயினார்‌. இவ்வுதி 
யஞ்சேரலை நற்‌. ககக இல்‌ பாடியவர்‌ எயினந்தை மகனார்‌ இளங்£ரனார்‌. 


எ. ஓரி 


இவன்‌ கடையெழுவள்ளலி லொருவன்‌; வல்விலோரியெனவும்‌, ஆத 
னோரியெனவும்‌ கூறப்படுவான்‌. கொல்லிமலையையும்‌ அதனைச்‌ சூழ்ந்த 
நாட்டினையும்‌ அரசாண்டிருந்தவன்‌--'*ஓரி, பல்பழப்‌ பலவின்‌ பயங்கெழு 
கொல்லி''--(அகம்‌ ௨0௮; ) “வல்வில்‌ லோரி கொல்லிக்‌ குடவரை? 
(குறு. ௧௦௦.) இரவலர்க்கு வரையா து கொடுக்கும்‌ வண்மையன்‌. இவன்‌ 
கொல்லி மலையை ஆண்டுவருநாளில்‌ அதியமா னெடுமானஞ்சி சென்று 
.இருக்கோவலுூரை முற்றிவென்று கைப்பற்றிக்கொண்டான்‌. அதனை 
ஆண்டிருந்த மலையமான்‌ திருமுடிக்காரி அஞ்சியொடு போரில்‌ எதிர்‌ 
கிற்கலாற்றாது தோற்றோடிச்‌ சேரமான்‌ பெருஞ்சேரலிரும்பொறையிடம்‌ 
அடைக்கலம்‌ புகுந்தான்‌. அச்‌ சேரமான்‌ கொல்லிமலையைத்‌ தான்‌ பெற 
வேண்டுமென்னுங்‌ குறிப்புடையனாதலை யறிந்த காரி படையொடு 
சென்று கொல்லிமலையில்‌ ஓரியுடனே போர்புரிந்து ஓரியைக்‌ கொன்று 
தான்‌ மிக்க ஆரவாரத்தோடு ஓரியின து நகரினுட்‌ புகுந்தான்‌; அங்ஙனம்‌ 
புகுதலும்‌ ஊர்முழுதும்‌ ஓல்லென்னும்‌ஓலியுண்டாயிற்‌ று; ''ஓரிக்கொன்ற 
வொருபெரும்‌ திருவிற்‌, காரி புக்க சேரார்‌ புலம்போற்‌, கல்லென்‌ றன்று 
லூரே” (௩ற்‌, ௩௨௦) பின்னர்‌ அக்கொல்லிமலை முதலியனவற்றைச்‌ 
சேரலனுக்கே கொடுத்துவிட்டனன்‌; . “முள்ளூர்‌ மன்னன்‌, கழறொழுக்‌ 
காரி, செல்லா நல்லிசை நிறுத்த வல்வி, லோரிக்‌ கொன்று சேரலற்கத்த, 
செவ்வேர்ப்‌ பலவின்‌ பயங்கெழு கொல்லி:'--(அகம்‌. ௨0௯.) இவ்‌ 
வோரியை நற்றிணையில்‌ ௬ ஆம்‌ பாடலிலும்‌ ௨௬௫ ஆம்‌ பாடலிலும்‌ 
சிறப்பித்தவர்‌ பரணர்‌; ௩௨௦ இல்‌ சிறப்பித்தவர்‌ கபிலர்‌. 


௮. காரி 


இவன்‌ மலையமான்‌ திருமுடிக்காரி யெனவுங்‌ கூறப்படுவன்‌ ; 

. மலையமான்‌ நாடாயெ திருக்கோவலூர்ப்பக்கத்தை அரசாண்டவன்‌ ; 
கடையெழுவள்ளலி லொருவன்‌; சேரசோழ பாண்டியர்களுக்முப்‌ 
படைத்‌ துணையா யிருப்பவன்‌; புலவர்க்குப்‌ பலபலவாகப்‌ பரிசுகொடுத்‌ 2 
ஆதரிப்பவன்‌; புலவர்க்குத்‌ தேர்கொடுத்தலானே தேர்வண்மலையனெ 
னப்படுபவன்‌; (கற்‌. ௧௦௦.) முள்ளூர்மலையை யுடைமையின்‌ “முள்ளூர்‌ 
மன்னன்‌ கழறொடிக்‌ காரி'' எனவுங்‌ கூறுப்படுபவன்‌; கபிலராலும்‌ பரண 


ள்‌. நற்றிலை நானூறு 


ராலும்‌ மாறோக்கத்து ஈப்பரலையாராலும்‌ பாடப்‌ பெற்றவன்‌; விற்போ 
ரால்‌ வென்று கிரை கவர்பவன்‌ ;--“பல்லா நெடுகிரை வில்லி ஜெய்யும்‌,. 
பிதர்வஸண்‌ மலையன்‌! (ற்‌, ௧0௦.) “மரயிறு முள்ளூர்‌ மன்னன்‌ மாவூர்ந்‌ 
செல்‌ வித்‌ தரிஇய வினஙிரைப்‌,பல்லான்‌ கிழவரின்‌” ( நற்‌.௨௧௪,) இவன்‌ 

உ ரசாளுகானில்‌ ஆரியர்‌ பெரும்படை யொடு வடக்கிலிரு்து தமிழ்நாடு 
புகுந்து இருக்கோவலூரை முற்றினார்‌; அதுகண்ட காரி அஞ்சாது 
எதிர்த்துப்‌ போர்செய்ய அவர்‌ ஆம்முராய்ப்‌ பின்வாங்கி ஓடலாயினார்‌ ; 
“றி ர்‌ துவன்றிய பேரிசை முள்ளூர்ப்‌, பலருடன்‌ கழித்த வொள்வாண்‌ 
மலையன்‌, தொருவேற்‌ கோடி யாங்கு”-(ஈற்‌, ௧௭௦.) இவ்வாறு இவன்‌ 
வெற்றி மேன்‌ மலெய்தக்கண்ட தகடூர்‌ அதியமானெடுமானஞ்சி படை 
யொடு வந்து கோவலூரை முற்றிக்‌ காரியைத்‌ கோற்கச்செய்து ஓட்டி 
விட்டு இவன து நாட்டினைக்‌ கைப்பற்றிக்கொண்டான்‌. தோ.ற்றோடிய 
காரி பெருஞ்சேரல்‌ இரும்பொறையையடைர்து அவன்‌ கருத்துப்படி 
கொல்லி மலையை யாண்ட வல்வில்லோரியைப்‌ போரிலே கொன்‌ று அவ்‌ 
வோரியினது நாட்டைச்‌ சேரலனுக்குக்‌ கொடுத்துவிட்டு அவனை அஞ்சி 
மேற்‌ படையெடுக்குமாறு செய்வித்தான்‌. சேரன்‌ குகடூரை முற்றி அஞ்ச 
யைக்‌ கொன்றுபோக்‌ அவன்‌ கைப்பற்றியிருர்‌ க கோவலூர்காட்டைக்‌ 
காரியிடம்‌ கொடுத்தனன்‌; அவன்‌ அதனைப்‌ பெற்று முன்போல ஆண்‌ 
டிருந்தனன்‌, நஜ்றிணையில்‌ இக்‌ காரியைப்‌ பாடியவர்‌ கபிலரும்‌ பரணரும்‌: 
(௧00, ௧௭௦, ௨௯௧, ௩௨௦.) 


௯. குட்டுவன்‌ 


இவன்‌ சேரர்‌ மரபினன்‌. குட்டநாட்டை யாண்டமையிற்‌ சேர 
மரபினர்‌ குட்டுவரெனப்பட்டார்‌. குட்டநாடு-மலை நாட்டின்‌ ஒரு பகுதி. 
கடைச்சங்க கிலையிட்ட முடத்திருமாறனாற்‌ புகழ்ந்து பாடப்பெற்றமை 
யின்‌ இவன்‌ இற்றைக்கு ௨௫௦௦ ஆண்டின்‌ முற்பட்டவனாக வேண்டும்‌... 
இவனைப்‌ பாடியவர்‌ முற்கூறிய முடத்திருமாறன்‌; (நற்‌. ௧௦௫.) 


௧௦. கொல்லிப்பாவை 


இது கொல்லிமலையின்‌ மேல்பாற்‌ செய்‌ துவைக்கப்பட்ட பெண்வடிவ 
மாகிய படிமை, கொல்லிமலை தவஞ்செய்வோர்க்கும்‌ தனித்‌ தை றவோர்க்‌ 
கும்‌ தகுதியான இடம்‌; தேன்‌, பழ முதலாய உணவுப்பொருள்‌ மிகுதி 
யாகக்‌ இடைக்குமாதலால்‌ இனிதினிருக்கக்கூடும்‌. இதனை யெண்ணியே 
தேவரும்‌ முனிவரரும்‌ அங்கு வைகுவாராயினர்‌. இவர்கள்‌ தங்க 
யிருப்பது கண்ட இராக்கதரும்‌ அசுரரும்‌ அங்குவர்து கூடுவாராயினர்‌.. 
இவ்வாறு இராக்கதாதியர்‌ வந்து நெருங்கவே முனிவர்கள்‌ தவத்துக்கு. 
ஊறு சேர்வதாயிற்று. அப்பொழுது தேவரும்‌ முனிவரும்‌ தனியிருந்‌.து 
ஆராய்ந்து அப்பகைவர்‌ மனத்தையடக்க வல்லரல்ல ராதலின்‌ அவர்கள்‌" 
வருநெறியிற்‌ கண்டு மயங்‌இ உயிர்விடும்‌ வண்ணம்‌ அழகமைந்த பெண்‌ 
வடிவஞ்‌ செய்துவைப்பதாக நிச்சயித்து விச்சுவகன்மாவுக்குக்‌ கூற,. 
அவனும்‌ அம்‌ மலையின்‌ மேல்பால்‌ அ௪ராதியர்‌ வருநெறியிற்‌ கல்லாற்‌ 
பாவை யொன்றமைத்து உள்ளே பலவகையான சக்தியை ஊட்டி நிலை 
கிறுத்தினான்‌. இப்பாவை இயங்குந்தன்மையது; இராக்கதாதியர்‌ வாடை 
பட்டவுடன்‌ ஈகைக்குர்‌ திறனுடையது; கண்டவரது உள்ளத்தையும்‌ 
வீழியையுங்‌ கவர்ந்து அவர்க்குப்‌ பெருங்‌ காம்வேட்கையு றுவித்து இறு 
இயிற்‌ கொல்லத்தக்க மோனி வடிவமுடைய ௮. இப்பாவையை நோக்‌! 


பாடப்பட்டோர்‌ வரலாறு கூ. 


னோர்‌ ௮ஃது இயங்குவதையும்‌ நகைப்பதையுய்‌ கண்டு மடரக்தைபோலு 
மென்று மயங்கிக்‌ காமறோய்‌ கொண்டு இடந்து மடிவரென்பதாம்‌. 
இது ஈகைத்‌ தயிர்‌ வாங்கு மன்‌ பது “'திரிபுரத்தைச்‌ செற்றவனுய்‌ 
கொல்லிச்‌ செழும்பா வையுரகைக்கக்‌, கற்ற தெல்லா மிந்த நகை'' 
கண்டேயோ (சித்திரமடல்‌) என்பதனாலறிக, இப்பாவை காற்று இடி. 
மழைமுதலாயவற்றாற்கெடாதென்பதை நற்‌. ௨0௦௧ஆம்‌ செய்யுளாலறிக, 
இப்பாவையைக்‌ கூறுவது நற்‌. ௧௮௫, ௧௫௨, ௨0௧ அம்‌ செய்யுள்கள்‌ 
ட்‌ 


௧௧. சேந்தன்‌ 


இவன்‌ அழிசியின்‌ மகன்‌; இவன்‌ வரலாற்றினை மேலே (௩) அழிசி 
யின்‌ வரலாற்றுட்‌ காண்க. 


௧௨. தழும்பன்‌ 


இவன்‌ ஒரு கொடையாளி; ஊணூர்‌ என்னும்‌ ஈகரத்தின்‌ தலைவன்‌... 
போரிற்‌ புண்பட்ட அழகுடையவன்‌ என்று பரணரால்‌ இறப்பிக்கப்‌ 
பட்டவள்‌; (ஈற்‌. ௩௦௦.) அத்‌ தழும்புடைமையின்‌ தழும்பனெனப்பட்‌. 
டான்‌. இவன்‌ இயற்பெயர்‌ புலப்படவில்லை. “தூங்கல்‌ பாடிய வேரங்கு 
பெரு நல்லிசைப்‌, பிடி மட முறுதுணைப்‌ பெரும்பெயர்த்‌ தழும்பன்‌, கடி. 
நகர்‌ வரைப்பி னூணூரும்‌ பரவி”? என அகம்‌. ௨௨௭௪இல்‌ ஈக்ரோராற்‌ 


சிறப்பித்துப்‌ பாடப்பெற்றவன்‌ ........ கண்‌ கொண்ட தந்தே 
னிரியக்‌, கள்ளரிக்குங்‌ குயஞ்சிறுசின்‌, மீன்‌ சீவும்‌ பாண்சேரி, வாய்‌ 
மொழித்‌ தழும்ப னரணூ ரன்ன............வருந்தலமன்‌ னெம்‌ பெருர்‌ 


துறை மரனே'-எ௭னப்‌ பரணராற்‌ (புறம்‌. ௩௪௫௮இல்‌) புகழ்ந்து: 
பாடப்பெற்றவன்‌. இவனைப்‌ பாடியவர்‌ பரணர்‌; (ஈம்‌. ௩00.) 


௧௩. நன்னன்‌ 


இவன்‌ மலையாளம்‌ சில்லாவின்‌ மேல்பால்‌ மேலைக்‌ கடலோரத்தி ' 
லுள்ள பூழி நாட்டையாண்ட ஒரு சிற்றரசன்‌; சேரர்‌ பரம்பரையைச்‌ 
சேர்ந்தவன்‌. (நன்னன்‌ உதியன்‌ அருங்கடிப்‌ பாழி'-—(அகம்‌ உடு௮,) - 
உதியன்‌ - சேரன்‌. இவன்‌ சிற்றரசனாதலின்‌ வேள்‌ என்னும்‌ பட்ட. 
மெய்தினான்‌. “*ஈறவுமகி மிருக்கை நன்னன்‌ வேள்மான்‌-—(அகம்‌. ௧௭.) 
பாண்டியர்‌ நாயக்கர்க்குக்‌ கப்பங்கட்டத்‌ தொடங்கியபின்‌ வேள்‌ எனப்‌ 
பட்டஞ்சூடியது இங்கு நோக்கத்‌ தக்கது-*சீவலவே ளெனமகுடஞ்‌ 
குடினானே"'. இந்கன்னனது பூழிநாடும்‌ பிறவுங்‌ கொங்கண தேச 
மெனப்படும்‌; **பொன்படு கொண்கான நன்னன்‌”-—(ஈற்‌. ௩௧௧) 
(கொண்கானம்‌ - கொங்கணம்‌.) கடம்பின்‌ பெருவாயில்‌, பாரம்‌, பிரம்பு" 
வியலூர்‌- இவை இவனுடைய ஊர்கள்‌; பதிற்று. ௪ ஆம்‌ பதிகம்‌; 
(அகம்‌. ௧௫௨, ௩௫௬, ௬௭) இவனாடு மிக்க நீர்வளமுடைய து; (அகம்‌ 
௩௯௬.) ஏழில்மலை, பாழிச்சிலம்பு--இவனுடைய மலைகள்‌; (அகம்‌. 
௧௫௨.) [ஏழில்மலை மேலைக்‌ கடலருகிலுள்ள கன்னனூரிலிருர் து 
வடக்கே ௧௮ மைலில்‌ உள்ளதொரு மலை. ஏழில்‌ மலையென்ற. இரயில்வே. 
நிலையமுமுள்ள.து; அதனைச்‌ சப்த சைலமெனப்‌ பலருங்‌ கூறுவர்‌] 
பாழியை முன்பு வடுகர்‌ கைப்பற்றி ஆண்டுவருகாளில்‌ சோழன்‌ நெய்‌ 
தலங்கானலில்‌ உள்ள இளஞ்சேட்‌ சென்னியென்பவன்‌ படையொடு 
சென்று பொருது வடுகர்களைக்‌ கொன்று பாழியையும்‌ அழித்து 
மீண்டான்‌; 'அதனால்‌ இவன்‌ செருப்பாழியெறிர்த இளஞ்சேட்சென்னி! 


௮/0 நற்றிணை நானூறு 


யெணவுங்‌ கூறப்படுவன்‌; “இளம்‌ பெருஞ்சென்னி..........செ ம்பு பழ்‌ 
புரிசைப்‌ பாழி நாறி, வம்ப வடுகர்‌ பைந்தலை சவட்டி'--(அகம்‌, ௨௭௫) 
வம்பவடுகர்‌-புதியராய்த்‌ தமிழ்நாடு புகுந்த வடுகர்‌, இம்‌ நன்னன்‌ 
மிக்க கொடையாளி; இரவலர்க்கு யானை முதலாய பரிசிலனிப்பவன்‌; 
“இசை ஈல்லிகைக்‌ களிறுவீசு வண்மகழ்‌,.........கன்னன்‌'' (அகம்‌. 
௧௨.) ““அகஃவுரர்ப்‌ புரந்த அன்பின்‌.........அன்னன்‌''- (அகம்‌, ௯67 ) 
இவன்‌ ஆற்றலாற்‌ பிண்டன்‌ முதலானோரை வென்று மிகுக்த பொரு 
ளிட்டி அப்பொருளைப்‌ பாழியிற்‌ சேமித்து வேளிர்‌ பலரைக்‌ காக்குமாறு 
வைத்திருந்தனன்‌ : (அகம்‌. ௨௫௮.) முற்கூறிய பிண்டனோடும்‌ 
இன்னும்‌ பலவரசரோடும்‌ போர்செய்து அவரைக்கொன்றவுடன்‌ 
(அகம்‌. ௧௨௨.) அப்‌ பிண்டன்‌ முதலானோருடைய உரிமை மகளிரைப்‌ 
பற்றிவந்து அம்மகனிர்‌ தலையைச்‌ சிரைத்து அக்கூந்தலைக்‌ கயிறாகத்‌ 
இரித்து அக்கயிற்றினால்‌ அப்பகையரசரின்‌ யானையைப்‌ பிணித்து 
வம்தவன்‌ : (கற்‌. ௨௭௦.) இவன்‌ பிறந்தநாட்‌ கொண்டாட்டம்‌ பலரா 
லும்‌ புகழ்ப்படுவது; (மதுரைக்‌ காஞ்சி ௬௧௮, ௬௧௯ அடிகள்‌.) இவன து 
தோட்டத்திலுள்ள மரத்தின்‌ பசுங்காய்‌ அருகிலோடிய ஒரு கால்‌ 
வாயில்‌ விழுந்து வருவதனை அங்கு நிராடச்சென்ற ஓரு பெண்ணெடுத்‌ 
அத்‌ உன்ற தவம்றுக்காக அவளை அவள்‌ கீந்தை பலயா£ன களும்‌ அவள்‌ 
நிறை பொன்னும்‌ கொடுப்பதாக இரந்து வேண்டியும்‌ இரங்கானாய்க்‌ 
கொல்லுவித்தனன்‌; (குறு. ௨௬௨.) இவன்‌ கொடுங்கோலனென்றே 
வேறெதனு3லா சேரநாட்டை அக்காலத்து அரசாண்டுவந்த களங்‌ 
காய்க்‌ கணணி நார்முடிச்சேரல்‌ இவனைப்‌ போர்செய்தழிப்பது கருதித்‌ 


a 


தன்‌ சேனாபதி ஆனய்‌ எயினனைப்‌ பெரும்படையொடு செல்லலிடத்‌ 


இக்க ஆனய்‌ எயினன்‌ வெளியம்‌ என்னும்‌ ஊரில்‌ வேவிர்‌ மரபிற்‌ 
பிறந்தவன்‌; (அகம்‌, ௨0௮.) மிக்க வீரமுடையவன்‌; வேண்டினோர்க்கு 
வரையாது யானை முதலியவற்றைக்‌ கொடுக்கும்‌ வண்மை உடையவன்‌. 
அந்கானில்‌ மதுரையிலிருக்கும்‌ அகுதை யென்பவன்‌ தான்‌ மிக்க வீர 
முடையவனாயிீருக்‌தும்‌ இவ்‌ ஆஅய்‌ எயினனுக்கு ஈடுங்கி யொடுங்கி யிருந்‌ 
னல்‌; இத்தகைய மேம்பாடுகொண்ட இவ்‌ ஆ௮ய்‌ எயினன்‌ நன்னனது 
படைத்தலைவனா$ய மிஞிலி மிக்க வீரமுடையவனென்று பிறர்தடுத்துக்‌ 
கூறியதையுங்‌ கேளாமல்‌ (அகம்‌. ௩௧௬.) அவனொடு பாழி யென்னு 
மிடத்திற்‌ போர்‌ கொடங்கினான்‌. அப்பொழுது அந்‌ ஈன்னன்‌ தனது 
பேய்க்‌ கூட்டருஇல்‌ (அகம்‌, ௨௪௨.) நின்று கூறிய கட்டையை மேற்‌ 
கொண்டு அவன்‌ படைத்தலைவனாகிய மிஞிலி வந்தெதர்நின்று போர்‌ 
தொடங்கி ஈன்பகற்பொழுழில்‌ வேலாலெறிந்து ஆஅய்‌ எயி௮ஏனச்‌ 
i விழுந்து எயினன்மேல்‌ வெயில்படாவரறு பறவை பந்த 
ரிட்டா த்போலச்‌ குழ்ந்தன: நன்னன்‌ மனமமுங்கயிருந்தனன்‌; (அகம்‌. 
௨௦௮.) பிறகு அவ்‌ எயினனின்‌ உரிமை மகளிர்‌ இிரண்டெமுக்து காவிரி 
ில்கு வந்து தங்கள்‌ வழக்கப்படி சரமக்ரியை முடித்து அலங்‌ 
கல எயினன்‌ போன்ற வடிவமொன்றனை அந்நீரிற்போகட்டு நீராடப்‌ 
பெயர்ந்து போயினர்‌; (அகம்‌. 5௮2.) இப்பெரும்பூசல்‌ கெட்டு 
மதுரையில்‌ அடங்கிக்‌ டர்‌ அ அகுதை அச்சம்‌ நீங்கி மகழ்வானாயிலன்‌; 
(அகம்‌. ௨௦௮.) 


இங்ஙனம்‌ சேனாபதி மூடிந்தானென்பது கேட்ட களங்காய்க்‌ 


கண்ணி கார்முடிச்சேரல்‌ வெகுண்டு பெரும்படையொடு வந்து பெருக்‌ 
அறையென்னுமிடத்தில்‌ ஈன்னனால்‌ பாதுகாக்கப்பட்டு வந்த அவனது 


பாடப்பட்டோர்‌ வரலாறு அக 


கரவன்‌ மரமாகிய வாகையை வெட்டிச்சாய்த்தனன்‌. (இவ்‌ வாகைப்‌ 
பறந்தலை வாகையென்னும்‌ பெயரொடு இப்பொழுது முளது.) இதனை 
யறிந்த ஈன்னன்‌ தன்‌ பெரும்படையொடு வந்து எதிர்நின்று பலநாள்‌ 
காறும்‌ போர்செய்ய ஈற்றில்‌ சேரலன்‌ படையால்‌ நன்னன்‌ இறந்தொழிர்‌ 
தனன்‌; “குடா௮அ, திரும்பொன்‌ வாகைப்‌ பெருந்துறைச்‌ செருவிற்‌, 
பொலம்பூண்‌ ஈன்னன்‌ பொருகளத்‌ தொழிய, வலம்படு கொற்றம்‌ தந்த 
வாய்வாட்‌, களங்காய்க்‌ கண்ணி நார்முடிச்‌ சேர, லிழந்தநாடு தந்தன்ன !' 
-(அகம்‌. ௧௯௯) நன்னன்‌ கதையை யாண்டும்‌ எடுத்துக்‌ காட்டினவர்‌ 
பரணர்‌; (ழ்‌. ௨௭௦. ௩௧௬௧) இந்‌ ஈன்னனுடைய பாழியும்‌ பாரமும்‌ 
பிறவும்‌ சேனாபதி மிஞிலி யென்பவனால்‌ முன்பு காக்கப்பட்டு வந்தன? 
(கற்‌. ௨௬௫.) 
௧௪. தலையாலங்கானத்துச்‌ சேருவேன்ற 
பாண்டியன்‌ நெடூஞ்சேழியன்‌ 


இவன்‌, மதுரையிற்‌ பாண்டியர்‌ மரபிலே தோன்றிக்‌ கல்வி கேள்வி 
வீர முதலாயவற்றாற்‌ சிறந்து, கவிபாடும்‌ திறனு முடையனாய்‌ 
மாங்குடி மருதனார்‌ முதலாய வித்துவான்களாற்‌ புகழ்ந்து பாடப்‌ 
பெற்று, இளமையிலையே அரசவுரிமை கைக்கொண்டு, ஆட்சிபுரிந்து 
வருவானா பினான்‌. அந்காளிற்‌ சேரமான்‌ யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்சேர 
லிரும்பொறையும்‌, சோழன்‌ இராயகுயம்‌ வேட்ட பெருஈற்‌பிள்ளியும்‌ 
இதியன்‌, எழினி, எருமையூரன்‌, இருங்கோவேண்மான்‌, பொருநன்‌ 
என்னும்‌ வேளிர்‌ ஐவரும்‌ (புறம்‌. ௭௬.) இர்‌ நெடுஞ்செழியனை இகழ்ந்து 
கூறிப்‌ பாண்டிநாட்டைக்‌ கைப்பற்றக்‌ கருதி மதுரையை முற்றுகை 
யிட்டார்கள்‌. அது கண்ட நெடுஞ்செழியன்‌ சினமிகுந்து *4ஈகுதத்கன 
ரே” (புறம்‌. ௭௨.) என்ற செய்யுளால்‌ வஞ்னங்கூறிப்‌ போருக்‌ 
கெழுந்து உழிஞைகுடிப்‌ போர்‌ செய்யத்‌ தொடங்‌ஒனான்‌; (புறம்‌. ௭௯.) 
இவன்‌ மிக்க இளையனாபிருந்தும்‌ அஞ்சாமற்‌ கடும்போர்‌ புரிந்து (புறம்‌. 
௪௪.) ௮வ்வெழுவருக்‌ தோற்றோட வென்றான்‌; (புறம்‌. ௭௬.) தோற்ற 
எழுவரும்‌ ஓடிச்சென்று சோழ நாட்டிற்‌ புகும்போதும்‌ இவன்‌ விடாது 
பின்தொடர்ந்து சென்று திருத்தலையாலங்கானத்து மறித்து நின்று 
பெருஞ்சமர்‌ நடத்தி வேளிர்‌......... 

[இதனை எழுதிமுடிக்குமுன்‌ உரையாசிரியர்‌ உடல்‌ நீங்கினர்‌. 
பாடப்பட்டோருள்‌ கிள்ளிவளவன்‌ முதலிய சிலரது வரலாறும்‌ எழுதப்‌ 
படவில்லை.] 


௨ 


கடவுள்‌ துணை 


நற்றிணை நாறூறு 


மூலமும்‌ உரையும்‌ 


கடவுள்‌ வாழ்த்தூ 
திணை: பாடாண்‌: 
திறை கடவுள்‌ வாழ்த்து. 
(துறை விளக்கம்‌) என்றது, இந்நூல்‌ என்றும்‌ நின்று நிலவ 


வேண்டிக்‌ கடவுளை வாழ்த்துவான்‌ எடுத்துக்கொண்ட ஆசிரியர்‌, 
மாயோனே வேதமுதல்வனென ஆன்றோர்‌ கூறுவராதலின்‌, யாமும்‌ 
அவனையே வணங்குவோமென்று வாழ்த்துக்‌ கூறுஙிற்பது, 
(இலக்கண விளக்கம்‌) 
“பாடாண்‌ பகுதி கைக்களைப்‌ புறனே 
நாடுங்‌ காலை காலிரண்‌ டுடைத்தே?' 

(தொல்‌. பாடாண்‌.௮0): 
என்புழிப்‌ பெறப்பட்ட கடவுள்‌ வாழ்த்து வகை முதலிய எட்டு 
வகையினுள்‌ இது கடவுள்‌ வாழ்த்து என்னும்‌ வகையினுள்‌ அடங்கும்‌. 

“வாழ்த்தியல்‌ வகையே நாற்பாக்கும்‌ உரித்தே! என்னும்‌ விதி 
பற்றி ஆசிரியர்‌ பாரதம்‌ பாடிய பெருந்தேவனார்‌ இர்‌ நூற்கு ஆசிரியப்‌: 
பாவாற்‌ கடவுள்‌ வாழ்த்துக்‌ கூறுவாராயினர்‌ என்க. இஃது உலகற்குப்‌ 
பயன்பட இறைவனைப்‌ படர்க்கையில்‌ வைத்து வாழ்த்தியபடியாம்‌, 


நேறிசையாகிறியப்பா 

மாநிலஞ்‌ சேவடி யாகத்‌ தூநீர்‌ 

வளைநரல்‌ பெளவம்‌ உடுக்கை யாக 

விசும்புமெய்‌ யாகத்‌ இசைகை யாகப்‌ 

பசுங்கதிர்‌ மதியமொடு சுடர்கண்‌ ணாக 
௫. இயன்ற எல்லாம்‌ பயின்றகத்‌ தடக்யெ 

வேத முதல்வன்‌! என்ப 

தீதற விளங்கிய திதிரி யோனே. 


(பாடம்‌) 1. வேத முதலிவன்‌. 


௨ நற்றிணை நானூறு 
பாரதம்‌ பாடிய பெருந்‌ தவனார்‌ 


(சோற்பொருள்‌)) மா கிலம்சேவடி ஆக-பெரிய நிலம்‌ தன்‌ 
சிவம்‌,5 அடி.களாகவும்‌ ; தர நீர்‌ வளைஈரல்‌ பெளவம்‌ உடுக்கை ஆக- 
தூய நீரையுடைய சங்குகள்‌ ஒலிக்கின்ற கடல்‌ ஆடையாகவும்‌ ; 
விசும்பு மெய்‌ _௮க- ஆகாயம்‌ மெய்யாகவும்‌; இசை கை ஆக- 
இசை கைகளாகவும்‌ ; பசுங்கதர்‌ மஇயமொடு சடர்கண்‌ 2) ௧- 
கண்ணிய கதிர்களையுடைய இங்களும்‌ ஞாயி அமாகிய இரண்டும்‌ 
இரண்டு கண்களாகவுங்‌ கொண்டு; இயன்ற - அமைந்துடைய 
எல்லாவுமிர்களிட த்தும்‌ ,தான்‌ பொருந்தி யிருப்பதன்றி; எல்லாம்‌ 
பயின்று அகத்து அடக்கிய வேத முதல்வன்‌ - நில முதலாய 
எல்லாப்‌ பொருள்களையும்‌ அன்னுஅுப்பக;த்‌தடக்கிய வேதுத்தாற்‌ 
கூறப்படும்‌ முதற்கடவுள்‌; தது அற விளங்யெ இதிரியோன்‌ என்ப- 
குற்றக்‌ கர விளங்கிய இலரியையுடைய மாயோனே யென்று 
ஆனோர்‌ கூறாகிற்பர்‌ ; ஆதலின்‌ யாமும்‌ அவனையே கடவுளாகக்‌ 
கொண்டு வணங்குவோ மென்றவா ஹு. 


(விளக்கம்‌) மா-பெருமை, தூநீர்‌ - அலையாலே தூவப்படு ' 


நீரெனவுமாம்‌. வளை- சங்கு. ஈரலுதல்‌-ஓலித்தல்‌. பெளவம்‌-கடல்‌. 
இிூரி- சக்கராயுதம்‌. 

இதனுள்‌ ஐம்பெரும்‌ பூதமும்‌ மதியமும்‌ ஞாயிறும்‌ திசையும்‌ 
அறக்கமுமாய்‌ அமைந்த மூவுலகமூம்‌ திருமாலினொருவடிவமே 
யெனவும்‌, அவன்‌ அவ்வடிவாக வீளங்குதலால்‌ உலகமும்‌ உலகத்துயிர்‌ 
களும்‌ அவ்வுயிர்களாலே துய்க்கப்படும்‌ பொருளும்‌ அவனேயெனவும்‌, 
அவனியல்பை உள்ளத்தாலுணரவல்லாரே ஆன்றோரெனவும்‌, அவரே 
உயீர்களின்மாட்டுப்‌ பேரருளுடைமையான்‌ விரித்துக்‌ கூ றுவரெனவும்‌, 
பெரிதும்‌ பயனெய்துமாறு கூறினாராயிற்று. ஏனைப்‌ பூதமும்‌ பிறவுங்‌ 
கூறிய அடிகள்‌ சிதைவுற்றமையின்‌, வடமொழிச்‌ செய்யுளை நோக்கிக்‌ 
கூறலாயிற்று, 


உயிர்ப்பன்மை மெய்யாற்‌ செய்யப்படும்‌ வணக்கம்‌ 
தாதலின்‌ அதனை மூற்கூறினார்‌. மனத்தாலே கருதற்குரியானன்றிக்‌ 
காண்டற்கரியனென்பார்‌ விசும்பு மெய்யென்றார்‌. இனி கியாய நூலார்‌ 
“விசும்பு நீலகிறமுடைய து" என்றலின்‌, இறைவனது நீலமேனியை 
கோக்க விசும்பு மெய்யாக என்றாரெனலுமாம்‌. உயிர்களின்‌ நல்வினை 
திவினை யறிந்து அவற்றிற்கேற்ப உதவுதற்‌ பொருட்டு யாண்டுஞ்‌ 
சான்றாகி யுறைதலால்‌ எல்லாம்‌ பயின்றாரென்றார்‌; எனவே 
இறைவனது உள்ளுறையாயிருக்குக்‌ தன்மை (அந்தர்யாமித்துவங்‌) 
கூறியதாயிற்று, ஊழி இரியுங்காலத்து எல்லாம்‌ அழியாது அளித்தற்‌ 
சிறப்புக்‌ கூறுவார்‌ அகத்தடக் யென அவனுறுப்பகத்தடக்கனமை 
கூறினர்‌. இறைவனது பரத்துவங்‌ கூறுவார்‌ வேதமுதல்வனென்றார்‌. 
இங்ஙனம்‌ கூறியவாற்றால்‌ அவ்வுருவைத்‌ தியானம்‌ செய்கவென்ற 
தாயிற்று. மண்‌ வீண்‌ பாதலம்‌ என்ற மூன்றுலகத்துக்கும்‌ அவுணராலே 
செய்யப்படுன்ற தங்குகளைப்‌ போக்கி விளங்குவதாலே, தீதற 
வீளங்கிய திரியுடையோனென்றா ்‌. 


திருவடியிடத்த 


மூலமும்‌ உரையும்‌ ௩. 


ஆக, ஆக, ஆக, ஆக, ஆகப்‌ பயின்று அடக்கிய முதல்வனெனக்‌ 
கூட்டுக. ஆன்றோர்‌ ; தோன்றா எழுவாய்‌. இருவகை வாழ்த்தினுள்‌ 
இது தனக்குப்‌ பயன்பட வாழ்த்தியது. 


(பெருமழைப்புலவர்‌ ஆய்வுரை) இது “பிறன்‌ கோட்‌ கூறல்‌” 
என்னும்‌ தந்திரவுத்தி; என்னை? ஆசிரியர்‌ பெருந்தேவனார்‌ (இறைவனே 
மாயையாகவும்‌ உயிர்களாகவும்‌ பரிணமிப்பன்‌' என்னும்‌ வைணவர்‌ 
கூறும்‌ பரிணாம வாதம்‌ தமக்குடன்பாடாகாதிருந்தும்‌ அவர்‌ சமயக்‌ 
கடவுளாகக்‌ கொள்ளப்பட்ட திருமாலுக்கு அவர்‌ மதமே பற்றி 
மாநிலஞ்‌ சேவடியாகத்‌ தூநீர்ப்பெளவம்‌ உடுக்கையாக விசும்பு மெய்‌ 
யாகத்‌ திசை கையாக மதியமொடு சுடர்‌ கண்ணாக இயன்ற எல்லாம்‌ 
பயின்று அகத்தடக்கய வேதமுதல்வன்‌ என்ப என்றார்‌ என்க. 
வைணவர்‌ “இறைவனே மாயையும்‌ உயிர்களுமாய்ப்‌ பரிணமிப்பன்‌ 
என்னும்‌ கொள்கையுடையாரா தலை, 


**மாயையாய்‌ உயிராய்‌ மாயா காரிய மாகி மன்னி 
மாயையாற்‌ பந்தஞ்‌ செய்து வாங்கிடும்‌ அவனா லன்றி 
மாயைபோ காதென்‌ றெண்ணி மாயனை வணங்கப்‌ பின்னை 
மாயைபோம்‌ போனால்‌ மாயன்‌ வைகுண்டம்‌ வைப்ப னன்றே?” 


எனவரும்‌ செய்யுளானும்‌ உணர்க? (சிவஞான சித்தியார்‌ பரபக்கம்‌: 
பாஞ்சயாத்திரி மதம்‌. ௭). இனி, செய்யுட்‌ கருத்தோடு, 
அதனால்‌, இவ்வும்‌ உவ்வும்‌ அவ்வும்‌ பிறவும்‌ 
ஏம மார்ந்து நிற்பிரிந்தும்‌ 
மேவல்‌ சான்றன எல்லாம்‌ ?? 


எனவரும்‌ பரிபாடலையும்‌ (௪௫-௩௩-06) 


** திடவீசும்பு எரிவளி நீர்கிலம்‌ இவைமிசை 
படர்பொருள்‌ முழுவதுமாய்‌ அவையவை தொறும்‌ 
உடன்மிசை உயிரெனக்‌ கரந்தெங்கும்‌ பரந்துளன்‌ ”” 


எனவரும்‌ திருவாய்‌ மொழியையும்‌ (க : ௭) ஒப்பு நோக்குக. 


இனி, இவ்வாசிரியர்‌, ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ ** மாயோன்‌ மேய 
காடுறை யுலகமும்‌ சேயோன்‌ மேய மைவரை யுலகமும்‌ ” என்று கூறிய 
முறைபற்றி அகப்பொருட்‌ டொகை நூல்களுள்‌ முதலாவதாகிய இந்‌ 
நற்றிணைக்கு மாயோளையும்‌, இரண்டாவதாகிய குறுந்தொகைக்குச்‌ சேயோனையும்‌ 
வாழ்த்தி வேந்தன்‌ முதலிய ஏனைத்‌ தினாத்‌ தெய்வங்களை உலகத்தோர்‌ முழுமுதற்‌ 
கடவுளாக வைத்து வழிபடும்‌ வழக்கமின்மையின்‌ எஞ்சிய வாற்த்துக்களைத்‌ தம்‌ வழிபடு 
கடவுளாகிய சிவபெருமான்‌ வாழ்த்தாகவே இயற்றி யிருத்தலும்‌ நுண்ணிதின்‌ 
உணர்க. இதனால்‌, இவர்‌ சமயம்‌ சைவம்‌ ஆகும்‌ என்பதும்‌, இத்‌ 
நாலின்கண்‌ திருமாலைத்‌ இணைத்தெய்வமாதல்‌ பற்றி அச்‌ சமயதார்ந்‌ 
கொள்கையையே மேற்கொண்டு வாழ்த்தினர்‌ என்பதும்‌ உணர்க 
இனி, இயன்ற எல்லாம்‌ பயின்று என்பதற்கு  அம்மாநிலத்தே 
இயன்ற உயிரெல்லாம்‌ தானேயாகிப்‌ பயின்று என்னல்‌ சிறப்பாகும்‌. 
வேதமுதல்வன்‌ என்றதற்கு வேதத்தை அருளிச்செய்த முதல்வன்‌ 
என்பது பொருந்தும்‌. 


நூல்‌ 
க. 'கபிலர்‌ 


திணை: குறிஞ்சி. 
துறை: இது, பிரிவுணர்த்திய தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது. 
(தி-ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரியக்கருதிய தறிந்த தோழி தலைவி 
யிடங்‌ கூறலும்‌, தலைவி அவரை இன்றியமையாத என்னை வருந்தும்படி. 
விட்டுப்‌ பிரிகின்ற அன்னதொரு குணக்குறைபாடு இலரெனத்‌ 
தலைவனைப்‌ புகழ்ந்து கூறாகிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, 
“ அவனறி வாற்ற அறியு மாகலின்‌ 
ஏற்றற்‌ கண்ணும்‌ நிறுத்தற்‌ கண்ணும்‌ 
உரிமை கொடுத்த கிழவோன்‌ பாங்கிற்‌ 
பெருமையிற்‌ றிரியா அன்பின்‌ கண்ணும்‌ ?? 

(தொல்‌. கற்‌. ௬ 
எனவரும்‌ விதியின்கண்‌ * ஏற்றற்கண்ணும்‌ ' என்பதன்கண்‌ அமைத்துக்‌: 
கொள்க. 

நின்ற சொல்லர்‌ நீடுதோன்‌ றினியர்‌ 
என்றும்‌ என்றோள்‌ பிரிபறி யலரே 
தாமரைத்‌ தண்டா தூத மீமிசைச்‌ 
சாந்தின்‌ தொடுத்த தீந்தேன்‌ போலப்‌ 

௫. புரைய மன்ற புரையோர்‌ கேண்மை 

நீரின்‌ றமையா வுலகம்‌ போலக்‌ 
தம்மின்‌ றமையா நந்நயம்‌ தருளி 
நறுநுதல்‌ பசத்த லஞ்சிச்‌ 

சிறுமை உறுபவோ செய்பறி யலரே. 

(சோ -ள்‌.) கின்ற சொல்லர்‌-கோழீ ! ஈம்‌ காதலர்‌ நிலைமை 
தவறாத வாய்மையுடையவர்‌ ; நீடு தோன்று இனியர்‌ - நெடிதாக த்‌ 
தோன்றுகின்ற இனிமையுடையவர்‌ ; என்றும்‌ என்‌ கோள்‌ பிரிபு 
௮தியலர்‌ - எப்பொழுதும்‌ என்‌ கொள்களைப்‌ பிரியும்‌ அனன 
தொரு குணக்‌ குறைபாடிலர்‌ ; புரையோர்‌ கேண்மை - அ.தி. தகைய 
மேதக்கோருடைய நட்பு; தாமரைத்‌ கண்‌ தாது ஊது மீமிசைச்‌ 
சாம்‌இன்‌ தொடுத்த இம்‌ தேன்‌ போல மன்ற புரைய - தாமரையின்‌ 
தண்ணிய தாஇனையும்‌ மேலோங்கிய சந்தனத்தின்‌ தாதனையும்‌ 


ஊதஇ, அந்தச்‌ சந்தன மரத்தில்‌ வைத்த இனிய தேன்‌ போலத்‌ 
ல்‌ கட 1 பத்த 


(பாடம்‌) 1. நின்ற சொல்லொடு, 2. நீடு தோறினியர்‌. 


டய - அவவ்ளை ள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ட 


இண்ணமாக மே,தக்கன ஆதலின்‌ ; நீர்‌ இன்று அமையா உலகம்‌ 
போலக்‌ தம்‌ இன்று அமையா ௩ம்‌ நயந்து அருஸி - அவர்‌ நீரை 
மின்நியமையாக உலகியல்‌ போலத்‌ தம்மை யின்றியமையா கு 
நம்பால்‌ முன்பு விருப்பமிக வைத்தருளி; ஈணுறுதல்‌ பசக.கல்‌ 
அஞ்ூ - பின்பு பிரிகலால்‌ ௩ம்‌ நறிய நுதல்‌ பசலையூர்‌. தற்கு அஞ்சி 7 
செய்பு அறியலர்‌ சிறுமை உறுபவோ - செய்வதறியாராய்‌ த 
தடுமாற்றமடைவாரோ?; அங்ஙனம்‌ செய்யார்காண்‌ ;எ- ணு, 


(வி-ம்‌.) சாந்து - சந்தனமரம்‌. புரை உயர்ச்சி. சிறுமை- 
நோயுமாம்‌. 


தாமரைத்தாது ' தலைவனுள்ளத்திற்கும்‌ சந்தனத்தாது தலைவி 
யுள்ளத்திற்கும்‌ உவமையாக ' இருவருட்கருத்தும்‌ ஒத்தவழி சாந்திலே 
தந்தேனிறால்‌ வைத்தது போலத்‌ தலைவன்‌ தலைவிபால்‌ அன்புவைத்தா 
னெனப்‌ பொருந்தவுரைக்க. இடையிலே பலவாய . சொற்களைப்‌ 
பொருந்தப்‌ பெய்துரைப்பனவெல்லாம்‌ இசையெச்சமெனக்‌ கொள்க. 
[இசை யெச்சமாவது வாக்கியங்களில்‌ அவ்வவ்விடங்கட்கு ஏற்றபடி 
ஒரு சொல்லும்‌ பல சொற்களுமாக வருவித்துரைக்கப்படுவது. ] 


இயற்கைப்‌ புணர்ச்சி யிறுதியின்கண்‌ நின்னிற்‌ பிரியேனென்றதனை 
இன்றுகாறும்‌ நிலையிட்டவராதலின்‌, இனியும்‌ பிரியக்‌ கருதாரென்றதை 
அடக்கி நின்ற சொல்லரென்றாள்‌. யானோக்குந்தோறும்‌ எனக்கு இனிய 
ராய்‌ என்னை மூழ்விப்பவர்‌, அம்மநழ்வுக்கு ஊறுண்டாகப்‌ பிரியா 
ரென்னுங்‌ கருத்தால்‌ நீடுதோன்றினியரென்ற இதுவும்‌, அதனையே 
நோக்கி நின்றது. “உழையமாகவும்‌ பனிப்பவன்‌, பிழையலள்‌ மாதோ 
பிரிதும்சா மெனி3ன' எனக்‌ கொண்டவராதலின்‌ “என்றும்‌ என்‌3தாள்‌ 
பிரிபறியலர்‌' என்ற இதுவும்‌ பிரியாரென்பதனை வலியுறுத்திற்று. 
பசத்தல்‌ - பசலைபாய்தல்‌. இது கண்ணாடிமேல்‌, வாயினலூதிய ஆவி 
பட்டு-அக்‌ கண்ணாடி மழுக்கமடைவது போலத்‌ தலைவியின்‌ நெற்றி 
யிலுள்ள ஓளி தலைவனைப்‌ பிரிதலால்‌ மழுங்கித்‌ தோன்றுதல்‌; இதனைப்‌ 
பீர்‌ எனவும்‌ பொன்‌ எனவுமுரைப்பர்‌. 

நீடுதோன்றினியரென்றும்‌, தோள்‌ பிரிபறியலரென்றுங்‌ கூறிய 
தனால்‌ மெய்ப்பாடு- உவகை. பயன்‌-ஆற்றியிருத்தல்‌, தினை - குறிஞ்சி. 
கைகோள்‌ - கற்பு. தலைவிகூற்று, கேட்போர்‌ தோழி. (இதிற்கிடந்த 
நீரின்றமையா என்ற கருத்துடையது; குறள்‌, 20. டையரு 
தொழுகுதல்‌ எக்காலத்தும்‌ எவ்விடத்தும்‌ உளதாகல்‌. நீரின்றமையா 
துலகு என்பது எல்லாரானுந்தெளியப்படுதலின்‌, அதுபோல ஒழுக்கும்‌ 
வானின்றமையாமை தெளியப்படும்‌ என்பார்‌. ** நீரின்றமையாதுலகு 
எனின்‌ '' என்றார்‌.) 

இப்பாட்டுக்‌ கற்பின்வழிப்‌ பிரிவாதலின்‌ ஏற்றற்கட்‌ டலைவி 
கூற்று நிகழ்ந்தது; பிரிவுணர்ந்து புலந்துரைப்பின்‌ நாணழிவா 
மென்பர்‌ நச்சினார்க்கனியர்‌; (தொல்காப்பியம்‌, பொருளதிகராம்‌, 
குத்திரம்‌ - 147, உரை) 

(பெரு-ரை.) நீடு தோறினியர்‌ என்றும்‌ பாடம்‌. இதற்குப்‌ 
பழகுந்தோறும்‌ இனிமை மிகுதற்குக்‌ காரணமானவா என்று பொருள்‌ 
கூறுக. ்‌ (க) 


= நற்றிணை நானூறு 


௨. பெரும்பஅமஞார்‌ 
திணை: பாலை 


துறை: இஃது, உடன்‌ போகா கின்றாரை இடைச்சரத்துக்‌ 

கண்டார்‌ சொல்லியது. 

(நு-ம்‌.) என்பது தலைவனும்‌ தலைவியும்‌ ஒருப்பட்டெழுந்து 
சுரத்தடைச்‌ செல்லக்‌ கண்டோர்‌ இக்‌ கொடுஞ்சுரத்தில்‌ இம்‌ மெல்லிய 
லாளைக்‌ கொண்டு செல்லும்‌ இவ்விளயோனுள்ளம்‌, இடியினுங்‌ 
காட்டி ற்‌ கொடி.தெனக்‌ கவன்று கூறுகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, **சேய்நிலைக்‌ ககன்றோர்‌ செலவினும்‌ வரவினும்‌ 
கண்டோர்‌ மொழிதல்‌ கண்டதென்ப "', (தொல்‌. அகத்‌. 40) என்னும்‌ 
விதிபற்றிச்‌ செலவின்கட்‌ கூறியதென்க. 

அழுந்துபட வீழ்ந்த பெருந்தண்‌ குன்றத்‌ 
தொலிவல்‌ ஈந்தின்‌ உலவை யங்காட்‌ 
டாறுசெல்‌ மாக்கள்‌ சென்னி யெறிந்த 
செம்மறுத்‌ தலைய நெய்த்தோர்‌ வாய* 

ட. வல்லியம்‌ பெருந்தலைக்‌ குருவை மாலை 
மரல்நோக்கும்‌ இண்டி வர்‌ ஈங்கைய சுரனே 
வையெயிற்‌ றையள்‌” மடந்தை முன்னுற்‌.று 
எல்லிடை நீங்கும்‌ இளையோ னுள்ளங்‌ 
காலொடு பட்ட மாரி 
மால்வரை மிளிர்க்கும்‌ உருமினுங்‌ கொடிதே. 


(சோ-ள்‌.) சுரண்‌ அழுந்துபட வீழ்ந்து பெருந்தண்‌ 
குன்ற,த்து-சரமோ, ஆழ்ந்துபடக்‌ கிடந்த பெரிய குளிர்ச்சியை 
யுடைய குன்றத்து; ஒலி வல்‌ ஈந்தின்‌ உலவையங்காட்டு - - தழைத்த 
வலிய ஈத்த மரங்களையுடைய காற்றுச்‌ சுழன்று வீசும்‌ காட்டின்‌ 
கண்ணே; ஆஅசெல்‌ மாக்கள்‌ சென்னி எறிந்த செம்மறு,த்‌ ,தலைய- 
நெறிகொண்டு செல்லும்‌ மக்களுடைய கலையை மோதுயதனாலே 
கருதி படிந்த வெந்த மாறுபட்ட தலையையுடையனவும்‌ கெய்த்‌. 
தோர்‌ வாய பெருந்தலை வல்லியம்‌ குருளை - இரத்தம்‌ பூசிய வாயை 
யுடையனவுமாகிய பெரிய தலையையுடைய புலிக்குட்டிகள்‌) மாலை 
மரல்‌ கோக்கும்‌ இண்டு இவர்‌ ஈங்கைய- இம்‌ மாலைப்‌ பொழுதில்‌ 
தாம்‌ பதுங்கியிருக்கும்‌ மரலின்‌ தாணுகளை நிமிர்ந்து, நோக்கா 
கிற்கும்‌ இண்டங்‌ கொடியுடனே ஒருசேரப்‌ படர்கன்ற ஈங்கையை 
வுடையவாகும்‌, இத்தகைய சுரத்தின்கண்ணே; வை எயிற்று: 
ஐயள்‌ மடந்தை முன்‌ உற்னு-கூரிய பற்களையுடைய மெல்லிய 


(பாடம்‌) இரக 'கய்த்தோர்‌ வல்லியம்‌ ; 


 ஐயள்‌ மாயள்‌, மாயள்‌ - கரிய மேனியள்‌. : 


மூலமும்‌ உரையும்‌ ௪ 


ளாகிய மடந்தையை முன்னே செல்லவீடுத்துப்‌ பின்னே; 
எல்லிடை நீங்கும்‌ இளையோனுள்ளம்‌ - இவவிராப்‌ பொழுதிற்‌ 
செல்லா நிற்கும்‌ இவ்விளைஞனுள்ளமான து; காலொடுபட்ட மாரி 
மால்வரை மிளிர்க்கும்‌; உருமினும்‌ கொடிது -காற்றொடு கலந்த 
மழை பெய்யுங்‌ காலத்திற்‌ பெரிய துறுகற்களைப்‌ புரண்டு விழுமாறு 
மோதுகின்ற இடியினுங்காட்டிற்‌ கொடிய தா யிராநின்றது; ள- று. 


(வி-ம்‌.) ஒலிதல்‌ - தழைத்தல்‌. உலவை - காற்று, நெய்த்தோர்‌- 
இரத்தம்‌. வல்லியம்‌- புலி, இவர்தல்‌ - படர்க்தேறுதல்‌. வை- கூர்மை. 
எல்‌ - இராத்திரி. மிளிர்க்குதல்‌ - புரட்டுதல்‌, ஐயள்‌ - மெல்லியள்‌. 
உற்று என்பதை உற எனத்‌ திரிக்க. அழுந்துபடல்‌ ; (தொல்‌-சொல்‌- 
403) 14 அந்நாற்சொல்லும்‌ '' என்பதன்கட்‌ இடந்த நாட்டல்‌ வலிய” 
என்பதனால்‌ குறுக்கல்‌ விரித்தலாகிய இருவகை விகாரமுங்‌ கொள்க. 


நடத்தலாற்றாளென்பார்‌ ஐயளென்றார்‌. மடந்தையை முன்னே 
நடத்தித்‌ தான்‌ பின்ன செல்லுதல்‌; அவளது முதுனழகையும்‌ 
இளைத்த நடையையும்‌ காணுதற்பொருட்டு. மாதர்க்குக்‌ காலணியாதிய 
சிலம்பு வதுவைக்‌ காலத்துக்‌ கழற்றுதல்‌ மரபு ; அங்ஙனமாக இவள்‌ 
சிலம்பணிந்தபடி. ஓராடவனுடன்‌ செல்லக்‌ காண்டலாற்‌ களவினிற்‌ 
கொண்டு தலைக்கழியப்‌ பெறுவளாமென்று ஏனையோரரயிர்த்துக்‌ கூறிய 
தாயிற்று; “சிலம்புஞ்‌ சிறு. நுதலும்‌ '' 1 வில்லோன்‌ காலன கழலே 
தொடியோள்‌, மெல்லடி. மேலவுஞ்‌ சிலம்பே '' எனவுஞ்‌ சான்றோர்‌ கூறு 
மாற்றான்‌ அறிக. மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - தம்மிற்‌ கூறியாறுதல்‌. 
இதனைக்‌ கண்டோர்‌ கூற்றுக்கு மேற்கோளாக்கினார்‌ நச்சினார்க்கனியர்‌ ; 
(தொ-பொ- சூ- 40, உரை.) 

(பெரு -ரை,) மான்‌ நோக்கிண்டிவர்‌ என்றும்‌ பாடம்‌. இப்‌ 
பாடமே சிறப்புடையதாகும்‌. இதற்கு, குருளை மாலைப்‌ பொழுதிலே 
தமக்கிரையாக மான்களை ஆராய்கின்ற எனப்‌ பொருள்‌ கூறுக. 


குடிப்பிறப்புடையாளை மயக்கி அவள்‌ சுற்றத்தினின்றும்‌ பெயர்த்து 
அழைத்‌3தகுகன்றான்‌ என்னும்‌ இறைச்சிப்‌ பொருள்‌ தோன்றக்‌ 
காலொடுபட்ட மாரி மால்வரை மிளிர்க்கும்‌ உரும்‌ என்றார்‌ என்க. (௨) 


௩. இளங்கீரனார்‌ 
கிண: பாலை. 


துறை: இது, முன்னொரு காலத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிந்த தலை 
மகன்‌ பின்னும்‌ பொருள்‌ கடைக்கூட்டிய நெஞ்சிற்குச்‌ சொல்லியது. 


(து-ம்‌) என்பது முன்பு பொருள்‌ தேடச்‌ சென்றிருந்து வந்த 
தலைமகன்‌ மற்றொரு காலத்துப்‌ பின்னும்‌ பொருள்தேடும்படி. கருதிய 
நெஞ்சை நோக்கி நெஞ்சே! மாலைப்பொழுது வரக்கண்டு இம்மாலைப்‌ 
பொழுது நம்காதலி நம்மைக்‌ கருதி வருந்துதற்குரிய காலமென்று 
முன்பு பிரிந்தவிடத்துக்‌ கருதினேன்‌ அல்லனோவென வருந்திக்‌ 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, *வேற்றுகாட்‌ டகல்வயின்‌ விழுமத்தானும்‌ ", 
(தொல்‌. கற்‌, ௫) என்னும்‌ விதி கொள்க. 


அ நற்றிணை நானூறு 


ஈன்பரும்‌ தயவும்‌ வான்பொரு நெடிஞ்சினைப்‌ 
பொரியரை வேம்பின்‌ புள்ளி நீழல்‌ 
கட்டளை அன்ன வட்டரங்‌ திழைத்துக்‌ 
கல்லாச்‌ சிறாஅர்‌ நெல்லிவட்‌ டாடும்‌ 
௫. வில்லேர்‌ உழவர்‌ வெம்முனைச்‌ சறூர்ச்‌ 
சுரன்முதல்‌ வந்த உரன்மாய்‌ மாலை 
யுள்ளினென்‌ அல்லனோ யானே யுள்ளிய 
வினைமுடித்‌ தன்ன இனியோண்‌ 
மனைமாண்‌ சுடரொடு படர்பொழு தெனவே. 
(சோ-ள்‌.) ஈன்‌ பருந்து உயவும்‌ வான்‌ பொரு நெடுஞ்‌ 
சனை -நெஞ்சே/ பார்ப்பை மீன்ற பருந்து  வருந்தியுறையா 
கிற்கும்‌ ஆகாய,த்‌,தின்மேற்‌ செல்லுகின்ற நெடிய இகரகளையும்‌/ 
பொரி அரை வேம்பின்‌ புள்ளி நீழல்‌ - பொரிற்‌த அடியையுமுடைய 
வேம்பினது புள்ளிபோன்ற நிழலின்கண்ணே ; கட்டளை அன்ன 
வட்டு அரக்கு இழைத்து - கட்டளைக்‌ கற்போன்ற அரங்கை 
வட்டினாலே &றி; கல்லாச்‌ சிறு௮ர்‌ நெல்லி வட்டு ஆடும்‌-எனணை த 
கொழிலொன்றும்‌ கற்றறியாத சிறுவர்கள்‌,  நெல்லியங்காயை 
வட்டாகக்கொண்டு பாண்டிலாடா நிற்கும்‌; வில்‌ ஏர்‌ உழவர்‌ 
வெம்முனைச்‌ £றூர்‌ - விற்போரால்‌ ஆறலை த்துண்ணும்‌ மழவரின்‌ 
வெய்ய குடியிராப்பினையுடய சறாரையுடைய; சுரன்முதல்‌ வந்த 
உரன்மாய்‌ மாலை - அழற்‌ சுர,த்‌தின்‌ கண்ணே முற்பட்டு வந்த ஈம்‌ 
வலியனை,தீதையும்‌ குறைக்கன்ற மாலைப்‌ பொழுதைக்‌ கண்டு; 
உள்ளிய வினைமுடி,த்து அன்ன இனியோள்‌ - இம்‌ மாலையான து 
கருதிய வினை முடித்தாற்‌ போன்ற இனிமையையுடைய நம்‌ 
காதலி; மனைமாண்‌ சுடரொடு படர்‌ பொழுது என -மனையகத்து 
மாட்சிமைப்பட்ட விளக்கை ஏற்றி அதன்‌ முன்னின்று அவர்‌ 
தாம்‌ இன்னும்‌ வந்தாரில்ல்யே யென்று அவ்விளக்கொடு 
வெறுத்துக்‌ துன்புற்றுக்‌ கருதுகின்ற பொழுதாகும்‌ என்று; 
யான்‌ உள்ளினன்‌ அல்லனோ -யான முன்னம்‌ ஒரு காலத்து 
நினைத்தேன்‌ அல்லேனே ? அங்கனமாக இப்பொழுதும்‌ 
பொருளிட்டுமாறு ஒருப்படுத்தி என்னை வருத்தாதேகொள்‌ ; 
இனி யான்‌ வாரேன்‌ காண்‌; எ-று, 
(வி-ம்‌) உயவு - வருத்தம்‌. கட்டளை - பொன்னுரைக்குங்கல்‌. 
சுரன்முதல்‌ - சுரத்தினிடத்தில்‌; முதல்‌: ஏழனுருபு, படர்தல்‌-நினைத்தல்‌, 
வெப்பத்தால்‌ இலைதழைக்கா து கருகுதலிற்‌ புள்ளி போன்ற நிழலா 


யிற்று, ஏரால்‌ உழுதுண்பார்‌ போல வில்லால்‌ ஆறலைத்துண்ணலின்‌ 
வில்லேர்‌ உழவ ரென்றார்‌. வேம்பின்‌ நீழற்‌ சிறார்‌ வட்டாடுஞ்‌ ௪.நூ 
ரென்க. முன்பு பொருள்செயல்வினையை முடித்துப்‌ பெற்ற மகழ்ச்சி 
யனாதலின்‌ வினைமூடித்தன்ன வினியோளென்றான்‌. இதனானே அம்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௯ 


மகிழ்ச்சி இவளை நோக்கு;நியேபெறக்‌ கிடத்தலிற்‌ பொருளை நச்சி வாரே 
னெனவுங்‌ குறிப்பித்தானாயிற்று, ' அங்ஙனமாக என்பது முதம்‌ குறிப்‌ 
பெச்சம்‌. 

இறைச்சிப்பொருள்‌ :— பருந்து வருந்தியிருக்கும்‌ வேம்பின்‌ நிழலில்‌ 
அப்பருந்தின்‌ வருத்தத்தை ஏறிட்டு நோக்காது, அிழுர்‌ நெல்லிவட்டாடி 
மகிழா நிற்பர்‌ என்றது, யான்‌ இவளைப்‌ பிரிதலால்‌ வருந்துன்பத்திற்‌ 
கஞ்சி வருந்தவும்‌ அதனைக்‌ கருதாத என்னெஞ்சே! நீ பொருள்மேற்‌ 
சென்று மீளும்‌ ம௫ழ்ச்சியை உடையையாயிரா நின்றாய்‌ என்பதாம்‌. 
மெய்ப்பாடு - பிறன்கண்‌ தோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. 
பயன்‌ - இல்லத்தமழுங்கல்‌. இதனை இத்துறையிலேயே அடக்கினார்‌ 
நச்சினார்க்கினியர்‌ ; (கொல்‌-பொ-சூ-௪௩, உரை) 

(பெரு-ரை.) கட்டளயன்ன இட்டரங்கு என்றும்‌ பாடம்‌. 
வட்டினாலை றி என்னும்‌ உரை பொருந்தாது. வட்டு நெல்லிக்காயே 
ஆதலின்‌ அதனால்‌ அரங்கு தீறுதல்‌ அமையாமையும்‌ உணர்க. 
இட்டரங்கு-சறிய வகுப்பறைகளையுடைய அரங்கு என்க. உள்ளி 
னென்‌ அல்லெனோ என்றும்‌ பாடம்‌. 

இச்செய்யுளின்கண்‌ தலைவன்‌ முன்னிகழ்ந்த நிகழ்ச்சியை நினைந்து 
செலவமுங்கனமையின்‌ இதனை, “நிகழ்ந்தது நினைத்தற்கேதுவுமாகும்‌?' 
(தொல்‌-அகத்‌-௪௩..) என்னும்‌ நூற்பாவிற்கு எடுத்துக்‌ காட்டினர்‌ 
ஆசிரியர்‌ ஈச்சினார்க்கினியர்‌. ௨) 


௪. அம்மூவனார்‌ 

திணை: நெய்தல்‌. 

துறை : இது, தலைவன்‌ சிறைப்புற,த,தானாக,த்‌ தோழி அலர்‌ 
அச்சந் தோன்றச்‌ சொல்லி வரைகடாயது. 

(து-ம்‌.) என்பது, களவொழுக்கத்து, அணித்தான ஓரிடத்திலே 
தலைவன்‌ வந்திருப்பதை யறிந்த தோழி, அவன்‌ கேட்டலும்‌ விரைய 
வரைந்து கொள்ளுமாற்றானே தலைவியை நோக்க, நமக்குண்டாகிய 
பழிச்சொல்லை அன்னை யறிந்தால்‌ இற்செறிப்பாளென்று தலைவர்பாற்‌ 
கூறின்‌, அவர்‌ நம்மைத்‌ தம்மூர்க்குக்‌ கொண்டுபோவரோ எனக்‌ 
கவன்று கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, 44ஆற்றது........ அனைநிலை வகையான்‌ 
வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌-கள-௨௩) வகை என்பதன்கண்‌ 
அமைத்துக்கொள்க. 

கானலஞ்‌ சிறுகுடிக்‌ கடல்மேம்‌ பரதவர்‌ 
நீனிறப்‌ புன்னைக்‌ கொழுநிழ.லசைஇத்‌ 
தண்பெரும்‌ பரப்பின்‌ ஒண்பதம்‌ நோக்கி 
யங்கண்‌ அரில்வலை உணக்குக்‌ துறைவனொ 

௫. டலரே, அன்னை யறியின்‌ இவண்‌உறை வாழ்க்கை 

அரிய வாகும்‌ நமக்கெனக்‌ கூறிற்‌ 


௧0 நற்றிணை நானூறு 


கொண்டுஞ்‌ செல்வர்கொல்‌ தோழி உமணர்‌ 
வெண்கல்‌ உப்பின்‌ கொள்ளை சாற்றிக்‌ 
கணநிரை சளைர்க்கும்‌ நெடுநெறிச்‌ சகடம்‌ 

௧௦. மணல்மடுத்‌ துரறும்‌ ஓசை கழனிக்‌ 
கருங்கால்‌ வெண்குருகு வெரூஉம்‌ 
இருங்கழிச்‌ சேர்ப்பிற்றம்‌ உறைவின்‌ ஊர்க்கே. 


(சோ -ள்‌.) கோழி கானல்‌ ௮ம்‌ சிறுகுடி. கடல்மேம்‌ 
பர கவர்‌ - கோழி! கடற்கரைச்‌ சோலையிலுள்ள சிறுகுடியிலிருந்து 
கடலின்மேற்‌ செல்லும்‌ பரதவர்‌; நீல்‌ நிறப்‌ புன்னைக்‌ கொழு நிழல்‌ 
௮சைஇ - நீலநிறத்தையுடைய புன்னையின்‌ கொழுவிய நிழலிலே 
தங்கி) தண்‌ பெரும்‌ பரப்பின ஒள்பதம்‌ நோக்க - தண்ணிய 
பெரிய கடற்‌ பரப்பிற்‌ செல்லுதற்கு நல்ல அற்றம்‌ பார்தது; 
அங்கண்‌ அரில்‌ வலை உணக்கும்‌ துறைவனொடு - அவ்விடத்து 
முறுக்குண்டு கடந்த வலையைப்‌ பிரித்துப்‌ புலர்‌த்தா நிற்கும்‌ 
அறையையுடைய ௩ம்‌ தலைவர்பாற்‌ சென்று; நமக்கு அலர்‌ 
அன்னை அறியின்‌ -ஈமக்குண்டாகிய பழிச்‌ சொல்லை அன்னை 
அறிந்தால்‌ ; இவண்‌ உறை வாழ்க்கை அரிய ஆகும்‌ எனக்‌ கூ றின - 
இனி இங்குத்‌ இங்கெ களவொழுக்க த்து வாழ்தல்‌ அரியவாகும்‌ 
என்று கூறினால்‌; உமணர்‌ வெண்‌ கல்‌ உப்பின்‌ கொள்ளை சாற்றிக்‌ 
கணகிரை ளளெர்க்கும்‌ - உப்பு வாணிகர்‌ வெளிய கல்லுப்பின்‌ விலை 
கூறிக்‌ கூட்டமாகிய ஆனிரையை எழுப்புகின்ற; நெடுநெறிச்‌ 
சகடம்‌ மணல்‌ மடுத்து உரறும்‌ ஓசை- நெடிய நெறியிற்‌ 
செலுத்தும்‌ பண்டிகள்‌ மணலின்‌ மடுத்து முழங்கும்‌ ஓசையைக்‌ 
கேட்டு; கழனி கருங்‌ கால்‌ வெண்‌ குருகு வெரூஉம்‌ - வயலிலுள்ள 
கரிய காலையுடைய வெளிய நாரைகள்‌ வெருவா நிற்கும்‌; இருப்‌ 
கழிச்‌ சேர்ப்பின்‌ தம்‌ உறைவின்‌ ஊர்க்கு - கரிய கழி சூழ்ந்த 
நெய்கனிலத்தின்கணுள்ள தம்‌ உறைவிடமாகிய ஊருக்கு ; 
கொண்டும்‌ செல்வர்கொல்‌ - நம்மை யழைத்துக்‌ கொண்டும்‌ 
போவரோ? எ-று. 


(வி-ம்‌.) அசைதல்‌ - தங்குதல்‌. பதம்‌ - கொந்தளிப்பு, காற்று 
மாறியடித்தல்‌ முதலாயின இல்லாத காலம்‌. இவணுறை வாழ்க்கை - 
புலாலுணக்கல்‌, புள்‌ ஓப்பல்‌ காரணமாக ஆண்டுத்‌ தங்கியவழி நிகழ்ந்த 
களவொழுக்கத்து வாழ்தல்‌. நிரை - நெறியிற்‌ படுத்திருக்கும்‌ ஆனிரை. 
களர்த்தல்‌ - எழுப்புதல்‌. உரறுதல்‌ - முழங்குதல்‌. துறைவனோடு 
கூறில்‌ தம்மூர்க்கு கொண்டுஞ்‌ செல்வர்கொலைன மாறிக்கூட்டுக. 
அன்னையறியின்‌ வாழ்க்கையரிய என்றது ஏதம்‌ ஆய்தல்‌. 


உள்ளுறைகள்‌: (௧) பரதவர்‌ புன்னையின்‌ 8ழிருந்து, கடலிற்‌ 


செல்லுதற்குப்‌ பதநோக்‌ அதுகாறும்‌ வலையை யுணக்குந்‌ துறைவ 
னென்று, தலைவன்‌ சிறைப்புறத்திலிருந்து, தலைவியைக்‌ கூடுதற்கு 


மூலமும்‌ உரையும்‌ கக 


யாருமில்லாத பதம்‌ பார்த்து, அதுகாறும்‌ ஆராய்ந்து கொண்டிருப்ப' 
னென்றதாம்‌. 

உட. (௨) சகடம்‌ மணலில்‌ மடுத்து முழங்குமோசைக்குக்‌ கழனி 
நாரை வெருவுமென்றது, தலைவன்‌ சான்றோரை முன்னிட்டு அருங்கலன்‌ 
தந்து வரையவரு மணமுரசொலி கேட்பின்‌, அலரெடுக்கும்‌ ஏதிலாட்‌ 
டியா வாய்வெருவி. யொடுங்காநிற்ப ரென்றதாம்‌. மெய்ப்பாடு - அச்‌ 
௪த்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌-வரைவுகடாதல்‌, இதனைத்‌ தலைவி 
கூற்றாகக்‌ கொண்டார்‌ நச்சினார்க்கினியா்‌; (தொ-பொ-கக௩, உரை.) 

(0பரு-ரை.)  அம்கண்‌ அரில்வலை எனக்‌ கண்ணழித்து - 
அழகிய கண்களையும்‌ பின்னலையும்‌ உடைய வலை எனினும்‌ ஆம்‌. அரில்‌ - 
பின்னல்‌. அன்னை அலர்‌ அறியின்‌ நமக்கு இவணுறை வாழ்க்கை 
அரியவாகும்‌ எனக்‌ கூறின்‌ என இயைத்துக்‌ கோடலுமாம்‌. மேவும்‌ 
என்னும்‌, செய்யும்‌ என்னும்‌ எச்சத்து ஈ.ற்றுயிரும்‌ மெய்யுங்கெட்டு 
மேம்‌ என நின்றது. (௪): 
௫. பெருங்குன்‌ நூர்கழொர்‌ 
திணை: குறிஞ்சி, 


துறை: இது, தலைவன செலவுக்‌ குறிப்பறிந்து வேறுபட்ட 
தலைவிக்குத்‌ கோழி சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ செல்லுந்‌ தலைமகனது குறிப்‌ 
பறிந்த தலைவி தனித்து உறைதற்கஞ்சிக்‌ கலுழ்க்து வேறுபட்டுக்‌ 
காட்ட, அத னையறிந்த தோழி தலைவியை நோக்க, நின்கண்கள்‌ குறிப்‌ 
பாகிய மாறுபட்ட ஒரு தூதுவிடுத்தன; அத்தூதையறிந்து அவர்‌ 
செல்லுதலொழிந்தனராதலின்‌, இனி முன்பனிக்காலத்தும்‌ அவரைப்‌: 
பிரிதலரிதுகாண்‌ எனத்‌ தேற்றிக்‌ கூறாநிற்பது. | 

(இ-ம்‌.) இதனை, (பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌” (தொல்‌-௧.ற்‌- 
௬) என்னும்‌ .நூற்பாவீன்கண்‌ வரும்‌ “பிறவும்‌ வகைபடவந்த ளேவி'' 
என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

நிலநீர்‌ ஆரக்‌ குன்றங்‌ குழைப்ப 

அகல்வாய்ப்‌ பைஞ்சுனைப்‌ பயிர்கால்‌ யாப்பக்‌ 
குறவர்‌ கொன்ற குறைக்கொடி ஈறைப்பவர்‌ 
நறுங்காழ்‌ ஆரஞ்‌ சுற்றுவன அகைப்பப்‌ 

௫. பெரும்புயல்‌ பொழிந்த தொழில எழிலி 

தெற்கேர்‌ பிரங்கும்‌ அற்சிரக்‌ காலையு 
மரிதே காதலர்ப்‌ பிரிதல்‌ இன்றுசெல்‌ 
இகுளையர்த்‌ தரூஉம்‌ வாடையொடு 
மயங்கிதழ்‌ ம்ழைக்கண்‌ பயந்த தூதே. 

(சோ - ள்‌.) இன்று செல்‌ இகுளையாத்‌ தரூஉம்‌ வாடை 
யொடு மயங்கு இதழ்‌ மழைக்கண்‌ - கோழீ ! இன்று பிரிந்து: 


5௨ நற்றிணை நானூறு 


செல்லுனெற கோழியரை மீட்டும்‌ நின்னை ஆற்றுவிக்குமாறு 
கூட்டுனெற வாடைக்‌ காற்றினால்‌ வருந்திய இமைகளையுடைய 
மழைபோல நீர்வடிக்னெற கின்‌ கண்கள காம்‌; தூது பயந்த - 
அவர்‌ செல்லாதவாறு ஒரு குறிப்பாயெ தூதைத்‌ தோற்றுவித்து 
விடுக்கன, அங்கனம்‌ விடுத்த தரதின்‌ காரணமாக ; நிலம்‌ நீர ஆர 
குன்றம்‌ குழைப்ப அகல்வாய்ப்‌ பைஞ்சுனைப்‌ பயிர்‌ கால்யாப்ப - 
இனி மிக்க மழை பெய்கலாலே நிலம்‌ நீரால்‌ நிரம்பப்‌ பெற்று 
நிறையவும்‌, மலைமேலுள்ள மர முதலாயின தழைப்பவும்‌, அகன்ற 
வாயையுடைய குளிர்ந்த சுனையில்‌ நீர்‌ நிறைதலால்‌ அங்கு முளைத்‌ 
தெழுந்த குளநெல்‌ முதலிய பயிர்கள்‌ நெருங்க வளரவும்‌ ; குறவர்‌ 
கொன்ற குறைக்கொடி ஈறைப்பவர்‌ நறுங்காழ்‌ ஆரம்‌ சுற்றுவன 
அகைப்ப - கொல்லையின்‌ கண்ணே குறவர்‌ வெட்டியழி,த்தலானே 
குறைபட்ட மிக்க ஈறைக்கொடி. மீண்டும்‌ தளிர்‌த்துக்‌ கொடியாக 
நறுமணங்‌ கமழ்னெற வயிரமுற்றிய சந்தன மரத்தின்‌ மீது 
படர்ந்து சுற்றியேறவும்‌ ; பெரும்‌ புயல்‌ பொழிந்த தொழில 
எழிலி - பெருமழையைய்‌ பொழிந்த தொழிலையுடைய மேகமானது ; 
தெற்கு ஏர்பு இரங்கும்‌ அற்ரெக்காலையும்‌ - தென்‌ திசையின்‌ 
கண்ணே யெழுந்து செல்லுதலாலே பிரிந்தோர்‌ இரங்குகன்ற 
முன்பனிக்கால,க்‌.தும்‌ ; கா.கலர்ப்‌ பிரிதல்‌ ௮ரிது-6 நின்‌ காதலரைப்‌ 
பிரிந்து உறைதல்‌ அரியதாகும்‌ ; ஆ,தலின்‌ மழ்வொடு முயங்கி 
இருப்பாயாக! எ- று, 

(வி-ம்‌.) கால்யாத்தல்‌ - நெருங்கல்‌. நறைப்பவர்‌ - வாசனைக்‌ 
கொடி. கொடிப்பவர்‌ : இருபெயரொட்டு. அ.ற்ரிரம்‌-முன்பனிக்காலம்‌. 
இதழ்‌ - இமை. காழ்‌ - வயிரம்‌. ஆரம்‌ - சந்தனமரம்‌. அகைத்தல்‌ - 
உயர்ந்து படர்தல்‌. வாடையொடு - வாடையால்‌. ஏர்பு-எழுந்து: 
இதனைச்‌ செயவெனெச்சத்‌ திரிபாகக்கொண்டு எழுந்து செல்லுத 
லாலென ஏதுப்பொருட்டு ஆக்குக. 

ஏனை மரங்‌ கொடிகளிவற்றின்‌ வேர்‌ சந்தனவேரொடு முயங்காத 
வழி, தனித்துள மரம்‌ ஈறுமணமெய்தாமை கண்கூடாகக்‌ காண்டலால்‌, 
ஈண்டு நறைக்கொடி சுற்றுவது கூறி நறுங்காழ்‌ ஆரம்‌ என்றார்‌. மழைக்‌ 
கண்‌ பயந்த தூது-அழிவில்‌ கூட்டத்துப்‌ பிரிவாற்றாமை, மெய்ப்பாடு- 
பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) இதன்கண்‌, குறவர்‌ கொன்ற குறைக்கொடி 
நறைப்பவர்‌ நறுங்காழ்‌ ஆரம்‌ சுற்றுவன அகைப்ப என்புழி, நீ அவர்‌ 
பிரிவர்‌ என்னுங்‌ கருத்தான்‌ மெலிந்த மெலிவகன்று நின்‌ காதலனை 
இனி ஆரமுயங்‌ உடல்‌ பூரித்தடுக எனப்‌ பொருட்புறத்‌3த இறைச்சி 
தோன்றுதல்‌ காண்க. இவ்விறைச்சிப்‌ பொருள்‌ அன்புறுதகுஈவாம்‌. 
தலைவி வருந்திய பொழுது தோழி இவ்வாறு இறைச்சியிற்‌ சுட்டுதல்‌ 
அவளை வற்புறுத்து ஆற்றுதற்‌ பொருட்டாம்‌. இதனை, 

“ அன்புறு தகு இழைச்சியுட்‌ சுட்டலும்‌ 
வன்புறை யாகும்‌ வருந்திய பொழுதே ”' (தொல்‌-பொஃ௩எ ) 
எனவகும்‌ நூற்பாவான்‌ உணர்க. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௩ 


இனி, **இளையர்த்‌ தரூஉம்‌ வாடையொடு'' என்பதும்‌ பாடம்‌, இப்‌ 
பாடமே சிறந்ததாம்‌. இதற்கு இன்று “வினைவயிற்‌ செலுத்தப்பட்ட 
ஏவலிளையரையும்‌ செல்லாமற்‌ றடுத்து மீட்டுத்‌ தருகின்ற வாடைக்‌ 
காற்று” எனப்பொருள்‌ கூறுக. (௫). 
௬. பரணர்‌ 
திணை : குறிஞ்சி. 


துறை : இஃது, இரவுக்குறிப்‌ பாற்பட்டு ஆற்றானாய தலைவன்‌,. 
கோழி கேட்ப. த்‌ கன்னெனுசிற்குச்‌ சொல்லியது. 
(நு-ம்‌.) என்பது, இரவுக்குறி வேண்டிச்‌ சென்ற தலைவன்‌, 
தோழிகேட்டு உடன்படுத்துமாறு யாம்‌ வந்திருக்கன்றே மென்று 
கலைவியிடத்து ஒருவர்‌ சென்று கூறினால்‌ யாரோ வென்னாளாய்‌ யாம்‌ 
வந்து¥ளே மென்று மூழ்ந்து களிப்பால்‌ மயங்குவள்‌ ; அங்ஙனங்‌ கூறு 
வாரைப்‌ பெற்றிலேமே யென வருந்திக்‌ கூறுநி.ற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, “பண்பிற்‌ பெயர்ப்பினும்‌'' (தொல்‌-கள-௧௨) 
என்னும்‌ நூற்பாவீன்கண்‌ வரும்‌ * பரிவுற்று மெலியினும்‌ ' என்னும்‌ விதி 
கொள்க. 
நீர்வளர்‌ ஆம்பல்‌ தூம்புடைத்‌ திரள்கால்‌ 
நாருரித்‌ தன்ன மதனின்‌ மாமைக்‌ 
குவளை அன்ன ஏர்தெழில்‌ மழைக்கண்‌ 
இதலை யல்குற்‌ பெருந்தோட்‌ குறுமகட்‌ 
௫. கெய்தச்‌ சென்று செப்புரர்ப்‌ பெறினே, 
இவர்யார்‌ என்குவள்‌ அல்லள்‌ முணா௮ 
தத்தக்‌ குமிழின்‌ கொடுமூக்கு விளைகனி 
எறிமட மாற்கு வல்சி யாகும்‌ 
வல்வில்‌ லோரி கானம்‌ நாறி 

௧௦. இரும்பல்‌ ஓலிவருங்‌ கூந்தல்‌ 
பெரும்பே துறுவள்யாம்‌ வந்தனம்‌ எனவே. 

(சோ - ள்‌.) நீர்வளர்‌ ஆம்பல்‌ தூம்புடைத்‌ இரள்‌ கால்‌ 
நார்‌ உரித்து அன்ன - நீரில்‌ வளர்ந்த ஆம்பலின்‌ உள்ளிற்‌ புழை 
யுடைய இரண்ட தண்டை நாருரித்தாற்‌ போன்ற) மதன்‌ இல்‌ 
மாமை - அழகு குறைந்‌, த மாமையையும்‌ ; குவளை அன்ன ஏந்து” 
எழில்‌ மழைக்கண்‌ - குவளை போன்ற அழகு தங்கப்பெற்ற 
குளிர்ச்ியுடைய கண்ணையும்‌ ; இ.தலை அல்குல்‌ பெருந்தோள்‌ குறு 
மகட்கு - இதலையுடைய அல்குலையும்‌ பெரிய தோளையும்‌ உடைய 
இளமகளாயெ நம்மாற்‌ காதலிக்கப்பட்ட தலைவியிடத்து ; எய்தச்‌ 
சென்று செப்புஈர்ப்‌ பெறின்‌ - நெருங்கச்‌ சென்று எமது 
வருகையை முன்னாடிக்‌ கூறுவாரைப்‌ பெறின்‌; இவர்‌ யார்‌ என்‌ 


௧௫௪ நற்றிணை நானூறு 


குவள்‌ அல்லள்‌ - அவரை நோக்கி இவர்‌ யாவரென்று கேட்பா 
ளல்லள்‌;  அத்தக்‌ குமிழின்‌ கொடு மூக்கன்‌ விளைகனி எறி 
மடமாற்கு முணாது வல்சி ஆகும்‌ - சுரத்திலுள்ள குமி மரத்தின்‌ 
வளைந்த மூக்கிையுடைய முற்றிய கனிகள்‌ 83ழ உதிர்ந்து ஆங்குக்‌ 
குதித்து விளையாட்டயர்‌ன்ற இள மானுக்கு வெறுப்பில்லாது 
உணவாகாறிற்கும்‌; வல்வில்‌ ஓரி கானம்‌ நாறி - வலிய வில்லை 
யுடைய ஒரி என்பவனது கானம்போல நறுநாற்றமுடையவாகி ; 
இரும்பல்‌ ஒலிவரும்‌ கூந்தல்‌ - கரிய பலவாகி தாழ்ந்த கூந்தலை 
யுடைய அவள்தான்‌ ; யாம்‌ வந்தனம்‌ என - யாம்‌ வந்திருக்கின்‌?றம்‌ 
என்பதைக்‌ கேட்டவுடன்‌; பெரும்பேது உறுவள்‌ - களிப்பினாலே 
பெரிதும்‌ மயக்கமெய்தா நிற்பள்‌ ; அங்ஙனம்‌ சென்று கூறுவாரை 
யாம்‌ பெற்றேமில்லையே / எ- று, 


(வி- ம்‌.) தூம்பு - துளை ஆம்பல்‌ - அல்லியென்று வழங்கப்‌ 
படுவது. மதன்‌ - அழகு, மாமை - மாந்தளிரின்‌ தன்மை, வல்சி- 
உணவு. ஓலிதல்‌ - தாழ்தல்‌. பேது - மயக்கம்‌. முணாது - வெறுப்‌ 
பெய்தாது. முணைதல்‌ - வெறுத்தல்‌. 


பகற்குறிக்கண்ணே தான்கண்டுவைத்து, முயங்கியவழி நீங்குதலின்‌ 
இப்பொழுதும்‌ உளதாயிருக்குமெனக்கொண்டு மாமையுடைமை 
கூறினான்‌ ; இதனால்‌ அதனை நீக்கத்‌ தோழி முயலுகவென்றானுமாம்‌. 
முதலிற்‌ கூட்டத்திற்குக்‌ குறிப்புணர்த்தயது நோக்கமேயாதலின்‌, 
அதனை மழைக்கணெனச்‌ சிறப்பித்து முற்கூறினன்‌. அணைந்தவழி 
இன்பஞ்‌ செய்தலின்‌ திதலையல்குலென அடைகொடுத்துக்‌ கூறினான்‌. 
இடந்தலை பாங்கற்கூட்டம்‌ பாங்கியிற்‌ கூட்டத்து முயங்கிக்‌ இடந்தவழி 
இன்பஞ்‌ செய்தலின்‌ தோளையுங்‌ கூந்தலையும்‌ பிற்கூறினான்‌. மதனின்‌ 
மாமை யென்றது பசலைபாய்தல்‌. பெரும்பேதுறுவளென்ற.து கண்டவழி 
உவத்தல்‌. 

இறைச்சி குமிழின்‌ கனி மானுக்கு உணவாகுமென்றது, யாம்‌ 
வந்திருக்கன்றேமென்று கூறும்‌ அச்‌ சொல்லானது நம்‌ தலைவிக்கு 
மகிழ்வளிக்கு மென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயர்‌ 
வுயிர்த்தல்‌. 


(பெரு - ரை.) எறிமடமான்‌ என்புழி எறிதல்‌ - பகையைப்‌ பின்‌ 
காற்குளம்பால்‌ உதைத்தல்‌. மான்‌ அங்ஙனம்‌ உதைக்கும்‌ இயல்‌ 
புடையது, முனாது என்றும்‌ பாடம்‌. இதனை குறுமகட்கு எய்தச்‌ 
சென்று முனாது செப்புகர்ப்‌ பெறின்‌ எனக்‌ கூட்டிக்கொள்க. முனாது- 
முன்னதாக. மானுக்கு எனல்‌ வேண்டிய சொல்‌ சாரியையின்றி மாற்கு 
என உருபு புணர்ந்து கின்றது. (௬) 


எ. நல்வெள்ளியார்‌ 
திணை: பாலை. 
துறை: இது, பட்டபின்றை வரையா து இழவோன்‌, நெட்டிடை 


கழிந்து பொருள்வயிற்பிரிய, ஆற்றாளாய தலைவிக்குத்‌ . கோழி 
சொல்லிய து. ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௫ 


(து-ம்‌.) என்பது, அறத்தொடு நிற்றலின்பின்‌ வரையாது 
தலைமகன்‌ நெடுந்தூரம்‌ பொருள்வயிற்‌ பிரிந்துபோன பின்பு, ஆற்றா 
ளாகிய தலைமகளைத்‌ தோழி அவர்‌ குறித்த கார்காலம்‌ வந்துற்ற 
தாதலின்‌, இன்ன வந்து நின்னை வரைந்து கொள்வர்‌ ; அதுகாறும்‌ 
வருந்தாதொழியெனத்‌ தேற்றிக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “நாற்றமுந்‌ தோற்றமும்‌! (தொல்‌-கள-௨௩) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ *ஆங்கதன்‌ தன்மையின்‌ வன்புறை என்ப 
தன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

சூருடை ஈனந்தலைச்‌ சுனைநீர்‌ மல்கப்‌ 
பெருவரை அடுக்கத்‌ தருவி யார்ப்பக்‌ 
கல்லலைத்‌ திழிதருங்‌ கடுவரற்‌ கான்யாற்றுக்‌ 
கமைமாய்‌ நீத்தங்‌ காடலை யார்ப்பத்‌ 

௫. தழங்குகுர லேறொடு முழங்கி வானம்‌ 

இன்னே பெய்ய மின்னுமால்‌ தோழி 
வெண்ணெ லருந்திய வரிநுதல்‌ யானை 
குண்ணறுஞ்‌ சிலம்பின்‌ துஞ்சுஞ்‌ 
சிறியிலைச்‌ சந்தின வாடுபெருங்‌ காட்டே. 


(சோ-ள்‌.) தோழி வெள்நெல்‌ அருந்திய வரி நுதல்‌ 
யானை - தோழீ! மூங்கிலின்‌ வெளிய நெல்லைத்‌ இன்ற வரி 
பொருந்திய நெற்றியையுடைய யானை! கண்‌ ஈணுன்‌ லெம்பின்‌ 
அஞ்சும்‌ - தண்ணிதாயெ நறுமணங்‌ கமழு மலைப்பக்க த திலே 
அஞ்சா நிற்கும்‌; சிறி இலைச்‌ சந்‌தின வாடு பெருங்காட்டு - சிறிய 
இலையுடைய சந்தன மரத்தினையுடைய வாடிய பெரிய காட்டி 
னகத்து; சூர்‌ உடை ஈனந்தலைச சுனை நீர்‌ மல்க - அச்ச, த்தை 
யுடைய இடமகன்ற சுனையில்‌ நீர்‌ நிறையவும்‌) பெருவரை அடுக்‌ 
கதது அருவி ஆர்ப்ப-பெரிய மூங்கில்களையுடைய மலைப்பக்க,த்‌,தில்‌ 
அருவிகள்‌ ஆரவாரிப்பவும்‌; கல்‌ அலைத்து இழிதரும்‌ கடுவரல்‌ 
கான்‌ யாற்று -கற்களைப்‌ புரட்டிக்‌ கொண்டு ஓடிவருகன்ற மிக்க 
விசையினையுடைய கானியாற்றின்‌ கண்ணே; கழை மாய்‌ நீத்தம்‌ 
அலைகாடு ஆர்ப்ப - பற்றுக்‌ கோடாயெ மூங்கிலும்‌ முழுகுமாறு 
பெருகிய வெள்ளத்தின்‌ அலைகாட்டிற்‌ சென்று மோகா நிற்கவும்‌ ; 
தழங்கு குரல்‌ ஏறொடு முழங்கி - ஒலிக்கின்ற இடியேற்றொடு 
முழக்களு செய்து; வானம்‌ இன்னே பெய்ய மின்னும்‌ - முகில்கள்‌ 
இப்பொழுதே மழை பெய்யவேண்டி மின்னா நிற்கும்‌; இக்‌ 
காலத்தை நோக்கனவுடன்‌ அவர்‌ இன்னே வந்து நின்னை 
வரைந்து கொள்வரா-தலின்‌, நீ வருந்தாதே கொள்‌! எ - று, 

(வி-ம்‌.) சூர்‌- அச்சம்‌. நனந்தலை - அகன்ற இடம்‌. வரை- 
மூங்கில்‌. அடுக்கம்‌ - மலைப்பக்கம்‌. நீத்தம்‌ - வெள்ளம்‌. ஆல்‌: அசை; 
மூன்றனுருபின்‌ பொருளதோரிடைச்‌ சொல்லுமாம்‌. சிறிய இலை: 


௧௬ நற்றிணை நானூறு 


அகரம்‌ தொகுக்கும்வழித்‌ தொக்க விகாரம்‌. பெயவென்னுஞ்‌ செயவெ 
னெச்சம்‌ காரியப்பொருட்டு, இக்காலத்தை யென்பது முதற்‌ குறிப்‌ 
பெச்சம்‌, 

மழை பெய்து பெருக்கெடுப்பிற்‌ காட்டில்‌ வருதற்யெலாதாதலிற்‌ 
கார்‌ காலத்தைக்‌ காண்டலும்‌ வருவரென்னுங்‌ குறிப்பால்‌ பெருக்‌ 
கெடுக்குமாறு மழைபெய்த.ற்‌ பொருட்டு மின்னா நிற்குமென்றாள்‌. 

இறைச்சிகள்‌ :- (௧) வாடுகின்ற பெருங்காட்டிலே 
தழைப்ப மழைபெய்யத்‌ தொடங்குமென்றது, 
அருள்செய்ய வேண்டி. இன்னே வருவரென்றதாம்‌. 


அக்காடு 
வருந்திய நின்மாட்டு 


றற (௨) நெல்லருந்திய யானை கவலைகெடத்‌ துயிலு மென்றது, 
காதலனொடு இன்ப நுகர்ந்த நீ கவற்சியின்றிச்‌ சேக்கையிலே துயிலப்‌ 
பெறுவாயென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயள்‌ - தலைவியை 
ஆற்றுவித்தல்‌, 


(பெரு - ரை.) நீத்தம்‌ காட்டினை 


அலைத்து ஆரவாரிப்பவும்‌ 
எனினுமாம்‌, 


(௭) 
sass பசக வடட are oes 
திணை ; குறிஞ்சி, 


துறை: இஃது, இயற்கைப்புணர்சசி இறுதிக்கண்‌ தலைமகளை 
ஆய த்தொடுங்‌ கண்ட கலைமகன்‌ சொல்லியது. 

(தி-ம்‌.) என்பது, இயற்கைப்‌ புணர்ச்சி இறுதியில்‌ ஆயத்தொடு 
கூடிய தலைமகளை அவ்‌ வாயத்தார்‌ செய்யும்‌ வழிபாடறிந்த தலைமகன்‌, 
இவள்‌ யார்‌ மகளென வியந்து இவள்‌ எனக்கு எய்தற்கரியளாமென 
ஆற்றானாக, இத்தகைய புதல்வீயைப்‌ பெற்று எனக்குதவிய இவள்‌ 
தந்தையும்‌ தாயும்‌ வாழ்க வென வாழ்த்தா நிற்பது. 


(இ-ம்‌) இதனை, “மெய்‌ தொட்டுப்‌ பயிறல்‌'”' (தொல்‌-கள-௧௧) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ சொல்லிய நுகர்ச்சி வல்லே பெற்று 
என்பதன்கண்‌ “சொல்லிய” என்ற மிகையான்‌ தலைவி நீங்கியவழிம்‌ 
பிறந்த வருத்தத்தைத்‌ தலைவன்‌ கூறியதென அமைத்துக்‌ கொள்க. 

அல்குபட ருழந்த அரிமதர்‌ மழைக்கண்‌ 
பல்பூம்‌ பகைத்தழை நுடங்கு மல்குல்‌ 
இருமணி புரையு மேனி மடவோள்‌ 
யார்மகள்‌ கொல்லிவள்‌ தந்தை வாழியர்‌ 

௫. துயரம்‌ உறீஇயினள்‌ எம்மே அகல்வயல்‌ 

அரிவனர்‌ அரிந்‌துக்‌ தருவனர்‌ பெற்றுக்‌ 
தண்சேறு தாஅய்‌ மதனுடை நோன்தாள்‌ 
கண்போல்‌ நெய்தல்‌ போர்விற்‌ பூக்கும்‌ 
திண்டேர்ப்‌ பொறையன்‌ தொண்டி ' 

௧௦ தன்‌ திறம்‌ பெறுகஇவள்‌ ஈன்ற தாயே.. 


மூலமும்‌ உரையும்‌ கள்‌ 


(சோ-ள்‌.) அல்கு படர்‌ உழந்த அரி மதர்‌ மழைக்‌ 
கண்‌ -மிக்க அன்பமுழந்‌த செவ்வரி பரந்த மகர்கத குளிர்ச்சியை 
யுடைய கண்களையும்‌; பல்‌ பூ பகைக்‌ தழை நுடங்கும்‌ அல்குல்‌ - 
பலவாகிய . பூக்களுடனே மாறுபடக்‌ தொடுக்கப்பட்ட கழை 
யுடையை அரசையும்படி. உடுத,த அல்குலையும்‌) இருமணி புரையும்‌ 
மேனி மடவோள்‌ - அழகிய நீலமணியொ,த்‌த மேனியையுமுடைய 
இவ்விளமகள்‌ ; யார்‌ மகள்‌ -யாவர்‌ பு,கல்வியோ?; எம்மே துயரம்‌ 
உறீஇயினள்‌ - அசையாத உள்ள,.த்தையுடைய எம்மையே அயரன்‌ 
செய்தனள!; தந்தை வாழியர்‌ - இக்துறம்‌ வல்லவளைப்பெற்று 
எனக்கு,தவிய இவள்‌ தந்தை நெடுங்காலம்‌ வாழ்வானாக/; இவள்‌ 
ஈன்ற தாய்‌- இவளை ஈன்ற தாயும்‌; அகல்‌ வயல்‌ அரிவனர்‌ 
அரிந்தும்‌ தருவனர்‌ பெற்றும்‌ கண்‌ சேறு கா அய்‌- அகன்ற 
வயலின்கண்ணே மள்ளரால்‌ அரியப்பட்டும்‌ ௮ரிசசூட்டை எடுப்‌ 
போராற்‌ கொண்டுவரப்பட்டும்‌ தண்ணிப சேறு பரந்து; மகன்‌ 
உடை கோன்‌ காள்‌ கண்போல்‌ நெய்தல்‌ போர்வில்‌ பூக்கும்‌ - அழ 
இனையும்‌ வலிப கண்டினையுமுடைய கண்போன்ற நெய்தல்‌ 
நெற்போரின்கண்ணே மலரும்‌; இண்‌ கோப்‌ பொறையன்‌ 
கொண்டி. தன்‌ இறம்‌ பெறுக - இண்ணிய தேரையுடைய பொறை 
யனது தொண்டி நகர்‌ போன்ற கிறப்பினைப்‌ பெறுவாளாக]; 
எஃ-ணு. 

(வி-ம்‌. உழத்தல்‌ - தன்போற்‌ காட்சியிற்‌ பெருவிதுப்புறுதல்‌- 
அல்கல்‌ - மிகுதல்‌. உழந்த மடவோளென இயைக்க. அறிவனரென்பது 
முதல்‌ நெய்தற்கு அடை, போர்வு - கதிர்ப்‌பார்‌. பொறை - மலை; 
மலைநாடனாதலிற்‌ சேரலன்‌ பொறையனெனப்பட்டான்‌. பெரிதுமோர்‌ 
இன்பந்‌ துய்த்தாலன்றிப்‌ பயந்தோரை வாழ்த்தல்‌ இயல்பின்மையின்‌ 
இஃது இயற்கைப்புணர்ச்சி யிறுதிக்கட்‌ கூறியதாயிற்று. பொறை 
யனது தொண்டி எல்லா வளனும்‌ பெற்றுத்‌ திகழ்தல்‌3பால, ஈன்றதாய்‌ 
எல்லா வளனும்‌ பெற்றுத்‌ துய்க்க வென்றானாம்‌. நெய்தல்‌ அரிவோரால்‌ 
அரிந்து கொணரப்பட்டுக்‌ கதிர்ப்போரினும்‌ மலருமென்றதனாலே, 
இவள்‌ யாண்டுச்‌ செல்லுகினும்‌ ஆண்டுச்‌ சிறப்பெய்துக வென்றவாறு. 
மெய்ப்பாடு- உவகையைச்‌ சார்ந்த மருட்கை. பயன்‌ - பயர்‌2தார்ப்‌ 
பழிச்சல்‌. இதுப்‌ புணர்தனிமித்த மென்பர்‌ ஈநச்சினார்க்கினியர்‌ ; 
(தொ-பொ- 14, உரை.) 


(பெரு-ரை:) எம்மே என்புழி ஏகாரம்‌, தெளிவின்கண்‌ வந்தது. 
அசையாத உள்ளமுடைய எம்மையும்‌ என்பதுபட நின்றது. இயற்‌ 
கைப்‌ புணர்ச்சி எய்திய பெருமிதம்‌ தோன்றக்கண்ணையும்‌ அல்குலையும்‌ 
மேனியையும்‌ விதந்தோதினன்‌. யார்‌ மகள்‌ என்றது இத்தகைய 
மாண்புடைய இவள்‌ என்பதுபட நின்றது. தந்தையினும்காட்டிற்‌ ருயே 
சிறந்தமையான்‌ தந்தை வாழி என வாளா கூறித்‌ தாய்‌ தொண்டிதன்‌ 
திறம்‌ பெறுக என்று விதந்தோதினன்‌. நெய்தல்‌ பூக்கும்‌ என்றது 
பெறுபவர்‌ பெற்று, வளர்ப்பவர்‌ வளர்த்து எனக்கு இன்பந்தந்தனள்‌ 
என்பதையுங்‌ குறிக்கும்‌. (௮) 

ந, நா? 


கன நற்றிணை நானூறு 


௯. பாலைபாடிய பெருங்கடுங்கோ 
திண: பாலை. 


துறை: இஃது, உடன்‌ போகாநின்ற தலைமகன்‌ தலைமகட்கு 
உரைத்தது. 


(நு-ம்‌.) என்பது, தலைவி கருதியவண்ணம்‌ அவளை இரவிலே 
அழைத்துக்கொண்டு செல்லும்‌ தலைமகன்‌ விடி.ந்தபின்‌ சுரமும்‌ இடை 
யூறுங்‌ கடந்து போகுழித்‌ தலைமகளை நோக்கி நெறியெங்கும்‌ பொழி 
லும்‌ ஊர்களுமாயுள்ளனவாதலின்‌, நீ வழிவிளையாடி வருந்தாதேகு 
எனக்‌ கூறி மெல்லக்கொண்‌ டேகாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை “ஒன்றாத்‌ தமரினும்‌ பருவத்தும்‌? (தொல்‌ - 
அகத்‌ -41) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ “அப்பாற்பட்ட ஒருதிறத்‌ 
தானும்‌" என்னும்‌ விதியின்கண்‌ அமைத்துக்‌ கொள்க, 

இதனை அசிரியர்‌ நச்சினர்க்கினியர்‌ பாலைக்கட்‌ புணர்ச்சி நிகழ்ந்‌ 
தமைக்கு எடுத்துக்காட்டுவர்‌. (தொல்‌. அகத்‌.கடு. மேற்கோள்‌) 


அழிவில முயலு மார்வ மாக்கள்‌ 

வழிபடு தெய்வங்‌ கட்கண்‌ டாஅங்‌ 

கலமரல்‌ வருத்தம்‌ தீர யாழநின்‌ 

னலமென்‌ பணைத்தோ ளெய்தின மாகலின்‌ 
இ. பொரிப்பூம்‌ புன்கி னெழில்தகை யொண்முறி 

சுணங்கணி வனமுலை யணங்குகொளத்‌ திமிரி 

நிழல்காண்‌ தோறு நெடிய வைகி 

மணல்காண்‌ தோறும்‌ வண்ட றைஇ 

வருந்தா தேகுமதி வாலெயிற்‌ ரோயே / 

௧௦ மாநனை கொழுத மகிழ்குயிலாலும்‌ 

நறுந்தண்‌ பொழில கானங்‌ 
குறும்ப லூரயாஞ்‌ செல்லும்‌ ஆறே. 

(சோ-ள்‌.) வால்‌ எயிற்றோயே- வெள்ளிய பற்களையுடை 
யோய்‌!; யாம்‌ செல்லும்‌ ஆனு கானம்‌- யாம்‌ செல்லு நெறியில்‌ உள்ள 
காடெல்லாம்‌ ; மா ஈனை கொழுதி மகிழ்‌ குயில்‌ ஆலும்‌ ஈனும்‌ தண்‌ 
பொழில - மாமர,த்‌இன்‌ அரும்பைக்‌ கோது மக&ழ்கின்ற குயில்‌ 
கூவி விளையாடும்‌ நறிய கண்ணிப சோலையை யுடையன ; குறும்‌ 
பல்‌ ஊர- அன்றியும்‌ யடுக் தடுத்துள்ள பல ஊரகளையு 
முடையன ; அழிவு இல முயலும்‌ ஆர்வ மாக்கள்‌ வழிபடு 
தெய்வம்‌ கண்‌ கண்டு ஆங்கு - சிதைவில்லா,த செயலை முயல்கன்ற 
ஆர்வ மாந்தர்‌ அக்காரியம்‌ முற்றுப்பெறுமாறு தாம்‌ வழிபடு 
தெய்வ, கைக்‌ கண்கூடாகக்‌ கண்டாற்‌ போல ; அலமரல்‌ வரு,கதந்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௯ 


இர -யாம்‌ நெடுங்காலம்‌ தின்னைப்பெற முயன்ற தனானாகிய 
சுழற்சியையுடைய வரு,த்‌தமொல்லாம்‌ இரும்படியாக) கின்‌ நலம்‌ 
மெல்‌ பணைத்தோள்‌ எய்‌இனம்‌ ஆகலின்‌ - கின்‌ அழகிய மெது 
தென்ற பருக்க தோள்களை அடைந்தனம்‌ ஆ,தலினால்‌ ; பொரி பூ 
புன்கின்‌ எழில்‌ தகை ஒள்முறி-இனி நீ பொரியையொ,த்த பூக்களை 
யுடைய புன்னெது அழகுமிக்க ஒள்ளிய தளிரை ; சுணங்கு 
அணிவன முலை அணங்கு கொளக்‌ திமிரி - சுணங்கு நிரம்பிய 
அழயெ முலையிலே அதன்‌ வீற்றுத்‌ தெய்வம்‌ சிறப்போடி ருக்கு 
மாறு அப்பி ; நிழல்‌ காண்தோறஹும்‌ நெடியவைகி - நிழலைக்‌ காணும்‌ 
தோறும்‌ நெடும்பொழு,து ஆண்டுக்‌ தங்கி ; மணல்‌ காண்தோணும்‌ 
வண்டல்‌ தைஇ - மணல்களைக்‌ காணுந்தோ ஹும்‌ சிற்றில்‌ புனைந்து 
விளையாடி. ; வருந்தாது ஏகு - நெறிவந்த வருத்தத்தைப்‌ போக்கி 
விட்டு மெல்லமெல்லச செல்வாயாக) எ-று. 


(வி-ம்‌) அலமரல்‌ - சுழற்சி, யாழ : முன்னிலையசை. முறி- 
தளிர்‌. சுணங்கு - தேமல்‌. வண்டல்‌ - மெல்லிய வண்டற்‌ புழுதியாற்‌ 
சிற்றில்‌ புனைந்து விளையாடுதல்‌. வால்‌ - வெண்மை. நனை - அரும்பு. 
கொழுதுதல்‌ - கோதுதல்‌. 

நகை நோக்கித்‌ தன்‌ வழிவரல்‌ வருத்தம்‌ போக்கிமகிழ்தலின்‌, வாலெ 
யிற்றோயென விளித்தான்‌. இனி இடையீடில்லையெனக்‌ கொண்டமை 
யின்‌ தோளெய்‌ தனம்‌ என்றதன்‌ றி நெடிய வைக வண்டலயர்ந்தேகென்‌ 
ரன்‌. நெறி பொழில ஊரவென்றது ஈண்பகலும்மெல்லமெல்லஏகலா 
மென்றுணர்த்தியதாம்‌. நெடியவைகி யென்றது முதல்‌, சுரங்கடந்தனம்‌ 
இனி அஞ்சாதேயென்று தெளிவித்தானுமாம்‌. ஆர்வமாக்கள்‌ தெய்வத்‌ 
தைக்கண்டு தாம்‌ முயன்றுவைத்த காரியத்தைப்‌ பெறுதல்போல, யாம்‌ 
நின்னைக்கண்டு நின்றோனை யெய்தினமென்க. மெய்ப்பாடு - உவகை. 
பயன்‌ - தலைமகளை அயர்வகற்றல்‌. இதைப்‌ பாலைத்திணையிற்‌ புணர்ச்சி 
நிகழ்வதற்கும்‌, தலைவியிடத்துத்‌ தலைவன்‌ கூற்றுநிகழ்வத.ற்குமேற்கோ 
ளாகக்கொண்டார்‌ ஈச்சினார்க்கினி௰யர்‌ ; (தொ-பொ-15,41, உரை.) 


(பெரு-ரை.) அழிவிலர்‌ முயலும்‌ மாக்கள்‌ என்றும்‌, அழற்றகை 
யொண்முறி என்றும்‌ பாடம்‌, இவற்றிற்கு - அழிவிலராய்‌ முயலும்‌ 
மாக்கள்‌ என்றும்‌, திப்பிழம்பை யொத்த ஒள்ளிய தளிர்‌ என்றும்‌ 
பொருள்‌ கொள்க. (௯) 


தினா: பாலை. 

துறை: இஃது, உடன்போக்குந்‌ தோழி கையடுத்தது. 

(து-ம்‌.) என்பது,தலைவி விரும்பியவாறு தோழி இருவரையும்‌ 
ஒருப்படுத்தி, வைகிருளிலே தலைவியைத்‌ தலைவன்பாற்‌ சேர்த்துக்‌ 
கையடுத்தல்‌ செய்து, இருவரையும்‌ வலஞ்செய்து நின்று நின்‌ மாறு 
படாத மொழியைத்‌ தெளிந்து புகல்புக்க இவளை முதுமையெய்தினும்‌ 
கைவிடாது பாதுகாப்பாயாக வெனத்‌ தலைமகனுக்கு ஓம்படுத்துக்‌ கூறா 
கிற்பது. 


௨௦ “நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதற்கு, ** தலைவரும்‌ விழுமம்‌ '' (தொல்‌-அகத்‌-௩உடு.) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ *விடுத்தம்‌ கண்ணும்‌” என்னும்‌ விதிகொள்கஃ 
அண்ணாம்‌.தேந்திய வனமுலை தளரினும்‌ 
பொன்னேர்‌ மேனி மணியிற்‌ றாழ்ந்த' 
நன்னெடுங்‌ கூந்தல்‌ நரையொடு முடிப்பினும்‌ 
நீத்த லோம்புமதி பூக்கே மூர! 
இன்கடுங்‌ கள்ளி னிமையணி” மெடுக்தேர்க்‌ 
கொற்றச்‌ சோழர்‌ கொங்கர்ப்‌ பணீ இயர்‌ 
வெண்கோட்‌ டியானைப்‌ பேஎர்‌ கிழவோன்‌ 
பழையன்‌ வேல்வாய்த்‌ தன்னநின்‌ 
பிழையா நன்மொழி” தேறிய இவட்கே. 


(சோ-ள்‌.) பூக்‌ கேழ்‌ ஊர -மலர்கள்‌ விளங்கிய பொழில்‌: 
சூழ்ந்து ஊரையுடையோனே 41; இன்‌ கடுங்‌ கள்ளின்‌ இழையணி 
நெடு கேர்‌ கொற்றச்‌ சோழர்‌ - இனிய கடுப்புடைய கள்ளுணவை. 
யும்‌ இழையணிந்‌த நெடிய கோகளையுமுடைய வலிமிக்க சோழ 
மன்னர்‌ ; கொங்கர்ப்‌ பணிஇயர்‌ - கொங்கரை அடக்கும்‌ 
பொருட்டு ; வெண்கோட்டு யானைப்‌ பேஎர்‌ இழவோன்‌ பழையன்‌: 
வேல்‌ வாய்த்து அனன - வெளிய கோட்டினையுடைய யானைகளை 
யுடைய “ பேளர்‌ ” என்னும்‌ ஊரின்‌ தலைவனாகிய பழையன்‌ என்னும்‌ 
சேனாஇபதியிடத்துக்‌ தப்பாத வேற்படையைப்‌ பெற்று வைக்‌ 
இருக்‌ தாற்போன்ற ; கின்பிழையா நல்மொழி தேறிய இவட்கு- 
நினது பிழைபடாத நல்ல மொழியைக்‌ கேட்டு உண்மையென த. 
கதெளிந்த இவளுக்கு ; அண்ணாந்து ஏந்திய வனமுலை தளரினும்‌ - 
அண்ணாந்து உயர்ந்த அழகிய கொங்கைகள்‌ தளர்ந்தாலும்‌ ; 
பொன்‌ நேர்‌ மேனி மணியின்‌ தாழ்ந்த ௩ல்‌ நெடுங்‌ கூந்தல்‌ 
கரையொடு முடிப்பினும்‌ - பொன்‌ போன்ற மேனியிலே கருமணி 
போலக்‌ தாழ்ந்த நல்ல நெடிய கூந்தல்‌ ஈரையுடனே முடிக்கப்‌: 
பெற்றாலும்‌ ; நீத்தல்‌ ஓம்பு - அக்கால,த்தும்‌ இவள்‌ நம்‌ முயக்கத்‌ 
துக்குப்‌ பயன்படாது முஇிர்க்துளா ளென்று கைவிடாதே 
கொள்‌ ! பாதுகாப்பாயாக!) எ-று. 


ஓ 


(வி-ம்‌. அண்ணாத்தல்‌ - நிமிர்தல்‌. வனம்‌ - அழகு. மதி: 
முன்னிலையசை. கடுங்கள்‌ - முற்றிக்‌ கடுப்பேறிய கள்‌. தேறுதல்‌ - 
தெளிதல்‌. பழையன்‌ வேல்‌ தப்பாதவாறு நின்‌ தப்பாத சொல்‌. 

* எஞ்ஞான்றும்‌ மூப்புப்‌ பிணி சாக்காடின்றி இவனும்‌ பதினாருட்‌ 
டைப்‌ பிராயத்தனாய்‌, இவளும்‌ பன்னீ ராட்டைப்‌ பிராயத்தளாய்‌, ஓத்த. 
பண்பும்‌ ஓத்த கலனும்‌ ஒத்த அன்பும்‌, ஒத்த செல்வமும்‌ ஓத்த கல்வியு. 
முடையராய்ப்‌ பிறிதொன்றற்கு ஊனமின்றிப்‌ போகர்துய்ப்பார்‌” 


(பாடம்‌) ;. கொடித்தேர்க்‌. ஓ. தேரிய. 


மூலமும்‌ உரையும்‌, ௨௪ 


என்றதற்கு மாறாக இவள்‌ முதுமையெய்தும்‌ என்று இச்செய்யுளின்கட்‌ 
கூறக்கடந்த தென்னையெனின்‌, அஃதங்ஙன மன்றென்பது காட்டவே. 
ஒருகால்‌ “தளரினும்‌, முடிப்பினும்‌' என உம்மைகொடுத்துக்‌ கூறினார்‌ 7 
அவ்வண்ணங்‌ கூறியதும்‌ அவன்‌ கைவிடாது காத்தற்பொருட்டேயாம்‌. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - ஓம்படுத்துரைத்தல்‌. இதன இதி 
துறைக்‌2க மேற்கோளாகக்‌ கொண்டார்‌ நச்சினார்க்கினியர்‌; (தொ-பொ- 
௧.௯. உரை.) ்‌ 

(பெரு - ரை.) கொடித்‌ தேர்‌ என்றும்‌, போர்‌ கமவோன்‌ பழை 
யன்‌ என்றும்‌ பாடம்‌. இவற்றிற்கு நிரலே, கொடியையுடைய தேர்‌' 
என்றும்‌ போர்த்‌ தொழிலையே தனக்குரிமையாகவுடையோனாகிய 
பழையன்‌ என்றும்‌ பொருள்‌ கூறுக. (௧௦) 

கக. உலோச்சனார்‌ 

திணை: நெய்தல்‌. 2 

துறை : இது, காப்பு மிகுதிக்கண்‌ இடையீடுபட்டு ஆற்றாளாய 
_தலைமகட்கு,த்‌ தலைமகன்‌ றைப்புற,த்தானாக,த்‌ தோழி சொல்லியது. 

(து - ம்‌.) என்பது, காவல்‌ மிகுதியாலே தலைவ னக்கூடப்பெறாமல்‌ 
ஆற்றாது வருந்திய தலைவியைத்‌ தோழி நோக்கி “நீ வருந்தா தகொள்‌, 
நிலவு விரிந்ததனால்‌ அவர்‌ இன்னே வருவாரெனக்‌ கூறுவாள்‌ போன்று 
காவல்‌ மிகுதியால்‌ இரவுக்குறி பிறழ்ந்ததும்‌, அதனால தலைவி படுக்‌ 
துன்பமும்‌ சிறைப்புறத்திருந்த தலைவன்‌ கேட்டு வரைவொடு புகுமாறு 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு “காப்பின்‌ மிகுதி கையற வரினும்‌” (தொல்‌- 
கள-௨௩..) என்னும்‌ விதி கொள்க. 

பெய்யாது வைகிய கோதை போல 
மெய்சா யினையவர்‌ செய்குறி பிழைப்ப 
உள்ளி நகொதும லேர்புரை தெள்ளிதின்‌ 
வாரா ரென்னும்‌ புலவி யுட்கொளல்‌ 

௫. ஒழிக மாளநின்‌ நெஞ்சத்‌ தானே 

புணரி பொருத பூமண லடைகரை 
யாழி மருங்கின்‌ அலவன்‌ ஓம்பி 
வலவன்‌ வள்பாய்ந்‌ தூர 
நிலவுவிரிந்‌ தன்றாற்‌ கான லானே. 

(சோ - ள்‌.) அவர்‌ செய்குறி பிழைப்ப - அவர்‌ செய்த குறி 
இடையீடுபட்டு,த்‌ ,தவறு தலாலே ; பெய்யாது வைகிய கோதை 
போல மெய்‌ சாயினை - சூடாது டந்த பூமாலை போல கின்‌ மெய்‌ 
வாடினையாக; நொதுமல்‌ ஏர்பு உரை உள்ளி - அயலில்‌ எழுதலை: 
யுடைய பழிச்‌ சொல்லைக்‌ கருதி; தெள்ளிதின்‌ வாரார்‌ என்னும்‌. 


ரன்ன ஒன எ 4 


௨௨. ஈற்றிணை நானூறு 


புலவி உள்‌ கொள்ளல்‌ - இனிக்‌ இண்ணமாக அவர்‌ நம்‌ பால்‌ 
வருவாரல்லர்‌ என்னும்‌ புலவியை உட்கொள்ளாது ; நின்‌ நெஞ்‌ 
சத்து ஒழிக - நின்‌ நெஞ்சத்து அதனை ஒழிப்பாயாக 1; புணரி 
பொறா, பூ மணல்‌ அடைகரை - அலைவந்து மோதிய இளமணல்‌ 
அடுத்த கடற்கரையின்‌ கண்ணே) ஆழி மருங்னெ்‌ அலவன்‌ 
ஓம்பி வலவன்‌ வள்பு ஆய்ந்து ஊர - தாம்‌ ஊர்ந்து வருகன்ற 
கேரின்‌ ஆழிமிடத்துப்‌ படாதவாறு ஜஞெண்டுகளை விலக்கிப்‌ 
பாகன்‌ வாரைப்‌ பிடித்து ஆராய்ந்து செலுத்துமாறு ; கானலான்‌ 
கிலவு விரிந்கன்று - கானலிடதீது நிலவ விரிந்தது காண்‌ 1; 
எ-று. 


(வி-ம்‌. சாயினை - இளைத்தனை. மாள : முன்னிலையசை. வள்பு- 
வார்‌. மாவின்‌ வலப்புறத்தே தன்‌ பொறைகொளவிருத்தலின்‌ வலவ 
னெனப்பட்டான்‌. 


நொதுமல்‌ ஏர்பு உரை - அலரறிவுறுத்தல்‌. மெய்சாயினையென்றது 
உடம்புஈனிகருங்கல்‌. வாராரென்னும்‌ புலவியுட்கொளலென்றது பொய்‌ 
யாக்‌ கோடல்‌. அவர்‌ செய்குறி பிழைப்பவென்றது அக்குறியையறிந்து 
உடனே புறம்போகாதவாறு அன்னை துயிலாமை முதலிய காப்புமிகுதி 
யறிவுறுத்தல்‌. அலவனுக்கு ஊறுபடாதவாறு தேர்செலுத்தப்படு 
மென்றது ரீ பழிச்சொல்லால்‌ வருந்தாதபடி. வரைந்து இல்லறநிகழ்த்தற்‌: 
கொருப்படுவானென்றவாறு. இவற்றைக்‌ கேட்ட தலைமகன்‌ வரையக்‌ 
கருதுமென்றதகாம்‌. மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. 
பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு - ரை.) கொதுமலர்‌ நேர்புரை என்றும்‌ பாடம்‌. இதற்கு 
அயலோர்‌ வாய்‌ நேர்ந்து கூறும்‌ பழிச்சொல்‌ என்க. கானலான்‌ : வேற்‌ 
றுமை மயக்கம்‌. நிலவு விரிந்தன்று என்றது இரவுக்‌ குறிக்கண்‌ நீ 
தேரூர்ந்து வந்தாயாயினும்‌ யாங்கள்‌ தாய்‌ முதலியோர்‌ அறியாவண்ணம்‌ 
குறியீடம்‌ சேர்தற்கும்‌ நிலவு வெளிப்படுதலாகிய இடையூறுளதாதல்‌ 
அறிக எனத்‌ தலைவனுக்குக்‌ காப்பு மிகுதியும்‌ இடையூறும்‌ கூறியவா 
முதல்‌ உணர்க. வரைவு முடுக்குதல்‌ பயன்‌ என்க. (௧௧) 


௧௨. கயமனார்‌ 
திணை: பாலை. 


துறை : இது, கோழி உடன்போக்கு அஞ்சுவித்தது. 


(து- ம்‌.) என்பது, கொண்டுதலைக்‌ கழியுமாறு உடன்படுத்திய 
தோழி செவிலியுமைச்சென்று அறத்தொடு நிற்றலாலே பெரிதும்‌ மாட்‌ 
சிமைப்பட்டுக்‌ காட்டலும்‌, இவள்‌ நீரில்லாத ஆற்றிடைப்போய்‌ வருந்‌ 
துங்‌ குறை யென்னை யென்று தலைமகளைச்‌ செலவமுங்குவித்துத்‌ தலை 
மகனிடஞ்‌ சென்று, * தலைவி நின்பால்வர உடன்பட்டும்‌ தன்‌ சிலம்பு 
ண கழற்றி வைக்கும்பொழுது இவற்றைக்‌ காண்டலும்‌ 

காழியர்‌ கோவரென்று ஆயத்தாரைப்‌ பிரிதலாலே வருந்தி நின்றனள்‌ ”' 
அன அவன்‌ செலவழுங்குமாறு கூறாகிற்பது. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௩ 


(இ-ம்‌.) இதனை, “தலைவரும்‌ விழுமம்‌” என்னும்‌ _நா.ற்பாவின்‌ 
ன (தொல்‌ -௮௧-௩௯.) போக்கற்‌ கண்ணும்‌ என்பதன்கண்‌ அமைத்துக்‌ 
காள்க. 


விளம்பழங்‌ கமழுங்‌ கமஞ்சூற்‌ குழிசிப்‌ 
பாசந்‌ தின்ற தேய்கான்‌ மத்த 
நெய்தெரி யியக்கம்‌ வெளில்முதன்‌ முழங்கும்‌ 
வைகுபுலர்‌ விடியல்‌ மெய்கரந்து தன்கா 

௫. லரியமை சிலம்பு கழீஇப்‌ பன்மாண்‌ 
வரிபுனை பந்தொடு வைஇய செல்வோள்‌ 
இவைகாண்‌ தோ று கோவர்‌ மாதோ 
அளியரோ வளியரென்‌ னாயத்‌ தோரென 
தம்மொடு வரவுதா னயரவுந்‌ 

௧௦. தன்வரைத்‌ தன்றியுங்‌ * கலுழ்ந்தன கண்ணே. 


(சொ-ள்‌.) விளம்பழம்‌ கமழும்‌ கமம்‌ சூல்‌ குழிசி - முடை 
இர விளம்பழம்‌ இட்டுவை,த்தலானே அதன்‌ மணம்‌ கமழ்னெற 
நிறைந்த தயிர்த் தாழியில்‌ ; பாசம்‌ இன்ற தேய்கால்‌ மத்தம்‌ நெய்‌ 
தெரி இயக்கம்‌ - கயிறு ஆடித்‌ தேய்‌,ததலாலே தேய்ந்த தண்டினை 
யுடைய மத்திட்டு வெண்ணெய்‌ தோன்றக்‌ கடை கலால்‌ ; வெளில்‌ 
முதல்‌ முழங்கும்‌ - தறியடியில்‌ ஓசை முழங்குகின்ற வைகுபுலர்‌ 
விடியல்‌ - தங்கிய இருள்‌ இரும்‌ வைகறைப்‌ பொழுதில்‌; மெய்‌ 
கரந்து தனகால்‌ அரியமை சிலம்பு கழீஇ - கன்மெய்‌ பிறர்க்குத்‌ 
கோன்றாகபடி. மறைத்துத்‌ கன்‌ காலிலணியும்‌ பருக்கைக்கற்‌ 
போகடப்பட்டி. சலம்பைக்‌ கழற்றி; பல்‌ மாண்‌ வரிபுனை பந்தொடு 
வைஇய செல்வோள்‌ - பல மாட்சிமைப்பட்ட வரிந்து புனைந்த 
பந்தோடு சேர ஓரிடத்தில்‌ வைக்கச்‌ செல்பவள்‌) இவை காண்‌ 
கோணும்‌ கோவர்‌ அளியரோ அளியர்‌ என - என்‌ தோழிமார்‌ 
இவற்றைக்‌ காணுந்தோணும்‌ ம"ோவாநிற்பர, அவர்‌ இரங்கத்‌ 
தக்காரல்லரோ என்று கருத; நம்மொடு கான்‌ வரவு 
அயரவும்‌ - நம்மோடு தான்‌ வருதல்‌ மேற்கொண்டொழுகா 
நிற்பவும்‌ ; கண்‌ தன்‌ வரைத்தன்றியும்‌ கலுழ்ந்‌ தன - அவள்‌ கண்‌ 
கள்‌ தம்‌ அளவுக்கும்‌ அடங்காமல்‌ அழா நின்றன ; ஆதலின்‌ 
நுமக்கு ஏற்றவாறு செய்ம்மின்‌ ; எ - அ. 

(வி-ம்‌. குழிசி - தாழி. இயக்கம்‌ - அசைவு. வெளில்‌ - தயிர்‌ 
கடைதற்கு ஈட்ட தூண்‌. பகற்பொழுதிற்‌ கடைவுழி வெப்பம்‌ தாங்‌ 
காது வெண்ணெய்‌ உருகுமாதலின்‌ வைகறையில்‌ கடைதல்‌ கூறிற்று. 

ஓலிகேட்டு அன்னை முதலானோர்‌ விழித்தாற்‌ போக்கிற்கியலாதென்‌ 
பதுபற்றிச்‌ சிலம்பு கழற்றினமை கூறினாள்‌. இதுகேட்டுச்‌ செலவழுங்கி 


(பாடம்‌) 1. கலிழ்ந்தன. 


௨௪ நற்றிணை நானூறு 


நின்றானை நீ வரைந்து புகு தக ; நினக்கு வரைவு மாட்சிமைப்படுமென்‌ 
லின்‌ கேட்ட தலைவன்‌ இவள்‌ அறத்தொடு கிற்‌.றலான்‌ மாட்சிமைப்‌ 
பட்டது போலுமெனப்‌ பிற்றைஞான்று வரைவொடு புகுவானாவது. 
இது “வெளிப்பட்ட பின்றையு முரிய ளெவி'' (இறையனார்‌-௨௩) 
என்றதனாற்‌ பெறப்பட்டது. தோழி சென்று அறத்தொடு நிற்றலை, 
“காமர்‌ கடும்புனல்‌!” (கலி-௩௯) என்ற செய்யுளின்‌, *சாய்த்தார்‌ தலை' 
என்றதன்காறுங்‌ கண்டு கொள்க. மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த 
பெருமிதம்‌. பயன்‌ - செலவழுங்குவித்தல்‌, இதப்‌ போக்குதல்‌ 
தவிர்ந்ததற்கு மேற்கோளாகக்‌ கொண்டார்‌ நச்சினார்க்கினி௰ர்‌ ; (தொ- 
பா-உ௨௧௯-உரை.) 


(பெரு - ரை.) ஈன்கு பதமறிந்து பாலைக்‌ காய்ச்சிப்‌ பிரையிட்டுத்‌ 
தோய்த்த தயிர்த்தாழி இயல்பாகவே விளம்பழம்‌ போன்று மணங்‌ 
கமழும்‌ என்பது பற்றி விளம்பழம்‌ கமழும்‌ குழிசி என்றார்‌. பதன 
றிந்து தோய்ந்த தயிர்த்‌ தாழி முடை நாறுதலின்று ஆகலின்‌ விளம்பழம்‌ 
கமழும்‌ என்றதற்கு விளம்பழம்‌ போன்று இனிதாக. மணங்கமழும்‌ 
ஒழிசி என்னல அமைவுடைத்து. இயக்கம்‌ முழங்கும்‌ என்க. கமம்‌- 
நிறைவு. **கமம்‌ நிறைந்தியலும்‌'' என்பது தொல்காப்பியம்‌. தயிர்த்‌ 
தாழி சூற்கொண்ட வயிறு போலப்‌ பருத்திருத்தல்‌ பற்றிச்‌ சூற்குழிசி 
என்றார்‌, தன்வரைத்தன்றியும்‌ என்றதற்கு அவள்‌ வரைத்தன்றியும்‌ 
எனப்‌ பொருள்‌ கோடல்‌ றெப்பு. (௧௨) 


௧௩. கபிலர்‌ 
திணை: குறிஞ்சி, 


துறை: இஃது, இயற்கைப்‌ புணர்ச்சியின்‌ பிற்றைஞான்‌ அ ,தலைவி 
யின்‌ வேறுபாடுகண்ட தோழி, தலைவி மறைத்‌தற்குச்‌ சொல்லியது. 


(து - ம்‌.) என்பது, இயற்கைப்‌ புணர்ச்சி புணர்ந்த மறுநாள்‌ 
தலைவியின்‌ கண்‌ வெப்பு முதலாய வேறுபாடு கண்டு இவ்வேறுபாடு 
எற்றினான்‌ ஆயிற்றென்று வினவிய தோழிக்கு மறைத்துக்‌ கூறுத 
லானே அவள்‌ தினைக்கதிரைக்‌ ளிகள்‌ கொய்துகொண்டு போகவும்‌ 
அவற்றை ஓட்ட நீ எழுந்தாயுமில்லை. இனி அழாதேனு மிருவெனக்‌ 
கூறுவாள்‌ போன்று இறைச்சியால்‌ அவளது களவொழுக்கத்தைத்‌ தான்‌ 
அறிந்து வைத்தேனெனப்‌ பொருள்‌ கொள்ளுமாறு தானு மறைத்துச்‌ 
கூறாநிற்பது. 3 


-- (இ-ம்‌.) இதற்கு, “மெய்யினும்‌ பொய்யினும்‌ வழிகிலை பிழை 
யாது, பல்வேறு கவர்பொருள்‌ நாட்டத்தானும்‌”' (தொல்‌-கள-௨௩) 
என்னும்‌ விதி கொள்க. 

எழா௮ யாகலி னெழில்நலந்‌ தொலைய 
அழா௮ தீமோ நொதுமலர்‌ தலையே 
ஏனல்‌ காவலர்‌ மாவீழ்த்துப்‌ பறித்த 
பகழி யன்ன சேயரி மழைக்கண்‌ 

௫. கல்ல பெருந்தோ ளோயே கொல்லன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௫ 


எறிபொற்‌! பிதிரிற்‌ சிறுபல்‌ காய 
வேங்கை வீயுகு மோங்குமலைக்‌ கட்சி 
மயிலறி பறியா மன்னோ 
பயில்குரல்‌ கவரும்‌ பைம்புறக்‌ கிளியே. 


(சோ-ள்‌.) எனல்‌ காவலர்‌ மா வீழ்‌த்துப்‌ பறித்த பகழி 
அன்ன சே அரி மழைக்கண்‌ நல்ல பெருந்‌ கோளோயே - இனைப்‌ 
புனங்காவலையுடைய மழவர்‌ ஆண்டுக்‌ இன்றழிக்க வந்த பன்றி 
முதலாய விலங்குகளை யெய்து கொன்று மீட்டும்‌ அவற்றினின ற 
பறித்தெடுத்த அம்புபோன்ற செவ்வரி பரந்த குளிர்ச்சியை 
யுடைய கண்ணையும்‌, நல்ல பெரிய தோளையும்‌ உடையாய்‌; 
கொல்லன்‌ எறிபொன பிதிரின்‌ சிறுபல்காய வேங்கை வீ உகும்‌ - 
கொல்லன து உலைக்கள த்து அடிக்கும்‌ இரும்பின்‌ பொறி கறு 
மாறு போலச்‌ சிறிய பலகாயையுடைய வேங்கையின்‌ மலர்கள்‌ 
உஇர்கன்ற; ஓங்கு மலைக்கட்டு - உயர்ந்த மலையினுள்ள கூட்டி 
லிருக்கும்‌ ; மயில்‌ அறிபு பைம்புறக்‌ களி அறியர - மயில்கள்‌ காம்‌ 
௮றிகலைப்‌ பசிய புற க தஇனையுடைய கிளிகள்‌ அறியாவாய்‌ ; பயில்‌ 
குரல்‌ கவரும்‌ - நெருங்கிய தனைக்‌ கதிர்களைக்‌ கவர்க்து போகா 
நின்றன, அதனால்‌ அக்கதஇர்களும்‌ அழிந்துபோகின்றன காண்‌ 7 
எழாஅய்‌! - அவற்றை ஓட்டவேண்டிய நீ இவ்விடகத்திருந்தும்‌ 
எழுந்‌ தாயல்லை!; ஆகலின்‌ எழில்‌ ஈலகந்தொலைய நொதுமலர்‌ தலை 
அழா - அங்கனம்‌ எழாதிரறாப்பினும்‌ நின்‌ அழகிய நல 
மெல்லாங்‌ கெடும்படியாக அயாலாரிருக்கும்‌ இவ்விடத்து அழா 
.இருத்‌,தலையேனுஞ்‌ செய்வாயாக!) ௭ - அ. 

(வி-ம்‌.) பிதிர்‌-பொறி, பிதிர்போல வீயுகுமெனக்‌ கூட்டுக. 
கட்சி - கூடு, பயிலல்‌ - நெருங்கல்‌. மன்‌ - கழிவு. அரத்தந்‌ தோய்ந்த 
பகழி கண்ணுக்‌ குவமை. 

அலரெழுமாதலின்‌ அழாதியென்றாள்‌. இங்ஙனம்‌ அழிவன 
வற்றைத்‌ தமரறியின்‌ நின்னைக்‌ காவலுக்கு விடாரெனப்‌ புணர்ச்சி 
முட்டுப்பாடு கூறுவாள்‌ எழுந்தாயல்லை யென்பதாற்‌ குறிப்பித்தாள்‌. 
ஒரு சிலம்பனை மயக்கிப்‌ பாய்ந்து மீண்ட கண்ணையுடையா யென்பாள்‌ 
மாவீழ்த்துப்‌ பறித்த பகழிபோன்ற கண்ணினையென உவமைமுகத்தாற்‌ 
கூறினாள்‌. 

இரைச்சி:--வேங்கைமலருதிரப்‌ பெற்ற கூட்டிலிருக்கும்‌ மயில்‌ 
இனைக்கதிர்களைக்‌ கிளிகள்‌ கொண்டுபோவதனை யறிந்திருந்தும்‌, “காம்‌ 
கொய்‌. துகொண்டுபோவதனை அம்மயில்‌ அறியாவாகும்‌” என்று கிளிகள்‌ 
கருதிக்‌ கவர்ந்தேகுதல்போல அன்னை பலகாலுந்‌ தூண்டியதனால்‌ 
நின்னைக்‌ காவல்‌ செய்துறையும்‌ யான்‌ நின்களவொழுக்கத்தை யறிந்து 
வைத்தும்‌ “யான்‌ அறிந்திலேன்‌ என நீ கருதி இதனை மறைத்தொழுகா 
நின்றாய்‌ என்றதாம்‌. மறைத்துக்கூறியொழுகுதல்‌: சுனையாடியதாலே 


(பாடம்‌) 1. பிதிர்வில்‌. 


2. ௮ கீ பூணன்‌: ( 


௨௬ நற்றிணை நானூறு 


பந்தாடியதாலே இவ்வேறுபாடுண்டாயதெனக்‌ கூறுதல்‌. - மெய்ப்பாடு- 
வெகுளி. பயன்‌ - தோழி ஆராய்ந்தறிதல்‌. இது, தலைவி வேறுபாடு 
கண்டு ஆராயுந்தோழி தன்‌ ஆராய்ச்சியை மறைத்துக்‌ கூறியதென்பர்‌ 
நச்சினார்க்கினியர்‌ ; (தொ-பொ. ௧௧௪, உரை.) 

(பெரு -ரை.) சிறு பல தாஅய்‌ என்றும்‌ பாடம்‌. இதனை, சிறு 
பல வேங்கை வீ தா அய்‌ உகும்‌ என்று இயைத்துப்‌ பரந்து உதிர்கன்ற 
எனப்‌ பொருள்‌ கொள்க. மேல்‌ விளக்கத்தின்கண்‌ ஒரு சிலம்பனை... 
கண்ணினை யென உவமைமுகத்தாற்‌ கூறினாள்‌ என்புழி - கண்ணினை 
என இறைச்சிவகையாற்‌ கூறினார்‌ என்றும்‌, வேங்கைமலர்‌...என்ற 
தாம்‌ என்னும்‌ துணையும்‌ வருவன உள்ளுறை யென்க. இவை இறைச்சி 
யல்ல, (௧௩) 


௧௪. மாமூலனார்‌ 
தினை: பாலை. 


திறை: இஃது, இயற்பழித்த தோழிக்குத்‌ தலைவி இயற்பட 
மொழிந்தது. 


(நு-ம்‌.) என்பது, அறத்தொடு நிற்றலின்கண்‌ முதலிலே 
தலைவன்‌ பிரிக்தமை காரணமாகத்‌ தலைவி தன்னைத்‌ தலைவன்‌ இகந்தா 
னென வருந்திப்‌ புலம்பக்‌ கேட்ட தோழி, அவளை ஆற்றுவிக்க 
வேண்டித்‌ தலைவன்‌ நம்மைக்‌ கைவிட்டனனாதலின்‌ அவனியல்பு 
தவறுடைத்தென்று பழித்துக்‌ கூறலும்‌ அது3கட்ட தலைவி அவர்‌ 
நம்மைக்‌ கைவிட்டுக்‌ காட்டகத்துச்‌ சென்றிருந்தனராயினும்‌ குறித்த 
பருவத்து வந்து கூடித்‌ தலையளி செய்வரென்று அவனது நல்ல இயல்பு 
களைப்‌ பொருந்தக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, *மறைந்தவற் காண்டல்‌ '' (தொல்‌ - கள - ௨0) 
என்னும்‌ நாற்பாவின்கண்‌ :* வழுவின்று நிலஇய இயற்படு 
பொருளினும்‌ '* என்னும்‌ விதி கொள்க. 

தொல்கவின்‌” தொலையத்‌ தோள்௩லஞ்‌ சாஅய்‌ 
நல்கார்‌ நீத்தன ராயினு நல்குவர்‌ 
நட்டனர்‌ வாழி தோழி குட்டுவன்‌ 
அகப்பா அழிய” நூறிச்‌ செம்பியன்‌ 

௫. பகல்த வேட்ட ஞாட்பினு மிகப்பெரி 
தலரெழச்‌ சென்றன ராயினு மலர்கவிழ்க்து 
மாமட லவீழ்ந்த காந்தளஞ்‌ சாரலின்‌ 
ஞால்வாய்க்‌ களிறு பாந்தட்‌ பட்டெனத்‌ 
'அஞ்சாத்‌ துயரத்‌ தஞ்சுபிடிப்‌ பூசல்‌ 

௧௦ நெடுவரை விடரகத்‌ தியம்புங்‌ 
கடுமான்‌ புல்லிய காடி.றக்‌ தோரே. 


(பாடம்‌) 1. தொலைந்து. 2. மூறியருமிளை. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௪ 


(சோ-ள்‌.) கோழி மலர்‌ கவிழ்ந்து மா மடல்‌ அவிழ்ந்த. 
காந்களம்‌ சாரலின்‌ - கோழி! மலர்‌ கலைகவிழ்ந்து பெரிய இதழ்‌ 
விரிந்‌,த காந்தளையுடைய சாரலின்‌ கண்ணே ; ஞால்‌ வாய்ச்‌ களிறு 
பாந்‌,தள்‌ பட்டு என - தொங்குனெற வாயையுடைய களிற்றியானை 
பெரும்‌ பாம்பின்வாய்ப்‌ பட்டதாக; துஞன்சாத்‌ தயரத்து அஞ்சு 
பிடிப்‌ பூசல்‌-சோராத துயரோடு அள்சுனெற பிடியானை 
பிளிறும்‌ பேரொலியான து ; நெடுவரை விடர்‌ அகத்து இயம்பும்‌ 
கடுமான்‌ புல்லிய காடு இறந்தோர்‌ - நீண்ட மலையிடத்துள்ள 
விடரகதக சென்று எதிரொலி யெடாகிற்குங்‌ கடி.ய குதிரையை 
யுடைய கள்வர்‌ கோமான்‌. புல்லி ' என்பவனுடைய வேங்கட மலையி 
லுள்ள காட்டின்கண்ணே சென்ற நங்‌ காதலா ; தோள்‌ நலம்‌ 
சாஅய்‌. தொல்‌ கவின்‌ தொலைய நல்கார்‌ நித்தனா்‌ - என கோளின்‌ 
அழகு கெட்டு வாடிப்‌ பழைய. நலனெல்லாந்‌ தொலையுமாறு 
ஏன்னைக்‌ கூடி இன்பங்‌ கொடாராய்க்‌ கைவிட்டொழிந்‌ காரெனக்‌ 
கூறாநினறனை!; ஆயினும்‌-அங்கனம்‌ கைவிட்டொழிக்‌ காராயினும்‌ 7 
குட்டுவன்‌ அகப்பா அழிய நூறிச்‌ செம்பியன்‌ பகல்‌ இ வேட்ட 
ஞாட்பினும்‌-- அவர்‌ சேரலனதுக .முமலத்தின்‌ மதில்‌ ஒருங்கழிய 
இடி,த்தொழி,த்துக்‌ களளிவளவன்‌ அற்றைப்‌ பகலே அவ்வுரை த்‌ 
இயின்வாய்ப்‌ பெய்த போரினுங்காட்டில்‌ ; மிகப்பெரிது அலர்‌ 
எழச்‌: சென்றனராயினும்‌ - மிகப்‌ பெரிதாயெ பழிச்சொல்‌ 
௮ண்டாம்படி. சென்றனரெனினும்‌ ; நட்டனர்‌ நல்குவர்‌ வாழி - 
என்பால்‌ மிக்க நட்பு வைத்தனர்‌ ஆதலால்‌, குறித்த பருவத்து 
வந்து தலையளி செய்வர்‌, ஆதலின்‌ அவர்‌ நீடு வாழ்வாராக ! ; 
எ-று. 

(வி-ம்‌. சாய்தல்‌ - நுணுகல்‌, சாய்த்தொலையவென மாறிக்‌ 
கூட்டுக. அகப்பா - மதில்‌, ஞாட்பு - போர்‌. விடர்‌ - மலைப்பிளப்பு. 
நல்குவர்‌ என்றது பாராட்டெடுத்தல்‌. தொல்கவின்‌ தொலையவென்றது.. 
பசலைபாய்தல்‌. தோணலஞ்சா யென்றது, உடம்புஈனி சுருங்கல்‌. 

இறைச்சி:--களிறு பாந்தளின்வாய்ப்‌ பட்டதாகப்‌ பிடி பிளிறும்‌ 
பூசல்‌ சென்று விடரகத்து ஓலிக்குமென்றது, தலைவன்‌ பிரிவால்‌ யான்‌ 
வருந்திய வருத்தம்‌ நோக்கி ஊராமிரடுத்த அலர்‌ சேரிசென்று பரவினும்‌ 
பரவுக என்றதாம்‌. மெய்ப்பாடு- அழுகையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌... 
பயன்‌ - இயற்படமொழிதல்‌. 

(பெரு -ரை) சாரல்‌ இனம்சால்‌ - வயக்களிறு என்றும்‌ பாடம்‌. 
இனம்‌ சால்‌ வயக்களிறு - தன்‌ இனமாகிய யானைத்திரள்‌ படறது 


யுடைய களிற்றுயானை என்க. ௧௪) 
௧௫. அறிவுடை தம்பி 
திலா: நெய்தல்‌. 


துறை: இது, வரைவு நீட்டித்தவழித்‌ தோழி தலைமகற்குச்‌ 
சொல்லி வரைவுகடாயது; 


௨௮ நற்றிணை நானூறு 


(து- ம்‌.) என்பது, களவின்வழி யொழுகிய தலைவன்‌ மணஞ்‌ 
செய்துகொள்ளாது காலந்தாழ்த்தலும்‌, தோழி அவனை நோக்கிச்‌ 
சேர்ப்பனே / நீ தலைவியின்‌ . நலத்தை யுண்டுணர்ந்தனையாய்‌ இப்‌ 
பொழுது அத்தன்மையை இன்மையா லுண்டாகய அலரால்‌ யாம்‌ 
நாணழியா நின்றேமென வருந்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “ களனும்‌............... வரைதல்‌ வேண்டினும்‌ '' 
(தொல்‌-கள-௨௩) என்னும்‌ விதியின்கண்‌ வகை என்பதன்கண்‌ 
அமைத்துக்‌ கொள்க 


முழங்குதிரை கொழீஇய மூரி யெக்கர்‌ 
நுணங்குதுகில்‌ நுடக்கம்‌ போலக்‌ கணங்கொள 
ளைகை தூற்றும்‌ உரவுநீர்ச்‌ சேர்ப்ப ! 
பூவின்‌ அன்ன நலம்புதி துண்டு 

இ. நீயுணர்ம்‌ தனையே அன்மையின்‌ யாமே 
நேர்புடை நெஞ்சம்‌ தாங்கத்‌ தாங்கி 
மாசில்‌ கற்பின்‌ மடவோள்‌ குழவி 
ஓய்ய வாங்கக்‌ கைவிட்‌ டாங்குச்‌ 
சேணும்‌ எம்மொடு வந்த 

௧௦. நாணும்‌ விட்டேம்‌ அலர்கவிவ்‌ வூரே. 


(சொ-ள்‌.) மூழங்கு இரை கொழிஇய மூரி எக்கர்‌ 
நுணங்கு அகில்‌ நுடக்கம்போல - முழங்குகின்ற அலை 
கொணர்ந்து கொழித்த பெரிய எக்கர்‌ மணலை நுணங்‌இய அகிலின்‌ 
அடக்க, த்தைப்‌ போலாக ; கணம்‌ கொள ஊதை தூற்றும்‌ - மிகுதி 
படக்‌ காற்றுத்‌ தூற்றாகிற்கும்‌ ; உரவு நீர்ச்சேர்ப்ப - நீர்மிக்க வலிய 
கடற்கரைத்‌ தலைவனே !; பூவின்‌ அன்ன கலம்‌ புதிது உண்டும்‌ நீ 
உணர்க தனை அன்மையின்‌ - பூப்போன்ற எமது தலைவியின்‌ 
நலத்தைப்‌ புதுவதாக நுகர்ந்து வைத்தும்‌ நீ அறிந்‌ தனையல்லை 
யாகலின்‌; யாம்‌ நேர்பு உடை நெஞ்சம்‌ தாங்கத்‌ தாக்‌ - யாம்‌ 
நினக்கு உடம்படுதலையுடைய எம்முள்ளத்தில்‌ வருத்தமுற 
அதனையேற்று; மாசு இல்‌ கற்பின்‌ மடவோள்‌ - குற்றமற்ற 
கற்பினையுடைய மடவாளொருத்‌தி; குழவி ஒய்ய வாங்கக்‌ கைவிட்‌. 
டாங்கு - தன்‌ குழவியைப்‌ பலிகொடுப்ப வாங்குதலும்‌ அவள்‌ 
அதனைக்‌ கைவிட்டாற்போல; சேணும்‌ எம்மொடு வந்த காணும்‌ 
விட்டேம்‌ - முன்னாளின்‌ முதற்கொண்டு எம்முடன்‌ வளர்ந்துவந்த 
நாணும்‌ விட்டேம்‌; இவ்வூர்‌ அலர்க - இனி இவ்வூர்‌ அலர்‌ 
எழுவதாக;ள- அ. 

வி-ம்‌. ப்யுதல்‌ - செலுத்துதல்‌, ஈண்டுப்‌ பலிக்கடன்‌ 
லக்‌. ன்‌ - வ்ந்து? கய்‌ வலிமை. . கெஞ்சந்தாங்க 
யென்றது ஆங்கு மெஞ்சழிதல்‌, நலனுண்டு உணராமையாலே கன்றி : 


"i 


% 
௫ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௯ 


மறந்தனை ? இங்ஙனம்‌ ஈன்றிமறந்த நின்னை அணுகியதன்‌ பயன்‌ 
உடனிருந்த நாண்‌ ஓழியலாயதன்றி ஊரும்பழி கூறலாகியதென்றாள்‌. 

உள்ளுறை :--கடல்கொறித்து ஓதுக்கய எக்கர்‌ மணலிற்‌ சில 
வற்றைக்‌ காற்று அள்ளித்‌ தூற்றுதல்போல நின்னால்‌ நீக்கப்பட்ட 
எம்மை ஊரார்‌ அலர்‌ தூற்றா நிற்பர்‌ - அங்ஙனமே அலர்க என்றதாம்‌. 
இவ்வுள்ளுறையில்‌ நுடக்கம்போல என்ற ஏனையுவமம்‌ *கொழித்த 
எக்கர்‌, ஊதை தூற்றும்‌ ' என்ற உள்ளுறையுவமத்தைத்‌ தருகின்ற 
கருப்பொருட்குச்‌ சிறப்புக்கொடுத்து நின்றது. அலரொழித்தல்‌ வரைந்‌ 
தன்றி யின்மையின்‌ இது வரைவுகடாதலாயிற்று. மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு -ரை.) நீ புணர்ந்தனையேம்‌ அன்மையின்‌ என்றும்‌ பாடம்‌. 
இதற்கு நின்னாற்‌ புணரப்பட்டேம்‌ போல்கின்றிலேம்‌ என்க. நின்னாற்‌ 
புணரப்பட்டேம்‌ ஆயின்‌ இன்புற்றிருப்பேம்‌ அல்லமேோ அங்ஙனம்‌ 
இன்புறாமற்‌ துன்பு றுகின்றோமாகலின்‌ நீ புணர்ந்தனையேம்‌ அன்மையின்‌ 
என்றவாறு. பேஎய்‌ வாங்கக்‌ கைவிட்டாங்கு என்றும்‌ பாடம்‌. இப்‌ 
பாடமே சிறப்புடையது. மெஞ்சந்தாங்கத்‌ தாங்கி என்பதற்கு, 
நெஞ்சர்‌ தாங்குமளவிற்குத்‌ தாங்கி என்பது பொருந்தும்‌. (௧௫) 


௧௬. சிறைக்குடியா ந்தையார்‌ 
நினை: பாலை. 


துறை: இது, பொருள்‌ கடைக்கூட்டிய நெஞ்சினை நெருங்கித்‌. 
தலைவன்‌ செலவழுங்கியது. 

(து- ம்‌.) என்பது, தலைவியை வீட்டுப்‌ பிரிந்து சென்று பொரு 
ளீட்டும்படி. கருதி முயன்ற சன்னெஞ்சினைத்‌ தலைவன்‌ நோக்கி, யான்‌ 
இவளின்‌ கண்ணாற்‌ கட்டுண்டேன்‌ ; இவ்வின்பத்தினுங்காட்டி ற்‌ 
பொருள்சிறவா; அப்பொருள்‌ எங்ஙனமாயினுமாக; இவ்விரண்டினையு 
மாராய்ந்து சிறந்தது ஒன்றனை நீ யெய்துதற்குரியை எனக்கூறி இல்லத்‌ 
தழுங்கா நிற்பது. கடைக்கூட்டல்‌ - ஒருப்படுத்தல்‌. 

(இ-ம்‌.) இதற்குக்‌ “£ கரணத்தினமைர்து முடிந்த காலை த 
(தொல்‌-க.ற்‌-டு) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ * வேற்றுகாட்‌ டகல்வயின்‌ 
விழுமத்‌ தானும்‌ என்னும்‌ விதி கொள்க. 

புணரின்புணராது பொருளே பொருள்வயிற்‌ 
பிரியின்‌ புணராது புணர்வே யாயிடைச்‌ 
சேர்பினுஞ்‌ செல்லா யாயினு நல்லதற்‌ 
குரியை வாழியென்‌ னெஞ்சே பொருளே 

இ. வாடாப்‌ பூவின்‌ பொய்கை நாப்பண்‌ 
ஓடுமீன்‌ வழியிற்‌ கெடுவ யானே 
விழுநீர்‌ வியலகந்‌ தூணி யாக 
எழுமா ணளக்கும்‌ விழுநெதி பெறினுங்‌ 


௩௨௦ நற்றிணை நானூறு 


கனங்குழைக்‌ கமர்த்த சேயரி மழைக்கண்‌ 
௧௦. அமர்ந்தினிது நோக்கமொடு செகுத்தனன்‌ 
எனைய ஆகுக வாழிய பொருளே. 


(சோ-ள்‌.) என்‌ நெஞ்சே வாழிய - என்‌ நெஞ்சமே! 
நெடுங்காலம்‌ வாழ்வாயாக!; பொருள்‌ புணரில்‌ புணராது - நீ 
இப்பொழுது கருதிய பொருளோ யாம்‌ தலைவியைப்‌ புணர்ந்து 
இல்லதக்துத்‌ தங்யெவழி அடையப்‌ பெறுவகொன்றன்று ; 
பொருள்வயின்‌ பிரியின புணர்வு புணராது - இதனைவிட்டுப்‌ 
பொருளவயிற்‌ பிரிந்தாலோ இவளைப்‌ புணரும்‌ புணர்ச்சி இனி 
அடையப்பெறுவகொன்றன்று ; ஆயிடை செர்ப்பினும்‌ செல்லாய்‌ 
ஆயினும்‌ நஈல்ல,தற்கு உரியை - ஆகலின்‌ இவ்விரண்டினையுள்‌ சீர்‌ 
தூக்கிப்‌ பொருள்வயிற்‌ பிரிந்தாயானாலும்‌ பிரியாஇவ்வழி யிருந்தா 
யானாலும்‌ இவற்றுள்‌ நல்லதொரு காரியத்தைச்‌ செய்குற்குரியை 
ஆவாய்‌; பொருள வாடாப்‌ பூவின்‌ பொய்கை நாப்பண்‌ ஓடுமீன்‌ 
வழியின்‌ கெடுவ - ஆயினும்‌ யான்‌ அறிந்‌த அளவில்‌ பொருள்கள்‌ 
வாடாத மலரையுடைய பொய்கையிடத்து ஓடுகின்ற மீன்‌ 
செல்லும்‌ நெறியே போலத்‌ தாமிருந்த விடமும்‌ தெரியாமற்‌ 
கெடுவனகாண்‌ ; யானே விழுநீர்‌ வியல்‌௮கம்‌ கரணி ஆக எழுமாண்‌ 
அளக்கும்‌ விழுநெதி பெறினும்‌ - யானோவெனில்‌ பெரிய கடல்‌ 
சூழ்ந்த அகன்ற நிலனே அளக்கு மரக்காலாகக்‌ கொண்டு ஏழு 
மரக்கால்‌ வரையில்‌ மாட்சிமைப்பட அளக்கத்தக்க பெரிய 
நிதியைப்‌ பெறுவதாயினும்‌, அ௮க்கிதியை விரும்பேனா; கனம்‌ 
குழைக்கு அமர்த்த சே அரி மழைக்கண்‌ அமர்ந்து இனிது 
நோக்கமொடு செகுத்தனன்‌ - இக்‌ கனவிய குழையையுடை 
யாளுடைய மாறுபட்ட செவ்வரி பரந்த குளிர்சசியையுடைய 
கண்கள்‌ பொருந்து இனிதாக நோக்கும்‌ நோக்கத்காற்‌ செகுக்கப்‌ 
பட்டேனாதலின்‌ நின்னொடு மோதற்கு வாரேன்காண்‌!; பொருள்‌ 
எனைய ஆகுக வாழிய - இனி அப்பொருள்‌ ௭,த்தன்மையவாயினும்‌ 
ஆகுக ! அவை போற்றுவார்மாட்டு வாழ்வனவாகுக! எ- அ. 


(வி-ம்‌) தரணி - தானிய முதலியவற்றை யளக்குங்‌ கருவி? 
மரக்கால்‌. நெதி- செல்வம்‌. .செகுத்தல்‌ - அழித்தல்‌ ; ஈண்டு ஆற்ற 
லழியப்‌ பெறுதல்‌. கனங்குழை: அ௮ன்மொழி; கனங்குழைக்கு; உருபு 
மயக்கம்‌. புணர்ச்சியில்‌ வெறுப்படையாத இளமை முழுதும்‌ இன்பம்‌ 
துகர்ந்திருப்பின்‌ முதுமையிற்‌ பொருளிட்ட இயையாதென்பான்‌, 
பொருளே புணராகெனவும்‌ பிரியின்‌ இவள்‌ இறந்துபடுதல்‌ திண்ண 
மாதலின்‌ இனிப்‌ புணர்ச்சியேயெய்தப்‌பெறாதெனவுங்‌ கூறிப்‌ பின்னர்ப்‌ 
பொருள்‌ நிலையாமையை மீனொடு நெறிபோலக்‌ கெடுமென உவமையா 
லெடுத்துக்காட்டி, கல்லதற்குரியையெனக்‌ குறிப்பால்‌ இன்பத்தின்‌ 
கண்ணே படுத்தானாம்‌. மெய்ப்பாடு- பிறன்கண்‌ தோன்றிய வருத்தம்‌ 
பற்றிய இளிவரல்‌. பயன்‌ : செலவழுங்குதல்‌. 


மூலமும்‌ உரையும்‌ கச 


(பெரு -ரை.) செல்லி னும்‌ செல்லாயாயினும்‌ என்றும்‌, செகுத்த 
னென்‌, என்றும்‌ பாடம்‌, யாம்‌ பிரியின்‌ இவள்‌ பிரிவாற்றாமையான்‌ 
இறந்துபடுதல்‌ ஒருதலை எனபது தோன்றப்‌ பொருள்வயிற்பிரியில்‌ 
புணர்வு புணராது என்றான்‌. (௧௬) 


௧௭. நொச்சி நியமங்கிழார்‌ 


திணை: குறிஞ்சி, 

துறை: இது, முன்னிலைப்புறமொழியாகத்‌ தலைமகள்‌ தோழிக்குச்‌ 
சொல்லிய து. 

(து-ம்‌.) என்பது, வரையாது பகற்குறிக்கண்‌ வந்தொழுகும்‌ 
தலைமகன்‌ ஒருபொழுது வராதிருத்தலாலே வருத்தமுற்ற தலைவி பின்‌ 
பொருநாள்‌ வந்து ஒரு மறைவிடத்திற்‌ கேட்டிருந்த தலைமகன்‌ 
விரைவில்‌ வரைந்துகொள்ள வேண்டித்‌ தோழியை நோக்கி யான்‌ 
அவனை எதிர்ப்பட்ட இடங்கண்டு அமழுதுகொண்டிருக்கும்போது 
வினாவிய அன்னைக்கு, மறந்து தலைவனது மார்பைப்‌ பெறாமல்‌ வருந்து 
கன்றேனென. இம்‌ மறையினைச்‌ சொல்லத்‌ தொடங்கித்‌ தவிர்க்தே 
னென்று கவன்று கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்குக்‌ “ களவு அறிவுறினும்‌ '' (தொல்‌ - கள- ௨0) 
என்னும்‌ விதி கொள்க, 

நாண்மழை தலைஇய நன்னெடுங்‌ குன்றத்து 
மால்கடற் றிரையி னிழிதரு மருவி 
அகலிருங்‌ கானத்‌” தல்கணி நோக்கித்‌ 
தாங்கவும்‌ தகைவரை நில்லா நீர்சுழல்‌ 
டு. பேந்தெழின்‌ மழைக்கண்‌ கலுழ்தலின்‌ அன்னை 
எவன்செய்‌ தனையோநின்‌ னிலங்கெயி றுண்கென 
மெல்லிய இனிய கூறலின்‌ வல்விரைம்‌ 
துயிரினுஞ்‌ சிறந்த நா ணு ஈனிமறர்‌ 
2 துரைக்கலுய்ம்‌ தனனே தோழி சாரற்‌ 
௧௦. கரந்த ளூதிய மணிநிறத்‌ தும்பி 
இந்தொடை நரம்பின்‌” முரலும்‌ 
வான்றோய்‌ வெற்பன்‌ மார்வணங்‌ கெனவே. 
(சோ-ள்‌.) கோழி காள்‌ மழை தலைஇய கல்‌ நெடுங்‌ 
குன்றத்து-தோழீ! விடியற்காலையில்‌ மழைபெய்துவிட்ட நல்ல 
நெடிய மலையினின்னு ; மால்‌ கடல்‌ இரையின்‌ இழிதரும்‌ அருவி - 
கரிய கடலின்‌ அலைபோல இழிகின்‌ ற அருவி; அகல்‌ இருங்‌ 
கான தீது அல்கு அணிகோக்கி - அகன்ற பெரிய காட்டினிட த்‌ துச்‌ 


(பாடம்‌) 1, அகலணி. &. உரைத்தல்‌, 8. இமிரும்‌, 


௩.௨. நற்றிணை நானூறு 


சென்று தங்கியோடும்‌ அழகை நோக்‌; தாங்கவும்‌ தகைவரை 
நில்லா ஏந்து எழில்‌ மழைக்கண்‌ நீர்‌ சுழல்பு கலுழ்‌தலின- 
அஃது அவரை எதிர்ப்பட்ட இடமா-கலின்‌ அடக்கவும்‌ தகைக்கு 
மளவின்‌ நில்லாமல்‌ ' பெரிய அழனெெயுடைய குளிரக்‌ க கண்கள்‌ 
நீரைப்‌ பெருக்க அழு,தலானே ; அன்னை எவன்‌ செய்தனையோ 
நின இலங்கு எயிறு உண்டு என - அதனைக்‌ கண்ட அன்னை 
என்னை நோக்கி நீ ஏன்‌ அழுதலைச செய்கன்றனையோ? அழாதே 
கொள்‌ ! நின விளங்கிய எயிற்றினை முக்கங்‌ கொள்வனென்று; 
மெல்லிய இனிய கூறலின்‌ - மென்மையாயெ இனிய மொழிகளைக்‌ 
கூறுகுலானே; வல்‌ விரைந்து உயிரினும்‌ சிறந்த நாணும்‌ ஈனி 
மறந்து - யான மிக விரைந்து  உமிரினுங்‌ காட்டிற்‌ சிறந்த 
நாணினையும்‌ மிக மறந்துவிட்டு; சாரல்‌ காந்தள்‌ ஊதிய மணி 
கிறத தும்பி தந்தொடை நரம்பின்‌ முரலும்‌ வான்தோய்‌ வெற்பன்‌ 
மார்பு அணங்கு என - சாரலின்கணுள்ள காந்தளின தேனை 
யுண்ட நீலமணிபோலும்‌ நிறத்தையுடைய வண்டு யாழிற்‌ கட்டிய 
இனிய ஈரம்பு ஓலிக்தல்போல ஒலிக்கா நிற்கும்‌ விசும்பி லோங்கிய 
வெற்பினையுடைய தலைவனது மார்பைப்‌ பிரிந்தமையால்‌ வந்த 
வருத்குத்இற்கு அழா நின்றேன்‌ என்னு, உரைக்கல்‌ உய்ந்தனன்‌ - 
கூற த்கொடங்கி அப்பால்‌ நினைவுவரத்‌ தவிரந்துய்ந்தேன்‌; எ-று. 


(வி-ம்‌. எயிறு உண்க என - பற்கள்‌ மூழ்ச்சியைக்கொண்டு 
நகுவனவாகவென வென்றுமாம்‌. இஃது அன்னை களவறிவுற்றவாறு 
கூறக்கருதி அவன்மாட்டு அயன்மை தோற்றுவித்ததாயிற்று. மார்‌ 
பணங்கென உரைக்கலுய்ந்தனனென்றது கலங்கி மொழிதல்‌. ஒருகால்‌ 
அரிதிற்‌ கூடிப்‌ பிரிந்தவர்‌ முன்பு கூடியவிடத்தைக்‌ காண்டலும்‌ அங்கு, 
முயங்இயவெல்லாங்‌ கருதுதலியல்பாதலின்‌, அங்ஙனம்‌ தான்‌ கண்டுழிக்‌ 
கருதி -வருந்தினமை கூறினாள்‌. “: உதுக்காண்‌, தையால்‌ தேறென 
தேற்றியறனிலான்‌, பையமுயங்கியு மி ”' (கலி-௧௪௪) என்றார்‌ பிறரும்‌. 
மயங்கலின்‌ மார்பணங்கெனக்‌ கூறிவிடின்‌ ஏதம்‌ பயக்குமெனவும்‌ இனி 
அங்ஙனெய்தாவாறு விரைவின்‌ வரைகவெனவுங்‌ குறிப்பித்தாளாயிற்று. 


இறைச்சி: காந்தளையூதிய தும்பி, இன்னும்‌ தேனசையால்‌ 
முரன்று இயங்குமலைகாடனாகி யிருந்தும்‌ முன்பு என்னலனுண்டு துறந்‌ 
தகன்றனன்‌, அவனாட்‌ டஃறிணப்‌ பொருளினியல்பையேனும்‌ நோக்கி 
யறர்திலனென இரங்கியதாம்‌. 


0மய்ப்பாடு- அழுகை. பயன்‌- அயர்வுயிர்த்தல்‌. இதனைக்‌ களவறி 


வுற்றவழித்‌ தலைவிகூற்று நிகழ்தற்கு மேற்கோளாகக்‌ கொண்டார்‌ 
நச்சினாக்கினி௰ர்‌ ; (தொ-பொ-ககக, உரை) . (௧௭) 


௧௮. பொய்கையார்‌ 
தினை: பாலை. 


துறை: இத, பிரிவிடையாற்றுளாகிய தலைவியைத்‌ தோழி 
வற்புறுத் கியது. 


மூலமும்‌ உரையும்‌ ௩ 


(நு-ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிந்து வேற்றுகாட்டுச்‌ சென்ற 
பொழுது தலைவி வருந்துவதைக்கண்ட தோழி, அத்தலைமகளை நோக்கிப்‌ 
பாலைவழிச்‌ சென்ற தலைவர்‌ நின்‌ வருத்தம்‌ நீங்கும்படி. விரைவில்‌ வாரா 
கிற்பரென ஆற்றுவிப்பது. 

(இ-ம்‌.) இதனைப்‌ 

““பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌ '! *  (தொல்‌-கற்-௯) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவீயெல்லாம்‌” 
என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

பருவரல்‌ நெஞ்சமொடு பல்பட ரகல 
வருவர்‌ வாழி தோழி மூவன்‌ 
முழுவலி முள்ளெயி றழுத்திய கதவிற்‌ 
கானலம்‌ தொண்டிப்‌ பொருஈன்‌ வென்வேல்‌ 

இ. கதெறலருந்‌ தானைப்‌ பொறையன்‌ பாசறை 
நெஞ்ச நடுக்கு று உந்‌ துஞ்சா மறவர்‌ 
திரைதபு கடலின்‌ இனிதுகண்‌ படுப்பக்‌ 
கடா௮ங்‌ கழீஇய கதனடங்‌ கியானைத்‌ 
தடவுநிலை யொருகோட்‌ டன்ன 

௧௦. ஒன்றிலங்‌ கருவிய குன்றிறம்‌ தோரே. 


(சோ - ள்‌.) தோழி வாழி - தோழி! நெடுங்காலம்‌ 
வாழ்வாயாக ! ; மூவன்‌ முள்‌ எயிறு அழுத்திய கதவின்‌ கானலம்‌ 
தொண்டிப்‌ பொருநன்‌ - மூவனென்பவனைப்‌ போரில்‌ வென்று 
அவனது கிரம்பிய வலிமையுடைய முட்போன்ற பற்களைப்‌ 
பிடுங்கிக்‌ கொணர்ந்துவைத்‌ தழைத்த வாயிற்‌ கதவினையுடைய 
கடற்கரைச்‌ சோலையையுடைய தொண்டி நகரின்‌ தலைவனாகிய ; 
வென்‌ வேல்‌ தெறல்‌ அரு தானைப்‌ பொறையன்‌ - வெல்லும்‌ வேற்‌ 
படையையுடைய பகைவராற்‌ கடத்தற்கரிய சேனையையுடைய 
சேரலன்கணைக்காலிரும்‌ . பொறையன து ; பாசறை கெஞ்சம்‌ 
நடுக்குறூஉம்‌ துஞ்சாமறவர்‌ - பாசறையின்‌ கண்ணேயுள்ள நெஞ்சு 
நடுங்குகையாலே கண்ணுறங்காத வீரர்‌ யாவரும்‌; இரை தபு 
கடலின்‌ இனிது கண்‌ படுப்ப - அலையோய்ந்‌த கடல்போல இனி 
தாகக்‌ கண்ணுறங்குமாணு ; கடாஅம்‌ கழீஇய கதன்‌ அடங்கு 
யானைத்‌ தடவுநிலை ஒருகோடு அன்ன - மதுநீரொழிந்த சினந்‌ 
தணிந்து யானையின்‌ பெரிதாய்‌ கிலைத்துள்ள ஒரு மருப்புப்போன்ற ; 
ஒன்னு இலங்கு அருவிய குன்‌ று இறந்தோர்‌ - ஒன்றாகி விளங்கிய 
அருவியையுடைய மலைநெறியிற்‌ சென்ற தலைவர்‌ ; பருவரல்‌ கெஞ்ச 
மொடு பல்‌ படர்‌ அகல வருவர்‌ - நீ வருத்தமுற்ற வுள்ள த்தகோடு 
கொண்ட பலவாகிய கவலையும்‌ நீங்க விரைவில்‌ வருவர்‌ காண்‌ ; 
எ ஹு. 

5. நா 


௩௨௪ நற்றினை நானூறு 


(வி-ம்‌) வருவர்கொல்‌ என்ற பாடத்திற்குக்‌ கொல்‌ அசை 
யெனக்கொள்க. படர்தல்‌ - கருதுதல்‌. முழுவலி - நிரம்பிய வலி. 
தடவுநிலை - பெரிதாய்‌ நிற்றல்‌. பகைவரை அட்டு அவர்‌ பல்லைக்‌ 
கொணர்ந்து தமது கோட்டைவாயிற்‌ கதவில்‌ வைத்துத்‌ தைத்தல்‌ 
பண்டை வழக்கு. இதனைக்‌ “கல்லா எழினி பல்லெறிந்‌ தழுத்திய, 
வன்கட்‌ கதவின்‌ வெண்மணி வாயில்‌, மத்தி!” (அகம்‌-௨௧0) என்ற 
செய்யுளானுமறிக. இதனுட்‌ பொதிந்த கதை: பொறையனது 
பாசறைக்கண்ணே ஒற்றைமருப்பையுடைய களிறொன்று, மதங்‌ 
கொண்டு வீரர்‌ துயிலாவாறு வருத்தி அப்பால்‌ மதமடங்கிற்றென்ப 
தாம்‌, மறவர்‌ இனிது கண்படுப்பக்‌ கதனடங்யொனை யென்க, 
பருவரனெஞ்சமொடு பலபடர்‌ என்றது அறிவில்‌ கூட்டத்துப்‌ பிரிவாற்‌ 
ருமை. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌-தலைவியை ஆற்றுவித்தல்‌. 
கைகோள்‌ கற்பு. 


௮ 


(பெரு - ரை) தடாஅநிலை ஓருகோட்டன்ன என்றும்‌ பாடம்‌. 
இதற்குப்‌ பகைவராற்‌ றடுக்கவொண்ணாத மறநிலையையுடைய என்று 
பொருள்‌ கொள்க, (௧௮) 


௧௯. நக்கண்ணையார்‌ 
திணை: நெய்தல்‌. 


துறை: இது, புணர்ந்‌துநீங்ய தலைவனைத்‌ தோழி, வரைவு 
கடாயது. 

(து-ம்‌.) என்பது, பதற்குறிவைத்துத்‌ தலைவியைக்‌ கூடிச்‌ 
செல்லுக்‌ தலைவனைத்‌ தோழி நோக்கி * இங்ஙனஞ்‌ செல்‌.லுவையாயின்‌ 
மீண்டு நீ வருவதற்குள்‌ இவள்‌ இறந்துபடுமாதலால்‌, அதற்கேற்றது 
செய்‌'யென வரைவுதோன்றக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, **களனும்‌ பொழுதும்‌...அனைநிலை வகையால்‌ 
வரைதல்‌ வேண்டினும்‌ '” (தொல்‌-கள-௨௩௨) என்பதன்கண்‌ வகை 
என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க, 

இறவுப்புறத்‌ தன்ன பிணர்படு தடவு தற்‌ 
சுறவுக்கோட்‌ டன்ன முள்ளிலைத்‌ தாழை 
பெருங்களிற்று மருப்பின்‌ அன்ன வரும்புமுதிர்பு 
கன்மா னுழையின்‌ வேறுபடத்‌ தோன்றி 

இ. விழவுக்களங்‌ கமழும்‌ உரவுநீர்ச்‌ சேர்ப்ப ! 
இனமணி நெடுந்தேர்‌ பாக னியக்கச்‌ 
செலீஇய சேறி யாயின்‌ இவளே 
வருவை யாகிய சின்னாள்‌ 
வாழா ளாதல்நற்‌ கறிந்தனை சென்மே. 


(சோ-ள்‌.) இறவுப்‌ புறத்து அன்ன பிணர்படு கடவு 
மூதல்‌ சுறலக்‌ கோட்டு அன்ன முள்‌ இலைத்‌ தாழை - இரறாமீனின்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧.௫ 


புறம்‌ போன்ற சரறாசசரை பொருந்திய பெரிய அடியையுடைய 
சுறாுமீனின்‌ முகத்தில்‌ நீண்டுள்ள கொம்புபோன்ற முட்களை 
யுடைய இலையையுடைய தாழையான த, பெருங்களிற்று 
மருப்பின்‌ _அனன அரும்பு முதிர்பு - பெரிய களிற்றியானையின்‌ 
மருப்புப்போன்ற அரும்பு முதிர்ந்து ; ௩ல்‌ மான்‌ உழையின்‌ வேறு 
படத்‌ தோன்றி - நல்ல பெண்மான்‌ தலைசாய்த்து நிற்றல்‌ போல 
வேறாக, த்தோன்றி; விழவுக்‌ களம்‌ கமழும்‌ உரவுநீர்ச்‌ சேர்ப்ப- 
விழாவெடுக்கும்‌ களமெல்லாம்‌ கமழா நிற்கும்‌ வலியநீரையுடைய 
கடற்பரப்பிற்குத்‌ தலைவனே !; இனம்‌ மணிநெடு தேர்பாகன்‌ 
இயக்கச்‌ செலீஇய சேறியாயின்‌ - மிக்க மணிகள்‌ கட்டிய நெடிய 
நினது தேரைப்‌ பாகன்‌ செலு,த்தலாலே நினனூர்க்குச்‌ செல்லும்‌ 
பொருட்டுப்‌ போகாகின்றனை யாதலால்‌ ; வருவையாகிய கின்னாள்‌- 
பின்பு நீ வருவாய்‌ என்று குறிப்பிட்ட சிலகாளளவும்‌ ; இவள்‌ 
வாழாள்‌ ஆதல்‌ நற்கு அறிந்தனை செல்‌ - இவள்‌ உயிர்வாழ மாட்‌ 
டாள்‌ என்பதை நன்றாக அறிந்துகொண்டு செல்வாயாக/ எ- று. 

(வி- ம்‌.) தடவு - பெருமை. பிணர்‌ - சருச்சரை. உரவு- வலிமை 7 
வலிமையுடையார்‌ தம்மை அடைந்தாரைக்‌ கைவிடார்‌; நீயும்‌ அத்‌ 
தன்மையனாதி யென்பாள்‌ உரவுநீர்ச்‌ சேர்ப்பனென்றாள்‌. பிரியின்‌ 
வாழாளென்றதனானே வரைந்து பிரியாதுறையுமாறு வரைவுகடாய 
தாயிற்று. “தேரும்‌ யானையுங்‌ குதிரையும்‌ பிறவும்‌, ஊர்ந்தன ரியங்கலு 
முரிய ரென்ப” (தொல்‌-பொரு-௨௧௨) என்றதனானே “நெடுந்தேர்‌ பாக 
னியக்கச்‌, செலீஇய சேறி' என்றதாம்‌. இஃது அவனது செல்வக்‌ 
குறைபாடின்மை கூறியதாயிற்று. இப்பாட்டு ஏனையுவமமாகவே 
முற்ற முடிதலின்‌ உள்ளுறையின்மை யுணர்க. வாழாளாதலென்றது 
சாதலெல்லையாகக்‌ கூறிய கலக்கம்‌. மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த 
பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. இதனைத்‌ தலைவன்‌ பிரியக்‌ 
கருதியவழித்‌ தோழி கூற்‌ அ நிகழ்வதற்கு மேற்கோளாகக்‌ கொண்டார்‌ 
நச்சனார்க்கனியர்‌ ; (தொல்‌-பொரு-கூ-க௧௫, உரை.) ்‌ 

(பெரு - ரை.) இணி, இதன்கண்‌ தாழை அரும்பு முதிர்ந்து 
வேறுபடத்தோன்றி விழவுக்களம்‌ கமழும்‌ என்றது தலைவி காதற்‌ 
கேண்மையிற்‌ பெறிதும்‌ முதிர்ந்து தன்‌ சுற்றத்தாரினின்றும்‌ வேறு 
பட்டு நின்னோடிருந்து கின்மனைக்கண்‌ இல்லறம்‌ நிகழ்த்தும்‌ செவ்வி 
பெற்றனள்‌ என்பது உள்ளுறையாகக்‌ கொள்க. இவ்வுள்ளுறைக்கு 
இறவுப்புறம்‌ முதலிய ஏனையுவமங்கள்‌ ஆக்கந்தந்து நின்றன என்க. 
ஆதலால்‌ நீ இவளை இன்னே வரைந்து கோடல்‌ இன்றியமையா 
தென்பது இவ்வுள்ளுறைக்கண்‌ போந்த குறிப்பெச்சம்‌ என்க. இவ்‌ 
வுள்ளுறை காணாக்கால்‌ இச்‌ செய்யுள்‌ வெல்த்‌ தொடுத்தலாதலு 
முணர்க. (௧௯) 

௨௦. ஓரம்போகியார்‌ 


திணை: மருதம்‌. 


துறை: (க) இது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைமகன்‌ 
யாரையும்‌ ௮றியே னெனறாற்கு,த்‌ தலைவி சொல்லியது. 


௩௯ ள்‌ நற்றிணை நானூறு 


நுறை : (௨) வாயிலாகப்‌ புக்க தோழி தலைவிக்குச்‌ சொல்லிய 
தூஉமாம்‌. உரை இரண்டற்கும்‌ ஓக்கும்‌. 

(துஃ ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைமகன்‌ யாரையும்‌ 
அறியேனென்றலும்‌ தலைவி அவனை நோக்‌ “நின்‌ மார்பிலே துஞ்சி 
இப்பொழுது அவ்வின்பத்தைப்‌ . பெருளாய்த்‌ தெருவிடைப்‌ போந்த 
அப்பரத்தையை யாம்‌ கண்டேம்‌ ; அங்ஙனமாக நீ ஏன்‌ வீணாகப்‌ பொய்‌ 
புகலுகின்றனை'யென வெகுண்டு கூறாநிற்ப து. 

(9-ம்‌) (௧) இதற்குப்‌, 


“ புகன்ற வுள்ளமொடு பு. துவோர்‌ சாயற்கு 
அகன்ற கழவனைப்‌ புலம்புஈனி காட்டி 
இயன்ற நெஞ்சம்‌ தலைப்பெயர்த்து அருக்கி 
எதிர்பெய்து மறுத்த ஈரத்து மருங்கினும்‌ '' 

(தொல்‌-கற்‌-௬ ). 
என்னும்‌ விதி கொள்க. 

(௨) இனி, இரண்டாவது துறைக்கு, உணர்த்தல்‌ வேண்டிய 
கிழவோன்பா னின்று தான்வெகுண்‌ டாக்கிய தகுதிக்‌ கண்ணும்‌ '” 
(தொல்‌-கற்‌-௩) என்னும்‌ விதி கொள்க. அஃதாவது, தோழி ஊடல்‌ 
தீர்த்தலை விரும்பிய தலைவன்‌ வயத்தளாய்‌ நின்று தான்‌ தலைவியைக்‌ 
கழறி அவள்‌ சிற்றம்போக்‌ தன்மை உண்டாக்கிய தகுதிக்கண்‌ தலைவ 
னுக்கு வாயிலாகப்‌ புக்க தோழி தலைவிக்குச்‌ சொல்லியதூஉம்‌ ஆகும்‌ 
என்பதாம்‌, 

ஐய குறுமகட்‌ கண்டிகும்‌ வைகி 
ம௫ூழ்ஈன்‌ மார்பில்‌ துஞ்சி யவிழிணர்த்‌ 
தேம்பாய்‌ மராஅங்‌ கமழுங்‌ கூந்தல்‌ 
துளங்கிய லசைவரக்‌ கலிங்கம்‌ துயல்வரச்‌ 

டு. செறிதொடி தெளிர்ப்ப வீசி மறுகற்‌ 
பூப்போ லுண்கண்‌ பெயர்ப்ப நோக்கிச்‌ 
சென்றனள்‌ வாழிய மடந்தை நுண்பல்‌ 
சுணங்கணி வுற்ற விளங்கு பூணள்‌ 
மார்புறு: முயக்கடை ஜெமிர்ந்த சோர்குழைப்‌ 

௧௦. பழம்பிணி வைகிய தோளிணைக்‌ 

குழைந்த கோகைக்‌ கொடிமுயங்‌ கலளே. 


(சோ-ள்‌.) ஐய மடந்தை மகிழ்நன்‌ கங்க மார்பில்‌ அள்‌ 
ஐயனே! கின்‌ காதற்‌ பரத்தை நேற்றைப்‌ பொழுதில்‌ அவள்‌ 
மஓழ்கனாகய நின்னிடததுக்‌ தங்‌ கின்‌ மார்பிற்‌ இடந்து உறங்க ; 
தேம்‌ பாய்‌ மராஅம்‌ கமழுங்‌ கூக்கல்‌ துளங்கு இயல்‌  அசைவர - 
வண்டுகள்‌ பாயப்பெற்ற வெண்கடப்ப மரத்தின்‌ விரிந்த. பூங்‌ 
கொத்துக்‌ கமழும்‌ கந்தல்‌ துளங்கிய துவட்சியோடு இறுபுறத்து 


மூலமும்‌ உரையும்‌ உன 


வீழ்க்து அசையா நிற்ப; கலிங்கம்‌ துயல்வர - இடையிற்‌ கட்டிய 
உடை சரிந்து அசையாநிறப ; செறிதொடி தெளிர்ப்ப வீசி - 
நெருங்கிய வளைகள்‌ ஒலிக்கும்படி கைகளை வீசிக்கொண்டு; பூப்‌ 
போல்‌ உண்கண்‌ பெயாப்ப நோக்கி மறுகில்‌ செனறனள்‌ - நீலமலர்‌ 
போன்ற மையுண்ட கண்கள்‌ நிலைபெயர்ந்து சுழலும்படி. கோக்கி 
எமது  மறுகன்கட்‌ சென்றனள்‌ ; விளங்கு பூணள்‌ நண்பல்‌ 
சுணங்கு அணிவுற்ற - நின்னைப்‌ பிரிதலாலே விளங்கிய பூண்‌ 
களுடனே நுண்ணிய பலவாய சுணங்கு அணிபப்‌ பெற்றவளாய்‌ ; 
மார்பு உறு முயக்கு இடை ஜெமிர்ந்து சோர்குழை - முன்பு நின்‌ 
மார்பினுற்ற முயக்கத்தில்‌ நெரிந்த சோர்கின்ற குழையையும்‌ ; 
பழம்பிணி வைகிய இணை ககோள்‌ - நீட்டிக்‌. பிணியுற்ற இரண்டு 
தோள்களையும்‌ ; குழைந்து கோதைக கொடி முயங்கலள்‌ - துவண்ட 
மாலையையுமுடைய கொடிபோன்று நின்‌ முயக்கம்‌ நீங்கினவளாகி 
எமது மறுனெகட்‌ சென்றனள்‌; குறுமகள்‌ கண்டிகும்‌ - 
அத்தகைய இளம்‌ பிராயத் களாகிய பர,த்தையை யாம்‌. கண்டேம்‌; 
வாழிய - அவள்‌ நின்னோடு நீடூழி வாழ்வாளாக ; எ- ணு. 


(வி-ம்‌. மறுகற்‌ சென்றனளென்பதை இரண்டிடத்துங்‌ 
கூட்டுக. மதிழ்நன்‌: முன்னிலையிற்‌ படர்க்கைவந்த வழுவமைதி. 
[இரண்டாரந்துறைக்குப்‌ படர்க்கையாகவே பொருள்‌ கொள்க. அதற்கு 
ஐய என்பதனை மெல்லிய எனப்‌ பொருள்படுத்துக.] மராங்கமழும்‌ 
கூந்தல்‌ - பரத்தையைக்‌ காவிற்‌ பூச்சூட்டி. விழாவயர்ந்தது கூறிப்‌ 
புலந்தவாறு. கூந்தலசைவரல்‌ - கூழை விரித்தலென்னு மெய்ப்பாடு. 
கலிங்கந்‌ துயல்வரல்‌ - உடை பெயர்த்துடுத்தலென்னு மெய்ப்பாடு. 
தொடிதெளிர்த்தல்‌ - ஊழணி தைவரலென்னு மெய்ப்பாடு. இவை 
புணர்ச்சியீற்றில்‌ நிகழ்வன: இவற்றைக்‌ கூற3வ “நென்னல்‌ நின்னைப்‌ 
புணர்ந்த குறிப்பை யாம்‌ நோக்கி யேக்கமுற அக்‌ குறிப்புக்களோடு 
மறுகில்‌ வந்தா'ளென்று கூறியது. இது பின்னும்‌ புலவி நீட்டத்துக்குத்‌ 
அதலைக்டோயிற்று. வாழிய - இகழ்ச்சிக்‌ குறிப்புமாம்‌. தலைவன்‌ தன்பால்‌ 
வந்தமையால்‌, இங்ஙனங்‌ கூறிப்‌ புலவிதீர்கன்றாளாவது கேட்ட 
தலைமகன்‌ நம்மாட்டுப்‌ பெரிதுமொரு குற்றங்கண்டும்‌ அருளிப்பாடிட்ட 
மையின்‌ இனிப்‌ பரத்தையைக்‌ கருதலேமெனக்‌ கொள்வானாவது. 
மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - புலவிதீர்ந்து புணர்ச்சியின்‌ மூழ்தல்‌. 


(பெரு - ரை.) இனி இரண்டாவது துறைக்கு, அஃதாவது தோழி 
கூற்றாக்குங்கால்‌; **வைக மூழ்நன்‌......... கொடி முயங்கலள்‌'” என்னுக்‌ 
துணையும்‌ தலைவியின்‌ கூற்றைத்‌ தோழி கொண்டு கூறி இவ்வாறு நீ 
படைத்துக்கொண்டு நம்‌ பெருமான்பால்‌ அடாப்பழி கூறி ஊடுதற்குக்‌ 
காரணமான அப்பரத்தை மகள்‌ தானும்‌ ஐய குறுமகள்‌ கண்டிகும்‌- 
மெல்லிய சிறுமி3ய ஆவள்‌ அவளை யாமும்‌ கண்டேங்காண்‌ ! என்று 
பொருள்கூறி அக்‌ காமஞ்‌ சாலாச்‌ சிறுமியைத்‌ தலைக்‌ 8டாகக்கொண்டு 
நீ ஊடியிருத்தல்‌ அறிவுடைமையன்‌ றென்பது குறிப்பெச்சமாக்குக. 
இதனாற்‌ பயன்‌ - தலைவி தன்‌ பிழையுணர்ந்து ஊடல்‌ தீர்தலாம்‌ என்க. 


இனி நுண்பல்‌ சுணங்கு அணிவுற்ற விளங்குபூணள்‌ என்று சொற்‌ 
கிடந்தவாறே பொருள்‌ கோடலே அமையும்‌ என்க. CEO 


௬௮ நற்றிணை கானூறு 


௨௧. மருதனிள தாகனார்‌ 
திணை: முல்லை, 
துறை: இது, வினைமுற்றி மீள்வான ே கர்ப்பாகற்குச்‌ சொல்லிய து. 
(நு-ம்‌.) என்பது, சென்று பொருள்‌ செயல்‌ வினைமுடித்து 
மீளும்‌ தலைமகன்‌ தேர்ப்பாகனை நோக்கு வலவ, நம்‌ மழவர்‌ பின்னே 
வருவாராக; நீ விரைந்து தேரைச்‌ செலுத்து; கானவாரணம்‌ இரையைப்‌ 
பெற்றுப்‌ பெடையை நோக்குஇன்றகனைப்‌ பாராய்‌” என யாமும்‌ 
அங்ஙனம்‌ தலைவியை நோக்‌ மடிழ்வேமென்னுங்‌ குறிப்புப்படக்‌ கூறு 
நிற்பது. 


(இ-ம்‌. இதற்கு, “பேரிசை ஊர்திப்‌ பாகர்‌ பாங்கனும்‌'” 
(கொல்‌-கற்‌-டு) என்னும்‌ விதி கொள்க. 

விரைப்பரி வருந்திய வீங்குசெலல்‌ இளையர்‌ 
அரைச்செறி கச்சை யாப்பழித்‌ தசைஇ 
வேண்டமர்‌ நடையர்‌ மென்மெல வருக 
தீண்டா வைமுள்‌ தீண்டி காஞ்செலற்‌ 

டு. கேமதி வலவ தேரே உதுக்காண்‌ 
உருக்குறு நறுநெய்‌ பால்விதிர்த்‌ தன்ன 
அரிக்குரல்‌ மிடற்ற அந்நுண்‌ பல்பொறிக்‌ 
காமரு தகைய கான வாரணம்‌ 
பெயனீர்‌ போகிய வியனெடும்‌ புறவிற்‌ 

௧௦. புலரா வீர்மணன்‌ மலிரக்‌ கெண்டி. 
நானிரை கவர மாட்டித்தன்‌ 
பேடை நோக்கிய பெருந்தகு நிலையே. 


(சோ -ள்‌.) வலவ விரைப்‌ பரி வரறாந்‌திய வீங்கு செலல்‌ 
இளையர்‌ - பாகனே ! விரைந்து செல்லு கலாலே வருந்‌இய மிக்க 
செலவினையுடைய ௩ம்‌ வீரர்‌; அரைச்‌ செறி கச்சை யாப்பு 
அழித்து அசைஇ வேண்டு அமர்‌ டையர்‌ மெல்மெல வருக - 
இடையிற்‌ செறித்த கச்சையின்‌ பிணிப்பை நெகிழ்த்து ஆங்காங்‌ 
கத்‌ தங்தெ தாம்‌ தாம்‌ விரும்பிய வண்ணம்‌ அமர்ந்த ஈடையராய்‌ 
மெல்ல மெல்ல வருவாராக ; உருக்குனு ஈணுநெய்‌ பால்‌ விதிர்த்து 
அன்ன அரிக்குரல்‌ மிடற்ற ௮ம்‌ அண்பல்‌ பொறிக்‌ காமரு தகைய 
கான வாரணம்‌ - உருக்கலுற்ற கறிய நெய்யிற்‌ பாலைச்‌ தறினாற் 
போன்ற கடைகன்ற குரலையுடைய மிடற்றினையுடைய அழயெை 
நுண்ணிய பலவாகிய புள்ளிகளமைந்த கண்டார்க்கு விருப்பம்‌ 
வரும்‌ தகுதிப்பாட்டினையுடைய கானங்கோழி ; பெயல்நீர்‌ போய 
வியல்‌ நெடும்‌ புறவில்‌ புலரா ஈர்மணல்‌ மலிரக்கெண்டி. - மழை 
பெய்‌த$ர்‌ வடிக்கு அகன்ற நெடிய காட்டிலே சுவறா,த ஈரமணலை. 


மூலமும்‌ உரையும்‌ ௧.௯ 


நன்றாகப்‌ பறிகது ; நாள்‌ இரை கவர மாட்டி. - காட்காலையில்‌ இரை 
யாகிய நாங்கூழைக்‌ கவர்கலும்‌ அதனைக்‌ கொன்று ; தன்‌ பெடை 
நோக்கிய பெருந்தகை நிலை உதுக்காண்‌ - தன்‌ பெடைக்கு ஊட்ட 
வேண்டி அப்‌ பெடையை நோக்யெ பெருமை தகஇருக்கின்ற 
நிலையை உங்கே பாராய்‌ /;) நாம்‌ செலற்கு தீண்டா வை முள்‌ 
ண்டி. எமத - ஆதலின்‌ நாம்‌ முன்னே விரைந்து செல்லுமாறு 
இதுகாறும்‌ தீண்டாத கூரிய தாற்றுமுள்ளாலே குதிரையைத்‌ 
தூண்டிக்‌ கேரைச்‌ செலுத்துவாயாக !; எ- ணு. 


(வி-ம்‌. பரி- செலவு. உதுக்காண்‌-உங்கே பாராய்‌. அரிக்குரல்‌ 
மிடறு - தேரையின்‌ குரல்போன்ற குரலையுடைய மிடறு எனவுமாம்‌. 
மலிர - விளங்க வெனவுமாம்‌. கெண்டுதல்‌ - பறித்தல்‌. மாட்டல்‌ - 
அழித்தல்‌. நெய்பால்‌ விதிர்த்தல்‌: இணைக்கேற்றவுவமை, பெயனீர்‌ 
போகிய புறவென்றதனானே மழைபெய்துவிட்டமை கூறினான்‌. 
குறித்த பருவத்துத்‌ .தாழ்த்தமையின்‌ விரைந்து ஏமதி யென்றான்‌. 
நாளிரை கொண்டு பெடையை நோக்குதல்‌ காணெனவே அதுபோலப்‌ 
பொருளீட்டிவரும்‌ யாமும்‌ மனைவியை நோக்கவிரும்புதும்‌ எனப்‌ 
பொருள்படுதலால்‌ இது பொருள்வயிற்‌ பிரிவாயிற்று. மெய்ப்பாடு - 
உவகை. பயன்‌ - கேட்ட பாகன்‌ விரைந்து தேர்‌ கடாவல்‌. 


(பெரு - ரை.) இதன்கண்‌ கானவாரணம்‌ புறவில்‌ மணல்‌ 
கெண்டிப்‌ பெற்ற நாங்கூழாயெ நாளிரையைத்‌ தன்‌ பெடையை யூட்டி 
மழ்தற்கு அதனை விரும்பி நோக்கியிருத்தல்‌ போன்று யாமும்‌ வேற்று 
நாட்டின்கட்‌ சென்று ஊக்கத்தோடு முயன்றீட்டிய நம்‌ பொருளை 
மனையோடிருந்து அறஞ்செய்து இன்புறுதற்கு இன்றியமையாத்‌ 
துணையாகிய எங்காதலியைக்‌ காண்டற்குப்‌ பெரிதும்‌ கண்விதுப்புறா 
நின்றோம்‌ என்பது உள்ளுறை. இப்பொருள்‌ விரைந்து செலுத்‌ 


தற்குக்‌ குறிப்பேதுவாய்‌ நிற்றல்‌ காண்க. (௨௧) 
௨௨. தத ட ட டப்ப டட ப ப்பட்ட 
திணை: குறிஞ்சி, 


துறை: இது, வரைவு மலிந்து கோழி, தலைமகட்குச்‌ சொல்லிய து 


(து - ம்‌.) என்பது, களவொழுக்கந்‌ தவிர்ந்து வரைந்துகொள்ள 
வேண்டித்‌ தலைமகன்‌ வரக்கண்ட தோழி சென்று தலைவியை நோக்கித்‌ 
ஊவிளைகாலம்‌ வதுவைக்கேற்ற பொழுதாயினும்‌, வம்பமாரி 
இடையிலே பெய்வ.துகண்டு நீ வருந்த, அப்பொழுது வருவனென்று 
யான்‌ கூறியமொழி பொய்க்கும்படி அவன்‌ வாரானாயினும்‌, இப்பொழுது 
மெய்யாகவே மணஞ்செய்துகொள்ள வந்தனனென்று மகிழ்ந்து கூறா 
நிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, ஆங்கு அதன்‌ தன்மையின்‌ வன்புறை 
யுளப்பட '” (தொல்‌-கள-௨௩) என்னும்‌ விதியின்கண்‌ அமைத்துக்‌ 
கொள்க. 


கொடிச்சி காக்கும்‌ அடுக்கற்‌ பைந்தினை 
முந்துவினை பெருங்குரல்‌ கொண்ட மந்தி 


ட நற்றிணை நானூறு 


கல்லாக்‌ கடுவனொடு ஈல்வரை யேறி 
அங்கை நிறைய ஜெமிடிக்‌ கொண்டுதன்‌ 
திரையணற் கொடுங்கவுள்‌ நிறைய முக்கி 
வான்பெயல்‌ நனைந்த புறத்த நோன்பியர்‌ 
தையூ ணிருக்கையில்‌ தோன்று நாடன்‌ 
வந்தனன்‌ வாழி தோழி யுலகங்‌ 
கயங்கண்‌ அற்ற பைதறு காலைப்‌ 
௧௦. பீளொடு திரங்கிய நெல்லிற்கு 

நள்ளென்‌ யாமத்து மழைபொழிர்‌ தாங்கே. 


(சோ-ள்‌.. கோழி அடுக்கல்‌ கொடிச்சி காக்கும்‌ 
பைந்தஇனை - தொழி ! மலைப்பக்கக்இற்‌ கொடிசசியாற்‌ காக்கப்படும்‌ 
பசிய இனைப்பயிரில்‌ ; முந்து விளை பெருங்குரல்‌ கொண்ட மந்தி.- 
முதலிலே பறிந்து முற்றிய பெருங்‌ கதிர்களைக்‌ கொய்துகொண்ட 
மந்‌ இ; கல்லாக்‌ கடுவனொடு ஈல்வரை ஏறி அங்கை நிறைய ஜெமிடிக்‌ 
கொண்டு - பாயுந்‌ கொழிலன்றிப்‌ பிற கல்லாக கடுவனொடு நல்ல 
வரை மீதேறி அகங்கை நிறையக்‌ கயக்கித்‌ தூய்மை செய்து ; 
கின்‌ இரை அணல்‌ கொடுங்‌ கவுள்‌ நிறைய முக்கி - தன்‌ இரைத்த 
௮ணலையுடைய வளைந்த கவுள்‌ நிறைய வுண்டு; வானபெயல்‌ 
நனைக்க புறத்‌, கநோன்பியர்‌ தை ஊண்‌ இருக்கையில்‌ தோன்றும்‌ 
நாடன்‌ - வம்பமாரி பெய்தலாலே நனைந்த புறத்தனவாய்‌ கோன்‌ 
புடையார்‌ தைதீதிங்கட்‌ பிறப்பில்‌ நீராடி நோன்பு முற்றியிருந்து 
உண்ணு. கல்‌ போலத்‌ தோன்றா நிற்கும்‌ மலைகாடன்‌ ; உலகம்‌ கயங்‌ 
கண்‌ அற்ற பைது அணுகாலை - உலகத்துக்‌ குளங்கள்‌ எல்லாம்‌ நீர்‌ 
வற்றிய ஈரமற்றகாலை ; பீளொடு இரங்கிய நெல்லிற்கு நள்‌ என்‌ 
யாமத்து மழை பொழிந்தாங்கு - சூலொடு வாடிய நெற்பயிருக்கு : 
ஈடுயாம த்து மழைபெய்காற்போல ; வந்தனன்‌ - வந்தான்‌ ; இனி 
விரைவிலே வதுவை யயர்ந்து நெடுங்காலம்‌ வாழக்கடவதாக !; 
எஃ ஹு, 

(வி-ம்‌. முற்பட விளைகுரலென்றதனாற்‌ பிற்பட்டு எல்லாக்‌ 
கதிரும்‌ பறிந்து முற்றுமென்றும்‌ அக்காலமே வதுவை யயர்தற்‌ குரித்‌ 
தென்றுங்‌ கூறியதாயிற்று. ஜெமிடுதல்‌ - நிமிண்டுதலென இக்‌ 
காலத்துத்‌ திரிக்து வழங்கப்படுகிறது. அணல்‌ - மோவாய்‌. கயம்‌- குளம்‌. 
பைது - ஈரம்‌. பீள்‌-சூல்‌, ஈள்‌- நடு. தையூணிருக்கை - தைத்திங்கட்‌ 
பிறப்பில்‌ நீராடி அன்று ஆக்கப்படு மாட்சிமைப்பட்ட உணவுண்ண 
வீருத்தல்‌. கோன்பியர்‌ - ஆடி முதலாக மார்கழி யீறாகக்‌ இடந்த ஆறு 
தங்களும்‌ தேவர்க்கு இராப்பொழுதெனப்‌ புராணங்‌ கூறுதலுண்மை 
யின்‌, இரவு பிற்றையாமங்கொண்ட கசிலபொழுதுண்ணாதிருக்கும்‌ 
கோன்பியர்‌. 

உள்ளுறை --இனைக்ககஇரைக்‌ கொண்ட மந்தி கடுவனொடு வரை 
யேறி கிறையத்‌ இன்று பெயலினனைந்த புறத்தவாய்த்‌ தோன்று 


ஓ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௫ 


மென்றது, மகழ்ச்சிகொண்ட நீ தலைவனொடு வ துவையயர்ந்‌து அவன து: 
மனையகம்புக்கு இல்லற நிகழ்த்தி இன்பந்‌ தய்த்துத்‌ துறவறத்தார்‌ 

முதலாயினோரையும்‌ பேணி மாட்சிமைப்பட்டுக்‌ காட்டுதி யென்றதாம்‌. 
மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - தலைமகளை . மகிழ்வித்தல்‌. இதனை இத்‌ 
அறைக்கே மேற்கோளாகக்‌ கொண்டார்‌ நச்சினர்க்கினியர்‌; (தொல்‌ - 


பொரு-கு-கக௧௫, உரை.) 


(பெரு - ர.) கையூண்‌ இருக்கையில்‌ என்றும்‌ பாடம்‌. இதற்கு 
நோன்புடையோர்‌ தங்‌ கையிலேயே உணவை ஏந்தி உண்ணும்‌ 
இருக்கைபோல . என்று பொருள்‌ கூறுக. கண்ணறுதல்‌ என்றது - 
கண்ணோட்டமற என நீர்‌ அற்று வறியவாயிருத்தலைக்‌ குறித்து நின்ற 
தெனினும்‌ ஆம்‌. (௨௨) 


௨௩. கணக்காயனார்‌ 


திணை: குறிஞ்சி. 
துறை: இது, தலைவியாற்றாமையுணர்ந்‌,த தோழி வரைவுகடாயது; 
(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ களவொழுக்கத்து நீட்டித்து 
வரையாதொழுகுதலும்‌ தலைவி அதனை ஆற்றாளாக வேறுபட அவ்‌ 


வேறுபாடறியாத தலைமகனைத்‌ தோழி இன்ன இன்ன காரணங்களால்‌ 
நினக்கு அவ்வேறுபாடு தோன்றவில்லையெனக்‌ கூறி வரைவுகடாவா 


நிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, '“அனைநிலை வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌”, 
(தொல்‌-கள ௨௩) என்னும்‌ விதியின்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 
தொடி பழி மறைத்தலின்‌ தோளுய்ம்‌ தனவே 
வடிக்கொள்‌ கூழை ஆயமோ டாடலின்‌ 
_ இடிப்பு மெய்யதொன்‌ றுடைத்தே கடிக்கொள 
அன்னை காக்கும்‌ தொன்னலஞ்‌ சிதையக்‌ 
காண்டொறுங்‌ கலுழ்த லன்றியு மீண்டுகீர்‌ 
முத்துப்படு பரப்பிற்‌ கொற்கை முன்றுறைச்‌ 
சிறுபா சடைய செப்பூர்‌ நெய்தல்‌ 
தெண்ணீர்‌ மலரின்‌ தொலைந்த 
கண்ணே காமங்‌ கரப்பரி யவ்வே. 


(சோ - ள்‌.) வடிக்கொள்‌ கூழை தொடிபழி மறைத்தலில்‌ 
தோள்‌ உய்ந் தன - வாரி முடி,த்‌,த கூந்தலையுடைய இவள்‌ ,தன்னைப்‌ 
பிறர்‌ கூறும்‌ பழிச்சொற்கஞ்சி வகைகளைக்‌ கழலா தவா னு செறித்து 
மறைததலாலே கோள்கள்‌ வாட்டம்‌ ே தான்றாவாயின !; ஆயமோடு 
ஆடலின்‌ மெய்யது இடிப்பும்‌ ஒன்னு உடைத்து - - அன்றியும்‌ தன்‌ 
ஆயத்தாரோடு விளையாட்‌ டயர்‌. கலால்‌ உடம்பிற்‌ களைப்பும்‌ அவ்‌ 
விளயாட்டினா லுண்டாகியகதென நினைப்பதற்‌ குரியதாயிரா 


சுட நற்றிணை நானூறு 


கின்றது ; கடிக்கொள அன்னை காக்கும்‌ கொல்‌ நலம்‌ சிகதையக்‌ 
காண்கொறும்‌ கலுழ்தல்‌ அன்றியும்‌ - காவன்‌ மிகுஇப்பட 
அன்னையானவள்‌ பாதுகாக்கும்‌ இவளின்‌ பழைய நலமெல்லாம்‌ 
சிழையும்படி. காணுந்கோறும்‌ அழுதலல்லாமலும்‌ ; ஈண்டும்‌ நீர 
முகுதுப்படு பரப்பின்‌ கொற்கை முன்துறை - நெருங்கிய நீர்மிக்க 
முகீதுக்கள்‌ விளைனெற கடற்பரப்பினையுடைய கொற்கை நகரத்து 
முன்புள்ள துறையிலிருக்கும்‌, சிறுபசு அடைய செப்பு ஊர்‌ 
நெய்தல்‌ கெள்நீர்‌ மலரின்கண்‌ தொலைந்த - சிறிய பசிய இலைகளை 
யுடைய அழகமைந்த நெய்கலின்‌ கெளிந்த நீரிலுள்ள மலர்‌ 
போலக்‌ கண்களே அழகு குலைந்த ; காமம்‌ கரப்பு அரிய - அவை 
தாம்‌ காமத்தைக்‌ கரக தலரியவாய்‌ இராநின்றன ; ஆதலின்‌ நினக்‌ 
கேற்றகொன்று செய்வாயாக /; ன - று, 


(வி-ம்‌.) வடித்தல்‌ - வாரிமுடி.த்தல்‌. காண்டல்‌ - தலைவனையாதல்‌ 
தன்னையாதல்‌ காண்டல்‌. செப்பு - செப்பம்‌ ; கடைக்குறை. இவளென்‌ 
பதைத்‌ தோன்றா எழுவாயாக்கிக்‌ கூழையையுடைய ஆயமென ஆக்கலு 
மொன்று. நீர்த்‌ துறையெனக்‌ கூட்டுக. கண்‌ காமங்‌ கரப்பரியவா தலின்‌ 
அயலார்‌ அலர்‌ தூற்றினரெனவும்‌, அதனான்‌ மெய்யிற்‌ களைப்புண்டாய 
தெனவுங்‌ கொள்க. காண்டொறுங்‌ கலுழ்தல்‌ - துன்பத்துப்‌ புலம்பல்‌. 


கொற்கைநீரில்‌ முத்து விளையுமென்றது நும்‌ வதுவையால்‌ தலைவி 
யில்லகத்தார்‌ ம9ழ்ச்சியடைவா ரென்றவாறு. மெய்ப்பாடு - அழுகை 
யைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - வரைவு கடாதல்‌. 


(பெரு -ரை.) தோளின்‌ மெலிவு தொடியை மாற்றி மாற்றிச்‌ 
செறிய இடுதலான்‌ மறைக்கப்படுகன்றது. மெய்யின்‌ இடிப்பு 
ஆயமொடு ஆடலின்‌ மறைத்தற்கு ஒரு காரணம்‌ உடையதாதலின்‌ அவ்‌ 
வாற்றான்‌ மறைக்கப்படுகின்றது. இடிப்பு - மெலிவு. ஒன்று - ஒரேது. 
காண்டொறும்‌ என்பதற்கு - தனது தொன்னலம்‌ சிதையக்‌ காண்‌ 
டொறும்‌ என்பதே அமையும்‌. காண்டல்‌, தலைவனையாதல்‌ தன்னை 
யாதல்‌ காண்டல்‌ என்னும்‌ உரையாசிரியர்‌ விளக்கம்‌ பொருந்தாமை 
யுணர்க. அன்னையாற்‌ பாதுகாக்கப்படும்‌ தனது தொன்னலம்‌ என்பது 
கருத்து. தெண்ணீர்ச்‌ சிறுபாசடைய செப்பூர்‌ நெய்தன்‌ மலரின்கண்‌ 
என இயைத்துக்‌ கண்ணுக்கே அடையாக்குக. இன்‌ ஒப்புப்‌ பொருட்‌ 
டாகிய ஐந்தனுருபு என்க. கண்‌ கலுழ்தலன்றியும்‌ மலந்தொலைவதனால்‌ 
காமம்‌ கரப்பு அரிய ஆயின. ஆதலால்‌ நீ விரைந்து வரைந்து கோடல்‌ 
வேண்டும்‌ என வற்புறுத்தபடியாம்‌. (௨௩௨) 


௨௪. கணக்காயனார்‌ 
திணை: பாலை. 


துறை: இது, பொருட்பிரிவுக்கு உடன்பட்ட கோழியைத்‌ 
தலைவி உவந்து கூறியது. 

(து-ம்‌.) என்பது, பொருள்வயிற்பிரிவேனென்று தலைவன்‌ கூறக்‌ 

கேட்ட தோழி கன்னக்‌ கூறினாளாக, அதனை யறிந்த தலைவி 


மூலமும்‌ உரையும்‌ ௪௩ 


கோழியை நோக்கி ஆடவர்‌ பொருட்‌ ககலுதல்‌ பண்புதான்‌ ஆகலீன்‌, 
அதனை மறாமலுடன்பட்ட து நன்றென உவந்து கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, 
கொடுமை யொழுக்கத்துத்‌ தோழிக்‌ குரியவை 
வடுவறு சிறப்பிற்‌ கற்பிற்‌ றிரியாமைக்‌ 
காய்தலு முவத்தலும்‌ பிரித்தலும்‌ பெட்டலும்‌ 
ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌ '" 
(தொல்‌-கற்‌-௬) 


எனவரும்‌ விதிகளுள்‌ உவத்தலின்கண்‌ அமைத்துக்கொள்க. 


பார்பக வீழ்ந்த வேருடை விழுக்கோட்‌ 
டும்படைர்‌ தன்ன நெடும்பொரி விளவின்‌ 
ஆட்டொமி பந்திற்‌ கோட்டுமூக்‌ கிறுபு 
கம்பலத்‌ தன்ன பைம்பயிர்த்‌ தாஅம்‌ 
வெள்ளில்‌ வல்சி வேற்றுநாட்‌ டாரிடைச்‌ 
சேறும்‌ நாமெனச்‌ சொல்லச்‌ சேயிமை 
நன்றெனப்‌ புரிந்தோய்‌ ஈன்‌. றுசெய்‌ தனையே 
செயல்படு மனத்தர்‌ செய்பொருட்‌ 

ககல்வ ராடவ ரதுவதன்‌ பண்பே. 


2 


(சோ-ள்‌.) சேயிழை - சேயிழாய்‌ !; பார்‌ பக வீழ்ந்த வேர்‌ 
விழுக்‌ கோட்டு - நிலம்‌ பிளவுபடுமாறு இறங்கிய வேரும்‌ பெரிய 
இனைகளும்‌ ; உடும்பு அடைந்து அனன பொரி உடை நெடு 
விளவின்‌ - அடியில்‌ உடும்புகள்‌ செறிந்தாற்போன்ற பொரிந்‌த. 
செதில்களும்‌ உடைய நெடிய விளாமர,த்தின்‌; கோட்டு மூக்கு 
இறுபு கம்பல,த்து அன்ன பைம்‌ .பயிர்‌ ஆட்டு ஒழி பந்தின்‌ 
தாஅம்‌ - னையில்‌ மூக்கு ஊழ்‌,த்்‌து விழுந்து கம்பல,த்தை விரித தா 
லொ,த்‌,த பசிய பயிரின்‌ கண்ணே ஆடுதலொழிந்‌,த பந்து கிடப்பது 
போலப்‌ பரவியிருக்கும்‌ ; வெள்ளில்‌ வல்சி வேற்று நாட்டு ஆர்‌ 
இடை - அவ்விளாம்பழங்ககாயே உணவாகவுடைய அயனாட்டிலே 
செல்லு தற்கரிய பாலைவழியில்‌ ; நாம்‌ சேறும்‌ எனச்‌ சொல்ல-யாம்‌ 
செல்லா கிற்பேமென்று தலைவர்‌ கூறலும்‌ ; நன்று எனப்‌ புரிந்தோய்‌ 
நன்று செய்தனை - ௮து நல்லதொரு காரியமென்று விருப்பத்‌ 
தோடு கூறினை ! ஆதலின்‌ நீ ஈல்லகொன்றனை௪ செய்‌ தனைகாண்‌!; 
ஆடவர்‌ செயல்படு மனத்தார்‌ செய்‌ பொருட்கு அகல்வர்‌ - ஆடவர்‌ 
வினைமேற்கொண்ட உள்ளத்தராய்ப்‌ பொருளீட்டுதறகு அகலா 
நிற்பர்‌ ; ௮து அதன்‌ பண்பு - அங்கனம்‌ அவர்‌ அகலும்பொழுது 
முத்துக்‌ கூறாமல்‌ உடன்படுவதே அதற்குரிய பண்பாகும்‌. : : 


௪௪ நற்றிணை நானூறு 


(வி-ம்‌.) வெள்ளில்‌ - விளாமரம்‌; வெள்ளில்‌ பயிரிலே பரவு 
மென்றதனால்‌ தலைமகன்‌ முதுவேனிற்‌ பருவத்துப்‌ பிரிந்தானென்க. 
அவன்‌ குறித்த பருவம்‌ வருந்‌. துணை ஆற்றியிருத்தல்‌ கற்புடை மகளிர்‌ 
கடனாதலின்‌, தலைவி உவந்து கூறினாளாயிற்று, இஃது ' அருண்மிக 
வுடைமை. 


இறைச்சி :-விளங்கனியே உணவாகவுடையராயிருந்தும்‌ அவை 
எடுப்பார்‌ மிக்கன்மையாற்‌ பயிரிற்‌ பரவிக்டெக்குமென்றது செல்லுந்‌ 
தேத்து ஆண்டுள்ளாரும்‌ பொருள்‌ வேட்கையராயினும்‌, ஈட்டுவார்‌ 
மிக்கின்மையின்‌ நங்காதலர்‌ அங்கே சென்றவுடன்‌ விரைவிலீட்டுமாறு 
கட்டுவகாகு மென்றதாம்‌. எனவே, குறித்த பருவத்துக்‌ காதலர்‌ வருவ ' 
ராதலின்‌ யான்‌ வருந்தேனெனவும்‌ இதனை யறிந்தே நீ அவரைத்‌ 
காழ்க்காது விடுத்தனை யெனவும்‌ குறிப்பாற்‌ கூறினாளாயிற்று, 
கைகோள்‌ - கற்பு, மெய்ப்பாடு - உவகை, பயன்‌ - ஆற்றியிருத்தல்‌. 
இதைக்‌ கற்பிற்‌ றிரியாமையின்‌ உவகைப்பாற்‌ படுத்துவர்‌ நச்சினார்க்‌ 
கினியர்‌ ; (கொல்‌-பொரு-சூ-௧௪௭, உரை.) 


(பெரு - ரை.) இதனால்‌ இன்பத்தினுங்காட்டில்‌ தன்‌ கடமை 
யாகிய அறத்தையே பெரிதும்‌ பேணும்‌ தலைவியின்‌ மாண்பு புலனாதல்‌ 
அறிக, (௨௪) 


௨௫. பேரிசாத்தனார்‌ 
திணை: குறிஞ்சி. 
துறை: இது, தலைமகளைத்‌ தோழி குறைநயப்புக்‌ கூறியது. 


(து- ம்‌.) என்பது, பாங்கியிற்கூட்டத்துத்‌ தலைமகனுக்குக்‌ குறை 
நேர்ந்த தோழி தலைவிபாற்சென்று ஒரு தோன்றல்‌ தினைப்புனத்து ௩ம்‌ 
மொடு கிளியோப்பித்‌ தன்‌ கருத்தை நிகழ்த்துமிடம்‌ பெறானாகி அகன்‌ 
றனன்‌ ; அவனைக்‌ கண்டு என்‌ தொடிகழல அவற்றைச்‌ செறித்துவந்தே 
னென்று அவனைத்‌ தன்னுள்ளம்‌ விரும்பின து போலத்‌ தலைவி அதனை 
ஆராய்ந்து “தன்னை விரும்பினன்‌? எனக்‌ கொள்ளும்‌ வண்ணங்‌ 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு “மெய்யினும்‌ பொய்யினும்‌ வழிநிலை பிழை 
யாது, பல்வேறு கவர்பொருள்‌ நாட்டத்‌ தானும்‌” (தொல்‌-கள-௨௨) 
என்னும்‌ விதி கொள்க, 

அவ்வளை வெரிநி னரக்கீர்த்‌ தன்ன 

செவ்வரி யீதழ சேணாறு நறவின்‌” 

நறுந்தா தாடிய தும்பி பசுங்கேழ்ப்‌ 

பொன்னுரை கல்லின்‌ நன்னிறம்‌ பெறூஉம்‌ 
இ. வளமலை நாடன்‌ நெருநல்‌ நம்மொடு 

கிளைமலி சிறுதினைக்‌ கிளிகடிக்‌ தசைஇச்‌ 

சொல்லிடம்‌ பெறாஅன்‌ பெயர்ந்தனன்‌ பெயர்ந்த 
(பாடம்‌) 1. சேணாறு பிடவியன்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௫ 


தல்ல லன்றது காதலர்‌ தோழி 

தாதுண்‌ வேட்கையிற்‌ போதுதெரிம்‌ தூதர்‌ 
௧௦. வண்டோ ரன்னவவன்‌ தண்டாக்‌ காட்சி 

கண்டுங்‌ கழல்தொடி. வலித்தவென்‌ 

பண்பில்‌ செய்தி நினைப்பா கின்றே. 


(சோ- ள்‌.) காதலம்‌ தோழி - காதலையுடைய தோழி !; 
அவ்வளை வெரிநின்‌ அரக்கு ஈர்‌.தகீது அன்ன செவ்வரி இதழ சேண்‌ 
நாறு நறவின-—அழயெ சங்கன்‌ முதுகில்‌ அரக்கைத்‌ இற்றினாத 
போன்ற சிவந்த வரிபொருந்திய।ய இதழையுடைய நெடுந்தூரம்‌ 
மணங்கமழும்‌ நறவம்பூவின்‌, நறும்‌ தாது ஆடிய அம்பி பசுங்கேழ்ப்‌ 
பொன்‌ உரைகல்லின்‌ நல்‌ கிறம்‌ பெறூஉம்‌ வளமலை நாடன்‌ - நறிய 
தாதை யக£ந்து வண்டு பசிய நிறமுள்ள பொன்னை 'யுரைக்கும்‌ 
கட்டளைக்‌ கற்போல நல்ல நிறததைப்‌ பெறாநிற்கும்‌ வளம்‌ 
பொருந்திய மலைகாடன ; நெருஈல்‌ நம்மொடு கிள்மலி அறு இனைக்‌ 
கிளி கடிந்து அசைஇ - நேற்றைப்‌ பொழுது நம்மோடு களை,த்தல்‌ 
மிக்க சிறிய இனையில்‌ வீழுங்‌ ளெிகளைக்‌ கடிந்து: அங்குத்‌ தங்கி 
யிருந்தும்‌ ; சொல்லிடம்‌ பெறா௮ன்‌ பெயர்ந்தனன்‌ - தன்குறை 
யைக்‌ கூணுமிடம்‌ பெறானாகிப்‌ பெயர்ந்து போயினான்‌ ; அது 
பெயாந்குது அல்லல்‌ அன்று -யான்‌ கருதுகின்றது அங்கனம்‌ 
அவன்‌ பெயர்ந்தகாகிய ஓரல்லலுடைமையைக்‌ குறிக்கு கன்று 
காண்‌ !; தாது உண்‌ வேட்கையின்போது தெரிந்து ஊ.கா வண்டு 
ஓரன்னவன்‌ - தேனையுண்ணும்‌ வேட்கையாலே ௩றுமலர்‌ இன்ன 
தென ஆராயாது யாண்டும்‌ போய்‌ விழுகின்ற வண்டின்‌ ஒரு 
தன்மையை யொத்த அவனது ; ,கண்டாக்‌ காட்சி கண்டும்‌ - 
கெடாத கோற்றப்‌ பொலிவினைக்‌ கண்டு வைத்தும்‌ ; கழல்‌ தொடி 
வலிக்க என்‌ பண்புஇல்‌ செய்தி நினைப்பு ஆகின்று - கழன்ற: 
கொடியை மீண்டு செறித்த எனது பண்பில்லாக செய்கையைக்‌ 
கருதா நின்றது என்னுள்ளம்‌ ; இஃதென்ன வியப்பு /; எ-று, 

(வீ- ம்‌.) அவ்வளை - அழகியவளை. வெரிர்‌ - முதுகு. அசைதல்‌ - 
தங்குதல்‌. யான்‌ கருதியது அவன்பட்ட அல்லலையன்று ; என்‌ பண்பில்‌ 
செய்த நினைப்பாகன்று என்க. வேட்கையாற்‌ போது தெரிந்‌ தூதாத 
வண்டோரன்ன அவனென்றது உரிமைபூணத்‌ தகுதிப்பாடில்லாத 
என்பாற்‌ கருத்துடையா னென்றதாம்‌. தண்டாக்காட்சி யென்றது 
அவனது தோற்றப்‌ பொலிவு ஏனைய மகளிரும்‌ விரும்புந்‌ தன்மைய 
தென்றதாம்‌. இருவர்‌ கோக்கும்‌ இயையா தவழிக்‌ காமஞ்‌ சிறவாதாகலின்‌ 
அவன்‌ நோக்கு இயையாமையைக்‌ கண்டுவைத்தும்‌ என்‌ தொடிகழன்‌ 
றன என்றலின்‌ என்பண்பில்‌ செய்தி என்றதாம்‌. இனி அவனுக்கு 
உடன்பட்டுக்‌ கூறாமையால்‌ என்செய்தி பண்பில்‌ செய்தி யெனலுமாம்‌.. 

இது குறைநயப்பாமாறு :--தோழி இங்ஙனம்‌ தான்‌ அவனைக்‌ 
காமுற்றதாகக்‌ கேட்ட தலைவி (தன்னுள்ளே) நம்‌ காதலனை இவள்‌,. 


ன நற்றிணை நானூறு 


யிழைபட்ட நெறியில்‌ இகழ்புற ஒழுகுபவனெனக்‌ கொண்டாள்‌ 
கொலெனவும்‌, இவளுடன்‌ இன்று கிளிகடிந்தது என்பொருட்டென்று 
கொள்ளாது தன்பொருட்டென்றுகொண்டாள்கொலெனவும்‌, தன்னைக்‌ 
கூடுமாறு கூற இடம்பெறானாய்‌ அகன்றனன்‌ எனக்‌ கொண்டாள்‌ 
கொலெனவும்‌ கருதும்படியாகக்‌ கூறினளென்றாலும்‌, அதனுள்ளே 
என்னைக்‌ கூட்டுவிக்கச்‌ சொல்லுஞ்‌ சொல்லுக்கு இடம்பெறாமையன்றி 
இவளைச்‌ சேருமாறு கூறச்‌ சொல்லிடம்‌ பெறாது போயினானல்லனென 
வும்‌, வண்டு இழிந்த மலரை ஊதாவாதலால்‌ அப்படிப்போல என்னி 
னிழிந்தாளை அவன்‌ புல்ல விரும்பானெனவும்‌, இவளும்‌ நங்களவொழுக்‌ 
கத்தைச்‌ ஏிறிதுணர்‌தலாலே இக்‌ குறைமுடிக்க மனம்‌ நெகிழ்ந்தமை 
யின்‌ மெய்சோர்வடைய வளை கழன்றனவெனவும்‌, அவனொடு கூட்ட 
வேண்டி. என்னை உடம்படுத்தக்‌ கருதலின்‌ பகவ ம்பா: கேற்ற 
கில்லாமையிற்‌ பண்பில்‌ செய்தி யெனவுங்‌ கூறினாளென, ஆராய்ச்சியாற்‌ 
கொள்ள வைத்தமையிற்‌ குறை நயப்பாயிற்று. மெய்ப்பாடு - இழி 
வரலைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - குறைநயப்பித்தல்‌. 

(பெரு: ரர.) சேணாறுபிடவின்‌ என்றும்‌ நெருனல்‌ என்றும்‌ 
பாடம்‌, நறவின்‌ நறுந்தாது ஆடிய தும்பி பொன்னுரை கல்லின்‌ 
தோன்றும்‌ என்றது, அவனோடு நீ கொண்ட கேண்மையை நீன்‌ மெய்‌ 
யிற்றோன்றிய புத்தழகும்‌ புதுப்பொலிவும்‌ எனக்குணர்த்திவிட்டன 
காண்‌. என்னை மறையாதே கொள்‌ என்னும்‌ இறைச்சிப்‌ பொருள்‌ 
பயந்து நிற்றலை நுண்ணிதின்‌ உணர்க, (௨௫) 

௨௬. சாத்தத்தையார்‌ 

நினை: பாலை. 

துறை: இது, தலைவி பிரிவுணர்ந்து வேறுபட்டமை சொல்லித்‌ 
தோழி செலவழுங்குவித்தது. 

(து-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரியுக்‌ தலைமகன்‌ குறித்தபரு 
வத்து வரவேண்டி, “ நீயிர்‌ பிரிகன்றனிரெனக்‌ கேட்டலும்‌ இத்தன்மை 
யானாளைக்‌ கண்டு யானும்‌ ஆற்றலேன்‌ என்று அவன்‌ செலவழுங்குமாறு 
கூறி இப்பொழுதே இப்படியாயின்‌ நீயிர்‌ மீண்டுவருமளவும்‌ எங்ஙனம்‌ 
ஆற்றுமென்னுங்‌ குறிப்புத்‌ தோன்றக்‌ கவன்று கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, **பிரியுங்காலை எதிர்நின்று சாற்றிய மரபுடை... 
எதிரும்‌ உளப்படப்‌ பிறவும்‌” (தொல்‌-கற்‌.க.) என்பதன்கண்‌ பிற 
என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 

கோகோ யானே நெகிழ்க்தன வனையே 
செவ்வி சேர்ந்த புள்ளி வெள்ளரை 
விண்டுப்‌ புரையும்‌ புணர்நிலை நெடுங்கூட்டுப்‌ 
பிண்ட நெல்லின்‌ தாய்மனை யொழியச்‌ 

௫. சுடர்முழு தெறிப்பத்‌ திரங்கிச்‌ செழுங்காய்‌ 
முடமுதிர்‌ பலவி னத்த நும்மொடு 
கெடுதுணை யாகிய தவறோ வையெயிற்றுப்‌ ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௪ 


பொன்பொ திந்‌ தன்ன சுணங்கின்‌ 
இருஞ்கு ழோதிப்‌ பெரும்தோ ளாட்கே. 

(சோ - ள்‌.) செவ்வி சேர்ந்த புள்ளி வெள்‌ அரை விண்டுப்‌ 
புரையும்‌ புணர்நிலை நெடுங்கூட்டு - அழகமைந்த - புள்ளிகளை 
யுடைய வெறுமையாகிய அடியையுடைய மலையை யொத்த 
அடுக்கிய நிலையமைந்த நெடிய நெற்கூட்டில்‌ ; பிண்ட நெல்லின்‌ 
தாய்மனை ஒழிய - நிரம்பக்‌ கொட்டிய நெல்லையுடைய தன்‌ தாய்‌ 
வீட்டைக்‌ கைவிட்டு ; சுடர்‌ முழுது எறிப்பச்‌ செழுங்காய்‌ இரங்கி 
முடம்‌ முதிர்‌ பலவின்‌ அத்தம்‌ - ஆத்த மண்டிலம்‌ முற்றும்‌ தன்‌ 
வெயிலை வீசுகலானே செழுங்காய்கள்‌ இரங்கப்‌ பெற்று முடம்‌ 
பட்ட முதிர்ந்த பலா மரங்கள்‌ நிரம்பிய கொடிய காட்டில்‌ ; நும்‌ 
மொடு கெடுதுணை ஆகிய தவறோ - நீயிர்‌ தமியராய்‌ச சென்று 
வருந்தாது தமக்குத்‌ துணையாக வந்த தவற்றினாலோ தானே 2; 
வை எயிற்றுப்‌ பொன்‌ பொதுந்தன்ன சுணங்கின்‌ இருளு சூழ்‌ 
ஓதப்‌ பெருந்தோளாட்கு - கூரிய பற்களையும்‌ பொன்னைப்‌ 
பொதிந்து வைத்தாற்‌ போன்ற சுணங்கையும்‌ நெருங்கிய கரிய 
கூந்தலையும்‌ பெரிய கோள்களையும்‌ உடையாளுக்கு; வளை 
நெகிழ்ந்‌ தன - இஞ்ஞான்று நீயிர்‌ பிரிவேனெனறமையின்‌ உடனே 
மெய்‌ சோர்தலாலே கைவனளைகள்‌ கழன்று விழுந்தன; இப்‌ 
பொழுதே இப்படியாயின்‌ இனி மீண்டு வருந்துணையும்‌ எங்கனம்‌ 
ஆற்றியிருப்பள்‌ 2; யான்‌ கோகு - இதற்கு யான்‌ கோவா 
நின்றேலி ; எ - ணு. 

(வி-ம்‌.) புள்ளி - குதிரின்‌ உறைக்கிடப்பட்ட எண்ணுதலமைந்த 
குறியீடு, வெள்ளரை-புரி முதலிய சுற்றாத வெறிய அடிக்கூண்டு ; 
வெற்றிலையை வெள்ளிலையெனக்‌ கூறுதலானுமறிக. கெடு துணை- 
உள்ளத்தெழுந்த அவாக்கெடுமாறு அருகுற்ற துணை தோளாட்கு வளை 
நெதிழ்ந்தன எனக்‌ கூட்டுக, 

பிண்டநெல்லின்‌ தாய்மனையென்றது தாய்வீடு செல்வமுதலிய 
வற்றிற்‌ குறைபாடில்லாதிருந் தும்‌ அவற்றை யொருவி நும்பால்வந்தது 
நுமது இன்பமொன்றனையே கருதியன்றோ£? அதனையும்‌ பெறாதவாறு 
நீயிர்‌ பிரிவீரெனின்‌ இவளெங்ஙனமாற்றுமென்றதாம்‌. கெடுதுணை 
யாகிய தவறோ வென்றது அழிவில்‌ கூட்டத்துப்‌ பிரிவாற்றாமை. 
நெகிழ்ந்தன வளை யென்றது உடம்புநனிசுருங்கல்‌. கைகோள்‌ - கற்பு. 
மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய வருத்தம்பற்றிய இளிவரல்‌. 
பயன்‌ - செலவழுங்குவித்தல்‌. 

(பெரு - ரை.) ஒருவர்க்குத்‌ துன்பம்‌ வருதற்கு அவர்‌ செய்த 
தவினையே காரணம்‌ ஆம்‌ என்பதுபற்றிச்‌ செல்வமிக்க தாய்மனையை 
நீத்து வெயின்‌ மிக்க காட்டின்கண்‌ நினக்கு வாழ்க்கைத்‌ துணயாகவந்த 
தவற்றிற்குப்‌ பயனாகப்போலும்‌ இப்பொழுது அவள்‌ உடன்மெலிந்து 
வளை நெகழ்‌ஜன்றன என்று இரங்கியவாறு. இங்ஙனம்‌ கூறவே பண்டு 
அ அவளைக்‌ களவிற்‌ கேண்மை கொண்ட காலத்தே “கடல்‌ குழ்மண்‌ 


சன நற்றிணை கானூறு 


டிலம்‌ பெறினும்‌ விடல்‌ குழலென்‌ யானே' என்றும்‌; “நின்னிற்‌ பிரியேன்‌ 
பிரியின்‌ இரவலர்‌ வாரா வைகல்‌ பலவாகுக யான்‌ செலவுறு தகவே * 
என்றும்‌ தேற்றுரை கூறிய நீ அவ்வுறுதியை மறந்து இப்பொழுது 
பிரியத்‌ நுணிகின்றனை / நீ பிரிவாயாயின்‌ இவள்‌ இறந்துபடுதல்‌ 
ஒருதலை என்று குறிப்பா லுணா த்திக்‌ செலவழுங்குவித்ததாம்‌ என்க. 
(௨௬) 
௨௭. குடவாயிற்ரேத்தனார்‌ 
நினை: நெய்தல்‌. 
நுறை: இது, றைப்புறமாகத்‌ தோழி செறிப்பறிவு நீயது. 


(து-ம்‌.) என்பது, பகற்குறி வந்தொழுகுந்‌ தலைமகன்‌ ஒருநாட்‌ 
போந்து அற்றம்‌ நோக்கி ஒருபுறத்து மறைந்திருத்தலைக்‌ குறிப்பா 
லறிந்த தோழி, களவொழுக்கம்‌ நீட்டியாது வரைந்துகொள்ள வேண்டித்‌ 
கம்மை அன்னை இற்செறித்ததாக அவன்‌ கருதுமாற்றால்‌, யாதொரு 
பிழையுஞ்‌ செய்யாத நம்மை நெய்தன்மலர்‌ பறிக்கச்‌ செல்லுமினோ 
வெனக்‌ கூறுகின்றிலள்‌ ; அவ்வன்னை கருதியதுதான்‌ யாதெனத்‌ 
தலைவியை நோக்கிக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, **அனைநிலைவகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'” 

(தொல்‌-கள-௨௩.) என்னும்‌ விதிகொள்க. 
நீயும்‌ யானும்‌ நெருநற்‌ பூவின்‌ 
நுண்தா துறைக்கும்‌ வண்டினம்‌ ஒப்பி 
ஒழிதிரை வரித்த வெண்மண லடைகரைக்‌ 
கழிசூழ்‌ கான லாடிய தன்றிக்‌ | 

டு. கரந்துமாஞ்‌ செய்ததொன்‌ றில்லை யுண்டெனிற்‌ 
பரம்துபிற ரறிக்தன்று மிலரே நன்றும்‌ 
எவன்குறித்‌ தனள்கொ லன்னை கயம்தோ 
றிறவா ரினக்குரு கொலிப்பச்‌ சுறவங்‌ 
கழிசேர்‌ மருங்கிற்‌ கணைக்கால்‌ நீடிக்‌ 
௧௦. கண்போற்‌ பூத்தமை கண்டு நுண்பல 

சிறுபா சடைய நெய்தல்‌ 
குறுமோ சென்றெனக்‌ கூறா தோளே. 


(சோ-ள்‌.) கெருகல்‌ நீயும்‌ யானும்‌ பூவின்‌ நுண்‌ தாது 
உறைக்கும்‌ வண்டு இனம்‌ ஓப்பி - தோழி! நேற்றைப்‌ பொழுதில்‌ 
நீயும்‌ யானும்‌ சென்று மலரின்‌ நுண்ணிய காதிற்‌ பாய்ந்து விழு 
கின்ற வண்டினங்களைப்‌ போக்கி ; ஒழிதிரை வரித்த வெள்மணல்‌: 
அடைகரைல்‌ கழிசூழ்‌ கானல்‌ ஆடியது அன்றி - ஒழிந்த இரை 

£ கொழித்த வெளிய மணலடுத்த கழிக்கரை சூழ்ந்த சோலை 
மீடதது விலையாடியகன்றி ; கரந்து நாம்‌ செய்தது ஒன்று 


மூலமும்‌ உரையும்‌ ௪௯ 


இல்லை - மறைத்து நாம்‌ செய்த செயல்‌ பிறிகொன்னுமில்லை ; 
உண்டு எனின்‌ பரந்து பிறர்‌ அநறிந்தன்றும்‌ இலர்‌ - அங்கனம்‌ 
யாதேனும்‌ செய்கதுண்டென்றால்‌ அது பரவா நிற்கும்‌, நிற்க. 
அதனைப்‌ பிறர்‌ அறிந்து வைத்தாருமிலர்‌ ; அன்னை கயம்தகோறு 
இறவு ஆர்‌ இனம்‌ குருகு ஒலிப்ப சறவு கழிசேர்‌ மருங்கின்‌ - 
அப்படியாக, அன்னை ஈம்மை நோக்கிப்‌ பொய்கைகோறும்‌ இரு 
மீனைத்‌ இன்னும்‌ குருனெம்‌ ஒலிப்பச்‌ சுறாவேறு மிக்க கழிசேர்க்‌,த 
இடத்து, கணைக்கால்‌ நீடிக்‌ கண்போல்‌ பூ,த்‌தமை கண்டு - இரண்ட 
கண்டு நீண்டு நம்முடைய கண்களைப்‌ போலப்‌ பூத்தமை நோக்கி 
யும்‌; நுண்பல சிறு பாசடைய நெய்தல்‌ குறுமோ சென்று? எனக்‌ 
கூறாகோள்‌ - நுண்ணிய பலவாகிய பயெ இலைகளையுடைய றிய 
நெய்தன்‌ மலரைப்‌ (போய்ப்‌) பறித்துச்‌ சூடிக்கொண்மின்‌ எனக்‌ 
கூறினாள்‌ அல்லள்‌ ; நன்றும்‌ எவன்‌ குறிக்‌. கனள்‌ - ஆதலின்‌ அவள்‌ 
கான பெரிதும்‌ என்ன கருதி யிருக்னெறனள்‌ போலும்‌; எ - ணு, 

(வி-ம்‌. கானல்‌ - கடற்கரைச்சோலை, கயம்‌ - பொய்கை, கணைக்‌ 
கால்‌-இரண்ட தண்டு. குறுதல்‌ - பறித்தல்‌, நெய்தன்மலரைக்‌ குறுமோ 
வெனக்‌ கூறாளெனவே இற்செறிப்பறிவுறுத்ததாயிற்று. இது கரம்‌ 
இடத்‌ தொழிதல்‌, 

நாளும்‌ பறிக்கும்பூவைக்‌ கொய்ம்மினென்னா ளென்றதனால்‌ அன்னை 
சினமிக்குடையாளெொனக்‌ குறிப்பித்ததாம்‌. எவன்‌ குறித்தனளென்ற 
தனால்‌ நங்களவொழுக்கத்தைச்‌ சிறிது அறிந்துடைமையிற்‌ பிற கருதா 
நின்றன ளென்றதாம்‌. இங்ஙனம்‌ கூறவே இனி வரைந்தெய்‌ தினா 
லன்றிக்‌ காணுதல்‌ இயலாதென வரைவுடன்படுத்தியதரஉமாம்‌. 
மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌, பயன்‌ - செறிப்பறி 
வுறுத்து வரைவு கடாதல்‌. 

(பெரு - ரை.) சென்றெனக்‌ கூறாதோள்‌ என்புழிச்‌ சென்று 
என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து நீயும்‌ யானும்‌ சென்று எனக்‌ கூட்டினர்‌ 
போலும்‌ உரையாசிரியர்‌. நீயிர்‌ சென்று குறுமோ என அமைத்தலே 
சிறப்பு. 

இனி இதன்கண்‌ கழியின்கண்‌ இறவு ஆரும்‌ குருகு ஒலிப்பச்‌ சுறவு 
சேரும்‌ மருங்கு என்றது. நீ ஈண்டு வருதலைக்‌ கண்டு இவ்வூர்‌ மகளிர்‌ 
அலர்‌ தூற்றாகிற்றலால்‌ அன்னை ஐயுற்று இற்செறித்தனள்‌ காண்‌ எனக்‌ 
குறிப்பாக வுணர்த்தினமையால்‌ உள்ளுறையாதலை நுண்ணிதின்‌ 
உணர்க. சுறவு தலைவனுக்குவமை அதன்‌ வருகையால்‌ ஒலிக்கும்‌ 
குருகனம்‌ அலர்‌ தூற்றும்‌ மகளிர்க்குவமை, அதனால்‌ அன்னை ஐயுற்றுத்‌ 
தலைவியை இற்செறித்தனள்‌ என்பது இவ்வுள்ளூறையாற்‌ போந்த 
குறிப்பெச்சம்‌ என்க. (௨௭) 


௨௮. முஅகூற்றனார்‌ 
திணை: பாலை. 


துறை: (௧) இது, பிரிவின்கண்‌ ஆற்றாளாய தலைவிக்குத்‌ தோழி 
சொல்லியது. 
க, நா்‌ 


௦ நற்றிணை நானூறு 


(நுஃம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிவுக்காலத்து வருந்திய தலைவியை 
ஆற்றுவிக்குந்தோழி முன்பு தலைப்பெய்தவழி இத்தகைய அன்புடைய 
லின்‌ அவன்‌ அன்னதொரு குணக்குறைபாடி.லன்‌ ; இன்று கரந்து 
ரிம்‌ து ஒரு செயலின்‌ மேலதுபோலுமென அவள்‌ ஆற்றும்‌ வகையைக்‌ 
கருதிக்‌ கூறாறிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு “என்பு நெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்சென்று 
கடைஇ அன்புதலையடுத்த வன்புறைக்கண்ணும்‌'' (தொல்‌-கள-௨௧௩.) 
என்னும்‌ விதிகொள்க. 


(௨) குழைகயப்புமாம்‌ 

என்பது, முன்பு தலைவனது குறையைத்‌ தீர்ப்பதாக உடன்பட்ட 
தோழி தலைவியிடஞ்‌ சென்று அவள்‌ ஆராய்ந்தறியுமாறு குறிப்பாற்‌ 
கூறாநிற்பது, 

(௫-ம்‌) இதற்கு, “*மறைந்தவள்‌ அருகத்‌ தன்னொடும்‌ அவ 
ளொடும்‌ முதன்‌ மூன்றளைஇப்‌ பின்னிலை நிகழும்‌ பல்வேறு. மருங்கினும்‌?" 
(தொல்‌-கள-௨௨) என்னும்‌ விதிகொள்க,. 

என்கைக்‌ கொண்டு தன்க ணொற்றியுந்‌ 
தன்கைக்‌ கொண்டென்‌ நன்னுதல்‌ நீவியும்‌ 
அன்னை போல இனிய கூறி.புங்‌ 
கள்வர்‌ போலக்‌ கொடியன்‌ மாதோ 

இ. மணியென இழிதரும்‌ அருவிப்‌ பொன்னென 
வேங்கை தாய வோங்குமலை யடுக்கத்து 
ஆடுகமை நிவந்த பைங்கண்‌ மூங்கில்‌ 
ஓடுமழை கிழிக்குஞ்‌ சென்னிக்‌ 
கோடுயர்‌ பிறங்கல்‌ மலைகிழ வோனே: 


(சோ - ள்‌.) மணி என இழிதரும்‌ அருவிப்‌ பொன்‌ என 
வேங்கை தாஅய ஓங்குமலை அடுக்கத்து - நீலமணிபோல,த 
தெளிந்து இழியும்‌ அருவியையுடைய, பொன்போல வேங்கை 
மலர்‌ உதிர்ந்த உயர்ந்த மலைப்‌ பக்கத்தில்‌; ஆடுகழை நிவந்த 
பைங்கண்‌ மூங்கில்‌ - அசைகின்ற தண்டுயர்ந்த பிய கணுக்களை 
யுடைய மூங்கில்‌; ஓடுமழை கிழிக்கும்‌ சென்னி கோடு உயர்‌ 
பிறங்கல்‌ மலைழவோன்‌ - விசும்‌ன்கண்‌ ஓடுகின்ற முதலைக்‌ 
கீழும்‌ உச்சியையுடைய கொடுமுடிகள்‌ உயர்க்த பிறங்கு தலாயெ 
மலைக்கு உரிமையுடைய நம்‌ தலைவன்‌; என்‌ கை கொண்டு தன்‌ 
கண்‌ ஓற்றியும்‌ தன்‌ கை கொண்டு என்‌ கல்‌ நுதல்‌ நீவியும்‌ 
அன்னை போல இனிய கூறியும்‌ - முன்பு தலைப்பெய்த நாளிலே 
என்‌ கைகளைத்‌ தானெடுத்துத்‌ தன்‌ கண்களில்‌ ஒற்றியும்‌ தன்‌ 
கைகளால்‌ எனது ஈல்ல நெற்றியைத்‌ தைவந்தும்‌, அனனைபோல 
இனிய பலவற்றைக்‌ கூதியும்‌ தலையளி செய்து இஞ்ஞான்‌அ ; 


மூலமும்‌ உரையும்‌ ௫௧௯ 


கள்வர்போலக்‌ கொடியன்‌ - கள்வரைப்‌ போலக்‌ கொடியனாயிரா 
நின்றான்‌? அவன்‌ இயல்பு. கொடியதாவது காண்‌; எ-று, 


(வி- ம்‌.) பிறர்‌ பொருளைக்‌ கைப்பற்றிக்‌ கரத்தல்‌ கள்வர்க்கியல்‌ 
பாதலின்‌, தலைவியினலம்‌ வெளவிச்‌ சென்றமைக்கு உவமை கூறினாள்‌. 
தலைவி கூற்றாகக்‌ கூறியவழி அன்னை முதலானோர்‌ கேட்பின்‌ ஐயுற்று 
ஏதமிழைப்பராதலின்‌ அவள்‌ கூற்றையொழித்துத்‌ தோழி தன்கூற்‌ 
முகக்‌ கூறப்பெறுவள்‌ ; தான்‌ அவள்‌ என்னும்‌ வேற்றுமையிலளாதலின்‌ 
அங்ஙனங்‌ கூறுதற்கு “ஒன்றித்‌ தோன்றுந்‌ தோழி மேன” (தொ-பொ- 
௩௯4) என்பதனால்‌ தோழி கூற்றுந்‌ தலைவி கூற்றாகும்‌ எனக்‌ கூறுவர்‌ 
பேராசிரியர்‌; (மேற்படி-கூ-௫௦௯. உரை பார்க்க.) கூறியும்‌ என்ற எச்சம்‌ 
கொடியனென்பதன்‌ ஆக்கச்‌ சொல்லொடு முடிந்தது. மெய்ப்பாடு - 
அழுகை, பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(௨) . குறைநயப்புக்கு உரை:--[பாட்டுக்‌ குறிஞ்சி] மலை 
இழவோன்‌ ஒஹ்றியும்‌ நீவியும்‌ கூறியும்‌ கொடியன்‌ என்றவழி கேட்ட 
தலைவி (தன்னுள்ளே) நம்‌ காதலன்‌ வரைவின்றி: இளிவந்‌ தொழுகுபவ 
னெனக்‌ கொண்டாள்‌ கொலெனவும்‌, ஓற்றியும்‌ நீவியும்‌ கூறியவெல்லாம்‌ 
என்பொருட்டென்று கொள்ளாது தன்பொருட்டென்று கொண்டாள்‌ 
கொலெனவும்‌ கருதும்படி கூறினளேனும்‌ அதனுள்ளே இவள்‌ எனக்‌ 
குச்‌ சறந்தாளென்பதை எம்பெருமானுணர்ந்துளனாதலின்‌ என்‌ வருத்தக்‌ 
இர்த்தியென இவளை நயந்தானெனவும்‌, இவள்‌ பிறழக்கொண்ட 
தன்மை அவன்கண்‌ ணுளதாயின்‌ இவளைக்‌ குறிப்பறியாது ஓற்றியும்‌ 
நீவியுஞ்‌ செய்யானெனவும்‌, எனது களவொழுக்கம்‌ இவளுஞ்‌ சிறிதறித 
லானே இக்குறை முமத்தற்குண்டாய மனநெகிழ்ச்சயால அவன்‌, 
ஒற்றி நீவியவமி உடன்பட்டு நின்றாளெனவும்‌ அவளாராய்ச்சியாலே 
கொள்ளவைத்தமையிற்‌ குறைநயப்பாயிற்று. கள்வர்‌ போலக்‌ கொடிய 
னென்றது சிறுமைபற்றிய ஈகையுவமம்‌. அன்னைபோலவென்ற.து 
சிறப்புநிலைக்களமாகப்‌ பிறந்த பண்புவமம்‌. மெய்ப்பாடு - இளிவரல்ைச்‌ 
சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - குறைநயப்பு. : 


(பெரு - ரை.) இச்‌ செய்யுளின்‌ ௧க.-ஆவது துறைக்கு. இதனைத்‌ 
தோழி தலைவனை இயற்பழித்துரைக்குமாற்றால்‌ தலைவியின்‌ நெஞ்சைத்‌ 
தலைவனுடைய அருட்பண்பிற்‌ றிருப்பி அவ்வழி அவள்‌ ஆற்றியிருக்கும்‌ 
படி. செய்தது என்று கொள்க, என்னை? தலைவன்‌ தன்னை மறந்து 
வாராது தங்கொன்‌ என்று வருந்துவாட்கு அவன்‌ வஞ்சன்‌ போலும்‌ 
என்று தோழி கூறிய கூற்றுச்‌ செவி சுடுதலான்‌ வஞ்ச8னா என்கணவன்‌ 
அவன்‌ கேண்மை நிலத்தினும்‌ நீரினும்‌ வானினும்‌ பெரிதென நினைவு 
கூர்ந்து அதனைப்‌ பாராட்டுவாள்‌ அல்லளோ ? அவ்வழி அவள்‌ நெஞ்சம்‌ 
பிரிவுத்‌ துயர்‌ மறந்து அவன்‌ பண்பி3ல ஈடுபட்டுப்‌ பெரிதும்‌ ஆறுதல்‌ 
பெறும்‌ ஆதலான்‌ என்க. இதன்கண்‌ தோழி அவளெனத்‌ தானென 
வேற்றுமையின்றி, நின்கை நின்னுதல்‌ என்னுது, என்‌ கை என்னுதல்‌ 
என்றாள்‌. என்றுளேனும்‌ நின்கை நின்னுதல்‌ என்பதே கருத்தாகும்‌ 
என்க. தோழி இவ்வாறு வேற்றுமை இன்றித்‌ தலைவி உறுப்பினைத்‌ 
தன்னுறுட்பாகக்‌ கூறும்‌ வழக்கத்தை “ தாயத்தினடையா '” (தொல்‌- 
பொருளியல்‌-௨௭.) என்னும்‌ வழுவமைதியானும்‌ அறிக. 


இனி, இரண்டாவது துறைக்குத்‌ தோழி, தன்னையே தலைவன்‌ 
கயந்தான்‌ போலவும்‌ பின்னர்‌ மறந்து மாறினான்‌ போலவும்‌ கூறியதற்கு 


௨. நற்றினை நானூறு 


“அறக்‌ கழிவுடையன பொருட்பயம்‌ படவரின்‌ 
வழக்கென வழங்கலும்‌ பழித்தன்‌ நென்ப '' 


என்னும்‌ வழுவமைதியானே அமைத்துக்‌ கொள்க. 

இனி இந்தச்‌ செய்யுளை “அருமை செய்து அயர்ப்பினும்‌ '' (தொல்‌ 
கள-௨௦) என்னும்‌ விதிபற்றித்‌ தலைவன்‌ பிரிவினை ஆற்றாத தலைவி 
தோழிக்குக்‌ கூறியது எனக்‌ கொள்ளினுமாம்‌. (௨௮9 

௨௯. பூதனார்‌ 

தினா: பாலை. 

துறை: இது, மகட்போக்கய தாய்‌ சொல்லியது. 

(நு-ம்‌.) என்பது, தலைமகளைத்‌ தலைமகன்‌ கொண்டுதலைக்கறிர்‌ 
தமை கேட்ட செவிலி புலம்பிப்‌ பின்பு நற்றாய்க்குக்‌ கூற அவ்வீன்றதாய்‌' 
அஃது அறத்தாறெனக்‌ கொண்டாளாயினும்‌ பண்டு என்னைச்‌ சிறிது 
பொழுது பிரியினும்‌ நொந்து புலக்குகள்‌ எவ்வாறு அஞ்சாது பாலைநிலத்‌ 
இற்‌ செல்லுவள்கொலென மகளது அச்சத்தன்மை முதலாயவற்றுக்‌ 
கச்சமுற்றிரங்டிக்‌ கூறாநிற்பது. 

(இஃ ம்‌.) இதனை, “தன்னு மவனு மவளுஞ்‌ சுட்டி! (தொல்‌ - 
அகத்‌-மக.) என்னும்‌ நூற்பாவீன்கண்‌ “அச்சம்‌” பற்றி நற்றாய்‌ கூறிய 
தென அமைத்துக்‌ கொள்க. அச்சம்‌ இருவகைத்து : தலைவி தான்‌ செல்‌: 
லும்‌ பாலையின்கண்‌ விலங்கும்‌ புள்ளும்‌ ஆறலைப்போரும்‌ முதலிய கண்டு 
அஞ்சும்‌ அச்சமும்‌, தந்‌ைத தன்னையர்‌ பின்சென்றவர்‌ இஃதற: 
மென்னாது தீங்கு செய்கின்றாரோ என்று அஞ்சும்‌ அச்சமும்‌ என்பன 
வாம்‌. இவற்றுள்‌ இது முன்னது. 

நின்ற வேனி லுலந்த காந்தள்‌ 
அழலவிர்‌ நீளிடை நிழலிடம்‌ பெறா௮.து 
ஈன்றுகான்‌ மடிந்த பிணவுப்பசி கூர்க்தெை 
மான்ற மாலை வழங்குநர்ச்‌ செ£இய 

௫. புலிபார்த்‌ துறையும்‌ புல்லதர்ச்‌ சிறுநெறி 
யாங்குவல்‌ லுகள்கொல்‌ தானே யான்றன்‌ 
வனைந்தேம்‌ திளமுலை கோவ கொல்லென 
நினைம்‌துகைக்‌ நெகிழ்ந்த வனைத்தற்குத்‌ தான்‌ றன்‌ 
பேரமர்‌ மழைக்க ணீரிய கலுழ 

௧௦. வெய்ய வுயிர்க்குஞ்‌ சாயன்‌ 

மையீ ரோதிப்‌ பெருமடத்‌ தகையே. 
(சோ - ன்‌.) அன்‌ வனைந்து ஏந்து இளமுலை நோவகொல்‌ 


என - அவளுடைய தொய்யில்‌ வனைந்து பரு,த்‌த இனைய கொங்கை. 
கள்‌ நோவனவோ என்று ; யான்‌ நினைந்து கை நெகிழ்ந்த அனைத்‌: 


மூலமும்‌ உரையும்‌ ௫௩ 


குற்கு-யான்‌ கினைந்து அணைத்திருந்க கையை நெகிழ்த்த 
அ.கனைப்‌ பொருளாய்‌) தான்‌ தன்‌ பேர்‌ அமர்‌ மழைக்கண்‌ நீரிய 
கலுழ வெய்ய உயிர்க்கும்‌- கான்‌ தன்னுடைய பெரிய அமர்த்த 
குளிர்ச்சியையுடைய : கண்கள்‌ நீர்‌ வடிவனவாய்க்‌ கலுழ வெம்மை 
யாக உயிர்க்கின்ற.,, சாயல்மை ஈர்‌ ஓதி பெருமடம்‌ தகை- 
மென்மையையும்‌ கரிய ஈரிய கூம்‌தலையும்‌ பெரிய மடப்ப த்தையும்‌ 
உடைய குகுஇப்பாடுடைய என புதல்வி; வேனில்‌ நினற உலந்த 
காந்தள்‌ அழல்‌ அவிர்‌ நீள்‌ இடை - ஏனைய. பருவம்‌ எய்தாமல்‌ 
வேனிற்‌ பருவமொன்றுமே நிலை பெற்று நின்ற. காய்ந்து வாடிய 
காந்தளையுடைய அழல்‌ வீசுன்ற நீண்ட கடத்திலே ; நிழல்‌ 
இடம்‌ பெறாது ஈன்று கான மடிந்த பிணவு - நிற்குமாறு நிழலிட 
மும்‌ பெறாது குட்டிகள்‌ யீன்று காட்டில்‌ காவல்‌ செய்திருந்த 
பெண்புலி; பசி கூர்ந்கென மான்ற மாலை வழங்குகர்ச்‌ செ£இய 
புலி பார்‌த்து உறையும்‌ - மிகவும்‌ பசியுடையதென்று அதன்‌ பி 
மைப்‌ போக்கக்‌ கருத மயங்கிய மாலைப்‌ பொழுதில்‌ நெறியிற்‌ 
செல்லுபவரைக்‌ கொல்லும்பொருட்டு ஆண்புலி அந்நெறியை 
நோக்கியிருக்கும்‌; புல்‌ அதர்ச்‌ 'சிறுநெறி- புல்லிய அதராயெ 
சிறியநெறியில்‌ ; யாங்கு வல்லுகள்‌ - யாங்கனம்‌ நடக்க 
வல்லுகளோ? எ - ஹு. | 


(வி-ம்‌.) மான்றல்‌ - மயங்குதல்‌. செய - கொல்லவேண்டி 
மடத்தகை : அன்மொழித்தொகை. மடத்தகை நெறி யாங்கு வல்லுஈ 
ளெனக்‌ கூட்டுக. 


கைநெலஒழ்த்தற்குக்‌ கலுழ்தல்‌ - பிரிதற்கு அழுதல்‌. சிறிது பிரியினுங்‌ 
கலுழ்பவள்‌ புலிபார்த்துறையுங்‌ கானிற்‌ செல்வதெங்ஙனம்‌ என 
அவளது அச்சத்‌ தன்மைக்கிரங்கியதாம்‌. 

புல்லதர்ச்‌ சிறுநெறி- பரலும்‌ முள்ளும்‌ பயின்ற சிறிய வழி. 
இதில்‌ யாங்ஙனம்‌ ஈடக்கவல்லுகளெனத்‌ தன்மகண்‌ மென்மைத்‌ 
தன்மைக்கிரங்கியதாம்‌. 


இறைச்சிகள்‌ :--(௧) பிணவின்பசியைப்‌ போக்கப்‌ புலி உணவு 
தேடி நெறியிற்‌ பார்க்குங்கானமென்றது தலைவியின்‌ அயர்ச்சியைப்‌ 
போக்க வேண்டித்‌ தலைமகன்‌ மாலைப்பொழுதி$ல தங்குமிடந்தேடி 
ஆங்கு இருவருர்‌ தங்குவரென ஆற்றுவாளென்றதாம்‌. 
ச பது (௨) ஈன்று கான்மடிந்த பிணவென்றது தலைமகள்‌ 
இனி மக்களொடு மகிழ்ந்து மனையறங்காக்குமென்றாற்றுவா ளென்ற 
வாறு. மெய்ப்பாடு உவகைக்கலுழ்ச்சி.  பயன்‌- ஆற்றாமை நீங்குதல்‌. 


ச 


(பெரு - இர.) இவ்வுரையாசிரியர்‌ மழைக்கணீரிய, என்பதனை 
மழைக்கண்‌ நீரிய என்று கண்ணழித்துக்‌ கொண்டனர்‌. மழைக்கண்‌ 
சரிய கலுழ எனக்‌ கண்ணழித்துக்‌ கொண்டு ஈரமுடையவாய்க்‌ கலுழ 
என்னலே அமையும்‌ என்க. என்னை? நீரிய எனல்‌' வழக்கன்மையான்‌ 
என்க. (௨௯௧) 


௫௪ நற்றிணை நானூறு 


௩௦. கொற்றனார்‌ 
நினை: மருதம்‌. 


துற: இது, பரத்தையிற்‌ . பிரிந்து வந்த தலைவன்‌ யாரையும்‌ 
அறியேனென்றாற்குத்‌ தோழி சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, ஆடவர்‌ வண்டுபோல்வ ராதலின்‌ அவர்‌ வரும்‌ 
பொழுது எதிர்‌ தொழுது போம்பொழுது பின்னே தொழுவதன்றி 
அவர்‌ செயலைக்‌ குறித்துப்‌ பெண்டிர்‌ புலத்தல்‌ தகாதெனத்‌ தலைவி 
கானே யறிந்து புலவி. நீங்கு மாற்றானே தோழி பரத்தையிற்‌ பிரிந்து 
வந்த தலைமகனோடு உறழ்ந்து கூற அவன்‌ யாரையும்‌ அறிந்திலேனென்‌ 
றானை அப்பரத்தையர்‌ பலர்‌ நின்னைப்‌ பற்றியிழுத்ததை யான்‌ அறி 
வேன்‌, அறிந்துவைத்தும்‌ எவன்‌ செயற்பாலேனெனச்‌ செயலற்றுக்‌ 
கூறா நிற்பது, 

(இ-ம்‌.) இதற்கு, “பிழைத்து வந்திருந்த கிழவனை நெருங்கி, 
இழைத்தாங்கு ஆக்கிக்‌ கொடுத்தற்‌ கண்ணும்‌ '' (தொல்‌ -கற்பி. ௬) 
என்னும்‌ விதிகொள்க. r 


கண்டனென்‌ மகிழ்க கண்டெவன்‌ செய்கோ 
பாணன்‌ கையது பண்புடைச்‌ சீறியாழ்‌ 
யாணர்‌ வண்டின்‌ இம்மென இமிரும்‌ 
ஏர்தரு தெருவின்‌ எதிர்ச்சி நோக்கிநின்‌ 

௫. மார்புதலைக்‌ கொண்ட மாணிழை மகளிர்‌ 
கவலே முற்ற வெய்துவீ மரிப்பனி 
காலே முற்ற பைதரு காலைக்‌ 
கடன்மரங்‌ கவிழ்ந்தெனக்‌ கலங்கி யுடன்வீழ்பு 
பலர்கொள்‌ பலகை போல 

௧௦, வாங்க வாங்கநின்‌ அரங்கஞர்‌ நிலையே. 


(சோ-ள்‌.) மழ்க பாணன்‌ கையது பண்பு உடைச்‌ £றி 
யாழ்‌ யாணர்‌ வண்டின்‌ இம்‌ என இமிரும்‌ ஏர்‌,கரு தெருவின்‌ - 
மஇழ்ந! பாணன்‌ கையிடத்ததாகயெ .பண்பமைந்த சிறிய யாழ்‌ 
அழயெ வண்டுபோல இம்மென ஓஒலியாநின்ற நீ எழுந்து வரு: 
இன்ற கெருவிலே; எதிர்ச்‌ி நோக்கி நின்‌ மார்பு தலைக்கொண்ட 
மாண்‌ இழை மகளிர்‌ - நீ வருதலை எதிர்பார்த்து நின்‌ மார்பை 
முன்பு . தமக்குடையராய்ப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்த மாட்சிமைப்‌ 
பட்ட இழையை யணிந்த பரத்தையர்‌ பலரும்‌; கவல்‌ ஏழுற்ற 
வெய்து வீழ்‌ :அரிப்பனி - நீ பிரிந்ததனாலுண்டாகிய கவற்ச மிகு,த 
லாலே சண்கணினின்று வெப்பமாய்‌ வடினெற கண்ணிருடனே ; 
கால்‌ ஏமுற்ற பைதருகாலை கடல்‌ மரம்‌ கவிழ்க்தென - கடியபுயற்‌ 
காற்று விச்‌ எழற்றுதலாலே துன்புற்ற காலத்துக்‌ கடலிலே 


மூலமும்‌ கரையும்‌ ௫௫. 


காம்‌ ஏறியிருக்கும்‌ மரக்கலங்‌ கவிழ்ந்து விட்ட தாக, அக்கனம்‌ 
கவிழ்‌ தலும்‌; கலங்கி உடன வீழ்பு, பலர்‌ கொள்‌ பலகை போல - 
கலக்கமுற்றுக தாமும்‌ ஒருசேர வீழ்ந்து அவ்வழி விழுந்த பல 
ரும்‌ ஆண்டு மிதந்து. வற்‌,த ஒரு பலகையைப்பற்றிக்‌ கொண்டு தாம்‌ 
தாம்‌ தனித்தனி இழுப்பதுபோல ; வாங்க வாங்க நின்று 
ஊங்கு அஞர்‌ நிலை நின கைகளைப்‌ பற்றி அவரவர்‌ தம்‌ தம்‌ 
கருத்து முற்றுமாறு இழுத்தலாலே நீ அவரிடைப்பட்டு மிக 
வருந்துகின்ற நிலைமையை ; கண்டனென்‌ கண்டு எவன செய்கு - 
யான்‌ கண்கூடாகக்‌ கண்டேன்‌, கண்டும்‌ நினனை யாது செய்யற்பா 
லேன்‌ காண்‌ 2 ஆதலின்‌ நீ யாரையும்‌ அறியேனென்றடதெவ்வண்‌ 
ணங்கொல்‌? ள - ஹு. 


(வி- ம்‌.) பாணன்‌ - தூதுசென்று பரத்தையைப்‌ புணர்ப்பிப்‌ 
பவன்‌. கவலே. முற்ற- கவற்சியே மிகுதலால்‌. கால்‌- காற்று, 
ஏமுறல்‌ - வீசிமயங்குதல்‌. கடல்மரம்‌-கப்பல்‌. கண்டும்‌ .யாதுசெய்ய 
வல்லேனென்றதனால்‌ கேட்டதலைவி புலவிநீங்குமென்றதாம்‌. அவரி 
டைப்பட்ட அஞர்‌ நிலையுரைத்தது தலைவி அவன்மாட்டு இரக்கங்கூர்‌ 
துற்பொருட்டு. அஞர்‌ நிலையென்றது கையாறு, இடுக்கண்‌, நடுக்கமூத 
லாயின. 'மெய்ப்பாடு - வெகுளியைச்‌ சார்ந்த அச்சம்‌. பயன்‌ - வாயின்‌ 
மறுத்தல்‌. 

(பெரு-ரை.) ஏமுறுதல்‌ - பெருகுதல்‌. பை- துன்பம்‌. துன்பந்‌ 
தருகின்ற காலத்தே என்க. (௩௦) 


கக, தக்கீரனார்‌ 

திண : நெய்தல்‌. 

துறை: இது, தலைவன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தலைவி வன்புறை 
எதிரழிந்தது. 

(து-ம்‌.) என்பது, வரைவிடைவைத்துப்‌ பிரிந்த தலைமகன்‌ 
மீண்டு ஒருசிறைப்புறமாக வருதலையறிந்த தோழி அவன்கேட்டு 
விரைய வரையுமாற்றானே தலைவியைநோக்‌க அவர்‌ இன்னே வருகுவரா 
தலின்‌ நீ வருந்தாதேயன்று வற்புறுத்திக்‌ கூறினாட்குத்‌ தலைவி யான்‌ 
எங்ஙனமாற்றுவேன்‌, அவன்‌ முயங்குமுன்‌ இனியதாயிருந்த கடற்றுறை 
யும்‌. இப்பொழுது வெறுப்புடைத்தாயிற்றேயென வருந்திக்‌ கூறா 
நிற்பது. 

(இ-ம்‌.) “கையறு தோழி கண்ணீர்‌ துடைப்பினும்‌ '” (தொல்‌ - 
கள -௨௨) என்னும்‌ விதிகொள்க. 

மாயிரும்‌ பரப்பகந்‌ துணிய நோக்கிச்‌ 
சேயிறா வெறிந்த சிறுவெண்‌ காக்கை 
பாயிரும்‌ பனிக்கழி துழைஇப்‌ பைங்கால்‌ 
தான்வீழ்‌ பெடைக்குப்‌ பயிரிடூஉச்‌ சுரக்குஞ்‌ 


இன நற்றிணை கானூறு 


௫. சிறுவீ ஞாழல்‌ துறையுமா ரினிதே 
பெரும்புலம்‌ புற்ற நெஞ்சமொடு பலகினைநிது 
யானும்‌ இனையே னாயினென்‌ ஆனாது 
வேறுபன்‌ னாட்டிற்‌ கால்தர வந்த 
பலவுறு பண்ணியம்‌ இழிதரு நிலவுமணல்‌ 

௧௦. நெடுஞ்சினைப்‌ புன்னைக்‌ கடுஞ்சூல்‌ வெண்குருகு 
உலவுத்திரை யோதம்‌ வெரூஉம்‌ 
உரவுநீர்ச்‌ சேர்ப்பனொடு மணவா ஊங்கே. 


(சோ-ள்‌.) ஆனாது வேறு பல்‌ நாட்டில்‌ கால்‌,தர வந்த பல 
வு பண்ணியம்‌ இழி கரு நிலவு மணல்‌ - தோழி ! அமையாமல்‌ 
வேறுவேறாயெ நாடுகளினின்‌ ஹும்‌ கலங்களைக்‌ காற்றுச்‌ செலுத்துத 
லாலே வந்திறு,த்‌த பலவகைப்‌ பண்டங்கள்‌. இறக்கியிட்ட கிலாவை 
ஓ.க்க மணற்‌ பரப்பின்‌ கண்ணுள்ள, நெடுஞ்சினைப்‌ புன்னைக்‌ கடுளு 
சூல்‌ வெண்‌ குருகு - நெடிய புன்னைக்கிளையிலிருக்கன்ற்‌ முதிர்ந்த 
சூலையுடைய்‌ வெளிய குருகு ; உலவுத்‌ இரை ஓதம்‌ வெரூஉம்‌ உரவு 
நீர்ச்‌ சேர்ப்பனொடு மணவா ஊங்கு - உலாவுதலையுடைய அலையோ 
சைக்கு வெருவா நிற்கும்‌ வலிய நீர்ப்பரப்பினையுடைய கடற்‌ 
சேர்ப்பனொடு மணவாத முன்பு; மா இரும்‌ பரப்பு அகம்‌ துணிய 
நோக்கி. கரிய பெரிய நீர்பரந்த கழியிடம்‌ தகெளிகலானே அதனை 
கோக்க; சேஇறா எறிந்த சிறு வெள்‌ காக்கை - அதிலுள்ள செய்ய 
இருமீனைப்‌ பற்று தற்குப்‌ பாய்ந்த கழுத்தளவு சிறிது வெண்மை 
யுடைய நீர்க்காக்கை; பாய்‌ இரும்‌ பனிக்கழி துழைஇ தான்‌ வீழ்‌ 
பைங்கால்‌ பெடைக்குப்‌ பயிரிடூஉச்‌ : சுரக்கும்‌ -பரவிய பெரிய 
குளிர்சசியையுடைய கழியிடத்தைத்‌ தழாவியெடுத்துத்‌ தான்‌ 
விரும்பிய பசிய காலையுடைய பெடையை அழைத்து அதற்குக்‌ 
கொடா நிற்கும்‌; சிறு வீ ஞாழல்‌ துறையும்‌ இனிதே - சிறிய பூவை 
யுடைய ஞாழலந்துநையும்‌ இனிதகேயாயிருந்‌ தது; பெரும்‌ புலம்பு 
உற்ற நெஞ்ச மொடு பல கினைந்து யானும்‌ இனையேன்‌ ஆயினென்‌ - 
அவன்‌ என்னைக்‌ கலந்து கைவிட்ட பின்பு அத்துறையும்‌ வெறுப்‌ 
புடைத தாயிற்று, ஆதலால்‌ பெரிய வருத்தமுற்ற உள்ளத்தில்‌ 
அவன்‌ பிரிந்ததனால்‌ ஆகிய துன்பம்‌ பலவற்றையும்‌ கினைந்து 
யானும்‌ இத்தன்மையே னாயினென்காண்‌; எ-று. ... . 

(வி-ம்‌.) வெண்காக்கை - கருங்காக்கையுமாம்‌. வெண்மை- 
கருமைமேற்று. காராட்டை வெள்ளாடென்பதுபோல மங்கலமொழி 
யாகக்‌ கொள்க. அணிவு - தெளிவு. பயிரிடுதல்‌ - அழைத்தல்‌. ஆர்‌: 
அசை. புலம்பு - வருத்தம்‌. பண்ணியம்‌ - பண்டம்‌. 

உள்ளுறை --புன்னையஞ்சனைக்கணுள்ள சூல்‌ முதிர்ந்த குருகு கட 
லோசைக்கு வெருவுமென்றது பிறந்தகத்திருந்து காதலை மேற்கொண்ட 


மூலமும்‌ உரையும்‌ \ 

யான்‌ அன்னையின்‌ கடுஞ்சொல்‌ கேட்குந்தொறும்‌ வெருவர நின்டே 
னென்றதாம்‌.. தத்த 2 

இறைச்சி :--இரறுமீனைப்‌ பிடித்து வந்த காக்கை தன்‌ பெடையை 
விளித்து அதன்‌ வாயில்‌: இரையைக்கொடுக்கும்‌ துறையையுடையவனா 
யிருந்தும்‌ தலைவன்‌ என்னையழைத்து முயங்கி இன்பமுய்த்தானிலன்‌ ; 
இஃதிருந்தபடி.யென்னையென்றதாம்‌. மெய்ப்பாடு- அழுகை. பயன்‌ - 
அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ர.) அவன்‌ என்னைக்‌ கலந்து கைவிட்ட பின்பு முன்னர்‌ 
இனிதாயிருந்த அத்துறையும்‌ வெறுப்புடைத்தாயிற்று; என்பதும்‌, ஆத 
லால்‌ அவன்‌ பிரிர்தனலாதய துன்பம்‌ என்பதும்‌ குறிப்பெச்சப்‌ 
பொருள்கள்‌. (௩௧) 


௩௨. கபிலர்‌ 


திணை: குறிஞ்சி, 
துறை: இது தலைவிக்குக்‌ குறைநயப்புக்‌ கூறியது. 
(து - ம்‌.) என்பது, பாங்கியிற்கூட்டத்துத்‌ தலைமகனுக்குக்‌ குறை 
நேர்ந்த தோழி தலைவியை மெலிதாகச்‌ சொல்லிக்‌ குறையறிவுறுத்தலும்‌ 
அவள்‌ அறியாள்‌ போலுதலின்‌ வலிதாகக்‌ கூறிக்‌ குறைஈயப்பிக்கத்‌ 
தொடங்கி அத்தோன்றல்‌ படுந்துயரை யான்‌ கூற நீ தெளிந்திலை.; வேறு 
தோழியரோடேனும்‌ ஆராய்ந்து தக்கது . செய்யெனப்‌ , புலந்து 
கூறாநிற்ப து. பந்த்‌ பத 
(இ-ம்‌.) இதனை, *(மறைந்தவளருகத்‌ தன்னொடு . மவளொடு 
முதன்மூன்‌ றளைஇப்‌ பின்னிலை நிகழும்‌ பல்வேறு மருங்கினும்‌ ”' (தொல்‌- 
கள ௨௩.) என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. ண்க்‌ 
மாயோ ன்ன்ன மால்வரைக்‌ கவாஅன்‌ 
வாலியோ னன்ன வயங்குவெள்‌ ளருவி : 
அம்மலை இழவோன்‌ ந௩ந்நயம்‌ தென்றும்‌ 
வருந்தின னென்பதோர்‌ வாய்ச்சொல்‌ தேருய்‌ 
நீயுங்‌ கண்டு. நுமரொடும்‌ எண்ணி .: 
அறிவறிர்‌ தளவல்‌ வேண்டு ம.றுதரற்கு- 
அரிய வாழி தோழி பெரியோர்‌ 
நாடி. நட்பி னல்லது 
நட்டு நாடார்தம்‌ ஓட்டியோர்‌ திறத்தே. 


ஓ 


(சோ-ள்‌.) தோழி வாழி மாயோன்‌ அன்ன மால்வரைக 
கவாஅன்‌ வாலியோன்‌ அன்ன வயங்கு வெள்‌ அருவி - தோழீ ! 
வாழி! மாயோனைப்‌ போன்ற பெரிய மலைப்பக்கத்து அவன்‌ 
கண்ணனாயவ தரி,த,த பொழுது அவனுக்கு முன்னவனாகக்‌ தோன்‌ 
றிய வெளிய நிற்த்தையுடைய பலதேவனைப்‌ போன்ற விளங்கிய 


௫௮ நற்றிணை காலூறு 


வெண்மையான அருவிகளையுடைய; அம்மலை கழவோன்‌ என்னும 
நம்‌ நயந்து வருந்தினன்‌ என்பது ஓர்‌ வாய்ச்‌ சொல்‌ கேளாய்‌ - 
அழயெ . மலைக்குரிய தலைவன்‌ நாள்தோறும்‌ ௩ம்‌ புனத்து .௮யல்‌ 
வந்து நம்மை விரும்பி வருந்தாகின்றான்‌ என்று கூறுகின்ற 
எனது ஒப்பற்ற வாய்மொழியை,க்‌ தெளிந்தாயல்லை; நீயும்‌ கண்டு 
நும்ரொடும்‌ எண்ணி அறிவு அறிந்து ௮ளவல்‌ வேண்டும்‌ - என்‌ 
னோடு உசாவுவதை யொழித்து நீயும்‌ அவனை நோக்க நினமாட்டு 
அன்புடைய கோழியரோடும்‌ ஆராய்ந்து அறிவினால்‌ இது தக்கது 
இது தகாகதென்பதையும்‌ அறிந்து பின்னர்‌ அளவளாவு,தல்‌ 
வேண்டும்‌; மறுதரற்கு அரிய - அவன்‌ கூற்று மறுத்தற்கரியன்‌ 
காண்‌; பெரியோர்‌ தம்‌ ஓட்டியோர்‌ இறத்து - அறிவுடைய 
சான்றோர்‌ தம்பாலடைந்து நட்புக்‌ கொள்ள விரும்பினார்‌ திறத்து? 
காடி. நட்பின்‌ அல்லது நட்டு நாடார்‌ - முன்னர்‌ அவருடைய 
குணம்‌ செயல்களின்‌ நன்மையை ஆராய்ந்து நட்புக்கொள்ளுவ 
இல்லது நட்புச்‌ செய்து பின்பு ஆராய்ந்து பாரார்‌ ; நீ அங்கன்‌ 
ஆராய்ந்து மலைகழவோனை நட்புக்கொண்டாயல்லை; முன்பு 
நட்டு இப்பொழுது வெறுத்கல்‌.ககாது கண்டாய்‌! எ - ஹு. 
(வி-ம்‌.) கவான்‌ - மலைப்பக்கம்‌. நீ அங்ஙன்‌ என்பதுமுதற்‌. குறிப்‌ 


பெச்சம்‌, வாய்ச்சொல்‌, வாய்‌ - வேண்டா கூறல்‌. நெடுமைநோக்கி 
மாயோனை யுவமித்தது. 


அவனுந்‌ தகுதிப்பாடுடையனென்பாள்‌ மலைகழவோ னென்றாள்‌. 
ஈண்டியான்‌ கூறியதனை ஆராய்கன்றனை போலும்‌ இவ்வாராய்ச்சி! இயற்‌ 
கைப்‌ புணர்ச்சிக்கு முன்னரே வேண்டும்‌. இவ்வயிற்‌ பய னுடைத்தன்‌ 
றென்பாள்‌ பிறிது மொழியாற்‌ கூறினாள்‌. “நாடாது நட்டலிற்‌ 
கேடில்லை நட்டபின்‌, வீடில்லை நட்பாள்‌ பவர்க்கு; (குறள்‌ - ௪௯௧) 
என்றதனானறிக. மெய்ப்பாடு - இளிவரலைச்சார்ந்த பெருமிதம்‌, பயன்‌ - 
வலிதாகச்‌ சொல்லிக்‌ குறைகயப்பித்தல்‌. 


(பெரு-ரை.) மாயோன்‌' என்ற சொல்லே கண்ணனைக்‌ குறிக்கு 
மாதலின்‌ இவ்வுரையின்கண்‌ “அவன்‌ கண்ணலயவதரித்த பொழுது ”” 
எனவரும்‌ உரை மிகைபடக்‌ கூறலாம்‌. இவ்வுரையாசிரியர்‌ பெரி 
யோர்‌ தம்‌ ஓட்டியோர்‌ திறத்தே என இயைத்தனர்‌. இதற்கு இச்சொல்‌ 
இறந்த காலச்சொல்லாதலை அவர்‌ நோக்கிற்றிலர்‌. நட்டுத்‌ தம்‌ 
ஓட்டியோர்‌ திறத்தே நாடார்‌ என இயைத்துக்‌ கோடலே சிறப்பென்க. 
மறுத்தரற்கு என்றும்‌ பாடம்‌. (௩௨) 


கக. இளவேட்டனார்‌ 
தினை: பாலை. 


துறை: இத, பிரிவுணர்த்தப்பட்ட தலைமகளது குறிப்பறிந்த 
சோழி தலைமகற்குச்‌ சொல்லியது. 

(நு-ம்‌.) என்பது, தலைமகனாற்‌ பிரிவுணர்த்தப்பட்ட தலைமகள்‌ 
வருந்துதலும்‌ அதனையறிந்த தோழி வேற்று காட்டகல்‌ இன்‌. ற அவன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ இ௯- 

மீட்டியாது குறித்த பருவத்து 'வறாதலைக்‌ கருதி அவனை -எதிர்ப்பட்டு' 
கின்‌ பிரிவு கேட்டு நாவெழாமற்‌ கண்ணீர்விட்டமுமிவள்‌ : நீ-வரு 
மளவும்‌ எவ்வாறு ஆற்றியிருப்பளென வருந்திக்‌ கூறாகிற்ப து. 

(இ-ம்‌.) இதற்கு, “'பிரியுங்‌ காலை எதிர்நின்று சாற்றிய எதிரும்‌ ,* 
(தொல்‌ - கற்‌ - ௨௩) என்னும்‌ விதி கொள்க. 
படுசுடரடைக்த பகுவாய்‌ நெடுவரை 
முரம்புசேர்‌ சிறுகுடி. பரந்த மாலைப்‌ 
புலம்புகூட்‌ டுண்ணும்‌ புல்லென்‌ மன்றத்துக்‌ 
கல்லுடைப்‌ படுவிற்‌ கலுழி தந்து 
நிறைபெய லறியாக்‌ குறைக்கூ ணல்லில்‌ 
தவர்செய்‌ யாடைச்‌ செர் தொடை மறவர்‌ 
அதர்பார்த்‌ தல்கும்‌ அஞ்சுவரு நெறியிடை 
இறப்ப எண்ணுவர்‌ அவரெனின்‌ மறுத்தள்‌ 
வல்‌ லுவங்‌ கொல்லோ மெல்லிய மென 
௧௦. விம்முறு திளவிய ளென்முக நோக்கி 

நல்லக வனமுலைக்‌ கரைசேர்பு 

மல்குபுனல்‌ பரந்த மலரேர்‌ கண்ணே. 


ஓ 


(சோ -ள்‌) மெல்‌இயல்‌ படு சுடர்‌ அடைந்த பரந்து மாலை- 
எம்பெருமானே ! தலைமகள்‌ என்னை நோக்கி மெல்லியால்‌ / 
மேலைகுதிசையிற்‌ செல்லுகின்ற ஆதித்த மண்டிலம்‌ மறைந்‌ 
தெொழிதலாலே -பரவிய மாலைப்‌ பொழுதில்‌ ; பகுவாய்‌ நெடுவரை 
முரம்புசேர்‌ சிறுகுடி. - பிளவுபட்ட நீண்ட மலைசசார்பில்‌ வன்னிலக்‌ 
குமைந்து . சிறு குடியின்கண்‌ ; புலம்பு கூட்டுண்ணும்‌ புல்லென்‌ 
மனறத்து'- அச்சமிக்கருக்மும்‌ பொலிவழிந்த பொதியிலில்‌ ; 
கல்லுடைப்‌ படுவில்‌ கலுழி தந்து -கல்லையுடைய குழிகளிலுள்ள 
கலங்கனீரைக்‌ கொணர்ந்து கொடுத்து; நிறை பெயல்‌ அறியாக்‌ 
குறைக்கு ஊண்‌ அல்லில்‌ - நிறைந்த மழையைக்‌ கண்டறியாத 
குறைந்த உணவையுடைய இராப்‌ பொழுதிலே ; துவர்‌ செய்‌ 
ஆடைச்‌ செந்தொடை மறவர்‌ அதர்பார்‌த்து அல்கும்‌ அஞ்சு 
வரும்‌ கெறியிடை - துவர்த்த நிறத்தையுடைய ஆடையையும்‌ 
செவ்விய அம்பு,தீ கொடையையுமுடைய ஆறலைகள்வர்‌ நெறி 
நோக்கியிருக்கும்‌ .௮சசம்‌ வரும்‌ வழியின்கண்ணே; அவர்‌ இறப்ப 
எண்ணுவர்‌ எனின்‌ யாம்‌ மறு த்‌.தல்‌ வல்லுவம்‌ கொல்லோ? என - 
அவர்‌ செல்லக்‌ கருதுவர்‌ எனின்‌ யாம்‌ மறுக்கவல்லேமோ என்று ; 
விம்முறு கிளவியள்‌ என்‌ முகம்‌ நோக்கி - வெளியிற்‌ போகாமே 
விம்மிய சொல்லையுடையளாய்‌ என்‌ முகத்தை நோக்கலும்‌; மலர்‌ 
எர்‌ கண்‌ - அவ்வளவில்‌ அவளுடைய மலர்‌ போன்ற கண்களி 


௮௦ ஈற்றிணை நானூறு 


லிருந்து ; நல்‌: அக வனம்‌ முலைக்‌ கரைசேர்பு மல்கு புனல்‌ பரந்த 
நல்ல மார்பின்கணுள்ள அழ முலைமுகட்டில்‌ விழுந்து பரக்கும்‌ 
படி. மல்கிய கண்ணீர்‌ பரந்தன ; ஆதலின்‌ நீ வருமளவும்‌ எவ்வாறு 
ஆற்தியிருக்குக்‌ தன்மையள்‌? எ - று. ்‌ 


(வி-ம்‌.) முரம்பு-வன்னிலம்‌; பருக்கைக்கற்கள்‌ நிரம்பிய மேட்டு 
நிலமுமாம்‌. படு- மடு, நோக்கு யென்பதை நோக்கவெனத்‌ திரிக்க. 
அடைந்த பரந்த மாலை - அடைதலாற்‌ பரவியமாலை யெனக்கொள்க. 


ஆதலினென்பது முதற்‌ குறிப்பெச்சம்‌. விம்முறு களவியள்‌ என்றது 
அன்பத்துப்‌ புலம்பல்‌. 


இறைச்சி ஆறலைகள்வர்‌ அதர்பார்த்து ஒளிந்திருத்தல்‌ போலத்‌ 
தலைவன்‌ பிரிவை நோக்கிப்‌ பசலை யொளிந்திருக்கும்‌; அவன்‌ பிரிதலும்‌ 
அது பரந்து நலத்தைக்‌ கெடுக்குமென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை 
யைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - செலவழுங்குவித்தல்‌. 

(பெரு - ரர): குறைக்கூணல்லில்‌ என்றும்‌, குறைத்தரணல்லில்‌, 
என்றும்‌ பாடபேதமுள்ளன.. இவற்றுள்‌ குறைத்தூண்‌ என்பதற்கு, 
குறையுடையதாதிய ஊண்‌ என்னலாம்‌. (௩௩) 


௩௪, பிரமசாரி 
திணை: குறிஞ்சி. 


தறை: இது, தோழி தெய்வத்துக்‌ குரைப்பாளாய்‌ வெறிவிலக்‌ 
கியது. ்‌ 

(து-ம்‌.) என்பது, களவுக்காலத்துப்‌ பிரிவிடை: வேறுபட்ட 
தலைவியை , கோக்‌. இவள்‌ முருகனால்‌ அணங்கப்பட்டாளென்று 
அன்னை வெறியெடுப்பக்‌ கண்ட தோழி, அறத்தொடு நிற்பாளாய்‌ 
வெறிவிலக்குமாறு நாடானது மார்பினால்‌ வந்த இந்நோய்‌ நின்னலணங்‌ 
கப்பட்டதன்றென்பதை நீயறிந்து வைத்தும்‌ நின்னணங்கென்று 
விளிப்பதற்காகப்‌ பலியேற்க வருவையெனில்‌ நீ யறிவில்லாதவ 
னென்று முருகனை நோக்‌ இகழ்ந்து கூறாநிற்பது. : 


(இ-ம்‌.) இதற்கு, “களம்‌ பெறக்‌ காட்டினும்‌ ?' (தொல்‌ - கள- 
௨௩) என்னும்‌ விதி கொள்க. 
கடவுட்‌ கற்சுனை அடையிறம்‌ தவிழ்ந்த . 
பறியாக்‌ குவளை மலரொடு காந்தள்‌ 
குருதி யொண்பூ உருகெழக்‌ கட்டிப்‌ 
பெருவரை யடுக்கம்‌ பொற்பச்‌ சூர்மகள்‌ 
இ. அருவி யின்னியத்‌ தாடு நாடன்‌ 
மார்புதர வந்த படர்மலி யருகோய்‌ 
நின்னணங்‌ கன்மை யறிந்தும்‌ அண்ணாந்து 
கார்நறுங்‌ கடம்பின்‌ கண்ணி குடி 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪ 


வேலன்‌ வேண்ட வெறிமனை வம்தோய்‌ 
௧௦. கடவு ளாயினும்‌ ஆக 
மடவை மன்ற வாழிய முருகே. 


(சோ-ள்‌.) முருகே வாழிய - முருகவளே/ நீ நெடுங்‌: 
காலம்‌ இம்‌ மடமையோடு வாழ்வாயாக!; கடவுள்‌ கல்‌ சுனை 
அடை இறந்து அவிழ்ந்த பறியாக குவளை மலரொடு - கடவுட்‌ 
டன்மை பொருந்திய மலையிலுள்ள சுனையில்‌ இலைகளை விலக்கி 
மேலே எழுந்து மலர்ந்து கொய்யாமல்‌ விட்டிருந்த: குவளை 
மலரைப்‌ பறித்து, அவற்றோடு; குருதிக்‌ காந்தள்‌ ஒண்‌ பூ உரு 
கெழக்‌ கட்டி. - குருதிபோன்ற காந்தளின்‌ ஒள்ளிய மலாகளை 
வடிவு விளங்கக்‌ கட்டிச்‌ சூடி; பெருவரை அடுக்கம்‌ பொற்ப 
அருவி இன்‌ இயத்துச்‌ சூர்மகள்‌ ஆடும்‌ நாடன்‌ - பெரிய மலையின்‌ 
பக்கங்களெல்லாம்‌ பொலிவுபெற அருவியின்‌ ஒலியை இனிய 
வாச்சிய முட்டுக்களாகக்கொண்டு சூரரமகள்‌ ஆடாகிற்கும்‌. 
நாட்டையுடைய தலைவனது) மார்புதர வந்த படர்மலி ௮ருகோய்‌ - 
மார்பைப்‌ புணர்ந்துதன்‌ காரணமாக அம்‌ மார்பு ' தருகலாலே: 
வந்த கராதுதலிற்‌ குறைபாடிலாத நீங்குகுற்‌ கரிய இக்காம 
நோயானது; நின்‌ அணங்கு அன்மை அறிந்தும்‌ - நின்னால்‌: 
வருத்திக்‌ கொடுக்கப்பட்ட தன்றென்பதை நன்றாக நீ அறிந்து 
வைத்தும்‌ ; அண்ணாந்து கார்‌ ஈறு கடம்பின்‌ கண்ணி சூடி. வேலன்‌ 
வேண்ட - தலைநிமிர்ந்து கார்‌ காலத்து மலர்கின்ற நறிய கடப்ப 
மாலையைச்‌ சூடிப்‌ படிம த்தான்‌ வேண்டுகையாலே; வெறி மனை 
வந்தோய்‌ கடவுள்‌ ஆயினும்‌ ஆக - வெறிக்களததுப்‌ பலிபெற: 
வந்தோய்‌ நீ கடவுட்‌ பகுதியாருள்‌ வைககெண்ணு கற்‌ குரியை 
யாயினுமாகுக ; மன்ற மடவை - இண்ணமாக நீ அறியாமை 
, யுடையை காண்‌) எ- அ. த 

(வி- ம்‌.) பறியாக்குவளை - கடவுட்சுனை மலராதலிற்‌ பூப்பலிக்‌ 
கன்றிப்‌ பறியாத குவளை. கடம்பு - செங்கடம்பு. மன்ற: தேற்றப்‌' 
பொருள்பட்ட இடைச்சொல்‌. படர்தல்‌ - கருதுதல்‌. பிள்ளையார்‌ 
வேலையேந்தியாடுதலிற்‌ படிமத்தான்‌ வேலனெனப்பட்டான்‌. இவன்‌ 
இக்‌ காலத்துப்‌ பூசாரி யெனப்படுவான்‌. வாழிய: இகழ்ச்சிக்குறிப்பு... 
அண்ணாந்து - நினக்குத்‌ தலையெடுப்பும்‌ வேண்டுமா வென்றிகழ்ந்தது. 

இறைச்சி :--சூரரமகள்‌ மாலைகுடி அருவியை இனியவாச்சியமாகக்‌ 
கொண்டு ஆடுமென்றதனானே தலைமகள்‌ தலைவனை மணமாலையணிக்து 
மணந்து என்னை எஞ்ஞான்றும்‌ தனக்கு உசாத்துணையாக நீங்காது 
கொண்டு இல்லற நிகழ்த்தக்‌ கருதியிருக்கு மென்றவாறு, சூரரமக: 
ளெனத்‌ தெய்வத்தை இடையிட்டுரைத்தமையின்‌ உள்ளுறையன்மை 
யுணர்க. மெய்ப்பாடு - பெருமிதத்தைச்‌ சார்ந்த ஈகை. பயன்‌ - குறிப்‌ 
பினால்‌ வெறிவிலக்குவித்தல்‌. 


(பெரு - ரை.) இச்‌ செய்யுளோடு, 


௭௨ ந ற்றிணை நானூறு 


நேரிழை நல்லாய்‌ நகையா மலைநாடன்‌ 
மார்புதரு வெந்நோய்‌ தீர்க்க வரும்வேலன்‌ 
தீர்க்க வரும்வேலன்‌ தன்னினும்‌ தான்மடவன்‌ 
கார்க்கடப்பர்‌ தாரெங்‌ கடவுள்‌ வருமாயின்‌ '? 
(குன்றக்குரவை-௧௪) 
எனவும்‌, சிலப்பதிகாரப்பகுஇி ஓப்புநோக்கற்பால து. (௩௪) 


௩௫. அம்மூவனார்‌ 

திணை : நெய்தல்‌. 

துறை: இது, மணமனைப்‌ பிற்றைஞான்று புக்க தோழி நன்‌ 
காற்றுவித்தாயென்ற தலைமகற்குச்‌ சொல்லியது. 

(நு- ம்‌.) என்பது, வரைந்தபின்‌ மணமனைபுக்க தோழியைப்‌ 
யிரிவுக்காலத்து நன்காற்றுவித்தாயென்ற தலைமகற்குத்‌ தலைவி 
பொருட்டு யாய்க்கஞ்சி யொழுகி3னனை நீ விரைய வந்து காத்ததன்றி 
யான்‌ ஆற்றுவித்தது முளதோவெனக்‌ கூறுவாள்‌ சிறிது கைநெகிழிற்‌ 
பண்டும்‌ இத்தன்மையளே யெனப்‌ பிரிவால்‌ தலைவி. வருந்துநீ 
தன்மையுஞ்‌ சேரக்‌ கூறாகிற்ப.து. 


(இ-ம்‌.) இதற்குக்‌ *கற்புங்‌ காமமும்‌...... இழவோற்குரைத்தல்‌ 
அகம்புகன்‌ மரபின்‌ வாயில்கட்‌ குரிய?” (தொல்‌-கற்‌-கக) என்னும்‌ விதி 
கொள்க, 

பொங்குதிரை பொருத வார்மண லடைகரைப்‌ 
புன்கால்‌ நாவற்‌ பொதிப்புற இருங்‌ கனி 
களைசெத்து மொய்த்த தும்பி பழஞ்செத்துப்‌ 
பல்கா லலவன்‌ கொண்டகோட்‌ கூர்ந்து 

௫. கொள்ளா நரம்பின்‌ இமிரும்‌ பூசல்‌ 

. இரைதேர்‌ நாரை யெய்தி விடுக்குக்‌ 
துறைகெழு மாந்தை யன்ன இவள்கலம்‌ 
பண்டும்‌ இற்றே கண்டிசன்‌ தெய்ய 
உழையிற்‌ போகா தளிப்பினுஞ்‌ சிறிய 

௧௦. கஞெகதிழ்ந்த கவினலங்‌ கொல்லோ மகிழ்ந்தோர்‌ 

கட்கழி செருக்கத்‌ தன்ன 
காமங்‌ கொல்லிவள்‌ கண்பசக்‌ ததுவே. 


(சோ-ள்‌.) பொங்கு இரை பொருத வார்‌ மணல்‌ அடை 
கரைப்‌ புன்‌ கால்‌ நாவல்‌ பொதிப்புற இருங்கனி - பொங்க எழு 
கின்ற அலைமோதிய நேரிதாகிய மணல்‌ அடுத்த கடற்கரையின்‌ 
கண்ணே உதிர்ந்து புல்லிய காம்பையுடைய காவலின்‌ களி 
பொருந்திய புறத்தனையுடைய கரிய கனியை; ககா செத்து 


மூலமும்‌ உரையும்‌ ௬௩ 


மொய்‌,த்‌,த தும்பி - தம்மினமென்று  கறாதி மொய்த்த வண்டுகள்‌ ; 
பழம்‌. செத்துப்‌ பல்‌ கால்‌ அலவன்‌ கொண்ட கோள்‌ கொள்ளா 
காம்பின்‌ கூர்ந்து இமிரும்‌ பூசல்‌.- அதனைச்‌ கனியென வோர்ம்து 
பலவாயெ கால்களையுடைய ஜெண்டு கைக்கொண்ட கோட்பாட்‌ 
டினால்‌ அஞ்ஞொெண்டை விலக்கித்‌ தாம்‌ வலிந்து கொள்ளப்படா 
தனவாய்‌ யாழோசைபோல மிக்கு ஒலிக்கும்‌ பெரும்‌ பூசலை; இரை 
தேர்‌ நாரை எய்‌இய விடுக்கும்‌ துறை கெழு மாந்தை அன்ன 
இவள்‌ நலம்‌ - ஆண்டு இரையைத்‌ கேடுகின்ற காரை வரக்கண்ட 
ஜெண்டு கைவிட்டகலா நிற்கும்‌ கடற்றுறை விளங்கிய மாந்தை 
போன்ற இவளுடைய நலமானது ; பண்டும்‌ இற்றே கண்டி.சின்‌ - 
பண்டும்‌ இ,த்தன்மையததேயாகும்‌ நீ காண்பாயாக/; உழையின்‌ 
போகாது அளிப்பினும்‌ - இவள்பானின்‌ றும்‌ களவுக்‌ காலத்து 
விலகாமலிருந்து தலையளி செய்தாலும்‌ ; இவள்‌ கண்‌ பசந்தது 
சிறிய ஞெகிழ்ற்‌,த கவின்‌ கலம்‌ கொல்லோ - இவள்‌ பசப்புற்ற தன்‌ 
காரணம்‌ சிறிதளவு முயக்கம்‌ கை நெகிழ்ந்த. தனாற்‌ கெட்ட அழனெ 
மிகுதியோ ? மகிழ்ந்தோர்‌ கள்‌ கழி செருக்கத்து அன்ன காமம்‌ 
கொல்‌ - கள்ளுண்டார்க்குக்‌ கள்‌ அஹூஉங்‌ காலத்துப்‌. பிறந்த 
வேறுபாடு போன்ற காம வேறுபாடோ ? அவ்விரண்டுமல்லவே ; 
எஃ-ணு. 

(வி- ம்‌.) புன்கால்‌ - மெல்லிய காம்பு, செத்து - கருதி. இசின்‌: 
முன்னிலையசை. தெய்ய: அசைநிலை யிடைச்சொல்‌. அளிப்பினும்‌ 
இவள்‌ கண்‌ பசந்தமை. கவினலமோ? காமவேறுபாடோ? அவ்விரண்டு 
மல்ல. பிரிவினாலே பசந்தனகாணென இயைக்க, 

எனவே இஃது ஓரமளிக்கண்ணே துயிலப்பெற்றும்‌ வேதவிதி 
பற்றிக்‌ கூட்டம்‌ நிகமாமையாற்‌ பிறந்த வேறுபாடன்றா? இதனை 
நீயே முயங்கி ஆற்றுவிக்குமாறன்றி, யான்‌ ஆற்றுவிக்குமா றன்னை 
யென்றாளென்பதாம்‌ வேதவீதி-கரணத்தினமைந்து முடிந்தகாலை முதல்‌ 
மூன்றுநாளும்‌ முறையே தண்கதிர்ச்‌ செல்வற்கும்‌, கந்தருவற்கும்‌, 
அங்கியங்கடவுட்கும்‌ அளித்து நான்காநாள்‌ அங்கியங்கடவுள்‌ 
"தலைமகனுக்களிப்ப அவன்‌“துய்ப்பானாக வென்பது. 

உள்ளுறை :—கனி தலைவியாகவும்‌, தும்பி தோழியாகவும்‌, அலவன்‌ 
தன்மேலே தவறிழைக்குந்‌ தமராகவும்‌, இரைதேர்‌ நாரை தலைவனாகவுங்‌ 
கொண்டு கனியைத்‌ தும்பி மொய்த்தலும்‌ அலவன்‌ கைப்பற்றிக்கொள்ள 
நாரை வரக்கண்டு விட்டது போலத்‌ தலைவியைத்‌ தோழி சார்ந்திருப்ப 
வும்‌, தமர்‌ முதலாயினர்‌ இற்செறிப்பத்‌ தலைவன்‌ வரலும்‌ அவர்‌ மகட்‌ 
கொடை நேர்ந்து இற்செறிப்பொழித்தா ரென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
உவகையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - பிரியற்கவெனக்‌ கூறுதல்‌. 

(பெரு - ரை.) இனி, இந்தச்‌ செய்யுளை ஆசிரியர்‌ இளம்பூரண 
அடிகளார்‌, தலைவன்‌ இற்கழமையைத்‌ தலைவிமாட்டு வைத்தவிடத்து 
அவளை மறந்தொழுகினானாக அவளைத்‌ திருத்துதற்‌ பொருட்டுத்‌ தோழி 
கூறிய கூற்றாகக்கொண்டு “'சருடைப்‌ பெரும்பொருள்‌ வைத்தவழி 
மறப்பினும்‌!” (தொல்‌-௧.ற்‌-௧) என்னும்‌ துறைக்கு எடுத்துக்காட்டினர்‌. 


2] நற்றினை நானூறு 


... இனி, கொண்டகோட்‌ கூர்ந்து என்பதற்குக்‌ கொண்ட கோட்கு 

அசாந்து என்றும்‌ பாடம்‌ உளது. இதற்கு கொண்டகோட்‌ 

பாட்டி.ற்குத்‌ தளர்ந்து எனப்‌ பொருள்‌ கூறுக. அசாத்தல்‌ - தளர்தல்‌. 

“அருமை யுடைத்தென்று அசாவாமை வேண்டும்‌! (௧௬௧) என்னும்‌ 

இருக்குறளின்‌ கண்‌ இச்‌ சொல்லின்‌ எதிர்மறைச்‌ சொல்லையும்‌ காண்க. 
(௩௫) 

௩௬. த்தலைச்‌ சாத்தனார்‌ 
நிண : குறிஞ்சி, 


நிறை: இஃது, இரவுக்குறிச்‌ சிறைப்புறமாகத்‌ தோழி 
சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ இரவுக்குறிவந்து ஒரு மறை 
விடத்தில்‌ நிற்பதையறிந்த தோழி அவன்‌ விரைவில்‌ வரையவேண்டித்‌ 
* தலைவன்‌ சொல்லைத்‌ தெளிந்த யாம்‌ எம்முடைய நலத்தை யிழந்தே 
விட்டேம்‌, அதனாற்‌ கண்‌ துயின்றி3லம்‌ : அலரெடுத்த இவ்வூர்‌ நம்மைப்‌ 
போல எதனை யிழந்தது ? இன்னுந்‌ துயின்றிலதே' என அவன்‌ வரும்‌ 
தொழிற்கருமைகூறி வரைவு கடாவா நிற்பது. 

(இ - ம்‌.) இதனை, (£ அனைநிலை வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ ” 
(தொல்‌-கள-௨௩.) என்னும்‌ விதியின்கண்‌ அமைத்துக்கொள்க. 

குறுங்கை யிரும்புலிக்‌ கோள்வல்‌ ஏற்றை 
பூநுத லிரும்பிடி புலம்பத்‌ தாக்கித்‌ 
தாழ்நீர்‌ கனந்தலைப்‌ பெருங்களி றடூஉங்‌ 
கல்லக வெற்பன்‌ சொல்லின்‌ தேறி 

௫. யாமெம்‌ நலனிழந்‌ தனமே யாமத்து 
அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ ௮ம்பலொ டொன்றிப்‌ 
புரையில்‌ தமொழி பயிற்றிய வுரையெடுத்‌ து 
ஆனாக்‌ கெளவைத்‌ தாகத்‌ 
தானென்‌ இழந்ததிவ்‌ வழுங்க லூரே. 


(சோ-ள்‌.) குறுங்‌ கை இரும்புலிக்‌ கோள்‌ வல்‌ ஏற்றை - 
குறிய முன்னங்காலையுடைய கொல்லவல்ல பெரிய ஆண்புலி fi 
பூ அதல்‌ இரும்‌ பிடி. புலம்பத்‌ தாக்கித்‌ தாழ்நீர்‌ ஈனம்‌ தலைப்‌ 
பெருங்‌ களிறு ௮டுஉம்‌ கல்‌அக வெற்பன்‌ - பொலிவுபெற்ற: 
நெற்றியையுடைய கரிய பிடியானை புலம்புமாறு நீரற்ற அகன்ற 
காட்டினிடத்துப்‌ பெரிய களிற்று யானையைத்‌ தாக்கிக்‌ கொல்லா 
நிற்கும்‌ மலையிடத்தையுடைய சிலம்பன்‌) சொல்லில்‌ தேறி - 
₹நின்னிற்‌ பிரியேன்‌ ' என்று கூறிய பொய்ம்மொழியை மெய்‌ 
யெனக்‌ தெளிந்து; யாம்‌ எம்‌ கலன்‌ இழந்கேம்‌ - யாம்‌ எம்‌ 
நலத்தை இழக்கேவிட்டெம்‌, ஆதலின்‌ இந்நடுயாமத்துக்‌ கண்‌ 
ய்‌ 


(பாடம்‌) 1. குறுக்கை, 


மூலமும்‌ உரையும்‌ ௬௫ 
துயிலாதொழிந் தனம்‌) அலாவாய்ப்‌ பெண்டிர்‌ அம்பலொடு 
ஒன்றி இ அழுங்கல்‌ ஊர்‌ - பழிதூற்றும்‌ வாயையுடைய ஏதிலாட்‌ 
டியராற்‌ கூறப்படும்‌ அம்பலொடு சேர ஓலிமிக்க இவ்வூர்‌ 
புரையில்‌ தமொழி பயிற்றிய உரை எடுத்து ஆனாக்‌ கெளவைக்து 
ஆக என்‌ இழம்‌,தது யாமத்து - மேனமையில்லா த தீய சொற்களைக 
கூணுதற்கு வேண்டிய உரைகளை ஏறட்‌ டெடுத்துக்கொண்டு 
அமையாத பழிமொழியையுடையகாக எம்மைப்போல எதனை 
இழந்தது? இந்நடுயாமதக்திலும்‌ அயின்றிலகே; எ- ு, 

(வி-ம்‌. ஏற்றை- விலங்கி னாண்பாற்பெயர்‌, புரை - மேன்மை. 
கெளவை - பழிச்சொல்‌, அழுங்கல்‌ - ஓலி. 3 

தலைவன்‌ ஒரு சிறைப்புறத்தானென அறிந்த தோழி அவன்‌ குறித்த 
பொழுது வாராமையா ல தலைவி ஈலனிழந்தமையும்‌, ஏதிலாட்டியர்‌ 
அலரெடுத்தமையும்‌, ஊரார்‌ பழிதூற்றுதலும்‌, ஊர்‌ கண்ணுறங்கா 
மையால்‌ இரவுக்‌ குறியின்‌ முட்டுப்பாடுங்‌ கூறி வரைவுகடாய தறிக. 
ஊருறங்காமை கூறியது முட்டுவயிற்கழறல்‌. ஈலனிழந்தனமென்றது 
பசலைபாய்தலை., 

உள்ளுறை : — பீடி புலம்புமாறு புலியானது களிற்றைத்‌ தாக்கிக்‌ 
கொல்லா நிற்கும்‌ நாடனென்றதனால்‌ இரவு இர்‌ நெறியின்கண்‌ வரின்‌ 
யாம்‌ புலம்புமாறு எமர்‌ நின்ன ஏதஞ்செய்யா நிற்பர்‌ என்றதாம்‌; 
இதனாலும்‌ இரவுக்குறி மறுத்து வரைவுடம்படுத்திய தறிக. மெய்ப்பாடு- 
அழுகையைச்‌ சார்ந்த அச்சம்‌. பயன்‌ - வரைவு கடாதல்‌. 

(பெரு -ரை.) வெற்பன்சொல்‌ தேறி யாம்‌ எம்‌ நலம்‌ இழந்‌ 
தனம்‌ அதனால்‌ யாமத்தும்‌ துயில்கின்றி?லம்‌, ஊர்‌ என்‌ இழந்தது 
இவ்வியாமத்தும்‌ துயிலாதே கெளவைத்தாக எனயாமத்து என்பதனை 
ஈரிடத்தும்‌ இயைத்துக்கொள்க. தயில்‌இன்றிலேம்‌, துயிலாதே 
என்பன சொல்‌ லெச்சத்தாற்‌ போந்தன. (௩௬) 


௩௭. பேரிசாத்தனார்‌ 


திணை: பாலை. 
துறை: இது, வரைவிடை வைத்துப்‌ பிரிவின்கண்‌ தோழி 
சொல்லியது. 


ம்‌.) என்பது வரைவிடைவைத்துப்‌ பிரியுக்‌ தலைமகன்‌ யான்‌. 
வருமளவும்‌ தலைவியை ஆற்றியி நவென்றாற்கு நீ இவளையும்‌ உடன்‌ 
கொண்டு செல்வாயாக, அன்றிப்‌ பிரிக்துசென்றால்‌ கார்காலத்து மாலைப்‌ 
பொழுதில்‌ இவள்‌ படுந்‌ துன்பம்‌ என்னா லாற்றுவிக்குக்‌ தரத்ததன்‌ 
றெனத்‌, தோழி மறுத்துக்‌ கூறாகிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு அவன்‌ ““ விலங்குறினும்‌ '' (தொல்‌. கள -௨௩) 
என்னும்‌ விதி கொள்க. 
பிணங்கரில்‌ வாடிய பழவிறல்‌ நனந்தலை 
உணங்கூ ணாயத்‌ தோரான்‌ தெண்மணி 


ந, நா 


௬௭ நற்றிணை நானூறு 


*பைய விசைக்கும்‌ அத்தம்‌ வையெயிற்று 

இவளொடுஞ்‌ செலினோ நன்றே குவளை 
இ. நீர்சூழ்‌ மாமல ரன்ன கண்ணமழக்‌ 

கலையொழி பிணையிற்‌ கலங்கி மாறி 

அன்பிலிர்‌ ௮அகறி ராயி னென்பரம்‌ 

ஆகுவ தன்றிவள்‌ அவலம்‌ நாகத்து 

அணங்குடை யருந்தலை உடலி வலனேர்பு 
௧௦. ஆர்கலி நல்லேறு திரிதருங்‌ 

கார்செய்‌ மாலை வரூஉம்‌ போழ்தே. 


(சோ-ள்‌.) பிணங்கு அரில்‌ பழவிறல்‌ வாடிய நனந்தலை - 
ஒன்றோடொன்று சிக்குண்ட சிறுதூறுகளும்‌ பழைமையான 
நல்ல கோற்றமும்‌ வாடிய அகன்ற இடத்தையுடைய ; ஊண்‌ 
உணங்கு ஆயத்து ஓர்‌ ஆன்‌ கெள்‌ மணி பைய இசைக்கும்‌ 
அத்தம்‌ - உணவின்றி வாட்டமுற்ற கிரையிலுள்ள- ஓராவினது 
கெளிந்த மணியோசை மெல்லென வந்து  ஓஒலியாகிற்கும்‌ 
அத்தத்தில்‌; வை எயிற்று இவளொடும்‌ செலின்‌ ஈன்று - நீயிர்‌ 
பொருள்‌ ஈசையாற்‌ செல்லுகின்ற இப்பொழுது கூரிய பற்களை 
யுடைய இவளோடுஞ்‌ செல்வீராயின்‌ அது மிக நல்லதொரு காரிய 
மாகும்‌; கலை ஓழி பிணையின்‌ கலங்கிக்‌ குவளை நீர்‌ மாமலர்‌ 
அன்ன கண்‌ அழ - அங்கனமின் றிக்‌ கலைமானைப்‌ பிரிந்த பெண்‌ 
மான போல இவள்‌ கலக்க முற்றுச குவளையின்‌ நீர்‌ நிரம்பிய கரிய 
மலர்போன்ற கண்களில்‌ அழுகின்ற நீர்வடிய ; மாறி அன்பு 
இலிர்‌ அகறிர்‌ ஆயின்‌ - மாறுபட்டு அன்பில்லா,தராய்‌ நீயிர்‌ 
இவளைப்‌ பிரிந்து செல்லுவீராயின்‌ ; ஈகத்து அணங்கு உடை 
அருந்‌, தலை உடலி - பாம்பினது வருத்துகின்ற அரிப தலை துணிந்து 
விழும்படி. சினந்து ; வலன்‌ ஏர்பு ஆர்கலி ஈல்‌ ஏறு திரிதரும்‌ 
கார்செய்‌ காலம்‌ வரூஉம்பொழுது - வலமாக எழுந்து மிக்க 
முழக்கத்தையுடைய நல்ல இடியேறு குமுறிக்‌ இரியாகின்ற 
முகில்‌ சூழ்ந்துலாவுங்‌ கார்ப்பருவத்து மாலைக்‌ காலம்‌ வரும்‌ 
இபொழுது , இவள்‌ அவலம்‌ என்பரம்‌ ஆகுவது அன்று - இவள்‌ 
படுனெற அவலம்‌ என்னாலே தாங்கப்படுவ தொன்றன்று காண்‌ 
மின்‌; எள -ு.' 


(வி-ம்‌. பழவிறல்‌- பழைய தன்மை. திரிதரல்‌ -மேகத்தில்‌ 
யாண்டுமோடி முழங்குதல்‌. நனந்தலை யத்தமென இயைக்க. வரை 
விடை வைத்தப்‌ பொருள்‌ வயிற்‌ பிரிதல்‌ ஒர பருவகாலத்தளவேயா 
மாதலிற்‌ கார்ப்பருவத்தாற்றுளெனவே ஆனித்திங்கள்முதலிற்‌ செல்வா 
னென்பது பெறப்பட்டது. த 


(பாடம்‌) 1. பைபய. 2. கார்‌ செய்‌ காலை. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௭ 


அத்தத்து ஊணின்று வாடுங்காலத்தும்‌ ஆவினைப்‌ பெற்றம்‌ 
அணையா நிற்குங்கண்டீர்‌ ; அங்ஙனம்‌ அணையும்பொழுது எழுகின்ற 
மணியோசைக்கு நீயிர்‌ வருந்துவீராதலின்‌ இவளையும்‌ உடன்கொண்டு 
சேறல்‌ நன்றென்றாள்‌. இடிமுழக்கத்துக்கு அஞ்சு மி அணைத்துக்கொளற்‌ 
தன்மையான்‌ இறந்துபடுமாதலின்‌ இவளவலம்‌ என்னாலே தாங்கப்படுவ 
.தன்றென்றாள்‌. மெய்ப்பாடு- அழுகையைச்சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - 
செலவமுங்குவித்தல்‌. **ஒம்படைக்‌ இளவிப்‌ பாங்கின்‌ கண்ணும்‌.....- 
தோழி மேன” (தொ-பொ கக௫௪)என்றதனால்‌ வரைவிடைவைத்துப்‌ 
யிரிகன்றுன்‌ ஆற்றிக்கொண்‌ டிருவென்று கூறத்‌ தோழி மறுத்துக்‌ 
கூறினாளாயிற்றென்பது நச்சினார்க்கனியம்‌. . 

(பெரு -ரை.) பரம்‌- பாரம்‌, என்பரம்‌ அன்று - யான்‌ சுமக்கும்‌ 
அளவுடைய பாரமன்று. பெரிதாம்‌ என்றவாறு. எனவே இவள்‌ 
இறந்துபடுவள்‌ என்றாளாயிற்று. இவள்கண்‌ துன்பக்‌ கண்ணீராலே 
மறைக்கப்படும்‌ என்ப துணர்த்துவாள்‌ குவளை மாமலர்‌ என்னாது குவளை 
நீர்‌ சூழ்‌ மாமலர்‌ என்றாள்‌, என்னை? 

உவமப்‌ பொருளின்‌ உற்ற துணரும்‌ 

தெளிமருங்‌ குளவே திறத்திய லான ?' (தொல்‌. உவம-௨0) 
என்பதோத்தாகலான்‌ என்க. எனவே குவளையின்‌ நீர்‌ நிரம்பிய கரிய 
மலர்‌ போன்ற கண்‌ எனக்‌ கண்ணுக்கு அடையாக்காமல்‌ இவள்கண்‌ 
நீர்சூழ்‌ குவளை மலர்‌ போன்று அழ என வினையுவமமாக்குக. இனி 
நீயிர்‌ பிரியின்‌ இவ்வூநம்‌ பொலிவிழக்கும்‌ * ஆயத்‌3தமும்‌ பெரிதும்‌ 
வருந்‌. துவேம ? இவளும்‌ தேய்வள்‌ என்பது இழைச்சியிற்‌ றோன்ற பிணங்‌ 
கரில்‌ வாடிய பழவிறல்‌ நனந்தலை உணங்கு ஊண்‌ ஆயத்து ஓர்‌ ஆன்‌ 
மணி பைய இசைக்கும்‌ என்றாள்‌ என்க. ௩௭௪) 


௩௮. உலோச்சனார்‌ 
தினை: நெய்தல்‌. 
துறை: ' இது, தலைவி வன்புறையெதிரழிந்‌து சொல்லிய து. 
௪. (து-ம்‌.) என்பது, தலைவன்‌ வரைவிடைவைத்துப்‌ பொருள்வயிற்‌ 
பிரிர்ததாலே தலைவி வருந்தியது கண்ட தோழி, நீ வருந்துவது புறத்‌ 
தார்க்குப்‌ புலனாயின்‌ அலராகுமென்று வற்புறுத்துவது கேட்ட தலைவி, 
நம்மூர்‌ இனிமையுடையதாயினும்‌ நம்‌ தலைவன்‌ பிரிந்தவுடன்‌ வெறும்‌ 
பாகத்தோன்றுகின்றதாதலின்‌ யான்‌ எங்ஙனம்‌ வருந்தாதொழிவனென 
அழுங்கிக்‌ கூருகிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு *வரைவிடைவைத்த காலத்து வருந்தினும்‌ ?” 
[(தொல்‌.கள.௨௧) என்னும்‌ விதி கொள்க. 
வேட்டம்‌ பொய்யா து வலைவளஞ்‌ சிறப்பப்‌ 
பாட்டம்‌ பொய்யாது பரதவர்‌ பகர 
இரும்பனம்‌ தீம்பிழி யுண்போர்‌ மகிழும்‌ 
ஆர்கலி யாணர்த்‌ தாயினுக்‌ தோடுகெழு 


௬௮ நற்றிணை நானூறு 


இ. மெல்லம்‌ புலம்பன்‌ பிரியிற்‌ புல்லெனப்‌ 
புலம்பா கன்றே தோடி கலங்குநீர்க்‌ 
கழிகூழ்‌ படப்பைக்‌ காண்ட வாயில்‌ 
ஓலிகா வோலை முள்மிடை வேலிப்‌ 
பெண்ணை யிவரு மாங்கண்‌ 

௧௦. வெண்மணற்‌ படப்பையெம்‌ அழுங்க லூரே. 


(சோ-ள்‌.) கோழி! கலங்கு நீர்க்‌ கழி சூழ்‌ படப்பைச்‌ 
காண்ட வாயில்‌ -தோழீ! கலங்கிய நீரையுடைய கடற்கழி சூழ்ந்து 
கோட்டங்களையுடைய * காண்ட வாயில்‌ ' என்னும்‌ ஊரிலுள்ள; ஓலி 
கா ஓலை முள்‌ மிடை வேலி-,கழைந்‌,த முற்றிய பனையோலையோடு 
முட்களைச்‌ சோத்துக்‌ கட்டப்பட்ட வேலியகத்து; பெண்ணை 
இவரும்‌ ஆங்கண்‌ வெள்‌ மணல்‌ படப்பை எம்‌ அழுங்கல்‌ ஊர்‌- 
பனைமரங்கள்‌ உயர்ந்த பெரிய மணல்மேட்டினையுடைய புக்களு: 
சூழ்ந்த ஒலிமிக்க எம்மூரான து; வேட்டம்‌ பொய்யாது பாட்டம்‌ 
பொய்யாது வலைவளம்‌ கிறப்ப-கடலிடக்து மீன்வேட்டைமேற்‌ 
சென்றார்க்கு ஆங்கு த்‌ தப்பாது பெறவேண்டி. மழைபொய்யாது 
பெய்‌ கலானே வலைவளம்‌ சிறப்ப; பர,தவா பகர-அவ்வலை வளத்தால்‌ 
வந்தபொருளைப்‌ பிற நாட்டிற்சென்று பர,கமாக்கள்‌ விலைக்குவிற்று 
வர; இரும்பனந்‌ இம்பிழி யுண்போர்‌ ம௫ஒழும்‌ - அப்பொருளை 
சந்து கரிய பனையின்‌ இனிய கள்ளைப்‌ பெற்றுண்பவராய்‌ மகிழ்ந்‌ 
இருக்கும்‌; ஆர்‌ கலி யாணர்‌ த்து ஆயினும்‌ - நிரம்பிய ஒலியை 
யுடைய புதுவருவாயினையுடைய தாயினும்‌ ; கோடு கெழு மெல்லம 
புலம்பன்‌ பிரியின்‌ புல்‌ எனப்‌ புலம்பு ஆகின்று - தொகுதி 
விளங்கிய நமது மெல்லிய கடற்‌ சேர்ப்பன்‌ நம்மைவிட்டுப்‌ 
பிரிந்தகாலக்தில்‌ ஈம்‌மரானது பொலிவழிந்தாற்‌ போல வருத்த 
முடையகா யிராநின்றது ; ஆகலின்‌ யான்‌ எங்கனம்‌ வருந்தா த' 
ஆற்றிபிருப்பேன்‌£; எ - அ. 


(வி-ம்‌.) பாட்டம்‌- மேகம்‌; ** வெண்பாட்டம்‌ வெள்ளந்தரும்‌ ”' 
என்றார்‌,(எக। பழமொழியினும்‌. **நெடுங்கடலுக்‌ தன்னீர்மை குன்றுந்‌ 
தடிக்தெழிலி, தானல்கா தாக விடின்‌ '” (குறள்‌-௧௭)என்பதனாலும்‌ 
கடல்படுபொருளுக்கும்‌ மறை இன்றியமையாமையறிக. தோடு- படை 
முதலியவற்றின்‌ தொகுதி. ஆங்கண்‌ - அவ்விடம்‌ ; அசையுமாம்‌.. 
காவோலை - முற்றிய ஓலை; முற்றிக்‌ காய்ந்த ஓலையுமாம்‌. * தோழி, ஊர்‌ 
யாணர்த்தாயினும்‌ புலம்பன்‌ பிரியிற்‌ புலம்பாகின்று ” எனக்‌ கூட்டுக. 

ஆதலின்‌ என்பது முதற்‌ குறிப்பெச்சம்‌. மெய்ப்பாடு- அழுகை. பயன்‌- 
அயாவுயீர்த்தல்‌. 

(பேரு-ை.) தேர்‌ கெழு மெல்லம்‌ புலம்பன்‌ என்றும்‌ பாடம்‌: 
இதற்குத்‌ தேர்கள்‌ பொருந்‌ நய மெல்லம்‌ புலம்பினை யுடையோன்‌ என்க... 
இணி, பரதவர்‌ பகராூற்பப்‌ பிழி உண்போர்‌ மகிழும்‌ யாணர்த்து 
எனிஓமாம்‌. (௧.௮3. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௧, 
௩௯. மருதணனிள நாகனார்‌ 


திணை: குறிஞ்சி, 

துறை: இஃது, இரண்டாங்‌ கூட்டத்‌ தெதிர்ச்சியில்‌ தலைவன்‌ 
சொல்லிய து. 

(நு-ம்‌.) என்பது, தெய்வப்புணர்ச்‌ச புணர்ந்து நீங்கி இடச்‌ 
தலைப்பாடுற்றுச்‌ சென்று முந்துறக்‌ கண்ட தலைமகன்‌ அந்தத்‌ தலைமகளை 
நோக்கி நீ நாணுகின்றனை. யானுற்றகாமம்‌ தாங்குத லெளியதொரு 
காரியமோ, நின்‌ கண்களேயன்றி நின்‌ தோள்களும்‌ என்னை வருத்து 
கின்றனகா ணென்று மெய்தொட்டுப்‌ பயிறன்‌ முதலானவற்றை 
யுள்ளடக்கிக்‌ கூறாறிற்பது. 

(இ-ம்‌.) இதனை “முன்னிலையாக்கல்‌ சொல்வழிப்‌ படுத்தல்‌ ”” 
(தொல்‌. ௧ள-௧௦) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ **நன்னயமுரைத்தல்‌ ?” 
என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. ஆசிரியர்‌ இளம்பூரணர்‌ கருத்து 
மிதுவேயாம்‌. இனி, ஆசிரியர்‌ நச்சினார்க்கனியர்‌ இச்செய்யுளை * மெய்‌ 
தொட்டுப்‌ பயிறல்‌ '' (தொல்‌. கள. ௧௧) - என்னும்‌ _நாற்பாவின்கண்‌ 
.இடை.யூறு கிளத்தல்‌, நீடுநினைந்து இரங்கல்‌ என்னும்‌ இரண்டிற்கும்‌ 
பொதுவிற்‌ காட்டாரிற்பர்‌. 
சொல்லிற்‌ சொல்லெதிர்‌ கொள்ளாய்‌ யாழநின்‌ 
திருமுகம்‌ இறைஞ்சி காணுதி கதுமெனக்‌ 
காமங்‌ கைம்மிகின்‌ தாங்குதல்‌ எளிதோ 
கொடுங்கேழ்‌ இரும்புற நடுங்கக்‌ குத்திப்‌ 
புலிவிலா யாடிய புலவுநகாறு வேழத்தின்‌ 
தலைமருப்‌ பேய்ப்பக்‌ கடைமணி சிவந்தநின்‌ 
கண்ணே கதவ அல்ல நண்ணார்‌ 
ஆண்டலை மதில ராகவும்‌” முரசுகொண்டு 
ஓம்பரண்‌ கடந்த அடுபோர்ச்‌ செழியன்‌ 
௧௦. பெரும்பெயர்க்‌ கூடல்‌ அன்னஙநின்‌ 
கரும்புடைத்‌ தோளும்‌ உடையவா லணங்கே. 


ல 


(சோ-ள்‌.) சொல்லின்‌ சொல்‌ எதிர்‌ கொள்ளாய்‌ நின இரு 
மூகம்‌ இறைஞ்சி நாணுதஇ- நங்காய்‌! யான்‌ நின்னைத்‌ தழீஇசு 
கொண்டு லெ கூறின்‌ அவற்றை எதிரேற்றுக்‌ கொள்ளாயாய்‌ நின 
அழயெ முகம்‌ இறைஞ்9 நின்று கண்புதை,த்து நாணுனெறனை ; 
கதும்‌ எனக்‌ காமம்‌ கைமிகன்‌ தாங்குதல்‌ எளிதோ - விரைவாகக்‌ 
கரமமானது கைகடந்து மிகுமாயின்‌ அதனை யான்‌ தாங்க 
யிருத்தல்‌ எளியதொரு காரியமாமோ; புலி நடுங்கக்‌ கொடு 
கேழ்‌ இருபுறம்‌ குத்தி வினையாடிய - புலி நடுங்குமாறு அதண்‌ 


(பாடம்‌) 1. மதிலராக 


௭௦ நற்றிணை நானூறு 


வளைந்த கரிய நிற முள்ள வரிகளையுடைய பெரிய முதுகிலே 
கு.கதி விழ்த்‌தி விளையாட்டயர்ந்‌த ; புலவு நாறு வேழத்து இன்‌ 
லை மருப்பு எய்ப்ப - புலவு நாற்ற தீதையுடைய களிற்றின்‌ இனிய 
நூனியையுடைய மருப்புப்போல; கடைமணி சிவக்க நின்கண்ணே 
க,.கவ அல்ல - கடைமணி வெந்த நின்கண்கள்‌ தாமோ சினவா 
கின்றன; அவைமட்டுமல்ல! நண்ணார்‌ அரண்‌ தலை மதிலர்‌ 
அகவும்‌ - பகைவர்‌ அரண்மிக்க மஇிலிடத்திற்‌ போந்தாராகவும்‌ 7. 
முரசு கொண்டு ஓம்பு அரண்‌ கடந்த போர்‌அடு செழியன்‌ - 
உடனே மேல்விழ்ந்து வென்று அவரது முரசைக்‌ கைக்கொண்டு 
அவராற்‌ பாதுகாக்கப்படுகன்ற அரணையும்‌ கைப்பற்றிய போரிற்‌. 
கொல்லவல்ல பாண்டியனது; பெரும்‌ பெயர்க்‌ கூடல்‌ அன்ன 
கின்‌ கரும்பு உடைத்‌ கோளும - பெரிய புகழையுடைய 
மதுரையை யொத்த நின்னுடைய கொய்யிலெழு கப்பட்ட 
கரும்பையுடைய கோள்களும்‌ என்னை வருத்து கலை யுடையன 
காண்‌ எ ஸு. 

(வி-ம்‌. கரும்பு-காமனது வில்‌; தொடர்புடைமையில்‌ தழீஇக்‌ 
கொண்டு கூறப்பட்டது. 

முகமிறைஞ்சி நாணக்காண்டலிற்‌ றன்கூற்றை ஏற்றுக்கொண்‌ 

லள்‌ போலுமெனக்‌ கொண்டு எதிர்கொள்ளாது வெறுத்தனை 
யன்றான்‌. தாங்குதலெளிதோ என்றது நீ வெறுத்தனையெனினும்‌ 

காமந்தாங்குத லெளிதன்றாதலின்‌ மேல்வீழ்ந்து முயங்குவேனென்ற 
தாம்‌. கண்ணும்‌ தோளுங்‌ கதத்தன வென்றது, அவை என்னை வருத்தா 
வாறு கண்ணால்‌ நயந்து நோக்குத்‌ தோளா னணைத்து ழுயங்குக: 
வென்றதாம்‌. மற்றும்‌ இதனுள்‌ தழீஇக்‌ கொண்ட தென்றது மெய்‌ 
தொட்டுப்‌ பயிறலும்‌, சில கூறில்‌ என்றது பொய்‌ பாராட்டலும்‌,. 
காணுதியென்றதுஇடையூறு சளத்தலும்‌, காங்குதலெளிதோவென்றது 
ரீடுகிஎந்திரங்கலும்‌, புலியிடைத்‌ தோய்ந்து சிவந்த மருப்புப்போல 
என்னிடைத்‌ தோய்ந்து காமக்குறிப்பினாற்‌ சிவந்த கண்ணென்றது 
கூடுதலுறுத்தலுங்‌ கூறியவாறறிக. மெய்ப்பாடு- அழுகை. பயன்‌ - 
ஆற்றாமை யுணர்த்தல்‌. 

(பெரு-ரை.) யாழ : அசைச்சொல்‌. கதுமென : விரைவுக்‌ 
குறிப்பு. புலி நடுங்கக்‌ குத்தி விளையாடிய வேழத்தின்‌ மருப்புத் தலை 
ஏய்ப்ப என இயைத்துக்‌ கொள்க. (௩௯7) 


௪௦. கோண்மா நெடுங்கோட்டனார்‌ 


திண: மருதம்‌. 


நுறை: இது, தலைமகட்குப்‌ பாங்காயினார்‌ கேட்பப்‌ பரத்தை 
சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பரத்தையிற்‌ பிரிந்த காலத்துத்‌ 
தலைவி பொறையுயிர்த்து விடுத்த வெள்ளணிகண்டு பெயர்ந்து தலைவி 


மூலமும்‌ உரையும்‌ எக . 


பாற்‌ செல்லக்கண்ட பரத்தை தலைவியின்‌ பாங்காயினார்‌ கேட்பத்‌ 
தனக்கு மகன்‌ பிறந்தானென்னு மகிழ்ச்சியால்‌ ஊரன்‌ கள்வனைப்போல 
மெல்ல நுமது இல்வயினுற்றான்‌ போலுமென்று ஈகையாடிக்‌ கூறா 
நிற்பது. 
(இ-ம்‌.) இதற்குப்‌ “பல்வேறு புதல்வர்க்கண்டு ஈனி யுவப்‌ 
பினும்‌ '' (தொல்‌-௧.ம-௧௦) என்னும்‌ விதி கொள்க. 
நெடுகா வொண்மணி கடிமனை இரட்டக்‌ 
குரையிலைப்‌ போகிய விரவுமணற்்‌ பந்தர்ப்‌ 
பெரும்பாண்‌ காவல்‌ பூண்டென ஒருசார்த்‌ 
இருந்திழை மகளிர்‌ விரிச்சி நிற்ப 
வெறியுற விரிந்த அறுவை மெல்லணைப்‌ 
புனிறுநா,று செவிலியொடு புதல்வன்‌ துஞ்ச 
ஐயவி யணிந்த நெய்யாட்‌ டீரணிப்‌ 
பசுநெய்‌ கூர்ந்த மென்மை யாக்கைச்‌ 
சீர்கெழு மடந்தை ஈரிமை பொருந்த 
௧௦. நள்ளென்‌ கங்குற்‌ கள்வன்‌ போல 
அகன்‌ துறை யூரனும்‌ வந்தனன்‌ 
சிறந்தோன்‌ பெயரன்‌ பிறந்த மாறே. 


ஓ 


(சொ-ள்‌.) கடி மனை நெடு நா ஒள்‌ மணி இரட்ட குரை 
இலைப்‌ போகிய மணல்‌ விரவு பந்தர்‌ - காவலையுடைய மாளிகை 
யிடதீது நெடிய நாவையுடைய ஒள்ளிய மணி ஒலியா நிற்ப ஒலிக்‌ 
இன்ற தெங்கங்‌ இற்றான்‌ மிடைந்து புனைந்த மணல்‌ பரப்பிய 
பந்‌. தரின்கண்ணே; ஒருசார்‌ பெரும்பாண்‌ காவல்‌ பூண்டென 
இருந்து இழை மகளிர்‌ விரிச்சி நிற்ப-முன்பு பர தீதையிற்‌ சென்ற 
வழிப்‌ பெரிய பாணர்‌ தலைவனைச்‌ சூழ்ந்து காவலைமேற்கொண்டாற்‌ 
போலக்‌ இருந்‌திய கலனணிம்‌,த மகளிர்‌ இப்பொழுது ஈனனிமித்த 
மாக நிற்ப; வெறி உற அணுவை விரிந்த மெல்‌ ௮ணைச்‌ செவிலி 
யொடு புனிறு நாறு புதல்வன்‌ அஞ்ச - ஈறுமணமிக்க விரிப்பு 
விரித்த மெல்லிய ௮ணையின்மீது செவிலியுடனே ஈன்ற அணுமை 
விளங்கிய பு,தல்வன்‌ அயிலாநிற்ப; ஐயவி அணிந்த கெய்‌ ஆட்டு 
ஈர்‌ அணிப்‌ பசுநெய்‌ . கூர்ந்த மென்மை யாக்கைச்‌ சீர்கெழு 
மடந்தை - வெண்கடுகை யப்பிய எண்ணெய்‌ தேய்த்து ஆடும்‌ 
நீராட்டினால்‌ ஈரிய அணியையுடைய குளிர்ந்து நெய்பூசிய மிக்க 
மென்மையாகிய உடம்பினையுடைய அழகு விளங்கிய மனைவி 
தான்‌; ஈர்‌ இமை பொருக்க - தன்‌ ஈரிமையும்‌ ஒன்றோடொன்று 
பொருந்த வுறங்கா நிற்ப;G அகன்‌ துறை ஊரனும்‌ சிறந்தோன்‌ 
பெயரன்‌ பிறந்தமாறு ௩ள்‌ என்‌ கங்குல்‌ கள்வன்போல வந்தனன; 
அகன்ற நீர்த்துறையையுடைய வூரனும்‌ சிறந்த தந்தையின்‌ 


௭௨. நற்றிணை நானூறு 


பெயரனாயெ தன்‌ மைந்தன்‌ பிறந்‌,த. தனால்‌ இடையாம,த்‌ இருளிலே 
கள்வனைப்‌ போல வந்துற்றான்‌; எ அ. 


(வி-ம்‌.) விரிச்சி- நிமித்தம்‌. அறுவை - ஆடை,  ஐயவி- 
வெண்கடுகு. குரை - அசையெனக்கொண்டு இலையான்‌ வேய்ந்த பந்த 
ரெனக்‌ கூறினும்‌ அமையும்‌. ஐயவி-காவலாக அணிவது; அணங்குகள்‌ 
அணங்காமைக்கு. மாறு: மூன்றனுருபின்‌ பொருள்படுவதோரிடைச்‌ 
சொல்‌. கள்வன்‌ போல என்றது சிறுமை பற்றிய நகையுவமம்‌, மற்று 
மிது றழெக்டு பொருளாக முதலொடு முதலேவந்த வினயுவமமுமாம்‌. 
இனி இப்பாட்டு முன்பு வருங்காலத்து வாராது மைந்தன்‌ பிறந்ததனால்‌ 
வந்தானெனத்‌ தோழி கூறியதாக வுரைப்பினுமமையும்‌. 

மணி கடிம௫ன யிரட்டலென்ற து தலைமகன து செல்வமிகு தி கூறிய 
தாயிற்று. பரத்தையர்காணிற்‌ பலர்கொள்‌ பலகைபோலப்‌ பற்றி 
யீர்த்தலும்‌ ஈர்ப்பரென அவர்‌ காணாமை நள்ளிருளிற்‌ கள்வன்போல 
வந்தனனென்றதாம்‌. மெய்ப்பாடு - பிறன்கண்‌ தோன்றிய எள்ளல்‌ 
பொருட்டாக வந்த நகை, பயன்‌ - தலைமகனை இயற்பழித்தல்‌. 


(0பரு-ரை.) தலைவன்‌ தம்மில்லத்தார்க்குப்‌ பெரிதும்‌ அஞ்சு 
பவன்‌ ஆதலால்‌ புதல்வன்‌ பிறந்தமை கேட்டும்‌ மகளிர்‌ விரிச்சி நிற்கும்‌ 
செவ்வியையும்‌, செவிலியும்‌ தலைவியும்‌ உறங்கும்‌ செவ்வியும்‌ தேர்ந்து 
தன்‌ காலடியோசையும்‌ கேளாமைக்கு மணியிரட்டும்போது கள்வன்‌ 
போல வந்தனன்‌ எனப்‌ பரத்தை தலைவனை இகழ்ந்தபடியாம்‌. 

இனி, இதனை ஆசிரியர்‌ இளம்பூரணர்‌ தோழி கூற்றாகக்‌ கருதி, 
“இறந்து புதல்வனை நேராது புலம்பினும்‌ '” (தொல்‌-கற்‌-௧) என்னும்‌ 
துறைக்கு எடுத்துக்காட்டினர்‌. (0) 


௪௧, இளநற்தேவனார்‌ 
திணை: பாலை. 


துறை: இது, பிரிவுணர்த்தப்பட்டு ஆற்றாளாய தலைமகளைத்‌ 
தோழி உலகியல்கூறி வற்புறுத்தியது. 


(தி-ம்‌.) என்பது, தலைவனாற்‌ பிரிவுணர்த்தப்பட்ட தலைவி 
வருந்தியபொழுது, முன்னாள்‌ நின்‌ குறுகடைக்‌ கூட்டம்‌ விரும்பிப்‌ 
பிரியாதிருந்தவர்‌ இப்பொழுது பொருளிட்டுமாறு சேணிடைச்சென்று 
வருந்துவதானது, பின்னர்‌ கின்னொடு இல்லறம்‌ வழுவாது நடத்தற்‌ 
பொருட்டன்றூவென இவள்‌ விருந்தெதிர்கொள்ளும்‌ உலகியலை 
யெடுத்துக்காட்டித்‌ தோழி வற்புறுத்திக்‌ கூறாநிற்பது. 


. இம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌"! (தொல்‌- 
கற்‌-௯) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ *மரபுடை எதிரும்‌ உளப்படப்‌ 
பிறவும்‌! என்புழி வரும்‌ பிற என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

பைங்கண்‌ யானைப்‌ பரூஉத்தா ஞதைத்த 
வெண்புறக்‌ களரி விடுநீ றாடிச்‌ 
சுரன்முதல்‌ வருந்திய வருத்தம்‌ பைபயப்‌ 


மூலமும்‌ உரையும்‌ 


பாரம்‌ மலிசிறு கூவலின்‌ தணியும்‌ 

௫. நெடுஞ்சேண்‌ சென்று வரும்‌ துவர்‌ மாதோ 
எல்லி வந்த நல்லிசை விருந்திற்குக்‌ 
கிளரிழை அரிவை நெய்துழம்‌ தட்ட 
விளரூன்‌ அம்புகை எறிந்த நெற்றிச்‌ 
சிறு நுண்‌ பல்வியர்‌ பொறித்த 

௧௦. குறுகடைக்‌ கூட்டம்‌ வேண்டு வோரே. 


(சோ-ள்‌.) களர்‌ இழை அரிவை எல்லி வந்த நல்‌ இசை 
விருந்திற்கு - விளங்கிய கலன்‌ அணிந்த அரிவையே ! இரவின்‌ 
கண்‌ வந்த நல்ல புகழையுடைய விருந்தினர்‌ உண்ணவேண்டி. ; 
நெய்‌ துழந்து அட்ட விளர்‌ ஊன்‌ அம்புகை எறிந்த நெற்றிச்‌ 
சிறுநுண்‌ பல்‌ வியர்‌ பொறித்த -நீ நெய்யை அளாவவிட்டுக்‌ 
கொழுவிய கசையைச்‌ சமைத்த தனாலாகிய புகைபடிந்க நெற்றி 
யின்கண்‌ சிறிய நுண்ணிய பலவாய வியர்வை நீர்‌ கோன்றப்‌ 
பெற்ற; குறு௩டைக்‌ கூட்டம்‌ வேண்டுவோர்‌ - குறுகிய நடை 
யொடு சென்ற நின்‌ புணர்ச்சியை அக்காலத்து விரும்பினவர்‌ ; 
பைங்‌ கண்‌ யானை பரூ௨த்‌ காள்‌ உதைத்த வெள்‌ புறக்‌ களரி விடு 
நீறு ஆடி -பசிய கண்களையுடைய யானை தன்‌ பருத்த காலால்‌ 
உகைககலிற்‌ பொடிபட்ட வெளிய மேலிட,த்தையுடைய பாழ்‌ 
நிலத்திலுள்ள விடு புழுதி மூழ்கப்பெற்று ; சுரன்முதல்‌ வரும்‌,திய 
வருத்தம்‌ - சுரத்தன்கண்‌ வந்து வருந்திய வருத,தமெல்லாம்‌ ; 
பைபயப்‌ பாரம்‌ மலி சிறு கூவலில்‌ அகணியும்‌-மெல்ல நடந்து 
பருத்திகள்‌ சூழ முஃாகுதிருக்கன்ற சிறிய கணற்றிற்‌ சென்று 
கணித்துக்‌ கொள்ளா நிற்கும்‌ ; நெடுஞ்சேண்‌ சென்று வருந்‌ 
அவர்‌ -நெடிய மிக்க சேணிடதேேக௫ வருக்தாநிற்பர்‌ போலும்‌ ; 
அங்ஙனம்‌ போய்‌ வருந்துவதும்‌ பின்னர்‌ நின்னொடு இல்லறம்‌ 
வழுவாது நடத்‌,தற்‌ பொருட்டு அன்றோ? இதனை ஆராயாது! 
வருந்துவது என்னை? ௪ - று, 


(வி-ம்‌.) பாரம்‌ - பருத்தி; இது பருத்திவாணிபர்‌ அந்ரெறியிற்‌ 
சென்று கூவலருகில்‌ தங்குழி ஆண்டு அவ்வித்துதிர்ந்து மூளைத்திருப்ப.து. 
விளர்‌-கொழுப்பு. விருந்தெதிர்கொண்டமை கூ றலின்‌ உலகியலாயிற்று; 
இஃது ஓப்புரவெனவும்படும்‌, மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த 
பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு - ரை.) இனி, இச்‌ செய்யுளின்கண்‌ சுரன்முதல்‌ வருந்திய 
வருத்தம்‌ கூவலிற்றணியும்‌ என்றதன்கண்‌ இக்காலத்தே நம்‌ பெருமான்‌ 
பிரிவினால்‌ நீ எய்தும்‌ துன்பம்‌ அவன்‌ ஈட்டிவரும்‌ பொருளால்‌ நீ 
இல்லிருந்தியற்றும்‌ அறத்தினாலே சிறந்த பயன்றரும்‌ என இறைச்சி 
தோன்றுதல்‌ உணர்க, அம்புகை எறிந்த நெற்றி என்புழி அம்‌ நெற்றி, 
புகை எறிந்த நெற்றி எனத்‌ தனித்தனி இயைத்து அழகிய நெற்றி 


௭௪ நற்றிணை நானூறு 


எனினுமாம்‌. இவ்வுரையாசிரியர்‌ இசைநிறையாக்கினர்‌. பாரமலி சிறு 
கூவல்‌ என்பது பார்‌ மலி சிறுகூவல்‌ என்றும்‌ காணப்படுகின்றது. 


(௪௧): 
௪௨. கீரத்தனார்‌ 


நினை : முல்லை. 
துறை: இது, வினைமுற்றி மீள்வான்‌ தேர்ப்பாகற்குச்‌ சொல்லிய து* 


(துஃம்‌.) என்பது, சென்று வினைமுடித்து மீண்டு குறித்த 
பருவத்து வருன்ற தலைமகன்‌, பாகனை நோக்கிப்‌ பாகளே / மழை 
பெய்ததும்‌ தவளைக ளொலித்தலினாற்‌ செல்லுகின்ற தேரின்‌ மணி 
யொலியை நம்‌ காதலி யறிந்தில எதனால்‌, நீயிர்‌ போய்த்‌ தெரிவிப்பீ 
ரென இளையரை விடுத்தலும்‌ அவர்‌ சென்றறிவித்தனராக, உடனே 
அவள்‌ நீராடித்‌ தன்னைப்‌ புனைந்து கொள்ளும்‌ தறுவாயில்‌ யான்சென்‌ 
றுட்புகநிற்ப ஆங்கு என்னை யணைத்து மூழுநிலை மறத்தற்கரிது 
காணென முன்பொருகால்‌ நிகழ்ந்ததனைக்‌ கூறாநிற்பது. ம 

(இ-ம்‌.) இதற்கு, “பேரிசை யூர்திப்‌ பாகர்‌ பாங்கிலம்‌'' 
(தொல்‌ஃகற்‌-ட௫) என்னும்‌ விதி கொள்க. 

மறத்தற்‌ கரிதால்‌ பாக! பன்னாள்‌ 
வறத்தொடுபொருந்தயஉலகுதொழிற்கொளீஇய 
பழமழை பொழிந்த*புதுநீ ரவல 
நாநவில்‌ பல்னெ கறங்க” நாவுடை 

டு. மணியொலி கேளாள்‌ வாணுதல்‌ அதனால்‌ 
ஏகுமின்‌ என்ற இளையர்‌ வல்லே 
இல்புக்‌ கறியு௩ ராக மெல்லென 
மண்ணாக்‌ கூந்தல்‌ மாசறக்‌ கழீஇச்‌ 
சில்போது கொண்டு பல்குரல்‌ அழுத்திய 

௧௦. அந்நிலை புகுதலின்‌ மெய்வருத்‌ அறாஅ 

அவிழ்பூ முடியினள்‌ கவைஇய 
மடமா அரிவை மூழ்ந்தயர்‌ நிலையே. 

(சோ-ள்‌.) பாக பல்‌ காள்‌ வறத்தொடு பொருந்‌ இய உலகு 
தொழில்‌ கொளிஇய-பாகனே / நீரின்மையாலே கோடையில்‌ 
பல நாளாக வறட்சியுற்ற உயிர்கள்‌ மகிழ்ச்சியோடு தத்தம்‌ 
தொழிலை மேற்கொண்டு நிகழ்‌த்துமாறு ; பழ மழை பொழிந்த 
புது நீர்‌ அ௨ல நா நவில்‌ பல்‌ களை கறங்க - தொன்று தொட்டுப்‌ 
பெய்யும்‌ வழக்குப்‌ போல மழை பெய்ததனாலாய புதிய நீர்‌ 
கிரம்பிய பள்ளங்கடோறும்‌ நாவினால்‌ ஒலிக்கின்ற பலவாய்‌: 

(பாடம்‌) 3. புதுநீரரவத்து. 2. மாண்வினை. 


மூலமும்‌ உரையும்‌ எடு 


கூட்ட ததையுடைய தவளைக ளொலிக்கலானே; நா உடைமணி' 
ஒலி வாள்‌ நுதல்‌ கேளாள்‌ - நாம்‌ செல்லுகின்ற தேரிற்‌ கட்டிய 
மணிகளின்‌ ஒலியை ஒள்ளிய நுதலையுடைய ஈம்‌ தலைவி கேட்டறிர்‌ 
இலள்‌ ; அதனால்‌ ஏகுமின்‌ என்ற இளையர்‌ வல்லே இல்‌ புக்கு 
அதியுகர்‌ ஆக - ஆகலின்‌ நீயிர்‌ முன்னே சென்று கூணுமினென்ற: 
படி. அக்கட்டளையை ஏற்ற இளையோர்‌ விரைந்து நமது மாளிகை 

மயிற்‌ புகுந்து! அறிவித்‌ கனராக ; மெல்லென மண்ணாக்‌ கூந்தல்‌ 

மாசு அறக்‌ கழிஇச்‌ சில்‌ போது கொண்டு பல்‌ குரல்‌ அழுகு இய: 
அந்நிலை புகுதலின்‌ - உடனே மெல்ல அதுகாறுள்‌ சீவிக்‌ 

கை செய்யாத கூந்தலின்‌ மாசு போகத்‌ தூநீராடிச்‌ கிலவாய 

மலரைக்‌ கொண்டு பலவாய கூந்தலிலே முடிகின்ற அத்‌ 

தறுவாயில்‌ யான்‌ உள்ளே புகுதலின்‌ ; மெய்வருதக்துறு௮' 
அவிழ்பூ முடியினள்‌ கவைஇய - என்னை நோக்கித்‌ தன மெய்‌ 

அவள வந்து அவிழ்ந்து குலையு முடி.யினளாய்‌ எனனை அணை த்துக்‌ 

கொண்ட , மடம்‌ மா அரிவை மகிழ்ந்து அயர்‌ நிலை மறததற்கு 

அரிது - மடப்பத்தையுடைய சிறந்த நம்‌ அரிவை மகிழ்ந்து 

கொண்டாடுக்‌ தன்மை யாம்‌ மறத்குற்கரியதுகாண்‌ ; அது: 
ககையாள்‌ இன்னும்‌ மகிழ்க்தணேைக்குமாறு விரைவிலே தேரைச்‌ 

செலுத்துவாயாக / ள- று, 


(வி-ம்‌.)ு) உலகு-உயிர்‌. அவல்‌ - பள்ளம்‌. அறியுநர்‌: அறி 
விக்குநர்‌ என்பதன்‌ விவ்விகுதிதொக்கது, என்ற: ஏதுப்பொருட்டில்‌' 
வந்தபெயரெச்சம்‌. குரல்‌ - கூந்தல்‌. கவைஇய- அணைத்த. 


மூன்னிகழ்ச்சி கூறுமுகத்தாலே இன்றும்‌ மழை பெய்யா நின்ற. 
தெனத்‌ தான்‌ தலைவிக்குக்‌ குறித்த பருவத்தைக்‌ குறிப்பித்தான்‌. கற்பு 
மிகுதி கூறுவான்‌ மண்ணாக்கூந்தலென்றான்‌ ; தம்‌ வனப்பைக்‌ கண்டு 
மகிழும்‌ ஆடவர்‌ இல்வழிக்‌ கற்புடை மகளிர்‌ தம்மைப்‌ பு?எயாராகலின்‌ 
மெய்வருத்துறு என அவளது காம மிகுதி கூறினான்‌. இவ்வளவு காம 
மிகுதியுடையவள்‌ மண்ணாக்கூந்தலளெனவே அவளது நிறையுடைமை 
கூறினானுமாம்‌. கவைஇய என அன்பின்‌ மிகுதியு முடன்‌ கூறினான்‌. 
அத்தகையாள்‌ என்பது முதற்‌ குறிப்பெச்சம்‌. மெய்ப்பாடு - உவகை... 
பயன்‌ - கேட்ட பாகன்‌ விரைந்து தேர்கடாவல்‌. 


(பெரு-ரை.) அறத்தொடு பொருந்திய அல்கு தொழில்‌: 
என்றும்‌, வறத்தொடு வருந்திய என்றும்‌, மழைபெயல்‌ வல்வர 
என்றும்‌, இளை கறங்கு மாண்வினை என்றும்‌, மணியொலி கொள்ளாள்‌ 
என்றும்‌ இல்புக்‌ கறிபுணர்வாக என்றும்‌ மெய்வருத்துராஅய்‌ என்றும்‌ 
வீழ்பூமூடியள்‌ என்றும்‌ பாடபேதங்கள்‌ உண்டு. 


இனி, இதன்கண்‌ பன்னாள்‌ எம்மைப்‌ பிரிந்தமையால்‌ துன்பத்‌ 
தோடுறைந்த எங்காதலி எம்‌ வரவினால்‌ மீண்டும்‌ புத்துணர்ச்சியும்‌' 
இன்பமும்‌ எய்தி மீண்டும்‌ ஈல்லறந்‌ தொடங்குவள்‌, எம்ம£னக்கண்‌ 
அறத்துழனியெழும்‌ என்னும்‌ இறைச்சி தோன்ற * பன்னாள்‌ வறத்தொடு 
பொருந்திய உலகு தொழிற்‌ கொளீஇய பழமழை பொழிந்த புது 
ரீரவல பல்‌ளை கறங்க ' எனக்‌ கூறிய நுண்மை யோர்க. (௪௨): 


எ நற்றிணை நானூறு 
௫௩. எமினந்கையார்‌ 


நின: பாலை. 


துறை: இது, பிரிவுணர்த்தப்பட்ட தோழி, தலைவனைச்‌ செல 
வழுங்குவித்க து, 
(நுஃ-ம்‌.) என்பது, தலைவன்‌ தான்‌ வினைவயிற்‌ பிரிதலை அறிவிப்‌ 
பக்கேட்ட தோழி, நீயிர்‌ பிரிந்து சுரம்போகுதல்‌ நுமக்கு உவகை 
டைத்தாயிராகின்றது, அங்ஙனம்‌ பிரிதலைக்‌ கேட்டவுடன்‌ இவட்குப்‌ 
பரியதோ ரழிவு வாராநின்றது, ஆதலின்‌, ஏற்றது செய்ம்மினெனச்‌ 
செலவழுங்கக்‌ கூ றநிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, “பிரியுங்காலை எதிர்நின்று சாற்றிய 
புடை எதிரும்‌ '” (தொல்‌-கற்‌-௯) என்னும்‌ விதிகொள்க. 


அகில்விரித்‌ கன்ன வெயிலவிர்‌ உருப்பின்‌ 
என்றூழ்‌ நீடிய குன்றத்துக்‌ கவாஅன்‌ 
ஓய்பசிச்‌ செந்நாய்‌ உயங்குமரை தொலைச்சி 
ஆர்ந்தன வொழிந்த மிச்சில்‌ சேய்நாட்டு 
௫. அருஞ்சுரஞ்‌ செல்வோர்க்கு வல்சி யாகும்‌ 
வெம்மை யாரிடை இறத்தல்‌ நுமக்கே 
மெய்ம்மலி யுவகை யாகின்று இவட்கே 
அஞ்ச லென்ற இறைகை விட்டெனப்‌ 
பைங்கண்‌ யானை வேந்துபுறத்‌ திறுத்தலின்‌ 
௧௦. களையுநர்க்‌ காணாது கலங்கிய உடைமதில்‌ 
ஓரெயில்‌ மன்னன்‌ போல 
அழிவுவம்‌ தன்றால்‌ ஒழிதல்‌ கேட்டே. 


(சோ-ள்‌.) அகில்‌ விரித்து அன்ன வெயில்‌.அவிர்‌ உருப்‌ 
பின்‌ என்றூழ்‌ நீடிய குன்றத்துக்‌ கவாஅன்‌ - வெளிய ஆடையை 
விரித்தாற்‌ போன்ற வெயில்‌ விளங்கிய வெப்ப த்தையுடைய 
கோடை நீடிய மலைப்பக்கத்துல்‌ ; ஓய்‌ பசிச செந்நாய்‌ உயங்கு மரை 
தொலைச்சி - அணுகிய பசியையுடைய செந்நாய்‌ வாடிய மரையா 
வைக்‌ கொன்று போகட்டு; ஆர்ந்‌தன ஒழிந்த மிச்சில்‌ - இன்‌ 
¥ெழிக்த மிச்சில்‌; செய்‌ நாட்டு அருன்‌ சுரன்‌ செல்வோர்க்கு 
வல்சுயாகும்‌ - நெடுக்தூரத்திலுள்ள வேற்று . நாட்டினின னு 
செல்லுதற்கரிய பாலைகில ததின்கண்ணே செல்லுகின்ற மாந்தர்‌ 
உண்ணும்‌ உணவாயிருக்கும்‌ ; வெம்மை ஆர்‌ இடை இ றத்தல்‌ 
அமக்கு மெய்ம்மலி உவகை ஆகின்று - வெப்பமுற்ற அரிய வழி 
யிலே செல்லுதல்‌ நுமக்கு உடம்பு நிறைவுற்ற மகழ்சசியுடை க்‌ 
தாயிராகின்றது? இவட்கு ஒழிதல்‌ கேட்டு அஞ்சல்‌ என்ற இறை 


மூலமும்‌ உரையும்‌ ௪௭ 


கைவிட்டென - இவட்கோவென்றால்‌ நீயிர்‌ பிரிந்து போதலைக்‌ 
கேட்டவுடன்‌ “அஞ்சாதே கொள்‌” என்ற துணைவயின்‌ வந்த 
அரசன்‌ கைவிட்டானாக; பைங்‌ கண்‌ யானை வேந்து புறத்து இறுத்‌ 
தலில்‌ - அப்பொழுது பைங்கண்ணையுடைய யானைப்‌ படையை 
யுடைய பகைவேந்தன்‌ தன்‌ மதிற்புறத்துவந்து தங்கலும்‌; 
களையுநர்க்‌ காணாது கலங்கிய உடைமதில்‌ ஓர்‌ எயில்‌ மன்னன்‌ 
போல - தனக்கு வந்த துன்பத்தைப்‌ போக்குபவரைக்‌ காணாமல்‌ 
கலக்கமுற்ற உறுப்புக்கள்‌ அமைந்த உடைந்த ஒரு மதிலையுடைய 
அரசனைப்‌ போல; அறிவு வந்தன்று - அழிவு வராநின்றது ; 
ஆதலின்‌ ஏற்றதொன்றனைச்‌ செய்ம்மின்‌ ; எ - று, 


(வி-ம்‌.) உருப்பு - வெப்பம்‌, என்றூழ்‌ - கோடை. ஓய்பசி - 
நுட்பமாகிய பசி. ஆரிடை-அரிய வழி. ஆகின்று -ஆதிற்று. எயில்‌ - 
மதிலுறுப்பு; துணையரசன்‌ காதலனாகவும்‌, அவன்‌ கைவிட்டவுடன்‌ 
பகையரசன்‌ புகுதல்‌, தலைவன்‌ பிரிந்தவுடன்‌ காமக்‌ தலையெடுத்துப்‌: 
புகுதலாகவும்‌, ஒருடைமதில்‌ ஏனைய கழிந்து எஞ்சிய நாணமொன்றே: 
அதுவுஞ்‌ சிதைந்து நின்றதாகவும்‌, மன்னன்‌ தலைவியாகவும்‌ உவமையும்‌ 
பொருளு மொத்தவாறறிக. 


இறைச்சி செந்நாய்‌ தின்ற மரையாவின்‌ தசை நெறியிற்‌ செல்‌ 
வோர்க்கு உணவாகுமென்றதனானே, நீயுண்டெஞ்சிய தலைவியினது 
நலனைப்‌ பசலை யுண்டொழிக்கு மென்றதாம்‌. எனவே முற்பட 
இறைச்சியாற்‌ பொருள்‌ கொள்ளுமாறு கூறக்கேட்டும்‌ தலைவன்‌ 
பிரிதலே மேற்கோடலின்‌ வெளிப்படை யுவமத்தானுங்‌ கூறிச்‌ செல 
வழுங்குவித்தாளாயிற்று. மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய அச்சத்‌: 
தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌- செலவழுங்குவித்தல்‌. 


(பெரு -ரை.) மெய்ம்மலிதற்குக்‌ காரணமான உவகை உண்டாகா 
கின்றது எனினுமாம்‌. கலங்கிய மன்னன்‌, ஓரெயில்‌ மன்னன்‌ எனத்‌ 
தனித்தனி கூட்டுக. (௪௩), 


௪௫. பெருங்கெளசிகனார்‌ 


திணை : குறிஞ்சி. 


துறை: இஃது, இற்செறிப்பிற்‌ பிற்றைஞான்று தலைமகன்‌ குறி. 
யிடத்துவந்து சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பகற்குறி வந்தொழுகுநாளுள்‌ ஒருநாள்‌! 
யாதோ ஒரு காரணத்தாற்‌ பிரிதலும்‌ வேறபட்ட தலைவியின்‌ 
வேறுபாடறிந்த செவிலி அவளை இற்செறித்தபின்‌ மற்றைகாட்‌ குறியி 
டத்து வந்த தலைவன்‌ தன்‌ நெஞ்சை நோக்கி நீ மலைகாடன்‌ மகளை முன்‌ 
னரே கருதித்‌ துய்த்து மிழோமல்‌ ம௮ைவயிற்செறிக்கப்பட்ட பின்பு 
கருதிய நின்னாலோ அவள்‌ அறியத்தக்கவ'ளென வருந்திக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, *“பரிவுற்று மெலியினும்‌'” (கொல்‌-கள-௧௪)- 
என்னும்‌ விதிகொள்க, 


௮ நற்றிணை நானூறு 


பொருவில்‌ ஆயமோ டருவி யாடி 
நீரலைச்‌ சிவந்த பேரமர்‌ மழைக்கண்‌ 
குறியா கோக்கமொடு முறுவல்‌ நல்கி 
மனைவயிற்‌ பெயர்ந்த காலை நினை இய 
9. நினக்கோ அறியுகள்‌ நெஞ்சே புனத்த 
நீடிலை விளை தனைக்‌ கொடுங்கால்‌ நிமிரக்‌ 
கொழுங்குரல்‌ கோடல்‌ கண்ணிச்‌ செழும்பல 
பல்கிளைக்‌ குறவர்‌ அல்கயர்‌ முன்றில்‌ 
குடக்காய்‌ ஆசினிப்‌ படப்பை நீடிய 
௧௦. பன்மர உயர்சினை மின்மினி விளக்கத்‌ துச்‌ 
செல்மமை யீயக்கங்‌ காணும்‌ 
நன்மலை நாடன்‌ காதன்‌ மகளே 


(சோ -ள்‌.) நெஞ்சே நீடு இலை விளை இனைக்‌ கொடுங்‌ கால்‌ 
நிமிரக்‌ கொழுங்‌ குரல்‌ கோடல்‌ கண்ணி - நெஞ்சே! கொல்லை 
யிலுள்ள நீண்ட இலையையுடைய முற்றிய கதிரைத்‌ தாங்க 
மாட்டாமே சாய்ம்‌த இனையின்‌ வளைந்த தாள்‌ தநிமிர்ந்துகிற்குமாறு 
அவற்றின்‌ கொழுவிய கஇர்களாக்‌ கொய்துகொண்டு போ தலைச்‌ 
௧௬இ ; செழும்பல பல்கிளைக்‌ குறவர்‌ அல்கு அயர்‌ முன்றில்‌ - 
செழுவிய மிக்க பல கூட்டமுடைய குறவர்கள்‌ சிறார்‌ கூடித்‌ தங்கி 
விளையாட்டு அயர்னெற முன்றிலின்கண்‌ இருந்து; குடக்காய்‌ 
ஆசினிப்‌ படப்பை நீடிய பன்மர உயர்சினை மின்மினி விளக்க த 
துச்‌ செல்மழை இயக்கம்‌ காணும்‌-குடம்‌ போன்ற காயையுடைய 
ஆசினிப்‌ பலாவையுடைய கோட்டத்தில்‌ நீண்ட பலவாய மரங்‌ 
களினுயர்ந்த  களைகளிலுள்ள மின்மினியை விளக்கமாகக்‌ 
கொண்டு விசும்பு செல்லுகின்ற மழை முூலினியக்ககதை 
அறியாநிற்கும்‌; நல்‌ மலை காடன்‌ காதல்‌ மகள்‌ பொரு இல்‌ ஆய 
மோடு அருவி ஆடி - கல்ல மலைகாடன்‌ அன்புள்ள புதல்வி, ஒப்‌ 
பில்லாக தோழியர்‌ கூட்டத்துடன்‌ அருவியினீராடி. ; நீர்‌ 
அலைச்‌ வெந்த பேர்‌ அமர்‌ மழைக்கண்‌ குறியா நோக்கமொடு 
முறுவல்‌ நல்‌ - அங்கு நீரான்‌ ௮லைக்கப்படுகலாலே சிவந்த 
பெரிய அமர்த்த குளிர்ச்சியையுடைய கண்களின்‌ குறிக்கப்படாத 
பார்வையையும்‌, புன்னகையையும்‌ நமக்குக்‌ தந்து; மனைவயின்‌ 
பெயர்க்‌ த காலை - தனது மனையிடத்துச்‌ சென்றுவிட்ட பிற்பாடு ; 
நினைஇய கினக்கோ அறியுகள்‌ - கருதிவந்‌த கின்னாலா அவள்‌ 
அறியத்‌ தக்காள்‌ ! முன்னரேயன்றோ கைப்பற்றிக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌! எ அ. | 

(வீம்‌.) கால்‌ - தாள்‌. குரல்‌ - கதிர்‌. இயக்கம்‌ - சஞ்சாரம்‌. 
நினக்கு: உருபு மயக்கம்‌. இதனால்‌ ஆண்டுப்போக்‌ தின்பந்துய்த்தா 


மூலமும்‌ உரையும்‌ ௭௯ 


யில்லை; பின்னர்வந்து புலம்புதி யென்றவாறு, குறவர்‌ தினைகொய்‌ 
தலைக்‌ கருதி யுறையு முன்றிலென்னுங்‌ குறிப்பால்‌ தனை கொய்யப்பட்‌ 
டதும்‌ தலைவி பின்னர்ச்‌ சுனயாடி. ம”வயிற்புக்கதுங்‌ கூறியவாற்றால்‌ 
இற்செறிப்புண்ட பின்னர்த்‌ தலைவன்‌ கூற்று நிகழ்ந்ததெனக்‌ கூறினால்‌ 
மனைவயிற்புக்கபின்‌ இரவுக்குறி வேண்டற்பாற்‌ 3றயன்றி யிதுகிகழா' 
தெனவும்‌, அலரானும்‌ பிறவற்றானுமறிந்துழிச்‌ செவிலி இற்செறிக்கு 
மெனவும்‌, அவ்வயின்‌ இக்கூற்று நிகழ்ந்ததெனவுங்‌ கூறிவிடுக்க, 


அய்க்குந்தோறும்‌ புதுமை பயத்தலின்‌ முன்பு நுகர்ந்தன கனவே 
போலுமெனக்‌ கருதித்‌ தான்‌ துய்த்திலனே பாலக்‌ கூறினான்‌; நோக்கும்‌ 
முறுவலுமட்டுமே நல்கனா ளென்றமையின்‌. 


உள்ளுறை குறவர்‌ மின்மினியை விளக்காகக்‌ கொண்டு மழை 
யியக்கக்தை நோக்கியிருத்தல்போல நீயும்‌ தோழிகூற்றால்‌ தலைவியி 
னியக்கத்தைக்‌ காண முயலுகின்றரபோலு மென்றதாம்‌. மெய்ப்பாடு- 
பிறன்கட்டோன்றிய அவலம்பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - அயா: 
வுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) இனி, இச்செய்யுளின்கண்‌ குறவர்‌ முன்றிலின்கண்‌ 
நின்று இரவின்கண்‌ வானிலே இயங்கும்‌ முகிலின்‌ இயக்கத்தைக்கண்டு 
நாளை மழைபெய்யும்‌ அல்லது பெய்யாது என்று அறியும்‌ நுண்ணறிவு 
உடையோர்‌ ஆகலின்‌ அங்ஙனமே நம்முடைய களவொழுக்கத்தினையும்‌ 
இவர்‌ மறைவிருந்து ஓற்றியுணர்ந்து தலைவியை இற்செறித்தனா்‌ 
போலும்‌ என்று பரிவுற்று மெலிந்தான்‌ என இறைச்சிப்‌ பொருளாகக்‌ 
கோடல்‌ சிறப்புடையதாம்‌ என்க. இக்கருத்து இதன்‌ பொருட்புறத்தே 


தோன்‌ றுதலின்‌ இஃதிறைச்சியேயாம்‌. (௪௪) 
௪௫. DILLER EDDIE DSIRE 
திண : நெய்தல்‌. 


துறை: இது, குறைவேண்டிய தலைவனைத்‌ தோழி சேட்‌ 
படுத்தது. 


(நு- ம்‌.) என்பது. பாங்கியிற்‌ கூட்டத்துத்‌ தன்குறை கூறிச்‌ 
சென்றிரந்த தலைவனைத்‌ தோழி நோக்கி நீ உயர்குலத்தரசன்‌ மகனாத 
லின்‌ தாழ்ந்த பரதவர்‌ குலத்தாளை மணக்க ற்பாலையல்லை, எமக்கு நலன்‌ 
என்ன வேண்டிக்‌ கிடந்தது? நாற்றத்தேமாகலின்‌ அகன்று நில்‌; 
எம்‌ வாழ்க்கை நும்மோடொத்த தன்றெனக்‌ குலமுறை கூறி மறுத்துச்‌ 
சேட்படுத்தா நிற்பது. 


சேட்படுத்தலென்பது - தோழியானவள்‌ தலைமகள து பெருமையும்‌ 
தனது முயற்சியினருமையும்‌ தோன்றுதல்‌ காரணமாகவும்‌; இவ்வள 
வருமையுடையாள்‌ இனி நமக்கு எய்துதற்‌ கருமையுடையாளென இக்‌ 
களவுப்‌ புணர்ச்சி நீட்டியாது விரைய வரைந்துகோடல்‌ காரணமாகவும்‌ 
.தலைமகனுக்கியைவதை மறுத்துக்‌ கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு * பெருமையிர்‌ பெயர்ப்பினும்‌ '' (தொல்‌-கள- 
௨௩) என்னும்‌ விதிகொள்க. 


௮/0 நற்றிணை நானூறு 


இவளே, கானல்‌ நண்ணிய காமர்‌ சிறுகுடி 

நீல்நிறப்‌ பெருங்கடல்‌ கலங்க உள்புக்கு 

மீனெறி பரதவர்‌ மகளே நீயே, 

நெடுங்கொடி. நுடங்கும்‌ நியம கழதூர்க்‌ 
இ. கடுந்தேர்ச்‌ செல்வன்‌ காதல்‌ மகனே 

நிணச்சுறா அறுத்த உணக்கல்‌ ;வேண்டி. 

இனப்புள்‌ ஒப்பும்‌ எமக்குநலன்‌ எவனோ 

புலவு நாறுதும்‌ செலநின்‌ றீமோ 

பெருநீர்‌ விளயுளெஞ்்‌ சிறுகல்‌ வாழ்க்கை 
௧௦. நும்மொடு புரைவதோ அன்றே 

எம்ம னோரின்‌ செம்மலு முடைத்தே. 


(சோ - ள்‌.) இவளே கானல்‌ நண்ணிய காமர்‌ சிறுகுடி. நீல்‌ 
திறப்‌ பெருங்கடல்‌ கலங்க உள்‌ புக்கு மீன்‌ எறி பரதவர்‌ மகள்‌ - 
நின்னjற்‌ காதலிக்கப்படும்‌ இவள்‌ கான்‌, கடற்கரைச்‌ சோலையிற்‌ 
பொருந்திய அழயெ இணுகுடியின்கண்ணே இருக்கின்ற, நீல 
நிறத்தையுடைய பெரிய கடலுங்‌ கலங்குமாறு அதனமேற்‌ 
சென்று வலைவீசி மீனைப்‌ பிடிக்கின்ற பாதவர்‌ பு.கல்விகண்டாய்‌ ; 
நீயே நெடுங்கொடி. நுடங்கும்‌ நியம மூதூர்க்‌ கடுந்‌ தோச 
செல்வன்‌ காதல்‌ மகன்‌ - நிதானும்‌ நெடிய . கொடிகள்‌ காற்றா 
லசைந்து நுடங்குங்‌ கடைத்‌ தெருக்களையுடைய பழைய ஊரின்‌ 
கணுள்ள கடிய செலவினையுடைய கேரையுடைய செல்வ: 
மன்னன்‌ காதலிற்‌ பெற்றுவளர்க்க புகல்வனாயிராநின்‌ றளை,. 
ஆ,தலிற்‌ குலத்திற்கே பொருத்தமில்லை ; கிணச்‌ சுறு அறுத்த 
உணக்கல்‌ வேண்டி இனப்புள்‌ ஒப்பும்‌ எமக்கு நலன்‌ எவன்‌ 2-- 
அங்கனம்‌ மணப்பதாயினும்‌, நிணத்தையுடைய சுறாமீனை அணுத்‌ 
இட்ட தசைகளைக்‌ காயவைத்தல்‌ வேண்டி வெயிலிற்‌ போகட்டு 
அத்தசைகளைக்‌ கூட்டமாயெ காக்கைகள்‌ கவரா தவாறு அவற்றை 
ஓட்டிப்பாதுகாக்கன்ற எமக்கு கின்‌ சிறந்த நலந்தர்ன்‌ யாது: 
வேண்டிக்‌ இடக்கது? ஒன்றும்‌ வேண்டா !; புலவு நாறுதும்‌ செல 
நின்றி - சுறா நிணத்தைத்‌ தடிந்து பரப்புதலானே யாம்‌ புலவு 
நாற்றம்‌ நாறுஇன்றேம்‌; இக்காற்றம்‌ நீ பொழுயாகலின்‌, எம்மருகில்‌ 
வராகேகொள்‌/ ௮கன்றுபோய்‌ கிற்பாய்மன்‌; பெருநீர்‌ விளையுள்‌ 
எம்‌ ஈல்‌ வாழ்க்கை நம்மொடு புரைவது அன்னு - கடனீரை 
விளைவயலாகக்‌ கொள்ளுகின்ற எமது சிறிய வாழ்க்கையானது 
அம்மோடு ஓக்க வயர்‌ வுடைத்தன்று; எம்மனோரில்‌ செம்மலும்‌ 
உடைத்து - எம்போன்ற பரதவரில்‌ கின்‌ போன்ற செல்வ 
மாக்களையும்‌ எங்கள்‌ மாபுடை கீ தாயிராகின்றது ; எ - அ. 


மூலமும்‌ உரையும்‌ ௮௪ 


(வி-ம்‌.) புள்‌ - காக்கை, 

கடலைக்‌ கலக்கும்‌ வன்மையரென்றது எமர்‌ மூர்க்கராதலின்‌. 
நின்னைக்‌ காணின்‌ ஏதமிழைப்பரென அஞ்சியச்சு றுத்தியதாம்‌. மீனெறி 
வார்‌ மகள்‌ என்றது இரக்கமின்றி மீனையெறிந்து கொல்லும்‌ பரதவர்‌ 
மகளாதலின்‌ நீ படுந்துன்பத்துக்‌ ரெங்காளெனக்‌ கூறியதாம்‌. உணக்கல்‌ 
வேண்டிப்‌ புள்ளோப்புவேமென்றது. நீ இங்ஙனம்வரி னுடம்பட வொட்‌ 
டாது போக்குவே மென்றதாம்‌. இது தோழி தனது காவலொடு மாறு 
கொள்ளாமை கருதியென்க. புலவு நாறுதுமென்றது எம்போலப்‌ புலவு 
நாற்றத்தொடு வரின்‌ இயையுமென்றதாம்‌; இது, முன்பு கூறியவற்‌ 
றைக்‌ கேட்ட தலைவ னாற்றானாக, அவனாற்றுதல்‌ வேண்டிக்‌ கூறப்பட்‌ 
டது. செலகின்றீ யென்றது குறியிடமிது தகுதியுடையதன்றென 
மறுத்ததாம்‌. 

இதனுட்‌ “ கடுந்தேர்ச்‌ செல்வன்‌ காதல்‌ மகனே ' என்றது அவன்‌ 
தன்னை அரியனாகச்‌ செய்துகொண்டு இவர்களைச்‌ சின்னாள்‌ மறந்திருத்த 
லானே அவனை இகழ்ச்சிக்குக்‌ குறிப்பாற்‌ றலைவனாகக்‌ கூறினாளெனவு 
மாம்‌. மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - செவ்வி 
பெறுதல்‌, 

(பெரு -ரை.) நிணச்சுறா அறுத்த என்புழி அறுத்த பலவறி 
சொல்லாகக்‌ கோடலுமாம்‌. பெருநீர்‌ என்பது அன்மொழித்தொகை, 
கடல்‌ என்பது பொருள்‌; எனவே கடலை விளையுளாகக்‌ கொள்ளுகின்ற: 
எனலே அமையும்‌ நீர்‌ எனல்‌ வேண்டாவென்க. எம்மலனோர்‌ இல்‌ எனக்‌ 
கண்ணழித்துப்‌ பரதவராகிய எம்மனோருடைய குடி செம்மலும்‌ 
உடைத்து என இல்லின எழுவாயாக்கினுமாம்‌. 

நிணச்‌ சுற வுறுத்த, நிணச்சுறாவுறுத்த, என்பவும்‌ பாடவேற்று 
மைகள்‌. (௪௫) 


சக oo so ss sesso 


திண : பாலை, 

துறை :- இது, பிரிவுணர்த்திய தலைமகற்குத்‌ தோழி சொல்லியது... 

(து-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ பிரியும்‌ தலைமகனால்‌ பிரிவு 
உணர்த்தப்பட்ட தோழி அவனை நோக்கி ஐய2னை/*இவள்கிடந்து வருந்‌ 
தாநிற்ப யாம்‌ பொருள்வயிற்பிரிதும்‌ என்ற நும்மைத்‌ தெருட்டி இள 
மையதருமையும்‌ அன்பினதகலமுங்‌ காட்டற்கயலுமோ? ஆதலின்‌, 
நீயிரே பேணற்பாலி'ரென மறுத்துக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌) இதற்கு “பிரியுங்காலை எதிர்நின்று சாற்றிய மசபுடை 


எதிரும்‌ '* (தொல்‌-கற்‌-௯) என்னும்‌ விதிகொள்க. 
வைகல்‌ தோறும்‌ இன்பமும்‌ இளமையும்‌ 
எய்கணை நிழலிற்‌ கழியுமிவ்‌ வுலகத்துக்‌ 
காணீர்‌ என்றலோ அரிதே அ௮.துகனி 
பேணீர்‌ ஆகுவிர்‌ ஐயவென்‌ தோழி 
ட. பூணணி யாகம்‌ புலம்பப்‌ பாணர்‌ 
ந. நா--6 


௮௨ நற்றினை நானூறு 


அயிர்ப்புக்கொண்‌ டன்ன கொன்றையம்‌ தீங்கனி 
பறையறை கடிப்பின்‌ அறையறையாத்‌ துயல்வர 
வெவ்வளி வழங்கும்‌ வேய்பயில்‌ அழுவத்து 
எவ்வ மிகூஉம்‌ அருஞ்சுரம்‌ இறந்து 

௧௦. நன்வாய்‌ அல்லா வாழ்க்கை 
மன்னாப்‌ பொருட்பிணிப்‌ பிரிதும்யா மெனவே. 


(சோ-ள்‌., ஐய என்‌ தோழி பூண்‌ அணி ஆகம்‌ புலம்ப - 
ஐயனை ! என்‌ கோழியின்‌ கலன்களணிக்க மார்பகம்‌ கனியே 
இடந்து வருந்‌ தாநிற்ப; கொன்றை அம்‌ தீம்கனி பாணர்‌ அயிர்ப்புக்‌ 
கொண்டு அன்ன பறை அறை கடிப்பின்‌ அறை அறையாகு 
துயல்வர-கொன்றையின்‌ இனிய சுவையையுடைய கனிகள்‌ பாணர்‌ 
ஐயங்‌ கொள்ளும்‌ படியவாய்‌ அவர்‌ தமது பறையை முழக்குங்‌ 
குறும்‌ தடி போலப்‌ பாறையில்‌ விழுமாறு கிளைகள்‌ மிகவும்‌. 
துவண்டாட; வெவ்வளி வழங்கும்‌ வேய்‌ பயில்‌ அழுவத்து எவ்வம்‌ 
மிகூஉம்‌ அருஞ்சுரம்‌ இறந்‌ து-கொடிய காற்று வீசாநினற மூங்கில்‌ 
மிக்க இடத்தையுடைய துன்பமிக்குள்ள செல்லு,தற்கரிய சுர.த்திற்‌ 
போய்‌; ஈன்வாய்‌ அல்லா வாழ்க்கை மன்னாப்‌ பொருள்‌ பிணி யாம்‌ 
பிரிதும்‌ என-ஈன்மை வாய்க்‌. கலில்லாக வாழ்விற்குரிய நிலையற்ற 
பொருளிட்டுகலிற்‌ பிணித்தவுள்ள தீதோடு யாம்‌ பிரிதும்‌' என்று 
நீயிர்‌ கூறுகுலானே?; இ உலகத்து வைகல்‌ தோறும்‌ எய்கணை 
நிழலின்‌ இன்பமும்‌ இளமையும்‌ கழியும்‌ காணீர்‌ . என்றல்‌ அரிது - 
இவ்வுலகத்து நாள்தோறும்‌ வில்லினின்று எய்யப்படும்‌ கணை” 
சென்று கூதியிலே தைக்கப்படு மளவையின்‌ அககணை செல்லும்‌ 
நிழல்‌ எவ்வண்ணம்‌ விரைவிற்‌ சென்ன அழியுமோ அவ்வண்ணம்‌ 
இன்பமும்‌ இளமையும்‌ கழியாநிற்கும்‌, அவற்றைக்‌ கண்டிலீரோ 
என்றல்‌ அரிதேயாகும்‌, அவையாவர்க்கும்‌ தெரிந்து. ,த்தலாலே ; 
அது ஈனி பேணீர்‌ ஆகுவிர்‌ - ஆதலின்‌ அந்‌ நிலையாமை யொன்‌ 
தனையே விரும்பி ஆராய்க்து அவ்வின்பமும்‌ இளமையுங்‌ கழியுக்‌ 
துணை இவனைப்‌ பிரியீராய்‌ உறைவீராக 1; எ - அ. 

(வி-ம்‌.) புலம்பு - தனிமை, கடிப்பு - குறுந்தடி, மன்னாமை - 
நிலையாமை. 

இன்பத்தா லிளமை சிறத்தலின்‌ இன்பத்தை முற்கூறினாள்‌. 
இளமையு மின்பமும்‌ வாளா கழியப்‌ பொருள்வயினுள்ளந்துரப்பலால்‌, 
கன்வாய்‌ அல்லா வாழ்க்கையென்றாள்‌. . இளமையைக்‌ கெடுத்தபின்‌ 
பொருளாற்‌ பயனில்லையாதலின்‌ மன்னப்பொருளென்‌ நிகழ்ந்து கூறி 
னாள்‌. கைக்கு வருமின்பத்தை விட்டு நிலையாப்‌ பொருளீட்டுதிரோ 
வென்றுளுமாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - செலவழுங்குவித்தல்‌. 


(பேரு -ரை.) இனி, இவ்வுலகத்து இன்பமும்‌ இளமையும்‌ கழி 
யும்‌ என்பது காணீர்‌ என்றல்‌ அரிது கண்டு வைத்தும்‌ அவ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௮௩ 


வறிவிை நனி பேணீர்‌ ஆகுவிர்‌ அஃதே நுங்குறை என்று கழ.றினள்‌ 
என்றலுமாம்‌. இவ்வுரைக்கு என்றல்‌ என்பதனை - கழியும்‌ என்றல்‌ 
காணீர்‌ என்றல்‌ அரிது என முன்னும்‌ கூட்டி.க்கொள்க. (௪௬) 


௪௭. நல்வெள்ளியார்‌. 


நிலா: குறிஞ்சி, 

நிறை: இது, சிறைப்புறமாகத்‌ தோழி தலைமகளுக்‌ குரைப்பா 
ளாய்ச்‌ சொல்லியது. 

(து - ம்‌.) என்பது, பிரிந்து நீட்டித்துச்‌ சென்ற தலைவன்‌ மீண்டு 
வந்து சிறைப்புறத்தானாதலை. யறிந்த தோழி, அவன்கேட்டு விரைய 
வரைர்‌ துகொள்ள வேண்டித்‌ தலைவியை நோக்கி அன்னையெடுத்த£வெறி 
நின்‌ பசலையைத்‌ தீர்த்திலதே! இதக்‌ கானக நாடனுக்குச்‌ சொல்லுது 
மோ'வென உள்ளுறையால்‌ தாங்கள்படுந்‌ அன்பமுஞ்சேரக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, **களனும்‌ பொழுதும்‌......ஃஃ. அனைகிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌-கள-௨௩.) என்பதனால்‌, வெறி 
யச்சுறுத்தி வரைவு கடாயது எனக்‌ கொள்க. 

பெருங்களிறு உழுவை அட்டென இரும்பிடி 
உயங்குபிணி வருத்தமொடு இயங்கல்செல்‌ வ 
நெய்தற்‌ பாசடை புரையும்‌ அஞ்செவிப்‌ 


பைதலங்‌ குழவி தழீஇ ஓய்யென 
அரும்புண்‌ ணு றுகரின்‌ வருந்தி வைகுங்‌ 
கானக நாடற்‌ கிதுவென யானது 
கூறின்‌ எவனோ தோழி வேறுணர்ந்து 
அணங்கறி கழங்கிற்‌ கோட்டங்‌ காட்டி 
வெறியென. உணர்ந்த உள்ளமொடு மறியறுத்து 
௧௦. அன்னை அயரும்‌ முருகுநின்‌ 
பொன்னேர்‌ பசலைக்‌ குதவா மாறே. - 

(சோஃ-ள்‌.) தோழி வேறு உணர்ந்து அணங்கு அறி 
கழங்கின்‌ கோட்டம்‌ காட்டி வெறி என உணர்ந்‌. த உள்ளமொடு- 
கோழி ! தலைவனைப்‌ பிரிட்‌, த,கனாலாகிய நின்‌ மெய்வேறுபாட்டைப்‌ 
பிறிதகொன்றாகக்‌ கருதித்‌ தெய்வத்தான்‌ அறியப்படுனெற 
கழங்கில்‌ அம்மாறுபாட்டைக்‌ காட்டுதலாலே வெறி எடுதீதவழி,த 
திருமென்றறிந்‌த வுள்ளத்துடனே; மறி அறுத்து அன்னை 
அயரும்‌ முருகு-யாட்டை அறுத்து அன்னையால்‌ வணங்கப்‌ 
படாகின்ற முருகவேள்‌; நின்‌ பொன்‌ கேர்‌ பசலைக்கு உதவா 
மாறு - நினது பொன்‌ போன்ற பசலையைப்‌ போக்குதற்குப்‌ 
பயன்படாமையினாலே; உழுவை பெருங்களிறு அட்டு என 
இரும்பிடி. - புலியானது பெரிய களிற்நியானையைக்‌ கொன்ற 


௮௪ நற்றிணை நானூறு 


யென்று அதன்‌ கரிய பிடி. யானை; உயங்கு பிடி. வருக்குமொடு 
இயங்கல்‌ செல்லாது - வாடிய துன்பத்கோடும்‌ வருத்த. ததோடும்‌ 
இயங்க மாட்டாமே; நெய்தல்‌ பாசடை புரையும்‌ அம்‌ செவிப்‌ 
பைல்‌ அம்‌ குழவி ,கழிஇ - கெய்‌்தலின்‌ பசிய இலையை ஓக்கின்‌.ற 
அழயெ செவியையுடைய துன்புற்ற கன்‌ (அழகிய) கன்றினை 
அணை ததுக்கொண்டு; ஓய்யென அரும்புண்‌ உறுகரின்‌ வைகும்‌ 
கானக நாடற்கு - விரைவாகக்‌ இரத கற்கரிய புண்ணுற்றாரைப்‌ 
போல வருதீதமுற்றிறாக்கும்‌ கானக நாடனை நெருங்கி; இது 
என யான்‌ அது கூறின எவன்‌ 2- நீ தலையளி செய்யாமை “ 
காரணமாக இப்‌ பசலை கோன்றிற்றுக்‌ கண்டாய்‌ என்னு பான்‌ 
அதனைக்‌ கூறின்‌ அதனால்‌ ஏதேனும்‌ குற்றப்பாடுள, தாமோ ? உள 
தாயிற்‌ கூறிக்காண்‌; ள - ஹு. 


(வி-ம்‌) உழுவை- புலி, அகஞ்செவியுமாம்‌. பைதல்‌ - வருத்தம்‌. 
ஒய்யென - விரைவாக, கோட்டம்‌-மாறுபாடு. காட்டி - காட்டவெனத்‌ 
இரிக்க. முருகு : பண்பாகுபெயர்‌. கழங்கு - கழற்சிவித்துப்‌ பலவற்றை 
முருகன்முன்‌ போகட்டு வேலன்‌ தன்‌ தலையில்‌ ஆடைகுடிக்‌ கையிற்‌ பல 
குலைகளிற்‌ சிறு பைகளைக்‌ கட்டிய கோலொன்றேந்தி அக்கோலாற்‌ 
கழங்கு வித்துக்களை வாரியெடுப்புழிக்‌ குறிப்புக்காணுகன்‌. ற ஒருவகைக்‌ 
குறி. இதனை ** அருஞ்சுரம்‌ '' (அகம்‌-௧க௯ட) என்ற செய்யுளாலறிக. 


அன்னை வெறியெடுத்தாளெனக்‌ தலைவன்‌ பிரிந்ததனானாய தலைவி 
யின்‌ வேறுபாடு கூறினள்‌. வெறியெடுப்புப்‌ பசலையைத்‌ தீர்‌ த்திலதென்ற 
தனால்‌ அவளுக்குப்‌ பசப்புத்‌ தோன்‌ றினமை யறிவுறுத்தினாள்‌. நாடனுக்‌ 
குச்‌ சொல்லுவாமென இதுகாறும்‌ அவன்‌ தம்மைக்‌ கருதாதிருந்தமை 
யறிவுறுத்தினள்‌. 


உள்ளுறை: களிற்றைப்‌ புலீ கொன்றதனாலே பிடியானை தன்‌ 
கன்றொடு நின்று உயங்கா நிற்குமென்றது ஈம்‌ பெருந்தகைமையை: 
அலர்‌ ' கெடுத்தலாலே வருந்தி யான்‌ நின்னுடன்‌ சேரநின்று உயங்கா 
நிற்பே னென்றதாம்‌. மெய்ப்பாடு- அழுகை பயன்‌ - வரைவுடன்‌ 
படுத்தல்‌. | 

(பெரு - ரை.) உழுவை பெருங்களிறு அட்டென மாறுக. இது- 
இப்பசலை. அது - நீ தலையளி செய்யாமையாகிய அது. (௪௪) 


௪௮. பாலைபாடிய பெருங்கடுங்கோ 
திணை: பாலை. 
துறை: இது, பிரிவுணர்த்திய தலைவற்குத்‌ தோழி சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, கற்பினுட்‌ பிரிவுணர்த்திய தலைவனைத்‌ தோழி 
கோக்க, “முன்பு நீயிர்‌ சலைவியை உடன்கொண்டு வரும்நெறியில்‌ எதிர்த்‌ 
தாரைப்‌ போர்‌ தொலைத்துச்‌ செல்லுங்காலை என்‌ ஐயன்மார்‌ பின்‌ 
தொடர்ந்து வருதலும்‌ எம்மைக்‌ கைவிட்டு மறைந்து கொண்ட காடு 
இப்பொழுதும்‌ என்கண்ணெதிரி லிருப்பதுபோலச்‌ சுழலாறிற்கும்‌; 
அதனுள்‌ எங்கனம்‌ ஏகற்பாலி'ரென மறுத்துக்கூறாநிற்பது. 


மூலமும்‌ உரையும்‌ ்‌ ௮டு 


(இ-ம்‌.) இதற்கு, '£ பிரியுங்காலை ”' (தொல்‌. கற்‌-௯) என்னும்‌ 
விதி கொள்க. 


அன்றை யனைய வாகி இன்றுமெம்‌ 
"கண்ணுள்‌ போலச்‌ சுழலும்‌ மாதோ 
புல்லிதழ்க்‌ கோங்கின்‌ மெல்லிதம்க்‌ குடைப்பூ 
வைகுறு மீனின்‌ நினையத்‌ தோன்றிப்‌ 
புறவணி கொண்ட பூகாறு கடத்திடைக்‌ 
கிடினென இடிக்குங்‌ கோற்றொடி. மறவர்‌ 
வடி.ஈவில்‌ அம்பின்‌ வினையர்‌ அஞ்சா து 
அமரிடை உறுதர நீக்கிநீர்‌ 

எமரிடை உறுதர ஒளித்த காடே. 


ல 


(சோ-ள்‌.) புல்‌ இதழ்க்‌ கோங்கின்‌ மெல்‌இதழ்‌ குடைப்பூ 
வைகுஅுமீனின்‌ நினைய த்தோன்றி- புல்லிய புறவிதழ்களையுடைய 
கோங்கனுடைய மெல்லிய இதழ்மிக்க குடைபோன்ற மலர்கள்‌ எல்‌ 
லாம்‌ வைகறைப்‌ பொழுதிலே விளங்குனெற மீன்களாமெனக கரா 
தும்படி. தோன்றா நின்று; புறவு அணிகொண்ட பூரா கடத்‌திடை 
£இடின்‌' என இடிக்கும்‌ கோல்‌ தொடி மறவர்‌ - காடெங்கும்‌ 
அழகமைந்‌,த மலர்‌ மணம்‌ வீசும்‌ கன்னெறியிலே “கிடின்‌” என்னும்‌ 
ஓசையுண்டாக மோதாநின்ற அழயெ வீரவளையணிந்‌ த மறவர்‌ ; 
வடி. நவில்‌ அம்பின்‌ வினையர்‌ அஞ்சாது இடை௮மர்‌ உறு குர -- 
கூர்மை பயின்ற அம்பினாற்‌ செய்யுங்‌ கொடுந்தொழிலையுடையராய்‌ 
அஞ்சாது நும்பால்‌ அமர்‌ செய்ய வந்த பொழுது) நீக்கி எமர்‌ 
இடை உறணுதர நீர்‌ ஒளித்த காடு - அவரை வென்று போக்க, 
அப்பால்‌ எம்‌ ஜயன்மார்‌ எங்களை,த்‌ தேடிப்‌ பின்‌ தொடர்ந்து 
வருதலும்‌ அதனை நோக்கிய நீயிர்‌ எம்மைக்‌ கைவிட்டுக்‌ தமிய 
ராய்ச்‌ சென்று மறைந்துகொண்ட காடு; அன்றை அனைய 
ஆகி இன்றும்‌ எம்‌ கண்ணுள்‌ போலச்‌ சுழலும்‌ - அற்றைநாளில்‌ 
அத்‌தன்மையவாய்த்‌ தோன்றிய அன்றி இற்றைநாளினும்‌ எம்‌ 
கண்ணெதிரிரு,த்தல்‌ போலச்‌ சுழலாநிற்கும்‌ ; அக்காட்டின்கண்‌ 
எங்கனம்‌ ஏகற்பாலீர்‌? எ - ு. 


(வி-ம்‌.) புறவு- காடு, வடி. -கூர்மை. தொடி- வீரவளை. 


ஆறலைகள்வராகிய மறவர்‌ அமரைநீக்கியென்றது அவர்‌ யாதும்‌ 
தலைவற்குப்‌ பகைமையுடையரல்லராதலின்‌ அவரைக்‌ கொல்லாமல்‌ 
வென்று நீக்செமை கூறுவாள்‌ போன்று, தலைவனது அருளுடைமை 
கூறினாள்‌. அத்தகைய அருளுடையீர்‌ நும்‌ வரைப்பினளாய இவளைக்‌ 
கைவீடற்பாலீரல்லீ ரென்றதாம்‌. மறை ந்தமை கூறியது போர்தொ 
டங்கன்‌ எம்பெருமானுக்கு ஏதம்‌ நிகமுமோவெனக்‌ கவன்று தலைவி 
யிறந்துபடுமாதலின்‌, அவள்‌ கவலாதவாறு மறைந்தமை கூறியதாம்‌. 
ரல்‌ அட டப்ப பக்த உர்வா குன்றும்‌ பர அல மட்ல்‌ அன்ம்க சுவ 1 95) 


(பாடம்‌) 1. கண்ணுள. 


௮௯ நற்றிணை மானூறு 


இறைச்சி —-கோங்கம்பூ மலர்ந்த காடு அழகுகொண்டவென்றது- 
நீயிர்‌ தலைவிபால்‌ முகமலர்ந்துறைதலால்‌, இல்லறம்‌அழகாக நடைபெறு 
இன்றதென்றதாம்‌. மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. 
பயன்‌- செலவழுங்குவித்தல்‌. ட 


(பெரு -ரை,) “நிகழ்ந்தது கூறி நிலையலுர்‌ இணையே '' (தொல்‌ - 
அகத்‌-௪௩.) என்னும்‌ புறடை விதிபற்றித்‌ தோழி முன்னிகழ்ந்த 
தொன்றனை எடுத்துக்‌ காட்டினள்‌. இதனால்‌ அக்காலத்தே யாங்கள்‌ 
எம்‌ இருமுது குரவர்‌ முதலியோரையும்‌ பிரிந்து நிற்பிரியமாட்டாது 
நின்னைத்‌ தொடர்ந்து பெருங்காட்டிலூடும்‌ வந்தேமல்லமோ? அத்த 
கைய எம்மை நீயிர்‌ இப்பொழுது பிரியக்‌ கருஇின்‌ யாம்‌ உய்வதெங்ங 
னம்‌ என இப்பொருட்புறத்தே இறைச்சி தோன்றுதலும்‌ நுண்ணீ 
இன்‌ உணர்க. (௪௮) 

௪௯. நெய்தற்றத்தனார்‌ 

நிலா: நெய்தல்‌. 

துறை: (௧) இது, தோழி தலைமகளை இரவுக்குறி நயப்பித்தது. 

(து -ம்‌.) என்பது தலைவன்‌ இரவில்வந்து கூடுதற்கு உடன்பட்ட 
கோழி, தலைமகளை * நின்‌ வருத்தந்தீரத்‌'தலைவலூர்க்குப்‌ போய்‌ அவனி 
டத்து நமது துறையின்‌ தனிமையையும்‌ எமர்‌ அங்குவாராது தாழ்த்த 
கனையுங்‌ கூறினால்‌ குற்றமுளதாமோ வென உள்ளுறையால்‌ அவள்‌ 
தலைவனைக்‌ கூடுதற்கு இரவுக்குறி விரும்பும்படி கூறாநிற்பது. 

(இ-ம்‌,) இதற்கு, * புணர்ச்சி வேண்டினும்‌ ?' (கொல்‌-கள-௨௩.). 
என்னும்‌ விதி கொள்க. 


திறை: (௨) சிறைப்புறமாகத்‌ கோழி ஆற்றாமை வியந்ததாஉம்‌ 


ஆம்‌, 


(நு- ம்‌.)என்பது, தலைவன்‌ வந்து ஒரு சிறைப்புறத்தானாக அவன்‌ 
கேட்டு விரைய வரையுமாற்றானே, தலைவியினற்றாமைக்கு வியந்து 
கூறுவாள்போன்று துறை தனிமையுடைத்தென்று அவலூர்க்குச்‌ 
சென்று கூறியழைத்து வருதுமோவெனக்‌ கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, *களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ '' (கொல்‌-கள-௨௩.) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 


படுதிரை கொழீஇய பால்நிற எக்கர்த்‌ 
தொடியோர்‌ மடிந்தெனத்‌ துறைபுலம்‌ பின்றே 
முடிவலை முகந்த முடங்கிறாப்‌ பாவைப்‌ 
படுபுள்‌ ஓப்பலிற்‌ பகன்மாய்ந்‌ தன்றே 

௫. கோட்டுமீன்‌ எறிந்த உவகையர்‌ வேட்டமடிம்று 
எமரும்‌ ௮ல்கினர்‌ ஏமார்ம்‌ தனமெனச்‌ 
சென்றுநாம்‌ அறியின்‌ எவனோ தோழி 


மூலமும்‌ உரையும்‌ ௮. 


மன்றப்‌ புன்னை மாச்சினை ஈறுவீ 
முன்றில்‌ தாழையொடு கமழும்‌ 
௧௦. தெண்கடற்‌ சேர்ப்பன்வாழ்‌ சிறுஈல்‌ லூர்க்கே. 


(சோ-ள்‌.) கோழி முன்றில்‌ ம்ன்றப்‌ புனனைமா சினை 
நறுவீ காழையொடு கமழும்‌ தெள்‌ கடல்‌ சேர்ப்பன்‌ - தோழீ ! 
பர தவா முன்றிலின்கணுள்ள பலர்‌ கூடுகின்ற மன்றம்‌ போல்‌ 
௮மைந்கு புன்னையின்‌ கரிய களைகளிலுள்ள நறிய மலர்‌ அயலி 
லுள்ள தாழை மடலோடு கூடி ஈறுமணம்‌ வீசாநிற்கும்‌ தெளிந்த 
கடற்றுறைவன்‌ ; வாழ்‌ சிறுகல்‌ ஊர்க்குச்‌ சென்று - வாழ்கின்ற 
சிறிய நல்ல ஊரினகட்சென்று ; படுதிரை கொழிஇய பால்கிற 
எக்கர்த்‌ தொடியோர்‌ மடிந்தெனத்‌ துறை புலம்பின்னு - அவன்‌ 
பால்‌ கடலிலுள்ள பெரிய அலைகளாலே கொழிக்கப்பட்ட பால்‌ 
போலும்‌ வெளிய நிறத்தையுடைய எக்கராகிய மணல்‌ மேட்டில்‌ 
விளையாட்டயரும்‌ வளையுடைக்‌ கையராய பரத்தியர்‌ யாவரும்‌ தத்‌ 
தம்‌ மனையகத்துத்‌ துயில்கன்றமையாலே துறை தனிமையுடை 
யதாயிராகின்றது; முடிவலை முகந்த முடங்கு பாவை இராப்‌ படு 
புள்‌ ஓப்பலின்‌ பகல்‌ மாய்ம்‌ தன்று - முடியிட்ட வலையால்‌ முகக்கப்‌ 
பட்ட முடங்குதலையுடைய பாவை போன்ற இருமீன்கக£க்‌ காய 
விட்டு அவற்றில்‌ வந்து விழுகின்ற காக்கைகளை ஓப்புதலானே 
பகற்பொழுது கழிந்துவிட்டது ; எமரும்‌ கோட்டு மீன்‌ எறிந்த 
உவகையர்‌ வேட்டம்‌ மடிந்து அல்கினர்‌-எம்முடைய ஜயன்மாரும்‌ 
இரண்ட கோடுகளையுடைய சுறா முதலிய மீன்களைப்‌ பிடி,த்தலா 
னாகிய உவகையராய்ப்‌ பின்னும்‌ வேட்டைமேற்‌ செல்லாதொழி த 
அத்‌ தும்‌தம்‌ மனையகதேேத தங்கவிட்டனர்காண்‌; காம்‌ ஏமம்‌ 
ஆர்க்தனம்‌ என அறியின்‌ எவன்‌ - யாமும்‌ நீ இல்லாமையால்‌ 
மயக்கமுடைமேயாய்‌ இராநின்றேம்‌ என்று கூறி அவன்‌ கருத்தை 
ஆராய்ந்‌ கறியின்‌. ௮,கனா லேதேனும்‌ குற்நப்பாடுளகோ 2? உள தா 
யிற்‌ கூறிக்காண்‌ ; எ - று. 

ள்‌ (வீ-ம்‌.) அல்குதல்‌ - தங்குதல்‌, ஏமார்த்தல்‌ - மயங்குதல்‌, மன்‌ 
றம்‌- சபை. 

இறாமீன்‌ கைமுதலாய உறுப்புக்கள்‌ பாலு முள்முதலியவற்றை 
யுடைத்தாகிப்‌ பாவைபோறலிற்‌ பாவையென்றார்‌. * துறைபுலம்‌ பின்று' 
என்றதனால்‌ அந்நெறி3ய வரற்பாலனெனவும்‌, முன்றில்‌ தாழையும்‌ 
புன்னையுங்‌ கமழுமன்றதனால்‌ நமது முன்றிலின்௧ணுள்ள தாழை 
சூழ்ந்த புன்னையின்‌ 8ழிடமே கூடுதற்காகுங்‌ குறியிடமெனவும்‌, எமரும்‌ 
அல்கின ரென்றதனால்‌ தமரால்‌ ஏதநிகழ்த்தப்படானெனவும்‌ தலைவி 
இரவுக்குறி விருப்பமுறக்‌ கூறினாளாயிற்று. 

உள்ளுறை புன்னை மலர்‌ தாழை மடலோடுசேர மணங்கமழா 
மி.ற்குமென்றதனால்‌, நீ தலைவனொடு முன்றிற்‌ சோலையுட்கூடி இன்பந்‌ 
தய்ப்பாயாக என்றதாம்‌. மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த இளிவரல்‌. 


நற்றிணை நானூறு 
ரீ - தலைமகளை இரவுக்குறியயப்பித்தல்‌, தலைவியின்‌ ஆற்றாமை 
யந்ததற்கும்‌ ஏற்றபடி உரைகொள்க. 

(பெரு -ரை.) மன்றப்‌ புன்னை - மன்றத்தின்‌ கண்ணிற்கும்‌ புன்னை 
எனினுமாம்‌. பாவை இறா என மாறுக. பாவை - பொம்மை. மண்‌ 
ணீட்டாளராற்‌ செய்யப்பட்ட மீன்பொம்மை போலத்‌ தோன்றும்‌ இறா 
எனலே அமையும்‌, 


இனி, இரண்டாவது துறைக்கு, * இத்தனை அவலமுறுகின்ற 
நினக்கு உயிர்‌ எவ்வாறுதான்‌ நிற்கன்றதோ?' என்று வியந்து யாம்‌ 
சென்று இவ்வாற்றாமை நிலையைக்‌ கூறி அறியின்‌ என்‌? என்று தோழி 
தலைவியை வினாயதாகக்‌ கொள்க. (௪௧) 


௫௦. மருதம்யாடிய இளங்கடுங்‌ க 

திண: மருதம்‌. 

நுறை: இது, தோழி பாணர்க்கு வாயின்‌ மறுத்தது. 

(நு-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிவின்கண்ணே சிறைப்புறத்‌ 
கானயெ தலைமகனால்‌ விடுக்கப்பட்டு வாயில்வேண்டிச்‌ சென்ற 
பாணனை மறுக்கன்ற தோழி அத்தலைமகன்‌ கேட்குமாறு தலைவியை 
நோக்கி * ஊரன்‌ துணங்கையாடுங்‌ களவைக்‌ கைப்படுக்க யான்‌ சென்ற 
பொழுது அவன்‌ மகளிர்வடிவந்‌ தாங்கித்‌ தெருக்கடை வரக்கண்டு 
வினாவ அவன்‌ கான்‌ மகளிரெனக்‌ கொள்ளுமாறு கூறிப்போயினான்‌ ; 
என்னறியாமையால்‌ யானும்‌ அவனை இகழ்ந்து வந்தே னெனக்‌ கூறா 
நிற்பது, ்‌ 

(இ-ம்‌.) இதற்கு, 1* பாணர்‌ கூத்தர்‌ விறலியர்‌ என்றிவர்‌ பேணிச்‌ 
சொல்லிய குறைவினை எதிரும்‌,” (தொல்‌-கற்‌-௯) என்னும்‌ விதி 
கொள்க. 

அறியா மையின்‌ அன்னை யஞ்சிக்‌ 
குழையன்‌ கோதையன்‌ குறும்பைந்‌ தொடியன்‌ 
விழவயர்‌ துணங்கை தூஉகஞ்‌ செல்ல 
நெடுநிமிர்‌ தெருவிற்‌ கைபுகு கொடுமிடை 
௫. கொதும லாளன்‌ கதுமெனத்‌ தாக்கலின்‌ 
கேட்பார்‌ உளர்கொல்‌ இல்லைகொல்‌ போற்றென 
யாணது பசலை யென்றனன்‌ அதனெதிர்‌ 
நாணிலை எலுவ என்றுவந்‌ திசினே 
செறு£ரும்‌ விழையுஞ்‌ செம்ம லோனென 
௧௦. நறுநுத லரிவை போற்றேன்‌ 
சிறுமை பெருமையிற்‌ காணாது துணிக்தே. 
(சோ-ள்‌.) அன்னை ஈறுநு தல்‌ அரிவை அறியாமையின்‌ 
அஞ்சி - அன்னாய்‌! கறிய நு. கலையுடைய தலைவீ/ என்‌ அறியாமை 


மூலமும்‌ உரையும்‌ ௮௯௬ 


வாலே நின்னை அள்‌; குழையன்‌ கோதையன்‌ கும்‌ பைந்தொடி. 
பான்‌ விழவயர்‌ துணங்கை தழூஉகம்‌ செல்ல - குழை பெய்து 
மாலைசூடிக்‌ குறிய பசிய தொடியணிந்‌தவனாக விழாக்‌ களத்து 
அவன்‌ துணங்கையாடுகலைக்‌ கையகப்படுப்பேமாகி யாங்கள்‌ 
செல்லா நிற்கையில்‌ ; நொதுமலாளன்‌ நெடு நிமிர்‌ தெருவின்‌ 
கைபுகு கொடு மிடை கதுமென த்‌ தாக்கலின்‌ - நமக்கு அய 
லானாகிய அவன்‌ கான்‌ அவ்வணிகளையுடையனாய்‌ நெடிய நிமிர்கத 
கெருமுடிந்த வேறொரு வழி வந்து புகுந்த வளைந்த விடத்தே 
விரைவின்‌ வந்து எதிர்ப்பட்டாகை; கேட்பார்‌ உளர்கொல்‌ 
போற்று என - இங்கனம்‌ செய்யும்‌ நின்னைக்‌ கேட்பார்‌ உண்டோ? 
இல்லையோ? அறிந்துகொள்‌ என்று யான கூற; பசலை யாணது 
என்றனன்‌ - அவனும்‌ அவ்வறியாமையுடையான்‌ போல எனகட்‌ 
பசலை அழகுடையது என்றனன்‌; அதன எதிர்‌ செறுகரும்‌ 
விழையும்‌ செம்மலோன்‌ என - அதனுச்‌ கெதிர்மொழி கொடுத 
தற்காக அவன்‌ பகைவராலும்‌ விரும்பப்படும்‌ செம்மாப்புடையான்‌ 
எனக கொண்டு; போற்றேன்‌ - வணங்கிச்‌ செல்லாது, சிறுமை 
பெருமையின்‌ - என்‌ சிறுமை பெரிகாகலான்‌; காணாது துணிந்து 
எலுவ நாணிலை என்னு வந்திசனை்‌ - ஆராயாதே துணிந்து “ எலுவ 
நீ நாணுடையை அல்லை, என்னு கூறிவந்தேன; எ - ணு. 


(வி-ம்‌. கொதுமலாளன்‌ என்றது பாணன்‌ கேட்டு நீங்குதற்கு. 
பசலையாணது என்றது தலைவன்‌ தன்னைப்‌ பெண்பாலொருத்தி இவ 
ளெனத்‌ தோழி கருதுதற்பொருட்டு, துணங்கை ஆடியதையும்‌ மகளிர்‌ 
வடிவம்‌ பூண்டதையும்‌ கூறியது சினமாறாளெனப்‌ பாணன்‌ கருதுத.ற்‌ 
பொருட்டு. தலைவியின்‌ முன்னிலையில்‌ தலைவனது கொடுந்தொழிலைக்‌ 
கூறுதல்‌ வாயில்கட்கில்லையாயினும்‌, புலந்து தலைவியை அவன்‌ கூடு 
தற்கு மருந்தாயமையப்‌ பெறுதலில்‌ தோழி கூற்றமைந்ததென்க;(தொ- 
பொ-சூ-௧௬௬). தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகக்‌ கூற்றமைந்ததற்கு 
விதி (தொ-பொ-௧௭௯). மெய்ப்பாடு - வெகுளி பயன்‌ - வாயின்‌ 
மறுத்தல்‌. 


(பெரு-ரை.) கைபுகு கொடும்‌ இடை என்பதற்கு எதிரெதிர்‌ 
வருவோர்‌ ஒருவர்‌ கையுள்‌ ஒருவர்‌ புகுதற்குக்‌ காரணமான வளைந்த 
விடத்தே எனப்‌ பொருள்கோடல்‌ தகும்‌. என்னை வளைந்த விடத்தே 
எதிர்‌ எதிர்‌ வருவோர்‌ ஒருவர்‌ ஒருவரைக்‌ கானாமே நெருங்கிவிடுதல்‌ 
இயல்பாகலின்‌ என்க. தாக்கலின்‌ என்றது மிகவும்‌ அணுக்கமாய்‌ வரு 

_தலின்‌ என்பதுபட நின்றது, யாண்டையது பசலை என்றும்‌ பாடம்‌. 


(௫௦) 
௫௧, பேராலவாயர்‌ 
நினை: குறிஞ்சி, 


, துறை: இஃது, ஆற்றது ஏதமஞ்சி வேறுபட்டாள்‌ வெறியாடல்‌ 
உற்றவிடத்துச்‌ சிறைப்புறமாகச்‌ சொல்லீயது. 


௯0 நற்றிணை நானூறு 


(ு-ம்‌.) என்பது, அறத்தொடு நிற்றலின்கண்ணதாயெ வெறி 
யெடுக்கும்‌ பொழுது சிறைப்புறமாகத்‌ தலைமகன்‌ வந்திருப்பதையறிந்த 
தலைவி, அவன்‌ 2கட்குமாற்றாுனே தோழியை நோக்கி மழை இடி.யொடு 
பெய்யா நின்றதெனத்‌ தான்‌ நெறியின து ஏதமஞ்சியதும்‌, படிமத்தான்‌ 
வந்ததனாலே முச்சி அளித்தலமையாதென வெறியயர்வதுஞ்சொல்லி 
இங்ஙனம்‌ வெறியெடுத்தலா3ன, * நம்‌ தலைவன்‌ திறத்து நாம்‌ செயற்பா 
லது யாதென ' அழுங்கஇக்‌ கூறாமிற்பது. 

இ-ம்‌ “வெறியாட்‌ டிடத்து வெருவின்‌ கண்ணும்‌ '' என்னும்‌ 
விிகொள்க. 

யாங்குச்செய்‌ வாங்கொல்‌ தோழி யோங்குகழைக்‌ 
காம்புடை விடரகஞ்‌ சிலம்பப்‌ பாம்புடன்று 
ஓங்குவரை மிளிர வாட்டி வீங்கு செலல்‌ 
கடுங்குரல்‌ ஏறொடு கனை துளி தலைஇப்‌ 

இ. பெயலா னாதே வானம்‌ பெயலொடு 

மின்னுநிமிர்க்‌ தன்ன வேலன்‌ வந்தெனப்‌ 
பின்னுவிடு முச்சி அளிப்பா னாதே 
பெருந்தண்‌ குளவி குழைத்த பாவடி 
இருஞ்சே றாடிய நுதல கொல்களிறு 

௧௦, பேதை ஆசினி ஓத்த 

*வீதா வேங்கைய மலைகழ வோ ற்கே. 


(சொ-ள்‌.) கோழி வானம்‌ ஓங்கு கழைக்‌ காம்பு உடை 
அகம்‌ சிலம்ப - தோழி ! மேகமானது உயர்க்க அடிக்‌ 
தண்டினையுடைய மூங்கில்கள்‌ கிரம்‌யே மலைப்பிளப்பிடமெல்லாம்‌ 
எதிரொலி யெடுப்ப; பாம்பு உடன்று ஓங்குவரை மிளிர வாட்டி 
விங்கு செலல்‌ கடுங்குரல்‌ ஏறோொடு கனை துளி தலைஇப்‌ பெயல்‌ 
ஆனாது - பாம்புகள்‌ வருத்தமுற்று உயர்க்க துறுகல்மீது புரளு 
மானு துன்புறுத்தி விரைந்த செலவையுடைய கடிய முழக்கமிக்க 
இடியேற்றுடனே மிக்க துளியைப்‌ பெய்யத்‌ தொடங்க அப்‌ 
பெயலை நிறுத துகன்றிலது; பெயலொடு மின்னு நிமிர்ந்து அன்ன 
வேலன்‌ வந்தென - அத்தகைய பெயலைக்‌ கண்டு ஆற்றது ஏதம்‌. 
அன்‌ வேறுபட்ட என்னை உற்றதறியாது நற்றிறம்‌ படர்க்த 
அன்னை வெறியெடுத்தலும்‌ அதற்காக மின்னலைச்‌ செய்கமைக்‌ 
காற்‌ போன்ற வேலைக்‌ கையிலுடைய படிமதுதான்‌ வந்தானாதலின்‌; 
பின்னுவிடு முசூ அளிப்பு ஆனாது - இனிப்‌ பின்னி விடுத தற்குரிய 
கொண்டையிற்‌ பூவைக்‌ குலையாது காத்தலும்‌ அரியதாயிரா 
கின்றது ; பெருந்‌ தண்‌ குளவி குழைத்த பா. அடி. இருஞ்‌ சேறு 
ஆடிய அதல கொல்‌ களிறு - ஆதலாற்‌ பெரிய குளிர்ச்சியை: 
(பாடம்‌) 1. வீத்தர்‌. ்‌ ்‌ 


விட ர்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௯௬௧ 


யுடைய பச்சிலை மரத்தை முறித்துழக்னெ பரந்த அடிகளை 
யுடைய கரிய சேற்றை யப்பிய நெற்றியையுடைய கொல்ல வல்ல 
களிற்றியானை; பேதை ஆசினி ஓத்த வீ தா வேங்கைய மலை 
கழவோற்கு - அறியாமையால்‌ ஆசினியை முறித்து மலராதிர்கதூ 
பரவிய வேங்கை மர,த்‌இன்ீழே தங்காகிற்கும்‌ மலைழவோனுக்கு ; 
யாங்குச செய்வாம்‌ - என்ன செய்ய மாட்டுவேம்‌; கூறாய்‌, எ - அ. 


(வி- ம்‌.) யாங்கு - என்னவண்ணம்‌. கழை - மூங்கிலின்‌ தண்டு. 
காம்பு - கூங்கில்‌. குளவி - காட்மெல்லிகையுமாம்‌. மிளிர்தல்‌ - புரளுதல்‌. 
இடிமோதி மழைபெய்யும்‌ நெறியில்‌, காதலன்‌ யாங்ஙனம்‌ வருவனே 
வென்ற ஏக்கத்தினால்‌ உடம்பு வேறுபட்டதை அன்னை முருகணங்‌ 
கெனச்‌ கொண்டனளென்க. 


வேலன்‌ வருதலும்‌ தலைவியை முன்னிறுத்தி அவள்‌ கூந்தலிற்பூவை 
யெடுத்துப்‌ போகட்டுப்‌ பரவுச்கடன்கொடுத்தல்‌ இயல்பாதலின்‌ முச்சி 
யளிப்பானாதென்றாள்‌; இதனை ** நெடுவே லேந்திய நீயெமக்‌ கியாஅர்‌ 
தொடுதசோம்பென அரற்றலும்‌ அரற்றும்‌, கடவுள்‌ வேங்கையுங்‌ காம்‌ 
களு மலைந்த, தொடலைக்‌ கண்ணி பரியல மென்னும்‌'' (தொல்‌-போ-சூ- 
ககடு, மேற்கோள்‌) என்பதனாலுமுணர்க, 


உள்ளுறை :குளவியைச்‌ குழைத்த: களிறு தலைவியை நல 
னுண்டு வாடவிட்ட தலைவனாகவும்‌, அது சேற்றை நெற்றியிலணிந்தது 
ஊரார்‌ தூற்றும்‌ பழிச்சொல்லைத்‌ தலைவன்‌ மேற்கொண்டதாகவும்‌, அறி 
யாமையால்‌ ஆசினியை ஒசித்தது அவன்‌ அறியாமையால்‌ இதுகாறும்‌ 
வரைந்தெய்து நெறியைக்‌ கைவிட்டதாகவும்‌, களிறு வேங்கையின்‌ 
ழே தங்டியிருப்பது தலைவன்‌ ஒரு சிறைப்புறமாக வந்து தங்கியிருப்ப 
சாகவுங்‌ கொள்க. இது வினையுவமப்‌ போலி, மெய்ப்பாடு - அழுகை 
யைச்‌ சார்ந்த அச்சம்‌. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


(பெரு - ரர.) தலைவன்‌ வரவினைத்‌ தடைசெய்யுமாற்றால்‌ என்னை 
வருத்தா நின்ற பெயல்‌ வர்ததோடமையா து பின்னும்‌ பெரிதும்‌ வருத்து 
வான்‌ வேலனும்‌ வந்தான்‌ என்பது கருத்து. பெயலொடு என்புழி ஓடு 
வுருபு - உடனிகழ்ச்சிப்‌ பொருண்மைத்து. (௫௧). 


௫௨. பாலத்தனார்‌ 


நிண: பாலை. : 

துறை: இது, தலைமகன்‌ செலவழுங்கிய து. 

(து-ம்‌.) என்பது, பொருள்வயிற்பிரியும்‌' தலைமகன்‌ பிரிதற்கு 
உள்ளம்‌ எழானாகி நெஞ்சைநோக்‌8 நெஞ்சமே! யாம்‌ இவளது முயக்‌ 
கத்தைக்‌ கைவிடக்‌ கருதுலல்லேம்‌; நீ தானும்‌ முயற்சியை மேற்கொண்டு 
பீரிந்துபோதலைக்‌ . கருதியமைகன்றிலை; இவளது முயக்கத்தினும்‌ 
பொருள்மென்மையதாதலின்‌ நீயே போவாயெனக்‌ கூறிச்‌ செலவழுங்கா 
கிற்பது. 

-(இ-ம்‌.) இதற்கு. வேற்றுகாட்டு அகல்வயின்‌ விழுமத்‌ தானும்‌?" 

தொல்‌-க.ற்‌-ட) என்னும்‌ விதி கொள்க. 


௬௨. நற்றிணை நானூறு 


மாக்கொடி. அதிரல்‌ பூவொடு பாதிரித்‌ 
தூத்தகட்டு எதிர்மலர்‌ வேய்ந்த கூந்தல்‌ 
மணங்கமழ்‌ நாற்றம்‌ மரீஇ யாமிவள்‌ 
சுணங்கணி ஆகம்‌ அடைய முயங்கி 
௫. வீங்குவர்க்‌ கவவின்‌ நீங்கல்‌ செல்லேம்‌ 
நீயே, ஆள்வினை சிறப்ப எண்ணி நாளும்‌ 
பிரி துறை வாழ்க்கை புரிந்தமை யலையே 
அன்பிலை வாழியெம்‌ நெஞ்சே வெம்போர்‌ 
மழவர்‌ பெருமகன்‌ மாவள்‌ ஓரி 
௧௦. கைவளம்‌ இயைவ தாயினும்‌ 
ஐதேகு அம்ம இயைந்துசெய்‌ பொருளே. 
(சோஃள்‌.) எம்‌ நெஞ்சே மா கொடி அதிரல்‌ பூவொடு 
கூதி தகட்டுப்‌ பாதிரி மலர்‌ எதிர்‌ வேய்ந்து கூந்தல்‌ - எமது 
நெஞ்சமே! கரிய கொடியையுடைய காட்டு மல்லிகைப்‌ பூவுடனே 
தாய பொற்றகடு போன்ற பாதிரி மலரையும்‌ சேர எதிர்‌ 
எதிர்‌ வைத்துத்‌ தொடுத்துக்‌ கட்டி ப மலர்‌ மாலையைச்‌ சூடிய 
கூற்‌ கலின்‌; மணம்‌ கமழ்‌ நாற்றம்‌ மரீஇ யாம்‌ இவள்‌ சுணங்கு அணி 
ஆகம்‌ அடைய முயங்கி வி ங்கு ௨ உவர்க்‌ கவவின்‌ நீங்கல்‌ செல்லோம்‌- 
மணங்கமழும்‌ நாற்றத்தைப்‌ பெற்று, யாம்‌ அவளுடைய சுண! 
கமைந்த மார்பிற்‌ கொங்கையை ஒருசேர அணைத்துக்கொண்டு 
மிக்க இன்சுவையையுடைய இவள்‌ கையால்‌ அணேத்திருத்‌ 
லினின்றும்‌ நீங்க மாட்டுகிலேம்‌. நீயே ஆள்வினை சிறப்ப எண்ணி 
நாளாம்‌ பிரிந்து உறை வாழ்க்கை புரிந்து அமையலை - நீ தானும்‌ 
முயற்சியை மேம்படக்‌ கருதி நாள்தோறும்‌ (எம்மை) இவண்ப்‌ 
பிரிந்து குனித்து உறைகின்ற வாழ்வினை விரும்பிச்‌ சிறிது 
பொழுதும்‌ ஒய்னெறனையல்லை; அன்பு இலை வாழி-ஆ கலின்‌ நீ 
என்மாட்டு அ௮ன்பினையுடையையல்லைமன்‌  இங்கனமே நெடுங்‌ 
காலம்‌ வாழ்வாயாக!; இயைந்து செய்பொருள்‌-8 உட்கொண்டு 
உடன்பட்டு ஈட்டும்‌ பொருள்தான்‌; வெம்போர்‌ மழவர்‌ பெரு 
மகன்‌ மாவள்‌ ஓரி கைவளம்‌ இயைவதாயினும்‌-வெய்ய போர்‌ 
செய்ய வல்ல போர்வீரர்‌ தலைவனாகிய சிறந்த கொடையையுடைய 
ஓரி யென்பவனது கைவண்மைக்குப்‌ பொருந்திய செல்வமே நீ 
ஈட்டும்‌ பொருளாக நினக்குக்‌ இடைக்கப்‌ பெறினும்‌ அப்பொருள்‌ 
இவளது முயக்கத்இனும்காட்டிற்‌ சறந்ததன்னு கண்டாய்‌ !; 
ஐது ஏகு-அது மிக மென்மையுடைய தன்றோ? அதனால்‌ வேண்டு 
மெனில்‌ நீயே ஏகுவாய்‌; யாம்‌ வாரல்லேம்‌; ன - ு- 


(ஜீ-ம்‌.) கவவு-அகத்திடுவது, உவர்‌ - இனியவை. அம்ம: 
வியப்பு. ஐது -மெல்லிது; நுண்ணிதுமாம்‌. ஆள்வினை - முயற்சி. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௨௩ 


உள்ளுதோறு மகழ்ச்சி நல்கு முறுதியுடைய இவளின்ப ம்‌ 
நிலைக்கும்‌ வன்மையுடையதன்றென்பான்‌ மெல்லி க்‌ 
மெய்ப்பாடு-பிறன்கட்டோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. பயன்‌- 
செலவழுங்கல்‌. 


(பெரு -ரை.) **செலவிடை யழுங்கல்‌ செல்லாமை யன்றே 
வன்புறை குறித்த றவிர்ச்சி யாகும்‌ '' 
என்னும்‌ வி இயுண்மையாற்‌ லைவன்‌ செலவமுங்குதலும்‌ பாலைத்‌ 
இணையே ஆகும்‌. இதனை யுணர்ந்து யாண்டும்‌ கடைப்பிடிக்க. (லெ) 
௫௩. நல்வேட்டனார்‌ 


தினை : குறிஞ்சி. 
துறை: இது, வரைவுநீட்டிப்பத்‌ தோழி சிறைப்புறமாகச்‌ 
சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, வரையாது நீட்டித்த தலைமகன்‌ ஒருகால்‌ 
வந்து ஒரு சிறைப்புறத்தானாதலையறிந்த தோழி அவன்‌ கேட்டு விரைய: 
வரைந்தெய்துமாற்றானே தலைவியை நம்‌ அன்னை நின்னோய்‌ அகலுமாறு 
கான்யாற்றி லாடிவரக்‌ கூறினாளாதலால்‌ நங்‌ களவொழுக்கத்தை 
அறிந்தாள்‌ அன்றி அருளின லேவினள்கொல்‌ அவள்‌ த்த! யாது 
கொல்லென மருண்டுகூறா நிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌ க்‌ அனை நிலை - 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ ”' (தொல்‌- கள-௨௩) என்னும்‌ 
விதியின்கண்‌, வகையென்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. இது தாய்‌: 
அறிந்தனள்‌ என்று அச்சுறுத்தி வரைவு கடாயது. 

யானஃது அஞ்சினென்‌ கரப்பவும்‌ தானஃ.து 
அறிர்தனள்‌ கொல்லோ அருளினள்‌ கொல்லோ 
எவன்கொல்‌ தோழி அன்னை கண்ணியது 
வானுற நிவந்த பெருமலைக்‌ கவாஅன்‌ 

இ. ஆர்கலி வானம்‌ தலைஇ நடுநாள்‌ 
கனைபெயல்‌ பொழழிந்தெனக்‌ கானக்‌ கல்யாற்று 
முளியிலை கழித்தன “முகிழிண ரொடுவரு 
விருந்தின்‌ தீநீர்‌ மருந்து மாகும்‌ 
தண்ணென உண்டு கண்ணின்‌[நோக்க 

௧௦. முனியா தாடப்‌ பெறினிவள்‌ 
பனியும்‌ தீர்குவள்‌ செல்கென்‌ ரோளே. 

(சோ-ள்‌.) தோழி யான்‌ ௮ஃது அஞ்சினென்‌ காப்பவும்‌ - 

தோழி! தலைமகன்‌ கைவிடு கலானே நீ அன்புற்றிறார்‌ கனை இன்ன 


(பாடம்‌) 1. முழ்மலரொடு வரு. 


௯௪ நற்றிணை நானூறு 


காரணத்தால்‌ நீதான்‌ இங்கனமாயினை என்று கூறாமல்‌ யா. 
அஞ்சி அதனை மறைத்திருப்பவும்‌; அன்னை வான்‌ உற நிவந்த 
பெருமலைக்‌ கவாஅன்‌ ஆர்கலி வானம்‌ தலைஇ ஈடுகாள்‌ கனைபெயல்‌ 
க்‌, 4 த ௩ ற உறு இ . ன்‌ 
பொழிக்தென - அன்னை. என்னை நோக்கி ஆகாயத்தில்‌ மிக 
வுயர்ற்கு பெரிய மலைப்பக்கதுதில்‌ மிக்க இடியாசையையுடைய 
மேகம்‌ மழைபெய்பக்‌ தொடங்‌ நளளிருளில்‌ மிக்க மழை 
பொழிந்‌,க.கனாலே; கல்கான யாற்று முனி இலை கழித்தன முகிழ்‌ 
இணரொடு வருவிருந்தன்‌ நீர்‌ - கற்கள்‌ நிரம்பிய காட்டின்‌ 
கண்‌ ஒடும்‌ யாற்றிலே மரங்கள்காய்ந்‌,த சருகுகளோடு கழித தன 
வாகிய முகிழ்த்த பூங்கொத்துக்களையும்‌ அடித்துக்கொண்டு வரு 
இன்ற புதிய இனிய நீரானது; மருந்தும்‌ ஆகும்‌ - இவளுககுநற 
மோயைத்‌ தீர்க்கும்‌ மருந்துமாஞும்‌; தண்‌ என உண்டு கண்ணின . 
கோகல்‌ முனியாது ஆடப்பெறின்‌ - அ.குனைக்‌ குளிர்ச்சிபெறப்‌ 
பருக ஆண்டுள்ள காட்சிகளைக்‌ கண்ணால்‌ கோக்க நீராட்ட தது 
வெறுப்பின்றி ஆடப்பெற்றால்‌; பனியும்‌ ,தீர்குவள்‌ செல்க என்‌ 
ஜொள்‌ - இவள்‌ மெய்யின்‌ நடுக்கமுக்‌ இர்குவள்‌, ஆதலால்‌ ஆங்குச 
செல்வீர்களாக என்று கூறினள்‌; தான்‌ அஃது அறிந்‌ தனள்கொல்‌ 
அருளினள்‌ கொல்‌ கண்ணியது எவன்‌ கொல்‌? ஆதலின்‌, அவள்‌ 
கான்‌ . நமது ஒழுகலாற்றை முன்னமே அறிந்து வைத்தனள்‌ 
கொல்‌? அன்றி அருளினாற்‌ கூறினள்‌ கொல்‌? ஈம்‌ அன்னை 
கருஇயது யாது கொல்‌? ஆராய்ந்து காண்‌; எ - அ. 


(வி-ம்‌.) முளியிலை-காய்ந்கு சருகு. இணர்‌-பூங்கொத்து. மருந்து- 
காமகோய்க்கு மருந்து. பனி - அதனாலுண்டாய நடுக்கம்‌. 


வரைவு நீட்டி. த்தமையால்‌ இவையுண்டாயினவெளவும்‌, அன்னை 
யும்‌ அறியலாயிற்றெனவே இற்செறித்து வெறியெடுக்குமெனவுறந்‌ 
தலைவன்‌ கொள்ளும்படி கூறியவாறறிக. நேரயுடைத்‌ தென்றஞ்சி 
நீராடற்கு வெறாமே யாடுக வென்னுங்‌ குறிப்பால்‌ முனியாதாடப்பெறி 
னென்றாள்‌, மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த அழுகை. பயன்‌ - 
வரைவுகடாதல்‌. 


(பெரு - ர.) இதன்கண்‌ மரஞ்செடிகொடிகள்‌ நிரம்பிய 
காட்டின்கண்‌ மழைபெய்தமையால்‌ அம்‌ மழைநீர்‌ பெருதிவரும்‌ யாற்று 
நீரில்‌ ஆடின்‌ அது பல்வேறு மருந்துச்‌ சேர்க்கையுடைமையான்‌ ஆடு 
வாருடைய. உடல்‌ கோயைத்‌ தீர்க்கும்‌ என்னுமோர்‌ அருமந்த 
கொள்கையைப்‌ பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ கொண்டிருந்தமை 
புலனாதல்‌ உணர்க. (டு) 


௪. சேந்தங்கண்ணஞர்‌ 


திணை: கெய்தல்‌. 
துறை: இது, காமமிக்க கழிபடர்‌ களவி. 


மூலமும்‌ உரையும்‌ ( ௬௫ 


(நு-ம்‌) என்பது, இருவகைக்‌  குறியானும்‌ வந்தொழுகும்‌ 
தலைமகன்‌ இடையீடுபட்டு வராதொழியக்கண்ட. தலைவி. வரைதல்‌ 
வேட்கையளாய்‌ வேட்கை பெரிதுஞ்‌ சிறப்பச்‌ சிந்தித்து காரையை 
நோக்க நாராய்‌ ! நும்‌ துறைவனுக்கு யான்‌ மாலைப்பொழுதில்‌ வருந்து 
கின்றதனை அவனுணருமாறு சொல்லுதியென இரர்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “காமம்‌ சிறப்பினும்‌”' (தொல்‌-கன-௨0) 
என்னும்‌ விதி கொள்க. 
வளைநீர்‌ மேய்ந்து கனைமுதற்‌ செலீஇ 
வாப்பறை விரும்பினை ஆயினும்‌ தூச்சிறை 
இரும்புலா அருர்துகின்‌ கபையொடு சிறிதும்‌ து 
கருங்கால்‌ வெண்குருகு எனவ கேண்மதி 
பெரும்புலம்‌ பின்றே சிறுபுன்‌ மாலை. - 
அதுநீ அறியின்‌ அன்புமார்‌ உடையை 
கொதுமல்‌ நெஞ்சங்‌ கொள்ளாது என்குறை 
இற்றாங்கு உணர உரைமதி தமையோர்‌ 
கொய்குழை அரும்பிய குமரி ஞாழல்‌ 
௧௦. தெண்டிரை மணிப்புறம்‌ தைவருங்‌ 

கண்டல்‌ வேலிநும்‌ துறைழெ வோற்கே. 


ஓ 


(சோ - ள்‌.) கருங்கால்‌ வெண்‌ குருகு களை முதல்‌ செலீஇ 
வளை நீர்‌ மேய்ந்து வாப்‌ பறை விரும்பினை ஆயினும்‌ - கரிய காலை 
யுடைய வெளிய நாராய்‌ ! நீகின்‌ சுற்றம்‌ முதலாயவற்றேடு சென்று 
வளைந்து நீர்ப்பரப்பிலுள்ள இரையை அருந்‌தித தாவிப்‌ பறந்து 
வருதலை விரும்பினையாயினும்‌ ; இரும்புலா அருந்தும்‌ தூச்‌ கிறை 
கின்‌ இளையொடு சிறிது இருந்து எனவ கேள்மத - மிக்க புலவைத்‌ 
,இன்னுகன்ற தூய சிறகுகளையுடைய நின்‌ சுற்றத்தோடு சிறிது ' 
பொழுது ஈண்டுத்‌ தங்கியிருந்து என்னுடைய சொற்களைக்‌ 
கேட்பாயாக !; சிறு புன்‌ மாலை பெரும்‌ புலம்பின்று - சிறிய புல்லிய 
மாலைப்பொழு,கானது எனக்குப்‌ பெரிய வருத தஞ்‌ செய்தலை உடை 
யதாயிராநினற து ; அது நீ அறியின்‌ அன்பும்‌ உடையது நொது 
மல்‌ நெஞ்சம்‌ கொள்ளாது - அதனை நீ அறியின, எனமாட்டுப்‌ 
பெரிதும்‌ ௮ன்புடையையா,தலால்‌ வேறுபட்ட மனங்கொள்ளா 
மல்‌; என்குறை இற்று தழையோர்‌ கொய்‌ குழை அரும்பிய 
குமரி ஞாழல்‌ தெள்‌ இரை மணி புறம்‌ தை வரும்‌ கண்டல்‌ வேலி 
அம்‌ துறை இழவோற்கு ஆங்கு உணர உரை மதி - என்குறை இத்‌ 
கன்மையதென்று தழை யுடுப்பவர்‌ கொய்குற்குரிய குழை 
அழைந்த இளைய ஞாழல்‌ கெகளிக்‌,த இரையின்‌ புறத்தைக்‌ தடவா 
கிற்கும்‌ கண்டல்‌ மர வேலிகளையுடைய நுங்கடற்றுறைச்‌ சேர்ப்ப 
னிடன்‌ சென்று அவன்‌ உணருமாறு உரைப்பாயாக !; எ - அ. 


௯௮௭ நற்றிணை நானூறு 


(வி-ம்‌.) புலம்பு -வருத்தம்‌. வாப்பறை- தாவிப்‌ பறத்தல்‌; 
வாவும்‌ என்னும்‌ செய்யுமென்னெச்சத்‌ தீற்றுயிர்‌ மெப்கெட்டு வலிக்கும்‌ 
வழி வலித்சல்பெற்றது. ஆர்‌: அசை. மதிஇரண்டும்‌ முன்னிலையசை. 
கண்டல்‌ - நெய்த னிலத்திலுள்ளதொரு மரம்‌. எனவ, ௮ : விரித்தல்‌ 
விகாரம்‌; எழுத்துப்பேறுமாம்‌: பின்னுள்ளோர்‌ பன்மையுணர்த்தும்‌ 
விகுதியென்ப. இது, தூதுமுனிவின்மை. 


றிது பொழுதகத்துள்ளே தோன்றி மறையினும்‌ அதனிடை 
ஆடவரில்வ[ழி மகளிரை வருத்துந்தன்மை நோக்கிச்‌ சிறுபுன்மாலையென்‌ 
முள்‌. ஒன்று மறப்பினும்‌ ஒன்று நிணப்பூட்டுமாதலிற்‌ களையோடிருந்து 
கேட்டியென்றாள்‌. ஞாழலந்தழை திரைப்புறந்‌ தைவரு நாடனென்றது, 
அவன்‌ என்னை முயங்‌ முதுகைத்‌ தைவர யான்‌ புலம்பொழிவ 
னென்றதாம்‌. மெய்ப்பாடு- அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு-ரை.) வளைநீர்‌-கடல்‌: அன்மொழித்தொகை. கருங்கால்‌ 
வெண்குருகு என்புழியும்‌, பெரும்புலம்பின்றே சிறுபுன்மாலை என்புழி 
யும்‌ முரணணி தோன்றிச்‌ செய்யுளின்பம்‌ மிகுதலுணர்க. நொதுமல்‌ 
நெஞ்சம்‌ - அன்புத்‌ தொடர்பற்ற வறுநெஞ்சம்‌. கூறுதற்குரிய உரிமை 
யுடைமையை எடுத்துக்காட்டுவாள்‌ எந்துறைவற்கென்னாது நுந்துறை 
வற்கு என்றாள்‌. நுந்துறைவன்‌ என்றது அவன்‌ தன்பால்‌ ஏதிலன்‌ 
போல்‌ ஓழுகுஇன்றான்‌ என்பதும்‌ தோற்றி நின்றது. (௫௫௪) 

௫௫. பெருவழுதி 

திணை : குறிஞ்சி, 

துறை: இது, வரைவிடை மெலிவாற்றுவிக்குந்‌ சோழி தலைவற்‌ 
குச்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, வரைபொருட்‌ பிரிந்துவந்த தலைவனைத்‌ 
தோழி நீ முன்னர்‌ இரவின்‌ வந்து முயங்கியதனாலாய குறிப்புக்களைக்‌ 
கண்ட அன்னை வினவலும்‌ இவள்‌ விடைகூற அறியாளாய்‌ என்னை 
கோக்கனளாக, யான்‌ சந்தனவிறகின்‌ கொள்ளியைக்‌ காட்டி இதனா 
லுண்டாயினவென்‌ றுய்வித்தே னெனத்‌ தானாற்றுவித்திருந்த அருமை 
தோன்றக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, *வரைவுடம்‌ பட்டோற்‌ கடாவல்‌ வேண்டி 
லும்‌” (தொல்‌-கள-௨௩.) என்னும்‌ விதி கொள்க. 
ஓங்குமலை நாட ஓழிகநின்‌ வாய்மை 
காம்புதலை மணந்த கல்லதர்ச்‌ சிறுநெறி 
உறுபகை பேணாது இரவின்‌ வம்திவள்‌ 
பொறிகிளர்‌ ஆகம்‌ புல்லத்‌ தோள்சேர்பு 
௫. அறுகாற்‌ பறவை அளவில மொய்த்தலிற்‌ 
கண்கோ ளாக நோக்கிப்‌ பண்டும்‌ 
இனையை யோவென வினவினள்‌ யாயே 
அதனெதிர்‌ சொல்லா ளாக அல்லாந்து 


மூலமும்‌ உரையும்‌ ௬௭ 


என்முக நோக்கி யோளே அன்னாய்‌ 

௧௦. யாங்குணர்ம்‌ துய்குவள்‌ கொல்லென மடுத்த 
சாந்த ஞெகிழி காட்டி 
சங்கா யினவால்‌ என்‌ றிசின்‌ யானே. 


சோ - ள்‌.) ஓங்கு மலை நாட கின்‌ வாய்மை ஒழிக-ஓங்கிய 
மலைநாடனே! நீடும்‌ வாய்மைகள்‌ எல்லாம்‌ இப்படியே பொய்த்‌ 
தொழிவனவாகுக/; காம்பு கலை மணந்து கல்‌ அ.தர்ச்‌ சிறுநெறி 
உறுபகை பெணாது - மூங்கில்கள்‌ நெருங்கிய கற்பாறை நெறி 
யாகிய சிறிய வழியில்‌ இரைதேடியுழலுகன்ற வேங்கை முதலாய 
மிக்க பகையைப்‌ பொருட்படுத்தாது; இரவின்‌ வந்து இவள்‌ 
பொறி கிளர்‌ ஆகம்‌ புல்லத தோள்‌ ு2சர்பு அஅணுகால்‌ பறவை 
அளவு இல மொய்த்தலின்‌ - இரவிடை வந்து இவளது இருவிளங்‌. 
கிய மார்பை முயங்கி மகிழ, அதனால்‌ உண்டாகிய புதுமணத்‌ 
கைக்‌ கருத இவளுடைய தோளைச்சார்ந்து வண்டுகள்‌ அளவில்லா 
தன மொய்த்தலினாலே; யாய்‌ கண்‌ கோள்‌ ஆக நோக்கிப்‌ பண்டும்‌ 
இனையையோ? என வினவினள்‌ - எம்‌ அன்னை த்‌ தன்‌ கண்களாலே 
கொல்லுபவள்‌ போல்‌ நோக்கி நீ இதன்‌ முன்னும்‌ இப்படி. வண்டு 
களால்‌ மொய்க்கப்பெற்ற தகோளினையுடையையேோ?” என்று 
வினவினள்‌; அதன்‌ எதிர்‌ சொல்லாள்‌ ஆகி அல்லாந்து என்முகம்‌ 
நோக்தியோள்‌ - அங்கனம்‌ வினவலும்‌, ,இவள்‌ அதற்கு எதிர்‌ 
மொழி சொல்ல அறியாளாய்‌ வருத்தமுற்று என்‌ முகத்தை 
கோகி தின்றாள்‌; யாங்கு உணாந்து உய்குவள்‌ கொல்‌ என- 
அதனை அறிந்து யான்‌ இவள்‌ எப்படி ஆராய்ந்து மறைத்துக்‌ 
கூறி யுய்குவள்‌ என்றெண்ணி அன்னையை நோக்கி; மடுத்த 
சாந்தம்‌ ஞெகிழி காட்டி - அடுப்பிலிட்ட சந்தன விறகின்‌ 
கொள்ளியை எடுத்துக்‌ காட்டி) அன்னாய்‌ ஈங்கு ஆயின 
என்திசின்‌-௮ன்னாய்‌ /இவ்விறகினை அடுப்பிலிடுகலும்‌ இதிலுள்ள 
சுறாம்புகள்‌ இவளுடைய தோளில்‌ மொய்க்கன்றன காண்‌! என 
மறைத்துக்‌ கூறினேன்‌; இங்கனம்‌ எ,த்துணை காள்‌ நீ வரைந்து 
கொள்ளு,தல்‌ காரணமாகப்‌ பொய்கூறி யுய்விப்பது? எ - று. 
(வி-ம்‌. காம்பு - மூங்கில்‌. ஞெகிழி - கொள்ளி, கோள்‌ - 
கொலை. வாய்மை - இகழ்ச்சிக்‌ குறிப்பு; குறித்த பருவங்கடர்து: 
வருதலின்‌. இஃது அழிவில்‌ கூட்டத்‌ தவன்புணர்வு மறுத்தல்‌. 
புதுமண நோக்கி வண்டு மொய்த்தலை அன்னை யறிந்துடைய 
ளாதலிற்‌ கண்கோளாக நோக்கி எனக்‌ கூறினாள்‌. களவொழுக்கம்‌ 
நீட்டித்திருக்குங்‌ கொலென்னும்‌ ஐயமுடையாளாதலிற்‌ பண்டும்‌ 
இனையை3யாவென வினவினளென்றாள்‌. இவை படைத்து மொழி. 
கிளவி; வீரைவில்‌ வரைந்து கொள்ளவேண்டி யென்க, பின்னது 
செவிலி தோழியை வினாயதைக்கொண்டு கூறியது. மெய்ப்பாடு: 
அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌- வரைவுகடாதல்‌. 
5. நா? 


கனி நற்றிணை நானூறு 


(பெகு- ரை.) தலைவன்‌, உ௨தோ அணுமையிலேயே வரைந்து 
கொள்வல்‌ வரைந்து கொள்வல்‌ என்று பின்னரும்‌ வரைந்து கோடவிற்‌ 
கருத்தின்றிக்‌ களவின்பமே காமுற்று வருதலின்‌ நின்‌ வாய்மை ஒழிக 
என்றாள்‌. என்முக நோக்னெள்‌ என்றது கட்டுரையின்மை என்னும்‌ 


மெய்ப்பாடு, (௪௫) 
(இ௬. பெருவழுதி 
கினா பாலை, 


நுறை இது, வரைவிடை மெலிவாற்றுவிக்குக்‌ தோழிக்குத்‌ 
துலைவி சொல்லியது. 


(நு ம்‌.) என்பது, வரைபொருட்‌ பிரிந்தேன்‌ வருமளவும்‌ 
மெலியாவண்ணம்‌ ஆற்றுவிக்குக்‌ தோழியைத்‌ தலைவி நோக்க யான்‌ 
ஆற்றுவேனாயினும்‌ என்னுள்ளம்‌ என்பாலில்லாது வரைபொருட்குப்‌ 
பிரிந்த அவர்பாற்‌ போகியது தான்‌ இனி அவருடன்‌ வருகின்றதோ? 
அவர்‌ அருளாமையால்‌ மீண்வெந்து அப்பொழுகைக்குள்‌ வேறுபட்ட 
என்னுடம்பை நோக்கி இவள்‌ அயலிலுள்ளாளெனப்‌ போயொழிர்‌ ' 
குதோ' என்று நொந்து கூறாகிற்பது, 


(இ-ம்‌.), இதற்குப்‌ *பிரிந்தவழிக்‌ கலங்கனும்‌'' (தொல்‌-கள- 
௨௦) என்னும்‌ விதி கொள்க. 
குறுநிலைக்‌ குரவின்‌ சிறுகனை நறுவீ 
வண்டுதரு நாற்றம்‌ வளிகலம்‌ தீயக்‌ 
கண்களி பெறூஉங்‌ கவின்பெறு காலை 
எல்வளை கஞெதிழ்த்தோர்க்‌ கல்லல்‌ உறீஇயர்‌ 
சென்ற நெஞ்சஞ்‌ செய்வினைக்‌ குசாவாய்‌ 
ஒருங்குவரல்‌ நசையொடு வரும்‌ துங்‌ கொல்லோ 
அருளா னாதலின்‌ அழிந்திவண்‌ வம்‌.நு 
தொன்னலன்‌ இழந்தவென்‌ பொன்னிற நோக்கி 
ஏதி லாட்டி இவளெனப்‌ 
௧௦, போயின்று கொல்லோ நோய்தலை மணக்தே. 


ஓ 


(சோ - ள்‌.) குஅகிலைக்‌ குரவின்‌ சறுகனை கறுவீ வண்டு 
கருநாற்றம்‌ வளி கலந்து ஈய-குறிதாக நிற்றலை யுடைய 
குராமர.த்‌தின்‌ சிறிய அரும்புகள முதிர்ந்த நறியமலரில்‌ - வண்டு 
விழுதலா னெழுந்த மணத்தைத்‌ தென்றற்‌ காற்றுப்‌ புகுந்து 
கலந்துவீச ; கண்களி பெறூஉம்‌ கவின்பெறு காலை- கண்கள்‌ 
௮வற்றைகோக்கி மக$ழ்வடைகின்ற அழகமைந்த அத்தணுவாயில்‌; 
எல்வளை ெடிம்‌ததோர்க்கு அல்லல்‌ உறிஇயர்‌ சென்ற என்‌ 
கெஞ்சம்‌-ஒஸி பொருந்திய வளையை நெதுழ்வி த கோரைக்‌ 
கருஇத்‌ நுன்பமுறுகலின்‌ அவர்பாற்‌ சென்ற என்‌ நெஞ்ச 


மூலமும்‌ உரையும்‌ ௬௯ 


மானது ; செய்வினைக்கு உசா ஆய்‌ ஒருங்கு வரல்‌ ஈசையொடு 
வருந்தும்‌ கொல்லோ - ஆண்டு அவர்‌, செய்யும்‌ வினைக்குச்‌ 
சூழ்ச்சி சொல்லும்‌ துணையாயிருந்து முற்னுவிக்து அவருடன்‌ 
ஒருசேர வருதற்கு விருப்பமுற்று வருக்கயிருக்கின்‌ றதா 2; 
அருளான்‌ ஆதலின்‌ - அன்றி அவர்‌ அருள்‌ செய்யாமையாலே ; 
அழிந்து இவண்‌ வந்து தொல்‌ நலம்‌ இழம்‌த என்‌ பொன்‌ நிறம்‌ 
கோகி-கலங்கி இங்கு வந்து அஃது என்னைப்‌ பிரியுமுன்னிரும்‌, க 
நலன்‌ இழந்துவிட்ட தனலாயெ எனது பொன்னிறமான 
பசலையை கோக்க ; இவள்‌ ஏதிலாட்டி என கோய்‌ தலை மணம்து 
போயின்று கொல்லேஈ - *இவள்‌ அயலிலாட்டியாகும்‌ என்னை 
விடுத தவ&ளைக காண்கிலேன்மன்‌ !' என்றெண்ணி நோய்மிகச்‌ 
கொண்டு என்ன தக்‌ தேடிச்‌ சென்றொழிக்‌த தோ 2 அறிகிலேன்‌ ; 
ஆலின்‌ யான்‌ எங்கனம்‌ ஆற்றுகிற்பேன்‌; எ- ணு, 

(வி-ம்‌.) எல்‌ - ஒளி. உசாத்துணை - சூழ்ச்சி வினாவும்‌. துணை. 
அருளான்‌: பன்மை ஒருமை மயக்கம்‌. இனி அவ்விடத்துச்‌ சனெமூளு 
தலின்‌ ஒருமையாக விழித்துக்‌ கூறினாளுமாம்‌- பேோயின்றுகொல்‌ 
என்றது ஆங்கு நெஞ்சழிதல்‌. 

செய்வினைக்கென அவன்‌ பொருள்வயிற்‌ சென்ற தும்‌, ஒருங்குவரல்‌ 
நசைஇயென இன்னும்‌ அவன்‌ வாராமையும்‌, வளைநெதிழ்த்‌ 2ராரென 
அவன்‌ பிரிவாலுண்டாகிய மெய்வாட்டமும்‌, அல்லலுறீஇயர்‌ சென்ற 
நெஞ்சமெனத்‌ தன்னெஞ்சழிந்தமையும்‌, என்பொன்னிறமெனப்‌ பசலை 
யூத்தமையுங்கூறி வருந்தியது காண்க. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - 
அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) இஃது, (நோயும்‌ இன்பமும்‌!” (தொல்‌-பொரு 
ளியல்‌-உ) என்னும்‌ வழுவமைதி நூற்பா பற்றி நெஞ்சினை உணர்‌ 
வுடையதுபோல்‌ உறுப்புடையது3போல்‌ வேறு நிறுத்தித்‌ தலைவி 
கூறியதாம்‌. பாடபேதங்கள்‌ : வண்டுக்க நாற்றம்‌; அல்லல்‌ உறீஇ; 
செய்வினைக்கு அசாவா ; உசாவா ; கேர்‌ தலையிழக்தே- (டிச) 


௫௭. பொதும்பில்கிழார்‌ 


நின : குறிஞ்சி, 

நுறை : இது, செறிப்பறிவுறீஇ வரைவுகடாயது. 

(து-ம்‌.. என்பது, பகற்குறிவர்‌ தொழுகா நின்ற சலைமகஃஈத்‌ 
தோழி புனத்தில்‌ தனை கொய்யுங்காலம்‌ அணுநியதாதலின்‌, இனித்‌ 
தலைவி மனயகம்‌ புகுதா நிற்கும்‌, அங்ஙனம்‌ புக்கபின்‌ நீ ஆண்டெய்‌ 
அதற்‌ இயலாமையின்‌ அவள்‌ தன்னலம்‌ தொலைந்து வருந்துமென்று 
யான்‌ மருளுஇன்றே'னெனவும்‌ உள்ளுறையால்‌ அவன்‌ விரைவில்‌ 
வரைந்துகொள்ளுமாறுங்‌ கூறாநிற்பது. A 

(இ-ம்‌.. இதனை, **களனும்‌ பொழுதும்‌........... 2 அனைநிலை 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ '' (தொல்‌-கள-௨௩) என்னும்‌ 
விியின்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 


300 நற்றிணை நானூறு 


தடங்கோட்‌ டாமான்‌ மடங்கல்‌ மாநிரைக்‌ 
குன்‌ ற வேங்கைக்‌ கன்றொடு வதிந்தெனத்‌ 
அஞ்சுபதம்‌ பெற்ற அய்த்தலை மந்தி 
கல்லென்‌ சுற்றங்‌ கைகவியாக்‌ குறுதி 

௫. வீங்குசுரை ஞொமுங்க வாங்கித்‌ இம்பால்‌ 
கல்லா வன்பறழ்க்‌ கைந்நிறை பிழியும்‌ 
மாமலை நாட ! மருட்கை யுடைத்தே 
செங்கோற்‌ கொடுங்குரற்‌ சிறுதினை வியன்புனம்‌ 
கொய்பதங்‌ குறுகுங்‌ காலையெம்‌ 7 

௧௦. மையீர்‌ ஓதி மாணலம்‌ தொலைவே. 


(சோ-ள்‌.) மடங்கல்‌ மாநிரைக்‌ குன்ற வேங்கை நட 
கோடு ஆமான்‌ கன்பறாடு வந்தென - சிங்க முகலாய விலங்கின்‌ 
கூட்டம்‌ நெருங்கிய மலையின்௧ணுள்ள வேங்கை மரத்தின்‌ மே்‌ 
வளைக்‌ த கொம்பினையுடைய ஆமான்‌ தன்‌ கன்றொடு தங்‌இயுள 
தாக; துஞ்சு பதம்‌ பெற்ற அய்த்தலை மந்தி கல்லென்‌ சுற்றம்‌ 
கை கவியாக்குனுூ - அவை துயில்வகனைக்‌ கண்ட பஞ்சுபோன்ற 
லையையுடைய மந்து கல்லென வொலிக்கும்‌ கன்‌ சுற்றத்தை 
அவை லஓலியாவாறு கன்கையா லமர்‌,த்திவிட்டு அருகிலே 
சென்று - வீங்கு சுரை ஜெழுங்க வாங்கித்‌ இம்‌ பால்‌ கல்லா வன்‌ 
பறழ்‌ கைந்கிறை பிழியும்‌ - ஆமானின்‌ பால்‌ சுரந்த மடியை 
அமழுந்தும்படி. பற்றியீர்தது இனிய பாலைக்‌ கறந்து அன்தொழிலை 
யுங்‌ கல்லாக வலிய முட்டியின்‌ கையில்‌ நிறையப்‌ பிழியா நிற்கும்‌ ; 
மா மலை காட - பெரிய மலை நாடனே /; செங்கோல்‌ கொடுங்‌ 
குரல்‌ சிறு இனை வியன்புனம்‌ - வெந்த தாளையும்‌ வளைந்த 
கதிரையுமுடைய அறிய இனையின்‌ பெரிய கொல்லை, கொய்ப,கம்‌ 
குறுகும்‌ காலை - முற்றுங்‌ கதிர்‌ கொய்யும்‌ பதம்‌ வந்துற்றது, 
வரவே கலைமகள்‌ மனையகம்‌ புமுதாநிற்கும்‌, புக்கபின்‌ நீ அங்கே 
வரு,தற்‌ கயலாமையின்‌) மை ஈர்‌ ஓதி மாண்‌ கலம்‌ தொலைவு - 
எமது கரிய ஈரிய கூந்கலையுடையாளது மாட்சிமைப்பட்ட நலம்‌ 
கெட்டொழியுங்‌ கண்டாய்‌ ; மருட்கை உடைத்து - அங்கனம்‌ 
கெடுவதை நோக்க என்னுள்ளம மருளுகலையுடையதகாயிரா 
திற்கும்‌; ஆதலின்‌ நீ ஆய்ந்து ஏற்றபெற்றிப்பட ஒழுகுவாயாக ! 
எ று. 

(வீ-ம்‌.) அய்‌ - பஞ்சு. ஜெழுங்குதல்‌ - அழுந்துதல்‌. இஃது 
அவன்‌ புணர்வு மறுத்தல்‌. 

உள்ளுறை மந்தி கோடிய விலங்கிற்கஞ்சாது பதம்பெற்றுச்‌ஃ 
சென்று பாலைப்பிழிந்து ஊட்டிப்‌ பறழைக்‌ காக்குமாறு, நீயும்‌ கொடிய! 


மூலமும்‌ உரையும்‌ ௬௦௧ 


சுரநெறியிற்‌ சென்று பொருளிட்டி.க்‌ கொணர்ந்து கொடுத்து இவளை 
மணந்து பாதுகாப்பாயாகவென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமி ரம்‌. பயன்‌- 
வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை) இது, தினக்கதிர்‌ நன்கு முற்றினமைபால்‌ இணி 
இவை கொய்யப்படுதல்‌ ஒருதலை, கொய்பதம்‌ குறுகுங்காலை இவள்‌ 
நலந்தொலைதல்‌ ஒருதலை, அதன எவ்வாறு தொலையாமே பாதுகாக்க 
வியலும்‌ என்று நினைக்கின்றேன்‌, அர்நினைவு எனக்குப்‌ பெரிதும்‌ 


மருட்கையுடைத்து என்றபடியாம்‌. (௫௭) 
௫௮. முஅகூற்றனார்‌ 
நிண : நெய்தல்‌. 


துறை: இது, பகற்குறிவந்து நீங்குக்‌ தலைமகன்‌ போக்கு நீக்கத்‌ 
தோழி மாவின்‌2மல்‌ வைத்துச்‌ சொல்லியது. 

(நி - ம்‌.) என்பது, பகற்குறியின்கண்ணே தலைமகளை ஆயத்துய்த்த 
தோழி, தலைமகன்பாற்‌ சென்று அவனை 4இற்றைகாள்‌ இங்‌ தத்‌ தங்கிப்‌ 
போவா'யென்றலும்‌, அவன்‌ உடன்படாமை கண்டு ‘அவன து செலவை 
நீக்குமாறு மாலைப்பொழுநிலே தனித்து வருந்தும்படி. எம்மைக்‌ 
கைவிட்டுப்‌ பெயருஞ்‌ சேர்ப்பன்‌ ஏறுகின்ற தேர்க்குதிரைகள்‌ ஒறுக்கப்‌ 
படுவனவாக'வென்று குதிரைகளின்மேல்‌ வைத்து வரைவுடன்படச்‌ 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “என்பு நெகப்‌ பிரிக்தோள்‌ வழிச்சென்று 
கடைஇ அன்பு தலையடுத்த வன்புறைக்‌ கண்ணும்‌ ?' (தொல்‌-கள-௨௧௩.) 
என்னும்‌ விதியின்கண்‌ *அன்புதலையடுத்த வன்புறை” என்பதன்கண்‌ 
அமைத்துக்‌ கொள்க. 3 

பெறுமு.து செல்வர்‌ பொன்னுடைப்‌ புதல்வர்‌ 
சிறுதோள்‌ கோத்த செவ்வரிப்‌ பறையின்‌ 
கண்ணகத்‌ தெழுதிய குரீஇப்‌ போலக்‌ 
கோல்கொண்‌ டலைப்பப்‌ படீஇயர்‌ மாதோ 
இ. வீரை வேண்மான்‌ வெளியன்‌ தித்தன்‌ 
முரசுமுதற்‌ கொளீஇய மாலை விளக்கின்‌ 
வெண்கோ டியம்ப நுண்பனி அரும்பக்‌ 
கையற வந்த பொழுதொடு மெய்சோர்ர்‌,து 
அவல நெஞ்சினம்‌ பெயர உயர்திரை 
௧௦. நீடுநீர்ப்‌ பனித்துறைச்‌ சேர்ப்பன்‌ 
ஓடுதேர்‌ நுண்‌ நுகம்‌ நுழைத்த மாவே. 
(சொ - ள்‌.) வீரை வேள்மான்மவெளியன்‌ இத்தன்‌ முரசு 
முதல்‌ வெள்‌ கோடு இயம்ப நுண்பனி அரும்ப மாலை விளக்கின்‌ - 
“உறையூரின்‌' கண்‌ அரசாண்ட 'வீரைவேண்மான்‌ வேளியன்‌” எண்‌ 


௧0௨ நற்றிணை நானூறு 


னும்‌ இதக்தனுடைய முரசு முதலியவற்றோடு வெளிய சங்குகள்‌ 
ஒலியாகிற்பச்‌ சிறிய பனியுண்டாக வரிசையாக எடுக்கப்பட்ட 
விளக்குகளுடனே; கொளிஇய கையற வந்த பொழுதொடு - 
சென்று எதிர்‌ கொள்ளுகின்ற பிரிந்துறை மகளிர்‌ செயலறும்படி. 
வற்‌ மாலைப்பொழுதிலே; மெய்‌ சோர்ந்து அவல கெஞ்சினம்‌ 
பெயரஃமெய்‌ சோர்ந்து வருந்திய மனத்தேமாஇப்‌ பெயர்ந்து 
போகும்வண்ணம; உயர்‌ இரை நீடுநீர்ப்‌ பனி த் துறைச்‌ சேர்ப்பன்‌ - 
ஓங்க யெழுனெற அலைகளையுடைய நீண்ட நீர்வடிவாயெ கடலின்‌ 
குனிரம்‌ க துறையையுடைய சேர்ப்பன்‌ அ, ஓடு கேர்‌ நுண்‌ நுகம்‌ 
நுழைக்க மா-ஓடுனெற தேரின்‌ நுண்ணிய நுகத்திற்‌ பூட்டப்‌ 
பட்டுச்‌ செல்லுகின்ற குதிரைகள்‌ தாம்‌; பெறும்‌ முது செல்வர்‌ 
பொன்‌ உடைப்‌ புதல்வர்‌ -முற்செய்க தவத்தாற்‌ பெற்ற 
முஜிர்ந்கது செல்வரின்‌ பொன்னணிகளையுடைய புதல்வர்‌; சிறு 
கோள்‌ கோத்த செவ்அரிப்‌ பறையின்‌ கண்‌ அகத்து எழுதிய 
ஞுரிஇப்‌ போல - சிறிய கோளில்‌ மாட்டிய செவ்விஇன்‌ ஒலிக்கும்‌ 
பறையின்‌ கண்ணில்‌ எழுஇய குருவி அடி. படுகல்‌ போல; கோல்‌ 
கொண்டு அலைப்பப்‌ படீஇயர்‌ - கோலைக்‌ கொண்டு அடிக்க 
அதனாலே துன்பப்படுவனவாக!; எ - று. 

(வி-ம்‌.) பெருமுதிரென்ற பாடத்திற்குப்‌ பெரிய முதிர்ந்த 
என்றவாறு. 

கோயிலகத்து மாலையில்‌ வாச்சியமொலிப்பித்தலை அம்மாலையை 
எதிர்‌ கோடலாக உபசரித்தார்‌. நுண்பனியரும்பு மாலையென23வ 
கூதிர்ப்பொழுதெனக்‌ கருதலானே, இரவிடை முயக்கம்‌ இன்றியமையா 
தாயிற்று. இரவில்‌ வெளிப்படையாகத்‌ தங்கவேண்டின்‌ வரைந்தன்றி 
இயலாமையின்‌ வரைவுதோன்றக்‌ கூறியதாயிற்று. மெய்ப்பாடு - பெரு. 
மிதம்‌. பயள்‌-குறிப்பினல்‌ வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை.) முரசு வெண்கோடுமுதல்‌ இயம்ப மாலைக்‌ 
கொளிஇய வீளக்கன்‌ பொழுது என இயைத்து வரிசையாக ஏற்றப்‌ 
பட்ட விளக்கஊையுடைய பொழுது என்றும்‌ பொருள்‌ கூறுதலாகும்‌. 
கொளீஇய-கொளுத்திய; ஏற்றப்பட்ட. (௫௮) 


௫௯. கபிலர்‌ 
நினை: முல்லை. 
துறை: இது, வினைமுற்றி மீள்வான்‌ தேர்ப்பாகற்குச்‌ சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்துமீள்வோன்‌ தன்‌ தேர்ப்‌ 
பாகன்‌ கேட்டு விரைந்து தேரைச்‌ செலுத்துமாற்றனே “நம்‌ தலைவி 
யுறையும்‌ மூதாரானது காட்டகத்ததாயிரா நின்றது. அத்தகைய 
புறவத்‌திடத்தனாய்ப்‌ பொறுத்தலை மேற்கொண்டிருப்பினும்‌ குறித்த 
வருவத்துப்‌ புகுதாவிடின்‌ அவள்‌ தன்புறுமாலென வருந்திக்‌ கூறா 
கிற்பது. 5 


மூலமும்‌ உரையும்‌ ௧0௩ 


(இ-ம்‌.) இதற்குப்‌ “பேரிசை யூர்திப்‌ பாகர்‌ பாங்கினும்‌ ” 
(தொல்‌-கற்‌ - டு) என்னும்‌ விதி கொள்க. . 
உடும்பு *£கொரீஇ வரி. நுணல்‌ அகழ்ந்து 
நெடுங்கோட்டுப்‌ புற்றத்து ஈயல்‌ கெண்டி 
எல்லுமுய லெறிந்த வேட்டுவன்‌ *அம்சுவல்‌ 
பல்வேறு பண்டைத்‌ தொடைமறம்‌ தில்லத்து 
௫. இருமடைக்‌ கள்ளின்‌ இன்களி செருக்கும்‌ 
வன்புலக்‌ காட்நொட்‌ ட தவே அன்புகலந்து 
நம்வயிற்‌ புரிர்த கொள்கையொடு நெஞ்சத்து 
உள்ளினள்‌ உறைவோள்‌ ஊரே முல்லை 
௧௦. நுண்முகை யவிழ்ந்த புறவின்‌ 
பொறைதலை மணந்தன்று உயவுமார்‌ இனியே. 
(சோ-ள்‌.) அன்பு கலந்து கம்வயின்‌ புரிந்த கொள்கை 
யொடு நெஞ்சத்து உள்ளினள்‌ உறைவோள்‌ ஊர்‌ - அன்பு 
மிகுதலாலே உள்ளங்‌ கலந்து ஈம்பால்‌ விரும்பிய கொள்கை 
யூடனை என்னுந்‌ தன்னைஞ்சிலே எம்மை நினைந்துறையும்‌ காதலி 
யின்‌ ஊர்‌; உடும்பு கொரிஇ - பகற்‌ பொழுதெல்லாம்‌ சூழ ஆடை 
பரப்பி நின்று கலைக்தவழி வெளிவந்‌,த உடும்பை ஈட்டியாலே 
குத்தி; வரிநுணல்‌ அகழ்ந்து - மண்ணின்‌ முழுகி மறைந்து 
டெக்கும்‌ வரிகளைபுடைய நுணாலையை மண்‌ வெட்டியாலே பறித 
தெடுத்து; நெடுங்‌ கோட்டுப்‌ பு.ற்ற,க்து ஈயல்‌ கெண்டி. - நெடுகிய 
கோடுகளையுடைய புற்றுக்களை வெட்டிப்‌ புகை மூட்டியை 
வைத்துழி வெளிவந்த ஈயலைத்‌ தாழியிலே பெய்து கொண்டு; 
முயல்‌ எறிந்த வேட்டுவன்‌ - வளைதடியாலே முயலை எறிந்து 
பற்றிய வேட்டுவன்‌; எல்லு அம்‌ சுவல்‌ பல்வேறு பண்டத்‌ 
தொடை மறந்து - இரவிடை அழகிய 2 தாளிலே சுமந்து வந்த 
பலவேறு வகையாகிய அப்பண்டங்களைப்‌ பொதிந்த மூடை 
யுடனே ஏனைய கருவிகளையும்‌ மனையகததே போகட்டு மறந்து; 
இரு மடைக்‌ கள்ளின்‌ இன்‌ களி செருக்கும்‌ - ஆங்கு மிகு தியாகப்‌ 
பருகிய கள்ளின்‌ இனிய மயக்கத்‌ தாலே செருக்குண்டு இடவா 
நிற்கும்‌; வன்புலக்‌ காட்டுநாட்டது - வன்புல,த்த தாயெ காடு 
சூழ்ம்‌,த நாட்டின்கண்‌ உளதாயிரா. நின்றது; முல்லை நுண்‌ முகை 
அவிழ்ந்த புறவில்‌ பொறைதலை மணதந்தன்று இனி உயவும்‌- 
அங்கனம்‌ மூல்லையின்‌ நுண்ணிய அரும்பு மலர்ந்த புறவின்‌ 
கண்ணதாகிய ஊரிலிருந்தாலும்‌ அவள்‌ உள்ளம்‌ பொறுமை 
யுடையதாயிரா நின்றது; இன்று செல்லாவிடில்‌ ஈனி வருந்தா 
நிற்கும்‌; எ - ஹு. 
(பாடம்‌) 7. கொலீஇ. 2. அம்சுவல, 


௧௦௪ நற்றிணை நானூறு 


(வி-ம்‌.) கொருவுதல்‌ - குற்றுதல்‌; குத்துதலென்று வழங்கு 
கின்றது. கெண்டுதல்‌ - வெட்டுதல்‌, சுவல்‌- தோள்மேல்‌. மடை- 
மடுக்கப்படுவது. உயவும்‌-வருந்தும்‌. ஆடைகுழ விரிப்பது கலைக்கப்‌ 
பட்ட உடும்பு ஆடைமேலோடினால்‌ அதன்‌ வளைந்த உகிர்‌ துகிலிலே 
சிக்கிக்கொண்டு விழுமாதலிற்‌ பற்றுதற்‌ கெளிதாதற்‌ பொருட்டு. 
ஈயல்பிடிப்பது கோடுகளை ஓழுங்குபெறச்‌ சிதைத்து மேலேவிழ 
லால்‌ மூடு. மீது சேற்றைப்பூசி ஒருதுளைவைத்து அதில்‌ புகை மூட்டியை 
வைத்துூதினால்‌ உள்ளிருந்த ஈயல்வெளிவரும்‌, அங்கே வேறொரு புழை 
செய்து புகைபோகும்‌ வழியுண்டாக்கி அதில்‌ ஒரு தாழியை வைத்திருந்‌ 
கால்‌ வந்த ஈயலெல்லாம்‌ தாழியிலே படியுமென்றதாம்‌. ஏனைய 
பற்றுதல்‌ வெளிப்படை. 


உள்ளுறை :--உடும்பு முதலாயவற்றைக்‌ கொண்டுவந்த 
வேட்டுவன்‌ அவைகளை இல்லின்கண்ணே போகட்டுக்‌ கள்ளின்‌ செருக்‌ 
இனால்‌ மயங்கிக்கக்கு மென்றது, அயல்நாடு சென்று பலவகையாலே 
பொருளீட்டிவந்த யான்‌ அவற்றை இல்லின்கண்ணிட்டு ஈம்‌ காதலி 
நலனையுண்டு காமக்களியாலே செருக்கெய்தி மயங்கக்கடப்பே 
னென்றதாம்‌. 0மய்ப்பாடு- உவகை. பயன்‌ --பாகன்‌ தேர்கடாவல்‌. 


(பெரு- ரை.) கார்ப்பருவத்‌ தொடக்கத்தே ஒருதலையாக மீண்டு 
வருகுவல்‌ கவலற்க என்று போயினன்‌ ஆகலின்‌, அப்பொழுது கார்ப்‌ 
பருவம்‌ வந்துவிட்டமையையும்‌ தான்‌ பருவம்‌ கடந்து வருகின்றமையை 
யும்‌ பாகற்குணத்துவான்‌, அவள்‌ ஊர்காட்டு நாட்டது, ஆண்டுப்‌ 
புறவில்‌ முல்லை நண்முகை அவிழ்ந்த ஆதலால்‌ இனி அவள்‌ நெஞ்சம்‌ 
பொறாது பெரிதும்‌ உயவும்‌ ஆதலால்‌ விரைந்து செலுத்துக என்றான்‌ 
என்க. புறவின்‌ நுண்முகை யவிழ்ந்தமை பொறைதலை மணவாமைக்‌ 
கும்‌ உயவுதற்கும்‌ ஏதுவாதல்‌ நுண்ணிதின்‌ உணர்க. முல்லை முகை 
யவிழ்ந்த தென்றது -கார்ப்பருவம்‌ வந்துவிட்டதுகாண்‌ என்றுணர்த்‌ 
இியவாரும்‌. 3 (௫௯) 


௬௦. தூங்கலோரியார்‌ 


தீனை: மருதம்‌. 


துறை: இது, சறைப்புறமாக உழவற்குச்‌ சொல்லுவாளாய்த்‌ 
தோழி செறிப்பறிவு நீஇயது. 


(நி-ம்‌.) என்பது, சிறைப்புறமாக வந்திருந்த தலைமகன்‌ தலை - 
மகளை இல்வயிற்‌ செறித்ததமையறிந்து விரைவில்‌ வரையுமாற்றானே 
தோழி உழவனைகோக்கச்‌ சொல்லுவாள்‌ போன்று *உழவனே' நீ 
காற்றுநடுமாறு உழச்சென்ற வயலிலுள்ள கோரையையும்‌ குவளையை 


1. கொரிஇ என்பது இக்காலத்து அருகிய சொல்‌; பொருள்‌ 
விளங்கவில்லை. கன்றுகளுக்குப்போடும்‌ இருப்புமுள்ளாலாகிய வாய்க்‌ 
கூட்டுக்குக்‌ கொரி' என்று திருநெல்வேலியை அடுத்த ஊர்களில்‌ வழங்‌ 
கப்படுகிறது; மாட்டுமடியில்‌ ஊட்டச்சென்றால்‌ அம்முள்‌ மடியில்‌ குத்துக்‌ 
தன்மையாயிருத்தலால்‌ அந்தப்‌ பொருளைக்கொண்டு குத்திப்பிடிப்பதாக 
உரையெழுதினேன்‌. குத்தாமலே பிடித்து வாலைக்‌ கழுத்திற்பிணித்து 
வளையமாகக்‌ காவிக்‌ கொணர்தலுமுண்டு; கொரீஇ என்பதற்கு வேறு 
பொருள்‌ விளக்கமாகத்‌ தெரிறெவரையில்‌ குத்து என்பதைக்‌ கொள்க. 


மூலமும்‌ உரையும்‌ 


யும்‌ அழித்துவிடாதே யுழுவாய்‌, அவற்றை இவள்‌ வளையாகவும்‌ ௨. 
யாகவும்‌ கொள்ளு'மென இல்வயிற்‌ செறித்தமை தோன்றக்‌ கூ 
நிற்பது. 

(இ-ம்‌.) இதனை ** களனும்‌ பொழுதும்‌............ அனணைநிலைவகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (கொல்‌-கள-௨௨.) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ வகை என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

மலைகண்‌ டன்ன நிலைபுணர்‌ நிவப்பின்‌ 
பெருநெற்‌ பல்கூட்‌ டெருமை உழவ ! 
கண்படை பெறாது தண்புலர்‌ விடியல்‌ 
கருங்கண்‌ வராஅல்‌ பெருந்தடி. மிளிர்வையொடு 
௫. புகர்வை அரிசிப்‌ பொம்மல்‌ பெருஞ்சோறு 
கவர்படு கையை கழும மாந்தி 
1நீருறு செறுவில்‌ நாறுமுடி. யழுத்தநின்‌ 
“நடுந ரோடுநீ சேறி யாயின்வண்‌ 
சாயும்‌ நெய்தலும்‌ ஓம்புமதி எம்மின்‌ 
௧௦. மாயிருங்‌ கூந்தல்‌ “மடந்தை 
ஆய்வளைக்‌ கூட்டும்‌ அணியுமார்‌ அவையே. 
(சொ-ள்‌.) மலை கண்டு அன்ன நிலை புணர்‌ நிவப்பின்‌ 
நெல்‌ பல்பெரு கூடு எருமை உழவ-மலையைச்‌ செய்து வைத்தாற்‌ 
போன்ற கிலை பொருந்திய உயர்சசியையுடைய மிக்க நெற்களை 
யுடைய பல பெரிய சேர்களைக்‌ கட்டி வைத்திருக்கின்ற எருமை 
யைப்‌ பூட்டி உழுகின்ற உழவனே !; கண்படை பெறாது தண்‌ 
புலர்‌ விடியல்‌ கருங்‌ கண்‌ வரால்‌ பெருக்குடி. மிளிர்வையொடு 
புகர்வை அரிசிப்‌ பொம்மல்‌ பெருஞ்‌ சோறு - நீ இரவிலே அரங்‌ 
காது குளிர்ச்சியையுடைய இருள்‌ நீங்கும்‌ வைகறைப்‌ பொழு 
இலே கரிய கண்களையுடைய வரால்‌ மீனைப்‌ பெரியனவாக,த்‌ தடிக்கு 
தசையாகிய ஆணத்தலே பிறழவிட்ட மிளிர்வையுடனே உணவுக்‌ 
குரிய அரிசியாலாக்கிய மிக்க சோற்னுததிளையை; கவர்படு 
கையை கழும மாந்தி நீர்‌ உறு செறுவில்‌ காறுமுடி. அமு,த்‌,தநின்‌ 
நடுகரொடு நீ சேறியாயின்‌ - விருப்பமிக்க கையையுடையையாய்‌ 
நிறைய மயக்கமேறவுண்டு நீர்மிக்க சேற்றிலே நாற்றுமுடிகளை நடு 
தற்குகின்‌ உழத்‌,தியரோடு உடன்‌ செல்லுவையாயின்‌; வண்‌ சாயும்‌ 
கெய்கலும்‌ ஓம்புமதி - நீ உழுகனெற வயலிலுள்ள வளமிக்க 
கோரைகளையும்‌ நெய்தல்களையும்‌ க’ளையெனக்‌ களையாது பாது 
காப்பாய்‌; எம்மின்‌ மா இருங்‌ கூந்தல்‌ மடந்தை அவை ஆய்‌ 
(பாடம்‌) 1. நீலச்செறு, 2. அடுஈரோடு சேறியானவரை, 
2. மடந்தைக்கு. 


௧௦௬ நற்றிணை நானூறு 


வளைக்‌ கூட்டும்‌ அணியும்‌ - அங்நுனம்‌ பாதுகாத்து வைப்பது 
கான எற்றிற்கோ எனக்‌ கேட்டியாயின்‌, எங்களுடைய மிக்க 
கரிய கூம்‌,தலையுடைய தலைவி இப்பொழுது இற்செறிக்கப்பட்டாள்‌, 
மற்றொரு பொழுது காப்புச்சிறை : நீக்கப்‌ பெறுவளேல்‌ அவள்‌ 
அவற்றுள்‌ அழயெ கோரையை வளையமாகப்‌ பூண்டுகொள்ளுவாள்‌, 
நெய்தல்‌ கழையை உடையாக அணிந்து கொள்ளுவள்‌ காண்‌; 
ள- று, 


(வி-ம்‌.) பல்கூடு-பல குதிர்களுமாம்‌. மிளிர்வை- ஆணத்தி 
லிடப்படுவது, இஃது இக்காலத்தில்‌ *தான்‌' என வழங்கப்படுகின்றது, 
சாய்‌- கோரை. புகர்வு- உணவுக்குரிய பண்டம்‌. நாறு-நாற்று. 
சாய்‌ வளைக்கும்‌ நெய்தல்‌ உடையணிக்கும்‌ நிரனிறையாகக்‌ கொள்க. 
நீர்ச்சோற்றை யுண்ணிம்‌ சிறிது மயக்கமுண்டாமாதலிற்‌ கழுமமாக்தி 
யென்றார்‌. தொழின்‌ 3மற்செல்வார்க்கு மிக்க வன்மையளித்தலின்‌ 
இன்றியமையாததாயிற்று. தாஞ்சென்று பறித்தற்திெயலா.து உழவனை 
யோம்புமதியென்றதினால்‌ தலைவி இற்செறிக்கப்பட்டதை யுணர்த்திய 
தாம்‌, வெயிலேறின்‌ உழவெருமை மயங்குமாதலின்‌ இரவிடைத்‌ துயில்‌ 
பெறாது விரைந்து செல்வதைக்‌ குறித்தாள்‌. - மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - இற்செறிப்புரைத்து வரைவுகடாதல்‌, 


(பெரு ர.) நின்‌ நடுநரொடு எனக்‌ கண்ணழித்துக்‌ கொள்க, 
நடுகர்‌-நாற்றுநடும்‌ மகளிர்‌, ஆய்வளை கூட்டும்‌:பண்புத் தொகை. ஒற்று 
மிகாது கொள்க, வளையாகக்‌ கையிற்கூட்டும்‌ ஆடையாக மெய்யில்‌ 
அணியும்‌ என்க. கவர்படுகை-மிகுதியாக அள்ளிக்கொள்ளுதலை 
யுடைய கையுமாம்‌. (௬௦) 


௬3. சிறுமோலிகனார்‌ 


தினை: குறிஞ்சி. 


துறை: இது, தலைவன்‌ வரவுணர்ந்து தலைவிக்குச்‌ சொல்லுவா 
ளாய்த்தோழி சொல்லியது. 


(நி-ம்‌.) என்பது, தலைவன்‌ இரவுக்குறி வருதலையறிந்த தோழி 
தலைவியை நோக்கி *இரவெல்லாம்‌ காமவேட்கையால்‌ நோய்கொண்டு 
புலம்பியதறிந்த ஈம்‌ அன்னை நீ ஏன்‌ தூங்குவாயல்லையோ வென்றாட்கு 
மெல்ல என்னெஞ்சினுள்ளே கானகநாடனைக்‌ கருதினோர்க்குத்‌ தூக்க 
மும்‌ வருமோவென்று கூறினே'னெனத்‌ தங்களுடைய துன்பத்தை 
அவனுணர்ந்து விரைய வரையுமாற்றாற்‌ கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதனை நன்னயம்‌ பெற்றுழி நயம்புரி யிடத்தினும்‌ ”” 
(தொல்‌-கள-௨௩ ) என்னும்‌ விதியின்கண்‌ நயம்புரியிடத்தும்‌ என்பதன்‌ 
கண்‌ அமைத்துக்கொள்க. 

கேளாய்‌ எல்ல தோழி! அல்கல்‌ 
வேணவா கலிய வெய்ய உயீரா 
ஏமான்‌ பிணையின்‌ வருந்தினே னாகத்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௦௭ 


அயர்மருங்‌ கறிந்தனள்‌ போல அன்னை 
௫. துஞ்சா யோவென்‌ குறுமக ளென்றலிற் 
சொல்‌ வெளீப்‌ படாமை மெல்லவென்‌ நெஞ்சிற்‌ 
படுமழை பொழிந்த பாறை மருங்கில்‌ 
சிரல்வா யுற்ற களவிற்‌ பரலவற் 
கான்கெழு காடற்‌ படர்ந்தோர்க்குக்‌ 
௪௦. கண்ணும்‌ படுமோ என்‌ றிசின்‌ யானே. 


(சோ-ள்‌.) எல்ல கோழி கேளாய்‌ அல்கல்‌ வேணவா 
நலிய வெய்ய உயிரா - ஏடி. கோழி / யான்‌ கூறுகின்ற இதனைச்‌ 
கேட்பாயாக ! நேற்றிரவில்‌ வேட்கை மிகுதியாலுற்ற ஆசைப்‌ 
பெருக்கமான து துன்புஅ.க தலாலே வெப்பமாகப்‌ பெரு 
மூசசெறிந்து ; ஏ மான்‌ பிணையின்‌ வருந்தஇினேனாக - அம்புபட்ட 
'மான்பிணைபோல வருத்த முற்றேகை ; அன்னை துயர்‌ மருங்கு 
அறிந்தனள்‌ போல என்‌ குறுமகள்‌ துஞ்சாயோ என்றலின்‌ - 
அப்பொழுது அன்னை. யானுற்ற துன்ப மிகுதியை அறிந்தாள்‌ 
போல என்னை நோக்கி *என்னிள மகளே! நீ தூங்குவாயல்லையோ” 
என்றலும்‌; சொல்‌ வெளிப்படாமை மெல்ல என்‌ கென்சின்‌ - 
யான்‌ சொல்வது வெளியிலே தெரியா கபடி. மெல்ல என்‌ நெஞ்சி 
னுளளே; படுமழை பொழிந்த பாறை மருங்கில்‌ சிரல்வாய்‌ 
உற்ற களவின்‌ பரல்‌ அவல்‌ கான்கெழு நாடன்‌ படாந்தோர்க்கு - 
மிக்க மழை பொழிந்த கற்பாறை யருகலே பூதீத சிசசிலிப்‌ 
பறவையின்‌ வாய்‌ போன்ற அரும்புகளையுடைய முல்லையும்‌ பரல்‌ 
கள்‌ நிரம்பிய பள்ளங்களும்‌ உடைய (விளங்கிய) காடு சூழ்ந்த 
நாட்டையுடைய தலைமகனைக்‌ கருதியிறாப்போர்க்குக்‌ கண்ணுறக்க 
மும்‌ வாரா நிற்குமோ? என்றேன்‌ காண்‌; எ-ணு. 


(வி-ம்‌.) எல்ல: இருபாற்‌ பொதுச்சொல்‌. அல்கல்‌ - இரவு. 
வேணவா - வேட்கையாலுண்டாயெ அவா ; ‘வேட்கை, அவா' என்னு 
மிருசொல் லும்‌ ““செய்யுண்‌ மருங்கின்‌'' (தொல்‌-எழு-௨௮௮) என்ற சூத்‌ 
இர விதிப்படி கெட்டு மருவி முடு.ந்தது. ஏ - அம்பு. படர்தல்‌ - நினைத்‌ 
தல்‌. இது தலைவியைத்‌ தோழி தானாகக்‌ கொண்டு கூறியது, தான்‌ 
அவள்‌ என்னும்‌ வேற்றுமையிலளாதலின்‌ ; இதற்கு முன்பு ௨௮ ஆஞ்‌ 
செய்யுளுரையிற்‌ கூறிய விதியை ஈண்டுரைத்துக்கொள்க. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌: பயன்‌ -வரைவறிவுறுத்தல்‌. 


(பெரு -ரை.) பரல்‌ ஆகுபெயராக மேட்டுகிலத்தைக்‌ குறித்து 
நின்றது. எனவே மிசையும்‌ அவலும்‌ உடைய கான்‌ என்பதாயிற்று. 
““அவலா கொன்றோ மிசையா கொன்றோ” (புற-௧௮௪) எனப்‌ பு றத்தி 
னும்‌ வருதல்காண்க. அளியுடைமையும்‌ அஃதின்மையும்‌ ஒருங்கேயுடை 
யான்‌ என இழறைச்சியிற்‌ றோன்றுமாறு பரல்‌ அவல்‌ கான்கெழுகாடன்‌ 
என்றாள்‌. 


௧௦௮ நற்றினை நானூறு 


இனி இச்செய்யுளைத்‌ தலைவி கூற்றாகவே கொண்டு ஆசிரியர்‌ நச்சி 
னஞார்க்கனியர்‌, “மனப்பட்டுக்‌ கலங்கச்‌ சதைந்தவழித்‌ தோழிக்கு 
நின த்தசான்றல்‌ அருமறை யுயிர்த்தலும்‌ ' (தொல்‌-கள-உம௰) என்னும்‌ 
துறைக்கு எடுத்துக்காட்டினர்‌. தலைவி கூற்றெனலே நேரிதாம்‌.(௬௧) 


௭௨. இளெங்றேனார்‌ 


நினை: பாலை, 

நுறை: இது, முன்னொருகாலத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிந்து வந்த 
தலைவன்‌, பின்னும்‌ பொருள்வலிக்கப்பட்ட கெஞ்ரிற்குச்‌ செலவழுங்கு 
வித்குது. - 

(நு-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ பிரியக்கருதிய தலைமகன்‌ “யான்‌ 
முன்பு சுரத்தின்கட்‌ சென்றபொழுது, விசும்பிலெழுந்த தங்களைநோக்கி 
மலைமீது எம்‌ காதலியிடத்து நிரம்பிய இங்களொன்று எம்முடையகென 
நினைத்‌ தருக? கனல்ல3னு வென்று முன்பு பொருள்வயிற்பிரிக்ததையும்‌ 
நிலத்தின்‌ கொடுமையையும்‌, அங்கே சென்றபொழுது காதலியைக்‌ கரு 
லுங்‌ கவர$சியையுங்‌ கூறிச்‌ செலவழுங்கா நிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, *வேற்றுநாட்டு அகல்வயின்‌ விழுமத்‌ தானும்‌" 
(தொல்‌-கற்‌-ட௫) என்னும்‌ விநிகொள்க. 

வேர்பிணி வெதிரத்துக்‌ கால்பொரு நரலிசை 
கந்துபிணி யானை * அயர்வுயிர்த்‌ தன்ன 
என்றூழ்‌ நீடிய “வேய்பிறங்‌ கழுவத்துக்‌ 
குன்றூர்‌ மதியம்‌ நோக்கி நின்றுநினைம்‌ து 
இ. “உள்ளினேன்‌ அல்லனோ யானே முள்ளெயிற்றுத்‌ 
திலகம்‌ தைஇய தேங்கமழ்‌ திருநுதல்‌ 
எமது முண்டோர்‌ மதிகாள்‌ திங்கள்‌ 
உரறுகுரல்‌ வெவ்வளி யெடுப்ப நிழற்ற 
உலவை யாகிய மரத்த 
௧௦. கல்பிறங்கு 4 மாமலை உம்பரஃ தெனவே. 


(சோ -ள்‌.) வேர்‌ பிணி வெதிரத்துக்‌ கால்‌ பொரு நரல்‌ 
இசை-வேர்கள்‌ ஒன்றோடொன்று பிணிப்புண்ட மூங்கல்களிலே 
காற்று மோது கலால்‌ உண்டாகிய ஒலிக்கின்ற ஓசையான து; 
கந்து பிணி மானை அயர்வுயிர்‌ தீது அன்ன - தறியிலே கட்டப்‌ 
பட்ட யானை வருந்‌இ கெட்டுயிர்ப்பெறிந்தாற்‌ போன்றது;:என்றூழ்‌ 
நீடிய வேய்‌ பிறங்கு அழுவத்து - கோடை நிலைபெற்ற மூங்கில்‌ 
மிறங்யெ சரத்து நெறியில்‌; குன்று ஊர்‌ மதியம்‌ நோக்கி நின்று 

(பாடம்‌) 1. அயா. டி 2. வேர்‌ பயில்‌ அழுவத்து. 

9. உள்வினான்‌ அல்லனோ. 4. உயிர் மலை, 


மூலமும்‌ உரையும்‌ ௧0௯ 


நினைந்து - மலைவாய்ச்‌ செல்லும்‌ இங்களை நோக்கி நின்று சிறிது 
கருதி; முள்‌ எயிற்றுத்‌ இலகம்‌ தைஇய கேம்‌ கமழ்‌ இறுறு,கல்‌ 
ஓர்‌ நாள்‌ மதித்திங்கள்‌ எமதும்‌ உண்டு - முட்போன்ற பற்களை 

யும்‌ இலகமிட்ட மணங்‌ கமழ்தன்ற அழயெ நெற்றியையும்‌ 
உடைய நாள்‌ நிரம்பிய மதுக்தங்கள்‌ என்பது ஓன்று எம்மூடை 

யதும்‌ உண்டு ; உரறுகுரல்‌ வெவ்வளி எடுப்ப நிழல்‌ தப உலவை 
ஆகிய மரத்த கல்பிறங்கு மாமலை உம்பர்‌ அஃது என - அத்திங்கள்‌ 

இப்பொழுது யாண்டையகதோ வெனில்‌ முழங்குன்ற ஓசையை 

யுடைய வெவ்விய காற்றானது வீசுதலாலே இலையுதிர்ந்து நிழல்‌ 

செய்யும்‌ தன்மை நீங்க வெறுங்‌ கொம்புகளாய்‌ நிற்ன்ற மரங்‌ 

களையுடைய கற்கள்‌ விளங்கிய கரிய மலை மிதுள்ளதாயிரா 

நின்றது என்று; உள்ளினேன்‌ அல்லனோ - யான்‌ நினை த்இருக்‌. 
கேன்‌ அல்லனோ? ள- று. 

(வி-ம்‌.) என்‌.நூழ்‌-கோடை. உரறுதல்‌ - முழங்குதல்‌. உலவை - 
காய்ந்த இளையுமாம்‌. உள்ளினேனென்பது முன்பு பொருள்வயிற்‌ 
பிரிந்தது, என்றூழ்‌ நீடிய அழுவமென்பது நிலத்தின்‌ கொடுமை கூறி 
யது. திருநுதல்‌ முதலாயின காதலியைக்‌ கருதிய கவற்சி. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - செலவழுங்கல்‌. 

(பெரு -ரை,) நிழற்பல உலவை ஆதிய என்றும்‌ பாடம்‌. இது 
சிறப்புடையதன்று. இனி இச்செய்யுளை, குன்றூர்‌ மதியம்‌ நோக்கி 
நினைந்து உரறுகுரல்‌ வெவ்வளிஎடுப்ப நிழல்‌்தப உலவையாகிய மரத்த 
கல்பிறங்கு(இம்‌) மாமலை உம்பரது நாள்‌ திங்கள்‌(போன்று) முள்‌.எயிற்‌ 
றுத்திலகம்‌ தைஇய தம்‌ கமழ்‌ திருநுதல்‌ ஓர்மதி எமதும்‌ உண்டு என்று 
இயைத்து மலைவாய்ச்‌ செல்லும்‌ திங்களை நோக்கி நின்று சிறிது கருதி 
முழங்குகின்ற ஓசையையுடைய வெவ்விய காற்றுனது வீசுதலாலே 
நிழல்கெட வெறும்‌ கொம்புகளாய்‌ நிற்கின்ற மரங்களையுடைய கம்‌ 
கள்‌ விளங்கிய கரிய மலைமீதுள்ள இரந்த முழுத்திங்கள்‌ போன்ற முட்‌ 
போன்ற பற்களையும்‌ திலகமிட்ட மணங்கமிழ்கின்ற அழூய நெற்றி 
யையுமுடைய ஒரு திங்கள்‌ எம்முடையதும்‌ உண்டு என்று உள்ளி 3னன்‌ 
அல்லனோ? என்று பொருள்கூறவேண்டும்‌. இன்‌ 3றல்‌ தலைவியின்‌ முகம்‌ 
மாமலை உம்பரஃது என்னல்‌ பொருந்தாமை ஆராய்ந்‌ துணர்க, 

இனி இச்செய்யுளை ஆசிரியர்‌ ஈச்சினர்க்கனியர்‌ நிகழ்ந்தது நினைத்‌ 
தற்‌ கேது வாகும்‌'' (தொல்‌-அகத்‌-௫௩) என்னும்‌ நூற்பாவிற்கு எடுத்‌ 
துக்‌ காட்டினர்‌. அசிரியர்‌ இளம்பூரண அடிகளார்‌ “(நிகழ்ந்தது கூறி 
நிலையலுந்‌ திணையே"' (நை-௪௫௪) என்னும்‌ நூற்பாவிற்கு எடுத்துக்காட்‌ 

டினர்‌. (௬௨) 


௬௩. உலோச்சனார்‌ 


திண: நெய்தல்‌. 

துறை: இஃது, அலரச்சத்தாற்‌ றோழி சிறைப்புறமாகச்‌ செறிப்‌ : 
பறிவுறீஇயது. 
(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ ஒரு சிறைப்புறமாக வந்திருப்‌ 
பதறிந்த தோழி அவன்கேட்டு விரைவில்‌ வரையுமாற்றானே ஊரார்‌ 


௧௧௦ நற்றிணை நானூறு 


தூற்றிய பழிச்சொல்லால்‌ அன்னை இல்வயிற்செறித்ததும்‌ தலைவிநலன்‌ 
பசலையாலுண்ணப்பட்டழிவதும்‌ அறிவுறுத்துவாளாய்த்‌ தலைவன்‌ 
தொடர்பானது இற்செறித்தலால்‌ இப்படிப்‌ பசலையாக யழியக்‌ 
கடவது தானோ'வென வருந்திக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌. இதனை, “'களனும்‌ பொழுதும்‌......... அனைநகிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌-கள-௨௩.)என்பதன்கண்‌ வகை 
யின்பாற்‌ படுத்துக. 
உரவுக்கடல்‌ உழந்கு பெருவலைப்‌ பரதவர்‌ 
மிகுமீன்‌ உணக்கிய புதுமண லாங்கண்‌ 
கல்லென்‌ சேரிப்‌ புலவற்‌ புன்னை 
விழவுகாறு விளங்கிணர்‌ வியந்‌ துடன்‌ கமழும்‌ 
அழுங்க லூ ரா அறனின்‌ றதனால்‌ 
அறனில்‌ அன்னை யருங்கடிப்‌ படுப்பப்‌ 
பசலை யாகி விளிவது கொல்லோ 
புள்ளூற வொசிந்த பூமயங்‌ கள்ளற்‌ 
கழிச்சுரம்‌ நிவக்கும்‌ இருஞ்சிறை இவுளி 
௪௦. திரைதரு புணரியிற்‌ கழூஉம்‌ 

மலிதிரைச்‌ சேர்ப்பனொ டமைந்தநந்‌ தொடர்பே. 


ஓ 


(சோ-ள்‌.) உரவுக்‌ கடல்‌ உழந்த பெருவலைப்‌ பரதவர்‌ - 
வலிமையுடைய கடலிலே சென்று மீன்‌ பிடித்தலில்‌ வருந்திய 
பெரிய வலைகளையுடைய பரதவர்‌; மிகு மீன்‌ உணக்கிய புது 
மணல்‌ ஆங்கண்‌ - மிக்க மீன்களைக்‌ காயப்‌ போகட்ட புதிய 
மணற்‌ பரப்பாகிய அவ்விடத்து; கல்லென்‌ சேரி புலவல்‌ புன்னை - 
கல்லென வொலிக்குஞ்‌ சேரியை யடுத்த புலவு காற்றத்திடத்‌ 
அள்ள புன்னையின்‌ ; விழவுகாறு விளங்கு இணர்‌ உடன்‌ விரிந்து 
கமழும்‌ அழுங்கல்‌ ஊர்‌- விழாவுக்குரிய மணமுடைய விளங்கிய 
பூங்கொத்து ஒருசேர விரிந்து மணங்‌ கமழா நிற்கும்‌ அலரெடுக்‌ 
இன்ற பேரொலியையுடைய இவ்வூரோவெனில்‌ ; அறன்‌ இன்று - 
அறமுடையதஇில்லை ; அதனால்‌ புள்‌ உற ஓ௫ந்‌த பூமயங்கு அள்ளல்‌ 
கழிச்‌ சுரம்‌ நிவக்கும்‌ இருஞ்ச்றை இவுளி - அதனால்‌ புட்கள்‌ வந்தி 
ருதீதலா லுதிர்ந்‌த பூக்கலந்‌த சேற்றினையுடைய கழியாயெ இடத்‌ 
இன்‌ மீதோடும்‌ தேரிற்‌ பூட்டிய பெரிய பிணிப்பையுடைய 
குதிரைகள்‌ ; இரை தரு புணரியின்‌ கமூ௨ம்‌ மலி இரைச்‌ சேர்ப்ப 
னொடு மைந்த ஈம்‌ தொடர்பு - ௮லையெழுந்து வரும்‌ கடனீ 
ராலே கழுவப்படுகின்ற மிக்க கடற்‌ செர்ப்பனோடு பொருந்திய 
நமது தொடர்ச்சியான து ; அறன்‌ இல்‌ அன்னை அருங்‌ கடிப்‌ 
படுப்பப்‌ பசலையாக விளிவதுகொல்‌ -அறனில்லாத அன்னை இற்‌: 


மூலமும்‌ உரையும்‌ ககக 


செறித்து அரிய காவலிற்‌ படுக்தலாலே இங்கனம்‌ பசலையாகி 
விளிக்தொழியக கடவதுதானோ ? எ-று, .. 


(வி-ம்‌.) சுரம்‌ -இடம்‌. நிவத்தல்‌- ஓடுதல்‌. புலவல்‌, அல்‌ * 
சாரியை. 


தன்னொழுகலாற்றைப்‌ பொறாது அலர்‌ தூற்றலால்‌ ஊர்‌ அறனின்‌ 
றென்றாள்‌. கேள்வனைக்‌ கூடாதவாறு இற்செறித்தமையால்‌ அன்னை 
யும்‌ அறனிலளென்றாள்‌. களவொழுக்கம்‌ எண்வகைமணத்தினு ளொன்‌ 
முதலின்‌ அஃதறனேயாம்‌; அதனுக்கு ஊறுசெய்தல்‌ அறனின்மை 
யென்றவாறு. பசலையாகிவிளிவ3தா என்றது பசலைபாய்தல்‌, 


உள்ளுறை :—கழிச்சேற்றி 3லாடுங்‌ குதிரைகளினுடம்பிலே பட்ட 
சேறு கடல்நீரால்‌ கழுவப்படுமென்றது - காவொழமுக்கத்ைதை மேற்‌ 
கொண்ட தலைமகள்‌ 3மலும்‌ தலைமகன்மீதுமேறிய அலர்‌ அவ்விருவரும்‌ 
வரைந்துகொள்ளுதலால்‌ நீக்கப்படவேண்டு மென்றதாம்‌. 


இறைச்சி:-—மணற்பரப்பி3ல பரதவர்‌ மீனுணக்கலானாதிய புலவு 
நாற்றத்தைப்‌ புன்‌ மலர்‌ மணம்‌ வீசுதலாற்‌ போக்கிக்‌ கமழாநிற்கு 
மென்றது - சேரியிடத்தே தலைவிக்காக எமர்பெறக்‌ கநதிய பொருளா 
சையைத்‌ தலைவன்‌ சான்றோரை முன்னிட்டுத்‌ தரும்‌ அருங்கலமுதலிய 
வற்றாலே போக்கி வரைவுமாட்சிமைப்பட முடிப்பானகவென்றதாம்‌, 
மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌, பயன்‌ - செறிப்பறி 
வுறுத்து வரைவுகடாதல்‌. (௬௩) 


௬௪. உலோச்சனார்‌ 


திண : குறிஞ்சி. 


துறை; இது, பிரிவிடைத்‌ தலைவியதருமைகண்டு தூதுவிடக்‌ 
கருதிய தோழிக்குத்‌ தலைவி சொல்லியது. : 


(து -ம்‌.) என்பது, தலைமகன்‌ பிரிந்தவிடத்துத்‌ தலைமகள்‌ 
வருந்தியதறிந்த தோழி அவன்பால்‌ தூதுவிடக்‌ கருது தலும்‌ அதனை 
யறிந்த தலைவி தோழியை நோக்கி, நம்மைக்‌ கைவிட்ட அவரைக்‌ 
கருதா தொழிக; உள்ளம்‌ அவர்பாற்‌, சென்றமையால்‌ என்னுடம்பு 
வறிதாயிரா நின்றது; இனிவரினும்‌ ஈமது நோய்க்கு மருந்தாகமாட்டார்‌; 
ஆதலின்‌, அவர்‌ அங்3கயே இருப்பாராக; நம்‌ நோயை நமர்‌ காணா 
தொழிவாராக ' வென வருத்தமிகுதி தோன்றக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதனைக்‌ (கொடுமை யொழுக்கம்‌ தோழிக்‌ குரியவை ; 
வடுவறு சிறப்பிற்‌ கற்பிற்‌ றிரியாமைக்‌, காய்தலும்‌ உவத்தலும்‌ பிரித்‌ 
தலும்‌ பெட்டலும்‌ ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌ *' (தொல்‌ - 
கற்‌-௬) என்னும்‌ விதியின்‌ கண்‌ காய்தலின்பாற்‌ படுத்துக. 


என்ன ராயினும்‌ இனிநினை வொழிக 
அன்ன வாக இனையல்‌ தோழியாம்‌ 
இன்ன மாக௩த்‌ துறந்தோர்‌ நட்பெவன்‌ 


௧௧௨ நற்றிணை நானூறு 


மரனா ருடுக்கை மலையுறை குறவர்‌ 
ட. அறியா தறுத்த சிறியிலைச்‌ சாந்தம்‌ 
வறனுற்‌ முர முருக்கிப்‌ பையென 
மரம்வறி தாகச்‌ சோர்ம்துக்‌ காங்கென்‌ 
அறிவும்‌ உள்ளமு மவர்வயிற்‌ சென்றென 
வறிதால்‌ இகுளையென்‌ யாக்கை யினியவர்‌ 
௧௦. வரினும்‌ கோய்மருக்‌ தல்லர்‌ வாரா,து 
அவண ராகுக காதலர்‌ இவண்௩ங்‌ 
காமம்‌ படரட வருந்திய 
நோய்மலி வருத்தங்‌ காணன்மா ரெமரே. 


(சோ-ள்‌.) தோழி என்னர்‌ ஆயினும்‌ நினைவு இனி ஒழிக- 
மிகாழி !: நம்‌ காதலர்‌ எவ்வளவு இறெப்‌படையராயினும்‌ அவர்பால்‌ 
தூதுவிடக்‌ கருதுவதனை இனி நீ ஒழிப்பாயாக!; அன்ன ஆக 
இனையல்‌ -நம்மைக்‌ கைவிட்டாரென்று அத கன்மையாக 
வருந்‌ காத கொள்‌ !; யாம்‌ இன்னம்‌ ஆக நத துறந்கோர்‌ நட்பு 
எவன்‌? நாம்‌ இத்தன்மை3யமாகி வருந்தும்‌ வண்ணம்‌ 
நம்மைத்‌ துறந்த அவர்‌ நட்புத்தான்‌ நமக்கு யாது பயன்படும்‌, 
மரல்‌ நார்‌ உடுக்கை மலை உறை குறவர்‌ அறியாது அறுத்த சிறி 
இலைச்‌ சாந்தம்‌ - மரற்பட்டையின்‌ நாராலே பின்னிய உடையினை 
யுடைய மலையிலிறாக்றெ குறவர்‌ தாம்‌ அறியாமையினலே மேற்‌ 
பட்டையை அறுத்த சிறிய இலையையுடைய சந்தன மரத்தில்‌ ; 
வறன்‌ உற்று ஆரமுருக்கப்‌ பை என மரம்‌ வறிது ஆகச்‌ 
சோர்ந்து உக்காங்கு - வற்றல்‌ தொடங்‌ மிகக்‌ கெடுத்து மெல்‌ 
லென ௮க்கமரம்‌ வறிதாமானு அதன்கண்‌ உள்ளகீர்‌ அறுபட்ட 
வாயின்‌ வழியே சோர்ந்து வடிந்தாற்‌ போல ; அறிவும்‌ உள்ளமும்‌ 
அவர்வயின்‌ சென்றென இகுளை என்‌ யாக்கை வறிது - என்‌ 
அறிவும்‌ உளமும்‌ அவரிடத்துச்‌ சென்றொழிந்‌தன வாதலின்‌ 
இகுளாய்‌ ! என்‌ உடம்பு உள்ளில்‌ யாதும்‌ இல்லையாய்‌ கின்றது 
காண்‌ 1; இனி அவர்‌ வரினும்‌ கோய்‌ மருந்து அல்ல-இனி அவர்‌ 
இங்கு வந்தாலும்‌ என்‌ நோய்க்குரிய மருந்தாகார்‌ ஆதலின்‌ ; 
காதலர்‌ அவணர்‌ ஆகுக! வாராது-காதலர்‌ வாராது அங்கேயே 
உறைவாராக ; இவண்‌ காமம்‌ படர்‌ ஈம்‌ அட வருந்திய கோய்மலி 
வருத்தம்‌ எமர்‌ காணன்‌ மார்‌-இங்குக்‌ காமமும்‌ அதனாலுண்டாயெ 
கினைவும்‌ ஈம்மை யொறணுத்தலாலே வருந்திய நோய்‌ மிக்க ஏ அப்‌ 
பாட்டினை நம்‌ சுற்றத்தார்‌ கானாதொழிவாராக 1 ௭-௮, 

(வீ-ம்‌.) கத்துறந்தோர்‌ - நம்மைத்‌ துறந்தோர்‌: இரண்டன்‌ 
ஜறொகை. கம்‌ துறந்தார்‌ என்பது (தொ-எழு-௧௫௭) சூத்திரத்தில்‌ 
அன்ன பிறவுமென்றதனுல்‌ வலிந்து கின்றது. காணன்மார்‌ : இது 


டர்‌ 

மூலமும்‌ உரையும்‌ ௧௫௨௩ 
மாரிற்று எதிர்மறைவியங்கோள்‌, அல்‌: எதிர்மறை யுணர்த்தியது. 
மேற்பட்டை சிவியதன்வழியாலே நீர்வடிந்து சந்தனமரம்‌ படுவது 
போலப்‌ புணர்ச்சி நசையின்வழியாலே என்னறிவும்‌ உள்ளமும்‌ அங்க 
செல்ல உடம்பு இறக்குர்‌ தன்மையையுடையதென உவமையோடு 
பொருளைப்‌ பொருத்திக்‌ காண்க. இஃது அழிவில்‌ கூட்டத்துக்‌ காதல்‌ 
கைம்மிகல்‌, 

ஆற்றாமை மிகுதியால்‌ இருகால்‌ விளித்தாள்‌. நோய்முற்றி இறந்து 
படுந்தன்மை வந்துற்றததனக்‌ கொண்டுவரினு நோய்மருந்தல்ல 
ரென்றாள்‌. சுற்றத்தார்‌ கண்டுவைத்துப்‌ பழி3யற்றதபடி. இறப்பதே 
நலனெனக்‌ கொண்டு எமர்‌ காணாதொழிக வென்றாள்‌. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - அயாவுயீர்த்தல்‌. 

(பெரு - ரை.) 1*களவுங்‌ கற்பும்‌ அலர்வரை வின்றே?' (தொல்‌ ஃ 
கற்‌-௨௧)என்பது பற்றித்‌ தலைவி கற்புக்‌ காலத்தும்‌ எமர்‌ காணன்‌ மார்‌ 
என அலரஞ்சுவா ளாயினள்‌. “அலரிற்‌ றோன்றும்‌ காமத்து மிகுதி 


(தொல்‌-கற்‌-௨.௨)என்பதனால்‌.இதனற்‌ றலைவியின்‌ காமஞ்‌ சிறத்தலறிக 
(௬௪) 


டு. கபிலர்‌ 


திணை : குறிஞ்சி, 
துறை: இது, விரிச்சிபெற்றுப்‌ புகன்ற தோழி, தலைமகட்குச்‌ 
சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ குறித்த பருவத்து வாராமையால்‌ 
வருந்துய தலைவியைத்‌ தோழி, '* யானுங்‌ கவலுகையில்‌ ஈம்‌ அயலகத்து - 
மாது தான்‌ வேறறொருத்தியிடம்‌ உரையாடும்‌ பொழுது * அவன்‌ இப்‌ 
பொழு வருகுவன்‌ ' என வாய்ச்சொற்‌ கூறினளாதலின்‌ அவள்‌ 
அமிழ்த மூண்பாளாக,' வெனத்‌ தான்பெற்ற நன்னிமித்தங்‌ கூறித்‌ 
தேற்றா நிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, ““பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌ '' (தொல்‌-கற்‌- 
க) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ '' பிறவும்‌ வகைபடவந்த. கிளவி 
யெல்லாம்‌ ”' என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

அமுதம்‌ உண்கரம்‌ அயலில்‌ ஆட்டி 

திடங்கில்‌ அன்ன விட்டுக்கரைக்‌ கான்யாற்றுக்‌ 

கலங்கும்‌ பாசி நீரலைக்‌ கலாவ 

ஓளிறுவெள்‌ அருவி ்‌யொண்டுறை மடுத்துப்‌ 
௫. புலியொடு பொருத புண்கூர்‌ யானை 

நற்கோடு நயந்த அன்பில்‌ கானவர்‌ 

விற்சுழிப்‌ பட்ட காமப்‌ பூசல்‌ 

உருமிடைக்‌ கடியிடி கரையும்‌ 

பெருமலை நாடனை வரூஉம்‌என்‌ றோேளே. 


(பாடம்‌). உண்டுஜை; 
௩. நா 


அ து ௬, 


ட 


சுக நற்றிணை நானூறு 


(சோ-ள்‌.) விட்டுக்‌ கரை கான்‌ யாற்றுக்‌ கலங்கும்‌ பாச: 
நிர்‌ அலைக்‌ சலாவ - விட்டு விட்டுக்‌ கரைத்துச்‌ செல்லு தலையுடைய 
கான்யாற்றின்கண்ணே கலங்கும்‌ பாசியை நீர்‌ அலைத்தலானே 
அவை யாண்டும்‌ கலப்ப; ஒளிறு வெள்‌ அருவி. ஒள்‌ துறை 
மடுத்து - விளங்கிய வெள்ளிய அருவியினது ஒள்ளிய துறையின்‌ 
கண்ணே பாய்ந்து; புலியொடு பொருத புண்‌ கூர்‌ யானை நல்‌ 
கோடு நயந்த அன்பு இல்‌ கானவர்‌ - புலியுடனே போர்செய்தலா . 
பயை புண்மிக்க யானையின்‌ நல்ல தந்தத்தை விரும்பிய 
அன்பற்ற வேடரின்‌; வில்‌ சுழிப்‌ பட்ட காமப்‌ பூசல்‌ உரும்‌ 
இடை இடி. கடிகரையும்‌ - வில்லினின்‌அவிடும்‌ அம்புபட்ட 
கனாலாயை சுழன்ற அச்சத்தைத்‌ தருகின்ற  பிளிற்றலின்‌ 
பேரொலி யானது இடியிலுண்டாகு மிக்க முழக்க தடைப்‌ போல 
ஒலிக்கும்‌ ; பெருமலை நாடனை ஈம்‌ அயல்‌ இல்லாட்டி டெங்கில்‌ 
அன்ன வரூஉம்‌ என்றோள்‌ - பெரிய மலை நாடன்‌ குறித்த 
பருவத்து வாராமையால்‌ அவனை நாம்‌ கருஇயிருக்கும்பொழுது 
நம்‌ அயல்‌ விட்டு மாகதொருத்‌இ வேறொருதக்தியிடம்‌ உரையாடு 
இன்றவள்‌ ஈமக்கு நன்னிமி,த்‌தமாகக்‌ டெங்கல்‌ என்னும்‌ ஊர்‌ 
போன்ற சிறந்த இனிய சொல்லால்‌ அவன்‌ இன்னே வருகுவன்‌' 
எனக்‌ கூறினள்‌ காண்‌) அவ்வார்த்தை அசரிரியெனப்‌ படுதலால்‌ 
கம்மலை காடன்‌ இன்னே வரும்‌ என யான்‌ கருதுனெறேன்‌ 
நீ வருந்தாதேகொள்‌ !; அமுதம்‌ உண்க - இங்கனம்‌ நமக்கு நன்னி 
மி.தீதமாகக்‌ கூறிய அவ்‌ வயல்வீட்டு மாது தேவருணவாகிய 
அமுதத்‌ இனை ஈண்டுக்‌ கைவரப்‌ பெற்று இப்பொழுதே உண்‌ 
பாளாக !; எ-று, 


(வி- ம்‌.) டங்கல்‌ - ஒரூர்‌; பொய்கையாரால்‌ பாடப்பெற்ற 
சிறப்புடையது. விரிச்சி - நன்னிமித்தம்‌. கான்யற்றருவியென 
இயைக்க. விட்டுக்கரை - மலையொத்த கரை யெனினுமமையும்‌. சுழி - 
சுழற்சி. 


உள்ளுறை -புலிபொருதலாலே புண்மிக்க யான காமநோய்‌ 
பொருதலால்‌ வருத்தமுற்ற தலைவியாயும்‌, வேடர்‌ யாசனயின்‌ மருப்புப்‌ 
போக அம்புவிவெது ஏதிலாட்டியர்‌ தலைவியினுயிருக்2க ஏதமூண்டாம்‌ 
படி அலரெடுத்ததாகவும்‌, அம்புபட்ட யாச பூசலிடுவது அலரைப்‌ 
பொழாளாய தலைவி வருந்துவதாகவும்‌, அப்பூசல்‌ மலையிற்‌ சென்று 
மோதுதலான து அவ்வருத்தச்‌ செய்தி தலைவன்மாட்டுஞ்‌ சென்றுவிட்ட 
தாகவுப்‌, அத்தகைய மலைகாடதைலின்‌ இன்னே வருகுவனெனவுங்‌ 
கொள்க. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவீயையாற்றுவித்தல்‌. 

(பெரு-ரை,) இட்டுக்‌ கரை எனக்‌ கண்ணழித்து இட்டி.தாகிய 
கரை எனினுமாம்‌. இட்டிது- றியது. 

இனி, பண்டைக்‌ காலத்தே ஒருவரை உவந்து வாழ்த்துவோர்‌ 
* அறதம்‌ உண்ட" என வாழ்த்துவது ஒரு வழக்கம்‌ என்று. தெரிகிறது. - 
இதனை, “அரும்பெறல்‌ அமிழ்தம்‌ ஆர்பதமாகப்‌, பெரும்பெயர்‌ 


௪) 


மூலமும்‌ உரையும்‌ கசடு 


உலகம்‌ பெறீஇயரோ அன்னை” (குறுந்‌-௮க) எனவரும்‌ குறுந்‌ 
தொகைச்‌ செய்யுளினுங்‌ காண்க. (௬௫( 


௬௭௬...  இனிசந்தநாகனார்‌ 


நிண : பாலை, 
துறை: இது, மனைமருட்சி. 
நு-ம்‌.) என்பது, தலைவன்‌ கொண்டுதலைக்‌ கழிதலும்‌ அவ்வுடன்‌ 
போக்கினை யறிர்த நற்றுப்‌ * உண்மதிழ்‌ வாடு அஃது அறனெனக்‌ 
கொண்டிருந்தும்‌ தனிமையில்‌ வெஞ்சுரஞ்‌ சென்றமை கருதி ஆற்றுளாய்‌ 
என்‌ மெல்லிய இளமகள்‌ தன்‌ூன விரும்பும்‌ ஈல்ல காதலனைப்‌ பெற்றன 
ளாயினும்‌, கொடிய சுரத்திற்‌ செல்லுதலா3ல மலர்‌ போன்ற 
அவளுடைய கண்கள்‌, சிவந்து ஒளி மழுங்கி யலமருங்கொல்‌'லென மூன 
.யகத்து மருண்டு வருந்திக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதூன, “தன்னும்‌ அவளும்‌! (தொல்‌-அகத்‌-௩௬) 
என்னும்‌ நாற்பாவின்கண்‌ அச்சம்‌ என்பது பற்றி நற்றாய்‌ கூறியது 
என்க. 

மிளகுபெய்‌ தனைய சுவைய புன்காய்‌ 
உலறுதலை உகா அய்ச்‌ சிதர்சிதர்த்‌ துண்ட 
புலம்புகொள்‌ நெடுஞ்சினை யேறி நினைம்‌துதன்‌ 
பொறிகளர்‌ எருத்தம்‌ வெறிபட மறுகிப்‌ 

௫. புன்புறா உயவும்‌ வெட்துகள்‌ இயவின்‌ 
நயந்த காதலற்‌ புணர்ந்தன ளாயினுஞ்‌ 
சிவக்தொளி மழுங்கி அமர்த்தன கொல்லோ 
கோதை மயங்கினுங்‌ குறுந்தொடி. நெதிழினுங்‌ 
காழ்பெய்‌ ௮ல்குற்‌ காசுமுறை திரியினும்‌ 

௧௦. மாணலங்‌ கையறக்‌ கலுழுமென்‌ 

மாயக்‌ குறுமகள்‌ மலரேர்‌ கண்ணே. 


(சோ-ள்‌.) மிளகு பெய்து அனைய சுவைய உலறு 
தலை உகா அய்‌ புன்காய்‌ - மிளகனை யிட்டுவைக் காற்‌ போன்ற 
சுவையுடைய காய்ந்த களைகளையுடைய உகாய்‌ மரத்தினுள்ள 
புல்லிய காயை; சிதர்‌ சிதர்‌த்து உண்ட புலம்பு கொள புன்‌ புய 
வண்டுகள்‌ நெருங்காதபடி. போக்கி உண்டதனாலாகிய வருத்த 
மிக்க புல்லிய புறா; நெடு சினை ஏறி நினைந்து பொறிகளர்‌ தன்‌ 
எருதிகம்‌ வெறிபட மறுக உயவும்‌-நெடிய கனை மேலேறிக்‌ 
தான்‌ இன்ற தவற்றைக்‌ கருதி வரைகள்‌ விளங்கிய கன்‌ பிடரி 
சிலிர்‌,தீது,த்‌ இன்ற வெறிப்னால்‌ மறுக்கமுற்று வருந்‌ தாகிற்கும்‌; 
வெம்‌ துகள்‌ இயவில்‌ ஈயந்த காதலன்‌ புணர்ந்‌ கனள்‌ ஆயினும்‌ - 


௧௧௯ நற்றிணை நானூறு 
வெப்பங்கொண்ட புழுஇமிக்க நெறியின்‌ கண்ணே தன்னை 


விரும்பிய காதலனைக்‌ கூடிச்‌ சென்றனளாயினும்‌; கோதை 
மயங்கினும்‌ குறுந்கோடி. நெழினும்‌ காழ்‌ பெய்‌ அல்குல்‌ காசு 
முறை இரியினும்‌-சூடிய பூமாலை சிக்குண்டாலும்‌ குறிய வளை 


கையினின்று நழுவினாலும்‌ காஞ்சியணிந்த அல்குலின்‌ மேல்‌ 


காலூன்ற பொற்காசு இனம்‌ முறை பிறழ்ந்து இடந்தாலும்‌; 
மாண்‌ நலம்‌ கையறக்‌ கலுழும்‌ என்‌ மாயம்‌ குறுமகள்‌ மலர்‌ ஏர்‌ 
கண்‌-அவற்றைக்‌ இருத்துகுற்குக்‌ தெரிந்திலளாய்க்‌ தனது 
ாட்சிமைப்பட்ட அழகானது அழிந்‌ தொழியுமாறு கலுழா 
கிற்கும்‌ என்‌ அழயெ இளம்‌ புதல்வியின்‌ மலர்போன்ற கண்கள்‌; 
வெந்து ஓளி மழுங்கி அமர்‌்த்தன கொல்‌-வெய்ய சுரத்திற 
செல்லுங்‌ கடுமையாலே சிவந்து ஒளி மழுங்கிக்‌ கலக்க மடைம்‌ 
கனவோ ? இவ்வொன்றற்கே வருந்தா கிற்பேன்‌ ;ள- ணு. 


(வி-ம்‌.) உலறுதலை - காய்ந்த இளை. சிதர்‌ - வண்டு. இயவு- 
நெற. காழ்‌- எட்டுக்‌ கொத்துக்களையுடைய அரைப்பட்டிகை, புலம்பு 
கொள்புள்புறுவென இயைக்க. மாயம்‌- அழகு. குறுமகள்‌-இளமகள்‌.. 
ம மருட்சி - இல்லகத்து மருண்டிருத்தல்‌. 


“நயந்து காதலற்‌ புணர்ந்தன ளாயினும்‌'' எனத்‌ தான்‌ அதனை 
அறத்தாறெனக்‌ கருதியது கூறினாள்‌. நெகிழினும்‌ தரியினும்‌ கையறக்‌ 
கலுமுமென்றது மிக்க இளமைப்‌ பருவத்தைக்‌ குறித்தது. இவ்வளவு: 
இளம்பருவத்தாள்‌ ஓராடவனைப்‌ பெற்றுச்‌ சென்றனளென அவளறி 
வுக்கும்‌ ஓழுக்கத்றுக்கும்‌ வியந்து மநிழ்ந்தனளாம்‌. கண்‌ கலங்காமற்‌: 
சென்றுழி முற்றுமே மஅிழ்வாளாவ து. 


இறைச்சி புறு தின்னத்தகாத காயைத்‌ இன்று களையி3லறி. 
மறுக்கமுற்று வருந்தா நிற்றல்‌ போல, என்மகள்‌ ஏதிலாளன து மாய 
வின்பத்திா நன்றெனக்‌ கொண்டு சென்று பின்பு மறுக்கமுற்று 
வருக்கா நிற்குமோ வென்றதாம்‌. மெய்ப்பாடு - உவகைக்கலுழ்ச்சி. 
பயல்‌ - ஆற்றாமை நீங்குதல்‌. 


(பேரு - ரை.) இனி, இச்செய்யுளை “*நயர்த காதலற்‌ புணர்ந்தன 
னாயினும்‌ என்‌ குறுமகள்‌ கண்‌ புன்புறு உயவும்‌ வெந்துகள்‌ இயவில்‌ 
சிவந்து ஓளி மழுங்கி அமர்த்தனகொல்‌ என இயைத்துக்கோடல்‌ 
வேண்டும்‌. இங்கனம்‌ இயைப்பின்‌ “வெய்ய சுரத்தில்‌ செல்லும்‌ 
கடுமையாலே” என மிகையாக ஓர்‌ ஏது வருவித்துக்‌ கொள்ளல்‌ 
வேண்டாமை உணர்க. 


மாயக்குறுமகள்‌ என்றது வஞ்சமுடைய சிறுமி என்றவாறுஃ 
இஃது அவன்‌ தன்னை வஞ்சித்தமை கருலிக்‌ கூறியபடியாம்‌ என்க. 


புழுத்‌ தின்னத்தகாக காயைத்‌ இன்று களையிலேறி மறுக்கமுற்று 
வருக்தர கிற்றல்‌ போல என்றது இறைச்சியன்று உள்ளுறை யுவமை3ய 
ஆதம்‌. என்‌ 2 உவமமும்‌ பொருளுமாகக்‌ கொள்ளவைத்தமையான்‌ 
என்க. இறைச்‌? அங்ஙனம்‌ உவமமும்‌ பொருளுமாகக்‌ கோடற்கியலா 
வகை வரும்‌. (௬௬( 


மூலமும்‌ உரையும்‌ க 
௬௭. பெரிசாத்தனார்‌ 


திண : நெய்தல்‌. 

நிறை: இது, பகற்குறிவந்து நீங்குர்‌ தலைமகனைத்‌ தோழி வரைவு 

கடாயது, 
& (து - ம்‌.) என்பது, பகற்குறிவந்து புணர்ந்து நீங்கும்‌ தலைமக£னத்‌ 
தோழி நோக்கி. £மாலைப்பொழுதாயிற்று, நெறி ஏதமுடைத்து, எமரும்‌ 
வேட்டை மேற்சென்றனராதலால்‌, எம்மூரின்கண்‌ வந்து இன்றிரவு 
ஜீங்கச்‌ செல்வாயாக'வெனப்‌ பிரிவாற்றாமை கூறுவாள்‌ போன்று குறிப்‌ 
பினால்‌ வரைவு தோன்றக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌...அனைநிலை வகையான்‌ 
வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌-கள-௨௩) என்னும்‌ வி,)யின்கண்‌ 
வகை என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 
சேய்விசும்‌ பிவர்ந்த செழுங்கதிர்‌ மண்டிலம்‌ 
மால்வரை மறையத்‌ துறைபுலம்‌ பின்றே 
இற1'வரும்தி யெழுந்த கருங்கால்‌ வெண்குருகு 
2வெண்குவட்டு அருஞ்சிறைத்‌ தாஅய்க்‌ கரைய 
கருங்கோட்டுப்‌ புனை இறைகொண் டனவே 
கணைக்கான்‌ மாமலர்‌ கரப்ப மல்குகழித்‌ 
துணைச்சுறா வழங்கலும்‌ வழங்கும்‌ ஆயிடை 
எல்லிமிழ்‌ பனிக்கடல்‌ மல்குசுடர்க்‌ கொளீஇ 
எமரும்‌ வேட்டம்‌ புக்கனர்‌ அதனால்‌ 

சமி. தங்கின்‌ எவனோ தெய்ய பொங்குபிசிர்‌ 

முழவிசைப்‌ புணரி எழுதரும்‌ 
உடைகடற்‌ படப்பையெம்‌ உறைவின்‌ ஊர்க்கே. 
(சோ-ள்‌.) சேய்விசும்பு இவர்ந்‌,த செழுங்‌ கதிர மண்டிலம்‌ 
மால்வரை மறையத்‌ துறை புலம்பின்று-சேய்மைக்‌ கண்ணே 
ஆகாய,த்திலேறி வம்‌, செழுவிய கிரணங்களையுடைய ஆதித்த 
மண்டிலம்‌ பெரிய அத்தம்‌ என்னும்‌ சிலம்பினூடு சென்று மறைத 
லானே யாருமின்றி நமது கடற்றுறை தனிமையா யிராநின்றது ; 
இற அருந்தி எழுந்த கருங்கால்‌ வெள்‌ குறாகு-இரறா மீனைக்‌ இன்‌ 
நெழுந்த கரிய காலையுடைய வெளிய நாரைகள்‌; வெண்‌ குவட்டு 
அருன்‌ சிறை தாய்க்‌ கரைய கருங்கோட்டுப்‌ புன்னை இறை 
கொண்டன-வெளிய உப்புக்‌ குவட்டின மேலாக அரிய சிறகை 
வீசிப்‌ பறந்துசென்று கரையிலுள்ள கரிய களைகளுயுடைய புன்னை 
மரங்களே தங்குதல்‌ கொண்டன; கணைக்‌ கால்‌ மா மலர்‌ கரப்ப 


ஓ 


(பாடம்‌) . 1. அருந்தெழுந்த. 2. வெண்கோட்டு. 


ககன நற்றிணை நானூறு 


மல்குகழி,க்‌ நணைச்‌ சுறா வழங்கலும்‌ வழங்கும்‌-இரண்ட தண்டினை 
யுடைய நெய்தல்‌ (கரிய) மலர்‌ மறையும்‌ படியாக நீர்‌ பெருகுங்‌ 
கழியின்‌ கண்ணே கு. ணையோடு சுறாமின்‌ இயங்கு தலுளு செய்யும்‌; 
ஆயிடை. எல்‌ இமிழ்‌ பனிக்‌ கடல்‌ மல்கு சுடர்க்‌ கொளிஇ - 
௮வ்விட கஇல்‌ இரவில்‌ ஒலிக்கன்ற குளிர்ச்சியையுடைய கடலில்‌ 
மிக்க விளக்கங்களைக்‌ கொண்டு; எமரும்‌ வேட்டம்‌ புக்கனர்‌ - 
௮ம்‌ சுற்றக்காரும்‌ மின்வேட்டையாடச்‌ சென்றுவிட்டனர்‌; 
அதனால்‌ பொங்கு பிசிர்‌ முழவு இசை புணரி எழு,கரும்‌ உடை 
கடல்‌ படப்பை-ஆதலால்‌ பொங்முன்ற பிசிரையும்‌ முழவு 
போல ஒலிக்‌ கலையுமுடைய ௮லையெழுந்து உடைந்து விழுகின்ற 
கடற்கரையிலுள்ள நெய்தனிலத்தில்‌; எம்‌ உறைவின்‌ ஊர்க்குத்‌ 
கங்கனெ எவன்‌-யாங்கள்‌ உஹைகலையுடைய எம்‌ மூரின்கண்‌ 
இன்றிரவிலே தங்கச்‌ செல்லின்‌ என்ன முறைபாடூண்டாகுமோ 2 
னஃ ஹு. 

(ஸீ-ம்‌. வெண்குவடு - வெளியமணற்‌ குன்றுமாம்‌. இறை 
கொள்ளல்‌ - தங்குதல்‌, வழங்கலும்‌ வழங்கும்‌, முழுவதூஉங்‌ காரிய 
வாசகமாயே நின்றது. ஊர்க்கு : ஊரின்கண்‌ : உருபுமயக்கம்‌. 

துறைபுலம்பின்று என மக்களியங்காமையும்‌ இயங்காதவழி 
ஆறலைப்போரால்‌ ஏதநிகழுமென்பதுங்‌ குறிப்பித்தாள்‌. தலைவியோ 
டுறஹைகவென்பாள்‌, குருகுகள்‌ மனையி2ல தங்குதல்‌ கொண்டன காணுதி 
ரென்ருள்‌. நெறியில தன்‌ கொம்பா லுூறிழைக்குஞ்‌ சுறாமீன்‌ 
துணையோ டியங்கலுமாமென இதுவும்‌ நெறியின து ஏதங்கூறித்‌ தலைவி 
யொடு தலைப்‌ பெய்திருக்கப்‌ பணித்ததாம்‌. எமரும்‌ வேட்டம்புக்கன 
ரெனத்‌ தமரா லேதமிகழாமை கூறினவள்‌ செல்லுதிரேல்‌ நெறியில்‌ 
அவர்‌ கண்டு ஊறிழைப்பினும்‌ இழைப்பரென அச்சுறுத்தினானாமாம்‌. 
இரவில்‌ தலைவியின்‌ மனையகத்துத்‌ தங்குவதனை விரும்புதற்கு வரைந்‌ 
தன்றி வெளிப்படையாகத்‌ தங்க வீயலாச தாதலா லீது வரைவுகடாத. 
லாயிற்று. 0மய்ப்பாடு- பெருமிதம்‌. பயன்‌-வரைவுகடாதல்‌. 


(0பரு-ரை.) உறைவு இன்‌ ஊர்‌ எனக்‌ கண்ணழித்துத்‌ 
தங்குதற்‌ இனிமையான ஊர்‌ என அதனுலும்‌ தங்குதற்கோர்‌ ஏதுக்‌ 
காட்டினள்‌ எனக்‌ கூறல்‌ சிறப்பாம்‌. எம்மூர்‌ உறை இன்னூர்‌ எனத்‌: - 
தனித்தனி கூட்டுக. இச்‌ செய்யுளை அசிரியர்‌ நச்சினுர்க்கனியர்‌ “இது 
இரவுக்குறி வேண்டிய தலைவற்குத்‌ கோழி உடன்பட்டுக்‌ கூறியது! 
என வேறொரு துறையாகக்கொண்டு இதனை, “புணர்ச்சி வேண்டினும்‌!” 
(தொல்‌-கள-௨௨ ) என்னும்‌ துறைக்கு எடுத்துக்கா ட்டுவர்‌. | 

செங்கதிர்‌ என்றும்‌, மாமலர்‌ கனைப்ப என்றும்‌, பொங்கதிர்‌ 
முழவிசை என்றும்‌, உழைகடல்‌ என்றும்‌ பாடவேற்றுமைகள்‌ உள. 


(௬௪). ன்‌ 


x 


௬௮. பிரான்‌ சாத்தனார்‌ 


சிறைப்புறமாகத்‌ தோழி தலைவிக்குரைப்பாளாய்‌: ்‌. 


4 


மூலமும்‌ உறையும்‌ ககக 


(து- ம்‌.) என்பது, சிறைப்புறத்தானகய தலைமகனுக்கு இற்‌ 
செறிப்புணர்த்தி அவன்‌ வரையுமாற்று2ன, ‘அவர்மலையில்‌ மழைபெய்து 
வெள்ளம்‌ வாரா நின்றது, நம்மை இல்வயிற்செறித்திரப்பதை விட்டு 
வீடும்படியாக யா3ரனுஞ்‌ சென்று கூறினால்‌, அன்னை விடுவாளோ 
வீடுவளாயின்‌ நமது நோய்‌ நீங்கும்படி ஆடுகிற்பேம்‌; அங்ஙனங்‌ 
கூறுவாரைப்‌ பெறாமையின்‌ அது கழிந்த'தெனத்‌ தோழி தலைவியை 
நோக்கி வருந்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ர்‌,) இதற்கும்‌ மேலைச்‌ செய்யுட்‌ கோதிய இலக்கணமே 
அமையும்‌, 

விளையா டாயமொடு ஓரை யாடாது 
இளையோர்‌ இல்லிடத்‌ தஇற்செறிர்‌ இருத்தல்‌ 
அறனும்‌ அன்‌ 2ற ஆக்கமும்‌ தேய்ம்மெனக்‌ 
குறுநுரை சுமந்து நறுமலர்‌ உந்தப்‌ 

இ. பொங்கிவரு புதுநீர்‌ கெஞ்சுண ஆடுகம்‌ 
வல்லிதின்‌ வணங்கிச்‌ சொல்லுகர்ப்‌ பெறினே 
செல்கென விடுகள்மன்‌ கொல்லோ எல்லுமிழ்ந்‌ து 
உரவுரும்‌ உரறும்‌ அரையிருள்‌ கடுகாள்‌ 
கொடி நுடங்‌ கலங்கின மின்னி 

௪௦, ஆறடிமழை இறுத்தன்றவர்‌ கோடுயர்‌ குன்றே. 


(சோ-ள்‌.) அவர்‌ கோடு உயர்‌ குன்று எல்‌ உமிழ்ந்து 
உரவு உரும்‌ உரனும்‌ அரை இருள்‌ நடு நாள்‌ - அவரது சிகரம்‌ 
உயர்ந்த குன்றம்‌ ஒளியை எங்கும்‌ பரப்பி வலிய இடி முழங்கு 
இன்ற இரவிருளில்‌ நடுயாமத்திலே ; கொடி. அடங்கு இலங்கின 
மின்னி ஆடு மழை இறு தக்தன்று - கொடி நுடங்கினாற்‌ போன்‌ 
நிலங்னெவாய்‌ மின்னி இயங்குகின்ற முகில்‌ தங்கி மழையைப்‌ 
பெய்யாநின்றது; இளையோர்‌ வினையாடு ஆயமொடு ஓரை 
ஆடாது இல்லிடத்தில்‌ செறிந்‌இரு,த்‌,தல்‌ அறனும்‌ அன்னு ஆக்க 
மும்‌ தேய்ம்‌ என-இப்பொழுது இளமங்கையர்‌ தாம்‌ விளையாடு 
இன்ற தோழியர்‌ கூட்டத்தோடு ஓரையாடாமல்‌ வீட்டில்‌ இற்‌ 
செறிக்கப்பட்டிருக்தகலான அற நெறியன்று, அன்றிச்‌ 
செல்வமும்‌ தேய்ந்துவிடும்‌' என்று; வல்லிதின்‌ வணக்கச 
சொல்லுகர்ப்‌ பெறின்‌ செல்கென விடுகள்‌ கொல்‌-விரைந்து 
சென்று அன்னையை வணங்கச்‌ சொல்லுபவரை காம்‌ பெறுவே 
மாயின்‌, அவ்வன்னை ஈம்மை கோக்க நீயிர்‌ செல்வீராக என்று 
விடுப்பாளோ 2; குனு நுரை சுமந்து ஈறுமலர்‌ உந்திப்‌ பொங்க. 
வரு புதுகீர்‌ நெஞ்சுண ஆடுகம்‌ -அங்கனம்‌ விடுப்பின்‌ 
அவர்‌ மலையிற்‌ பெய்யுமழை குறிய நுரைகளைச்‌ சுமந்து கொண்டு 
கறிய மலர்களுடனே யாற்றிற்‌ பொங்க வருகின்ற பு.துநிரை. 


௧௨௦ நற்றிணை நானூறு 


உள்ளம்‌ மழெ யாம்‌ அஆடாகிற்போம்‌ ; அங்கனம்‌ கூஅுவாரைப்‌ 
பெற்றிலே மாதலால்‌ யாங்கொண்ட அவா வீணே கழிந்தது; 
ஏ - யூ 


(வி- ம்‌.) ஓரை பஞ்சாய்ப்பாவை கொண்டு மகளிராடும்‌ விளை 
யாட்டு, உந்ிஃயாறு. ஆக்கம்‌ - செல்வம்‌, குன்றம்முகில்‌ மழை 
யிறுத்தன்று என இடத்து கிகழ்‌ பொருளின்‌ தொழில்‌ இடத்தின்‌ 
மேலேற்றிக்‌ கூறப்பட்டது. மன்‌-கழிவுப்பொருளது, எல்லுமிழ்ந்து 
மின்னியெனக்‌ கூட்டுக. நறுமலருடனே பொங்கி வடமெனக்‌ கூட்டுக 


இளையோர்‌ ஆடவரெனக்‌ கொண்டு இளையோரில்லாதவிடத்திருத்‌ 
தல்‌ அறனுமன்று என்றவழி தங்கருத்துத்‌ தலைவி காதலனை முயங்க 
வேண்டு.னும்‌ பாதுகாப்பா ரில்லாதவிடமென்று அன்னை கொள்ளுதற்‌ 
பொருட்டெனவுமாம்‌. 


வரைவுநீட ஆற்றுத தலைவியின்‌ வேறுபாடு புறத்தார்க்குப்‌ புலனா 
காமை மறையுமென்னுங்‌ கருத்தால்‌, அவர்மலையினின்று வருன்ற 
நீரினாடுகமென்றாள்‌. இற்செறித்திருத்த லென்றதனால்‌ செறிப்பறி 
வுறுத்தியதாயிற்று. 


மெய்ப்பாடு : அழுகை. பயன்‌ - தலைவியை யாற்றுவித்தல்‌. 


(பெரு - ரை.) இன்றிரவு அவர்‌ குன்றத்தே மழை பெய்தலான்‌ 
நாளைப்‌ பகற்பொழுதி 3ல்‌ அன்னை வீடுவாளாயின்‌ நெஞ்சுண அஆடுகம்‌ 
என்பது கருத்து, தலைவி தலைவன்‌ மலையிடை நின்றும்‌ வரும்‌ ஆற்றிலா 
டுதற்குப்‌ பெரிதும்‌ அவாவுவள்‌ என்பதனை , 

**எற்றொன்றுங்‌ காணேம்‌ புலத்தல்‌ அவர்‌ மலைக்‌ 
கற்றீண்டி வந்த புதுப்புனல்‌ 
கற்றீண்டி வந்த புதுப்புனல்‌ மற்றையார்‌ 
உற்றாடின்‌ கோந்‌3தாழி கெஞ்சன்றே'? 


என்றற்‌ றொடக்கத்துச்‌ சிலப்பகொரச்‌ செய்யுள்களானும்‌ (குன்றக்‌ 
குரவை-௪ : ௧-௩) உணர்க. 


விடுநள்மன்‌ கொல்லோ என்பதன்கண்‌ உள்ள மனனப்‌ பிரித்து 
கெஞ்சுண ஆடுகம்மன்‌ எனக்‌ கூட்டுக. மன்‌ ஈண்டு ஒழியிசை. அதன்‌ 
பொருள்‌ “அங்ஙனம்‌ கூறுவாரைப்‌ பற்றிலேமாதலால்‌ யாங்கொண்ட 
அவா வீணே கழிந்தது' என்பதாம்‌. 


இனி, ஆசிரியர்‌ நச்சி னர்க்கனியர்‌ இச்செய்யுளை, *இதுவரைவு நீட 
ஆற்றாத தலைவிவேறுபாடுபுறத்தார்க்குப்‌ புலனாகாமையும்‌ இயையும்‌ 2 
இங்ஙனம்‌ கூறுவாரைப்‌ பெறின்‌ எனக்‌ கூறி வற்புறுத்தது' என 
வேறோர்‌ துறையாகக்‌ கொண்டு “என்புநெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்‌ 
சென்று கடைஇ அன்புதலையடுத்த வன்புறைக்‌ கண்ணும்‌'' என்னும்‌ 
விதிக்கு எடுத்துக்காட்டுவர்‌. இதற்குப்‌ பயன்‌ தோழி தலைவியை 
ஆற்றுவித்தல்‌, முன்னதற்குப்‌ பயன்‌ வரைவு கடாதல்‌ என்று நுண்ணி 
தின்‌ வேற்றுமை யுணர்க. 


இச்செய்யுட்கு உரையாசிரியர்‌ பயன்‌ தலைவியை யாற்றுவித்தல்‌ 
என்பது. அவர்‌ கொண்ட துறைக்கு ஓவ்வாமையுமுணர்க. (௬௮) 


Fe 


மூலமும்‌ உரையும்‌ ௧௨௧ 
௬௯. சேகம்பூதனார்‌ 


நிண: முல்லை. 

நுறை: இது, வினைவயிற்‌ பிரிதலாற்றாளாய தலைவி சொல்லியது. 

(இ-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரிந்துபோன தலைவன்‌ குறித்த 
பருவத்து வாராமையால்‌ அதனை யாற்றாத தலைவி மாலைப்பொழுது வருத 
லும்‌ மிகத்‌ துன்புற்று இம்மாலைப்பொழுது அவர்‌ சென்றநாட்டும்‌ இத்‌ 
தன்மையதாய்‌ வருத்திப்புதுமாயின்‌ அவர்‌ தாமெடுத்துக்கொண்ட வினை 
மேற்செல்லும்‌ பற்றுள்ளம்‌ விடுத்து இன்னேவருகுவர்‌; அப்படியில்லைப்‌ 
போலுமென வருந்திக்‌ கூறாமிற்பது. 

(இ-ம்‌.) இதனை “'அவனறிவு ஆற்ற அறியு மாகலின்‌'' (தொல்‌- 
கற்‌-௬) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ ஆவயின்‌ வரும்‌ பல்வேறு நிலையினும்‌ 
என்பதன்கண்‌ அமைத்து, அவர்‌ சென்ற நாட்டில்‌ இஃது இன்று கொல்‌ 
என்று வருந்தினாள்‌ என்க, 
பல்கதிர்‌ மண்டிலம்‌ பகல்செய்‌ தாற்றிச்‌ 
சேயுயர்‌ பெருவரைச்‌ சென்றவண்‌ மறையப்‌ 
பறவை பார்ப்புவயின்‌ அடையப்‌ புறவின்‌ 
மாயெருத்‌து இரலை மடப்பிணை தழுவ : 
முல்லை முகைவாய்‌ திறப்பப்‌ பல்வயின்‌ 
தோன்றி தோன்றுபு புதல்விளக்‌ குறா௮ 
மதர்வை நல்லான்‌ மாசில்‌ தெண்மணி 
கொடுங்கோற்‌ கோவலர்‌ குழலோ டொன்றி 
ஐதுவம்‌ திசைக்கும்‌ அருளில்‌ மாலை 

௧௦. ஆள்வினைக்கு அகன்றோர்‌ சென்ற நாட்டும்‌ 

இனைய ஆகித்‌ தோன்றின்‌ 
வினைவலிக்‌ தமைதல்‌ ஆற்றலர்‌ மன்னே. 
(சோ-ள்‌.) பல்‌ கதிர்‌ மண்டிலம்‌ பகல்‌ செய்து ஆற்றிச்‌ 
சேய்‌ உயர்‌ பெருவரை சென்று அவண்‌ மறைய - பல கதிர்களை 
யுடைய ஆ.,த்த மண்டிலம்‌ பகற்பொழுதைச்‌ செய்து முடித்து 
மிகவுயர்ந்த பெரிய ௮அ,த்‌தமயமலையிற சென்று அங்கே மறையவும்‌; 
பறவை பார்ப்பு வயின்‌ அடைய - பறவைகள்‌ கம்‌ பிளளைகளிறாசு 
கும்‌ கூட்டிற்‌ சென்று தங்கியிறாப்பவும்‌ ; புறவின்‌ மா எருத்து 
இரலை மடப்பிணை தழுவ - காட்டின்‌ கண்ணே கரிய பிடரியை 
யுடைய கலைமான்‌ இளைமையையுடைய தன்‌ பெண்மானைக்‌ 
துழுவியிருப்பஷம்‌ ; முல்லை முகை வாய்‌ இறப்ப - முல்லையரும்புகள்‌ 
மலரவும்‌; பல்வயின்‌ புதல்‌ தோன்றி கோன்றுபு விளக்கு உறாஅ - 
பலவிடங்களிலுள்ள புதர்‌ தோணும்‌ காந்தள்‌ தழைத்துத்‌ தன்‌ 
மலராகிய விளக்கேந்‌தி நிற்பவும்‌; மதர்வை நல்‌ ஆன்‌ மாசு 


ஓ 


௧௨௨ நற்றினா நானூறு 


இல்‌ தெள்மணி கொடுங்‌ கோல்‌ கோவலர்‌ குழலொடு ஒன்றி ஐது 
வங்து இசைக்கும்‌ அருள்‌ இல்‌ மாலை - செம்மாப்பையுடைய 
நல்ல பசுவின்‌ குற்றமற்ற மணியின்‌ கெளிந்த ஓசை வளைந்த. 
கோலையுடைய ஆயர்‌ தங்‌ குழலோசையோடு செர்ந்து மெல்லிதாக 
வந்து ஓலியாகிற்கும்‌ அருள்‌ இல்லாக இம்மாலைப்‌ பொழுதான து ; 
அஆள்வினைக்கு அகன்றோர்‌ சென்ற நாட்டும்‌ இனைய ஆதை. 
கோன்றின்‌ - பொருளிட்டு முயற்சியால்‌ நம்மைக்‌ கைவிட்டு 
அகன்ற தலைவர்‌ சென்ற நாட்டிலும்‌ இக்கன்மையாகத்‌ கோன்று 
மாயின்‌ ; வினை வலித்து அமைகல்‌ ஆற்றலர்‌ மன்‌ - அவர்‌ தாம்‌ 
ஏறட்டுக்‌ கொண்ட செயலின்‌ கண்ணே உறுஇகொண்டு தங்கி 
யிருப்பாரல்லர்‌ ; அப்படி. இல்லாமற்‌ கழிகின்றது; னு. 


(வி-ம்‌) பார்ப்பு- இளம்பமவை, உரு? உடன்பாட்டெச்சம்‌. 
தெண்மணி - மாலையிற்‌ 2பாத நம்‌ பசுக்களை ஏறுசென்று புணர தலாலே 
அப்பசுவின்‌ கழுத்திட்ட மணி விரைந்தொலிக்கும்‌ தெளிந்த ஓசை. 
ஐது- மெல்லிது. மன்‌ :கழிவு. 


மண்டிலம்‌ ஆற்றி மறையவென்றது பகலின்‌ வெம்மையடங்கியதும்‌ 
காமக்களியாட்‌ டயர்கற்குரிய பொழுது போதருநின்றதுங்‌ குறிப்பித்‌. 
தது. பறவை யடைய2வன்றது குடம்பையிற்‌ பிரிக்துசென்ற புள்ளினம்‌ 
மீண்டும்‌ வந்து புகும்பொழுதத்துங்‌ "காதலர்‌ வந்திலரேயென மாலை: 
கோக்க யிரங்கயதாம்‌. இரலை பிணையைத்‌ தழுவுங்காலம்‌ அதுவேயாத 
லின்‌ இங்ஙனம்‌ காதலர்வந்தென்னைத்‌ தழுவினாரில3ரயென இதுவும்‌ 
அம்‌ மாலையை நோக்‌ வருந்திக்‌ கூறியதாம்‌. முல்லை முகைவாய்திறப்ப 
வென்றது கறு மணங்காடுக்கும்‌ முல்லை மலருங்காலம்‌ மாலையாதலின்‌ 
இதுவும்‌ அம்மாலையை 3நோக்தியதாயிற்று- காக்தள்‌ புதலில்‌ விளக்‌ 
கெடுப்பவென்றது மாலைமறையின்‌ விளக்கொடாயினும்‌ போதரி: 
னலனெய்துவேனென இதுவும்‌ அதனையே மீநாக்கிற்று. ஏனைய வெளிப்‌ 
படை. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌: 

(பெரு - ரை.) இச்‌ செய்யுளோடு, 

இளையிருள்‌ பரந்ததுவே எற்செய்வான்‌ மறைந்தனனே 

கவரும்‌ புலம்புநீர்‌ கண்பொழீட யுகுத்தனவே. 

தனளையவிழ்‌ மலர்க்குழலாய்‌ தணக்தார்காட்‌ டுளதாங்கொல்‌ 

வளைகெதிழ எரிசிக்தி வந்தவிம்‌ மருண்மாலை'” (கானல்‌ வரி, ௪௰-௨2. 
என்றற்‌ மொடக்கத்துச்‌ செய்யுள்களையும்‌ நினைவு கூர்க. **காதலர்‌ 
இல்‌ வழி மாலை கொல்க்களத்து ஏதிலாபோல வரும்‌'” என்றஞ்சுவாள்‌ 
“அருளில்‌ மாலை' என்றாள்‌. (௬௯௬) 


௭௦. வெள்ளி வீதியார்‌ 


தீனை: மருதம்‌. 
அறை: இது, காமமிக்க கழிபடர்கிளவி. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௨௨ 


(து-ம்‌.) ஏன்பது,இருவசைக்குறியாயி னும்‌ வந்தொழுகுர்‌ தலை 
மகன்‌ இடையீடுபட்டு வாராதொழியக்கண்ட தலைமகள்‌, வரைதல்வீருப்‌ 
பினளாய்‌ வேட்கை பெரிதுஞ்‌ சிறப்பச்‌ சிந்தித்து காரையை நோக்கிச்‌ 
* இறிய வெளிய நாராய்‌, தலைவர்க்கு யான்படுந்‌ துன்பத்தைச்‌ செப்பா 
தோய்‌, எம்மூரின்‌ இரையை அருந்தியபின்‌ அவரூர்க்கேனுஞ்‌ செல்‌ ; 
அதனையு மறப்பையோ ' வென வருந்திக்‌ கூறாநிற்பது” ~ 

(இ-ம்‌.) இதற்கு மனைப்பட்டுக்‌ கலங்கச்‌ சிதைந்த வழித்‌ 
தோழிக்கு **நினைத்தல்‌, சான்ற அருமறை யுயிர்த்தலும்‌ '' (தொல்‌-கள- 
௨௦) என்னும்‌ விதிகொள்க. இது தோழி கேட்ப நாரைக்குக்‌ கூறுவாள்‌ 
போற்‌ கூறியது என்க. 

சிறுவெள்ளாங்‌ குருகே சிறுவெள்ளாங்‌ குருகே 
தறைபோகு அறுவைச்‌ தூமடி அன்ன 
நிறங்கிளர்‌ தூவிச்‌ சிறுவெள்ளாங்‌ குருகே 
எம்மூர்‌ வந்தெம்‌ ஓண்டுறை துழைஇச்‌ 

௫. சினைக்கெளிற்‌! றார்கையை அவரூர்ப்‌ பெயர்தி 
அனையஅன்‌ பினையோ பெருமற வியையோ 
ஆங்கண்‌ திம்புனல்‌ ஈங்கண்‌ பரக்குங்‌ 
கழனி நல்லூர்‌ மகிற்கர்க்கென்‌ 
இழைநெகிழ்‌ பருவரல்‌ செப்பா தோயே. 


(சோ-ள்‌.) சிறு வெள்ளாங்குருகே சிறு வெள்ளாங்‌ குறாகே 
துறை போகு அறுவைக்‌ தூமடி. அன்ன. நிறம்‌ இளர்தூவிச்‌ சிறு 
வெள்ளாங்குகுகே-சறிய வெளிய குருகே! சிறிய வெளிய குருகே 
நீர்த்‌ துறையிலே கழுவிய வெளளாடையின்‌ மாசற்ற மடிபோன்ற 
நன்னிறம்‌ விளங்கிய சிறினையுடைய சிறிய வெளிய குருகே? 

ங்கண்‌ இம்புனல்‌ ஈங்கண்‌ பரக்கும்‌ கழனி நல்‌ ஊர்‌ மூழ்கர்க்கு- 
அவ்விடத்துளள இனிய புனல்‌ இவ்வூரின்கண்ணே வக்து பரக்‌ 
இன்ற கழனியையுடைய நல்ல ஊரினையுடைய என்‌ காதலர்‌ 
பாலேடு ; என்‌ இழை நெகிழ்‌ பருவரல்‌ செப்பாதோய்‌ - என்‌ 
னுடைய கலன்கள்‌. கழலுகின்ற அன்பத்தை இதுகாறுனு 
சொல்லாதோய்‌ ; எம்‌ ஊர்‌ வந்து எம்‌ ஒண்‌ அறைத்‌ துழைஇ 
இணைக்‌ கெளிற்று ஆர்கையை அவர்‌ ஊர்ப்‌ பெயர்தி - நீ எம்‌ 
மூரினையடைந்து எமது ஒள்ளிய பொய்கையினது துறையிலே 
புகுந்து துழாவிச்‌ னையுள்ள கெளிற்றுமீனை க்‌ இன்றனையாகி 
அப்பால்‌ அவருடைய ஊர்க்குச்‌ செல்வாயாக ; அனைய அன 
பினையோ பெருமறவியையோ-எம்மர்‌ வந்துண்ட ஈன்‌ றி மறவாமல்‌ 
இனி அவரிடம்‌ கூஅதற்குத்தக்க அனைய அன்பினையுடை 
யையோ ? அன்றேல்‌ பெருமறதியையோ ? ஒன்றினை ஆராய்ந்து: 
கூறிச்காண்‌/) எ- அ, அ 
(பாடம்‌) 1. கெடிறு. pA அ கீகுதி 


௧௨௫ நற்றினை நானூறு 


(லி-ம்‌.) குருகு- நாரை; கொக்குமாம்‌. அறுவை - ஆடை. 
கூவி -சிறகு, மறவி- மறதி, பருவரல்‌ - துன்பம்‌, வெள்ளாங்குருகு, 
ஆம்‌: சாரியை, இஃது அழிவில்‌ கூட்டத்தின்‌ கண்ணதாகிய தூது 
முனிவின்மை, 

ஆங்கண்‌ தீம்புனல்‌ ஈங்கண்பரக்குங்‌ கழனி என்றது அவரூரி 
லுள்ள இனியபுனலே இங்கு வ நதலால்‌ நீ சென்றக்கால்‌ அங்கும்‌ இரை 
யைப்‌ பெறுதற்யெலு மென்றும்‌, கழனியின்புன லீண்வெநதலால்‌ 
ஊரும்‌ அணித்தயாமாதலின்‌ வருந்தா தேகுதற்கியலுமென்றுங்‌ கூறிய 
தாம்‌ அனைய அன்பின்யோ வென்றது எம்மூர்வக்துண்ட நன்றிமற 
வாமல்‌ இனி அவரிடங்‌ கூறுதற்குத்‌ தக்க அத்தகைய அன்‌ படையையோ 
வென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு-ரை,) இஃது இற்செறிக்கப்பட்டுமிக்‌, காப்புச்‌ சிறை 
மிக்கமையால்‌ தலைவி கையற்றுக்‌ கூறியது என்க. இதனோடு, 

* கூர்வாய்ச்‌ சிறுகுருகே குண்டுநீ ருட்டெந்த 
ஆரல்‌ இரைகரு நித்தலும்‌ நிற்றியால்‌ 
ஏரிணர்ப்‌ புன்னைக்ழ்க்‌ கொண்கன்‌ வருமெனப்‌ 
பேருண்கண்‌ நீர்மல்க நின்றாள்மற்‌ றென்னயோ '' 
(தொல்‌-கள-௨0. நச்‌ ரை) 
எனவரும்‌ பழம்பாடலையும்‌ நினைக. (௭௦) 


எக. வண்ணப்புறக்‌ கற்தரத்தனார்‌ 
நிஸை: பாலை. 
துறை: இது, தலைவனைத்‌ தோழி செலவழுங்குவித்த து. 


(நுஃ- ம்‌.) என்பது, தலைவன்‌ தான்‌ பொருள்வயிற்‌ பிரிவதைத்‌ 
கலைவிக்குணர்த்தும்படி வேண்டத்‌ தோழி, * நும்பாலுள்ள கண்ணோட்‌ 
டத்தால்‌ அவள்‌ வீடுவீப்பினும்‌ புறாக்கள்‌ ஒன்றனை யொன்று புணர்ச்சிக்கு 
அழைக்கின்ற குரலைக்‌ கேட்டு அவள்‌ பெரிதும்‌ ஆசையாலழிந்து தேயு 
மாறு அவளைத்‌ தைவந்து விடுத்துப்‌ போதற்கும்‌ வன்மையுடையீரோ ” 
வென்று அவன்‌ செலவழுங்கக்‌ கூறுகிற்பது. - 


(இ-ம்‌.) இதற்கு, “ பிரியுங்‌ காலை எதிர்நின்று சாற்றிய மரபுடை 

எதிரும்‌,” (தொல்‌-கற்‌-௯) என்னும்‌ விதிகொள்க. 

மன்னாப்‌ பொருட்பிணி முன்னி இன்னதை 

வ௲யணி முன்கைநின்‌ இதுக்கு உணர்த்தெனப்‌ 

பன்மாண்‌ இரத்தி ராயிற்‌ சென்மென 

விடுக ளாதலும்‌ உரியள்‌ விடினே . 
. கண்ணும்‌ நுதலும்‌ நீவி முன்நின்று 

பிரிதல்‌ வல்லிரோ ஐய செல்வர்‌ 

வகையமர்‌ நல்லில்‌ அகவிறை உறையும்‌ 

வண்ணப்‌ புறவின்‌ செங்காற்‌ சேவல்‌ 


ஸ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௨௫: 


வீழ்துணைப்‌ பயிருங்‌ கையறு முரல்குரல்‌ 

௧௦.  நும்மிலள்‌ புலம்பக்‌ கேட்டொறும்‌ 

பொம்மல்‌ ஓதி பெருவிதுப்‌ புறவே. 

(சோ - ள்‌.) ஐய மன்னாப்‌ பொறாள்‌ பிணி முன்னி 
இன்னை வளை அணி முன்கை நின்‌ இகுளைக்கு உணர்‌ து என - 
ஐயனே ! நிலையில்லாத பொருளை த்‌ தேட ஆசை பிணிக்தலானே 
அதன்கண்ணே கருத்தைச்‌ செலுத்து இக்காரியததை ஊனை 
யணிந்த முன்‌ கையையுடைய நின சோழிக்குக்‌ கூனுவா 
யாக என்னு; பல்‌ மாண்‌ இரத்திர்‌ ஆயின பெனம்‌ என விடுகள்‌ 
ஆதலும்‌ உரியள்‌ - பலவாக மாட்சிமைப்பட இரந்து கஅுின்றனி 
ராகுலால்‌, யான்‌ சென்று கூறின்‌ நீயிர்‌ செல்லுவீராக என்று 
உம்மை விடுத்தலும்‌ செய்வாள்‌ ; விடினே - அங்கனம்‌ அவள்‌ 
நும்மை விடுப்பினும்‌ ; செல்வர்‌ வகை அமர்‌ நல்‌ இல்‌ ௮௧ இறை 
உறையும்‌ வண்ணம்‌ செங்‌ கால்‌ புறவின்‌ சேவல்‌ - செல்வறாடைய 
பலகட்டுக்கள்‌ அமைந்த வீட்டின்கண்ணே உள்‌ இறப்பிலிருக்கும்‌ 
அழயெ சிவந்‌,த கால்களையுடைய சேவற்புறா ; வீழ்துணைப்‌ பயிரும்‌: 
கையறு முரல்‌ குரல்‌ - தான்‌ விரும்பிய பெண்புறாவைப்‌ புணர்ச்‌ 
சிக்கு அழைக்கும்‌ காமத்தால்‌, செயலறவு கொண்டு ஒலிக்கின்ற 
அக்குரலோசையை ; ஹும்‌ இலள்‌ புலம்பக்‌ கேள்‌ தொறும்‌ - நும்‌ 
மைப்‌ பிரிந்து தனிமையாயிருந்து கேட்குக்கோனும்‌) பொம்மல்‌ 
ஓ பெருவிதுப்புற - எம்‌ பெரலிவு பெற்ற கூந்தலையுடைய தலைவி 
பேரவாவால்‌ நடுங்கி வருந்துமாறு; முன்‌ நிறு கண்ணும்‌: 
நுதலும்‌ நீவிர்‌ பிரிதல்‌ வல்லி; - அவளுக்கு முன்பு கின்று நீயிர்‌ 
அவளுடைய கண்ணையும்‌ நெற்றியையும்‌ தைவந்து பிரிந்து 
போதற்கு வன்மையுடையீரோ 2 உடையீராயின்‌ சென்று 
சொல்லுவேன்‌ ;) எ - று, 

(ஸீ-ம்‌) செல்வரக இறையுறையும்‌ புறவு - செல்வமார்தரால்‌ 
வளர்க்கப்பட்டு அவரது உள்ளிறப்பில்‌ விளையாட்டயரும்‌ புறவு. பயிர்‌ 
தல்‌ - புணர்ச்‌சிக்கழைத்தல்‌. பலபடிபயிர்தலால்‌ கையற்ற முரல்குர . 
லுமாம்‌. விதுப்பு - ஆசையினால்‌ வருக்துஇன்ற வருத்தம்‌. 

இன்னே நிலையுற்ற இவள து காமவின்பத்தை இகந்து நிலையில்லாத - 
பொருளை விரும்பிய நும்மறிவிருந்தபடி தா னென்னையென்பாள்‌ 
மன்னாப்‌ பொருட்பிணி முன்னினிரென்றாள்‌. புறாக்கள்‌ இடைவிடாது 
புல்லிப்‌ புணருமியல்பின. அவற்றை நோச்குவார்க்குக்‌ காமவின்ப 
மீதூருமாதலின்‌ அதன்பொருட்டும்‌ புறாவளர்ப்பது மக்களுக்கெல்பு. 
மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய வருத்தம்பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - 
செலவழுங்குவித்தல்‌. 

(0ப5-ரை.) செல்வர்‌ என்றது முன்னிலைப்‌ புறமொழி எனினு 
மாம்‌. செல்வராகய நும்‌ நல்லில்‌ என்பது பொருள்‌. மன்ப்பொருன்‌ 
என்றது பொருண்மேற்‌ காதல்‌ உணர்ந்‌2தார்க்குத்‌ தகாது எனத்‌ தகுதி 


௧௨௮ நற்றிணை நானூறு 


யது அமைதியை எடுத்துக்காட்டியபடிமாம்‌. முன்னின்று பிரிதல்‌ வல்‌ 
லிஃரா£ என்ற? து அன்பினது அகலத்தையும்‌ அகற்செது அருமையை 
யும்‌ ஒருங்கே உணர்த்தியபடி.யாம்‌. (எக) 


௭௨. இளம்போதியார்‌ 
திலா: நெய்தல்‌, 
நிறை? இது, தோழி சிறைப்புறமாகத்‌ தலைவிக்கு உரைப்பா 
ளாய்ச்‌ சொல்லியது. 


(நு-ம்‌.. என்பது, சிறைப்பு அத்தானயெ தலைவன்‌ கேட்டு 
வரையுமாற்றா ருனே தலைவியை நோக்கி “முன்பு யான்‌ அன்‌”ஈக்கு அஞ்சுவே 
னாதலிற்‌ பெயர்ந்து போவாயென்று கூறினும்‌, நம்மைவிட்டு நீங்காத 
தலைவன்‌ இப்பொழுது நம்‌ ஆயம்‌ அறியினும்‌ என்ன ஏதம்வருமோ 
வென்று நங்கு, றன னா, தலின்‌, நம்பால்‌ அவன்‌ வைத்த௩ட்பு இனி 
ஓழியுமென யானஞ்சுகின்ற'னென்று தோழி கவன்றுகூறாுநிற்பது. 


(இ-ர்‌.) இதனை, 1 களனும்‌ யபொழுதும்‌..ஃஃஃஃ௦ஃ 5 அனைநிலை 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டி. னும்‌'* (2, தால்‌- -கள-உ௩) என்னும்‌ விதி 
பின்‌ கண்‌ வகை என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 

பேணுப பேணார்‌ பெரியோர்‌ என்பது 
நாணுத்தக்‌ கன்றது காணுங்‌ காலை 

உயிரோர்‌ அன்ன செயிர்தீர்‌ நட்பின்‌ 
நினக்கியான்‌ மறைத்தல்‌ யாவது மிகப்பெரிது 

இ. அழிதக்‌ கன்றால்‌ தானே கொண்கன்‌ 

யான்யாய்‌ அஞ்சுவல்‌ எனினும்‌ தானே 
பிரிதல்‌ கூழான்‌ மன்னே இனியே 

கானல்‌ ஆயம்‌ அறியினும்‌ ஆனாது 
அலர்வது அன்றுகொல்‌ என்‌ னும்‌ அதனால்‌ 

௧௦. புலர்வது கொல்லவன்‌ நட்டெனா 

அஞ்சுவல்‌ தோமிஎன்‌ நெஞ்சத்‌ தானே. 

(சோ - ள்‌.) கோழி பெரியோர்‌ பேணுப பேணார்‌ என்பது 
அது காணும்‌ காலை நாணுத்‌ தக்கன்று - கோழி பெரியோரதாம்‌ 
விரும்பி ஓமழுகவேண்டுவனவற்றில்‌ அங்கனம்‌ விரும்பி யொழுகா 
ரென்று கூறுவதுதான்‌, அதனை ஆராய்ந்து நோக்குமிடத்து 
எனக்கே வெட்கம்‌ உடை,தீதாயிராநின்றது ; உயிர்‌ ஓர்‌ அன்ன 
செயிர்‌,8ர்‌ நட்பின்‌ கினக்கு யான்‌ மறைத்தல்‌ யாவது மிகப்பெரிது 
அழிதக்கன்று - உயிர்‌ ஓன்றாயிருக்காலொத்‌த குற்றமற்ற நட்பினை 
யுடைய நினக்கு யான்‌ மறைப்ப, கானது எவ்வளவு பெரிய மானச 
கேடாமிராகின்றது ; ; யான்‌ யாய்‌ அனஞ்சுவல்‌ எனினும்‌ தானே 
பிரிதல்‌ சூழான்‌ மன்‌ - முன்பு, “யான்‌ அன்னைக்கு அஞ்சுவே 


மூலமும்‌ உரையும்‌ 4௨௭... 


னாகலின்‌ நீ அகன்று போவாய்‌' என்றாலும்‌ அக்காலத்து” மம்‌ 
கொண்கன்‌ நம்மைவிட்டுப்‌ பிரியக்‌ கருதுபவனல்லன்‌, அஅ கழித்‌ 
அது ; இனி கானல்‌ ஆயம்‌ அறியினும்‌ ஆனாது அலர்வது அன்று 
கொல்‌ என்னும்‌ - இப்பொழுதோ எனின்‌ இக்களவொழுக்கம்‌ 
கானலின்கண்‌ விகாயாட்டயர்கின்ற கதொழியர கூட்டம்‌ அறிவ 
காயினும்‌ அடங்காமல்‌ எங்கே வெளிப்படுமோ 2 என்று அஞ்சிக்‌ 
கூறு கிற்பன்‌ ; அதனால்‌ அவன நட்பு புலர்வதுகொல்‌ எனா ஏன்‌ 
கெஞ்ச,த்தான்‌ அஞ்சுவல்‌ - ஆதலின்‌ அவனது நட்பு இல்லையாய்‌ 
விடுமோவென்னு என்னென்ர தீதில்‌ அஞ்சாகிற்பேன்‌ ; எ- ணு, 


(வி- ம்‌.) மன்‌ - கழிவு. “பேனுப...தக்கென்று' என்றது நம்பால்‌ 
விரும்பியொழுகதுந்‌ தலைமகன்‌ இப்பொழுது அப்படியொழுகவில்லை 
யென்று நான்‌ நினக்குச்‌ சொல்லவருவது எனக்‌ 3க வெட்கமுடைத்‌ 
தென்றவாறு. இது பிறிது மொழிதலணி, அன்னையறியின்‌ ஏதம்‌ 
பயக்குமென்றறிந்துவைத்தும்‌ ஈம்மை நீங்காமை காதல்மிகுதிபற்றி, 
இப்பொழுது தோழியர்‌ கூட்டம்‌ அறியினும்‌ அஞ்சியகல்வது அக்‌ 
காதல்‌ குறைந்தமைபற்றி, இனி அவனட்பு அஃகியது போலுமென்ற 
தாம்‌. கேட்டி.நந்த தலைமகன்‌ இதனைத்‌ தலைவியறியின்‌ இறந்துபடு3மா 
வென்று . பிற்றைஞான்று வரைவொடுபுகுவானாவது. . மெய்ப்பாடு- 
அழுகையைச்சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌-வரைவுடன்‌ படுத்தல்‌. 


(பெரு - ஸா.) இச்‌ செய்யுளை ஆசிரியர்‌ நச்சினார்க்கனியர்‌, 44 உயி 
ராக்காலத்து உயீர்த்தலும்‌'' (தொல்‌-கள-௨0) என்னும்‌ விதிபற்றித்‌ 
தலைவி, தலைவனெடு தன்திறத்து ஒருவரும்‌ ஒன்று உரையாதவழித்‌ 
தனதாற்றுமையான்‌ தன்னோடும்‌ அவனேடும்‌ பட்டன சிலமாற்றம்‌ 
தோழிக்குக்‌-கூறியது எனத்‌ தலைவி கூற்றாகக்‌ கொண்டனர்‌. 


இனி ஆசிரியர்‌. இளம்பூரண அடிகளாரும்‌ தலைவி கூற்றுகவே 
கொண்டு இதனை “பொறியின்‌ யாத்த புணர்ச்சி கோக்கி ஓ மைக்‌ 
கேண்மையின்‌ உறுகுறை தெளிந்தோள்‌ அருமை சான்ற நாலிரண்டு 
வகையிற்‌ பெருமை சான்ற இயல்பின்‌ கண்ணும்‌," (தொல்‌. கள-௨0) 
என்புழிக்‌ கூறப்பட்ட எண்வகைத்‌ துறைகளுள்‌ வைத்து 44 அச்சத்தின்‌ 
அகறல்‌ ' என்னும்‌ துறைக்கு எடுத்துக்காட்டினர்‌. “எனினும்‌ தானெற்‌ 
பிரிதல்‌ சூழான '' என்பதும்‌ பாடம்‌. (௭௨) 


௭௩... மூலங்றேனார்‌ 


திண: பாலை, 


துறை : . இது, செலவுக்குறிப்பறிந்து வேறுபட்ட தலைவி சொல்‌ 
லியது. 3 

(து- ம்‌.) என்பது, தலைமகன்‌ விணைவயிற்‌ பிரிந்து போதலையறிந்த 
தலைவி, அவன்‌ கேட்டுச்‌ செலவமழுங்குமாற்றனே தோழியை நோக்கித்‌ 
“தலைவரோடு முயங்டக்‌ கடப்பினும்‌ கொடிய மாலைப்பொழுதில்‌ அஞ்சு 
கின்ற யான்‌ இங்‌்?க தனிமையிற்‌ றங்கி வாடும்படி அவர்‌ நம்மைக்‌ 
கைவிட்டுச்‌ செல்லுகிற்பரெனச்‌ சொல்லுவராதலின்‌ இனி யான்‌ எங்‌ 
கன மாற்றுவே'னென வருந்திக்‌ கூறாநிற்பது. 


கஉ௮ நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதன *4அவனறிவு ஆற்ற அறியு மாகலின்‌”! (தொல்‌. 
கற்‌). என்னும்‌ நாற்பாவின்கண்‌ ற வயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை 
யினும்‌'' என்பதன்கண்‌ அமைத்நுக்‌ கொள்க. 

வேனில்‌ முருக்கின்‌ விலா.துணர்‌ அன்ன 
மாணா விரல வல்வாய்ப்‌ பேஎய்‌ 
மல்லன்‌ மூதூர்‌ மலர்ப்பலி உணீஇர।! 
மன்றம்‌ போழும்‌ புன்கண்‌ மாலைத்‌ 

று. தம்மொடும்‌ அஞ்சும்‌ நம்மிவண்‌ ஓழியச்‌ 
செல்ப என்ப தாமே செவ்வரி 
மயிர்கிரைத்‌ தன்ன வார்கோல்‌ வாங்குகதிர்ச்‌ 
செந்கெலஞ்‌ ம செறு வின்‌ அன்னம்‌ துஞ்சும்‌ 
பூக்கெழு படப்பைச்‌ சாய்க்காட்டு அன்னஎன்‌ 

௬0. நுதல்கவின்‌ அழிக்கும்‌ பசலையும்‌ 

அயலோர்‌ தூற்றும்‌ அம்பலும்‌ அளித்தே. 


(சோ-ள்‌.) வேனில்‌ முறாக்ன்‌ விள துணர்‌ அன்ன மாணா. 
விரல வல்வாய்ப்‌ பேஎய்‌ - வேனிற்‌ காலத்துச்‌ செம்மாருக்கின்‌ 
பூங்கொத்தில்‌ காய்த்து முற்றிய நெற்றுப்போன்ற மாண்பில்லாத. 
விரல்களையுடைய பூசலிடுகின்ற வலிய வாயையுடைய பேய்‌; 
மல்லல்‌ மூதூர்‌ மலர்ப்பலி உணிஇய மன்றம்‌ போழும்‌ புன்கண்‌ 
மாலை - வளப்பத்தையுடைய  பழமையாகிய ஊரின்கண்‌ ண 
தெய்வக்துன்முன்‌ விடப்படும்‌ அருச்சனையுடனா லய ஊன்‌ 
மிடைந்த பலிச்‌ சோற்றை றயுண்ண வேண்டித்‌ தான்‌ நிலைபெற்றிறாக்‌ 
கின்ற பாழ்மன்றத்தகை மோதி யமுன்ற பிரிக்‌ தாரை த துன்‌ 
புனத்து மாலைப்‌ பொழுதிலே ; கம்‌ மொடும்‌ அஞ்சும்‌ ஈம்‌ இவண்‌ 
ஓழிய - ௩ம்‌ தலைவரொடு முயங்கிக்‌ மெப்பினும்‌ அஞ்சுனெற நாம்‌. 
தனியே இங்குத்‌ தங்குமானு நம்மைக்‌ கைவிட்டு ; செவ்‌ அரி மயிர்‌ 

ச நிரைத்து அன்ன வார்கொல்‌ வாங்கு கதிர்ச்‌ செக்கெல்‌ அம்‌ செ. 
ர்ச்‌ வின்‌ அன்னம்‌ துஞ்சும்‌ பூகெழு படப்பைச்‌ சாய்க்காட்டு அன்ன - 
ட்‌ செவ்விய ஐ.தாகிய மயிரை நிரைத்து வைத்தரற்போன்ற நீண்ட 
இரட்சியையுடையனவாய்‌ வளைந்த செந்நெற்‌ கதிர்களையுடைய 
வயல்களில்‌ அன்னப்‌ பறவை துஞ்சாகிற்கும்‌ பொலிவு பெற்ற. 
விளங்யெ கொல்லைகளையுடைய “திருசாய்க்‌ கானத்தை'ப்‌ போன்ற; 
என்‌ நுதல்‌ கவின்‌ அழிக்கும்‌ பசலையும்‌ அபலோர்‌ தூற்றும்‌ 
. அம்பலும்‌ அளித்து - எனது நெற்றியின்‌ அழகை அழிக்கும 
... பசலையையும்‌, அதனை கோக்‌ அயலிலாட்டியர்‌ தூற்றும்‌ பழிச்‌ 
| சொல்லத்‌ எனக்குக்‌ கோடுத்து; தாம்‌ செல்ப என்ப - தாம்‌. : 
- ப்‌ கறுன்கிபம்‌ இனி எங்கனம்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௨௯ 


(வீ-ம்‌.) மயிர்‌- நெல்வாலுக்குவமை, கோல்‌ - திரட்‌. இனி 
யான்‌ என்பது முதற்குறிப்பெச்சம்‌, 

இறைச்சிகள்‌ (௧) பேய்‌ மலர்ப்பலியுண்ணவேண்டி. மன்றத்தைப்‌ 
புடைத்‌ தழு ?மன்றது. பசலையானது என்னலத்தையுண்ண வண்டி 
நெஞ்சைப்‌ புடைத்து நெற்றியிலெமுமன்றதாம்‌. 

ப 2 (௨) செறுவில்‌ அன்னர்துஞ்சுமென்றது, யானும்‌ 
சேக்கையின்கண்‌ ண அவர்‌ மார்பிற்‌ றுஞ்சிபிருந்‌?கன்‌; இப்பொழுது 
அஃதில்லை 3பாலுமென்றிரங்கியதாம்‌. மெய்ப்பாடு- அழுகை. பயன்‌ - 
அயாவுயீர்த்தல்‌. 

(பெரு-ரை.) செவ்‌ வரி மயிர்‌ நிரைத்தன்ன வார்‌ கோல்‌ வாங்கு 
கதிர்‌ என்பதற்கு. சிவந்த சிங்கத்தின்‌ பிடரிமபிரை நிரைத்துவைத்தாற்‌ 
போன்று சிவந்த நெடிய வைக்கோலையுடைய வளைந்த கதிர்‌ 

எனினுமாம்‌. (௭௨) 
௭௪. உலோச்சனார்‌ 


திலா: நெய்தல்‌. 

துறை: இது, தலைவி பாணற்கு வாயின்‌ மறுத்தது. 

(நு-ர்‌.) என்பது, தலைவி புதல்வனைப்‌ பெறுங்காலத்துப்‌ பரத்‌ 
தையிற்‌ பிரிந்த தலைவன்‌, அவள்‌ நெய்யாடியபின்வர்து புலவிநீக்க 3வண்‌ 
டிப்‌ பாணனை விடுப்ப அப்பாணனைநோக்கித்‌ தலைவன்‌ ஏதிலாள 
னாயினன்‌. காதற்பரத்தை மூபைவியேயென்றிவ்தூரறிம்துவிட்டது இணி 
மாறுது: ஆதலின்‌ அதனை மறைத்து ஈண்டுக்‌ கூறாதொழிசயனத்‌ 
தலைவி புலந்து கூறாநிற்பது, 

(இ-ம்‌.) இதனை “அவனறிவு ஆற்றவும்‌ அறியு மாகலின்‌ ” 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ (தொல்‌. கற்‌. ௬.) வாயிலின்‌ வரூஉம்‌ வகை 
என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

வடிக்கதிர்‌ திரித்த வன்ஞாண்‌ பெருவலை 
இடிக்குரல்‌ புணரிப்‌ பெளவத்‌ திடுமார்‌ 
நிறையப்‌ பெய்த அம்பி காழோர்‌ 
சிறையருங்‌ களிற்றின்‌ பரதவர்‌ ஓய்யுஞ்‌ 
௫. இறுவீ ஞாழல்‌ பெருங்கடற் சேர்ப்பனை 
ஏதி லாளனும்‌ என்ப போதவிழ்‌ 
புதுமணற்‌ கானல்‌ புன்னை நுண்‌ தாது 
கொண்டல்‌ அசைவளி தூக்குதொறுங்‌ குருகின்‌ 
வெண்புற மொசிய வார்க்குர்‌ தெண்கடல்‌ 
௧௦. கண்டல்‌ வேலிய ஊர்‌அவன்‌ 
பெண்டென அறிக்தன்‌ ற பெயர்த்தலோ அரிதே. 
(சோ -ள்‌.) வடிக்‌ கதர்‌ தரித்த வன்‌ ஞாண்‌ பெருவலை 
இடிக்குரல்‌ புணரிப்‌ பெளவத்து இடுமார்‌-இருத்தமாகச்‌ செய்யப்‌ 
க. நா 


௧௩௦ நற்றினை நானூறு 


பட்ட கதரிட்டுமுறுக்கய வலியகயிற்றாற்‌ பின்னிய பெரியவலையை 
இடிபோல முழங்குகின்ற அலைகளையுடைய கடலிலிடு ம்பொருட்டு ; 
நிறையப்‌ பெய்த அம்‌: காழோர்‌ சிறை அரும்‌ களிற்றின்‌ பரதவர்‌ 
ஓய்யும்‌ - நிறைய ஏற்றப்பட்ட கோணியைப்‌ பரிக்கோற்காரர்‌ 
பிணிக்துச்‌ செலுக்துின்ற அடக்குகுற்கு அரிய களிற்றியானை 
யைப்‌ போலப்‌ பரதவர்‌ செலுத்தாஙிற்கும்‌ ; சிறு வீ ஞாழல்‌ 
பெருங்கடல்‌ சேர்ப்பனை - சிறிய மலரையுடைய ஞாழல்‌ மரங்களை 
யுடைய பெரிய கடற்கரைக்குத்‌ தலைவனைக்‌ குறிதது ; ஏதிலாள 
னும்‌ என்ப- அவன்‌ நுமக்கு நட்புடையனல்லன ஏதிலாளனு 
மாயினான்‌ என்று பலருங்‌ கூறாநிற்பர்‌ ; போது அனிம்‌ புது மணல்‌ 
கானல்‌ புன்னை நுண்‌ காது அசை கொண்டல்‌ வளி தாக்கு 
கசொறும்‌ - அதற்‌ கேற்ப மலர்‌ விரிகின்ற புதிய மணற்பரப்பை 
யுடைய சோலையிலுள்ள புன்னையின்‌ நுண்ணிய மகரந்தப்‌ பொடி 
ஓடுகின்ற இழ்க்காற்று வந்து மோதுக்கோறும்‌ ; குருகின்‌ வெள்‌ 
புறம்‌ மொசிய- குருகின்‌ வெளிய முதுகில்‌ நெருங்கத்‌ தர்க்கா 
நிற்கும்‌; தெண்கடல்‌ கண்டல்‌ வேலிய ஊர்‌ - தெளிந்த கடற்‌ 
கரையிலுள்ள கண்டல்‌ மரம்‌ நிரம்யெ வேலியையுடைய இவ்‌ 
வூரானது ; அவன்‌ பெண்டு என அறிந்தன்னு ஆர்க்கும்‌ பெயர்‌ த 
கல்‌ அரிது- அவனால்‌ விரும்பப்படும்‌ பர,த்தையானவள்‌ அச்‌ 
சேர்ப்பனுக்கு மனைக்கமழத்‌இி யாயினள்‌ என்னு கூறுகின்றது. 
அங்கினம்‌ உண்டாகிய வார்த்தையைப்‌ பெபர்த்தொழிததல்‌ 
இனி யாவர்க்கும்‌ அரியதகொன்றாகும்‌; ஆ தலிற்‌ பாண ஈண்டு 
வாராதே கொள்‌) எ-அ. 

(ளி-ம்‌.) அம்பி- தோணி, ஓப்யும்‌ - செலுத்தும்‌. தாக்குதல்‌ - 
அசைத்தலுமாம்‌. மொதல்‌ - நெருங்கல்‌. இனி ஒசியவெனப்‌ பிரித்துத்‌ 
தாழவென்றுரைப்பினுமாம்‌. போதவிழ்‌ புன்ரீன யெளவும்‌ ஆர்க்கு 
மூரெனவு மியைக்க. ஆதலினென்பது முதம்‌ குறிப்பெ2சம்‌. 

உள்ளுறை பரதவர்‌ தாம்‌ திரித்த பெருவலையைக்‌ கடலிலிட்டு மீன்‌ 
பிடிக்கவெண்ணித்‌ தாணியி3லற்றிச்‌ செலுத்‌ துவரென்றகனு3ல தலை 
வன்‌ தான்‌ கற்றசூற்ச்சயை ஓரு தூ துவழியே விடுத்து என்‌: ர வயமாக்க 
வெண்ணி அச்சூற்ச்சியை நினக்குக்‌ கற்பித்து நின்னைவரவிடுத்தா 
னென்றதாம்‌. களிற்றின்‌ என்ற ஏ௫ையுவமம்‌ பரதவர்‌ வலையைத்‌ 
தோணியிலேற்றிச்‌ செறுத்துமென்ற உள்ளுறையுவமத்தைத்‌ தருன்ற 
கருப்பொருட்குச்‌ சிறப்புக்கொடுத்துகின்றது.. இது விணையுவமப்‌ 
போலி. ட 

இறை$ரி :-ழ்க்காற்று மோதுதலாலை புன்ரீள நுண்டாது குருகின்‌ 
மேறுஇர்க்து அதன மறைக்குமென்றது தலைவன்‌ பி.ரிதலினாகிய காம 
கோயாலே பசலைதான்றி என்‌ மெப்ம்முழுதுமூடி மறைத்து வேறுபடுத்‌ 
இயதென்றதாம்‌. மெய்ப்பாடு- வெகுளி. பயன்‌-வாயின்மறுத்தல்‌. 

(பர -லா.) கதிர்‌- கயிறுமுறுக்கும்‌ ஒருகருவி. பாணன்‌ நும்‌ 
காதலர்‌ என்றாஅகலின்‌ அவனை ஏதஇிலாளலனும்‌ என்று கூறாகிற்பர்‌ காண்‌ / 
என்றாள்‌ என்க. (௭௪) 


டப ண்ணி 


மூலமும்‌ உரையும்‌ i 2 கடக 


௭௫. மாமூலனார்‌ 


நிண: குறிஞ்சி, 

நிறை: இது, சேட்படுக்கப்பட்டது?கட்டு ஆற்றானணகிய கலைமகன்‌ 
தோழி 3கட்பச்‌ சொல்லியது. 

(நு- ம்‌.) என்பது, 'தலைவி கிடைத்தற்கரியளாமென அவளைச்‌ 
சேட்படுத்திக்‌ கூ றுந்தோழி நகையாடிக்‌ கூறக்கண்ட தலைமகன்‌ அம்‌ 
ஈகைபொரு து அவளை நோக்கி இது தகாது கண்டாய்‌: அத்தலை 


மகளுடைய நோக்கம்‌ பட்ட என்னுள்ளமுய்யுமாறு நகைசெய்யா 
அரைப்பாய்‌: இன்றேல்‌ என்னெஞ்சுடையுமெனப்‌ புலம்பிக்‌ கூறா 


கிற்பது, 

-॥) இதற்குப்‌ “பண்பிற்‌ பெயர்ப்பினும்‌ பரிவுற்று மெலி 
னப்‌ (தொல்‌. கற்‌. ௧௨) என்னும்‌ நா.ற்பாவின்கண்‌ வரும்‌ “அன்புற்று 
நதினும்‌'” என்னும்‌ விதிகொள்க. 

கயணின்‌ மையிற்‌ பயனிது வென்னாது 
பூம்பொறிப்‌ பொலிந்த அமலுமிழ்‌ அகன்பைப்‌ 
பாம்புயி ரணங்கி யாங்கும்‌ ஈங்கிது 
தகாஅது வாழியோ குறுமகள்‌ நகா௮.து 

௫. உரைமஇ உடையுமென்‌ உள்ளஞ்‌ சாரல்‌ 
கொடுவிற்‌ கானவன்‌ கோட்டுமா தொல்ச்சிப்‌ 
பச்சூன்‌ பெய்த பகழி போலச்‌ 
சேயரி பரந்த ஆயிழை மழைக்கண்‌ 
உறா ௮ நோக்கம்‌ உற்றஎன்‌ 

௧௦. பைதல்‌ நெஞ்சம்‌ உய்யு மாறே. 


(சோ -ள்‌.) குறுமகள்‌ வாழி - இளமகளே, நீ நெடுங்காலம்‌ 
வாழ்வாயாக 1: நயன்‌ இன்மையின்‌ இது பயன்‌ என்னாது - உன்‌ 
னிடத்திற்‌ சிறிதும்‌ ஈன்மை யில்லாமையால்‌ இதுதான்‌ பயன்‌ 
என்னு கருகாமல்‌) பூ பொறி பொலிந்த அழல்‌ உமிழ்‌ அகன்‌ பை 
பாம்பு உயிர்‌ அணங்கி ஆக்கு - பொலிவு பெற்ற புள்ளிகள்‌ 
அமைக்‌, த அழல்‌ போன்ற நஞ்சை ௨ உமிழ்கின்ற அகன்ற படத்தை 
யுடைய பாம்பு உயிர்களைக்‌ கொல்லும்‌ பொருட்டுக்‌ கடித்து 
வருத்திறைபோலும்‌; ஈங்கு இது தகாஅது - இங்கு ஈகைத்‌ 
தஅரைப்ப தாகிய இது தகுதியுடைய தொன்றன்று காண்‌ /; சாரல்‌ 
கொடுவில்‌ கானவன்‌ கோட்டு மா தொலைச்சிப்‌ பசசூன்‌ பெய்த 
பகழி போலச்‌ சே அரி பரந்த ஆயிழை மழைக்‌ கண்‌ - மலைச்‌ 
சாரலின்கண்ணே வளைக்க வில்லையுடைய வேட்டுவன்‌ கோட்டினை 
யுடைய பன்றியை எய்து கொன்று, அதன்‌. பரிய தசையிற்‌ 
யாய்ச்சியதனலே சிவந்த அம்பைப்‌ போலச்‌ செவ்வரி பரந்து. 


௧௩௨௨ நற்றிணை நானூறு 


ஆராய்ம்‌த இழையை அணிந்த தலைவியின்‌ குளிர்ச்சியுற்ற கண்‌ 
களினாடைய; உ௫௮ கொச்சகம்‌ உற்ற என்‌ பைதல்‌ கெஞ்சம்‌ - 
பொருந்‌ காப்‌ பார்வையுற்ற எனது வருந்திய நெஞ்சம்‌; உய்யும்‌ 
அன ஈாகா௮து உரைமதி-உய்யும்‌ வண்ணம்‌ இங்கனம்‌ நகை செய்‌ 
யாது உரைப்பாயாக !; என்‌ உள்ளம்‌ உடையும்‌- நகைத்துக்‌ 
கூறின்‌ என்‌ உள்ளம்‌ கலங்காநிற்கும்‌ ; எ-று. 


(வீ.ம்‌.) கோட்டுமா- பன்றி, பயனிதுவென்னாது நகையாடி 
கூறுமிது பாம்பு அணங்கியதுபோலுமெனவுமாம்‌. வாழி -:இகழ்ச்சி 
குறிப்புமாம்‌. உருநோக்கம்‌ - செவ்வனேபாராது கடைக்கண்ணாலோக்‌ 
இய நோக்கம்‌. பைதல்‌ - வருந்துதல்‌, 


80 


தான்படுக்துன்பத்தை யாற்றுவித்தலை விடுத்து அசதியாடலின்‌ நய 
னணுடையையல்லையென்ருன்‌. இரக்கங்கூருகற்பொருட்டு வாழியோ 
வென்ருன்‌ : என்‌ வருத்தமறியுர்‌ திறத்தினை யல்லைபோலுமென்பான்‌ 
குற மகளென்ருன்‌: இளைமையோர்‌ பிறவுயீர்படுர்‌ துன்பத்தைக்‌ கருது 
மறிவு வாய்ந்சலராதலின்‌ : உருஅநோக்கம்‌ தன்னுயிரை வாட்டலின்‌ 
கோட்டிமா தொலைச்சி ஊன்பெய்த பகழியை உவமித்தான்‌. மெய்ப்‌: 
பாடு-௮யுகை. பயல்‌-ஆற்றாதுரைத்தல்‌, 
பெரு - ரை.) கோட்டுமா தொல்ச்சி என்பதைத்‌ தொலைச்ச எனச்‌ 
செயவெனேச்சமாக்கிப்‌ பொருள்‌ கூறுதல்‌ ஈன்று. (எ); 


௭௬. அம்மூவனார்‌ 

நீல: பாலை. 

துறை: இது, புணர்ந்துடன்‌ போகாமின்ற தலைவன்‌ இடைச்‌ 
சுரத்துத்‌ தலைவிக்‌ குரைத்தது. = 

(து- ம்‌) என்பது, உடன்கொண்டு செல்லும்‌ தலைவன்‌ தலைவி” 
யைத்‌ தன்‌ அயத்தொடு செல்வாள்போல அற்றுவித்துக்‌ கொண்டு 
செல்இின்றான்‌ நின்‌ அடிகள்‌ கோவாதிருத்தற்‌ பொருட்டு ஆலமரத்தின்‌ 
மே தங்கி இளைப்பாறி, மேலும்‌ செல்லும்போது எங்கெங்கே தங்க 
வீரும்பினும்‌ அஞ்சாது அங்கங்கே தங்கி இளைப்பாறியும்‌ வருந்தா" 
தேகெளக்‌ கூறி மெல்லக்கொண்‌ டேகாநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை. **ஒன்றுத்‌ தமரினும்‌'' என்னும்‌ நூற்பாவின்‌ 
கண்‌ *இடைச்சுரமருங்கின்‌...... வ ிப்பாற்பட்ட ஒருதிறத்தானும்‌” 
(தொல்‌-௮கத்‌-௪௧) என்புழி அப்பாற்பட்ட ஓருதிறம்‌ என்பதன்கண்‌: 
அமைத்துக்‌ கொள்க. 

வருமழை கரந்த வால்நிற விசும்பின்‌ 
நுண்துளி மாறிய உலவை ௮ம்காட்டு 


இ. வருந்தா தேகுமதி வாலிழைக்‌ குறுமகள்‌ 
இம்மென்‌ பேரலர்‌ நும்மூர்ப்‌ புன்னை 


ப 
| 


ஆல நீழல்‌ அசைவு நீக்கி 
அஞ்சுவழி அஞ்சாது அசைவழி அசைஇ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௩௧௯. 


வீமலர்‌ உதிர்ந்த தேனாறு புலவின்‌ 
கானல்‌ ஆர்மணல்‌ மரீஇக்‌ 
கல்‌.லுறச்‌ சிவந்தநின்‌ மெல்லடி. உயற்கே. 


(சோ-ள்‌.) வால்‌ இழை குறுமகள்‌-தூப கலன்களை யணி௰த 
இளமடக்காய்‌ /; இம்‌ மெல்‌ பேர்‌ அலர்‌ நும்‌ ஊர்ப்‌ புன்னை வீ 
மலர்‌ உஇர்ந்‌த தேன்காணு புலவின்‌ கானல்‌-இக்‌,த மெல்லிய பெரிப 
பழிச்சொல்லைக்‌ நூற்று தலையுடைய நினது ஊரின்கண்‌ உள்ள 
புன்னையின்‌ காம்‌ ற்ற மலர்‌ மிகுஇபாக வுதிர்ந்ததனலே கேன்‌ 
மணம்‌ வீசுகின்ற புலவினையுடைய கழிக்கரைச்‌ சோலையின்‌ ; ஆர்‌ 
மணல்‌ மரிஇக்‌ கல்‌ உறச்‌ சிவந்த நின்‌ மெல்‌ அடி. உயற்கு - மிக்க 
மணலில்‌ நடந்து இப்பொழுது கற்கள்‌ பதிதலாலே சிவந்த கின்‌ 
னுடைய மெல்லிப அடிகள்‌ வருந்தாதிருத்தற்பொருட்டு; வரு 
மழை கரந்த வால்‌ நிற விசும்பின்‌ நுண்‌ துளி மாறிய - வரு 
இன்ற மழை பெய்யாதொழிக்த வெளிய நிறத்தையுடைய 
விசும்பினின்‌ று விழுகின்ற நுண்ணிப துளிகளும்‌ இல்லையாகிய ; 
உலவை அம்‌ காட்டு ஆல நீழல்‌ அசைவு நீக்கி-காற்ணுசு சுழன்று 
வீசும்‌ அழிய காட்டு நெறிபகத்து ஆலமரத்தின்‌ நிழலிலே தங்கி 
இளைப்பாறி; அன்சுவழி அஞ்சாது அசைவுழி அசைஇ வராந்தா து 
ஏகுமதி - அஞ்சுமிடங்‌ காணினும்‌ ஆங்கு அன்சாது மற்றும்‌ எவ்‌ 
வெவ்‌ விடத்தே தங்கவேண்டி.னும்‌ அவ்வவ்விடத்தே தங்கச்‌ 

அறிதும்‌ வருத்தமுறாுமல்‌ எகுவாயாக /; எ- அ. 

(வி-ம்‌.) வானிறவிசும்பு - மேகம்‌ போன்ற கரியநிறமுடைய 
வீசும்புமாம்‌. உலவை - காற்று, அசைதல்‌ - தங்குதல்‌. அஞ்சுவழி 
'யென்றது மறவர்‌ குழாம்‌, ஆளி, எண்கு முதலிய காணாதன கண்ட 
விடத்தஞ்சு தல்‌. 

தன்‌ விறலைத்‌ தெரிப்பான்‌ அஞ்சுவழியஞ்சா தென்றான்‌. நெடுந்‌ 
தூரம்‌ போந்தனமாதலி னினித்‌ தமர்தொடர்ந்து வருவர்‌ கொலென்னும்‌ 
அச்சமில்லை யெனக்‌ கொண்டு அசைவ ழி யசைஇ யென்றான்‌. புன்னை 
மலர்ப்‌ பரப்பி னியங்கய அடிகளாதலிற்‌ கல்லினிடத்துச்‌ வர்‌. தவே 
யென்றிரங்கி வருந்தாதே கென்றான்‌. இது நெய்தலிற்களவு. 


மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - அயர்வகற்றல்‌. 


(பெரு -9ர.) உலவையங்காட்டு என்புழி உலவை என்பது 
யாலைகிலக்‌ கருப்பொருளாகிய ஒருவகை மரம்‌. இதனை, '(ஓமையும்‌ 
உழிஞ்சலும்‌ உலவையும்‌ உகாயும்‌'” (பெருங்‌ - க -இஉ: ௫௭) எனவரும்‌ 
பெருங்கதையானும்‌ உணர்க. எனவே, உலவை மரமிக்க காடு 
என்பதே பொருளாகக்‌ கொள்க. 


வீமலர்‌ : வினைத்தொகை, இருபெயரொட்டுமாம்‌. உலவையங்‌ 
காடு என்புழி ௮ம்‌ சாரியை. கள்ளியங்காடு என்பது போன்றென்க. 


(௪௬2 


ய்‌ 


அட்ச நற்றிணை நானூறு 


௭௭. கபிலர்‌ 

தின: குறிஞ்சி. 

துறை: இது, பின்னின்ற தலைவன்‌ நெஞ்சிற்குரைத்தது. 

(தி- ம்‌.) என்பது, தோழியை மதியுடம்‌ படுக்கச்‌ சென்று 
தலைமகன்‌, அவள்பாற்‌ குறையுற்று நிற்றலைக்‌ கண்டு இவனொரு குறை: 
யுடையான்போலுமென அத்கோழி ஆராயுங்‌ காலத்து அதுவரையும்‌ 
பொறுச தன்னெஞ்சை நோக்கி நெஞ்சே, நமது காதலியினோக்கமே 
நம்மை இவள்பாலிரந்துபின்‌ ஸிற்கும்படு. செலுத்துன்றதாகலின்‌, 
இவள்‌ உடன்படுங்காறும்‌ நீ வருந்தாதே யென்று அஃது ஆற்றுமாறு 
கூறாடிற்ப து. 

(இ-ம்‌.) இதற்கு, “தோழி குறை அவட்‌ சார்த்தி மெய்யுறச்‌ 
கூறலும்‌ (தொல்‌-கள-கக) என்னும்‌ விற கொள்க, 

மலையமா ஊர்ம்்‌து போகிப்‌ புலையன்‌ 
பெருந்துடி. கறங்கப்‌ பிறபுலம்‌ புக்கவர்‌ 
அருங்குறும்பு எருக்கி, அயாவுயிர்த்‌ தாஅங்கு 
உய்த்தன்று மன்னே நெஞ்சே செவ்வேர்ச்‌ 

டு. சினைதொறும்‌ தூங்கும்‌ பயங்கெழு பலவின்‌ 

சுளையுடை முன்றில்‌ மனையோள்‌ கங்குல்‌ 
ஓலிவெள்‌ ளருவி ஓலியின்‌ அஞ்சும்‌ 
ஊரலஞ்‌ சேரிச்‌ சீறூர்‌ வல்லோன்‌ 
வாளரம்‌ பொருத கோண்ளர்‌ எல்வளை 

௧௦. அகன்தொடி செறித்த முன்கை ஒண்‌ ஹுதல்‌ 

திதலை அல்குல்‌ குறுமகள்‌ 
குவளை யுண்கண்‌ மகிழ்மட நோக்கே. 

(சோ -ள்‌.) நெஞ்சே செவ்‌ வேர்ச்‌ சனைகொணும்‌ தங்கும்‌ 
பயம்‌ கெழு பலவின்‌ சுளையுடை முன்றில்‌ மனையோள்‌ - நெஞ்சே £ 
வெந்த வேர்களையுடைய களைகடோறஹும்‌ குரங்கும்‌ பழங்கள்‌ மிக்க. 
பலாவின்‌ சுளைகளையுடைய முன்றிலின்கண்‌ மனையோளானவள்‌ ;' 
கங்குல்‌ ஒலி வெள்‌ அருவி ஒலியில்‌ துஞ்சும்‌ ஊர்‌ ௮ல்‌ சேரிச்‌ 
சீறூர்‌ - இரவில்‌ நெருங்க விழுகன்ற வெளிய அருவியின்‌ ஓலி' 
யைக்‌ கேட்டு உறங்காகிற்கும்‌ பேரூரல்லா,த (சிவாய) சேரிகளை 

்‌ யுடைய சிறூரின்கண்ணே ; வல்லோன்‌ வாள்‌ அரம்‌ பொருத: 
கோண்‌ ஏர்‌ எல்வளை அகன்‌ தொடி செறித்த முன்கை-கைவல்‌ 
வினைஞன்‌ வாளர,ததா லராவிய வளைந்த அழயெ ஓளியையுடைய' 
வளையும்‌ அகன்ற தொடியும்‌ அணிந்‌த முன்னங்கையையும்‌ ; ஓள்‌ 
அதல்‌ இதலை அல்குல்‌ குறுமகள்‌ குவளை உண்கண்‌ மகிழ்‌ மட 
கோக்கு - ஒன்னிய நெற்றியையும்‌ இக படர்ந்த அல்குலையும்‌: 


மூலமும்‌ உரையும்‌ கக 


இளமையையுமுடைய நம்‌ காதலியின்‌ குவளைபோனற மையுண்ட 
கண்களின்‌ மதிழ்ச்சியையுடைய இளம்‌ பார்வையானது; மலையமா 
ஊர்ந்து போலிப்‌ புலையன்‌ பெறாந் துடி. கறங்கப்‌ பிறபுலம்புககு ௮வர்‌ 
அருவ குனும்பு எருக்கி அயாவயிர்த்து ஆங்கு - மலை போன்ற 
யானமிது ஏறி நடத்திச்சென்று புலையனால்‌ முழக்கப்படும்‌ பெரிய 
அடிபான து ஒலிக்க வேற்றுகாட்டிற்‌ புகுந்து அப்பகைவரது கடக்‌ 
தற்கரிய அரணை அழித்து அபாவுயிர்த்தாற்‌ போல; உய்த்தன்னு 
மன்னே - நம்மை இவள்‌ பால்‌ மிகச்செலு.த,தாஙின்றது; ஆகலின்‌ 
இவள்‌ உடன்பட்டுக்‌ கூனுங்காணனும்‌ நீ முயன்று வருந்தாதே 
கொள்‌ள - ணு. 

(வி-ம்‌.) குறும்பு- அரண்‌. எருக்குதல்‌-அழித்தல்‌. மன்‌-மிகுதி. 
வேரின்‌ பகுப்புக்கடோறும்‌ பழர்தூங்கு மென்ற தூாஉமாம்‌. மலை, அம்‌, 
மா - மலையமா; சாரியை, சிறூர்க்குறுமகளென இயைக்க: பல 
வீடுகள்‌ சேர்ட்திருப்ப து-சேரி. மடகோக்கு-உள்ளொன்றுகொள்ளாத 

நாக்குமாம்‌. த 
எனவே அரிய அரணையழித்து இளைத்ததுபோல யாமும்‌ இவளது 
மனத்தி னிலையை கெரிழ்த்தி யிளத்தனம்‌, தலைவியின்‌ கண்ணோக்கம்‌ 
நம்மைச்‌ செலுத்து ன்றமையான்‌ இனி யெப்தவும்‌ பெறுமாதலின்‌ நீ 
வருந்தற்க வென்றதாயிற்று. மெய்ப்பாடு- அழுகை. பயன்‌ - ஆற்றா 
அரைத்தல்‌. 

(பெரு - ரை-) மலையன்‌ மாவூர்்து போக......... அயாவுயீர்‌ த்தாங்கு 
என்றும்‌ பாடம்‌. இதற்குச்‌ சேரமன்னன்‌ மாவூர்ந்து போக............ 
அயாவுயிர்த்தாங்‌ த என்க. மலையன்‌-சேரன்‌. மலையமான்‌ திருமுடிக்காரி 
என்னும்‌ வள்ளற்‌ பெருமானுமாம்‌. கூட்டமுண்மையைக்‌ குறிப்பான்‌ 
உணர்த்துவான்‌, தலைவியின்‌ ஒண்ணுதல்‌ இதலையல்குல்‌ குவளையுண்கண்‌ 
மதிழ்மட 3நாக்கு என அவஜறுப்புக்களை விதந்து ஓதினன்‌. இதன்‌ 
பயன்‌ தனக்கும்‌ தலைவிக்கும்‌ உண்டாய காதற்கண்மையைக்‌ குறிப்பா 
னுணர்த்துதலாம்‌. ஆற்றுதுரைத்தல்‌ அன்றென்க. 

இனி, இதன்கண்‌ புறத்த முள்ளும்‌ அகத்தே இனிய சுளையையு 
முடைய பலா நின்ற முன்றிலுடைய 2 றூர்‌ என்றது புறத்தே என்னைக்‌ 
கடியும்‌ சுற்றத்தார்‌ சூற்ர்திருப்பினும்‌ என்‌ அகத்தே உறையும்‌ இனிய 
தலைவியை உடைத்து இவ்வூர்‌ என இறைச்சிப்‌ பொருள்‌ தோன்றக்‌ 
கூறியபடியாம்‌ என்க. (௭௭௪) 


எ௮. இரங்கீரனார்‌ 
திண: நெய்தல்‌. 
துறை: இது, வரைவு மலிந்தது. 
(தி-ம்‌.) என்பது, வரைவிடைவைத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிக்‌ 
தோன்‌ குறித்தபருவத்து வரராமையால்‌, தலைமகள்‌ வருந்தியிருக்கும்‌ 
பொழுது அவன்‌ வரைவொடு வருதின்ற குறிப்பறிர்த தோழி அவளை 


கோக்க நிதியுடன்‌ அவர்‌ வருகின்ற தேரினெலியைக்‌ கேட்பாயாக, இனி 
நாம்‌ படுநின்ற துயரம்‌ நீங்குகற்போங்காணென உவந்து கூறாநிற்பது, 


௧௩௭ நற்றிணை நானூறு 


(இ-ம்‌., இதனை, “நாற்றமும்‌ தோற்றமும்‌?! (தொல்‌-கள-௨௨) 
என்னும்‌ நாற்பாவின்கண்‌ ''ஆங்கதன்‌ தன்மையின்‌ வன்புறை யுளப்‌ 
பட” என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 


கோட்சுறா வழங்கும்‌ வாட்கேழ்‌ இருங்கமி 
மணியேர்‌ நெய்தல்‌ மாமலர்‌ நிறையப்‌ 
பொன்கேர்‌ நுண்தாது புன்னை தாஅம்‌ 
வீழ்தாள்‌ தாழைப்‌ பூக்கமழ்‌ கானல்‌ 
௫. படர்வந்து நலியுஞ்‌ சுடர்செல்‌ மாலை 
கோய்மலி பருவரல்‌ நாமிவண்‌ உய்கம்‌ 
கேட்டிசின்‌ வாழி தோழி கெண்கழி 
வள்வாய்‌ ஆழி உள்வாய்‌ தோயினும்‌ 
புள்ளுகிமிர்ம்‌ தன்ன பொலம்படைக்‌ கலிமா 
௧௦. வலவன்‌ கோலுற அறியா 
உரவுநீர்ச்‌ சேர்ப்பன்‌ தேர்மணிக்‌ குரலே. 


(சோ-ள்‌.) கோழி வாழி கெள்கழி வள்‌ வாய்‌ ஆழி உள்‌ 
வாய்‌ தோயினும்‌ புள்ளு நிமிர்ந்து அன்ன பொலம்‌ படைக்‌ 
கலிமா-கோழி ! வாழி தெளிந்த கழியின்கண்ணுளள நீரிடத்துப்‌ 
பெருமை வாய்ந்த தேர்‌ உருளின்‌ உள்வாயளவு அமுங்கப்‌ 
பெறினும்‌ பறவை பறந்து சென்றார்போன்ற பொன்னாற்‌ 
செய்யப்பட்ட கலமுகலியவற்றை யுடைய மனஞ்செருக்கிய 
குதிரை ; வலவன்‌ கோல்‌ உற அறியா உரவு நீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
தேர்‌ மணிக்குரல்‌ கேட்டின்‌ - தேர்ப்பாகன்‌ தன்‌ தாற்றுக்‌ 
கோலாலே தரண்டப்பட்டறியாத பரவிய கடனீர்ச்‌ சேர்ப்பன து 
தேரின்‌ மணியொலிக்குங்‌ குரலைக்‌ கேட்பாயாக!; கொள்‌ சுரு 
வழங்கும்‌ வாள்‌ கேழ்‌ இருங்‌ கழி மணி ஏர்‌ பெய்தல்‌ மா 
மலர்‌ நிறைய - கொல்லும்‌ தன்மையுள்ள சுறாமீன்‌ இயங்குகின்ற 
ஒள்ளிய நிறத்தையுடைய பெரிய கழியிடத்து மலர்ந்த நீலமணி 
போன்ற நெய்தலின்‌ கரியமலர்‌ நிறையுமானு ; புன்னை பொன்‌ நேர்‌ 
நண்‌ தாது தாஅம்‌-புன்னையின்‌ பொன்‌ போன்ற நுண்ணிய 
தாதுபரக்கும்‌ ; வீழ்‌ தாள்‌ தாழைப்பூக்‌ கமழ்‌ கானல்‌-வீழூன்‌ நிய 
அடியையுடைய தாழைமலர்‌ கமழ்கின்ற கடற்கரையிலுள்ள 
சோலையின்கண்ணே ; படர்‌ வந்து கலியும்‌ சுடர்‌ செல்‌ மாலை - 
துன்பம்‌ வந்து மேன்மேல்‌ வருத்துகன்ற ஆதித்த மண்டிலம்‌ 
மறையும்‌ மாலைப்‌ பொழுதில்‌ ; கோய்‌ மலி பருவரல்‌ காம்‌ இவண்‌ 
உய்கம்‌ - காமநேரய்‌ மிகுகலானாஓய மிக்க துன்பத்‌. இனின்னும்‌ 
காம்‌ இனி இங்கு உய்ந்து வாழ்துங்காண்‌ !; எ- அ. 

(ஷீ-ம்‌.) கலிமா கோலுற அறியாத்‌ தேரெனக்‌ கூட்டுக. நலியு 
மாலை தேர்மணிக்‌ குரல்‌ பிறர்க்குக்‌ கேட்குமாறு வருதல்‌ களவுக்காலத்‌ 


மூலமும்‌ உரையும்‌ கட 


இயைவதன்றாதலின்‌ வரையவருநன்றானெனக்‌ கொண்டு வரைவு 
மலிந்ததாயிற்று. 


இறைச்சிகள்‌ :--(௧) இருங்கழியின்‌ நெய்தல்மலர்‌ நிறைய நுண்ணிய 
தாதைப்‌ புன்னை பரப்பாகிற்கு மென்றது, சேரியிடத்து நமர்‌ கையேற்ப 
நிரம்பிய பொற்குவியலைச்‌ சேர்ப்பன்‌ நம்மை வரைதற்‌ பொருட்டுக்‌ 
கொடாஙகிற்கு மென்றதாம்‌. 


57 (௨) தாழம்பூவின்‌ மணம்‌ கானலெங்கும்‌ கமழுமென்‌ 
றது நின்வரைவு நாடெங்கும்‌ மாட்சிமைப்படு மென்றதாம்‌. மெய்ப்பாடு- 
உவகை. பயன்‌ - மகிழ்தல்‌. 


(பெரு-ரை.) படர்‌ வந்து நலியும்‌ மாலை, சுடர்செல்மாலை எனத்‌ 
தனித்தனி கூட்டுக. புன்னை தரவும்‌ என்றும்‌, வீழ்தாம்‌ தாழை என்றும்‌ 
பாடவேற்றுமையுண்டு, (௭௮) 

௭௯.  மண்ணகளனார்‌ 

நிண: பாலை, 

நுறை: இது, பிரிவுணர்ந்து வேறுபட்ட தலைமகள்‌ தோழிக்குச்‌ 
சொல்லியது. 


(து- ம்‌.) என்பது, தலைவன்‌ வினைவயிற்‌ பிரிவதறிந்து உடம்பு 
வேறுபட்ட தலைவி தோழியைநோக்தி நாம்‌ தலைவர்பாற் சென்று பிரியா 
இருக்கும்படி. கூறி நமது காமத்தன்மையையுஞ்‌ சொல்லுகிற்போம்‌, 
அவர்‌ பிரியின்‌ யானிறந்துபடுவது இண்ணமாதலின்‌ அ௮ங்ஙனஞ்‌ சொல்லி 
அவர்‌ செலவை மாற்றுவதன்றி - வேறெவ்வகைச்‌ சூழ்ச்சியாலே 
தடுப்பதென வருந்திக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, **அவனறிவு ஆற்ற அறியும்‌! (தொல்‌-கற்‌-௯) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “* ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌?' 
என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

சிறைகாள்‌ ஈங்கை உறைகனி திரள்வீ 
கூரை நன்மனைக்‌ குறுந்தொடி மகளிர்‌ 
மணலாடு கழங்கின்‌ அறைமிசைத்‌ தாஅம்‌ 
ஏர்தரல்‌ உற்ற இயக்கருங்‌ கவலைப்‌ 

௫. பிரிந்தோர்‌ வந்துப்‌ புணரப்‌ புணர்ந்தோர்‌ 
பிரிதல்‌ சூழ்தலின்‌ அரியதும்‌ உண்டோ 
என்றுகாங்‌ கூறிக்‌ காமஞ்‌ செப்புதுஞ்‌ 
செப்பாது விடினே உயிரொடும்‌ வந்தன்று 
அம்ம வாழி தோழி 

௧௦. யாதனின்‌ தவிர்க்குவங்‌ காதலர்‌ செலவே. 


(சோ-ள்‌.) தோழி வாழி அம்ம - தோழி வாழி இதனைக்‌ 
கேட்பாயாக ! ஈங்கை சிறை உறை நனிதிரள்‌ நாள்‌ வீ - சங்கை 


கன நற்றிணை நானூறு 


யின்‌ முடியிருக்னெற கென்‌ துனி மிகக்இரளும்‌ (புதிய) மலர்‌ 
களானவை) கூரை நல்‌ மனை குறுந்‌ தொடி மகளிர்‌ மணல்‌ 
ஆடு. கழங்கின்‌ அறைமிசைத்‌ கா௮அம்‌-கூசையையுடைய 
நல்ல மனையினகணுளள குறிய ததொடியையுடைய மகளிர்‌ 
அம்‌ முன்றிலின்‌ மணலிடதக்து விளையாடுதற்கிட்ட கழங்குபோலக்‌ 
கற்பாறையின்மேல்‌ உதிர்ந்து பரவாநிறகம்‌; ஏர்‌ தரல்‌ உற்ற 
இயக்கு அருங்‌ கவலை - அழகு பொருந்திய மக்கள்‌ இயங்கு தற்கு 
அரிய கவர்த்த நெறியிலே ; பிரிந்தொர்‌ வந்து ஈம்‌ புணர - 
பிரிந்து போயினி ரெனினும்‌ இப்பருவத்து வந்து எம்மைக்‌ 
கூடி. முயங்கியுறைய வேண்டியிருக்க ;  புணர்க்கோர்‌ பிரிதல்‌ 
சூழ்கலின்‌ அரியதும்‌ உண்டோ என்னு நாம்‌ கூறி - எம்மைக்‌ 
வூடிபபிருக்கு நிவிர இப்பொழுது பிரிந்து போ,தற்கு நினைந்‌ திருப்ப 
இனுங்காட்டில்‌ அரிய கொடுமை பிறிதுமொன்றுண்டோ? என்று 
நாம்‌ அவர்பாற்‌ சென்று உறி; காமம்‌ செப்புதும்‌ - நமது 
விறாப்ப கதைச்‌ சொல்லுகிற்போம்‌ : செப்பாறுவிடின்‌ - சொல்லா 
இருப்பின்‌ அவர்‌ -அகலினும்‌ அகன்று போவார்காண்‌ !; உயி 
சொடும்‌ வந்தன்று - அங்கனம்‌ அகல்வாராயின்‌ இண்ணமாக 
என்னுயிருக்கே ஏகம்‌ வந்துற்றது; காதலர்‌ செலவு யஈகனில்‌ 
அவிர்க்குவம்‌-ஆ,தலின்‌ நாம்‌ நேரிற்‌ உறி நிறுத்துவதன்றி ௩ம்‌ 
காகலருடைய செலவை வேறெத்தகைய சூழ்ச்சியாலே தவிர்க்‌ 
கற்போம்‌ 2 ஆராய்ந்துகாண்‌ /; எ-று, 

(வி-ம்‌. உறை-தேன்றுளி. அறை -பாறை. ஏர்‌ - அழகு. 
வந்தன்று :2களிவு பற்றிய காலவழுவமைதி, பிரிக்தோர்‌, புணர்ந்தோர்‌£ 
இடவழுவமை 3. 

பிரிவுணர்தலும்‌ உடம்பு வேறுபட்டதாதலிற்‌ பிரியின்‌ இறந்து 
படுவது இண்ணமெனக்‌ கொண்டு உயி2ராடும்‌ வச்தன்றென்றாள்‌. 

இறைச்சி: 3தனிறைந்தமலர்‌ கற்பாறைமிசைத்‌ தாம்‌ என்றது 
வேட்கை நிறைந்த என்னெஞ்சம்‌ அவர்வயிற்‌ சென்றெழிந்க 
தென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) சிறை ஈங்கை என்றது தம்‌ நன்ம*னக்கு வேலியாக 
அமைந்த ஈங்கை எனக்‌ கோடலும்‌ கூடும்‌. நாள்வீ என ஓட்டுக. இது, 
தோழி இது பிரியத்‌ தகுக்க பருவமன்றென்ப துணர்த்திச்‌ செலவழங்கு 

வித்தபடியாம்‌. மெல்லியல்புடைய என்ெஞ்சம்‌ வன்மைமிக்க 
தலைவன்பாற்‌ செல்கின்றது என்பாள்‌ நாள்வீ அறைமிசைத்தாம்‌ 
என்றாள்‌. ம்‌ (௪௧) 


௮௦. பூதன்தேவஞர்‌ 
திணை: மருதம்‌. 


துறை: இத, சேட்படுக்கப்பட்டு ஆற்றுனய தலைவன்‌ தோழி 
கேட்பத்‌ தன்கெஞ்சிற்குரைத்தது. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௩௨௯௬ 


(து-ம்‌) என்பது, குறைகயப்பித்தபின்‌ தனது அருமையும்‌ தலை 
வியின்‌ பெருமையுமறிந்து நீட்டி. யாது வரைதல்‌ காரணமாகத்‌ தலைமக 
இக்கு இயையாமல்‌ தோழி மறுத்துக்கூறக்‌ கண்ட அவன்‌ ஆம்றானாகி 
அதீ தாழி கேட்டு விரைந்து கூட்டுவிக்குமாறு தன்னெஞ்சை மாக்கி 
அத்தன்மையளாகிய இளமகளல்லது யானுற்றரோய்க்குப்‌ பிறிதொரு 
மருந்தில்லைகாணெனக்‌ கவன்று கூறாநகிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, **மெய்தொட்டுப்‌ பயிறல்‌'” (தொல்‌-கள-௨௦) 
என்னும்‌ நாற்பாவின்கண்‌ 14 தோழி நீக்கலின்‌ ஆகிய நிலைமையும்‌'' என்‌ 
பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

மன்ற எருமை மலர்தலைக்‌ கார்‌ஆன்‌ 

இன்தீம்‌ பால்பயங்‌ கொண்மார்‌ கன்‌ றுவிட்டு 

ஊர்க்குறு மாக்கள்‌ மேற்கொண்டு கறியும்‌ 

பெரும்புலர்‌ விடியலின்‌ விரும்பிப்‌ போத்தம்‌ து 
௫. தழையும்‌ தாரும்‌ தந்தனன்‌ இவனென 

இழையணி ஆயமொடு தகுகாண்‌ தடைஇத்‌் 

தைஇத்‌ திங்கள்‌ தண்கயம்‌ படியும்‌ 

பெருந்தோள்‌ குறுமகள்‌ அல்ல.து 

மருந்துபிறி தில்வையான்‌ உற்ற கோய்க்கே. 


(சோ - ள்‌.) மன்ற மலர்‌,கலைக்‌ கார்‌ஆன்‌ எருமை இன்‌ தம்‌ 
பால்‌ பயம்‌ கொண்மார்‌ கன்னு விட்டு-0 காழுவ,கீதுள்ள அகன்ற 
தலையையுடைய கார்‌ எருமையின்‌ மிக இனிய பால்‌ நிரம்பச்‌ 
கறந்துகொள்ளும்‌ பொருட்டு அவற்றின்‌ கன்றுகளைத 
தொழுவத்து நிறுத்திவிட்டு ; ஊர்க்‌ குறுமாக்கள்‌ மேற்கொண்டு 
கழியும்‌ பெரும்புலர்‌ விடியலின்‌ - ஊரிலுள்ள மாடு மேய்க்கும்‌ 
இளஞ்‌ சிறுவர்கள்‌ அவ்‌ வெருமைகளின்‌ மீஜதேறிக்கொண்டு 
தனியே மேய்க து வருகுற்‌ கேகாநிற்கும்‌ பெரிய இருள்‌ நீங்கும்‌ 
விடியற்‌ காலத்து; ; விரும்பிப்‌ போத்‌, கந்து தழையும்‌ காரும்‌ 
இவன்‌ குந்தனன்‌ என - விறாப்ப தே தாடு வந்து உடுக்முந்‌ தழை 
யும்‌ குடுமாலையும்‌ இவன்‌ தந்தான்‌ என்னு; இழையணி ஆயமொடு 
ஆகு காண்‌ கடைஇ - கலன்‌ அணிந்த ஆயத்தொடு தகுதியுடைய 
நாணம்‌ கன்னை வளைக்கப்பட்டு ; தைத்திங்கள்‌ தண்‌ கயம்‌ படியும்‌ 
பெருந்தோள்‌ குறுமகள்‌ உற்ற நோய்க்கு மருந்து, என்னைப்‌ 
பெறுமாறு தான்‌ எடுத்துக்கொண்ட நோன்பின்‌ பயனாகத்‌ 
தைத்திங்களிலே கண்ணிய நீரில்‌ ஆடுகின்ற. பெரிய தோளையுடைய 
அவவிளமகளே யான்‌ உற்ற கோயை நீக்கும்‌ மருக்தாயமைந்துள்‌ 
ளாள்‌ ; அல்லது பிறிது இல்லை - அவளல்லது பிறிதொரு 
மருந்து இல்லைகாண்‌ !; எ- று, 

(வி-ம்‌.) மன்றம்‌ - - தொழுவம்‌. தடவு - வளைவு; கடைஇ - 
வளைந்து. எருமைக்காரன்‌ : இருபெயரொட்டு. விடியலிற்கயம்படியு 
மெனக்‌ கூட்டுக. 


௧௬௦ நற்றினை நானூறு 


அவளளித்தமிநாயாகலின்‌ அதற்கு அவளே மநந்தென்றான்‌ ; 
** பிணிக்கு மருந்து பிறமன்‌ அணியிழை, தன்நோய்க்குத்‌ தானேமருந்து'' 
என்றார்‌ (௧௧0௨ :) குறளினும்‌. நோன்பின்‌ பயன்கரு 9 தைத்திங்க ளாடு 
பவளாதலின்‌ யான்‌ தழையுந்தாருங்‌ கொடுத்த உதவி மறப்பவளல்லள்‌; 
உடன்படுமென்றவா று. நோன்பின்‌ பயனெய்தத்‌ தைத்நிங்கட்பிறப்பி 
னீராடுகலும்‌ தைத்திங்கள்‌ முழுவதும்‌ வைகறையினீராடுகலுமாம்‌ ; 
இதனை (1 தையினீராடி.ய தவந்தலைப்‌ படுவா3யா'' எனக்‌ (ந) கலி.பிற்‌ 
கூறுமாற்றுனுமறிக. வைகறையிற்‌ புலஞ் சென்று மேப்ந்துவர்தளருமை 
நிரம்பப்‌ பால்கறத்தலியல்பு. 


இறை :--குறுமாக்கள்‌ தலைவியாகவும்‌, எருமையின்பால்‌ மிகுதி 
யாகக்‌ கறக்க விரும்‌ [குல்‌ கோன்பின்‌ பபூன மிக விநம்புதலாகவும்‌- 
அவற்றை ஊர்ந்து செல்லுதல்‌ தைத்திங்கள்‌ விடியலி னீராடச்செல்லு 
துலாகவும்‌ அதற்‌ 3கற்றவாறு கொள்க: மெய்ப்பாடு - தன்கட்டோன்‌ 
றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. பயன்‌ -ஆற்றதுரைத்தல்‌. இது 
மருதத்துக்‌ களவு, 


(பெரு- ரை) தடை - தடையுண்டு எனினுமாம்‌. யான்‌ உற்ற 
நாய்க்கு மருந்து பெருக்தோட்‌ குறுமகள்‌; அவளல்ல து மருந்து பிறிது 
இல்லை என மருந்து என்பதை ஈரிடத்தும்‌ கூட்டுக. (௮0) 


அக. அகம்பன்மாலாதனார்‌ 
நிண: முல்லை. 
நிறை: இது வினை முற்றிய தலைவன்‌ 2தர்ப்பாகற்குரைத்த து. 
(நு-ம்‌.) என்பது, சென்று வி£னமுடித்த தலைவன்‌ தேர்ப்பாகனை 
கோக் ஈம்‌ அரசன்‌ பகையைத்‌ தணித்துவிட்டன தலால்‌, நீ தேரைப்‌ 
பூட்டிச்‌ செலுத்துவாயாக; வருந்தியுறையும்‌ நம்‌ காதலி நம்மை நோக்கி 


விருந்தயர்‌ விருப்பாலாய இன்னகையைக்‌ காண்‌2பமென்று உவந்து 
கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, *பேரிசை யூர்திப்‌ பாகர்‌ பாங்கினும்‌'' (தொல்‌-' 
கற்‌-௫) என்னும்‌ விதி கொள்க. 
இருகிலங்‌ குறையக்‌ கொட்டிப்‌ பரிந்தின்று 
ஆதி போகிய அசைவில்‌ கோன்தாள்‌ 
மன்னர்‌ மதிக்கும்‌ மாண்வினைப்‌ புரவி 
கொய்ம்மயிர்‌ எருத்தின்‌ பெய்ம்‌மணி ஆர்ப்பப்‌ 
பூண்கதில்‌ பாகநின்‌ தேரே பூண்தாழ்‌ 
ஆக வனமூலைக்‌ கரைவலம்‌ தெறிப்ப 
அழுதனள்‌ உறையும்‌ அம்மா அரிவை 
விருந்தயர்‌ விருப்பொடு வருந்தினள்‌ அசைஇய 
முறுவல்‌ இன்னகை காண்கம்‌ 
௧௦. உறுபகை குணித்தனன்‌ உரவுவாள்‌ வேந்தே. 


ட்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௪௪௫ 

(சோ-ள்‌., பாக உரவு வாள்‌ வேந்து உறபகை கணித 
னன்‌ - பாகனே வலிய வாளையுடைய ஈம்மரசன்‌ மிக்க 
பகையைத்‌ தணித்து விட்டனன்‌ இங்கு இனிக்‌ காரியமில்லை ; 
௮..கலின்‌, இரு நிலம்‌ குறையக்‌ கொட்டிப்‌ பரிந்தின்று ஆதி 
போய அசைவு இல்‌ மோன்தாள்‌ மன்னர்‌ மதிக்கும்‌ மாண்‌ 
வினைப்‌ புரவி - (அகன்ற) - பெரிய நிலம்‌ குழியும்படி. ,கங்காலாலே 
கொட்டி. ஈடந்து விரைந்து நேராக ஓடுகின்ற களைப்பில்லா த 
வலிய கால்களையுடைய அரசரால்‌ நன்கு மஇக்கப்படுகன்ற 
மாட்சமைப்பட்ட ஈடைத்‌ தொழிலையுடைய குதிரையை; கொய்ம்‌ 
மயிர்‌ எருகதில்‌ பெய்ம்மணி ஆர்ப்ப நின்‌ கேர்‌. பூண்கதில்‌ - 
கொய்யு மயிரையுடைய பிடரியிற்‌ கட்டிய மணிகள்‌ ஒலிப்ப நின்‌ 
கேரிலே பூட்டிச்‌ செலுத்துவாயாக !; பூண்‌ காழ்‌ ஆக வன 
முலைக்‌ கரை வலம்‌ தெறிப்ப அழுதனள்‌ உறையும்‌ - பூண்கள்‌ 
காழ்ம்த மார்பிலுள்ள அழயெ கொங்கை முகட்டிலே கண்ணீர்‌ 
தெறித்து விழும்படியாக அழு கனளாஇயுறையும்‌ ; அ மா அரிவை 
விரும்து அயர்‌ விருப்பொடு வருந்தனள்‌ ௮சைஇய முனுவல்‌ இன்‌ 
நகை காண்கம்‌ - அழகிய மாமை நிறத்தை யுடைய காதலி 
எமக்கு விருந்து செய்யும விருப்பினளாய்‌ அட்டிற்‌ சாலை புகுந்து 
விரும்துணவை வருந்தி யமைத்துக்‌ களைப்படைற்துடைய 
மகிழ்சசியோடமைந்‌ த இனிய ஈகையைக்‌ எண்டு மதிழ்வோமாக 1; 
ளு. 

(வீ-ம்‌.) ஆதி- நெடிய செலவுமாம்‌. அசைவு - களைப்பு, ஆகம்‌- 
மார்பு. கரைவலம்‌ - முகட்டினிடம்‌. உறுபகை- மிக்க பகை, உரவு: 
வலிமை. தில்‌: விழைவின்சண்‌ வந்தது. வேந்து பகை தணீத்தன 
னென்றதனாலே தலைமகன்‌ வீனைவலபாங்காயினானெனக்‌ கொள்க. 


காதலியின்‌ அழுத முகத்தி லுடனே ஈகைகாண்டலின்‌ காதல 
னுக்கு அளவையிலின்பந்‌ தோன்றுமாதலின்‌ அதனை யிவன்‌ கருதலும்‌ 
மகிழ்ச்‌ மிக்குத்‌ தன்வயங்‌ கடந்து பாகன்‌ பாலுங்‌ கூறினா யிற்று. 
மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - கேட்டபாகன்‌ தேர்கடாவல்‌; மூழ்தனு 
மாம்‌. 


(பெரு -ரை.) இனி இச்செய்யுளில்‌ அழுதனள்‌ உறையும்‌, வீரிம்‌ 
குயர்‌ விருப்பொடு வருந்தினள்‌ அசைஇய அம்மா அரிவை முறுவல்‌ 
இன்னகை காண்கம்‌ என இயைத்துப்‌ பொருள்‌ கோடலே நேரிதாதல்‌ 
உணர்க. பரிந்தின்று - பரிந்து. இன்று, அசை. ஆதிபோகிய குதிரை 
அசைவில்‌ குதிரை, நோன்தாள்‌ குதரை, மதிக்கும்‌ குதிரை, மாண்‌ 
வினைக்‌ குதிரை என அனைத்தையும்‌ குதிரைக்கே தனித்தனி கூட்டுக. 


தலைவன்‌ -தான்‌ மீண்டு வருவதாகக்‌ குறிப்பிட்டு வந்தாள்‌ ௮ஃ 
காதலின்‌ விருந்தயர்‌ விருப்பொடு வருந்தினள்‌ அசைஇய அரிவை என்‌ 
முன்‌. தன்னைக்‌ கண்டவுடன்‌ அவட்கு முறுவல்‌ இன்னகை தோறுன்‌ 
தல்‌ ஒருதலை என்னும்‌ துணிவுபற்றி வருந்தினள்‌ அசைஇய அரீவை 
முறுவல்‌ இன்னகை காண்கம்‌ என்றான்‌ என்க. (௨௧): 


௫௪௨ நற்றிணை நானூறு 


௮௨. அம்மள்ளலனார்‌ 
திணை: குறிஞ்சி, 
நுரை: இது, தோழியிற்‌ புணர்ச்சிக்கண்‌ தன்னிலைக்கொளீ இயது, 
(நுஃம்‌.) என்பது, பாங்கியிம்‌ கூட்டத்தின்கண்ணே குறியிடத்‌ 
துத்‌ தலைவியைக்‌ கூடிய தலைவன்‌ தன்னெஞ்சிற்‌ கடந்த கத்தைக்‌ 
கூறத்தொடங்கக்‌ கொடிச்‌*, முருகஷெடு வள்ளிகாச்சியார்‌ சென்றது 
போல நீ எஞ்று குடிக்கண்‌ வந்திருக்குமாறு என்னொடு வருகின்‌ 
றனையோ எனப்‌ பரிவுற்று மெலிந்து கூறாகிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, **பரிவுற்று மெலியினும்‌ '' (தொல்‌-கள-௧௨) 
என்னும்‌ விதிகொள்க, 
நோயும்‌ நெதிழ்ச்சியும்‌ வீடச்‌ சிறந்த 
வேய்வனப்பு உற்ற கோலை நீயே 
என்னுள்‌ வருதியோ நல்கடைக்‌ கொடிச்சி 
முருகுபுணர்ந்து இயன்ற வள்ளி போலகின்‌ 

இ. உருவுகண்‌ எறிப்ப நோக்கலாற்‌ றலன 

போ ஜிய காகப்‌ போக்கருங்‌ கவலைச்‌ 

சிறுகட்‌ பன்றிப்‌ பெருஞ்சின ஒருத்தல்‌ 

சேறாடு இரும்புறம்‌ நீறொடு சிவண 

வெள்வசிப்‌ படீஇயர்‌ மொய்த்த வள்புஅழீஇக்‌ 
௧௦. கோள்‌ நாய்‌ கொண்ட கொள்ளைக்‌ 

கானவர்‌ பெயர்க்குஞ்‌ சிறுகுடி யானே. 

(சோ-ள்‌.) நோயும்‌ நெகிழ்ச்சியும்‌ வீடச்‌ சிறந்த வேய்‌ 
வனப்பு உற்ற தோளை நல்‌ நடைக்‌ கொடிச்சி-யான்கொண்ட காம 
நோயும்‌ ௮,தனாலாய மெய்யின்‌ தளர்ச்சியும்‌ ஒழியுமாறு முயங்கிக்‌ 
டந்த சிறப்புற்ற மூங்கில்‌ போலும்‌ அழகமைந்‌ த கோளையுடையை 
யாகலின்‌ ஈல்ல நடையையுடைய கொடிச்சீ !; போகிய காகப்‌ 
போக்கு அருங்‌ கவலை - உயர்ந்து காகமரங்களையுடைய செல்லுதற்‌ 
கரிய கவர்த்த வழியினிடத்‌ இலே; சிறுகண்‌ பெருஞ்சின ஒருத்தல்‌ 
பன்றி - சிறிய கண்ணும்‌ பெரிய ௪ற்றமுமுடைய ஆண்பன்றி ; 
சேறு ஆடு இரும்புறம்‌ நீரொடு சிவண - சேற்றில்‌ உழலுதலானே 
௮ச்சேறு, பூசப்பெற்ற கரிய முதுகு புழுஇ படிர்இருப்ப அப்‌ 
புழுதியுடனே விளங்கச்‌ சென்று; வெள வூ படீஇயர்‌ - சுருக்கு 
வார்‌ வைத்த வெறும்‌ பிளப்பில்‌ விழும்துபட்டதாக ; வள்பு 
அழீஇ மொய்த்த கோள்‌ காய்‌ கொண்ட கொள்ளை - அங்கனம்‌ 
படுதலும்‌ வாரை அமி த்து மொய்த்தனவாய்க்‌ கொன்று 
காய்கள்‌ பற்றிக்‌ கொண்ட மிகுதிப்பட்ட தசைகளை அவைகள்‌ 
கொண்டு போகாதபடி ; கானவர்‌ பெயர்க்கும்‌ - கானவர்‌ சென்று 


மூலமும்‌ உரையும்‌ க்கட 


அவற்றை விலக்கிப்‌ பன்றி யிறைச்சியைக்‌ கொணரா நிற்கும்‌ ; 
சிறு குடியான்‌ - சிறு குடியின்கண்ணே ; முருகு புணர்ந்து 
இயன்ற வள்ளிபோல நீ என உள்‌ வருதியோ - முருகவேளைக 
சலந்துடன்‌ சென்ற வள்ளிநாச்யொரைப்போல நீ என்னுடன்‌ 
வருகின்றனையோ ? நின்‌ உருவு கண்‌ எறிப்ப நோக்கல்‌ ஆற்றலன்‌- 
நின்‌ வடிவின்‌ ஒளி கண்ணில்‌ வீசுதலானே யான்‌ நின்னை கோக்க 
லாற்றல்‌ ஆகாதெனாயமினேன்‌ அதனால்‌ வேறொன்றனையும்‌ 
எண்ணாதே கொள்‌; எ-ணு. 

(வி- ம்‌.) நீறு- புழுதி. வசி-பிளப்பு. வெள்வச - வெறும்‌ 
யிளப்பு; வெற்றிலை வெள்ளிலையென்பது போல. தோளையாதலால்‌ 
யானென்று முய்ய வேண்டி என்னுள்‌ வருதியோ வென்ருனென்க. 
தோள்‌ உய்லித்தலை, “உறு தா றுயிர்‌ தளிர்ப்பத்‌ தீண்டலாற்‌ பபேதைக்‌- 
கமிழ்தி னியன்றன தாள்‌.” என்ற (௧௧௦௬) குறளானுமறிக. முருகு- 
இளமை:23வளுக்குப்‌ பண்பாகு பெயர்‌, பிளப்புக்களில சுருக்குவார்‌ 
வைத்து விலங்குகளைப்‌ பிடி.ப்பது வழக்கு. வள்பு-வார்‌, கொள்ளை- 
மிகுதி. மொய்த்தனவாய்‌ நாய்கொண்ட கொள்ளை யென்க. முருகு 
தலைமகனுக்கும்‌ வள்ளி கொடிச்சிக்கும்‌ உவமை. இது இறப்பு நிலைக்‌ 
களமாக முதலொடு முதல்வந்த வி”ரயுவமம்‌: தன்னுடன்‌ வரவிளிப்‌ 
பான்‌ உடன்‌ சென்ற வள்ளியாரை யுவமித்தலின்‌. 


உள்ளுறை. பன்றி தலைவியாகவும்‌, வாரினகப்படுதல்‌ தலைவி காம 
நோயி லகப்பட்டதாகவும்‌, பன்றியின்‌ தசையை நாய்பற்றுதல்‌ தலைவியி 
னலத்தைப்‌ பசலைபற்றிக்‌ கெடுத்ததாகவும்‌, கானவர்‌ பெயர்க்குதல்‌ 
தலைவன்‌ அப்பசலையை நீக்குவானாகவுங்கொள்க. இது விணனயுவமப்‌ 
போலி, மெய்ப்பாடு- பெருமிதம்‌, பயன்‌ - தன்னில்ைமையை அவள்‌ 
மனங்கொள்ளும்படி. கூறல்‌. 

(பெரு: ரை.) உன்னுள்‌ வருதியோ என்பதற்கு மாறாக என்‌ 
உயவு அறிதிபயா என்றும்‌ பாடவேற்றுமை யுளது. இப்பாடமே 
சிறந்ததாகவுர்‌ தோன்றுகின்றது, இப்பாடத்திற்கு நின்‌ நின்‌ உருவு 
வள்ளி 3பாலக்‌ கண்‌ எறித்தலான்‌ நோக்கல்‌ ஆற்றலன்‌ என்‌ துன்பத்தை 
நீ உணர்ம்து கொள்வை3யா கொள்ளா3யா என்று பொருள்‌ கூறிக்‌ 
கொள்க, இது நலம்‌ பாராட்டித்‌ தன்னிலை உரைத்தது என்க. (௮௨. ) 


அ... பெருந்தேவனார்‌ 


நினா: குறிஞ்சி. 

துறை: இஃது, இரவுக்குறிவந்த தலைவன்‌ சிறைப்புறத்தானகத்‌ 
தோழி சொல்லியது. 

(தி-ம்‌.) என்பது, தலைமகன்‌ இரவுக்குறியின்கண்‌ ஒருபால்‌ வர்‌ 
இருப்பதைக்‌ குறிப்பிலறிக்த தோழி கூகை குழறிச்‌ சேரியிலுள்ளா 
ரைத்‌ துயிலைழுப்புதலையும்‌, அதன லிடையீடுபடுமென்பதையும்‌ அறி 
வுறுத்தப்பட்டு அவன்‌ வரைந்துகொள்ள வேண்டிக்‌ கூகையைக்‌ கூறு 
வாளாய்க்‌ கூகாய்‌ நினக்கு ஊனுணவுதருகிற்‌2பம்‌, எங்காதலர்‌ வருகின்‌ 
அதனை விரும்பித்‌ துஞ்சாது யாம்‌ வருந்‌; யிருக்குங்காலை அஞ்சும்படி. நீ 
கத்தி ஊராரை யெழுப்பா3தயென இரந்து கூழுநிற்பது. ்‌ 


௧௪௪ நற்றினை நானூறு 


(இ.-ம்‌. இதனை களனும்‌ பொழுதும்‌...............அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌," (கொல்‌.கள-௨.௨.) என்பதன்கண்‌ வகை 
என்றதனால்‌ அமைத்துக்ககாள்க. 

எம்மூர்‌ வாயில்‌ *ஒண்டுறைத்‌ தடைஇய 
கடவுள்‌ முதுமரத்து உடனுறை பழகிய 
தேயா வளைவாய்த்‌ தெண்கண்‌ கூருகிர்‌ 
வாய்ப்பறை அசாஅம்‌ வலிமும்‌ து கூகை 

டு. மையூன்‌ தெரிந்த நெய்வெண்‌ புழுக்கல்‌ 
எலிவான்‌ சூட்டொடு மலியப்‌ பேணுதும்‌ 
எஞ்சாக்‌ கொள்கைஎங்‌ காதலர்‌ வரல்நசைஇத்‌ 
துஞ்சாது அலமரு பொழுதின்‌ 
அஞ்சுவரக்‌ கடுங்குரல்‌ பயிற்று தீமே. 


(சொ-ள்‌.) எம்‌ ஊர்‌ வாயில்‌ ஒண்‌ துறை கடைஇய 
கடவுள முதுமரத்து- எமது ஊர்முகக்இன்‌ ஓளளிய பொய்கைக்‌ 
துறையருகலே பருக்க கடவுள்‌ ஏறியிருகரும்‌ முதிய மரத்தின்‌ 
மீதிருந்து; உடன்‌ உறை பழகிய கஜேயோா வளைவாய்த்‌ கெள்‌ 
கண்‌ கூர்‌ உ௫ர்‌ வாய்ப்பறை அசா அம்‌ வலிழுந்து கூகை - எம்‌ 
மருகு ஒருசேர உறைகலானே பழக்கமுற்ற தேயாக வளைந்த 
வாயையும்‌ தெளிந்த கண்ணையும்‌ கூரிய உரையும்‌ உடைய 
வாயாகய பறையோசையாலே பிறரை வருத்தாநிற்கும்‌ வலிமை 
மிக்க கிகையே!; மை ஊன்‌ தெரிந்த நெய்‌ வெண்‌ புழுக்கல்‌ 
வான்‌ எலி சூட்டொடு மலியப்‌ பேணுதும்‌ - யாம்‌ யாட்டினிறைசசி 
யுடனே ஆய்ற்‌,தமை,த்‌த நெய்யைக்‌ கலந்த வெள்ளிய சோற்றினை 
வெள்ளெலியின்‌ சூட்டிறைசசியோடு சேரவிட்டு நின்னை விரும்பி 
நிரம்பக்‌ கொடாகிற்பேம்‌; எம்‌ எஞ்சாக்‌ கொள்கை காதலர்‌ 
வரல்‌ நசைஇதக்‌ துஞ்சாது ௮லமரு பொழுதின்‌ - எம்பால்‌ 
அன்பிற்‌ ' குறைவ படாத கோட்பாட்டடனே எம்‌ காதலர்‌ 
வருதலை விரும்பி யாம்‌ இரவிலே துயில்‌ கொள்ளாது உள்ளம்‌ 
சுழன்று வைகும்‌ பொழுது ; அஞ்சுவரக்‌ கடுங்குரல்‌ பயிற்றா8 - 
யாவரும்‌ அஞ்சி விழித்துக்‌ கொள்ளும்படியாக நின்‌ கடிய குரலை 
ஊடு ததுக்‌ குழறி எம்மை வருத்தாதே கொள்‌! எ-ணு. 

(வீ- ம்‌) கடைஇய - பருத்த. கூகைக்கு எலியிழைச்சியில்‌ 
விருப்பமிகுதி ; ** இல்லெலி வல்சி வல்வாய்க்‌ கூகை '? என்றார்‌ அகத்‌ 
இனும்‌; (௧௨௨.) மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய அசைவுபற்றிய 
அழுகை. பயன்‌ - வரைவு கடாதல்‌. ம்‌ 

(பெரு - ர.) இதன்கண்‌ **த்யாவளைவாய்த்‌ தெண்கண்‌ கூருகிர்‌ 
வாய்ப்பறை அசா அம்‌ வலிமுக்து கூகை “என்னும்‌ தொடர்‌ கூகைக்குச்‌ 

(பாடம்‌) 1. உண்டுறைத்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௪௫ 


சொல்லோவியமாக நின்று ஓதுவோர்க்கு இன்பம்‌ பயத்தலுணர்க, 
குடைஇய-வளைந்த எனினுமாம்‌, வால்‌ எலி எனமாறுக. வெள்ளிய 
சூட்டொடு எனினுமாம்‌. 


திணை: பாலை. 

துறை: இது, பிரிவிடையாற்றுளாய தலைவி, தோழிக்குச்‌ 
சொல்லியது. 

(தி-ம்‌. என்பது தலைவனைப்‌ பிரிந்து ஆற்றளாகய தலைவி, 
தோழியை நோக்கி, நீ ஆற்றுவித்தலாலல யான்‌ஆற்றியிருப்‌ 2பனாயி 
னும்‌ என்னைப்‌ பலபடியாகப்‌ பாராட்டி நேற்றைப்பொழுதும்‌ இங்‌ 
கிருந்த தலைவர்‌ இன்று சுரஞ்‌ செல்வரென்பராதலின்‌ யான எங்கன 
மாற்றித்‌ தனித்திருப்ப்பனென வருந்திக்‌ கூறாநிற்பது. 

(இ- ம்‌) இதை, “அவனறிவு ஆற்ற அறியு மாகலின்‌'' (தொல்‌ 
கற்‌-௬.) எனவரும்‌ நூற்பாவின்கண்‌ *ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை 
யினும்‌' என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க, 

கண்ணும்‌ தோளும்‌ தண்ணறுங்‌ கதுப்பும்‌ 
இதலை அல்குலும்‌ பலபா ராட்டி 
நெருகலும்‌ இவணர்‌ மன்னே இன்றே 
பெருநீர்‌ ஓப்பின்‌ பேஎய்‌ வெண்தேர்‌ 

௫. மரனில்‌ நீளிடை மான்‌ நசை உறூஉஞ்‌ 

சுடுமண்‌ தசும்பின்‌ மத்தம்‌ தின்ற 
பிறவா வெண்ணெய்‌ உருப்பிடத்‌ தன்ன 
உவரெழு களரி ஓமையங்‌ காட்டு 
வெயில்வீற்‌ றிருந்த வெம்பல்‌ அருஞ்சுரம்‌ 

௧௦. ஏகுவர்‌ என்ப தாமே தம்வயின்‌ 

இரம்தோர்‌ மாற்றல்‌ ஆற்றா 
இல்லின்‌ வாழ்க்கை வல்லா தோரே. 

(சோ-ள்‌.) தம்‌ வயின்‌ இரம்தோர்‌ மாற்றல்‌ ஆற்றா 
இல்லின்‌ வாழ்க்கை வல்லாதோர்‌ - தம்பால்‌ வந்‌தஇிரநதவர்‌ 
விரும்பிய பொருளைக்‌ கொடுத்து அவரது ஈசையை ஒழித்தற் 
கரிய இல்வாழ்க்கையிலே பயின்றறியா,த ௩ந்‌ தலைவர்‌ ; கண்ணும்‌ 
கோளும்‌ தண்‌ நறுங்‌ கதுப்பும்‌ திதலை அல்குலும்‌ பலடாராட்டி; 
என்‌ கண்ணையும்‌ தோளையும்‌ கண்ணிய நறிய கூந்தலையும்‌ இகலை 
பரந்த அல்குலையும்‌ பலபடியாகச்‌ சிறப்பித்துச்‌ கூறி; நெருகலும்‌ 
இவணர்‌ மன்‌ - பேற்றைப்‌ பொழுதிலும்‌ இங்குள்ளவராயிருக்‌ 
தார்‌, அது கழிந்தது; இன்னு பெரு£ரீர்‌ ஒப்பின்‌ பேய்‌ வெள்‌ 

ந. நா-10 


"க உகு அலாது ருது. 


கமான நற்றிணை நானூறு 


தேர்‌ மரன்‌ இல்‌ நீிள்இடை மான்‌ நசை உனும்‌-இற்றைப்பொழுஅ 
பெரிய தீர்ப்பப்பை ஒத்த வெளிய பேய்த்தேரை, மரங்கள்‌ : 
இல்லாக நிண்டவிடதக்தில்‌ மான்‌ உட்டம்‌ நீரென விரும்பிச்‌ 
செல்லாகிற்கும்‌ ; சுடுமண்‌ ,சும்பின்‌ மது்தந்இன்ற உருப்பிடக து 
பிறவா வெண்ணெய்‌ அன்ன உவர்‌ எழுகளரி-மண்ணாற செய்து 
சுடப்பட்ட ,தயிர்‌,த்‌,தாழியில்‌ ம,க்தாற்‌ கலக்கப்பட்டபோது வெப்‌ 
பம்‌ மிக்குழி ஈன்று இரளாது ச,தறிக்டெந்‌த வெண்ணெய்‌ போன்ற 
உப்புப்‌ பூ,த்‌,து களரையுடைய ; ஓமையங்‌ காட்டு வெயில்‌ வீற்றி 
ருந்த வெம்பல்‌ அருள்சும்‌-ஓமை மரங்கள்‌ நெருங்கிய 
காட்டகக்து வெயில்‌ நிலைபெற்றிருந்த வெம்மையுடைய செல்லு 
கற்கரிய பாலையிலே ; தாமே ஏகுவர்‌ என்ப - தாம்‌ தமியராய்ச்‌ 
செல்லுவர்‌ என உழையர்‌ கூறுகிற்பர்‌; யான்‌ எங்கனம்‌ ஆற்று 
இறபேன்‌. எ- று. 


(வி-ம்‌.) உழையர்‌ - அவாய்நிலை, மன்‌ - கழிவு. வெம்பல்‌ * 
வெம்மை. ஐ: சாரியை. இரக்தோர்‌......வல்லா?தாரென்றது பெரிய 
குடியிற்றோன்றிப்‌ பெரிய இல்வாழ்க்கையில்‌ பயின்‌்றவரென்றவாறு. 
அத்தகையவர்‌ புகல்புக்க என்னக்‌ கைவிட்டுப்‌ பொருள்‌ வேட்கையிற்‌ 
சென்றன 2ரயென்றிரங்யெதாம்‌. பிரிபவன்‌ இனி என்று முயங்குவ 
லென்னுங்‌ கவர்ச்சியாலே கண்‌ முதலியவற்றைப்‌ பலவாகப்‌ பாராட்டி 
முழுவித்‌ தழுவலியல்பு, அக்குறிப்பு யான்‌ அறிந்தி3லனைன அவன்‌ 
இங்கிருந்து பிரிவுழித்‌ தன்‌ கூற்றின்மையும்‌ உழையராலறிந்தமையுங்‌ 
கூறி யயர்க்தாளாயிற்று. 


இறைச்சி —கானலை நீரெனக்‌ கருதி மான்‌ நசைகொள்ளுமென்ற து. 
அருளில்லாக தலைவரை அறவரெனக்க நதி யான்‌ மயங்கனேனென்ற 
காம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர் த்தல்‌. 


(பெரு - ரை.) சுமெண்‌ தசும்பின்‌ உரப்பிடத்து மத்தந்‌ தின்ற 
பிறவா வெண்ணெய்‌ அன்ன உவர்‌ எழுகளரி என இயைத்துக்‌ கொள்க. 
இந்து உவமையின்‌ அழகும்‌ நுண்மையும்‌ உணர்ந்து மகிழ்‌ இடுக. வெம்‌ 
பல்‌ -பாலைகிலம்‌. இக்காலத்தார்‌ வெப்பல்‌ என்று வழங்குப. இர்‌ 
தோர்‌ மாற்றல்‌ என்றது தம்பால்‌ இரந்தோரைட்‌ பின்னும்‌ பிறர்பாற்‌ 
சென்று இரவாது மாற்றுதல்‌ என்றவாறு. தாமே ஏகுவார்‌ என்புழி 
ஏகாரம்‌ நம்மை நீத்து எனத்‌ தம்மைட்‌ பிரித்து நிற்றலின்‌ பிரிநிலை. 

இனி, பேய்த்தேரை மான்‌ நசையுறும்‌ என்றது, கான்‌ மான்‌ 
போன்று அருளில்லாத பேய்த்‌ தர்‌ அன்ன அவரை நசையுறுவல்‌ மன்‌ 
என ஐ.வமும்‌ பொருளுமாக நிற்றலின்‌ உள்ளுறையேயாம்‌. இறைச்சி 
யன்றென்க. உருப்பிடந்தன்ன என்றும்‌ பாட ௦௨, (௨௪) 


௮௫. நல்விளக்கனார்‌ 


நனை: குறிஞ்சி 
நுறை: இது, தலைவன்‌ வரவுணர்ந்த தோழி தலைவிக்குரைத்தது. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௪ஏ 
(நு-ம்‌.) என்பது: தலைமகன்‌. இரவுக்குறி வருவதறிந்த தோழி 
அவன்‌ கேட்டு விரைவின்‌ வரைந்துகொள்ளுமாற்றனே தலைவியை 
நோக்கி, நீ வருப்துவதறிந்த வூரார்‌ அலர்‌ தூற்றினும்‌, மலைகாடன்‌ கின்‌ 
பாலுள்ள விநப்பின 3ல இரவில்‌ கொடிய நெறியில்‌ வருதல்‌ ஏத 
முடைத்தாகலின்‌ வாரா தொழிவானாகவென்று கடிந்து கூறாகிற்பது. 
(இ.ம்‌.) இதனை, “'களனும்பொழுதும்‌...... அூணைநிலை வகையான்‌ 
வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌-கள-௨௩) என்பதன்கண்‌ வகை 
என்றதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 
ஆய்மலர்‌ மழைக்கண்‌ தெண்பனி யுறைப்பவும்‌ 
வேய்மருள்‌ பணைத்தோள்‌ விறலிழை நெகிழவும்‌ 
அம்பன்‌ மதூர்‌ அரவ மாயினுங்‌ 
குறிவரி இரும்புலி அஞ்சிக்‌ குறுகடைக்‌ 
கன்றுடை வேழம்‌ நின்றுகாத்‌ து அல்கும்‌ 
ஆரிருள்‌ கடுகிய அஞ்சுவரு சிறுநெறி 
வாரற்க தில்ல தோ நி சாரல்‌ 
கானவன்‌ எய்த முளவுமான்‌ கொழுங்குறை 
தேங்கமழ்‌ கதுப்பின்‌ கொடிச்சி மகிழ்ச்‌ துகொடு 
௧௦. காந்தளஞ்‌ சிறுகுடிப்‌ பகுக்கும்‌ ன்‌ 
ஓங்குமலை நாடன்றின்‌ நசையி னானே. ( 
(சோ-ள்‌., கோழி ஆய்‌ மலர்‌ மழைக்‌ கண்‌. கெள்பணி 
உறைப்பவும்‌ வேய்மருள்‌ பணை க தோள்‌ விறல்‌ இழை நெழவும்‌ 
அம்பல்‌ மூதூர்‌ அரவம்‌ ஆயினும்‌ - கோழி! அழயெ குவளை 
மலர்போன்ற குளிர்ச்சியையுடைய நின்கண்களினின்று கெளிக்த 
நீர்மிக வடிந்து விழவும்‌ மூங்கிலை யொத்த பருத்த தோணி 
லணிங்‌ க ஏனைய கலன்களை வெற்றி கொள்ளும்‌ வளை நெகிழ்க்‌து 
விழவும்‌, அவற்றை நோக்கிப்‌ பழிக அம்‌ இப்பழையஷர்‌ மிக 
அலர்‌ தூற்றுமாயினும்‌ ; சாரல்‌ கானவன்‌ எய்த முளவு மாண்‌ 
கொழுங்‌' குறை தேம்‌ கமழ்‌ கதுப்பின்‌ கொடிச்சி மகிழ்ந்‌ து 
கொடு-மலைச்சாரலிலே கானவன்‌ எய்து கொணர்ந்த முட்பன்றி 
யின்‌ கொழுவிய தசைத்‌ துண்டத்தைத்‌ தேன்‌ மணங்‌ 
கமழும்‌ கூந்தலையுடைய கொடிச்சி மதிழ்க்தேற்றுக்‌ கொண்டு ; 
காந்தள்‌, அம்‌ சிறுகுடிப்‌ பகுக்கும்‌ ஓங்குமலை நாடன்‌ நின்‌ சை 
யினான்‌ - காந்தள்‌ மிக்க கிறு . குடியிலுள்ளார்‌ பலர்க்கும்‌ 
பகுதிதுக்‌ கொடாகிற்கும்‌ உயர்ந்து மலை நாட்டையுடைய நவ்‌ 
காதலன்‌ நின்பாலுள்ள விருப்பத்தாலே; குறி வரி இரும்‌ 
புலி அஞ்சக்‌ குறு௩டைக்‌ கன்று உடைவேழம்‌ கின்று காத்து 
அல்கும்‌-குறுயெ வரிகளையுடைய கரிய புலிக்கு அச்சமுற்று 
விரைந்து செல்லா க ஈடையையுடைய ,தண்கன்றைப்‌ பிடியானை 
ஆண்டு நின்று காத்துத்‌ தங்காநிற்கும்‌ ; ஆர்‌ இருள்‌ கடுயெ 


ஐ 


௮௯௧ நற்றினை நானூறு 


அளுசுவறு சிறுநெறி வாரற்க ! - நீங்குகுற்கரிய இருண்‌ மிக்க 
கண்டார்க்கு அச்சத்தைத்‌ கோற்றுவிக்கன்ற சிறிய நெறியின்‌ 
கண்ணே வாராகொழிவானாக? ளு ஸூ, 


(வி-ம்‌. கறைப்ப-மிகவிம, விறல்‌-வெற்றி, இதனை “அருந்தவ 
மாற்றியார்‌'' என்னும்‌ (௨0௦) பாலைக்கலியுள்‌ *விறலிறையவர்‌' என்பதற்‌ 
கெழுதிய வுரையானுமறிக. குறிய என்பதன்‌ அகரம்‌ ஜொகுக்கும்‌ 
வழித்தொக்கது. தில்‌: ஒழியிசை. முளவுமான்‌-முட்பன்றி. இஃத.றிவில்‌ 
கூட்டத்தவன்‌ புணர்வு மறுத்தல்‌. 


கண்ணீர்வடிதுலெனத்‌ தன்னாலே தேற்றத்‌ தெளியாமை கூறினாள்‌. 
பிரிந்த ஏக்கத்தால்‌ உடம்பு வாடித்‌ தோள்வளை நெதிழ்ந்தமை கூறுவா 
ளாய்‌ இனி இங்ஙனமிருப்பி னிறந்துபடுமெனவுங்‌ குறிப்பித்தா 
ளென்பது. 


உள்ளுறை கானவன்‌ தலைவனாகவும்‌, கொடீச்சி தலைவியாகவும்‌: 
பன்றித்கசை தலைவன்‌ வரைந்துகொண்டு பொருளிட்டி.த்‌ தலைவிபா 
லளிப்ப ராகவும்‌, ஹறுகுடிப்பகுத்தல்‌ அப்பொருளைக்கொண்‌ டில்லறம்‌ 
கடத்தற்பாலளாகவுங்‌ கொள்க. இது வெளிப்படை. 


இறைச்சி புலியையஞ்சரிப்‌ பிடியானே தன்‌ கன்றைக்‌ காத்துத்‌. 

தங்குமென்றது பிரிவினாலே தலைவிக்குவரும்‌ ஏதத்தை யஞ்சி யான்‌ 

அவளைக்‌ காத்திருக்கன்றே னென்றதாம்‌. கண்ணீர்வடிதலென்றது 

அன்பத்துப்‌ புலம்பல்‌. தோள்வளை நெதிழ்தலென்றது உடம்புஈனி 

“ கருங்கல்‌. வாரற்கவென்றது அச்சத்தினகறலும்‌, அவன்‌ புணர்வு 

மறுத்தலுமாம்‌. ஏனை மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த வெகுளி... 
பயன்‌ - வரைவுடன்படுத்தல்‌. 


(பெரு -ரை) குறு வரி இரும்புலி, என்றும்‌ கொடிச்சி ங்‌: 
கொடு என்றும்‌ பாடவேற்றுமை உண்டு. கொடி.ச்சி கமங்கொடு 
பகுக்கும்‌ என்னும்‌ பாடமே சிறப்புடைத்து. 


இனி, கானவன்‌ காட்டில்‌ எய்து கொணர்ந்த தசையைக்‌ கொடிச்சி: 
மனைப்படப்பையிலுள்ள இழங்கோடு சிறுகுடி யோர்க்கெல்லாம்‌ பகுக்‌: 
தளிக்குமாறு தலைவன்‌ மறையிற்புணர்ந்த களவு மணத்தை இனிப்‌ பலர்‌ 
அறிமணமாக்கி அவன்‌ நஞ்சுற்றத்தாரை யெல்லாம்‌ மூழ்விப்பானாக. 
என்னும்‌ உள்ளுறையாகக்‌ கோடலுமாம்‌. 
இனி, புலிக்கஞ்சுமாயினும்‌ பிடியா கன்றொடு நின்று அதனைப்‌: 
பாதுகாக்குமாறு யாங்களும்‌ காமகோய்க்கு அஞ்சுது?மனும்‌ தலைவன்‌ 
இருளிடைவருதற்கு அஞ்சி அவன்திறத்‌3தமாய்‌ அவனை வாராது பாது 
காக்கும்‌ கடமையுடையே மாயினோம்‌ என வாரற்க என்று வரவு மறுத்‌ 
தமைக்குப்‌ பிறிதோர்‌ ஏது குறிப்பானும்‌ உணர்த்தியபடியாம்‌ என்க. 
(௮௫) 
௮௬. நக்கீரர்‌ 
தினை: பாலை. 
துறை: இத, குறித்த பருவத்தின்‌ வினைமுடித்து வந்தமை- 
கட்ட தோழி தலைவிக்குரைத்தது. - 


மூலமும்‌ உரையும்‌ ௧௪௬ 


(நு-ம்‌.) என்பத, தலைவன்‌ இளவேனிற்பருவத்து வருவே 
னெனக்‌ குறித்துச்‌ சென்று வினைமுடித்து மீண்டுவந்ததைக்‌ கேள்வி 
யுற்றதோழி, தலைவியை நோக்க, நாம்‌ முன்பனிக்காலத்து நடுங்கும்‌ 
படி. நம்மைப்‌ பிரிந்து சென்று இளவேனிற்பருவத்தைக்‌ கருஜிவந்க 
தலைவர்தாம்‌ அறநெறியுடையார்‌ காணென உவந்து கூறாநிற்பது. 

(இ-ர்‌) இதனை (பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌' என்னும்‌ நாற்‌ 
பாவின்கண்‌ (தொல்‌-கற்‌.௨௩.) 4மரபுடை எதிரும்‌ உளப்படம்‌ 
ஈ9றவும்‌" என்புழி பிற என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 


அறவர்‌ வாழி தோழி மறவர்‌ 
வேலென விரிந்த கதுப்பின்‌ தோல 
பாண்டில்‌ ஓப்பின்‌ பகன்றை மலருங்‌ 
கடும்பனி அற்சிரம்‌ நடுங்கக்‌ காண்தகக்‌ 
௫. கைவல்‌ வினைவன்‌ தையுபு சொரிக்த 
சுரிதக உருவின வாகிப்‌ பெரிய 
கோங்கங்‌ குவிமுகை அவிழ ஈங்கை 
நற்றளிர்‌ நயவர நுடங்கும்‌ 
முற்றா வேனில்‌ முன்னிவர்‌ தோரே. 


(சொ - ள்‌.) தோழி மறவர்‌ வேல்‌ என விரிந்த கதுப்பின்‌ 
தால பாண்டில்‌ ஓப்பின்‌ பகன்றை மலரும்‌ கடும்பனி அற்சிரம்‌ - 
தோழீ, வீரர்‌ கையிலுள்ள வேற்படைபோல விரிந்த மேற்கதுப்‌ 
பாதிய தோலையுடைய சிவதை வெள்ளி வட்டிலேப்‌ போல 
மலரா நிற்கும்‌ கடிய முன்பனியையுடைய அற்சிரக்காலத்து 7 
நடுங்க - நாம்‌ நடுங்குமாறு பிரிந்து பின்பு; காண்‌ தக கைவல்‌ 
விணைவன்‌ தையுபு சொரிம்‌த சுரிதக உருவின ஆகி - அழகு 
பொருந்தக்‌ கைத்தொழிலில்‌ வல்ல கம்மியன்‌ அர.தனக்கற்களை 
இட்டிழை,த்‌த பொன்னாலாகிய சரி தக மென்னும்‌ அணிபோன்ற 
வடி.வினவாகி ; பெரிய கோங்கம்‌ குவிமுகை அவிழ - பெரிய 
கோங்க மர;த்‌தினது குவிந்த முகைகள்‌ மலர ; ஈங்கை ஈல்‌தனிர்‌ 
நயவர நுடங்கும்‌ முற்றாவேனில்‌ - ஈங்கையின்‌ நல்ல தளிர்கள்‌ 
கண்டார்க்கு விருப்பம்‌ வருமாறு அடங்கா நிற்கும்‌ முதிராத 
இளவேனிற்‌ காலத்து ; முன்னி வந்தோர்‌ அறவர்‌ வாழி - இன்று 
நம்மைக்‌ கருதி வந்‌தாராகலின்‌ ஈம்‌ தலைவர்‌ அறநெறி தவறு 
ரல்லர்‌ காண்‌; அவர்‌ நெடுங்காலம்‌ வாழ்வாராக!; எ-று. 

(வி-ம்‌.) பாண்டில்‌ -வட்டில்‌. பகன்றை - சிவதை. அற்சிரம்‌ - 
முன்பனிக்காலம்‌. சுரிதகம்‌ - இருகுபூப்‌3பால அக்காலத்துப்‌ பயின்ற 
தோரணி. கதுப்பின்‌, ன்‌: அல்வழீச்சாரியை. அதிக்குவி 
மூகையவிழவென்க. சிவதைமலர்‌ வெள்ளிவட்டில்‌ போன்‌ றதென்பதனை 
“£ அகன்றுறை'' என்னும்‌ (௭௩.) கலியகத்து ““பகன்றைப்பூ வுறநீண்ட 
பாசடைத்‌ தாமரை, கண்பொர வொளிவிட்ட வெள்ளிய வள்ளத்தரல்‌?” 


ற்றினா நானூறு 


பதனாலுமறிக. பிரிந்து என ஒருசொல்‌ வருவித்து ஈடுங்கப்பிரிக்‌ து 
சாக, 

ஒன்றினேம்‌ யாமென்‌ றுரைத்தாரைத்‌ தோள்நெதழவீடாது' 
குமித்கதபருவத்து வந்தமையால்‌ அறவரென்றாள்‌. அறவர்‌ வாழியென்‌ 
னால்‌ “வாழ்த்தல்‌' என்னுமெய்ப்பாடு தோன்றிற்று. ஏனை மெய்ப்‌. 
படு: உவகை. பயன்‌ - மகிழ்தல்‌. கைகோள்‌ - கற்பு. 

(பரு -ரை.) கோங்கம்‌ குவிமுகையவிழ ஈங்கை ஈற்றளிர்‌ நயவர 
ந டங்கும்‌ முற்றுவேனிற்‌ றொடக்கத்தே யான்‌ மீண்டுவருவல்‌ 'வருந்‌ 
தும்க! என்று தலைவன்‌ கூறிப்‌? போாயினதையே தோழி ஈண்டுக்‌ 
கொண்டு கூறுன்றாள்‌ ஆதலின்‌ தாம்‌ குறித்த பருவத்தை மறவாதே 
வங்கனர்காண்‌ அதலால்‌ அவர்‌ அறவோரே என்று பாராட்டினள்‌ 
என்க. (௮௬) 


௮-௭. நக்கண்ணையா 
நிலை: நெய்தல்‌ 


நுறை: இது, வரைவிடைவைத்துப்‌ பிரிய ஆற்றாளாய தலைவி 
கக்கண்டு தோழிக்குரைத்தது. 

(நு- ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலானே ஆற்றாது கனவுகண்‌ 
டெழுந்த தலைவி கோழியை நோக்‌ வெளவால்‌ தான்‌ துயிலும்‌: 
பொழுது அங்குக்‌ கிட்டப்பெறாத நெல்லியம்‌ புளிச்சுவைக்குக்‌ கனவு 
கண்டாற்போல அவர்‌ நாட்டுப்பரதவர்‌ மடழ்ச்சியுங்‌ கானலும்‌ நினைந்த. 
அப்பொழுதிலேயே யானுங்‌ கனவுகாண அஃதொழிதலாதிற்றென 
வருந்‌ இக்‌ கூறாநிற்பது. 

(2 - வ்‌ இதற்கு **வரைவிடைவைத்த காலத்து வருந்தினும்‌'?” 
என்னும்‌ (தொல்‌. கள- ௨௦3) விதிகொள்க. 

உள்ளூர்‌ மா௮த்த முள்ளெயிற்று வாவல்‌ 
ஓங்கல்‌ அஞ்சினைத்‌ தூங்குதுயில்‌ பொழுதின்‌ 
வெல்போர்ச்‌ சோழர்‌ அழீசியம்‌ பெருங்காட்டு 
நெல்லியம்‌ புளிச்சுவைக்‌ கனவி யாஅங்கு 
இ. அதுகழிம்‌ தன்றே தோழி அவர்நாட்டுப்‌ 
பனியரும்பு உடைந்த 1பெருந்தாள்‌ புன்னை 
அறைமேய்‌ இப்பி ஈர்ம்புறத்‌து உறைக்குஞ்‌ 
சிறுகுடிப்‌ பரதவர்‌ மகிழ்ச்சியும்‌ 
பெருந்தண்‌ கானலும்‌ நினைந்தவப்‌ பகலே. 
(சோ-ள்‌.) தோழி அவர்‌ காட்டு பெருந்காள்‌ புன்னை பனி” 
அரும்பு உடைக்கு துறை மேய்‌ இப்பி ஈர்ம்புறத்து உறைக்கும்‌ - 
தோழி / ௮திகலைவரது நாட்டின்கணுள்ள பெரிய அடியையுடைய' 


வுன்னையின்‌ குவிர்க்கு அரும்புகள்‌ மலர்ந்து அவற்றின்‌ பராகம்‌: 
(பாடம்‌) 3. மெடுந்தாள்‌ புன்னை. 


மூலமும்‌ உரையும்‌ கட௫௧ 


கடலின்‌ துறையிட த்து மேய்னெற இப்பியின்‌ ஈரிய புறத்து மிக 
விழாநிற்கும்‌; இறுகுடிப்‌ பரதவர்‌ மஇூழ்ச்சியும்‌ பெருக்குண்‌ 
கானலும்‌ நினைந்த அப்‌ பகலே - சு குடியிலுள்ள பரதவர்‌ 
மலமும்‌ மகிழ்ச்சியையும்‌ பெரிய அண்ணிய கழிக்கரையிலுள்ள 
சோலையையும்‌ நான்‌ நினைந்த அப்‌ பகற்பொழுஇன்கண்ணே ; 
உள்ணர்‌ மாஅத்த முள்‌ எயிற்று 'வாவல்‌ ஓங்கல்‌ அம்‌ சினைக்‌ 
தூங்கு துயில்‌ பொழுஇன்‌-ஊரின்‌ உள்ளதாய மாமர தஇலிருக்‌ 
கின்ற முட்போன்ற எயிற்றினையுடைய வெளவால்‌ உயர்ந்த 
வொரு கிளையிற்‌ சென்று பற்றித்‌ தூங்கா நின்று துயிலுற்ற 
பொழுதிலே ; வெல்போர்ச்‌ சோழர்‌ அழிசி அம்‌ பெருங்காட்டு 
நெல்லி அம்‌ புளிச்‌ சுவை கனவி. ஆங்கு - தனக்குக்‌ கிட்டப்‌ 
பெறா,க வெல்லும்‌ போரையுடைய சோழர்‌ குடியிற்‌ பிற்‌, த ஆர்க்‌ 
காட்டின்‌ உளனாதிய அழிசி என்பவன து பெரிய காட்டின்கண்‌ 
உள்ள நெல்லிப்பழ,த்தின்‌ இனிய புளிச்சுவையைத்‌ தான்‌ பெற்ற 
தாகக்‌ கனவு கண்டாற்‌ போல யானும்‌ அவரொடு முயங்கன 
காகக்‌ கனவுகாண : அது கழிந்தன்று - அவ்வின்பமெல்லாம்‌ 
விழி,த,கவுடன்‌ ஓழிந்து போயிற்று மன்‌ /; எ- அ. 

அது - அக்கனவின்‌ முயங்கியவின்பம்‌. உள்ளூர்‌ - ஊருளென்க. 
பரதவர்‌ மதிழ்ச்சியைக்‌ கருதுதலும்‌ எனக்கு மகிழ்ச்சியுண்டாயிற்று. 
விழைவு விடுத்த விழுமியோரையும்‌ விழைவுறுத்தும்‌ பொழிலாதலின்‌ 
அதனைக்‌ கருதுசலும்‌ எனக்கு மகிழ்வுண்டாயது. மகிழ்ச்‌? கனவுண்‌ 
டாய்க்‌ கழிதலானே அவர்‌ முயக்கம்‌ இனிக்‌ கனவினுமரியதுபோலா 
மென்றிரங்கியதன்ப து. இப்பியின்புறத்தைப்‌ புன்னையின்தாது 
மூடிக்கொள்ளுதல்போலப்‌ பசப்பு என்மெப்யைக்‌ கரர்துகொண்ட 
தென்றவாறு. இது கனவொடு மயங்கல்‌. ஏனை மெய்ப்பாடு- அழுகை. 
பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு-ரை-) காமம்‌ இடையீடு பட்டுழித்‌ தலைவன்‌ தலைவியர்‌ 
கனாக்காண்டலும்‌ உண்டு என்பத, “கனவும்‌ உரித்தால்‌ அவ்விடத்‌ 
தான'' எனவரும்‌ பொருளியற்‌ சூத்திரத்தாற்‌ கொள்க. அது என்றது; 
யான்‌ நம்‌ பெருமானைப்‌ புணர்க்ததாகக்‌ கண்ட அக்கனவு என்பதுபட 
நின்றது. நாணத்தால்‌ கனவு கண்டவிடத்தை விரித்தோதாது “அது” 
என்று சுட்டி யொழிீந்தாள்‌ ; இவ்வாறு கனாக்கண்டு மருள்தலை, 
*அலந்தாங்‌ கமையலே னென்றானைப்‌ பற்றியென்‌ 

நலந்தாரா யோவெனத்‌ தொடுப்‌ 3பன்‌ போலவும்‌ 
கலந்தாங்‌ கேஎன்‌ கவின்பெற முயங்கிப்‌ 
புலம்பல்‌ ஓம்பென வளிப்பான்‌ போலவும்‌?” 
“மூலையிடைத்‌ துயிலு மறந்தித்தோ யெனவும்‌ 
நிலையழி நெஞ்சத்‌ 3தன்‌ அழுவேன்‌ போலவும்‌ 
வலையுறு மயிலின்‌ வருந்தனை பெரிதெனத்‌ 
தலையுற முன்னடிப்‌ பணிவான்‌ போலவும்‌,” 


எனவரும்‌ கலி (௧௨௮) யானுமுணர்க. ( ௮௪.7 


௧௫௨ நற்றினை நானூறு 
௮௮; நல்லந்துவனார்‌ 


தினா: குறிஞ்சி, 


நுறை: இது, சிறைப்புறமாகத்‌ தோழி தலைவிக்குரைப்பாளாய்ச்‌ 
சொல்லிய து. 


(து-ம்‌.) என்பது, வரையாது வந்தொழுகுந்‌ தலைமகன்‌ சிறைப்‌ 
புறத்தாகைத்‌ தலைவிபடும்‌ துன்பமனைத்துங்‌ கேட்டு விரைய வரையு 
மாற்றுனே தோழி தலைவியை நோக்கி நமது முன்னைவினையாலே 
நாம்‌ துன்புறுவதாயிருக்க நீ ஏன்‌ மயங்குகன்றனை£2 இதனை அவர்பாற்‌ 
சென்று கூறுவோம்‌ வா, நீ வாடுதற்கு யான்‌ அஞ்சா நிற்பேல்‌ ; நாம்‌ 
படும்‌ துன்பத்தைக்‌ கண்டு அவர்‌ குன்றமும்‌ அழாநின்றதுகாண்‌ ; 
அவர்மட்டும்‌ இரங்குவாரல்லரென வருந்திக்‌ கூறாநிற்ப து: 

ச 

(இ-ம்‌.) இதனை *அனைகிலைவகையால்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” 
என்னும்‌ (தொல்‌. கள- ௨௩.) விதியினால்‌ சிறைப்புறமாகத்‌ தோழி 
தலைவியின்‌ துயர்மிகுதிகூறி வரைவு கடாயது என்க. 


யாஞ்செய்‌ தொல்வினைக்கு எவன்பேது உற்றனை 
வருந்தல்‌ வாறி தோழி யாஞ்சென்று 
உரைத்தனம்‌ வருகம்‌ எழுமதி புணர்திரைல்‌ 
கடல்விளை அமுதம்‌ பெயற்கேற்‌ அங்கு 

இ. உருதி உகுதல்‌ அஞ்சுவல்‌ உதுக்காண்‌ 
தம்மோன்‌ கொடுமை நம்வயின்‌ ஏற்றி 
நயம்பெரி.து உடைமையின்‌ தாங்கல்‌ செல்லா து 
கண்ணீர்‌ அருவி யாக 
அழுமே தோழிஅவர்‌ பழமுதிர்‌ குன்றே. 


(சோ-ள்‌.) கோழி யாம செய்‌ தொல்‌ வினைக்கு எவன்‌ பேது 
உற்றனை வருந்தல்‌ வாழி - தோழீ ! நாம்‌ செய்த பழவினை அங்கன 
மாயிருக்க அதனை ஆராயாது நீ எதன்‌ போருட்டு மயங்குஇன்‌ 
நனை 2 அவ்வண்ணம்‌ வருக்‌தாதே கொள்‌ ! நீிடுவாழ்வாயாக]; யாம்‌ 
சென்று உரைத்தனம்‌ வருகம்‌ எழுமதி - இத்துன்ப த்தை அவர்‌ 
பால்‌ காம்‌ சென்று கூறிவிட்டு வருதும்‌ என்னுடன்‌ எழுவாயாக ! 
புணர்‌ இரைக்‌ கடல்‌ விளை அமுதம்‌ பெயற்கு ஏற்றாங்கு உருகி 
உகு,தல்‌ அஞ்சுவல்‌ - பொருந்திய அலைகளையுடைய கடல்நீரால்‌ 
வினைம்‌த உப்புக்‌ குவடு மழையின்கண்‌ அகப்பட்டாற்‌ கரைக்‌ 
தொழி,தல்‌ போல நீ உளளம்‌ உருகியொழி தலுக்கு யான்‌ அஞ்சா 
நிற்பேன்‌ ; தம்மோன்‌ ஈம்வயின்‌ கொடுமை ஏற்றி - தம்‌ தலைவன்‌ 
கம்மிட,த்துச்‌ செய்த கொடுமையை நினைந்து ; அவர்‌ பழம்‌ உதிர்‌ 
குன்‌ அ-அவருடைய பழங்கள்‌ உதிர்‌கன்ற குன்றுகள்‌; ஈயம்‌ பெரிது 

ன்‌ தாங்கல்‌ செல்லாது கண்ணீர்‌ அருவி ஆக அழும்‌ - 


மூலமும்‌ உரையும்‌ ௫௩ 


கம்பாற்‌ பெரிதும்‌ அன்புடைமையாலே தம்‌ வருத்த. ததை அடக 
இக்‌ கொள்ள மாட்டாத தங்கண்ணீர்‌ அருவியாகப்‌ பெருகும்‌ 
படி. அழாகிற்கும்‌ ; உதுகாண்‌ - அதனை உவ்வீட,த்தே யாராய்‌ ! 
அவர்‌ மட்டும்‌ இரங்குபவர்‌ அல்லர்‌; எ -அு. 


(வி-ம்‌), கடல்விளையமுதம்‌ - ஈண்டு உப்பு. ஈம்வயின்ஏற்றி, 
ஏற்றல்‌ - நினைதல்‌ ; “ஏற்றம்‌ நினைவுக்‌ துணிவு மாகும்‌, என்பது 
(தொல்‌ - சொல்‌ சூ-௨௩௨௭) தம்மோன்‌ - தமமான்‌. தம்‌ தலைவன்‌; 
**தம்மானை யறியாத சாதியா ருளரேோ? என்றார்‌ தேவாரத்தினும்‌. 

ஊழ்வினை யூட்டாது கழியாதாகலான்‌ அதனைத்‌ துய்க்குங்காறும்‌ 
அவரின்பத்தை நாம்‌ அடைதலரிதென்பாள்‌ (தொல்வினைக்‌ கெவன்‌ 
பேதுற்ற”ன"அயன்றாள்‌. குன்றமும்‌ அழாநின்றதென்றது அதனினும்‌ 
அவர்‌ நெஞ்சு வன்மையுடையதெனலுமாம்‌. எவன்‌ பேதுற்றனை 
யென்றது துன்பத்துப்‌ புலம்பல்‌. உருியுகுதலென்ற து ஆங்குகெஞ்‌ 
சழிதல்‌. 

கொடுமையுடையோன்‌ குன்றாயிருந்தும்‌ பசித்தவுயிர்களின்‌ பசி 
கெடப்‌ பழங்களை உதிர்கின்றன ; இஃதென்ன வியப்போவெனப்‌ 
பொருட்புறத்தே இறைச்சி தோன்றிற்று. மெய்ப்பாடு- அழுகையைச்‌ 
சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு-ரை.) உயிரினும்‌ சிறந்தன்று நாணே நாணினும்‌ செயிர்‌ தீர்‌ 
காட்சிக்‌ கற்புச்‌ சிறந்தன்று' என்பது பற்றி, கற்புச்‌ சிறப்ப நாண்‌ 
துறந்தாலும்‌ குற்றம்‌ அன்று என்பாள்‌ “யாம்‌ சென்று உரைத்தனம்‌ 
வருகம்‌ எழுமதி என்றாள்‌. இனி, ,'யாம்‌ செய்‌ தொல்வினைக்கு 
எவன்‌ பேதுற்றனை'' என்னும்‌ தோழியின்‌ அறிவுரை ““நன்றாங்கால்‌ 
நல்லவாக்‌ காண்பவர்‌ அன்றாங்கால்‌, அல்லற்‌ படுவதெவன்‌'” என்னும்‌ 
அருமைத்திருக்குறட்‌ கருத்தினை (கு.றள்‌-௨௭௯.) உட்கொண்டிருத்தலும்‌ 
உணர்க. ௮௮) 

௮௯. இளம்புல்லூர்க்காவிதி 

திணை. முல்லை. 

துறை: இது பொருண்முற்றி மறுத்தக்தானெனக்கேட்ட தோழி 
தலைவிக்குரைத்தது. 

(நு-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ சென்ற தலைவன்‌ மீண்டுவம்‌ 
ததைக்‌ கேள்வியுற்ற தோழி தலைவியை3நாக்க, முன்பு நாள்‌ தோறும்‌ 
மாலைப்பொழுதில்‌ வருத்தத்தைக்‌ கொடுத்து நம்மைத்‌ துன்புறுத்தும்‌ 
வாடையானது அவர்‌ வந்தபிறகும்‌ யானையுயிர்த்தாற்போல வருமோ 
அங்ஙனம்‌ வரினும்‌ யாதொரு தீங்குஞ்‌ செய்யாதென உவந்து கூறு 
நிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, *பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌! என்னும்‌ 
தாற்பாவீன்கண்‌ வரும்‌ மரபுடை எதிரும்‌ உளப்படப்‌ பிறவும்‌ என்புழி 
வந்த பிற என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. > 

கொண்டல்‌ ஆற்றி விண்தலைச்‌ செறீஇயர்‌ 
திரைப்பிதிர்‌ கடுப்ப முகடுகம்‌ தேறி 


குளு நற்றிணை நானூறு 


நிரைத்துநிறை கொண்ட கமஞ்சூன்‌ மாமழை 
அழிதுளி கழிப்பிய அ. றிபெயற்‌ கடைநாள்‌ 
இ. இரும்பனிப்‌ பருவத்த மயிர்க்காய்‌ உழுந்தின்‌ 
அகலிலை அகல வீசி அகலாது 
அல்கலும்‌ அலைக்கும்‌ நல்கா வாடை 
பரும யானை அயாவுயிர்த்‌ தாஅங்கு 
இன்னும்‌ வருமே தோழி வாரா 
௧௦. வன்க ணாளரோட$ இயைந்த 
புன்கண்‌ மாலையும்‌ புலம்பு மக்‌ துறுத்தே. 


(சோ-ள்‌,) கோழி கொண்டல்‌ ஆற்றி விண்கலைச்‌ செறி 
இயர்‌ இரைப்‌ பிதிர்‌ கடுப்ப முகடு உகந்து ஏறி -தோழீ ! கீழ்க 
காற்றுச்‌ செலு கீதுகையினாலே ஆகாயத்திற்‌ செறிவற்று அலையி 
லுள்ள. பிசர்போல மலையினுச்சியை விருப்பத்தோடு ஏதி; 
கிறைகீது நிறை கொண்ட கமம்‌ சூல்‌ மா மழை- ஒழுங்காக 
அமைந்து நிறைவுற்ற நிரம்பிய சூலையுடைய கரிய மேகம்‌ ; அழி 
அளி கழிப்பிய பெயல்‌ அழி கடைகாள்‌ - மிக்க மழையைப்‌ பெய்‌ 
கொழிந்த மழை அழிந்த கார்ப்பருவத்தின்‌ இறுதியில்‌ ; இரும்‌ 
பனிப்‌ பருவத த மயிர்க்காய்‌ உழுந்இன்‌ அகல்‌இலை வீசி - மிக்க 
முன்பனிப்‌ பருவத்தில்‌ மயிர்கள்‌ அமைந்த உழுந்தின்‌ அகன்ற 
இலைகளெல்லாம்‌ சிதையும்படி. வீசி; அகலாது அல்கலும்‌ அலைக்‌ 
கும்‌ நல்கா வாடை - நம்மை விட்டு நீங்காது நாள்தோறும்‌ 
வருகதுகன்ற அன்பு செய்யாத வாடைக்‌ காற்றானது ; வாரா 
வன்கணாளரொடு இயைந்து புன்கண்‌ மாலையும்‌ புலம்பும்‌ முந்து 
அத்து - இதுகாறும்‌ வாராதிருக்கு வன்கண்மையுடைய தலைவ 
ரோடு ஒருபடியாயமைந்த துன்பத்தைச்‌ செய்யும்‌ மாலைப்‌ 
பொழுதையும்‌ வருத்த தீ யும்‌ முற்பட விட்டுக்கொண்டு; ச 
பரும யானை அயாவுமிர்‌,த்‌ தாங்கு இன்னும்‌ வரும்‌ - பருமம்‌ 
பூண்ட யானைம னது குன்‌ அ௮யர்ச்சியாலே பெருமூச்சு விட்டாற்‌ 
போல அவர்‌ வந்த பிறகு இன்னும்‌ வாராகிற்குமோ 2 அங்கனம்‌ 
வந்தாலும்‌ யாகொரு இங்கையுஞ்‌ செய்யாதுகாண்‌ !; எ - ணு. 


(வி-ம்‌. கொண்டல்‌ - 8ழ்க்காற்று. பிதிர்‌ - ௪ .துளிகளாகிய 
பி2ர்‌. கமம்‌ - நிறைவு. கார்ப்பருவத்தினிறுஇயில்‌ வீசி வருத்து 
ஒன்ற வாடையெனக்‌ கூட்டுக. யான அயாவுயிர்த்தது சனையொடு 
முதல்வந்த வினையுவமம்‌. பருமம்‌ - யானை முதுகிலிடுந்தவிசு. 


இதுகாறும்பிரிந்து வாடையால்‌ வருக்தவிட்டமையின்‌ வன்கணாள 
சென்றாள்‌. அவர்பிரிக்து துன்பு அத்தியதுபோல மால்புகுந்து துன்‌ 
புறுத்தலீன்‌ வன்கணானரோடியைந்க மாலை என்றாள்‌. மெய்ப்பாடு- 
உவகை. பயன்‌ - தலைவியை மழ்வித்தல்‌. கைகோள்‌ - கற்பு. 


மூலமும்‌ உரையும்‌ கட 
(பெரு - ரை) இனி இதனைத்‌ தலைவி பருவங்கண்டழிந்து தன்னை 
ஆற்றுவிக்குர்‌ தோழிக்குக்‌ கூறியது எனினுமாம்‌. (௮௯): 


௯௦. அஞ்சிலஞ்சியார்‌ 


தின: மருதம்‌. 

துறை: இத, தோழி தலைமகளுக்குரைப்பாளாய்ப்‌ பாணனை 
நெருங்கி வாயின்மறுத்தது. 

(நு - ம்‌.) என்பது, பரத்தையிற்பிரிர்த தலைமகனால்‌ விடுக்கப்‌ 
பட்டு வாயில்‌ வேண்டிவந்த பாணன்‌ கேட்பத்‌ தோழி தலைமகளை 
நோக்க நின்‌ காதலன்‌ முயங்கும்‌ பரத்தையருள்‌ பெண்டன்மையறி 
யாப்‌ பெதும்பைப்‌ பருவத்தாளொருத்தி ஊசலாடாது அழுது நிற்பதை 
ஆற்றுவித்து, மீட்டும்‌ ஆடச்செய்யாத அவனது அவை பயனுடைய: 
தன்று; அவளமுதாடி.னமையின்‌ இங்கு வந்தான்போலுமென 
வெகுண்டு கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு பாணர்‌ கூத்தர்‌ விறலியர்‌ என்றிவர்‌, பேணிச்‌ 
சொல்லிய குறைவினை எதிரும்‌, என்னும்‌, (தொல்‌*கற்‌. ௬) விதி 
கொள்க. 

ஆடியல்‌ விழவின்‌ அழுங்கள்‌ மூதூர்‌ 
உடையோர்‌ பான்மையின்‌ பெருங்கை தூவா 
வறனில்‌ புலத்தி எல்லித்‌ தோய்த்த 
புகாப்புகர்‌ கொண்ட புன்பூங்‌ கலிங்கமொடு 
டு. வாடா மாலை துயல்வர ஓடிப்‌ 
பெருங்கயிறு நாலும்‌ இரும்பனம்‌ பிணையல்‌ 
பூங்கண்‌ ஆயம்‌ ஊக்க வூங்காள்‌ 
அழுதனள்‌ பெயரும்‌ அஞ்சில்‌ ஓதி 
நல்கூர்‌ பெண்டின்‌ சில்வளைக்‌ குறுமகள்‌ 
௧௦. ஊசல்‌ உறுதொழிற்‌ பூசல்‌ கூட்டா 
நயனின்‌ மாக்களொடு குழீ இப்‌ 
பயனின்று ௮ம்மவிவ்‌ வேம்துடை அவையே. 


(சோ-ள்‌.) ஆடு இயல்‌ விழவின்‌ அழுங்கல்‌ மூதூர்‌ உடை. 
ஓர்‌ பான்மையின்‌ பெருங்கை தூவா வறன்‌ இல்‌ புலத்து - கூத்து 
யர்கன்ற விழாவின்‌ ஓலியையுடைய இம்மூதூரின்கண்ணே' 
ஆடைகளை ஆராய்ந்து கழுவுந்தன்மையிற்‌ பெரிதும்‌ தன்‌ கை 
ஓழியா,த வறுமையில்லாக ஆடையொலிப்பவள்‌ ; எல்லித: 
தோய்த்த புகாப்‌ புகர்‌ கொண்ட புன்‌ பூ கலிங்கமொடு வாடா 
மாலை துயல்வர ஓடி - இரவிலே 3தாய்த்த சோற்றின்‌ கஞ்ரியிட்‌ 
டுப்‌ புலர்‌,தஇிய சிறிய பூத்தொழிலைபுடைய ஆடையுடனே பொன்‌ 
னரி மாலையும்‌ அசைந்தாட ஓடிச்சென்று ; இரும்பனம்‌ பெருக 


*டுசு நற்றிணை நானூறு 


கயிறு நாலும்‌ பிணாயல்‌ பூங்கண்‌ ஆயம்‌ ஊக்க ஊங்காள்‌ - கரிய 
பனைநாரினாலே இரிக்க கயிற்றைப்‌ பிணித்துத்‌ தொங்கவிட்ட 
இசலிலேறிப்‌ பூப்போல்‌ உண்கண்களையுடைய தன்‌ ஆயததார்‌ 
அதனை ஆட்டவும்‌ தான்‌ ஆடாளாய்‌; அழுதனள்‌ பெயரும்‌ அன்‌ 
சில்‌ ஓஇ நல்‌டிர்‌ பெண்டின்‌ சில்வளைக்‌ குறுமகள்‌ - அழுது மீளு 
இன்ற அழயெ லெவாயெ கூந்தலையுடைய பெண்‌ தன்மையிற்‌ 
குறைவுபட்ட. சிலவாய வளைகளை யணிந்த பாககையாகிய 
பெதும்பைப்‌ பருவதக்தாள்‌ ஓரிளமகளை ; ஊசல்‌ உணுதொழில்‌ 
பூசல்‌ கூட்டா-மீட்டும்‌ ஊசலாடுறெ மிக்க தொழிலின்‌ ஆர 
வார.கீஇிற்‌ செய்யாது ; நயனில்‌ மாக்களொடு குழிஇ - விருப்பமற்ற 
மக்களொடு சேர்ந்து ; இவ்வேந்து அவை பயன்‌ இன்று அம்ம - 
இவ்வேந்தனது அவைக்களந்தான பயனின்மையுடைய தாயிரா 
கின்றது; இதுமிக்க வியப்பு; அவளை ஆடச்‌ செய்‌இருக் கால்‌ அவள்‌ 
ஊடாள்‌; தலைமகனும்‌ அவளை நீங்கான்‌? ஆண்டு அவள்‌ ஊடின 
மையால்‌ இறைமகன்‌ இங்கு வந்தான்‌ போலும்‌ ; இனி இங்கு 
வாரா தொழிவானாக!; எ-று. 

(வி-ம்‌. உடை ஒர்‌ பான்மை- ஆடையை ஆராய்கின்ற பகுதி. 
கைதூவாமை - கையொழியாமை. புலத்து ஆடைையொலிக்கும்‌ 
தொழிலி, வண்ணாத்தியென்ப. புகா- உணவு; ஈண்டுச்‌ சோறு, 
புகர்‌ - கஞ்சி, கக்கல்‌ - அசைத்தல்‌. நல்கூர்பெண்டு - பெண்தன்மை 
யில்லாள்‌; பெண்தன்மை , நாணமுதலியன. மாக்கள்‌ - பாணன்‌ 
முதலானோர்‌. நஈயனின்மை - தூதாடலின்‌ பய”னப்‌ பெறாமை; பெதும்‌ 
பையாதலின்‌. பயனின்று என்பது இகழ்ச்சிக்‌ குறிப்பு, அவளை ஆட 
என்பது முதற்‌ குறிப்பெச்சம்‌. மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - வாயின்‌ 
மறுத்தல்‌. 

(பெரு - ரை) இச்செய்யுளை ஆசிரியர்‌ இளம்பூரண அடிகளார்‌ 
தலைவியின்‌ கூற்றாகக்கொண்டு “வாயிலின்‌ வரூஉம்‌ வகையொடு 
தொகைடுக்‌ கழ 3வாள்‌ செப்பல்‌ இழவது என்ப?” என்பதற்கு (தொல்‌ 
கற்‌. எ.) எடுத்துக்காட்டினர்‌, “பூசல்‌ ஊட்டா' என்றும்‌ பனி 

௯ 


௯௧. பிசிராந்தையார்‌ 


திணை: நெய்தல்‌. 

துறை: இது, தோழி தலைமகட்கு வரைவு மலிந்துரைத்தது. 

(நு- ம்‌.) என்பது, வரைபொருட்பிரிந்த தலைமகன்‌ பகற்பொழு 
தையில்‌ வெளிப்படையாக வருதலா?ன, வரையக்கருதினன்போலு 
மென்றுணர்க்த தோழி, தலைவியை கோக்கிச்‌ சேர்ப்பன்‌ பகற்காலத்‌ 
திலே பலருங்காண இங்கு வருதலை நீ யறிந்தனையன்றோவெனக்‌ 
குறிப்பால்‌ வரைவுமலிகலை மகிழ்ந்து கூறுகிற்பது. 

(இ-ம்‌.) இதன “ஆங்கு அதன்‌ தன்மையின்‌ வன்புறையுளப்‌ 
பட” என்பதன்கண்‌ (தொல்‌-கள ௨௩.) அமைத்துக்கொள்க: 


மூலமும்‌ உரையும்‌ ௧௫௭ 


நீயுணர்க்‌ தனையே? தாழி வீயுகப்‌ 
புன்னை பூத்த இன்நிழல்‌ உயர்கரைப்‌ 
பாடிமிழ்‌ பனிக்கடல்‌ துறை இப்‌ பெடையோடு 
உடங்கிரை தேரும்‌ தடக்காள்‌ நாரை 

ட. ஐய சிறுகண்‌ செங்கடைச்‌ சிறுமீன்‌ 
மேக்குயர்‌ சினையின்‌ மீமிசைக்‌ குடம்பைத்‌ 
தாய்ப்பயிர்‌ பிள்ளை வாய்ப்படச்‌ சொரியும்‌ 
கானலம்‌ படப்பை .ஆனா வண்மதிழ்ப்‌ 
பெருகல்‌ ஈகைரம்‌ சிறுகுடிப்‌ பொலியப்‌ 

௧௦. புள்ளுயீர்க்‌ கொட்பின்‌ வள்றாயிர்‌ மணித்தார்க்‌ 
கடுமாப்‌ பூண்ட நெடுந்தேர்‌ 
நெடுநீர்ச்‌ சேர்ப்பன்‌ பகல்‌இவண்‌ வரவே. 


(சோ-ள்‌.) கோழி வீ உக புன்னை பூத்த இன்‌ நிழல்‌ உயர்‌ 
கரை கோழி / மலர்கள்‌ உஇரும்படி. புன்னை பூகுதிருக்கன்ற 
இனிய: நிழலையுடைய உயர்ந்த கரையையுடைய ; பாடு இமிழ்‌ 
பனிக்‌ கடல்‌ துழைஇப்‌ பெடையொடு உடங்கு இரைதேரும்‌ கட 
காள நாரை - ஓசை முழங்குகின்ற குளிர்ச்சியையுடைய கடலின்‌ 
கண்ணே துழாவிக்‌ தன்‌ பெடையோடு ஓருசேரச்‌ சென்று இரை 
யைகு தேடுகின்ற நீண்ட காலையுடைய நாரை; ஐய சிறு சென்‌ 
கடைக்கண்‌ சிஅுமீன்‌ மேக்கு உயர்‌ சனையின்‌ மீமிசைக்‌ குடம்பை 
காய்ப்‌ பயிர்‌ பிள்ளை வாய்ப்படச்‌ சொரியும்‌ - மெல்லிய சிவந்த: 
சிறிய கட்கடையையுடைய சிறிய மீன்களைப்‌ பிடித்து, மேலோன்‌ 
கிய இளையின்மேலுளள கூட்டின்கணிறார்து தாயைக்‌ கூவி 
யழைக்கின்ற தன்‌ பிள்ளையின்‌ வாயிற்படக்‌ கொடுக்கின்ற ; 
கானல்‌ அம்‌ படப்பை ஆனா வள்மகிழ்‌ பெரு மல்‌ ஈகை ௩ம்‌ சிறு 
குடி. பொலிய - கடற்கரைச்‌ சோலையையும்‌ (அழயெ) கொல்லையை 
யும்‌ கெடாக வளவிய மிக்க உணவையும்‌ பெரிய. நல்ல கொடை 
யையுமுடைய நமது சிறுகுடி யெங்கும்‌ பொலிவு பெற; புள்‌ 
உயிர்‌ கொட்பின்‌ வள்‌ உயிர்‌ மணிதார்‌ கடு மா பூண்ட நெடுந்தேர்‌ - 
புள்‌ ஒலி,த்தாற்போன்ற சுழற்யையுடைய பெரிய ஒலியை 
யுடைய மணிகள்‌ பிணைத்த மாலையணிந்த கடிதாகச்‌ செல்லுங்‌ 
குதிரைபூட்டிய நெடிய தேரின்மேல்‌ ; நெடுநீர்‌ சேர்ப்பன்‌ பகல்‌ 
இவண்‌ வரவு - நீண்ட கடற்கரைத்‌ தலைவனா நம்‌ காதலன்‌ 
பகற்‌ பொழுதிலே பலருங்காண இங்கு வருவதனை ; நீ உணர்ந்‌ 
தனையே - நீ உணர்ந்‌ தனையோ?; இங்கனம்‌ வெளிப்படையின்‌ 
வரு தலானே வரைவு கருதி வந்தனன்‌ போலும்‌; எ - ஹு. 

(வி-ம்‌. ஐது-மெல்லிது. பயிர்தல்‌- அழைத்தல்‌, பிள்ளை - 
யறப்பவற்றிளமைப்பெயர்‌, வள்ளுயிர்‌ - பேரொலி. இங்ஙனமென்ப து. 


௫௮௮ நற்றிணை நானூறு 


முதற்குறிப்பெச்சம்‌. தமர்‌ மருது மகட்கொடை 3நர்வரென்றதை 
யடக்கிப்‌ * பெருநல்லீகை ஈம்‌ சிறுகுடி'யெனக்‌ குறிப்பித்தாள்‌. 
உள்ளுறை:--9பெடை பாகன்‌ முதலாயி3னராகவும்‌, நாரை தலைவ 
னாகவும்‌, கடலிற்சென்று இரைதேடுதல்‌ வேற்றுகாட்டுச்‌ சென்று 
பொருளிட்டி.யதாகவும்‌, சொரிதல்‌ அவர்க்கு இருகிதி யளிப்பதாகவுங்‌ 
கொள்க. மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - தலைவியை மூழ்வித்தல்‌. 


(பெரு -ரை.) பெடையொடு உடங்கு பனிக்கடல்‌ நுழைஇ 
இரைதேரும்‌ நாரை எனக்‌ கொண்டு கூட்டுகல்கேரிதாம்‌. செங்கடைச்‌ 
சிறுமீன்‌ என்புழி வால்‌ சிவந்துள்ள சிறியமீன்‌ எனினுமாம்‌. பகல்‌ 
இவண்‌ வரவு நீ உணர்ந்தனையே என இயைத்துக்‌ கொள்க. (௬௧) 


MO வப டப பபப ப்பட டடத கடத உட 
நிண: பாலை. 
நுறை: இது, பிரிவிடை வேறுபட்ட இழத்திக்குத்‌ தோழி 
சொல்லியது. 


(நு- ம்‌) என்பது தலைவன்‌ பிரிதலால்‌ வநந்திவேறுபட்ட தலை 
வியைத்‌ தோழி நாக்கி, ஆனிரையுண்ணவிட்ட நீர்ப்பத்தரைத்‌ இறந்து 
களிறு தன்‌ கன்றும்‌ பிடியு மண்ணக்‌ கொடாறிற்கதஞ்‌ சுரத்தின்கண்ணே 
சென்ற தலைவர்‌, நம்மைக்‌ கருதினரில்லை2பாலும்‌, ஆதலின்‌ அவர்‌ 
திறத்து வ நநீதியாவதென்னையென அவள்‌ ஆற்றும்‌ வண்ணம்‌ தெளியக்‌ 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதன, “பெறற்கநம்‌ பெரும்‌ பொருள்‌!” என்னும்‌ 
நாற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த இளவி' (தொல்‌-கற்-௯) 
என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 

உள்ளார்‌ கொல்லோ தோழி துணையொடு 
வேனில்‌ ஓதிப்‌ பாடுகடை வழலை 
வரிமரல்‌ நுகும்பின்‌ வாடி அவண 
வறன்பொருக்து குன்றத்து உச்சிக்‌ கவாஅன்‌ 
டு. வேட்டச்‌ சீறூர்‌ அகன்கண்‌ கேணிப்‌ 
பயநிரைக்கு எடுத்த மணிநீர்ப்‌ பத்தர்‌ 
புன்தலை மடப்பிடி கன்றோடு ஆர 
வில்கடிந்து ஊட்டின பெயரும்‌ 
கொல்களிற்று ஒருத்தல்‌ சுரன்‌ இறந்‌ தோரே. 
(சோ-ள்‌.) தோழி வேனில்‌ பாடு நடை ஒத வழலை துணை 
யொடு வரி மரல்‌ நுகும்பின்‌ வாடி அவண - தோழீ / முதுவேனிற்‌ 
காலத்து வருந்திய ஈடையையுடைய ஓகந்இயாகிப வழலை தன்‌ 
துணையோடு வரிகளையுடைய மரலின்‌ இளமடல்‌ போல வாட்ட 
மூற்று ௮வ்விடத்தற்‌ கடத தலையுடைய ; வறன்‌ பொருந்து குன்‌ 


க்க 


மூலமும்‌ உரையும்‌ ௧௫௬ 


த்து உச்சிக்‌ கவாஅன்‌ வேட்டச்‌ சீறூர்‌ அகன்‌ கண்‌ கேணி - 
வறட்சியுற்ற குன்றத்துச்சயின்‌ பக்கத்திலுள்ள வேட்டுவச 
சேரியை அடுக்க அகன்ற வாயையுடைய கிணற்றினின்று ; பய 
கிரைக்கு எடுத்த மணி நீர்ப்‌ பத்தர்‌ புன்‌ கலை மடப்பிடி கன்றோடு 
ஆர - பயனைத்‌ அருனெற ஆனிரை யுண்ணுமாறு எடுத்து 
வைக்க தெளிந்து நீர்ப்பகி கரைப்‌ புல்லிய கலையையுடைய இளம்‌ 
பிடி. கன்‌ கன்றுடனே நீர்‌ உண்ண வேண்டி. ; வில்‌ கடிந்து ஊட்‌ 
டின பெயரும்‌ கொல்‌ களிற்று ஒருத்தல்‌ சுரன்‌ இறந்தோர்‌ - அப்‌ 
பத்தரின்‌ வாயை மூடிய விற்பொறியை முறித்துப்‌ போகட்டு 
அவற்றை உண்பித்துச்‌ செல்லாகிற்கும்‌ கொல்லும்‌ தொழிலே 
யுடைய களிற்றொரறு,த்‌தலையுடைய சுரக்இன்கண்ணே சென்ற 
தலைவர்‌ ; உள்ளார்கொல்‌ - தாம்‌ சென்றிறுத்த விடத்தும்‌ ௩ம்‌ 
மைக்‌ கருஇனாரில்லைபோலும்‌; அவர்‌ இறத்து வருந்‌தியாவடதென்‌ ? 
ளு, 

(வி-ம்‌.) ஓதி - ஒந்திக்கொருபெயர்‌. இடைக்குறைவிகரரமன்று ; குறைக்க 
வேண்டாதவழியும்‌ இங்ஙனம்‌ வருதலின்‌. வழலை - ஒரு வகைப்பாம்பு; 
அதனைப்போறலின்‌ ஓந்திவழலை யென்றார்‌ பாலும்‌. களிறு - 
யானைக்குச்‌ சாதிப்பெயர்‌. ஒருத்தல்‌ - விலங்கின்‌ ஆண்பாற்‌ பெயர்‌. 
மரல்‌ நுகும்பு - மரலின்முற்றாக இளமடல்‌. கேணி நீரைப்‌ பக்கத்‌ 
துள்ள மிடாவிலிட்டுப்‌ பிறவுண்ணாதபடி ஒரு வீல்‌ வைத்து மூடி 
போடப்படுவது; அதன வலிரந்திழுப்பிற்‌ றிறந்துகொள்ளும்‌ ; 
அங்ஙனமிழுக்காமல்‌ அவ்வில்லினை முறித்தது களிறென்க. 

கருதின்‌ இன்னே வந்திராப்பராதலின்‌ உள்ளார்கொலென்றாள்‌, 
இனி, தங்கட்குப்‌ புரையேறல்‌. தும்மல்முதலாய குறிப்புக்களி 
லொன்றனும்‌ நிகமாமையால்‌ உள்ளார்கொலெனவுமாம்‌. 


மடப்பிடியுங்‌ கன்றும்‌ நீடண்ணுமாறு, களிறு பத்தரை 
யுடைத்து உண்பிக்குங்‌ கானத்திற்சென்று நோக்கிய காதலர்‌ நானும்‌ 
நீயு மகிழும்படி மீண்டுவந்து ஈம்மை ஆதரித்தாரிலரே, இஃதென்ன 
கொடுமையென்‌ றிரங்யெது காண்க. மமய்ப்பாடு- அழுகையைச்‌ 
சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு -ரை.) இவ்வாறு தோழி தலைவரா இயற்பழித்தல்‌ 
அவனையே நினைத்து உள்ளநெக்குருகும்‌ தலைவியின்‌ நெஞ்சத்தை 
அர்நிலையினின்‌ று பிறிதோர்‌ நெறியில்‌ மாற்றுதற்‌ பொருட்டாம்‌ என்க, 
தலைவனை இயம்பழித்தல்‌ பொறாத தலைவி அவனைப்‌ பாராட்டாரிற்பள்‌ 
அவ்வாறு பாராட்டும்‌ பொழுது அவள்‌ ஒருவாறு ஆறுதல்‌ எய்துத.லும்‌ 
கூடும்‌' என்பதை நுண்ணிதின்‌ உணர்க, (௪௨) 


௯௩. மலையனார்‌ 


திணை: குறிஞ்சி. 
துறை: இது, வரைவுகடாயது. 


சனம்‌. நற்றிலை நானூறு 


(நு- ம்‌.) என்பது, தலைவன்‌ வரையாது களவொழுக்கத்துப்‌ பல 
காலும்‌ பகற்குறி வந்தொழுகுதலை விலக்கித்‌ (தோழி யாம்‌ 
சேரியின்‌ கண்ணே செல்லுகின்றேம்‌; நீ வாழ்க; நின்னைப்‌ பிரிதலினா 
லாற்றுளாய தலைவியின்‌ மெய்முன்னமே மாமையுடையதாதலின்‌, 
இனிஙின்‌ மணமுரசொலி கேட்குமுன்‌ இறந்துபடுமதுகாணென அவன்‌ 
வரையுமாற்றானே வெளிப்படையாக அவலித்துக்‌ கூறாரிற்பது. 

(இ-ம்‌.) இதனை “நாற்றமும்‌ தோற்றமும்‌'' (தொல்‌-கள-௨௩) 
என்னும்‌ நாற்பாவின்கண்‌ ₹*அனைரிலை வகையான்‌ வரைதல்‌ 
பவேண்டினும்‌'' என்பதனால்‌ அமைச்துக்கொள்க. 

பிரசம்‌ தூங்கப்‌ பெரும்பழம்‌ துணர 

வரைவெள்‌ ளருவி மாலையின்‌ இரழநிதரக்‌ 

கூலம்‌ எல்லாம்‌ புலம்புக நாளும்‌ 

மல்லற்று அம்மஇம்‌ மலைகெழ வெற்பெனப்‌ 
௫. பிரிந்தோர்‌ இரங்கும்‌ பெருங்கல்‌ நாட! 

செல்கம்‌ எழுமோ சிறக்கநின்‌ ஊரி 

மருங்கு மறைத்த திருந்திமைப்‌ பணைத்தோள்‌ 

நல்கூர்‌ நுசுப்பின்‌ மெல்லியல்‌ குறுமகள்‌ 

பூண்காழ்‌ ஆகம்‌ மாணட வருந்திய 

கம. பழங்கண்‌ மாமையும்‌ உடைய தழங்குகுரல்‌ 

மயிர்க்கண்‌ முரசின்‌ ஒருமுன்‌ 
உயிர்க்குறி எதிர்ப்பை பெறலருங்‌ குரைத்தே. 


(சோ-ள்‌.) பிரசம்‌ தரங்கபெரும்பழம்‌ துணர வரை வெள்‌ 
அருவி மாலையின்‌ இழிகர - இளைகொறுந்‌ தெனிறால்‌ தொடுத்தன 
கூங்காகிற்பப்‌ பெரிய பழங்கள்‌ குலைகுலை பாகப்‌ பழக்க வரையின்க 
ணுள்ள வெளிப அருவி மாலை போல இழிந்துவர; புலம்‌ 
கூலம்‌ எல்லாம்‌ புக - சாரலிலுள்ள கொல்லைகள்்‌ கோனும்‌ வரகு 
சாமை முதலாகிய பதினறு வகைக்‌ கூலமும்‌ விதைக்கப்பட்‌ 
டுப்‌ பொலிய; காளும்‌ இம்‌ மலைகெழு வெற்பு மல்லற்று 
எனப்‌ பிரிந்தோர்‌ இரங்கும்‌ பெருங்கல்‌ நாட - எக்காலத்‌ 
தும்‌ சிறுகுன்றுகள்‌ பொருந்திய இவ்வெற்பு வளப்பமுடைய 
கென்று அதனைவிட்டுப்‌ பிரிந்துரெல்பவர்‌ இரங்கா நிற்கும்‌ 
பெரிய மலைகாடனே !; செல்கம்‌ எழுமோ இறக்க. நின்‌ ஊழி- 
யாம்‌ செல்லுகின்றோம்‌ எழுந்து போவாயாக ! நின்‌ வாழ்காள்‌ 
கீடுவாழ்வதாக ! மருங்கு மறைத்த இருந்து இழைப்‌ பணைத்‌ 
தோள்‌ நல்கூர்‌ நுசுப்பின்‌ மெல்லியல்‌ குறுமகள்‌ - பக்கங்கள்‌ 
மறையப்‌ பூண்ட திருந்திய கலன்களையுடைய முன்பு பருத்த 
தோளையும்‌ அணுயெ இடையையும்‌ மெல்லிய சாயலைபும்‌ உடைய 
இவ்விளமசளுடைய ; பூண்‌ தாழ்‌ ஆகம்‌ காண்‌ அட வரறாந்‌இிய 


உண்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௬௧. 


பழங்கண்‌: 'மாமையும்‌'உடைய-பூண்‌ : தாழ்ந்த கொங்கைகள்‌ நாண்‌ 
தன்புறு.த்‌தலாலே வருத்தமுற்ற பழங்கண்‌ கொண்ட - பசலையை 
யும்‌ உடையன ஆதலால்‌; தழங்கு குரல்‌ மயிர்க்கண்‌ முரசின்‌ 
ஓரும்‌ முன்‌ - ஒலிக்கின்ற குரலையுடைய மயிர்‌ சவாத கோல்‌ 
போர்‌,த்த இடமகன்ற நின்‌ மணமுரசொலி கேட்டலினாலே ஈம்‌ 
மைக்‌:.கா,தலன்‌ வரையவந்தனன்‌ போலும்‌ என்று கருதா நிற்‌ 
கும்‌ அந்நாள்‌ அளவைக்குள்‌) உயிர்‌ குறிளதிர்ப்பை பெறல்‌ 
அருங்குரை,த்து - இவளுக்கு உயிர்‌ இருக்கும்படியான குறியைக்‌ 
காணுதல்‌ இனிப்‌ பெறுதற்கரிய தொன்றாகுங்காண்‌) எ-று. 


(வீ-ம்‌.) கூலம்‌ ௧௬:--நெல்லு, புல்லு, வரகு, சாமை, தினை, 
இறுங்கு, தோரை, இராக: எள்ளு, கொள்ளு, பயறு, உழுந்து, அவரை, 
துவரை, கடலை, மொச்சையென்ப ; சோளமும்‌ கம்பும்‌ சேரப்‌ பதி 
னெட்டெனவுமுரைப்ப; *பதினெண்‌ கூலம முழவர்க்கு மிகுக?' 
என்றார்‌ பிறரும்‌. மயிர்க்கண்முரசம்‌ - மயிர்சீவாத தோலாற்கட்டிய 
முரசம்‌. ம்‌ 


புணைத்தோள்‌-முன்பு பருத்ததோளென்றவாறு. தோள்‌ நெகிழ்ச்சி 
நீயறியாவாறு கலன்கள்‌ மறைப்பனவென்பாள்‌ மருங்குமழைத்த 
இழைத்தோளென்றாள்‌. தான்கொண்ட காதலை நின்பாற்கூறுதற்கு 
நாண்‌ தன்னை வருத்துதலாலே பழங்கண்கொண்டன குறுமகளாக 
மெனவுமாம்‌. 5 


நின்னைப்‌ புகல்புக்கேமைக்‌ கைவிடுகின்ற நினது மலையாயிருந்தும்‌ 
பிரிக்தோரிரங்குமாறு இன்னும்‌ இங்ஙனம்‌ வளனுடைத்தா யீரா 
நின்றது; இஃதென்ன வியப்போவெனப்‌ பொருட்புறத்தே இறைச்சி 
தோன்றியது காண்க. மெய்ப்பாடு - அவலத்தைச்சார்ந்த பெருமிதம்‌. 
பயன்‌.- வரைவு கடாதல்‌. பா 

(பொரு- ரை.) . துணர:  செயவெனெச்சம்‌. மாலையின்‌ - மாலை. 
போல. புலம்‌ - நிலம்‌. மல்லற்று- மல்லலையுடையது. மலை'- பக்க 
மலை. பழங்கண்‌ - துன்பம்‌, முரசின்‌ - முரசினால்‌. ' (௬௨) 


௯௬௪. இளந்திரையனார்‌ 


திணை: நெய்தல்‌. 


துறை: இது, தலைமகன்‌ சிறைப்புறமாகத்‌ தலைவி தோழிக்குரைப்‌ 
பாளாய்ச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.. என்பது, களவொழுக்கத்தின்கண்‌ எந்நாளும்‌ இடை 
யீடுபடாது தலைமகன்‌ கூடுதலால்‌ இன்பமுற்ற தலைமகள்‌ . ஒருநாள்‌ 
அவன்‌ சிறைப்புறத்தானாகக்‌ கேட்டுமதிழ்ந்து விரையவருமாறு “யான்‌: 
எனது புணர்ச்சிகலனப்‌ புலப்படாது மறைத்துக்கொள்ளும்படியாக. 
இங்ஙனம்‌ தன்மார்பால்‌ வருக்துமென்னியல்பை யறியாச்சேர்ப்பன்‌ 
என்ன மகனெனக்‌ கூறப்படுவா 'னென்று தோழியைநோக்கி. வருந்திக்‌ 
கூறாநிற்பது.. ப . இல ங்கு 

ந. ௧-11 


- 


௧௯௨ கற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதற்கு ''மறைந்தவற்‌ காண்டல்‌'' (தொல்‌.கள.௨0. 
என்னும்‌ நாற்பாவின்௧கண்‌ “ஏமஞ்‌ சான்ற வுவகைக்‌ கண்ணும்‌! 
என்னும்‌ விதி3காள்க. 
கோயலைக்‌ கலங்கிய மதனழி பொழுதின்‌ 
காமஞ்‌ செப்பல்‌ ஆணமகற்கு அமையும்‌ 
யானென்‌, பெண்மை தட்ப நுண்ணிதின்‌ தாங்கிக்‌ 
கைவல்‌ கம்மியன்‌ கவின்பெறக்‌ கழா ௮ 
மண்ணாப்‌ பசுமுத்து ஏய்ப்பக்‌ குவியிணர்ப்‌ 
புன்னை அரும்பிய புலவுநீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
என்ன மகன்கொல்‌ தோழி தன்வயின்‌ 
ஆர்வ முடைய ராகி 
மார்பணங்கு உறுநரை அறியா தோனே. 


(சோ-ள்‌., கோழி நோய்‌ அலைக்‌ கலங்யெ மதன்‌ அழி 
பொழுதில்‌ காமம்‌ செப்பல்‌ ஆண்மகற்கு அமையும்‌ - தோழி !' 
காமநோயானது நிலைகுலைத்தலாலே கலக்கமுற்ற வலிபழிந்த 
பொழுதில்‌ அன்போடு வந்து அருந்து ஈயமொழி கூறி ஆற்று 
வித்தல்‌ ஆண்மகனுக்குரிய சிறந்த பண்பாகும்‌, அங்கனம்‌ யான்‌ 
காமகோயால்‌ வருந்திய பொழுது ஈம்‌ காதலன்‌ அருகு வந்திருந்து 
ஆற்நினானுமல்லன்‌ ; கைவல்‌ கம்மியன்‌ கவின்பெறக்‌ கழா௮ 
மண்ணாப்‌ பசு முத்து ஏய்ப்ப - கைத்‌ தொழில்‌ வல்ல கம்மியன்‌ 
அமகு பொருந்தக்‌ கழுவிக்‌ தூய்மை செய்யாத பசிய முத்து: 
தனது மிக்க ஒளியை மறைத்துக்‌ காட்டினாற்போல ; யான்‌ என்‌ 
பெண்மை தட்ப நுண்ணிதில்‌ காங்‌ - யானும்‌ புணர்ச்சியால்‌ 
கிகழ்ந்த மிக்க நலனைப்‌ புலப்படாமல்‌ அரிதாகத்‌ தாங்கி என்‌ 
பெண்‌ தன்மையாலே தகைத்துக்கொள்ளும்படி.பாக; குவி. 
இணர்ப்புன்னை புலவு$ர்‌ அரும்‌ யெ சேர்ப்பன்‌-அலராமற்‌ குவிந்த 
பூங்கொத்துக்களையுடைய புன்னையின்‌ கண்ணை புலவு நாற்றத்தை 
யுடைய நீர்‌ தெறித்தலான்‌ மலர்ந்த கடற்கரைக்‌ தலைவனாகிய ; 
அன்வயின்‌ ஆர்வமுடையராக மார்பு அணங்கு உறுகரை அறியா 
கோன்‌ என்ன மகன்‌-முன்னமே அவன்பால்‌ ஆர்வமுடையேனாக 
வேண்டி அவனது மார்பால்‌ வருத்தமுற்ற என்‌ இயல்பை அறியா த 
காதலன்‌ என்ன மகன்‌ எனக்‌ கூறப்படுவானோ? எ-று. 


(வி-ம்‌) மண்ணாப்‌ பசுமுத்தேய்ப்ப நுண்ணிதிற்றுங்கப்‌ 
பெண்மை தட்பவென மாறிக்‌ கூட்டுக. தலைவியை முத்தோடொப்பக்‌ 
கூறியது சிறப்பு நிலைக்களமாக முதலாட முதல வந்த பண்புவமம்‌. 
சேர்ப்பலய அறியா 3தான்‌ என்ன மகன்கொிலன மாறிக்‌ கூட்டுக, 
களவாதலின்‌ நலனைப்‌ புலப்படாமல்‌ மறைக்க?3வண்டியதாயிற்று. 
ஆண்மகனருூருந்து காமஞ்செப்புதல்‌ கற்புக்கன்றிப்‌ பெறப்படாமை 


மூலமும்‌ உரையும்‌ ௧௬௩ 


யின்‌, வரைவு விரும்பியவாராயிற்று, என்ன மகன்‌ என்றது காதல்‌ 
கைம்மிகல்‌. இஃது அழிவில்‌ கூட்டத்திற்குத்‌ தலைக்‌8டு. 

உள்ளுறை:--அலராமற்‌ குவிந்த பூங்கொத்தையுடைய புன்னை 
யின்கண்ணே புலவுநாற்றத்தையுடைய நீர்‌ தெறித்தரும்பிய சேர்ப்ப 
னென்றது, புன்னையிடத்துத்‌ தோன்றிய புலவுநாற்றத்தைப்‌ பூவிரிந்து: 
கெடுக்குமாறுபோல வரைந்துகொண்டு களவின்சண்‌ வந்த குற்றம்‌ 
வழிகெட வொழுகுவானாக வென்றதாம்‌. மெய்ப்பாடு - வருத்தம்‌ 
பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - வரைவுடம்படுத்தல்‌. 

(பெரு - ரை.) இனி, இச்செய்யுள்‌ நோய்‌ அலைக்‌ கலங்கி மதன்‌ 
அழிபொழுதில்‌ தன்‌ காமத்தைப்‌ பிறர்‌ அறியும்படி வெளிப்படுத்துக்‌ 
கூறுதல்‌ ஆடவர்க்கு ஆயின்‌ இயல்பாகும்‌, பெண்டிர்க்கு அங்ஙனம்‌ 
நோயலைக்‌ கலங்கி மதனழி பொழுதில்‌ தங்காமத்தைத்‌ தாங்களே 
வெளிப்படுத்துச்‌ செப்பல்‌ இயல்பன்மையின்‌ யான்‌ என்‌ பெண்மை 
தடுத்தலானே காமநோயினை நுண்ணிதில்‌ தாங்கி கழாப்‌ பசுமுத்துத்‌ 
தனது ஒளியைப்‌ புறத்‌ 3த காட்டாமல்‌ இருப்பது 3பால இருப்பேனாக ; 
தன்வயின்‌ ஆர்வமுடையராக தன்மார்பு காரணமாக வருத்தமுற்றிருக்‌ 
கின்ற மகளிர்‌ நிலையைக்‌ குறிப்பாலே உணரமாட்டாத ஈம்‌ சேர்ப்பன்‌ 
என்ன மகன்‌? என்று தன்வயின்‌ உரிமையும்‌ அவன்வயின்‌ பரத்தமை 
யும்‌ தோன்றக்‌ .கூறியதெனக்‌ கொள்க. உரையாசிரியர்‌ இங்ஙனம்‌ 
கூறவறியாது பொருந்தாது உரை கூறுதலும்‌ உணர்க. இது கள 
வின்ப 3ம காமுற்று வரைதலிற்கருத்தின்‌ றி ஒழுகும்‌ தலைவனை வரைந்து 
கொள்ளும்படி வற்புறுத்தக்‌ கநதிய தலைவி களவொழுக்கத்த கூடி 
யிருக்குங்‌ காலத்தினும்‌ காட்டிற்‌ பிரிர்‌ துறையும்‌ கால 3ம நெடிதாதலின்‌ 
அது பொறாத தலைவி வரைவினை விரும்பும்‌ தனது விருப்பத்தை 
நுண்ணிதின்‌ ஓதியபடியாம்‌ என்க. யான்‌ என்‌ பெண்மை தட்பத்‌ 
தாங்கிப்‌ பசுமுத்து ஏய்ப்ப அதனை அவன்‌ அறிகின்றிலன்‌ -என்று 
குறைகூறியவாறென்க. 

இதன்கண்‌ ஆர்வத்தைத்‌ தன்கண்‌ அடக்கியிருக்கும்‌ தலைவி 
கழுவாமையினாலே தன்‌ ஒளியைத்‌ தன்னுள்ளே அடக்கிபிருக்கும்‌ பசு 
முத்தனைத்‌ தனக்குவமையாக்கிக்கொண்ட நுணுக்கம்‌ நினைத்தின்‌ 
புறுக. (௧௪) 


௯௫. 1கொட்டம்பலவனார்‌ 


நினை : குறிஞ்சி 
துறை: இது, தலைமகன்‌ பாங்கற்கு இவ்விடத்து இத்தன்மைத்‌ 
தென வுரைத்த து. 

_ (து-ம்‌.) என்பது, பாங்கற்‌ கூட்டத்துத்‌ தோழன்‌ அஃது எவ்வி 
டத்து எவ்வியற்றென்றாற்குத்‌ “தலைமகன்‌ குன்றகத்தது சீறூர்‌, அச்‌ 
சறூர்க்கண்ணுள்ளாளொரு கொடிச்சி, அவள்கூந்தல்‌ நறுகாற்றத்தது; 
அத்தகையாள்‌ கையில்‌ என்னெஞ்சு சிக்குண்டது; அஃது அவளன்றிப்‌ 
பிறரால்‌ விடுத்தற்கரிய துகா'ணென வருந்திக்‌ கூ றநிற்பது. 

. (இ-ம்‌.) இதன “மெய்தொட்டுப்‌ பயிறல்‌”' (தெல்‌.கள. ௧௧) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “குற்றங்காட்டிய வாயில்‌ பெட்பினும்‌??. 
என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

(பாடம்‌) 1. கோட்டம்பலவனார்‌. 


சச நற்றினை நானூறு 


. கழையாடு இரங்கப்‌ பல்லியங்‌ கறங்க 2 ர 
ஆடுமகள்‌ நடந்த கொடும்புரி ரோன்கயிற்று 
்‌ : அதவத்‌ தீங்கனி அன்ன செம்முகத்‌ 
துய்த்கலை மந்தி வன்பறழ்‌ தாங்கக்‌ 
*கழைக்கண்‌ இரும்பொறை ஏறி விசைத்தெழுந்தூ 
குறக்குறு மாக்கள்‌ தாளங்‌ கொட்டுமக்‌ 
குன்றகத்‌ ததுவே *கொழுமிலைச்‌ சீறூர்‌ . ட்‌ 
்‌ றா ரோளே நாறுமயிர்க்‌ கொடிச்சி. 
கொடிச்சி கையகத்‌ ததுவேபிறர்‌ 
௧௦.' விடுத்தற்‌ காகாது பிணித்தவென்‌ நெஞ்சே. 


(சோ - ள்‌.) பாடு .கழை இரங்கப்‌ பல்‌இயம்‌ கறங்க ஆடு 

மகள. நடந்த கொடும்‌. புரி கோன்‌ கயிற்று - பக்கத்திலே 
குழலொலிப்பப்‌ பலவாச்சியங்களு முழங்க ஆடுகின்ற கழைக்‌ 
கூத்தி நடங்க முறுக்குண்ட புரியை யுடைய வலிய: கயிற்றின்‌” 
மீது; இம்‌ அதவக்‌ கனி அன்ன செம்‌ முகம்‌ தஅுய்‌,த்‌தலை மந்தி வன்‌ 
பறழ்‌ தூங்க இனிய . அத்திப்‌ பழம்‌ போன்ற சிவந்த முகத்தை 
யும்‌ பஞ்சுபோன்ற தலையையுமுடைய குரங்னெது வலிய குட்டி 
பற்றித்‌ தூங்காகிற்ப ; குறக்‌ குறு மாக்கள்‌ இரும்‌ பொறைக்‌ 
கழைக்கண்‌ விசைத்து எழுந்து ஏறிக்‌ காளம்‌ கொட்டும்‌ அச்‌ 
குன்றககதகது-௮கனைக்‌ கண்ட குறச்சாஇயாரின்‌ இளமகர்ர்‌ பெரிய 
பாறையின்௧ணுள்ள மூங்கிலின்மேல்‌ விசைத்து எழுந்து ஏறி 
கின்று தாளங்‌ கொட்டாகிற்கும்‌ அடதக்‌ குன்றின்‌ இடத்துள 
தாகும்‌ ; கொழு மிளைச்‌ சறார்‌--கொழுவிய காவற்காடு. சூழ்ந்த: 
சிறார்‌; நாறு மயிர்க்கொடிசச சறாரோள்‌ - என்னாம்‌ கா,தலிக்கப்‌ 
பட்ட நறுமணங்‌ கமழுங்‌ கூந்தலையுடைய கொடிச்சி ௮௪ ௪.றூரின்‌- 
கண்‌ இருப்பவளாவாள்‌ ; பிணிக்கு என்‌ நெஞ்சம்‌ கொடிச்சி கைய 
க.க்கது-அவளாலே பிணிப்புண்ட என்னெஞ்சமும்‌ அக்‌ கொடிச்சி 
யின்‌ கையகத்ததாயிராகின்றது; பிறர்‌ விடுத தற்கு ஆகாது-அவள்‌ 
இரங்கி- விடு த்‌,காலன்றி என்னெஞ்சம்‌ பிறரால்‌ விடுவித்கற்கும்‌. 
இயலாகாகுங்காண்‌ ; எ - அ. . ம்‌ 

(வி-ம்‌ அதவம்‌ - அத்தி. அய்‌ - பஞ்சு. மிக - காவற்காடு.. 
சீறூர்‌ - இவ்விடம்‌ என்றவாறு. நாறுமயிர்‌ - இவ்வியற்றென்றவாறு." 
நெஞ்சம்‌ பிணித்ததம்‌ ஆகாததும்‌ தன்னிலை. 

நீ செல்றுதற்கியலாதென்பான்‌ குன்ற்கத்தது குழுமினைச்‌ ௪எ.நூ 
ரென்றும்‌, அங்கனஞ்சென்றாலும்‌ என்கெஞ்சம்கின்னாற்‌ காண்பதற்கிய 
லாதவாறு. கொடிச்சி கையகத்துப்‌ பிணிப்புண்டதென்றும்‌, ஒருவழி: 
கீகாணிலும்‌ அவன்‌ அருள்செய்து விடுத்தாலன்றி நின்போல்வார்‌ விடுத்‌- 

பாடம்‌) 1. பறைக்கண்‌. 9. குழு ௫ கு 


மூலமும்‌ உரையும்‌ ௧௬ 


தற்கரிதென்றுங்‌ கூறினனாம்‌. தாளங்கொட்டுமென்ற சொற்‌ அறப்‌ 
யானே ஆசிரியர்‌ கொட்டம்பலவறரெனப்‌ பெயர்‌ பெற்றனர்‌ போலும்‌. 


இறைச்சி கூத்தி நடந்த கயிற்றின்மேல்‌ மந்தியின்பறழ்‌ ஏறியா 
டக்கண்ட குறமாக்கள்‌ தாளங்கொட்டா நிற்குமென்றது, காப்பன 
காத்துக்‌ கடிவன கடிந்து மன்பதை யோம்புதலை மேற்கொண்ட 
என்னுள்ளத்து. ஒரு கொடிச்சி சென்று தங்குவதரன யறிந்த நீ கை 
கொட்டி நகையாடி .யழுங்கச்‌ செய்த யென்றதாம்‌. மெய்ப்பாடு- 
வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. பயன்‌ -பாங்கனிடத்துரைத்தல்‌. 

(பெரு - ரை.) பாடு- பக்கம்‌. ஆடுமகள்‌ என்றது . கழைக்கூத்‌ 
இயை. இரும்பொறைக்‌ கழைக்கண்‌ என மாறக. என்னெஞ்சு 
கொடிச்‌9 கையகத்தது எனமாறுக. “குழுமிளைச்‌ச றூர்‌' என்றும்‌ பாடம்‌. 


(௬௫) 


௯௬. கொக்குளமுற்றனார்‌ 
திண : : நெய்தல்‌. ந 
நுறை: இது, சிறைப்புறமாகத்‌ தோழி தலைவிக்குரைப்பாளாய்‌ 
வரைவுகடாய து. 3 


(நு-ம்‌.) என்பது. --சிறைப்புறத்தானாகிய தலைமகன்‌ கேட்டு 
வரையுமாற்றானே தோழி, தலைவியை நோக்கி “அவர்‌ நம்மைப்புணர்க்த 
சோலை இதுவே” யென்றும்‌, “ஆடிக்‌ கூந்தலைத்‌ துவட்டின்‌ துறை உது2வ, 
யென்றும்‌, தழையுடுப்பித்துச்சென்ற கானல்‌ அதுவே'யென்றுங்கூறி 
யுருகிப்‌ பசந்தனையே, இனி எவ்வாறுய்குவாயென்று வருந்திக்‌ கூறா 
நிற்பது. , t “a 

(இ-ம்‌. இதனை “களனும்‌ பொழுதும்‌..........- அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌? (தொல்‌-கள-௨௨) என்புழி வகை என்‌ 
பதன்கட்‌ கொள்க. x 


> 


இதுவே, நறுவீ ஞாழல்‌ மாமலர்‌ தாஅய்ப்‌ 
புன்னை ததைந்த வெண்மணல்‌ ஒருசிறைப்‌ 
புதுவது புணர்ந்த பொழிலே உதுவே 
பொம்மல்‌ படுதிரை நம்மோடு ஆடிப்‌ 
௫. புறந்தாழ்பு இருளிய பிறங்குகுரல்‌ ஐம்பால்‌ 
அவரினர்‌ அருளிய துறையே அதுவே 
*கொடுங்கழை நிவந்த கெடுங்கால்‌ .நெய்தல்‌ 
அம்பகை நெறித்தழை அணிபெறத்‌ தைஇக்‌ ' : 
தமியர்‌ சென்ற கானல்‌ என்றாங்கு 
௧௦. உள்ளதோ றுள்ளுதோ றுருகிப்‌ 
... பைஇப்‌ பையப்‌ பசந்தனை பசப்பே. 
(பாடம்‌) 1. கொடுங்கழி, 


ட 


கச நற்றினை நானூறு 


(சோ-ள்‌.) ஈறு வீ ஞாழல்‌ மாமலர்‌ தா௮ய்ப்‌ புன்னை 
ததைநர்‌,த வெண்மணல்‌ ஒரு சிறை-கதோழி ! ஈறு மணம்‌ கமழ்கன்ற 
பூவையுடைய ஞாழலின்‌ சிறந்த மலரும்‌ புனனையின்‌ றந்த 
மலரும்‌ உதிர்ந்து பரவி நெருங்கிய வெளிய மணற்‌ 
பாப்பினொருபால்‌; புதுவது புணர்ந்த பொழில்‌ இது- 
என்னைப்‌ புதுவதாக இயற்கைப்‌ புணர்ச்சி புணர்ந்து சோலை 
இதுவே என்றும்‌ ; பொம்மல்‌ படுதிரை நம்மோடு ஆடி. புறம்‌ 
காழ்பு இறாளிய பிறங்கு குரல்ஐம்பால்‌ துவரினர்‌ அருளிய துறை 
உரு-பொலிவு பொருந்திய கடலில்‌ நம்மோடு நீராடி. என்‌ 
மூதுகிலே காழ்ந்தருண்ட விளங்கிய ஜம்பாலாக வகுக்கும்‌. 
கூற்‌ குலைப்‌ பிழிந்து துவட்டினராயருளிய துறை உதுவே என்னும்‌; 
கொடுங்கழை நிவந்த நெடுங்கால்‌ நெய்தல்‌ அம்‌ பகை நெறிக்‌ 
இழை அணி பெறத்‌ ைஇக்‌ தமியர்‌ சென்ற கானல்‌ அது என்ணு- 
வளைந்கு கண்டு உயர்ந்த நீண்ட காம்புடைய கெய்தலின்‌ அழகிய 
ஒன்றோடொன்று மாறுபடக்‌ தொடுத்த நெறிப்பையுடைய 
தழையை அழகுபெற எனக்கு உடுப்பிக்‌ துத்‌ கமியராய்ச்‌ சென்று 
விட்ட கழிக்கரைச்‌ சோலை அதுவே யென்றும்‌; ஆங்கு உள்ளு 
கோறு உள்ளுகோறு உரு பைடப்‌ பைய பசப்‌ ,ப்‌ பசம்‌. கனை - 
அவ்வண்ணம்‌ கினைக்குக்கோறும்‌ நினைக்குந் கோனும்‌ உள்ளமுருகி 
மெல்ல மெல்லப்‌ பசப்பை மேற்கொண்டு பசந்து காட்டினே ; இனி 
எவ்வாறுய்குவாய்‌ 2; ள- று, 

(வீ-ம்‌. பொம்மல்‌-பொலிவு. துவருதல்‌-துவட்டுதல்‌. கழை 
தண்டு. 

புணர்ந்தபொழிலிது என்பதுமுதலாய மூன்றுக்‌ தன்பத்துப்‌ 
புலம்பல்‌. உள்ளுதோறுருகியென்றது ஆங்குநெஞ்சழிதல்‌. பசப்புப்‌ 
பசந்த யென்றது பசலைபாய்தல்‌. ஏனை டுமய்ப்பாடு- அவலத்தைச்‌ 
சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌.] 

(பெரு - ரை) புணர்ந்த பொழில்‌ இது, அருளிய துறை உது, 
சென்ற கானல்‌ அது என்று இயைக்க. இது நலந்தொலைவு குறிப்பா 
னுணர்த்தி வரைவு கடாயபடியாம்‌. (௯௬) 


௯௭. மாறன்வமுதி 
இணை : முல்லை. 


துறை : இது, பருவங்கண்‌ டாற்றாளாய தலைவி தோழிக்குரைத்‌: 
ஆது. 

(து-ம்‌.. என்பது, வினைவயிற்‌ பிரிந்துசென்ற தலைமகன்‌ குறித்த 
பருவத்து வாராமையால்‌ ௮க்காலத்துண்டாகிய கருப்பொருண்‌ முதலாய: 
வற்றைக்‌ கண்டு வருந்திய தலைவி, அற்றுவிக்கும்‌ தோழியை நோக்கிக்‌ 
குயில்கூவுமோசையும்‌, யாற்றுநீர்ப்பெருக்கும்‌, நறுமலர்‌ விற்குமகளும்‌ 
எனக்குக்‌ காமகோயைத்‌ தோற்றுவித்துக்‌ கொடுமை செய்தலின்‌, யான்‌ 

கவ்வாறுப்வேனென வருந்திக்‌ கூறாஙிற்பத. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௬௪ 


(இ-ம்‌.) இதனை, 4*அவனறிவு ஆற்ற அறியுமாகலின்‌'' (தொல்‌ - 
கற்‌-ளை” என்னும்‌ நூற்பாவின்கண்‌ *ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை 
யினும்‌ என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

அழுந்துபடு வீழுப்புண்‌ வழும்புவாய்‌ புலரா 
எவ்வ நெஞ்சத்து எஃகெறிம்‌ தாங்குப்‌ 
பிரிவில புலம்பி நுவ,லுங்‌ குயிலினுந்‌ 
தேறுநீர்‌ கெழீஇய யாறுநனி கொடிதே 

௫. அதனினுங்‌ கொடியள்‌ தானே மதனின்‌ 
துய்த்தலை இதழ பைலங்ருக்‌ கத்தியொடு 
பித்திகை விரவுமலர்‌ கொள்ளீ ரோவென 
வண்டுகூம்‌ வட்டியள்‌ திரிதரும்‌ 
தண்டலை உழவர்‌ தனிமட மகளே. 


(சோ -ள்‌.) அமுந்துபடு விழுப்புண்‌ வழும்பு வாய்‌ புலரா 
எவ்வ கெஞ்ச,க்‌.து எஃகு எறிந்து ஆங்கு - தோழி / நெடுங்காலம்‌ 
மூன்னுண்டாகி ஆழ்ந்த பெரிய புண்ணின்‌ வாய்‌ நிணங்‌ காயாத 
துன்ப, த்தையுடைய மார்பினிடத்தில்‌ வேற்படையைக்‌ குற்றிப்‌ 
பாய்ச்சினார்‌ போல; பிரிவு இல புலம்பி நுவலும்‌ குயிலினும்‌ கேறு 
கீர்‌ கெழீஇய யாறு ஈனி கொடிதே - என்‌ அருகிலிருந்து பிரியா 
குனவாய்‌ வருந்தக்‌ கூவுங்‌ குயிலினுங்‌ காட்டில்‌ நன்றாகத்‌ 
கெளிந்‌,த நீர்‌ கெழுமி வருகின்ற யாறு மிகக்‌ கொடியதாயிரா 
நின்றது; மதனின்‌ அய்த்தலை இதழ பை குருக்கத்தியொடு 
பித்திகை விரவு மலர்‌ கொள்ளீரோ என - அழகுடைய பஞ்சு 
போன்ற மேலே புறவிதழையுடைய பூய குருக்க,த்‌திமலறாடனே 
விரவிய சிறு சண்பக மலரையும்‌ விலைக்குக்‌ கொள்ளீரோ? என்று; 
வண்டு சூழ்‌ வட்டியள்‌ இரிதரும்‌ - அம்மலர்களை இட்டு வைத்த 
லால்‌ வண்டுகள்‌ சூழ்ன்ற கடகப்‌ பெட்டியைக்‌ கைக்கொண்டு 
இரியாகிற்கும்‌ ; தண்‌தலை உழவர்‌ தனி மடமகள்‌ தான்‌ - சோலை 
யின்கணுள்ள உழுதுண்ணு மாக்களின்‌ ஒப்பற்ற இளமகளாவாள்‌ 
தான்‌ ; அதனினும்‌ கொடியள்‌ - அவ்‌ யாற்றினுங்காட்டில்‌ மிகக்‌ 
கொடியளாயிராநின்றாள்‌ ; இங்கனமாகையில்‌ யான்‌ எவ்வாறு 
ஆற்றியுய்குவன்‌? எ -ு. 

(வி-ம்‌. வழும்பு - நிணம்‌. மதன்‌ - அழகு. பித்திகை-சிறு 
சண்பகம்‌, வட்டி - கடகப்‌ பெட்டி. தலைவன்‌ குறித்த காலம்‌ குயில்‌ 
கூவி, யாற்றில்‌ நீர்பெ ந, குருக்கத்தி சிறு சண்பகமுதலாயின மலருங்‌ 
கார்ப்பருவத்தில்‌ வரு 3வனென்றனென்பது. குயி3லாசைக்கு எஃ 
கெறிந்ததைக்‌ கூறியது ஒழக்கடுபொருள்‌ நிலைக்களமாக முதலுஞ்‌ 
சினையும்விராய்வந்த பண்புவமம்‌. குயிலோசை முதலியன இன்பத்தை 
வெறுத்தலும்‌ துன்பத்துப்‌ புலம்பலுமாம்‌. 


கனை நற்றிணை நானூறு 


்‌ குயிலோசை செவியளவே யின்பஞ்செய்ய, ஏனைப்புலன்க. ளின்பம்‌ 
பெறாமையிற்‌ குயில்கொடிதென்றாள்‌.. யாற்றுநீர்‌ குளிர்ச்சிசெய்தலின்‌ 
அக்‌ குளிருக்குத்‌ தனிக்கிடை வருத்துவதேயென யாறுகொடிதென்றாள்‌, 
ஆடவனது மெய்‌ தோயப்பெற்று அம்‌ மெப்ம்மணம்‌ நுகர்ந்தவழி நறு 
மலரின்‌ மணஞ்‌ *சிறக்குமாதலின்‌ அது காரணமாகப்‌ பூவிலை மடந்தை 
கொடியளென்றுள்‌. . மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


(பெரு-ரை.) தலைவன்‌ கார்ப்பருவத்தொடக்கத்‌3த மீண்டு வருவல்‌ 
கவலாதேகொள்‌ என்று தேற்றிப்‌ போயினனாக, இடையிடையே குயி 
லோசை கேட்குந்‌ தூறும்‌ காம நாய்‌ உரம்பெற்றுத்‌ தன்‌2ன வருத்துத 
லான்‌, இக்‌ குயிலின்‌3றல்‌ ஒருவாறு ஆற்றியிருப்‌ 3பன்மன்‌ என்று 
வருந்துவாள்‌, என்‌”ஈப்‌ பிரியா த அயலிலிரந்து கூவுங்குயில்‌ கொடி 
கென்றாள்‌. யாற்றுநீர்‌ வரவு கார்ப்பருவம்‌ வந்து ரீட்டமையையுணர்த்து 
தலின்‌, அப்பருவங்கண்டு நம்‌ பெருமான்‌ இன்னும்‌ வந்திலனே வரு 
வானு வாரானோ என்றும்‌. இப்புதுநீர்ப்‌ பெருக்கன்கண்‌ அவனெடு 
ஆடப்‌ பெற்றிலே 3ன என்றும்‌ பல்வேறு, துன்ப நி௭வுகளைத்‌ தோற்று 
வித்தலான்‌ குயிலினும்‌ யாறு நனிகொடி சென்றாள்‌. இனிக்‌ கார்ப்பரு 
வம்‌ நிகழ்ந்து முதிராநிற்றலை அப்பருவத்‌ 3த, அரும்பிமலரும்‌ குருக்கத்தி 
முதலிய மலர்களை விற்போள்‌ கூக்குரல்‌ அறிவித்தலின்‌ அக்குரல்‌ கேட்‌ 
டலும்‌ எம்பெருமான்‌ குறித்த பருவத்‌ த வந்திலன்‌. நம்மைமறந்து 
மாறினனே மலர்‌ பொதுளிய இப்பருவத்‌3த பூம்பொழிலில்‌ எம்பெகு 
மான்‌ மலர்‌ பறித்து எங்குழலில்‌ சூட்ட ஆடும்‌ ஆட்டும்‌ பெற்றிலேனே 
இனி என்செய்தாற்று3கன்‌ எனக்‌ கையறுநிலை எய்துதலான்‌ .மலர்‌ 
கொள்ளீ3ரா என வட்டியுடன்‌ திரிதநம்‌ உழவன்‌ மகள்‌ அதனினும்‌ 
கொடியாள்‌ என்றுள்‌. இங்ஙனமாக நான்‌ ஆற்றியிருத்தல்‌ எங்ஙனம்‌ 
என்பது குறிப்பெச்சம்‌. அழுந்து என்பது ஆழ்ந்து என்பதன்‌ குறுக்கல்‌ 
விகாரம்‌. ்‌ (௬௪) 


௯௮. உக்ரெப்பெருவழுதி 
திணை: குறிஞ்சி. 
துறை: இது, இரவுக்குறி வந்தொழுகுந்‌ தலைவனைத்‌ தோழி 
வரைவுகடாயது. 


(து- ம்‌.) என்பது, இரவுக்குறி இடையீடின்றி வருகின்ற தலை 
மகன நோக்‌இத்‌ தோழி, காவன்‌ மிகுகயையும்‌, அதனாலே தலைமகள்‌ 
அயிலாது வருந்துதலையும்‌, அவளது நெஞ்சம்‌ தலைவனை விட்டுப்பிரியாத: 
அன்பினிலையையுங்‌ கூறுவாளாய்‌, “காடனே! நீ இரவில்‌ வருதலைக்‌ காட்‌ 
தமை தூங்காத என்‌ கண்ணுங்‌ கொடிது, மீளாத என்னெஞ்சமுங்‌ 

காடியது காணென? வருந்தி வரைவுகடாதல்‌ தோன்றக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌) இதன, “'களனும்‌ பொழுதும்‌........... அனை சிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌-கள-௨௩) என்பதன்கண்‌ 
அமைத்துக்கொள்க. ்‌ 

எய்ம்முள்‌ அன்ன பரூஉமயீர்‌ எருத்தின்‌ 
செய்ய்ம்ம்‌ மேவல்‌ சிறுகட்‌ பன்றி நக்‌ 
ஓங்குமலை வியன்புனம்‌ படீ.இயர்‌ வீங்குபொறி . 


மூலமும்‌ உரையும்‌ ௧௬௯. 


நூமை நுழையும்‌ பொழுதின்‌ தாழாது 

இ. பாங்கர்ப்‌ பக்கத்துப்‌ பல்லி பட்டென ' 
மெல்ல மெல்லப்‌ பிறக்கே பெயர்ச்துதன்‌ 
கல்லைப்‌ பள்ளி வதியும்‌ நாடன்‌ 
எம்தை ஓம்புங்‌ கடிப்புடை வியல்ககர்த்‌ : 

_  துஞ்சாக்‌ காவலர்‌ இகழ்பதம்‌ நோக்கி 

௧௦. ' இரவின்‌ வரூஉம்‌ அதனினுங்‌ கொடிதே 
வைகலும்‌ பொருந்தல்‌ ஓல்லாக்‌ ்‌ 
கண்ணொடு வாராஎன்‌ நாரில்‌ நெஞ்சே. 

(சோ- ள்‌.) எய்ம்முள்‌ அன்ன பரூஉமயிர்‌. எருகஇன்‌ று: 
கண்‌ செய்‌ மேவல்‌ பன்றி - முள்ளம்‌ பன்றியின்‌ முட்போன்ற' 
பருத்த மமிரையுடைய பிடரும்‌ சிறிய கண்ணும்‌ 'வயலிற்‌ 
சென்றுண்ணும்‌ விருப்பமுமுடைய பன்றி; ஓங்குமலை வியன புனம்‌. 
படீ.இயர்‌ வீங்கு பொறி நூரழை நுழையும்‌ பொழுதில்‌ - உயர்ந்த 
மலையிட,த்துள்ள இடமகன்ற இனைக்‌ கொல்லையில்‌ சென்று 
மேயும்‌ பொருட்டுப்‌ பெரிய இயக்‌இரமமைந்‌ க: : புழைவழியிலே 
சென்று புகும்பொழுது 7 தாழாது பாங்கர்ப்‌ பக்கத்துப்‌ பல்லி 
பட்டென - தாழாது விரைந்து நல்ல பக்க,த்திலிறார்‌ து ' பல்லிபடி,த்‌ 

தலும்‌ அதனை அறிந்து ஆங்குச்‌ சென்றால்‌ ஊறு நிகழும்‌ என்று 
அன்‌ ; மெல்ல மெல்ல பிறக்கு பெயர்ந்து ' தன்‌ கல்‌ அளைப்‌ 
பள்ளி வதியும்‌ - மெல்ல மேல்லப்‌ பின்னே மீண்டுவந்து தன்‌ கல்‌ 
முழையிலுள்ள பள்ளியிட தீதே அங்காமிற்கும்‌ 7 ; நாடன்‌ எந்தை 
ஓம்பும்‌ கடிப்புடை வியல்‌ ஈகர்‌்த்‌ துஞ்சாக்‌ காவலர்‌ இகழ்‌. பதம்‌ 
நோக்கி - மலைகாடனே ! எந்தையாலே பாதுகாக்கப்படுகின்ற 
காவலையுடைய அகன்ற மாளிகையிடத்துத்‌ துஜ்சா௦ற்‌ காக்குங்‌ 
காவலர்‌ தரம்‌ சிறிது அயர்ந்‌தராக்கும்‌ பருவமறிந்து; இரவின்‌ 
வரூஉம்‌ அதனினும்‌ வைகலும்‌ பொருந்தல்‌ ஒல்லாக கண்‌ 
(கொடிது) - நீ இரவின்கண்‌ வந்து முயங்கச்‌ செல்லும்‌ ௮,கனினும்‌ 
காட்டில்‌ நாள்தோறும்‌ நீ வரும்‌ நெறியின்‌ ஏகககதைக்‌ கருதுவத 
னாலை துயிலப்‌ பெறாது என்கண்ணும்‌ கொடி,தாயிராநினறது ; 
வாரா என்‌ நார்‌ இல்‌ கெஞ்சு கொடிது - அன்றியும்‌ நின்பாற்‌ 
சென்று வாராத என்பால்‌ அன்பற்ற என்னெஞ்சமும்‌ கொடி,தா 
மிராநின்றது காண்‌ /; எ-று. 

(வி-ம்‌.)) எய்‌-முட்பன்றி: மேவல்‌ - விரும்புதல்‌. நூழை- 
வாரம்‌. கடிப்பு- காவல்‌; நார்‌- அன்பு, நகர்‌-மானிகை. கொடி 
தென்னுங்‌ குறிப்புமுற்றைக்‌ கண்ணுக்கும்‌ நெஞ்சுக்குந்‌ தனித்தணி 
கூட்டுக. நாடன்‌: அண்மை விளி. எந்தை யாம்பு நகர்‌ - காவன்மிகுதி. 
பொருந்த லொல்லாக்கண்‌..- கண்டுயில்‌. மறுத்தல்‌. வாராவென்னெஞ்சு- 
அன்பினிலை. இது தலைவி கூற்றைத்‌ தன்கூற்றாகத்‌ தோழிகொண்டு 


௧௭௦: நற்றினை நானூறு 


கூறியது. அஃறிணையாகிய பன்றியும்‌ கரவிற்‌ சேறற்கஞ்சிமீளநாடன 
யிருந்தும்‌ நீ அஞ்சாதுபுகுதலின்‌ என்‌ கண்னுறங்கிலதென்றிரங்கனாள்‌. 


உள்ளுறை பன்றி தி&யை யுண்ணவேண்டி இயந்திரமமைத்த 
புழையிற்புகும்போது பல்லியடிப்பக்கேட்டு ஏதமுடைத்தென்று 
மீண்டு தன்‌ அளைபுகு மென்றது. தலைமகன்‌ தலைமகளது இன்பந்துய்ப்பக்‌ 
காவன்‌ மாளிகையுட்‌ கரவிற்புகும்பொழுது நிலவு வெளிப்படன்‌ முத 
லாய இடையீடு நிகழக்‌ கண்டு ஏதமுடைத்தாமென்று மீண்டும்‌ தன்பதி 
புகுதவும்‌ அமையு மென்றதாம்‌, இதனான்‌, இடையீடின்றித்‌ துய்க்க 
வேண்டு. வரைந்தெய்துக வென்றதாயிம்று, மெய்ப்பாடு-அவலத்தைச்‌ 
சார்ந்த பெருமிதம்‌, பயன்‌-வரைவுகடாதல்‌, 


(0பரு-ரை.) செய்ம்மேவல்‌ எனற்பாலது இசைகோக்கி யகரமும்‌. 
மகரமும்‌ தனித்தனி அளபெடுத்துச்‌ செய்ய்ம்ம்‌ மேவல்‌ என்றாயிற்று. 
பிறக்கு-பின்புறம்‌. நீ இரவின்‌ வருதல்‌ கொடிது. அதனினும்‌ பொரும்‌ 
தல்‌ ஓல்லாக்‌ கண்‌ கொடி. து; அதனினும்‌ வாரா நெஞ்சு கொடிது என்ற 
வாறு. “கடியுடை வியனகர்‌' என்றும்‌ பாடம்‌. (௬௮) 


௯௯. இளந்திரையன்‌ 

தினை : முல்லை, 

திறை: இது, பருவங்கண்‌ டாற்றாளாய தலைவியைத்‌ தோழி 
பருவமன்றென்ழு வற்புறுத்தியது. 

(நி-ம்‌.) என்பது, வினைவயிற்சென்ற தலைவன்‌ குறித்த கார்ப்‌ 
பருவங்கண்டு வருந்திய தலைவியைத்‌ தோழி, இது கார்ப்பருவமன்று, 
அறியாமையாலே கடனீரையுண்டமுகல்‌ மழையைப்‌ பெய்யக்கண்டு 
கார்காலமாமெனப்‌ பிடவுங்‌ கொன்றையுங்‌ காந்தளு மலர்ந்தன 7 
அவற்றைநோக்கி நீ மயங்காதே கொள்ளென வற்புறுத்தக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இகீளை, :*பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌ (தொல்‌ - 
க.ற்‌-௨௩) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி” 
என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

நீரற வறந்த நிரம்பா நீளிடைத்‌ 
துகில்விரித்‌ தன்ன வெயிலவீர்‌ உருப்பின்‌ 
அஞ்சுவரப்‌ பனிக்கும்‌ வெஞ்சுரம்‌ இறம்‌ தார்‌ 
தாம்வரத்‌ தெளித்த பருவங்‌ காண்வர 
இ. இதுவோ என்‌ றிசின்‌ மடந்தை மதியின்று 
மறந்துகடல்‌ முகந்த கபஞ்சூல்‌ மாமழை 
பொறுத்தல்‌ செல்லாது இறுத்த வண்பெயல்‌ 
காரென்று அபர்க்த உள்ளமொடு தேர்வில 
*பிடவுங்‌ கொன்றையுங்‌ கோடலும்‌ 
௧௦. மடவ வாகலின்‌ மலர்ந்தன பலவே. 
(பொடம்‌) 1. பிடவமுங்‌. 


ஓ 
மூலமும்‌ உரையும்‌. ௧௪௪ 


(சோ-ள்‌.) மடந்தை நீர்‌ ௮ற வறந்த. நிரம்பா நீள்‌ இடை- 
கடந்தாய்‌ / கண்ணிதாயெ நீர்மை முற்றும்‌ இல்லாத சென்று 
கடக்க முடியாத நீண்ட நெறியில்‌; துகில்‌ விரித்து அன்ன 
வெயில்‌ அவிர்‌ உருப்பின்‌ ௮ஞ்சு வரப்‌ பனிக்கும்‌ வெம்‌ சுரம்‌ இறக்‌ 
தோர்‌-வெளிய ஆடையை விரி,த்தாற்‌ போன்ற வெயில்‌ வீசுகின்ற 
வெப்ப,த்‌. காலே நோக்குவார்‌ அஞ்சும்படியாக நடுக்க,த்தைச்‌ செய்‌ 
யும்‌ கொடிய காட்டின்கண்ணே சென்ற காதலர்‌ ; காம்வரச்‌ காண்‌ 
வரதீகெளித்த பருவம்‌ இதுவோ என்றிசின்‌- தாம்‌ வருவேமென்று 
அழகு பொருந்‌,த,த்‌ தெளியக்‌ கூறிய பருவம இதுதானோ? என்று 
வினவாநின்றனை, இஃதன்று ; மதி இன்று மறந்து கடல்‌ முகந்த 
கமம்‌ சூல்‌ மா மழை - அறிவில்லாது பரறாவகாலதீதை மறந்து 
கடனிரையுண்ட,கனாலாகிய நிறைந்த சூலையுடைய கரிய மேகம்‌ ; 
பொறுத்தல்‌ செல்லாது இறுத்த வண்‌ பெயல்‌ கார்‌ என்று 
அயாற்‌த உளளமொடு - தான்‌ தாங்கமாட்டாமே பெய்‌தொழி,த்‌த 
வளவிய மழையை நோக்கி இது கார்காலமென மறதியுற்றவுளள ச்‌ 
துடனே ; தேர்வு இல பிடவும்‌ கொன்றையும்‌ கோடலும்‌-அறியா 
கினவாய்ப்‌ பிடவுங்‌ கொன்றையுங்‌ காந்தளும்‌ இன்னும்‌ பலவும்‌ ; 
மடவ ஆகலின்‌ பல மலர்ந்தன - அஃறிணையாகிய அறிவில்லாப்‌' 
பொருள்களா,தலின்‌ மிக மலர்ந்துவிட்டன ; அவற்றைக்‌ கண்டு 
நீ கார்‌ காலமென மயங்காதேகொள்‌ 4; எ- று, 

(வி-ம்‌. நீர்‌-ஈரப்பண்பு. உருப்பு- வெப்பம்‌, கமம்‌-நிறைவு- 
இறத்தல்‌ -பெய்தொழித்தல்‌, கோடல்‌-காந்தள்‌. மடவ- அறியா 
தன. இது பருவமன்‌9றெனவே அவர்‌ பொய்யுரையார்‌, குறித்த பருவத்து 
வருவரெனத்‌ தெளிவித்தனளாயிற்று. மெய்ப்பாடு-மருட்கை. பயன்‌ - 
தலைவியைத்‌ தெளிவித்தல்‌. 

(பெரு-ரை.) அது கார்ப்பருவமேயாகவும்‌ தலைவியை ஆற்றுத்‌ 
இப்‌ பிறிதொரு வழி காணாமையால்‌ தோழி இங்கனம்‌ தன்‌ படைத்து 

மாழியால்‌ மருட்டி. ஆற்றுவிக்கன்றாள்‌ என்க. இச்‌ செய்யுளோடு. 
“மடவ மன்ற தடவுறிலைக்‌ கொன்றை 
கல்பிறங்கு அத்தன்‌ சென்றோர்‌ கூறிய 
பருவம்‌ வாரா அளவை நேெரிதரக்‌ 
கொம்புசேர்‌ கொடியிணர்‌ ஊழ்த்த 
வம்ப மாரியைக்‌ காரென மதித்தே '” (கு.றுந்‌-௪-௬)' 


எனவரும்‌ குறுந்தொகைச்‌ செய்யுளை ஓப்பு நோக்குக. (௧௬) 
௧௦௦. பரணர்‌ 


திணை: மருதம்‌. 
இற: இது, பரத்தை தலைவிக்குப்‌ பாங்காயினார்‌ கேட்ப விறலிக்‌ 


தி 
குடம்படச்‌ சொல்லியது. 


ஓ 
கள நற்றினை நானூறு 

(நு-ம்‌.) என்பது, பரத்தையானவள்‌ தன்னைத்‌ தலைவன்‌ பிரிந்து 
செவ்வணி கண்டு மூன வயிற்புக்கானென்பகையறிந்து, தன்பால்‌ அவன்‌ 
செய்ததனைத்‌ தலைவி கேட்டு வெறுப்படையவேண்டி, அத்தலைவிக்குப்‌, 
பாங்காயுள்ள தோழி முதலா?னார்‌ கேட்குமாறு தன்‌ தோழியாகிய 
விறலியை நோக்கி ஊரன்‌ என்னைப்பற்றி வளையைப்பறித்தலாலே 
நான்‌ உன்‌ மனைவிக்கு இதூனச்‌ சொல்லுவேன்‌ என்றலும்‌ அவன்‌ 
நடுங்யெ நிலைமையை நினைக்குந்தோறும்‌ ஈகுஇற்பேனென இகழ்ந்து 
கூருமிற்பது. > 

(இ ம்‌.) இதூன, “புல்லுதன்‌ மயக்கும்‌?! (தொல்‌-௧.ற்‌-௧௦) 
என்னும்‌ நூ ற்பாவின்கண்‌ (இவற்றோடு பிறவும்‌' என்பதனால்‌ அமைத்‌ 
துக்கொள்க. 
உள்ளுதொறும்‌ ஈகுவேன்‌ தோழி வள்ளுகிர்‌ 
மாரிக்‌ கொக்கின்‌ கூரலகு அன்ன 
குண்டுநீ ராம்பல்‌ தண்துறை யூரன்‌ 
தேங்கம மைம்பால்‌ பற்றி யென்வயின்‌ 
வான்கோல்‌ எல்வளை வெளவிய பூசல்‌ 
சினவிய முகத்துச்‌ சினவா.து சென்‌ றுநின்‌ 
மனையோட்கு உரைப்பல்‌ என்றலின்‌ முனையூர்ப்‌. 
பல்லா நெடுநிரை வில்லின்‌ ஓய்யும்‌ 
தேர்வண்‌ மலையன்‌ முந்தைப்‌ பேரிசைப்‌ 

௧௦, - புலம்பிரி வயிரியர்‌ நலம்புரி முழவின்‌ 
மண்ணார்‌ கண்ணின்‌ அதிரும்‌ 
, நன்னர்‌ ஆளன்‌ நடுங்கஞர்‌ நிலையே. 

(சோ-ள்‌.) தோழி வள்‌ உலர்‌ மாரிக்‌ கொக்கின்‌ கூர்‌ 
அலகு அன்ன குண்டு நீர்‌ ஆம்பல்‌- தோழீ ! பெரிய உரை 
யுடைய கார்காலத்து உலாவுங்‌ கொக்கனது கூரிய மூக்குப்‌ 
போன்ற ஆழ்க்‌,த நீரின்‌ முளைத்த ஆம்பற்‌ பூவையுடைய ; தண்‌ 
அறை ஊரன்‌ தேம்‌ கமழ்‌ ஐம்பால்‌ பற்றி என்‌ வயின்‌ வான்‌ மகால்‌ 
எல்வளை வெளவிய பூசல்‌ - கண்ணி.ப துறையையுடைய ஊரன்‌ 
நெய்ம மணங்‌ கமழ்‌ன்ற என்‌ கூந்தலைப்‌. பற்றி யீர்த்து வைத்து 
என்‌ கையிலுள்ள வெளிய கோற்றொழிலமைக்‌்த ஒளியைபுடைய 
வளையைக்‌ கழற்றிக்‌ கோடலினாயெ பூசலாலே ; சினவிய முகத்து 
சினவாது சென்று கின்‌ மனையோட்கு உரைப்பல்‌ என்றலின்‌ - 
அனமுற்ற முகத்தோடு அவனை நோக்கி “இனி, யான்‌ இக்கனம்‌ 
சினவாது சென்று நின்‌ மனைக்‌ இழ.த்‌இபால்‌ இங்கு கிகழ்க்‌,த,கனைக்‌ 
கூறுகிற்பேன்‌' என்றவுடன்‌ ; முனை ஊர்ப்‌ பல்‌ நெடுஆ கிரை 
வில்லின்‌ ஒய்யும்‌ கேர்‌ வண்‌ மலையன்‌ முந்தை-ஊர்முனையிலுள்ள 
பல .கெடிய ஆனிரைகளை விற்போரால்‌ வென்து- செலுத்திக்‌ 
கொண்டு வருகின்ற இரவலர்க்குத்‌ தேர்‌ கொடுக்கும்‌ கை வண்மை 


மூலமும்‌ உரையும்‌ கள 


யுடைய மலையமான்‌ 'இறாவோலக்கத்தின்‌ முன்பு; புலம்‌ பிரி 
பேர்‌ இசை வயிரியர்‌ நலம்‌ புரி முழவின்‌ மண்‌ ஆர்‌. கண்ணின்‌ 
அதிரும்‌ - வேற்று .நாட்டிருந்து வந்த பெரிய இசையையுடைய 
கைதிதர்‌ நன்மையை விரும்பி முழக்குகன்ற மக்களத்இன்‌ மார்ச்‌ 
சனை வைத்த பக்கம்‌ அதிர்வதுபோலும்‌ அதிர்ச்சியோடு ; 
நன்னராளன்‌ நடுங்கு அஞர்‌ நிலை உள்ளுதொறும்‌ ஈகுவேன்‌- 
நன்மையை மேற்கொள்ளும்‌ அவன்‌, தான்‌ நடுங்கிய வருத்தத்தை , 
யுற்ற நிலையை கினைக்குந்கோறும்‌ ஈகை தோன்றுதலாலே யான்‌ 
நகாகிற்பேன்காண்‌ !; எ-ணு, 


(வி- ர்‌.) வள்ளுகர்‌ - நீண்ட ஈகமுமாம்‌. குண்டு - ஆழம்‌, தேன்‌- 
நெய்‌. “ஓய்யும்‌ - செலுத்துகின்ற. ்‌ 


.. இதனை மனைவி கேட்பின்‌ “அவன்‌ யார்மாட்டும்‌ வரம்பின்றி 
யொழுகுபவன்‌” என்று வெறுப்புத்தோன்றும்‌; வெறுத்தவழி அவனை 
மீட்டும்தான்‌ அடையலாமென்று கருதி யிங்ஙனம்‌ கூறினாள்‌, சினங்‌ 
கொண்டு கூறின்‌ உரை புலப்படாவாதலால்‌ சினவாது செல்வே: 
னென்றாள்‌. தனது அன்பு தலைப்பிரியாக்‌ கொள்கை தோன்ற நன்னர்‌ 
ஆளன்‌ . என்றாள்‌, மெய்ப்பாடு - எள்ளல்‌ பொருளாகப்‌ பிறன்கட்‌ 
டோன்றிய இளிவரல்‌. - பயன்‌ - பரத்தை தலைவனைத்‌ தான்‌. அடையச்‌ 
சூழ்ந்துரைத்தல்‌. . 

(பமபெ- ரை.) இர்‌ நிகழ்ச்சியைத்‌ தலைவி அறியின்‌ பெரிதும்‌: 
ஏதமாம்‌ என்று அங்ஙனம்‌ அதிர்ந்து நடுங்கினன்‌ என்பது கருத்து. இச்‌ 
செய்தியைத்‌ தலைவியின்‌ பாங்காயினார்‌ கேட்டுத்‌ தலைவிபாற்‌ கூறியவழி 
அவள்‌ தலைவ3னாடு பெரிதும்‌ ஊடுவள்‌. அவ்வழி அவன்‌ தன்ம 
தேடி. வலிய வருவன்‌ என்பது பரத்தை எண்ணம்‌ என்க. புலம்புரி 
என்றும்‌ பாடம்‌. (௧௦0) 


௧௦௧. வெள்ளியந்தின்னனார்‌ 


நினை: நெய்தல்‌. 

துலற: இது, பின்னின்ற தலைமகன்‌ தோழி கேட்பச்‌ சொல்லி 
யது. 
(து-ம்‌.) என்பது, குறையுறவுணர்தல்‌ முதலாய மூன்றனாலும்‌ 
இவனொரு குறையுடையான்‌ போலுமென்று தோழி உய்த்துணர நிற்கு 
மிடத்து இரந்து பின்னீன்ற தலைமகன்‌ தான்‌ தலைவியிடத்து வைத்த 
காதலிலே படுந்துன்பத்தைத்‌ தோழி அறியுமாற்றான அவள்‌. 
கேட்பப்‌ பரதவர்‌ மடமகளுடைய கண்களை யான்‌ பார்க்கு முன்பு புலவு 
நாற்றத்தையுடைய பாக்கமும்‌ எனக்கு இனிதாகவே யிருந்தது; இப்‌ 
யொழு3தாவெனில்‌ அஃது அங்ஙன மின்மையா லீரங்கத்தக்கதாயின தே 
யென்று வருந்திக்‌ கூறாநிற்பது. 

.(இ-ம்‌,) இதற்கு, “மெய்தொட்டுப்‌ பயிறல்‌': (தொல்‌-கள-௧௪), 

என்னும்‌ :நூற்பாவின்கண்‌ வரும்‌ *குறையவட்‌ சார்த்தி மெய்யுறக்‌. 
கூறலும்‌! என்னும்‌ விதி கொள்க, ட்‌ - 


௬௭௫ நற்றிணை நானூறு 


முற்றா மஞ்சள்‌ பசும்புறங்‌ கடுப்பச்‌ 

சுற்றிய பிணர குழ்கழி இறவின்‌ 

கணங்கொள்‌ குப்பை உணங்குதிறன்‌ நோக்கிப்‌ 

புன்னையங்‌ கொழுநிழல்‌ முன்னுய்த்துப்‌ பரப்புர்‌ 
இ. அறைணி யிருந்த பாக்கமு முறைஈனி 

இனிதுமன்‌ அளிதோ தானே .துணனிதீர்க்‌து 

அகன்ற அல்குல்‌ ஐகமை நுசுப்பின்‌ 

மீனெறி பரதவர்‌ மடமகள்‌ 

மானமர்‌ நோக்கங்‌ காணா ஊங்கே. 


(சோ-ள்‌.) அனி ர்ந்து அகன்ற அல்குல்‌ ஐது அமை 
நுசுப்பின்‌ மின்‌ எறி பரதவர்‌ மடமகள்‌ மான்‌ அமர்‌ நோக்கம்‌ காணா 
ஊங்கு-வருக்குமின்றி, அகன்ற அல்குலையும்‌ மமல்லிதாயமைக்‌ த 
இடையையுமுடைய மின்‌ பிடிக்கின்ற பரதவர்தம்‌ இள மகளின்‌ 
மான்போலும்‌ ஒன்றோடொன்று மாறுபட்ட பார்வையைக்‌ காணப்‌ 
பெரு தமுன்‌ உவ்விட தத ; முற்றா மஞ்சள்‌ பசும்‌ புறங்‌ கடுபபச்‌ 
சுற்றிய பிணர சூழ்‌ கழி இறவின்‌-முற்றா த இளமஞ்சட்‌ இழங்கன்‌ 
பயை புற. த்ிதைப்‌ போலச்‌ சுற்றியிருக்கன்ற சருச்சரையையுடைய்‌ 
சூழ்க்க கழியிடத்துள்ள இறாமீனின்‌ கணம்‌ கொள்‌ குப்பை 
உணங்கு இறன்‌ கொக்கி-கூட்டங்‌ கொண்ட குவி.பல்‌ காயும்‌ 
வகையை ஆராய்ந்து : புன்னை அம்‌ கொழுகிழல்முன்‌ உய்த்துப்‌ 
பரப்பும்‌ துறை ஈணி இருந்த பாக்கமும்‌ - புன்னையினது அழகிய 
கொழுவிய கிழலின்‌ எதிரே போகட்டுப்‌ பரப்புக்‌ துறைக்கு 
அணித்‌ தாயிருந்‌,த பாக்கமும்‌; முறை ஈனி இனிதுமன்‌ - முறையே 
மிக இனிமைபுடைய தாயிறாந்தது ; அஃது இற்றைகாளால்‌ அப்‌ 
பரதவர்‌ மகளின்‌ கோக்கங்‌ காணப்பெற்றமையா ல கழிந்து 
போகிய தாகலின்‌ ; அளிது-இரங்க,த்‌,தக்கதாயீராநின்றது ; எ-று, 

(வி-ம்‌) பாக்கம்‌ - கடற்கரையிலுள்ள ஊர்‌: ஐது-மெல்லிது. 
ஊங்கு - உவ்விடம்‌. பிணர இறவென்க. துறை3யயன்றிப்‌ பாக்கமு 
மிவிதாயிருந்த தென்க. 

பாக்கமுமென்ற இழிவு இறப்பும்மையால்‌ மீன்புலர்‌ தலினாற்ற 
மிக்குதளதா யிநந்தும்‌ தோற்றப்பொலிவா லினிமையா பி நந்ததெனவு 
மாம்‌.காணாமுனினிதா யிருந்தது கண்டபின்‌ இன்னாமையதாதலின்‌ அவ்‌ 
வின்னாமை யொழியுமாறு கருதுக வென்றான்‌. ஒருநோக்கு நோய்நோக்‌ 
கும்‌ மற்றது அன்னதன்‌ மருர்து மாதலின்‌ தொழில்மாறுபட்ட நோக்‌ 
கங்களாயின. புன்னைமுன்‌ பரப்புதல்‌ நிழலிலிருந்து புள்ளோப்புதற்‌ 
பொருட்டு. ்‌ 

இறைச்‌ச:-இறவு காயுக்‌திறநோக்கிப்‌ புன்னைநிழலின்‌ மூன்பு 
பரப்பு மென்ற துயானும்‌ என்‌3பான்‌ றபெருவேட்கையாளாகய பரதவர்‌ 
மகஞங்கொண்ட காமகோயைப்‌ போக்குமாறு பகற்குறியிடனாகக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௭௫ 


கருதத்தகும்‌ புன்னைநிழலின்முன்‌ இருவோமையும்‌ தோழி கூட்டுவிப்‌ 
யாளாவ தென்றதாம்‌. கேட்பார்‌ - தோழி. காலம்‌ - நிகழ்காலம்‌. 
மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - தோழி கேட்டுக்‌ குறைமுடிப்பாளாவது. 

(பெரு - ரை.) பாக்கமுமுறைஈனி இனிதுமன்‌ என்ற தொடரைப்‌ 
பாக்கமும்‌ உறை நனி இனிதுமன்‌ எனக்‌ கண்ணழித்துப்‌: பாக்கமே 
யாயினும்‌ நோக்கங்காணா முன்பெல்லாம்‌ உறைதற்குப்‌ பெரிதும்‌ 
இனிதாயிருந்தது இப்பொழுது அது கழிந்தது என்று பொருள்‌ 
கூறுதலே நன்று. 

இனி, இறவின்‌ குப்பை உணங்குதிறன்‌ நோக்கிப்‌ புன்‌னநிழலின்‌: 
முன்கொணர்ந்து பரப்புதல்‌ போன்று நீயும்‌, என்‌”எப்‌ பிரிந்துறைத 
லானே வருந்தியிருக்கும்‌ தலைவியின்‌ நிலைநோக்கி அவளை எனக்கு 
அணுக்கியாக்கித்‌ தருக என உள்ளுறையாகக்‌ கூறியபடியாம்‌ எனக்‌ 
கோடலும்‌ தகும்‌. கூடிப்பிரிந்கமையான்‌ அவளும்‌ என்னைப்போல 
வருந்தியே இருப்பள்‌ என்பது குறிப்பு. (௧0௧) 


௧௦௨. செம்பியனார்‌ 


தினை: குறிஞ்சி, 

திறை: இது, காமமிக்க கழிபடர்கிளவி. 

(நு-ம்‌.) என்பது, இருவகைக்‌ குறியானும்‌ வந்தொழுகுர்‌ 
தலைமகன்‌ இடையீடுபட்டு வாரா 9தாழியக்கண்ட தலைமகள்‌ வரைதல்‌ 
விருப்பினளாய்‌ வேட்கை பெரிதுஞ்‌ சிறப்பச்‌ சிந்தித்துக்‌ களியை 
நோக்கிக்‌ கிள்ளாய்‌ / என்‌ தலைவரது நாட்டி லுள்ள நின்‌ சுற்றத்தாரிடஞ்‌ 
சென்றகாலை ஆங்கு என்‌ காதலரை நோக்க இம்மலைக்குறவர்‌ கள்‌ 
மீட்டும்‌ தினைப்புனங்காவல்‌ செய்யுமா று வந்தனளென இவ்வொன்றனை 
மட்டுஞ்‌ சொல்வாயாகவென்று இரர்து கூறாசிற்ப.து. 

(இ-ம்‌.) இதற்கு, **காமஞ்‌ சிறப்பினும்‌!' (தொல்‌-கன-௨௦). 
என்னும்‌ விதி கொள்க- 

கொடுங்குரல்‌ குறைத்த செவ்வாய்ப்‌ பைங்கிளி 

அஞ்ச லோம்பி ஆர்பதங்‌ கொண்டு 

நின்குறை முடித்த பின்றை என்குறை 

*செய்தல்‌ வேண்டுமால்‌ கைதொழுது இரப்பல்‌ 
௫. பல்கோட்‌ பலவின்‌ சாரல்‌ அவர்நாட்டு 

நின்னை மருங்கிற்‌ சேறி யாயின்‌ 

அம்மலை கிழவோர்க்கு உரைமதி இம்மலைக்‌ 

கானக்‌ குறவர்‌ மடமகள்‌ 

ஏனல்‌ காவல்‌ ஆயினள்‌ எனவே. 


(பஈடம்‌) 1. சொல்லல்‌ வேண்டுமாம்‌. 


௪ 


௧௭௬ நற்றிணை கானூறு 


(சோ :- ள்‌.) கொடுங்‌ குரல்‌ குறைத்த செவ்வாய்ப்‌ பைன்‌ 
இளி - வளைந்த இனைக்‌ கதிர்களைக்‌ கொய்‌ துகொண்டு போகாநின்ற்‌. 
இவர்‌ த வாயையுடைய பசிய கிள்ளாய்‌ ; அஞ்சல்‌ ஓம்பி ஆர்ப,தம்‌ 
கொண்டு நின்‌ குறை முடிக்க பின்றை-அள்சாதே கொள்‌ ! நீ இக 
கஇர்களைகி கொய்தல்‌ காரணமாக யாரேனும்‌ நின்னை அச்சுனதது 
வார்‌ கொல்லோ? என்னும்‌ ஜயத்தைப்‌ போக்கி ; வேண்டிய உண 
வைக்‌ கொண்டு கின்‌ குறையெல்லாம்‌ முடித்த பின்பு) என்‌ குறை 
செய்‌,தல்வேண்டும்‌ கைதொழுது இரப்பல்‌-ஒழிவெய்‌இிய காலத்தில்‌ 
என்னுடைய குறைபாட்டைச்‌ செய்து முடிக்க வேண்டும்‌ இது, 
நின்னை யான்‌ என்‌ கைகளைக்‌ குவித்து,த்‌ தொழுது இரந்து கேட்‌ 
இன்?றன்‌; பல்‌ கோள்‌ பலவின்‌ சாரல்‌ அவர்‌ நாட்டு நின்‌ கிளா 
மருங்கன்‌ சேறி ஆயின்‌ - அக்குறைபாடு கான்‌ யாகோவெனின்‌ 
பலவா காய்களைக்‌ காய்க்கன்ற. பலா மரங்கள்‌ மிக்க சாரலை 
யுடைய அவர்‌ நாட்டின்கணுள்ள நின்‌ சுற்றத்இனிடத்து நீ ஒரு 
பொழுது செல்லுவையாயின்‌ ; அம்‌ மலை இழவோர்க்கு இம்‌ மலைக்‌ 
கானக்‌. குறவர்‌ மடமகள்‌ - அம்மலைக்கு உரியராயெ எனது 
காகலரை நோக்கி இந்த மலையைச்‌ சூழ்ந்த. காட்டின்கணுள்ள 
குறவருடைய இளமகள்‌ முன்போலவே, ஏனல்‌ காவல்‌ ஆயினள்‌ 
என உரை- இனைக்‌ கொல்லைக்‌ காவலுக்கு அமைந்து ஆண்டிருக்‌ 
இன்றாுளென்னு இவ்வொன்றனை மட்டும்‌ உரைத்து என்‌ இவ்‌ 
வொரு குறையைச்‌ செய்துமுடிப்பாயாக! எ - அ. ல்‌ 

(வி-ம்‌.) குசல்‌- கதிர்‌. ஆர்பதம்‌- உணவு, கோள்‌ - காய்‌. 

சொல்லென ஏவியவழி மறுக்குங்கொல்லோ,  உடன்படுங்‌ 
கொல்லோ வென்னும்‌ ஐயுறவால்‌ இளைமழங்‌க.ம்‌ சேறியாயினென்றாள்‌. 
அது மறுமற்‌ செய்தற்பொருட்டு இரப்பரென்று தன்னைத்‌ தாழ்த்தியும்‌' 
தொழுதென. அதன .யுயர்த்தியுங்‌ கூறினாள்‌. ஆயினளெனவுரை 
யென்றது தூதுமுனிவின்மை. 25. 2 தி 

இல 44: என்‌”எக்‌ கைவிட்ட கொடுமையையுடையவர்‌ சாரலா 
யிருந்தும்‌ அச்சாரலின்கணுள்ள பலாமரங்கள்‌ பிறர்க்குப்‌ பயன்படு 
மாறு காய்க்கன்றனவே; இஃதென்ன வியப்போவைனப்‌ பொருட்‌ 


புறத்தே இறைச்சி தோன்றியதறிக, மெய்ப்பாடு- அழுகை. பயன்‌ - 
அயாவுயிர்த்தல்‌, ட்‌ 


oO 


(பேரு -ரை.) அர்பதம்‌: வினைத்தொகை. அவர்‌ மலைச்சாரற்குச்‌ 
செல்வாயாயின்‌ இத்திஎயினும்‌ இனிய பலாச்சுளையை ஆர்பதமாகப்‌ 
பெறலும்‌ பெறுகுவையென ஆண்டுச்‌ செல்லுதற்கோர்‌ ஊதியமும்‌ 
கூறுவாள்‌ பல்கோட்‌ பலவின்‌ சாரல்‌ அவர்‌ நாடென்றாள்‌ என்க. (௧௦௨) 


5 ” ௧5௦௩. மருதனிளநாகனார்‌ 
தீனை: பாலை 


- துறை: இது, பொருள்வயிற்‌ பிரிந்த தலைவன்‌ இடைச்சுரத்து 
ஆற்றதாயெ கெஞ்செக்‌ கழறியது. அர்‌ 3 ma 


மூலமும்‌ உரையும்‌ ௧௭௭ 
(து-ம்‌.. என்பது, பொருளீட்டுமாறு தலைவியைப்‌ பிரிந்து செல்‌ 
இன்ற தலைமகன்‌ சுரத்தினிடைத்‌ தன்‌ காதலியைக்‌ கருதிக்‌ கவன்ற 
நெஞ்சை நாக்கி யாம்‌ காட்டின்கண்‌ வந்து வழந்துகன்றோம்‌? இவ்‌ 
விடத்துப்‌ பொருள்‌ ஈசைக்காகச்‌ செல்வோமெனினும்‌ அன்றி மீள்வோ 
மெனினும்‌ என்னாலோரிடையூறும்‌ இல்லையாதலின்‌ நீ இவ்விரண்டனு 
ளொன்றை ஆராய்ந்து எனக்குச்‌ சொல்லென வருந்திக்‌ கூறாமிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, “*மீட்டுவரவு ஆய்ந்த வகையின்‌ கண்ணும்‌!* 
(தொல்‌-க௰்‌-ட) என்னும்‌ விதி கொள்க. 
ஒன்றுதெரிந்து உரைத்திசின்‌ நெஞ்சே புன்கால்‌ 
"சிறியிலை வேம்பின்‌ பெரிய கொன்று 
கடா௮ஞ்‌ செருக்கிய கடுஞ்சின முன்பின்‌ 
களிறுநின்‌ று இறந்த நீரல்‌ ஈரத்துப்‌ 
இ. பால்வீ தோல்முலை அகடுநிலஞ்‌ சேர்த்திப்‌ 
பசியட முடங்கிய பைங்கண்‌ செர்நாய்‌ 
மாயா வேட்டம்‌ போதிய கணவன்‌ 
டொய்யா மரபின்‌ பிணவுநினைம்‌ து இரங்தும்‌ 
விருந்தின்வெங்‌ காட்டு வரும்துதும்‌ யாமே 
௧௦. ஆள்வினைக்கு அகல்வாம்‌ எனினும்‌ 
மீள்வாம்‌ எனினும்‌ நீதுணிம்‌ ததுவே. 
(சோ -ள்‌.) நெஞ்ச புன்‌ கால்‌ சிறியிலை வேம்பின்‌ பெரிய 
கொன்று கடாஅம்‌ செருக்யெ கடுஞ்‌ சினம்‌ முன்பின்‌ களிறு - 
என்‌ நெஞ்சமே! புல்லிய கரம்பையுடைய சிறிய இலையையுடைய 
வேப்ப மரத்இன்‌ பெரிய களைகளை முறித்துக்‌ கள்ளி மதத்தாற்‌ 
செருக்குண்ட கடிய சினமும்‌ வலிமையுமுடைய களிற்றியானை ; 
நின்று இறற்‌,த நீர்‌அல்‌ ஈரத்துப்‌ பால்வீ தோல்முலை அகடு நிலம்‌. 
சேர்த்த - நின்று கழி,த்தகன்‌்ற நஈன்னீரல்லாத இழிந்த நீரினா 
லாகிய ஈரத்துப்‌ பால்‌ வற்றிய கோலாகிய முலையையுடைய: 
வயிற்றை (கில,த்‌தின்கண்‌) பொருத்தி; பசி அட முடங்கிய பைங்‌ 
கண்‌ செந்நாய்‌ - பசி வருத்து, கலானே வருந்தி முடங்கிக்‌ கிடந்த 
பசிய கண்ணையுடைய செந்காய்ப்‌ பிணவினது ; மாயா வேட்டம்‌ 
போகிய கணவன்‌ பொய்யா மரபின்‌ பிணவு கினைந்து இரங்கும்‌ - 
கெடாத வேட்டைமேற்‌ சென்ற கணவனாகிய செந்காயேற்றைக்‌ 
தான்‌ உண்மையாகத்‌ தன்பிணவை முன்பு புணர்ந்‌,த தன்மையைக்‌ 
,க௬.இ.வருக்‌,தாகிற்கும்‌; விருந்தின்‌ வெம்‌ காட்டு யாம்‌ வருந்துதும்‌ - 
இதுகாறும்‌ புக்கறியா,க புதுவதாயெ கொடிய காட்டின்கண்ணே 
வந்து புகுந்து யாம்‌ வருந்துகன்றோம்‌, ஆள்‌ வினைக்கு அகல்‌ 
வாம்‌ எனினும்‌ மீள்வாம்‌ எனினும்‌ நீ துணிந்தது ஒன்று தெரிந்து 
(பாடம்‌) 1. சிறியிலைவேலம்‌. 
ந. 5௬12 


௧௭௮ நற்றிணை நானூறு 


உரை குஇசின்‌ - பொருள்செய்‌ முயற்சி கலைக்டோகச்‌ செல்வோ 
மென்றாலும்‌, அங்ஙனம்‌ செய்யாது மிண்டு ஊர்புகுவோ மென 
முலம்‌ யான்‌ கடுப்பகொன்றுமில்லையாகலின்‌ அவ்விரண்டனுள்‌ 
கீ துணிக கவொன்றனை அராய்ந்துரைப்பாயாக !; எ - று, 


்‌ ப ம்‌.) முன்பு-வலிமை, விருந்து- புதுமை. நீரல்லாநீர்‌ - 
மூத்திரம்‌. 


உள்ளுறை :--நீரல்லாத ஈரத்துப்‌ பிணவு பசியால்‌ வருந்த வேட்டை 

மேற்சென்ற அதன்‌ கணவனுயெ செர்காயேற்றைத்‌ தான்‌ சென்றவிடத்‌ 
அத்‌ ஐன்‌ பிணாவைக்‌ கருதி வருந்து மென்றது படுக்கைகொள்ளாது 
வேற்றிடத்தும்‌ போய்க்‌ காமவெப்பந்தாங்காது ஈம்‌ காதலி தளிர்மேலே 
இடந்து காமத்தால்‌ வருந்தப்‌ பொருள்வயிற்‌3பாந்த நாம்‌ ஈண்டு 
அவளைக்‌ கருதிப்‌ புலம்பா நின்றே மென்றதாம்‌. மெய்ப்பாடு-பிறன்கட்‌ 
டோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌: பயன்‌-இடைச்சுரத்‌ 
குழுங்கல்‌, 

(பெரு -ரை.) நீ துணிந்ததாிய ஒன்று என இயைக்க. பெரிய 2 
பலவறிசொல்‌. பொய்யா மரபின்‌ பிணவு என்றதற்குக்‌ காதற்‌ 
கேண்மையிலே பொம்த்தல்‌ இல்லாத முறையினையுடைய பிணவு 
எனல்‌ கன்றும்‌. மீள்வதே ஈன்றென்பது என்துணிவு என்பான்‌ யாம்‌ 
வெங்காட்டு வருக்துதும்‌ என்றான்‌. நீ துணிந்ததொன்றனையும்‌ மீண்டும்‌ 
ஆராய்ந்து துணிந்து கூறுதி, என்று வற்புறுப்பான்‌ நீ துணிந்தது ஒன்று 
தெரிந்து உரை என்ரான்‌. பிணவின்‌ துயர்நிலையை நினைந்து இரங்கும்‌ 
எனல்‌ சிரிது, “பாலவி தோல்முலை' என்றும்‌ பாடம்‌, (௧௦௩) 


2௨௦௪. பேரிசாத்தனார்‌ 
தினை: குறிஞ்சி, 


துறை: இது, தலைவி ஆறுபார்த்துற்ற அச்சத்தாற்‌ சொல்லியது. 
(நு-ம்‌.) என்பது, தலைமகன்‌ இடையீடின்றிக்‌ கொடிய காட்டு 
நெறியாக இரவுக்குறி வந்தொழுகக்‌ கண்டஞ்சய தலைமகள்‌ இங்கன 
மன்றி வரைந்தெய்தன்‌, இவ்வச்சம்‌ இல்லையாகுமெனக்‌ கருதி அதனைத்‌ 
தோழி கேட்டுத்‌ தலைமகனுக்‌ கறிவுறுத்தும்வண்ணம்‌ தலைவனது 
மார்பை விரும்பியுறையும்‌ யானேயல்லது அவன்‌ வருகின்ற கொடிய 
நெறியைக்‌ கருதுவார்‌ பிறர்‌ யாவருளரென வருந்திக்கூறாநிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, “பொழுதும்‌ ஆறும்‌ புரைவ தன்மையின்‌ 
அழிவு தலைவந்த சிக்தைக்‌ கண்ணும்‌” (தொல்‌-கள-௨௦) என்னும்‌ விதி 
கொள்க. 
பூம்பொறி உழுவைப்‌ பேழ்வாய்‌ ஏற்றை 
தேங்கமழ்‌ சிலம்பின்‌ களிற்றொடு பொரினே 
துறுகல்‌ மீமிசை உறுகண்‌ அஞ்சாக்‌ 
குறக்குறு மாக்கள்‌ புகற்சியின்‌ எறிந்த 
௫. தொண்டகச்‌ சிறுபறைப்‌ பாணி அயலது 


மூலமும்‌ உரையும்‌ ௧௭௯ 


பைந்தாள்‌ செந்தினைப்‌ படுகிளி ஒப்பும்‌ 
ஆர்கலி வெற்பன்‌ மார்புகயந்து உறையும்‌ 
யானே அன்றியும்‌ உளர்கொல்‌ பானாள்‌ 
பாம்புடை விடர ஓங்குமலை மிளிர 

௪௦. உருமுச்‌ சிவம்‌ துஎறியும்‌ பொழுதொடு பெருநீர்‌ 
போக்கற விலங்கிய சாரல்‌ 
நோக்கருஞ்‌ சிறுநெறி நினையு மோரே. 


(சோ-ள்‌.) பூ பொறி உழுவைப்‌ பேழ்வாய்‌ ஏற்றை கேம்‌ 
கமழ்‌ சிலம்பின்‌ களிற்றொடு பொரின்‌ - அழகிய வரியையும்‌ 
அகன்ற வாயையுமுடைய புலியயேற்றை இடமகன்ற மலையின்‌ 
கண்ணே களிற்றியானயோடு போர்‌ செய்கையில்‌; உறுகண்‌ 
அஞ்சா குறக்குறுமாக்கள்‌ துறுகல்‌ மீமிசை புகற்சியின்‌ எறிந்த 
கொண்டகச்‌ சிறுபறைப்‌ பாணி-அவற்றாலுண்டாகும்‌ துன்ப,தக்துக்‌ 
கஞ்சாகு குறவரின்‌ இளமைம்‌ தர்கள்‌ ஆண்டுள்ள பெரும்‌ பாறையி 
னுச்சியிலே மனச்செருக்கோடு ஏறித தமது கையிலுள்ள சிறிய 
கொண்டகப்‌ பறையை ஓஒலிப்பிக்கும்‌ ஓசையானது ; அபலது 
பைந்‌,தாள்‌ செந்இனைப்‌ படுகிளி ஓப்பும்‌ ஆர்கலி வெற்பன்‌ - 
பக்கத்திலுள்ள பசிய அடித்‌தண்டினையுடைய செவ்விய இனைக்‌ 
கதிர்களைக்‌ கொய்ய வந்திறங்குகன்ற கிளிகளை அச்சுறுத்த 
யோட்டாகிற்கும்‌ கிரம்பிய ஓலியையுடைய மலைகாடனது ; 
மார்பு ஈயந்து உறையும்‌ யானே அன்றியும்‌ - மார்பை விரும்‌.2,2 
குனிக்துறைின்ற யான்‌ ஒருத்தியே யல்லாமல்‌; பால்‌ நாள்‌ 
பாம்பு உடை விடர ஓங்குமலை மிளிரச்‌ சிவந்து உருமு எறியும்‌ 
பொழுதகொடு - இரவு நடுயாம,க.இலே பாம்பு உறையும்‌ 
பிளப்புக்களையுடைய உயர்ந்த கொடுமுடிகள்‌ புரண்டு விழும்படி. 
யாகச்‌ சனந்து இடிமுழங்கதி மோதுகின்ற இருட்பொழுதை 
யும்‌; போக்கு அற பெருநீர்‌ விலங்கிய சாரல்‌ நோக்கு அருஞ்‌ 
சிறுநெறி - நடந்து செல்லக்‌ கூடாகவாறு பெரு வெள்ளக்‌ 
குறுக்கிட்டு ஓடுகின்ற சாரலின்கண்ணே மோக்குதற்கரிய 
சிறிய நெறியையும்‌ ; நினையுமோர்‌ உளர்‌ கொல்‌ - கறாதுகின்றவர்‌ 
பிறர்‌ யாவரேனும்‌ உளரோ?) உளராயின்‌ ஈம்‌ காதலரை இரவுக்‌ 
குதிமறுத்து வரைவிடைப்‌ படுத்தாநிற்பர்‌; எ - ு. 

(வி-ம்‌.) . தேம்‌- இடம்‌, கமழ்தல்‌ - விளங்குதல்‌. புகற்கி- 
மனச்செருக்கு. தொண்டகம்‌ - குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறிய பறை, 
ஆறுபார்த்துற்ற அச்சக்ளெவி வரைதல்‌ வேட்கைப்‌ பொருளது. 
(இறை-௩௦) என்றமையானும்‌ “போக்கும்‌ வரைவு மூனவிகட்‌ 
டோன்றும்‌”” (தொல்‌-பொ-௨௨௫) என்றமையானும்‌ வரைதல்‌ 
வேட்கைக்களெவி முற்றும்‌ தலைவி கூற்றாதலின்‌, ஈண்டுத்‌ தலைவி கூற்‌ 
நென்க. கேட்போர்‌ - தோழி, எனவே யான்படுங்‌ கவலையை நீ 


௧௮௦ நற்றினை நானூறு! 


யறியாது அவனைக்‌ களவொழுக்கத்து இரவுக்குறி ்‌ 
செய்கன்றனை, வராதபடி. தடுத்தாயல்லை யெனத்‌ தோழியைச்‌ 
சுட்டி. யுரைத்ததாயிற்று. நயந்துறையும்‌ யானென்றது அவன்‌ 
பாலுள்ள அன்பின்‌ மிகுதி காட்டியதாம்‌. இஃது, அழிவில்‌ கூட்டத்து 
அவன்‌ புணர்வுமறுத்தல்‌, 


உள்ளுறை புலி யானையொடு போர்‌ செய்யச்‌ கண்ட குறக்குறு 
மாக்கள்‌ துறுகல்லேறி முழக்குந்‌ தொண்டகப்‌ பறையினொலியான து 
இனைக்கொல்லையிலே பயில்ன்ற இள்ளாயை வெருட்டாமிற்கும்‌ 
என்றது (இங்ஙனம்‌ வரையாது வந்தொழுகுங்காலை வேற்று வரைவு 
நேரினும்‌ நேரும்‌, நேர்ந்தவமி) வேற்றுவரைவுக்குப்‌ புகுந்தரனொடு 
எமர்‌ அளவளாவியுடன்படக்‌ கண்ட ஆயத்தார்‌ கூடி. மதிழ்ந்து என்பால்‌ 
வந்து கூறும்‌ மாராயவுரையானது என்னுடம்பின்௧ணுள்ள உயிரைப்‌" 
போக்காறிற்குமென்றதாம்‌. மெய்ப்பாடு - அச்சம்‌. பயன்‌-வரைவுடம்‌ 
படுத்தல்‌. ்‌ 


(0பரு-ரை.) தேங்கமழ்‌ சிலம்பின்‌ என்பதற்குத்‌ தேன்மணங்‌. 
கமழும்‌ மலயின்‌ கண்ணே! என்றல்‌ தெளிபொருளாகப்‌ பொருந்திக்‌ 
கிடப்பவும்‌ தேங்கமழ்‌ சிலம்பின்‌ என்பதற்கு உரையாசிரியர்‌ இடமகன்ற. 
மலையின்கண்ணே என்று இடர்ப்பட்டுப்‌ பொருள்‌ கூறியதனால்‌ சிறப்பு: 
இன்றுமின்மை யுணர்க. 


இனி, பைந்தாள்‌ செந்தினை என்புழி முரண்‌ தோன்றிச்‌ செய்யு. 
ளின்பம்‌ மிகுதலுணர்க. இனி ஏற்றையும்‌ களிறும்‌ போர்‌ செய்வதனைக்‌ 
கண்ட. முறமாக்கள்‌ எறிந்த பறைப்பாணி தினையிற்படியும்‌ களியை 
ஓட்டும்‌ என்றது, ஈம்‌ பெருமானும்‌ யாமும்‌ ஒழுகும்‌ களவொழுக்கம்‌" 
புலப்பட்டுழி இவ்வூர்ப்‌ பெண்டிர்‌ தாற்றும்‌ அலரானே என்னாவி' 
அகலும்‌ என்னும்‌ உள்ளுறை யுடைத்தெனலே போதியதாம்‌ என்க. 


(௧௦௪7! 
௧௦௫. முடத்திருமாறன்‌ 
தீனா: பாலை, 


துறை: இஃது, இடைச்சுரத்து மீளலுற்ற கெஞ்ச னத்‌ தலைமகன்‌” 
குழறியது. 

(நு-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ பிரிக்து சுரத்தின்கட்‌ சென்று 
தலைமகன்‌ தலைவியைக்‌ கரு, மீளலுற்ற நெஞ்சினை நோக்கி, நெஞ்சமே, 
நீ முதலிலே காடு கடுமையகென்னாமல்‌ நம்‌ காதலி அங்கு வருந்தும்படி. 
புறப்பட்ட கெடுந்தூரம்‌ வக்துற்றனை: இன்று மீளலுறுவையாயின்‌ நின்‌ 
முயற்சி ஈன்றுகண்டாய்‌; இங்ஙன3ம நீ வாழ்வாயாகவென இகழ்ந்து: 
கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, *கரணத்ெமைந்து முடிந்தகாலை'' (தொல்‌- - 
கற்‌-ட) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ வரும்‌*மீட்டுவரவு ஆய்ந்த வகையின்‌ 
கண்ணனும்‌” என்னும்‌ விறு கொள்க. 

முளிகொடி வலந்த முள்‌.௮ரை இலவத்‌,து 
- ஒளிர்‌சனை அர வீசி விளிபட 


வருமாறு 


உத்து 


மூலமும்‌ உரையும்‌ ௧௮௪ 


வெவ்வளி வழங்கும்‌ வேய்பயில்‌ மருங்கின்‌ 
கடநடை யானை கன்றொடு வருந்த 

றி. நெடுநீர்‌ அற்ற நிழலில்‌ ஆங்கண்‌ 

அருஞ்சுரக்‌ கவலைய என்னாய்‌ நெடுஞ்சேண்‌ 
பட்டனை வாழிய நெஞ்சே குட்டுவன்‌ 
குடவரைச்‌ சுனைய மாயிதழ்க்‌ குவளை 
வண்டுபடு வான்போது கமழும்‌ 

௬௦. அஞ்சில்‌ ஓதி அரும்படர்‌ உறவே. 

(சோ - ள்‌.) கெஞ்சே முளி கொடி. வலந்த முள்‌ அரை இல 
வத்து ஒளிர்‌ இனை அதிர வீசி - நெஞ்சே! காய்ந்து கொடிகள்‌ 
சுற்றிய முட்கள்‌ பொருந்து.ப அடியையுடைய இலவமரத்தின்‌ 
விளங்கிய தளைகள்‌ நடுங்கும்படி. வீசி; விளிபட வெவ்‌ வளி 
வழங்கும்‌ வேய்பயில்‌ மருங்கில்‌ - அவை முறியுமாறு கொடிய 
காற்று மோ,தியடிக்கனெ்ற மூங்கிற்பு,கர்‌ கெருங்கிய இடங்களிலை ; 
கடு நடை யானை கன்றொடு வருந்கு நெடுநீர்‌ அற்ற நிழல்‌ 
இல்‌ அருஞ்சுரம்‌ கவலைய ஆங்கண்‌ என்னாய்‌ - கடிய செலவினை 
யுடைய பிடிகள்‌ தத்தங்‌ கன்றுகளுடனே சேர வருந்தாகிற்ப 
நெடிய நெறி முழுதும்‌ நீரில்லாகொழிந்த நிழல்‌ அற்ற 
செல்லுகுற்‌ கரிய சுரத்தின்கணுள்ள கவர்‌தத நெறிகளையுடைய 
அவ்விடமென்‌ நறெண்ணாயாய்‌ ; குட்டுவன்‌ குடவரைச்‌ சுனைய 
மா இதழ்க்‌ குவளை வண்டுபடு வான்‌ போது கமழும்‌ ௮ம்‌ 
சில்‌ ஓதி அரும்‌ படர்‌ உற - குட்டுவன்‌ சேரலது குடமலைசி 
 சனையிலுள்ள கரிய  இதழையுடைய குவளையின்‌ வண்டு 
மொய்க்கும்‌ பெரிய மலரைச்‌ குடுதலானே மணங்‌ கமழ்னெற 
அழகிய சிலவாய கூந்தலையுடைய . நங்‌ காதலி நீங்கு,தற்கரிய 
துன்பக்‌. தாலே வருக்தவிட்டு ; நெடுஞ்‌ சேண்‌ பட்டனை - நீதான்‌ 
நெடுந்‌ தூரம்‌ வந்துற்றனை; வாழிய - இங்குப்‌ போர்த பின்பு 
கருதி மீளலுறாகின்றனையாயின்‌ நின்‌ முயற்‌ ஈனி ஈன்றாமிரா 
கின்றது, இத்தகைய முயற்கெளோடு நீ நீடு வாழ்வாயாக 47 
ச - ணு. 

(வி-ம்‌.) மூளிதல்‌-காய்தல்‌, வலத்தல்‌-சுற்றுதல்‌, வழங்கும்‌ 
கவலைய ஆங்கணெனக்‌ கூட்டுக, கவலை ஆங்கணென்னாய்‌ பட்டனை 
யென்றதனா3ல மீளக்‌ கருதா கின்றனையெனக்‌ கொள்ளக்கிடந்த தறிக. 

காதலி படருறுமாறு விட்டுச்‌ சேட்பட்டன யென்றது ஓன்றினேம்‌ 
யாமென்றுரைத்தாரைத்‌ தோள்‌ கெழவிட்டதன்‌ பயனாக நீ இக்‌ 
கொடிய காட்டில்வந்து துன்புறு நின்றனை யென்றானென்பது. 

இறைச்சிகள்‌ (௧) இலவத்தின்‌ ளை மூறியுமாறு காற்றுவீள்‌ 
மோதா நிற்தமென்றது, நீ கநதியவெல்லாம்‌ கெடும்படியாக காமக்‌. 
தலையெடா நின்றதென்றதரம்‌, 


௧௮௨ நற்றிணை நாலூறு 


5 (௨) யானை கன்றொடு வருந்துமாறு நீரற்ற சுர 
மென்றது, யான்‌ நின்னோடு சேர வருந்துந்தன்மைத்து இவ்வீட 
மென்றதாம்‌. மெய்ப்பாடு - பிறன்கண்‌ தோன்றிய வருத்தம்பற்றிய 
இளிவரல்‌, பயன்‌-இடைச்சுரத்தழுங்கல்‌, 

(பேரு -ரை.) வலந்த-பின்னிய தலைவியோடு பாயல்‌ கொண்‌ 
.ருந்கமை நினைதலான்‌ *குவளைவான்‌ போது கமழும்‌ அஞ்சில்‌ ஓதி' 
என்றுன்‌. (௧௦௫) 


௦௦௭. தொண்டைமான்‌ இளந்திரையன்‌ 
தினை ட்‌ நெய்தல்‌. 
துறை: இது, பருவவரவின்‌ கண்‌ பண்டு நிகழ்ந்ததொரு குறிப்‌: 
புணர்ந்து தலைவன்‌, அதனைக்‌ கண்டு தாங்ககில்லானாய்‌ : மீள்கன்றான்‌ 
தேர்ப்பாகற்குச்‌ சொல்லியது. 
(தி-ம்‌.) என்பது, வினைமுற்றி மீளுந்தலைவன்‌ விரைவில: 
தனது தேரைச்‌ செலுத்தவேண்டி முன்பு ஊரினின்று போதரும்‌ 
பாமுது தலைவி வருந்திய நிலையைக்‌ குறித்துக்காட்டுவான்‌ பாகனை 
கோக்கப்‌, பாக ! யான்‌ காதலிபாற்‌ சென்று என்‌ கருத்தினைச்‌ சொன்ன 
பொழுது, விடை கூறவியலாது முறியைத்‌ இமீர்ந்துதர்த்த கையொடு 
துன்புற்று அவள்‌ நின்ற நிலையை நீ அறிதலும்‌ அறிந்திருப்பாயோ 
வெனக்‌ கவன்று கூறாறிற்பது. 


(8-ம்‌.) இதற்கு, “பேரிசை ஊர்திப்‌ பாகர்‌ பாங்னும்‌ 
(தொல்‌-கற்‌-௫) என்னும்‌ விதிகொள்க. 
அறிதலும்‌ அறிதியோ பாக பெருங்கடல்‌ 
எறிதிரை கொழீஇய எக்கர்‌ வெறிகொள 
ஆடுவரி அலவன்‌ ஓடுவயின்‌ ஆற்றாது 
அசைஇயுள்‌: ஓழிந்த வசைதீர்‌ குறுமகட்கு 
ட. உயவினென்‌ சென்றியான்‌ *உள்கோய்‌ உரைப்ப 
மறுமொழி பெயர்த்தல்‌ ஆற்றாள்‌ ஈறுமலர்‌ 

ஞாழல்‌ அஞ்சினைத்‌ தாழிணர்‌ கொழுதி 

முறிதிமீர்ந்து உதிர்த்த கையள்‌ 

அறிவஞர்‌ உறுவி ஆய்மட நிலையே. 

(சோ-ள்‌.) பாக பெருங்‌ கடல்‌ எறி இரை கொழிஇய: 
எக்கர்‌ வெறிகொள - பாகனே ! பெரிய கடலின்‌ மோதுகின்ற 
இரையாலே கொழிக்கப்பட்ட மணன்‌ மேட்டில்‌ ஈறுமணம்‌ 
வீசாகிற்ப ; ஆடுவரி அலவன்‌ ஓடு வயின்‌ ஆற்றாது அசைஇ 
உள்‌ ஓழிந்த வசைதீர்‌ குறுமகட்கு - விக£யாடுகின்ற புள்ளி 
களையுடைய ஞெண்டைப்‌ பிடிக்குமாறு சென்றவழி அன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௮௩ 


ஞொண்டு ஓடுமிட, கத்தே பின்‌ தொடர்ந்து செல்ல ஆற்றாது: 
களைப்புற்று அதன்மீது சென்ற விருப்பம்‌ நீங்கயிரறாம்த குற்ற 
மற்ற இளமையுடையாளிட கீது; உயவினென்‌ யான்‌ சென்று 
உள்‌ நோய்‌ உரைப்ப-இப்பொழுது வருந்துகன்றேனாகிய யான்‌ 
சென்று என்‌ உள்ளத்தின்கண்ணே யுள்ள வினைவயிற்‌ செல்ல 
வேண்டி. கவற்ியைக்‌ கூறிய அளவிலே ; மறுமொழி பெயர்த்தல்‌ 
ஆற்றாள்‌ - மறுமொழி கூணுதற்கு நாவெழாமையால்‌ ஆற்றுளாய்‌ ; 
ஞாழல்‌ அம்னெ தாழ்‌ இணர்‌ கொழுத முறிதிமிர்ந்து உதிர்த்த. 
கையள்‌ - நறிய மலரையுடைய ஞாழலினது தாழ்ந்த அழயெ 
இளையிலுள்ள பூங்கொத்தைக்‌ கொய்து அதனோடு இளந்தளிரை 
யும்‌ சேரப்‌ பிசைந்து உதிர,த்த கையையுடையளாகி ; அறிவு 
அஞர்‌ உறுவி ஆய்‌ மட நிலை - அறிவு மயக்கமுற்றவளின்‌ அழிய 
மடப்பத்தனிலையை நீ; அறிதலும்‌ அறிதியோ - அறிந்திராத 
தலையும்‌ உடையையோ ? உடையையாயின்‌ அதற்கேற்றபடி 
கடவுவாயாக!; எனு. 

(வீ- ம்‌.) உயவு- வருத்தம்‌, அறிதலும்‌ அறிதியேோ வென்றது 
காரியவாசகம்‌. வரி-புள்ளி. கொழுதல்‌-கொய்தல்‌. திமிர்தல்‌ -- 
பிசைதல்‌. அஞருறுவி - மயக்க முற்றவள்‌ 

அலவன்‌ பின்னுஞ்‌ செல்லலாற்ற ஈடையளென்றதனல்‌, மென்மைத்‌ 
தன்மையளெனவும்‌ அத்தகையாளிதுகாறும்‌ ஆற்றியிருத்தல்‌ அரிய 
ளெனவுங்‌ கூறினான்‌. வசைதர்‌ குறுமகளைன்றதனலே அவள்‌ குற்ற 
மில்லாளன்றே அத்தகையாள்‌ பிரிவு நோயென்னுங்‌ குற்றத்தா லிறந்து 
படுமோ வென்றிரங்கனானாம்‌. விரைந்து 3தர்கடாவிச்‌ சென்று காண 
வேண்டுவான்‌ யானும்‌ உயவினேனென்றான்‌. கொழுதித்‌ திமிர்ந்‌ 
துதிர்த்தது-செய்வதறியாது மயங்‌இனார்‌ செய்யுஞ்‌ செய்கை, இது- 
காதல்‌ கைம்மிகல்‌, மெய்ப்பாடு - உவகைக்கலுழ்ச்சி, பயன்‌-பாகன்‌ 
தேர்கடாவல்‌. 

(பெரு -ரை.) எக்கர்‌ வெறிகொள அசைட ஒழிந்த குறுமகள்‌ 
என வெறிகோடற்குக்‌ குறுமகள்‌ அசைஇயதனை ஏதுவாகக்‌ கொள்க. 
உள்‌- உள்ளம்‌; ஊக்கம்‌, உயவினென்‌: விரையாலணையும்‌ பெயர்‌. (௧௦௬). 


௧௦௦7. 


திண - பாலை, 

துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைவி தோழிக்குச்‌ சொல்‌ 
லியது. 

(து- ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலால்‌ மெலிவுற்ற தலைவி 
தோழியை நோக்கி எம்‌ காதலர்‌ பின்சென்று வழிபட்டொழிந்த என்‌ 
நெஞ்சம்‌ நல்வி"னயின்‌ பாலதாயிற்று; ஊரார்‌ பழிதா.ற்றும்படி 
யானொருத்தியே இங்கு நோயுடையேனா யீராகின்றேன்‌; இதனை நினைக்‌ 
குந்தோறும்‌ நகைதோன்றுதலானே யானே என்னை நகைசெய்து 
கொள்ளா நிற்பேனென அவலித்துக்‌ கூறாநிற்பது. 


நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதனை, “அவனறிவு ஆற்ற அறியுமாகலின்‌'' (தொல்‌- 
டக) எனவரும்‌ நூற்பாவின்கண்‌ “பல்வேறு நகிலையினும்‌'' என்பதன்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க, ன்‌ 


உள்ளுகொறு நகுவேன்‌ தோழி வள்ளுஇர்ப்‌ 
பீடி.பிளந்‌ இட்ட நாரில்வெண்‌ கோட்டுக்‌ 
கொடி.றுபோல்‌ காய வாலிணர்ப்‌ பாலைச்‌ 
செல்வளி தூக்கலின்‌ இலைகீர்‌ நெற்றம்‌ 

நி. கல்லிழி அருவியின்‌ ஓல்லென ஓலிக்கும்‌ 
புல்லிலை ஓமைய புலிவழங்கு அத்தஞ்‌ 
சென்ற காதலர்‌ வழிவழிப்‌ பட்ட 
நெஞ்சே நல்வினைப்‌ பாற்றே ஈண்டொழ்ிம்து 
ஆனாக்‌ கெளவை மலைந்த 

௧௦. யானே தோழி மோய்ப்பா லேனே. 


(சோ-ள்‌.) தோழி வள்‌ உர்‌ பிடி. பிளம்‌இட்ட நார்‌இல்‌ 
வெண்‌ கோட்டு கொடி.று போல்‌ காய வால்‌ இணர்ப்‌ பாலை - 
கோழி ! பெரிய உிரையுடைய பிடியானை இன்னுதற்‌ பொருட்டு 
மேலுள்ள தோலைப்‌ பறித்துக்‌ கொண்டதனால்‌ நரரில்லாத 
வெளிய :இகாகளையும்‌ பற்னறுக்குறடு போன்ற காய்களையுமுடைப 
வெளிய பூங்‌ கொத்துக்க’ையுடைய வெட்பாலையினுடைய ; 
செல்வளி கூக்கலின்‌ இலை$ர்‌ நெற்றம்‌ கல்‌ இழி அருவியின்‌ 
ஓல்லென ஒலிக்கும்‌ - ஓடுகின்ற காற்று அசைத்தலினால்‌ இலை 
யுதிரம்த களையிலுள்ள கெற்றுக்கள்‌ மலையினின்று விழும்‌ 
அருவியைப்போல ஓல்லென்னும்படி. ஒலியாகிற்கும்‌; புல்‌ இலை 
ஓமைய புலி வழங்கு அத்தம்‌ சென்ற காதலர்‌ வழி - புல்லிய 
இலையையுடைய ஓமையையுடைய புலி இயங்குன்ற சுரத்து 
நெறியிலே சென்ற என்‌ காதலர்பால்‌ ; வழிப்பட்ட நெஞ்சு 
ஈல்வினைப்‌ பாற்று - அவரை வழி பட்டுப்‌ பின்னே 
சென்றொழிக்த என்னெஞ்சம்‌ முன்பு செய்க நல்வினையின்‌ 
பயனை இப்பொழுது தய்ப்பதாயிராநின்றது ; ஈண்டு ஒழிந்து 
ஆனாக்‌ கெளவை மலைந்த யானே கோழி நோய்ப்பாலேன்‌ - 
அந்த கெஞ்சுபோல நல்வினை செய்திலாதேனாகலின்‌ இங்கே தங்கி 
ஊரார்‌ தூற்றும்‌ அடங்காத பழிச்சொல்லைச்‌ சூடப்பெற்ற 
யானே கோழி! தீவினையின்‌ பாலேனாகி அதன்‌ பயனை அகராஙின்‌ 
தேன்‌; உள்ளுகொறும்‌ ஈகுவேன்‌-இங்கனம்‌ இருவினைப்‌ பயனையும்‌ 
துகருமாறு பெற்றதனை நினைக்குந்தோறும்‌ ஈகை கோன்று 
தலானே யானே என்னை ஈகுவது செய்யா நிற்பேன்காண்‌ !; 
எ-அ. 


3 


க 


மூலமும்‌ உரையும்‌ ௧௮ 


(வி-ம்‌.) வள்ளு௰ர்‌ - பெரிய நகம்‌. கொடிறு. குறடு என்று 
வழங்குவது; இங்குப்‌ பற்றுக்குறடென்றது ஈயம்பூசுங்‌ குறட்டினை. 
அவலத்தால்‌ மீட்டும்‌ விளி தோன்றியது. நோய்ப்பாலேனென்றது தன்‌ 
பத்துப்‌ புலம்பல்‌, 

வழிபட்டதென்றது அவரருளிப்பாடிட்டுக்கொள்ள வேண்டி. 
யென்றவாறு, ஆனாத கெளவையினாலும்‌ இறக்து படாமையின்‌ பெரும்‌ 
தகைமை யழியவும்‌ உயிர்வாழ்தல்‌ மருந்துபோலுமென உள்ளுதொறும்‌ 
நகுவே னென்றாள்‌. 

உள்ளுறை:--பிடி. தலைவனாகவும்‌, பாலை தலைவியாகவும்‌, . புலி 
அன்சன முதலாயி3னாராகவும்‌, அத்தம்‌ தோழியாகவுங்கொண்டு பிடி 
தோலைப்‌ பொளித்துக்கொண்டது போலத்‌ தலைவியினலத்தைத்‌ தலை 
வன்‌ பெற்றுண்டு போகலும்‌ அந்தப்‌ பாலையின்‌ இலை தீர்ந்த நெற்று 
ஒலிப்பது போல நெஞ்சழிந்த தலைவி புலம்ப அருகிருந்த தோழி புலி 
வழங்குதல்‌ போல அன்ன முதலானோர்‌ இடையே இயங்கப்‌ பெறுத 
லாலே, தலைவியைத்‌ தேற்றவுமியலா இருந்தனளெனக்‌ கொள்க. மெய்ப்‌ 
பாடு - அழுகை பற்றிய நகை; பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) இதனை உரையாசிரியர்‌ களவொழுக்கத்‌ னி 
டையே வரைதற்குப்‌ பொருளீட்டப்‌ பிரிந்த தலைவனக்‌ கருதி மெலிந்த 
தலைவி கூற்றாகக்‌ கருதுகின்றார்‌. இப்பிரிவு கற்புக்‌ காலத்தது என்று 
கோடலே சிறப்பாகும்‌. அலர்‌ களவு கற்பு என்னும்‌ இரண்டிற்கும்‌ 
பொதுவாகும்‌ என்க. (௧௦௭) 


திணை : குறிஞ்சி, ்‌ 

துறை: இது, வரையாது நெடுங்காலம்‌ வந்தொழுகலாற்றாளாய 
தோழி தலைமகளது ஆற்றுமைகூறி வரைவுகடாயது. 

(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ களவொழுக்கத்து நீட்டித்தலாலே, 
அதுபொறாத தேரழி களவில்‌ அருதிவருதலை யொழித்து வரைச்து 
கொள்ளுமாறு குறிப்பாற்‌ கூறுகின்றாள்‌; பசப்பூரப்பெற்றுத்‌ தலைவி 
வருந்த அவளை நீ யாதனாலோ கைவிட்டொழித்தனை, அதற்கு யான்‌ 
கோகின்றேனென வருந்திக்‌ கூறாகிற்பது. ்‌ 

(இ-ம்‌.) இதூன, களனும்‌ பொழுதும்‌...... அனைநிலை வகையான்‌ 
வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌-கள-௨௩) என்னும்‌ விதியின்கண்‌ 
அமைத்துக்‌ கொள்க. 

மலையயற்‌ கலித்த மையார்‌ ஏனல்‌ 
துணையின்‌ தீர்ந்த கடுங்கண்‌ யானை 
அணையக்‌ கண்ட அங்குடிக்‌ குறவர்‌ 
கணையர்‌ இணையர்‌ கைபுனை கவணர்‌ 
இ. விளியர்‌ புறக்குடி யார்க்கும்‌ நாட 


கன நற்றிணை நானூறு 


பழகிய பகையும்‌ பிரிவின்‌ னாதே 

முகையேர்‌ இலங்கெயிற்று இன்நகை மடம்தை 
சுடர்புரை திருநுதல்‌ பசப்பத்‌ 
கொடர்பியாங்கு விட்டனை நோகோ யானே. 


(சோ-ள்‌.) மலை அயல்‌ கலித்த மைஆர்‌ ஏனல்‌ துணையின்‌ 
தீர்க்கு கடுங்கண்‌ யானை அணையக்‌ கண்ட - மலைப்பக்க, தது 
முளைத்துக்‌ தழைக்க கரிய நிறமுடைய இனைப்புன ததைத்‌ 
இன்னக கருஇத்‌ தன்‌ பிடியை விட்டு நீங்ிய கொடிய களிற்று 
யானை வந்து புகுந்ததை நோக்கிய? அம்‌ குடிக்‌ குறவர்‌ கணையர்‌ 
ணையர்‌ கைபுனை கவணர்‌ விளியர்‌ புறக்குடி ஆர்க்கும்‌ நாட- 
அழகிய குடிமிலுள்ள குறவர்‌ கணையுடையவரும்‌ இணைப்பறை 
யுடையவரும்‌ கை விரலிலே கோக்க கவணுடையவரும்‌ கூவிப்‌ 
பெரிரைச்சலிடுபவருமாலக்‌ குடியிருப்பின்‌ புறமெல்லாம்‌ சென்று 
ஆசவாரித்துச்‌ சூழும்‌ மலைகாடனே ! பழய பகையும்‌ பிரிவு 
இன்னாது - பழஃயிருந்‌த பகைவராயினாரும்‌ அருகிலிருந்து பிரிவ 
ரென்றால்‌ அப்பிரிவு,கான்‌ முன்பு பழூனார்க்கு இன்னாமையைத்‌ 
தருவகொன்றாகுமன்றோ !; முகை ஏர்‌ இலங்கு எயிற்று இன்‌ 
நகை மடந்தை சுடர்புரை இருறுதல்‌ பசப்ப - அங்கனமாக 
நின்னை யின்றியமையா,க முல்லை யரும்பு போன்ற இலங்யெ எயிற்‌ 
யும்‌ இனிய நகையையுமுடைய மடந்தையினது சுடர்போன்ற 
ஒளியையுடைய அ௮அழஇய நெற்றியிலே பசலையூருமாறு ; 
தொடர்பு யாங்கு விட்டனை யான்‌ கோகு - ரீ அவளது தொடர்ச்‌ 
சியை எவ்வண்ணம்‌ சைவிட்டனை? இதனைக்‌ கருதியே யான்‌ 
வருக்‌தாநின்றேன்‌ காண்‌; எ-று. 


(வி- ம்‌.) கலித்தல்‌ - முளைத்தல்‌, தழைத்தல்‌, செழித்தலுமாம்‌. 
உயிரொன்றுளமுமொன்றாயிருந்த நம்மில்‌ நீயிர்‌ பிரிவுறி னிவளிறந்து 


பட்டொழியு மன்றோவென்றறிவுறுத்துவாள்‌ பகையும்‌ பிரியினின்னாது 
காண்மினென்றுள்‌. 


உள்ளுறை :-ஏனல்‌ தலைவியாகவும்‌, யானை தலைவனாகவுங்‌ 
கொண்டு இஎப்புனத்துப்‌ புகுந்து உண்ண வந்த யானையைக்‌ கண்ட 
தவர்‌ அதனை யொறுக்கும்படி படையினராய்‌ ஆர்த்தல்போல நீ கள 
வாழுக்கத்துத்‌ தலைவியை முயங்க வருவதைக்‌ குறவர்‌ அறிந்தால்‌ 
நின்னை ஏதஞ்செய்யுமாறு படையினராய்ச்‌ சூழ்ந்துகொள்ளுவராதலின்‌ 
வரைக்தெய்துக வென்றதாம்‌: திருநுதல்‌ பசப்ப என்றது பசலைபாய்தல்‌. 


பழூயபகையும்‌ பிரிவின்னதென்றது எம்மெய்யாயினு மொப்புமை 
கோடல்‌. 


ஏனை மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பியன்‌-வரைவு 
கடாதல்‌. 


(பெத-ரை) இது காப்பு மிகுரியும்‌ அலரும்‌ ஈலந்தொலைவும்‌ 
கூறி வரைவுகடாயபடியாம்‌, (௧௦௮) 


மூலமும்‌ உரையும்‌ ௧௮௪ 


௧௦௯.  /கீளிப்‌ பெறும்பதுமனார்‌ 


நிண: பாலை. 

துறை: இது, பிரிவிடை யாற்றுளாய தலைமகளது நிலைகண்ட 
தோழிக்குத்‌ தலைமகள்‌ சொல்லியது. 

(து -ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரிந்த தலைமகன்‌ குறித்த பரு 
வத்து வாராமையாலே வருந்திய தலைவியை வினாவிய தோழிக்கு அவள்‌ 
என்‌ காதலர்‌ வாராமையால்‌ வாடைவீசு மிம்‌ மாலைப்பொழுதான து 
யான்‌ தனித்து வருக்தியொழியுமாறு செல்லாநின்றது; இவ்வழி யான்‌ 
எங்ஙனந்‌ தனியிருந்தாற்றுகிற்பே னெனப்‌ புலம்புவதன்றி வேறில்லை 
காணென வருந்திக்‌ கூழுநிற்பது, 

(இ-ம்‌.) இதனை, (*அவனறி வாற்ற அறியு மாகலின்‌'' (தொல்‌- 
கற்‌-௬)என்னும்‌ நாற்பாவின்கண்‌ **அவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையி 
னும்‌'' என்னும்‌ விதியின்கண்‌ அமைத்துக்கொள்க. 

ஒன்று.தும்‌ என்ற தொன்றுபடு நட்பின்‌ 
காதலர்‌ அகன்றெனக்‌ கலங்கிப்‌ பேதுற்று 
அன்ன வோவிர்‌ நன்னுதல்‌ நிலையென 
வினவல்‌ ஆனாப்‌ புனையிழை ! கேளினி 

றி. உரைக்கல்‌ ஆகா எவ்வம்‌ இம்மென 
விரைக்கும்‌ வாடை இருள்கூர்‌ பொழுதின்‌ 
*தொளியுடைத்‌ தொழுவின்‌ துணிதல்‌ அற்றத்‌.து 
உச்சிக்‌ கட்டிய கூறை ஆவின்‌ 
நிலையென ஒருவேன்‌ ஆதி 

௧௦. உலமரக்‌ கழியுமிப்‌ பகல்மடி பொழுதே. 

(சோ - ள்‌.) ஒன்றுதும்‌ என்ற கொன்று படு நட்பின்‌ 
காதலா அ௮கன்றெனக்‌ கலங்கிப்‌ பேதுற்று - “நின்னைப்‌ பிரியே 
மாகி எப்பொழுதும்‌ ஒன்றியிறாத்தும்‌' என்று கூறிய பழைமை 
யாகிய நட்பினின்றும்‌ காதலர்‌ பிரிந்தசன்றசனாலே கலங்கி 
மயங்குற்று ; இந்நல்‌ நுதல்‌ நிலை அன்னவோ என வினவல்‌ 
ஆனாப்‌ புனைஇழை கேள்‌ - இந்றல்ல ு,கலையுடையாளுடைய 
நிலைமை அப்படிப்பட்டனவோ ? என்று வினாவுதல்‌ ஓழியா,க 
அலங்கரி,த்‌த அணிகலனையுடையாய்‌ யான்‌ கூறுகின்றகளைக்‌ 
கேட்பாயாக ! இனி உரைக்கல்‌ ஆகா எவ்வம்‌ இம்மென - 
இப்பொழுது கூறுதற்கியலாக துன்பம்‌ விரைர்துபற்ற ; 
இரைக்கும்‌ வாடை பகல்‌ மடி. பொழுது - ஒலிக்கும்‌ வாடை 
வீசு தலையுடைய ஆதிக்‌ க மண்டிலம்‌ மேற்கே மறைகின்ற இம்‌ 
மாலைக்காலமான து ; இருள்‌ கூர்‌ பொழுதில்‌ கொளி உடைத்‌ 


(பாடம்‌) 1. துளி, 


௧௮௮ நற்றிணா நானூறு 


தொழுவில்‌ துணிதல்‌ அற்றத்து உச்சிக்‌ கட்டிய கூழை ஆவின்‌ 
நிலை என - இருண்‌ மிக்க இராப்பொழுதிலே சே.ற்றையுடைய 
கொழுவ,க்இனின்று $வற்றிடக்திலை கட்டவேண்டு மற்றதது 
௮ங்கனஞ்‌ செய்யாது அத்தொழுவத்துள்‌ உழினும்‌ படுக்க 
விடாது நின்ற நிலையிலே நிற்குமாறு கலைக்கயிற்றை யிழுத்து 
உச்சியிலே தூக்கி மேற்கை மரத்தில்‌ இறுகப்பிணித க குனமை 
யாகிய பசுவினது நிலைமையைப்‌ போல; ஒருவேன்‌ ஆ உல 
மரக்‌ கழியும்‌ - யான்‌ ஒருத்தியாலயே கின்று உள்ளன்‌ சுழன்று 
வருக்தும்‌ வண்ணம்‌ மெல்ல மெல்ல நீங்கா நிற்கும்‌ ; இவ்வேளை 


யான்‌ எங்ஙனம்‌ ஆற்தியிருப்பனென்று புலம்புவ தன்றி 
வேறில்லைகாண்‌ ; எ- ௮. 


(வி-ம்‌.) இரைக்கும்‌ வாடை பகன்மடிபொழுதெனக்‌ கூட்டுக. 
இருள்‌ ௩ர்‌ பொழுதுமுதற்‌ கூறழைஆவினுச்‌ கடைமொழிகள்‌. ஒருவேன்‌ 
ஒருத்தியாக யான்‌. துணிதல்‌ அற்றம்‌- பெயர்த்து வேறிடத்துக்‌ 
கட்டுங்காலம்‌, காமகோய்‌ கைகடந்து பரத்தலான்‌ இயக்கமின்றி நிற்ற 
லின்‌ அசையாது பிணித்த ஆவை யுவமித்தாள்‌. இஃது அவலவுவமை, 
ஆவி ஓம்புவார்க்கு நல்லறனுளதாமன்றே அவ்வண்ணம்‌ தூதால்‌ 
அவரைக்‌ கொணர்க்து என்பாலுய்த்‌ தெனது ஏதங்‌ களையின்‌ நினக்கு 
அறனாவதென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) உரையாசிரியர்‌ இம்மென என்னும்‌ சொல்லை 
விரைவுக்‌ குறிப்பாகக்‌ கொண்டு துன்பம்‌ விரைந்து பற்ற என்று 
பொருள்கூறி அதற்கு ஒரூ முடிவும்‌ வருவித்‌3தா துன்‌ றனர்‌. இம்மென 
என்பதனை ஒலிக்‌ குறிப்பாகக்‌ கொண்டு இம்மென இரைக்கும்‌ வாடை 
என்ற3ல ேரிதாம்‌. உலமரக்கழியும்‌ இப்பகல்ம ட பொழுதில்‌ யான்‌ 
படும்‌ எவ்வம்‌ உரைக்கல்‌ ஆகா என்று ஈறடித்துக்கொள்க. (௮0௯) 


௧௧௦. பொதனார்‌ 
நினை: பாலை. 
நுறை: (௧) இது மனமருட்9ி. 


(து-ம்‌.) என்பது, உடன்‌ 3போயினள்‌ மகளனெக்கேட்ட. நற்றாய்‌ 
இளமையின்கண்‌ அறிவுமுதிர்ந்தமை நோக்கி வியந்தனளாயினும்‌, இது 
காறும்‌ பிரிந்தறியாதாள்‌ பிரிதற்காற்றளாய்‌ முன்பு உணவுண்ணவும்‌ 
வெறுக்குஞ்‌ சிறுவிளையாட்டினையுடையாள்‌ அறிவும்‌ ஆசாரமும்‌ எப்படி 
யறிந்தனள்‌? தந்தை சோற்றைக்‌ கருதாளாய்‌ மறுத்துண்ணுஞ்‌ சிறு 
வன்மையளாயினளை3யென வருந்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதன, “தன்னும்‌ அவனும்‌ அவளும்‌ சுட்டி” (தொல்‌ ” 
௮கத்‌-௩௪) எனவரும்‌ நாற்பாவின்கண்‌ (நன்மை' என்றதனால்‌ நன்மை 
குதித்து ஈற்றாப்‌ புலம்பினள்‌ என்க. 

துறை: (௨) மகள்‌ நிலையுரைத்ததாஉமாம்‌. 


(ந- ம்‌.) என்பது, வரைந்த பின்‌ இல்வாழ்க்கையின்‌ மணமனைச்‌ 
சென்றுவந்த செவிலி, பொற்றொடி கற்பியல்‌ ஈற்றாய்க்‌ குணர்த்துகன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௮௯ 


ருள்‌, முன்பு உணவுண்ணமறுத்த சிறுவிளையாட்டினையுடையாள்‌ அறி 
வும்‌ ஒழுக்கமும்‌ எப்படி. யறிந்தனள்‌? தந்தை சோற்றைக்கருதாத 
மறுத்துண்ணும்‌ வன்மையளாயினளே யென வியந்து கூறாகிற்பது. 
இஃது உரிப்பொருளால்‌ மருதமாயிற்று. 
(இ- ம்‌.) இதுவுமது. 
பிரசங்‌ கலந்த வெண்சுவைத்‌ இம்பால்‌ 
விரிகதிர்ப்‌ பொற்கலத்து ஒருகை ஏந்திப்‌ 
புடைப்பின்‌ சுற்றும்‌ பூர்தலைச்‌ சிறுகோல்‌ 
உண்ணென்று ஓக்குபு! புடைப்பத்‌ தெண்ணீர்‌ 
௫. முத்தரிப்‌ பொன்சிலம்பு ஓலிப்பத்‌ தத்துற்று 
அரிநரைக்‌ கூந்தல்‌ செம்முது செவிலியர்‌ 
பரிமெலிர்‌ தொழியப்‌ பந்தர்‌ ஓடி 
ஏவல்‌ மறுக்குஞ்‌ சிறுவிளை யாட்டி 
அறிவும்‌ ஒழுக்கமும்‌ யாண்டுணர்ம்‌ தனள்கொல்‌ 
௧௦. கொண்ட கொழுரன்‌ குடிவறன்‌ உற்றெனக்‌ 
கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள்‌ 
ஒழுகுநீர்‌ நுணங்கறல்‌ போலப்‌ 
பொழு துமறுத்து உண்ணுஞ்‌ சிறுமது கையளே. 
(சோ-ள்‌.) பிரசம்‌ கலந்த சுவை வெண்‌ இம்‌ பால்‌ 
விரி கதிர்ப்‌ பொன்‌ கலத்து ஒருகை ஏந்தி - கேன்‌ கலந்கா 
லொ,த்த நல்ல சுவையையுடைய இனிய வெளிய பாலுணவை 
விரிந்ச ஓளியையுடைய பொன்னாலாகிய கலத்திலிட்டு அதனை 
ஓருகையிலேந்‌தி நின்னு; புடைப்பின்‌ சுற்றும்‌ பூர்‌ கலைச்‌ சிறு 
கோல்‌ ஓக்குபு உண்‌ என்று புடைப்ப - புடைப்பாகச்‌ சுற்றிய 
பூவொ,த்த மெல்லிய நுனியையடைய சிறிய கோலை ஓச்சி நீ 
உண்ணுவாய்‌ என்று எநிதலும்‌ ; தெள்‌ நீர்‌ முத்து அரி பொன்‌ 
சிலம்பு ஓலிப்பக்‌ தத்துற்று-கெளிந்‌த ஒளியையுடைய முத்துக்‌ 
களை உள்ளே பரலாகப்‌ போகடப்பட்ட பொன்னாலாகிய சிலம்பு 
ஓலிக்குமாஅ பாய்ந்து) அரி ஈரைக்‌ கூர்தல்‌ செம்முது செவிலியர்‌ 
பரி மெலிந்து ஒழியப்‌ பந்தர்‌ ஓடி - மெல்லியவாய ஈரைத்த. 
கூந்தலையுடைய செவ்விய முதுமையடைந்த செவிலியர்‌ பின்‌ 
தொடர்ந்து பற்ற முடியாமல்‌ மெலிக்கொழியுமாறு தான்‌ முன்றி 
லின்கணுள்ள பக்தரின்‌ கழோடி “ந உண்ணுவாய்‌' என்றதன்‌ 
விடையாக; ஏவல்‌ மறுக்கும்‌ சறுவிளையாட்டி.-£யான்‌ உண்ணேன்‌ 
காண்‌! என்று மறுத்து உரையாடும்‌ சிறிய வினையாட்டினை 
யுடைய என்மகள்‌; அறிவும்‌ ஒழுக்கமும்‌ யாண்டு உணரக்‌, கனள்‌ - 


(பாடம்‌) 1. பிழைப்பட 


௧௧௦ நற்றினை நானூறு 


நல்ல அறிவும்‌ ஆசாரமும்‌ எப்படி. உணர்ந்‌ தனளோ ? கொண்ட 
கொழுநன்‌ குடி. வறன்‌ உற்றென கொடுத்த தந்தை கொழுள்‌ 
சோனு உள்ளாள்‌ - தன்கை பற்றிய கொழுநன்‌ குடி வறுமை 
யுற்றகாகக்‌ கன்னை ஈன்றுதவிய தந்ைதையின து செல்வமிக்க 
உணவை கினைலைளால ; ஒழுகு நீர்‌ நுணங்கு அறல்போலப்‌ 
பொழுது மறுத்து உண்ணும்‌ சிறு மதுகையள்‌ - ஓடுகின்ற 
நீரிலே இடையீடுற்றுக்‌ இடக்கும்‌ நுண்ணிய மணல்‌ போல ஒரு 
டொழுதின்றி யொருபொழுதுண்ணும்‌ சிறிய வன்மையுடைய 
ளாயினாளே, இஃதென்ன வியப்பு; னள. று, 


(வி-ம்‌. அரி- பருக்கைக்கல்‌, அரிநரை-மெல்லியகரை, பரிதல்‌- 
ஓடுதல்‌. 


பாலுணவையும்‌ வெறுப்பவள்‌ பொழுது மறுத்துண்பாளாயது 
அதனினும்‌ கேள்வனின்பஞ்‌ சிறந்ததுபோலுமென்‌ றிரங்கினாள்‌. விளை 
யாட்டி. யாண்ணெர்ம்சனனென்றதுரம்‌ ஏவலை மறுத்து விளயாடுபவள்‌ 
காதலன்‌ ஏவலும்‌ அவனுக்கேற்றபடி. நடத்தலுமாகியவற்றுக்கேற்ற 
அறிவும்‌ ஆசாரமும்‌ எவ்வாறு பெற்றனளென்று வியந்ததாம்‌. மெய்ப்‌ 
படு-உவகைக்‌ கலுழ்ச்சி, பயன்‌-ஆற்றாமை நீங்குதல்‌. இஃது உரிப்‌ 
பொருளாற்‌ பாலை. 


(௨) உரைமேற்கூறியதே யொக்கும்‌. மெய்ப்பாடு- உவகை, பய ர- 
மகிழ்தல்‌. 
(பேரு - லர.) பிரசம்‌-தேன்‌. தேன்‌ கலந்த சுவைமிக்க வெளிய 
னிய பால்‌ எனலே சாலும்‌. தேன்‌ கலந்தா லொத்த எனல்‌ வேண்டா 
கூறலாம்‌. புடைப்பிற்‌ சுற்றும்‌ பூர்தலைச்‌ சிறு3கால்‌ என்பதற்குப்‌ 
புடைத்துழிப்‌ புடைக்கப்படுவோரைச்‌ சு ற்றிக்கொள்ளும்‌ இயல்புடைய 
பூவைத்‌ தலையிலே யுடைய பசிய சிறிய கோல்‌ என்க. துவளும்‌ இயல்‌ 
புடையதும்‌ புடைத்துழி கோகாமைப்‌ பொருட்டுத்‌ தலை பிலே மலர்‌ உள 
தாக ஓடித்துக்‌ கொண்ட சிறிய பசிய பூங்கொம்பு என்பது கருத்து. 
பந்தர்‌-மல்லிகை முல்லை முதலிய படர்ந்த பூம்பந்தர்‌. சிறுமியாகலின்‌ 
முதுசெவிலியர்‌ புகவியலாத பூம்பந்தரின்‌£ழ்ப்‌ புகுந்து கொண்டு அவர்‌ 
ஏவலை மறுத்தாள்‌ என்பது கருத்து. சிறு மதுகை-சிறுபருவத்திலேயே 
எய்திய பெருவன்மை என்றவாறு, 


இனி இச்செய்யுளை நற்றுய்‌ கூற்று என்பதினும்‌ செவிலி கூற்‌ 
றென்பதினும்‌ காட்டில்‌ அகம்புகன்‌ மரபின்‌ வாயில்களாகிய தோழி முத 
லியோர்‌ தம்முட்‌ கூறிக்‌ கொண்டது என்று கோடை மிகவும்‌ 
பொருந்துவதாகும்‌. இதற்கு **கற்புங்‌ காமமும்‌ நற்பா லொழுக்கமும்‌, 
மெல்லியற்‌ பொறையும்‌ நிறையும்‌ வல்லிநின்‌, விருர்துபுறக்‌ தருதலும்‌ 
சுற்ற மோம்பலும்‌, பிறவு மன்ன கழ3வோள்‌ மாண்புகள்‌, முகம்புகள்‌ 
முறைமையிற்‌ கிழ3வாற்‌ குரைத்தல்‌, அகம்புகன்‌ மரபின்‌ வாயில்கட்‌ 
குரிய” (தொல்‌-கற்‌-கக) என்னும்‌ விதி கொள்க. 

இனி, இச்செய்யுள்‌ இவ்விதிபற்றியும்‌ செய்யுளியலுள்‌ “வாயி 
சாவே தம்மூளு .முரிய என்பதனால்‌ தலைமகற்‌ குரைத்தலேயன்றித்‌ 
தம்‌ முட்டாமே'' கூறியதாக அரியர்‌ இளம்பூரணர்‌ கூறுதலும்‌ 
காண்க, (தொல்்‌-கற்பு-௧௧. உரை) 


பத்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௬௪ 


இனி, இச்செய்யுளின்கண்‌ (கொண்ட கொழுநன்‌ குடிவறன்‌ உற்‌ 

மெனக்‌ கொடுத்த தாதை சோறுள்ளாள்‌ பொழுது மறுத்துண்ணும்‌ 
எனத்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ பெரிதும்‌ நல்குரவுற்றனர்‌'' என்பதுபட 
வருதல்‌ வழுவேயாயினும்‌ 

**சனனே பேதைமை நிம்பிரி நல்குரவு 

அனை நால்‌ வகையுஞ்‌ சிறப்பொடு வருமே"? 
என (தொல்‌-பொருளியல்‌-இ௧) வழுவமைத்தலின்‌ அமையும்‌ என்க. 
இதன்கண்‌ “'குடிவறனுற்றென நல்குரவு கூறியும்‌ காதலைச்‌ சிறப்பித்‌ 
தலின்‌ அமைந்தது"! என ஆசிரியர்‌ ஈச்சினார்க்கனியர்‌ இச்செய்யுளையே 
இந்‌ நாற்பாவீற்குக்‌ காட்டி விளக்கினர்‌. (௧௧௦) 


தினா. செய்தல்‌. 

துறை: இது, விரிச்சி பெற்றுப்‌ புகன்ற தோழி தலைவிக்குரைத்‌ 
தது. 

(து ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலாலே தலைமகள்‌ வரும்‌ துவ 
தீலிர்த தோழி அவன்‌ வருதற்கறிகுறியாகிய ஈன்னிமித்தர்‌ தோன்ற 
அது கொண்டு தலைவியை நோக்கி (நமது பாக்கம்‌ கல்லென்றொலிக்கும்‌ 
படி கொண்கன து தேர்‌ வருமாதலின்‌ நீ வருர்தாதேகொள்'ளென அவள்‌ 
தெளிந்து அற்றியிருக்குமாறு கூறாகிற்பது. 

(இ-॥.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌”! (தொல்‌- 
கற்‌-௯) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த செவி! 
என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 

அத்த இருப்பைப்‌ பூவின்‌ அன்ன 
அய்த்தலை இறவொடு தொகைமீன்‌ பெறீஇயா்‌ 
வரிவலைப்‌ பரதவர்‌ கருவினைச்‌ சிறாஅர்‌ 
மரன் மேற்‌ கொண்டு மான்கணம்‌ தகைமார்‌ 

டு. வெந்திறல்‌ இளையவர்‌ வேட்டெழும்‌ தாங்குத்‌ 
திமில்மேற்‌ கொண்டு திரைச்சுரம்‌ நீந்தி 
வாள்வாய்ச்‌ சறவொடு வயமீன்‌ கெண்டி 
நிணம்‌ பெய்‌ தோணியர்‌ இகுமணல்‌ இழிதரும்‌ 
பெருங்கழிப்‌ பாக்கங்‌ கல்லென 

௧௦. வருமே தோழி கொண்கன்‌ தேரே. 


(சோ ள்‌.) கோழி அத்தம்‌ இருப்பைப்‌ பூவின்‌ அன்ன 
அய்த்தல இறவொடு தொகை மீன்‌ பெதிஇயர்‌ - கோழி ! 
சுர,த்‌தன்கணுள்ள இருப்பைப்‌ பூப்போன்ற மெல்லிய தலையை 
யுடைய இருமீன்களுடனே ஏனைக்‌ இரளாயுள்ள மீன்களையும்‌ 
பெறுமாறு) வரி வலைப்‌ பரதவர்‌ கருவினைச்சிறார்‌ - பின்னி 


கட நற்றிணை நானூறு 


வரிந்த வலையையுடைய பர,தவர்‌்தம்‌ வன்மை மிக்க தொழிலை 
யுடைய சிறுமக்கள ; மரன்‌ மேற்கொண்டு மான்கணம்‌ .குகைமார்‌ 
வெற்‌இறல்‌ இளையவர்‌ வேட்டு எழுந்‌தாங்கு - மரங்களின்மேலேறி 
நின்று மானினங்களைத்‌ தகைக்கும்‌ பொருட்டு வெய்ய வலியை 
யுடைய வேட்டுவச்சிறுவர்‌ விரும்பி எழுந்‌ காற்‌ போல) இமில்‌ 
மேற்கொண்டு இரைச்‌ சுரம்‌ நீந்தி - மின்‌ பிடிக்கும்‌ படகின்‌ 
மேலேறிக்‌ கொண்டு கடற்பரப்பின்கண்ணே கடந்து சென்று ) 
வாள்வாய்ச்‌ சுறவொடு வயமின்‌ கெண்டி நிணம்‌ பெய்‌ கோணியர்‌ 
இரு மணல்‌ இழிதரும்‌ - ஈர்வாள்‌ போன்ற வாயையுடைய சுறா 
மீனையும்‌ மற்றும்‌ வலிமையுள்ள பிற மின்களையும்‌ பிடித்து 
அவற்றைக்‌ அண்டி,த்து இறைச்சிகளை நிரப்பிய 8 'காணியராய்‌ 
மிண்டுவந்து காற்று வீசிப்‌ பரப்பிய மணற்பரப்பில்‌ இறக்கியிடும்‌ ; 
பெருங்‌ கழிப்பாக்கம்‌ கல்லென கொண்கன்‌ தேர்‌ வரும்‌ - பெரிய 
கழி சூழ்ந்‌, க பாக்கம்‌ கல்லென ஓலிக்குமாறு கொண்கன து தேர்‌ 
வாராநிற்குமாகலின்‌ நீ வருந்கா தே கொள்‌! எ- ஸு, 


(வி-ம்‌.) வரிவலை-கட்டிய வலை, கருவினை, கருமை வன்மை; 
ஈண்டுப்‌ பாவ வினையன்று, மரபுக்குரிய தொழிலைச்‌ செய்வதனால்‌, 
கெண்டுதல்‌-வெட்டுதல்‌. இகுதல்‌-சொரிதல்‌. சுறாமீன்‌ கொம்பை 
வெட்பு. ஆண்டே கடலிற்‌ போகடலானும்‌ ஏனைப்‌ பெருமீன்களைத்‌ 
குறித்துக்‌ கொணர்தலானும்‌ வழக்குண்மை யறிக. சிறார்‌ திமில்மேற்‌ 
கொண்டென்க., திமில்‌-மீன்‌ பிடிக்கும்‌ படகு. விரிச்சி-நிமித்தம்‌. 


இறைச்சி சிறார்‌ திரைச்ஈரத்திற்சென்று பிடித்‌ துக்கொணர்ந்த 
மீனினங்களை மணலின்கண்‌ இறக்கயிடுமென்றது தலைவர்‌ வேற்றுகாட்‌ 
டி.ற்‌ சென்று ஈட்டிக்கொணர்ந்த பொருளெல்லாம்‌ ஈமதில்லகத்தே 
பரப்பாமிற்பர்காணென்றதாம்‌. 0மய்ப்பாடு-பெருமிதம்‌, பயன்‌- 
தலைமகளை யாற்றுவித்தல்‌. கைகோள்‌-கற்பு. 


(பேரு - ரை.) மான்கணந்‌ தகைமார்‌ என்ற குறிப்பால்‌ வெம்‌ 
திறல்‌ இளையவர்‌ என்றது வேட்டுவச்‌ சிறுவர்க்காயிற்று. வேட்டுவச்‌ 
சிறுவர்‌ பரதவர்‌ சிறுவர்க்‌ குவமை. (௧௪௧). 


௧௧௨. பெருங்குன்றூர்கழோர்‌ . 

நண : குறிஞ்சி. 

துறை: இது, பருவவரவின்கண்‌ ஆற்றாளாய தலைவியைத்‌ தோழி 
வற்புறுத்தியது. 

(நு- ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரியும்‌ தலைவன்‌ குறித்துச்சென்ற 
பருவம்‌ வருதலும்‌ அவன்‌ வாராமையறிந்து ஆற்றுத்‌ தலைவியை ஆற்று 
விக்குக்‌ தோழி “அவன்‌ வருதலையறிந்து கடலினீரை ஆவிவடிவாக வாங்‌ 
இப்‌ பரு8 மின்னியிடி.த்துப்‌ பெய்யத்‌ தொடங்கிய மழைக்கு யான்‌ யாது 
கைம்மாறு செய்ய வல்‌ 3ல' னென வலியுறுத்திக்‌ கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதனையும்‌ மேற்செய்யுட்கோதிய “பிறவும்‌ வகைபட 
வந்த ளெவி'' என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க. 


அதவ கடித இதத்‌ ந்து 


hh 


மூலமும்‌ உரையும்‌ ண்ட்‌ 
விருந் தவன்‌ செய்கோ தோழி சாரல்‌ 
அரும்பற மலர்ந்த கருங்கால்‌ வேங்கைச்‌ 
சுரும்பிமிர்‌ அடுக்கம்‌ புலம்பக்‌ களிறட்டு 
உரும்பின்‌ உள்ளத்து அரிமா வழங்கும்‌ 

இ. பெருங்கல்‌ நாடன்‌ வரவறிந்து விரும்பி . 

மாக்கடல்‌ முகந்து மணிநிறத்‌ தருவித்‌ 
காழ்நீர்‌ நனந்தலை அழுந்துபடப்‌ பாய்‌ 
மலையிமைப்‌ பதுபோல்‌ மின்னிச்‌ 

சிலைவல்‌ ஏற்றொடு செறிந்தஇம்‌ மழைக்கே. 

(சோ - ள்‌.) தோழி சாரல்‌ அரும்பு அற மலர்ந்த கருங்‌ 
கால்‌ வேங்கைச்‌ சுரும்பு இமிர்‌ அடுக்கம்‌ புலம்ப - தோழி/ 
மலைச்சாரலில்‌ அரும்பு முழுதும்‌ ஒருசேர மலர்ந்த கரிய களைகளை 
யுடைய வேங்கையினகண்ணே எறும்பு முரலுனெற பக்கமலை 
யிலுள்ள வெல்லாம்‌ அஞ்சும்படியாக ; களிறு அட்டு உரும்பு 
இல்‌ உள்ளத்து அரி மா வழங்கும்‌ பெருங்‌ கல்‌ நாடன்‌ - 
களிற்றைக கொன்று அச்சமற்ற உள்ளத்தையுடைய சிங்கம்‌ 
இயங்காநிற்கும்‌ பேரிய மலைகாடன ; வவ அறிந்து விரும்பி - 
கார்ப்பருவ.த, இதன்கண்‌ வருவேன்‌ என்று கூறிச்‌ சென்றபடி. 
மீண்டு வருகின்றான்‌ என்பதை அறிந்து விருப்பமுற்று ; மா 
கடல்‌ முகந்து மணிகிறத்து அருவி தாழ்நீர்‌ நனந்தலை அழுந்து 
படப்‌ பாய்‌ - கரிய கடலின்கண்ணே சென்று நீரையுண்டு 
மணிபோலும்‌ நிறத்தினையுடைய  அமுவியினிழிகன்ற நீரை 
யுடைய அகன்ற இடமெல்லாம்‌ மறைபடுமானு பரவி; மலை 
இமைப்பது போல்‌ மின்னிச்‌ சிலை வல்‌ ஏற்றொடு செறிந்த இம்‌ 
மழைக்கு - மலையானது : கண்விழித்து இமைத்தாற்‌ போல 
மின்னி ஒலிக்கின்ற வலிய இடியேற்றுடனே கலந்து வக்க இந்த 
மழைக்கு ; விருந்து எவன்‌ செய்கு - யான்‌ யாது கைம்மாறு 
செய்யமாட்டுவேன்‌? எ. று, 

(வீ-ம்‌.) விருந்து-புதுவதாகச்‌ செய்யு முகமனுமாம்‌. உருப்பு- 
அச்சம்‌: எதுகை நோக்கி மெலிக்கும்‌ வழி மெலித்தது, நனந்தலை- 
அகன்றவிடம்‌, அழுந்துபடல்‌-மூடப்படுதல்‌. 

பகுத்தறிவில்லாத முகிலும்‌ அவன்‌ வருவதறிந்து விரும்பி வருத 
லைக்‌ கண்டுவைத்தும்‌ எல்லாவறிவுமுடைய நீ அவன்‌ வருகையை யறி 
யாது புலம்புகன்றனையே யென்று இரங்கியவாருயிற்று. 

இறைச்சி :—அடுக்கம்‌ புலம்பக்‌ களிற்று யாசீஊயைக்‌ கொன்று 
சிங்கம்‌ இயங்குமென்றது நினது பசப்பு வருந்திக்கெட உனக்குண்டா 
இய காம நோயைப்‌ போக்கி நின்‌ தலைவன்‌ நின்மாட்டு அகலாது பல 
காலு முயங்காகிற்கு மென்றதாம்‌. கைகோள்‌ இரண்டற்கும்‌ பொது. 
மெய்ப்பாடு- பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌, 

5. 5-18 


௧௬௪ நற்றிணை நானூறு 


(பெரு-ரை) கார்ப்பருவத்‌த மீண்டு வருவல்‌ என்று கூறிப்‌ 
பிரிதல்‌ களவீற்‌ கேலாமையின்‌ இதற்குக்‌ கை காள்‌ கற்பு என்றே 
கொள்க; இரண்டற்கும்‌ பொதுவெனல்‌ பொருந்தாமை யுணர்க, 

இனி, களிறட்டு உரும்பில்‌ உள்ளத்து அரிமா வழங்கும்‌ நாடன்‌ 
என்றது குறிப்பானே அவன்‌ போர்‌ கருதப்‌ பிரிந்து சென்றமையை 
யும்‌ போரின்கண்‌ தன்‌ பகைவரை யெல்லாம்‌ கொன்று வெற்றி 
வீறுடன்‌ மீண்டு வருவன்‌ காண்‌ என்பதும்‌ தோற்றுவித்தமை யுணர்க 
அழுந்துபட-ஆழ்ந்துபட என்பதன்‌ விகாரம்‌ நீருள்‌ ஆழ்ந்து மறைய 
என்பது பொருள்‌ என்க, (௧௧௨) 


ககம. இளங்கீரனார்‌ 
தினை: பாலை. 


நுலற: இஃது இடைச்சுரத்து ஆற்றானாய தலைவன்‌ சொல்லியது. 

(நு.ம்‌) என்பது, பொருள்வயிற்‌ சென்ற தலைவன்‌, இடைச்‌ 
சுரத்து ஆற்றானத்‌ தலைவியின்‌ உருவெளித்தோற்றம்‌ நோக்கி “முன்பு 
நான்‌ விடைபெறும்‌ பொழுது கூந்தலை விரித்து அதனுண்மறைந்து 
அழிந்3தங்குத்‌ துன்புற்று நின்ற ஈம்‌ காதலியின்‌ வருந்திய 3நாக்கம்‌ இப்‌ 
பெருங்காட்டி”ஈக்‌ கடந்தும்‌ என்னெதிரி லெய்த வந்தனவே இஃ 
தென்‌ன'யென்று அழுங்கிக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌. இதற்கு **மீட்டுவரவு ஆய்ந்த வகையின்‌ கண்ணும்‌” 
(தொல்‌-கஜ்‌-ட) என்னும்‌ விதிகொள்க, 
உழையணம்‌.து உண்ட இறைவாங்கு உயர்சினைப்‌ 
புல்லரை இரத்திப்‌ பொதிப்புறப்‌ பசுங்காய்‌ 
கல்சேர்‌ சிறுநெறி மல்கத்‌ தாஅம்‌ 
பெருங்காடு இறந்தும்‌ எய்த வந்‌ தனவால்‌ 
அருஞ்செயல்‌ பொருட்பிணி முன்னி யாமே 
சேறும்‌ மடந்தை என்றலின்‌ தான்தன்‌ 
நெய்தல்‌ உண்கண்‌ பைதல்‌ கூரப்‌ 
பின்னிருங்‌ கூந்தல்‌ மறையினள்‌ பெரிதழ்ிந்‌து 
உதியன்‌ மண்டிய ஓலிதலை ஞாட்பின்‌ 
௧௦. இம்மென்‌ பெருங்களத்து இயவர்‌ ஊதும்‌ ' 

ஆம்பலங்‌ குழலின்‌ ஏங்கிக்‌ 
கலங்களுர்‌ உறுவோள்‌ புலம்புகொள்‌ நோக்கே. 


ஓ 


(சோ-ள்‌.) மடந்தை அருஞ்‌ செயல்‌ பொருள்‌ பிணி 
முன்னி யாம்‌ சேறும்‌ என்றலின்‌ - மடந்தாய்‌! எம்முள்ளம்‌ 
அருமையாக ஈட்டப்படும்‌ பொருளவாவினாலே பிணிக்கப்‌. 
பட்டதை எண்ணியானு செல்லுின்றோம்‌ என்றவுடன்‌ ; கான்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௧௫. 


தன செய்தல்‌ உண்கண்‌ பைதல்‌ கூரப்‌ பின்‌ இருங்‌ கூந்தல்‌ 
மறையினள்‌ பெரிது அழிந்து - அவள்‌ தான்‌ தன்னுடைய: 
நெய்கல்‌ மலர்‌ போலும்‌ மையுண்ட கண்கள்‌ வருத்தம்‌ மிகப்பின்னு 
இன்ற (கரிய) கூந்தலை விரித்து அதனுள்ளே மறைந்து நின்று 
பெரிதும்‌ கலக்கமடைம்‌ து ; உதியன்‌ மண்டியபஒலி தலை ஞாட்பின்‌ - 
உதியன்‌ சேரல்‌ சினந்து சென்ற ஒலிக்கின்ற இடத்தையுடைய 
போர்க்கள,த்‌,தின்கண்ணே ; பெருங்களத்து இ.பவர்‌ இம்மென்‌ 
ஊதும்‌ ஆம்பலம்‌ குழலின்‌ - களம்பாடுரறாடன்‌ வாச்சியம்‌ 
வாசிப்போர்‌ விரைவாக ஊதுூன்ற ஆம்பல்‌ என்னும்‌ பண்ணை 
யுடைய இனிய புல்லாங்குழல்‌ இசையெடுத்தாற்‌ போல; ஏங்க 
கலங்கு அஞர்‌ உறுவோள்‌ புலம்புகொள்‌ நோக்கு - வாய்‌: 
விட்டமுது கலங்கிய வருத்தழுறுனெறவளினுடைய துன்பங்‌ 
கொண்ட பார்வைகள்‌ தாம்‌; உழை அ௮ணந்து உண்ட இறை 
வாங்கு உயர்‌ சனை புல்‌ அரை இரத்திப்‌ பொதிப்புறம்‌ பசுங்‌ காய்‌ - 

மானினம்‌ நிமிர்க்து தாழையுண்ணுதலினலே சிறிது வளைந்த 

உயர்ந்து க’ளைகளையும்‌ புல்லிய அடியையுமுடைய இலக்கை 
மரங்களின்‌ மேலே களியையுடைய பப காய்‌; கல்‌ சேர்‌ சிறு 

நெறி மல்கக்‌ தாஅம்‌ -பரல்‌ பொருகந்துப சிறிப நெறியின்கண்‌. 
உதிர்க்து நிறையப்‌ பரவாகிற்கும்‌ ; பெருங்காடு இறந்தும்‌ எய்த 
வந்தன -பெரிய சுரத்தைக்‌ கடந்தும்‌ ஈங்கு எம்முன்னே. 
அடைய வந்தன ; இஃதென்ன வியப்பு/) ன று, 


(வி-ம்‌. அணத்தல்‌-அண்ணாத்தல்‌; நிமிர்தல்‌. இறை-திறிது. 
இரத்தி-இலந்தை. இம்மெனல்‌: விரைவுக்குறிப்பு. ஆம்பல்‌-ஒரு 
பண்‌; இனி வெண்கலத்தால்‌ ஆம்பற்பூவடிவாக அணைசுபண்ணி 
நுனியில்‌ வைக்கப்பட்ட புல்லாங்குழலெனவுமாம்‌. 


நன்னிமித்த மன்மையின்‌ அழுகையைப்‌ புலப்படுத்தாது கூந்தலான்‌ 
முகத்தை மறைத்தனளாதலின்‌, கூந்தலின்‌ மறையின ளென்றான்‌. 
புலம்பு முந்துறுத்தலின்‌ மொழிபகர நாவெழாது கலங்கிகின்றமை 
கருதியே பெரிதழிந்தென்றான்‌. கைகடத்தலின்‌ அழகையும்‌ கூறினன்‌. 
அமும்பொழு 3தயும்‌ ஆம்பலங்குழ3லா பெடத்தலின்‌ மநிழ்ந்து நுவல்‌ 
வாளாயின்‌ அவளது மொழி அளவில்‌ சுவையுடையதென்பது போதரா 
நின்றது. இஃது எதிர்பெய்து பரிதல்‌. 


இறைச்சி: இலந்தை மானினத்தால்‌ இலையுண்ணப்பட்ட தாயினும்‌ 
நிரம்பிய கனிகளை நெறியிடை யுதிர்க்குமென்றது, தலைவி பசலையால்‌ 
கலனுண்ணப்பட்டவளாயினும்‌ யாம்‌ இன்னைசெல்லின்‌ மிக்க இன்பம்‌ 
பயவாநிற்பளாதலி னியைந்தவாறு செய்வேமென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - இடைச்சுரத்தழுங்கல்‌. 


(பெரு -ரை.) கோக்குக்‌ காடு இறந்தும்‌ எய்தவந்தன எண. 
இயைக்க. ஞாட்பு-போர்க்களம்‌. இயவர்‌ ஊதும்‌ இம்மென்‌ ஆம்பலங்‌ 
குழல்‌ என இயைத்து இம்மென்‌ என்பது ஓலிக்குறிப்பெனக்‌ கோடலனே 
தன்று: என்னை? குழல்‌ ஊதுவோர்‌ விரைவாகவே ஊதவேண்டும்‌: 


௮௬௭௬ நற்றிணை நானூறு 


என்பது விதியன்று அவர்‌ மெல்லவும்‌ இடைகிகராகவும்‌ விரைந்தும்‌ 

ஊதுவதே இயல்பாகலின்‌ என்க, *விரைவாங்கு” என்றும்‌, ‘இரத்தப்‌ 

பசுங்காய்‌ பொற்ப" என்றும்‌, பாடவேற்றுமைகளும்‌ உண்டு. (௧௪௩) 
௧௧௪. தொல்கபிலர்‌ 

தின: குறிஞ்சி, 

துறை: இஃது, அறுபார்த்துற்ற அச்சத்தால்‌ தோழி, தலைவிக்‌. 
குரைப்பாளாய்ச்‌ சிறைப்புறமாகச்‌ சொல்லிய து. 

(நு-ம்‌.) என்பது இரவுக்குறிவந்தொழுகுரம்‌ தலைமகனை நெறியி 
னது குற்றங்கூறி மறுத்துவரைவொடு வருமாறு கருதிய தோழி சிறைப்‌ 
புறத்தானய அவன்‌ கேட்குமாற்றனே தலைவியை நோக்கித்‌ * தோழீ, 
மழை பெய்தலின்‌ இடி தாக்க ஒரு களிற்றைக்‌ கொன்றது. அதன்‌ 
கோட்டின்‌ நமர்‌ கொணர்வதாகவும்‌ உகிரை யடக்குவதாகவும்‌ பேசிய 
ஆரவாரங்கேட்டு வருந்தியிருப்‌2பன்முன்‌ ஈம்‌ காதலனும்‌ வந்தனன்‌ ; 
அவன்‌ வருநெறியிற்‌ கான்யாற்றையும்‌ அஞ்சுகிற்பே'னென வருந்திக்‌ 
கூமுரிற்பது. 

(இ-ம்‌.) இதனை “களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை வகை 

வரைதல்‌ வேண்டினும்‌'' என்னும்‌ விதியின்கண்‌ (தொல்‌- 
கன-௨௨) அமைத்துக்‌ கொள்க, “ஆற்றது தீமை அறிவுறு கலக்‌ 
கமும்‌” என்னும்‌ விஜதிகொள்ளினுமாம்‌. இதற்குப்‌ பயன்‌ தலைவனுக்கு 
ஏதம்‌ ரிகழாமே பாதுகாத்தல்‌, முன்னதன்‌ பயன்‌ வரைவுகடாதல்‌ என்‌ 
இவற்றின்‌ வேற்றுமையும்‌ நுண்ணிதின்‌ உணர்க. 


வெண்கோடு கொண்டு வியலறை வைப்பவும்‌ 
பச்சூன்‌ கெண்டி வள்ளுகிர்‌ முணக்கவும்‌ 
மறுகுதொறு புலாவஞ்‌ சிறுகுடி அரவம்‌ 
வைகிக்‌ கேட்டுப்‌ பையாம்‌ இசினே 
ஓ. அனிதோ தானே தோழி அல்கல்‌ 
வந்தோன்‌ மன்ற குன்ற நாடன்‌ 
துளிபெயல்‌ பொறித்த புள்ளித்‌ தொல்கரை 
பொருதிரை நிவப்பின்‌ வரும்யா று அ௮ஞ்சுவல்‌: 
ஈர்ங்குரல்‌ உருமின்‌ ஆர்கலி நல்லேறு 
௧௦. பாம்புகவின்‌ அழிக்கும்‌ ஓங்குவரை பொத்தி 
மையின்‌ மடப்பிடி, இனையக்‌ 
கையூன்றுபு இழிதரு களிறெறிர்‌ தன்றே. 
(சோ-ள்‌.), தோழி ஈர்ங்குரல்‌ உருமின்‌ ஆர்கலி நல்‌ ஏற 
பரம்பு கவின்‌ அழிக்கும்‌ ஓங்குவரை பொத்து - தோழீ ! ஈரிய 
குரலின்‌ மிக்க ஓசையையுடைய இடியேறு பாம்பின்‌ அழகைசு 
கெடுக்க்ற, தா? உயர்க்க மலைமேல்‌ மோதி ; மையின்‌ மடப்பிடி. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௬௪ 


இனையக்‌ கை ஊன்றுபு இழிகரு களிறு எறிந்தன்னு - கரிய கிறது 
தையுடைய இளம்பிடி வருந்துமாறு தனது துதிக்கைபை ஊன்றி 
இறங்குகன்ற களிற்றின்‌ மேலை பாய்ந்து அதனைச்‌ கொன்‌ 
நறெொதிக்தது ; வெண்கோடு கொண்டு வியல்‌ அறை வைப்பவும்‌ பச்‌ 
சூன்‌ கெண்டி வள்‌உகர்‌ முணக்கவும்‌ - அங்கனம்‌ இறக்கு 
யானையை நம்‌ ஐயன்மார்‌ பிளந்து அதன வெளிய கோடுகளை 
யெடுத்து அகன்ற பாறையின்கண்ணே ஊன்காயுமாறு போகடுவ 
காகவும்‌ அதன்‌ பசிய ஊனை அழித்து மிகப்‌ பெரிய உரெகளைப்‌ 
பு3ைப்ப, தாகவும்‌ பேசிக்‌ கொள்ளுகின்ற இவற்றாலே; புலாவு 
அம்‌ சிறுகுடி. மனுகுதொறணும்‌ அரவம்‌ வைக்‌ கேட்டுப்‌ பையாக்‌ 
இசின்‌ - புலவு மணங்‌ கமழ்கின்ற இறுகுடி.மிலுள்ள தெருவு 
கோனும்‌ உண்டாகும்‌ ஆரவாரத்தை இரவு முழுதும்‌ துயிலா 
இருந்து கேட்டு வருந்தினேன்‌ ; அல்கல்‌ குன்றகாடன்‌ மன்ற வந்‌ 
கோன்‌ - அத்தகைய இரவிலே குன்ற நாடனும்‌ இண்ணமாக இர 
வுக்குறி கூடும்படி கருதி வந்தனன்காண்‌!; துளி பெயல்‌ 
பொறித்த புள்ளிக்‌ தொல்கரை பொரு இரை நிவப்பின்‌ வரும்‌ 
யாறு அன்சுவல்‌ - அவன்‌ வருநெறியில்‌ மழையின்‌ துளி பெய்த 
லாலே பொறிக்கப்பட்ட புள்ளிகளையுடைய பழைமையாகிய 
கரையை மோதுகின்ற உயர்வையுடைய அலைகளோடு வரறாஇன்ற 
கான்யாற்றினைக்‌ கருதி யான்‌ அஞ்சா கின்றேன்‌; அளிதோ 
கானே - ஆதலின்‌ அவன்‌ இரவுக்குறி வருதல்‌ இரங்குவ,தற்குரிய 
தொன்றாயிரா நின்றது; எ-று, 

(வி. ம்‌.) வைத்தல்‌-போக்குதல்‌; விடுத்தல்‌, முணக்கல்‌-அடக்‌ 
குதல்‌. கெண்டுதல்‌-வெட்டுதல்‌, பையாத்தல்‌-வருந்துதல்‌. அல்கல்‌- 
இரவு. வந்தோன்‌: முற்று, இடியோசை3கட்ட பாம்பு நடுங்க 
யொடுங்கல்‌ வெளிப்படை, பொத்தல்‌-மோதல்‌. 

நாடன்‌ வந்ததறிந்ததும்‌ குறியிடத்து இறைவியைக்‌ கொண்டு 
செல்லாதது ஊர்துஞ்சாமையானென அறிவுறுத்துவாள்‌ அரவங்‌ 
கேட்டுப்‌ பையாம்‌ இசினைன்றுள்‌, தலைமகன்‌ வெறதபடி அவன்பால்‌ 
அன்புடைமை காட்டுவாள்‌ அளி3தாதா3ன யென்றள்‌. யாறஞ்சுவ 
லெனவும்‌ இடிகளெறிந்த தெனவும்‌ ஆறுபார்த்துற்ற அச்சங்‌ கூறினள்‌. 
இவற்றான்‌ இரவுக்குறி இடையீடுபட்டமைபின்‌ வரைம்‌தப்துக 
வென்றவாறு. மெய்ப்பாடு - அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌- 
இரவுக்குறி விலக்கி வரைவுடம்படுத்தல்‌. 


(பெரு- ரை.) இஃது ஆற்றது தீமை கூறி இரவுக்குறி விலக்‌ 
(௧௧௪) 


இயது; புலாவும்‌ சிறுகுடி என்றும்‌ பாடம்‌. 
்‌ திணை: பாலை. 

துறை: இது, பிரிவிடையாற்றுளாய தலைமகளைத்‌ தோழி, பருவள்‌ 

காட்டி வற்புறுத்தியது. 


ககன நற்றிணை நானூறு 


(நு-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரிந்து சென்ற தலைமகன்‌ குறித்த 
பருவத்து வாராமையால்‌ வருந்திய தலைவியைத்‌ தோழிநோக்கி “அவர்‌ 

த்த கார்ப்பருவம்‌ இப்பொழுதுதான்‌ தொடங்குகின்றது; காதலர்‌ 
சேய்மைக்‌ கண்ணே அயல்நாட்டி.லிருப்பவராயினும்‌, நம்மீது மிகுபேரன்‌ 
புடையராதலின்‌ தவிராது வருவர்‌ நீ வருந்தாதே'யென வலியுறுத்திக்‌ 
கூறாறிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “பிறவும்‌ வகைபட வந்த கஇளவி'' என்பதனால்‌ 
(தொல்‌-கற்‌-௭ ) அமைத்துக்‌ கொள்க. 
மலர்ந்த பொய்கைப்‌ பூக்குற்‌.று அழுங்க 
அயர்ந்த ஆயங்‌ கண்ணினி.து பட்‌ இயர்‌ 
அன்னையுஞ்‌ சிறிதுதணிந்‌ து உயிரினள்‌ இன்னிர்த்‌ 
குடங்கடல்‌ வாயில்‌ உண்டுசில்‌ நீரென 
மயிலடி. இலைய மாக்குரல்‌ நொச்சி 
மனைஈடு மெளவலொடு ஊழ்முகை அவிழக்‌ 
காரெதிர்ம்‌ தன்றாற்‌ காலை காதலர்‌ 
தவச்சேய்‌ நாட்டர்‌ ஆயினும்‌ மிகப்பேர்‌ 
அன்பினர்‌ வாழி தோழி ஈன்புகழ்‌ 
௧௦. உலப்பின்று பெறினும்‌ தவிரலர்‌ 

கேட்டிசின்‌ அல்லனோ விசும்பின்‌ றகவே. 


ஐ 


(சோ-ள்‌.), கோழி வாழி மலர்ந்த பொய்கைப்‌ பூ கூற்று 
அழுங்க அயர்ந்த ஆயம்‌ இனிது கண்படீஇயர்‌ - கோழி ! வாழி 
அகன்று விரிந்த : பொய்கையின்‌ கண்ணுள்ள மலர்களைக்‌ 
கொய்து வந்த துவட்டியால்‌ வருந்திய கோழியர்‌ குழாமெல்லாம்‌ 
தம்‌ மெய்ந்கோவொழிந்து இனிதாக வறங்கவேண்டி ; அன்னையும்‌. 
இறிது கணிந்து உயிரினள்‌ - அன்னையும்‌ ஈம்மீதுகொண்ட சினம்‌ 
சிறிது தணிந்து உயிர்ப்புடையளாயினாள்‌ ; கார்‌ இன்‌ நீர்‌ தடப்‌ 
கடல்‌ நீ இல்‌ என வாயில்‌ உண்டு-அவள்‌ அஙக்கனமாகிய பொழுது: 
முகிலும்‌ இனிய நீரையுடைய பெரிய கடலின்‌ நீர்‌ சில என்னும்‌. 
படியாக வாயினாலுண்டு ; மயில்‌ அடி. இலைய மா குரல்‌ கொச்சி 
மனை ஈடு மெளவலொடு ஊழ்முகை அவிழ காலை எஇர்ந்தன்று - 
மயிலின்‌ அடிபோன்ற கரிய கஇிராயெ பூந்துணரையுடைய நொச்சி 
வேலியின்மிது இல்லின்‌ நடுமுற்றத்தில்‌ முக்கொண்டெழுந்த 
மூல்லை கூரை மேலாலே . சென்று படாந்து அவ்விரண்டும்‌ 
முறையே ரும்‌ பவிழ்ந்து மலருமாறு இன்று நாட்காலை எதிர்‌ 
போந்து கார்ப்பருவம்‌ செய்யலாகியது கண்டாய்‌, ௮ஃது அங்கன 
ஊக; காதலர்‌ தவச்‌ சேய்‌ காட்டர்‌ ஆயினும்‌ - இப்பொழுது 
தங்கா கலர்‌ மிக்க சேய்மையின்‌ கண்ண தாகிய நாட்டில்‌ உறைபவரா 
வினும்‌, மிக பேர்‌ அன்பினர்‌ உலப்பு இன்று ஈன்‌ புகழ்‌ பெறினும்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௧௯௬௧. 


தவிரலர்‌ - ஈம்பால்‌ மிகப்‌ பெரிய அ௮ன்புடையராதலின்‌ அங்கே 
காங்கொண்ட வினை முடிக்‌ கலால்‌ அளவில்லாத புகழையடைவ 
தாயினும்‌ குறித்த பருவவரவின்கண்‌ வாராது ஆண்டுறைபவரல்‌ 
லர்‌, அவர்‌ வருமளவும்‌ நீ வருந்தாத கொள்‌ !; இன்னு விசும்பு 
அகவு கேட்டின்‌ அல்லனோ-இன்றுதான்‌ பருவம்‌ தொடங்கு 
கின்ற கென்பதன்‌ குறியாக அம்மேக முழங்கு மிடியோ 
சையை யான கேளாநின்றேனல்லனோ? எ-று, 


(வி-ம்‌.) மலர்தல்‌-விரிதல்‌. குறுதல்‌ - பறித்தல்‌. உயிரினள்‌ 
சினமடங்குழிப்‌ பெருமூச்சு விடுதலுடையளாயினாள்‌. 


நமது நிலையிலா இன்பத்தை மேற்கொண்டு நிலைத்த புகழையும்‌ 
விரும்புகிலரெனத்‌ தவப்‌3பரன்பினரென்பதனை வலியுறுத்தினளென்‌ 
பது. 


இறைச்சி: புறத்துள்ள நொச்சி 3வலியின்மீது மனயகத்‌ தெழுந்த 
மெளவல்‌ சென்று படர்ந்து இரண்டும்‌ மலராமிற்கு மென்றது, 
அயனாட்டு அரசதமாரனாகய நின்கதலனெடு ஈண்டிம்‌ மனயகத்துப்‌ 
பிறந்த நீ சென்றுகூடி. மணந்து இருவரும்‌ ஒருதன்மையான மகழ்ச்சி 
யீராய்‌ மக்களொடு மூழ்ந்து மனையறங்காத்து வை தவிர்‌ என்றதாம்‌. 
மெய்ப்பாடு- பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு-ரை.) பொய்கை மலர்ந்த பூக்குற்று எனமாறிப்‌ பொய்கை 
யின்கண்‌ மலர்ந்த மலர்களைக்‌ கொய்து எனினுமாம்‌. இன்னீர்‌ என்புழி 
காட்டிக்கனி௰ நீர்‌ என்க. கொச்சிபும்‌ மெளவலும்‌ முகையவிழ என்பது 
கருத்து. மனநடு மெளவல்‌ என்றது ம”னயின்கண்‌ ஈட்டு வளர்க்கும்‌ 
முல்லை என்றவாறு; உரையாசிரியர்‌ இங்ஙனம்‌ கூறாமல்‌, நொச்சி 
வேலியின்மீது இல்லின்‌ ஈடு முற்றத்தில்‌ முளை கொண்டெழுந்த - முல்லை 

.கூரைமேலாலே சென்று படர்ந்து எனப்‌ பெரிது இடர்ப்பட்டுரை 
கூறுதல்‌ காண்க, விசும்பின்‌ தகவு எனக்‌ கண்ணழித்து அதற்‌ கேற்ப 
வுரைப்பினுமாம்‌. (௧௧௫) 


௧௧௭. கந்தரத்தனார்‌ 


தினை: குறிஞ்சி. . 


துறை : இது, வரைவு நீட்டிப்ப ஆற்றாளாய தலைவி, தோழிக்கு 
வன்பொறை எதிரழிந்து சொல்லியது. i 


(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ மணஞ்செய்துகொள்ளாது நீட்டித்‌ 
ததனாலே தலைவியது ஆற்றுமையறிந்து அவர்‌ வந்தெய்துவராதலின்‌ நீ 
வருந்தாதே வலிந்து பொறுத்திருவென்ற தோழியை கோக்க, “அவள்‌ 
நம்‌ காதலன்‌ நம்பால்‌ வைத்த நட்பானது தொடர்பின்றி அற வொழிந்த 
பின்னும்‌ அயன்மாதர்‌ என்‌" அவர்‌ கூறுவ தொழிந்தாரிலர்‌; அதனை 
யெங்ஙன மாற்றுவே' னென்று எதிரழிச்து கூறுநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “அருமை செய்து அயர்ப்பினும்‌'' (தொல்‌. 
கள-௨௰) என்னும்‌ விதிகொள்க, க த்‌ 


௨௦௦ நற்றினா நானூறு 


இமை கண்டோர்‌ திறத்தும்‌ பெரியோர்‌ 
காரமறிர் து உணர்க என்ப மாதோ 
வழுவப்‌ பிண்டம்‌ நாப்பண்‌ ஏழுற்று 
இருவெதிர்‌ ஈன்ற ஏற்றிலைக்‌ கொழுமுனை 
௫. குன்முதிர்‌ மடப்பிடி நாண்மேயல்‌ ஆரும்‌ 
மலைகெழு நாடன்‌ கேண்மை பலவின்‌ 
மாச்சினை துறந்த கோள்முதிர்‌ பெரும்பழம்‌ 
விடரனை வீழ்ந்துக்‌ காங்குத்‌ தொடர்பறச்‌ 
சேணுஞ்‌ சென்றுக்‌ கன்றே அறியா து 
௧௦. ஏகல்‌ அடுக்கத்து இருண்முகை யிருந்த 
குறிஞ்சி நல்லூர்ப்‌ பெண்டிர்‌ 
இன்னும்‌ ஓவார்‌ என்திறத்து அலரே. 

(சோ-ள்‌., இமை கண்டோர்‌ இறத்தும்‌ தாம்‌ அறிந்து 
உணர்க என்ப பெரியோர்‌ - கொடிய இத்தொழிலைச்‌ செய்பவரி 
டத்து அசசெயலை நேரிலே கண்டு வைத்தும்‌ உளள,த்தாலாராய்ந்து! 
அத்கொழில்‌ செய்வோர்‌ இனி அதனைச்‌ செய்யா தொழிவாராக்‌ 
என்று பலபடியாக நுவன்று பெரியோர்‌ பொறு த்இருப்பர்‌ ; சூல்‌ 
முதிர்‌ மட பிடி. ஏழுற்று நாப்பண்‌ பிண்டம்‌ வழுவ இருவெதிர்‌ 
சன்ற ஏற்று இலைக்‌ கொழுமுளை காள்மேயல்‌ ஆரும்‌ - அங்கனமு 
மாகாது சூல்முதரந்த இளம்பிடியான அறியாமையாலே தன்‌ 
வயிற்றிலுள்ள சூல்‌ அழிந்து புறம்‌ போந்து விழுமாறு பெரிய 
மூங்கிலில்‌ முளைத்தெழுந்த இலையில்லாக கொழுவிய முனையை 
விடியலிலே சென்று இன்னாகிற்கும்‌; மலைகெழு நாடன்‌ 
கேண்மை - மலைவிளங்கிய நாடன்‌ என்னைக்‌ கை விட்டமை(யால்‌) 
அவனுடைய கேண்மையான து; பலவின்‌ மா சினை துறந்த 
கோள்‌ முதிர்‌ பெரும்‌ பழம்‌ விடர்‌ அளை வீழ்ந்து உக்கு ஆங்குச்‌ 
தொடர்பு அறச்‌ சேணும்‌ சென்று உக்கன்னு - பலாவின்‌ கரிய 
கிளையினின்று கனிந்து ழே விழுனெற காய்‌ முதிர்ந்து பெரிய 
பழம்‌ பிறர்‌ உண்ணாதபடி மலையின்‌ பிளப்பாயெ அளையினுள்‌ 
விழுந்தகொழிந் தகாற்போல கொடர்சசியறப்‌ பன்னாளின்‌ முன்னே 
சென்றொழிந்தது; ஏகல்‌ அடுக்கத்து இருள்முகை இருந்த 
குறிஞ்சி நல்லூர்ப்‌ பெண்டிர்‌ - அதனை அறியாது பெரிய மலைப்‌ 
பக்கத்திலுள்ள இருள்‌ செறிந்த குவட்டிலிருக்‌த குறிஞ்சியிலுள்ள 
கல்ல ஊரின்கணிருக்கும்‌ பெண்டிர்தாம்‌ ; என்‌இறத்து அலர்‌ இன்‌ 
இம்‌ ஓவார்‌-என்னிமித்தமாக இன்னும்‌ பழிகூறு தலை ஒழிந்தா 
சிலர்‌; இனி யான்‌ அதனை எவ்வண்ணம்‌ ஆற்றுவேன்‌? எ- ு. 

(வீ-ம்‌.) பிண்டம்‌-கரப்பம்‌, வழுவல்‌-வெளிப்படல்‌. ஏமுறல்‌- 
மயங்குதல்‌; ஈண்டு அறியாமை மேனின்றது. வெதிர்‌ - மூங்‌இல்‌; 


மூலமும்‌ உரையும்‌ ௨௦௧ 


கோள்‌-காய்‌. ஏ-பெருமை. கேண்மை பழம்‌ வீழ்ந்துக்காங்குச்‌ 
சென்றுக்கன்று எனக்‌ கூட்டுக. முகை-துறுகல்‌: மரமிகுதியால்‌ 
இருளடர்ந்த முகையென்றவாறு. கேண்மை பலவின்கனியாகவும்‌, 
அக்கேண்மை தனக்‌ தப்‌ பயன்படாமை கனி அளையி3ல விழுந்தழிந்தாற்‌ 
போல்வதாகவும்‌ உவமையோடு பொருத்திக்‌ கொள்க; இது, சிறப்பு 
நிலைக்களமாகச்‌ சிஊயொடு சனைவந்த பயவுவமம்‌, 


இங்கு செய்தாரையும்‌ பொறுக்கிற்பவர்‌ நம்மைத்‌ துறத்தலின்‌ நாம்‌ 
அரியேமாயெது பற்றித்‌ தாமும்‌ அரியராயினார்‌ போலுமெனத்‌ தன்‌ 
வயினுரிமையும்‌ அவன்வயிற்‌ பரத்தைமையுங்‌ கூறினாள்‌. அவர்‌ ஓவார்‌ 
என்றது துன்பத்துப்‌ புலம்பல்‌. 


உள்ளுறை: குன்முற்றிய பிடியானை, மூங்கிலின்‌ முளையைத்‌ 
இன்றால்‌ அதன்‌ கொடுமையால்‌ தனது சூல்‌ பிண்டமாக வீழுந்தொழியு 
மென்பதை யறியாமல்‌ அம்முளையைத்‌ தின்று பின்பு தன்‌ சூல்‌ வழுவுத 
லால்‌ வருந்துவதுபோல, நாண்‌ முதலியவற்றால்‌ மேம்பட்ட யான்‌ 
இங்ஙன்‌ தொடர்பறுங்‌ கேள்வனை நயந்தால்‌ பின்பு ஏதிலாரெடுக்கும்‌ 
அலர்காரணமாக நமது பண்புமுதலாயின அழியுமென்பதனை யறி 
யாமல்‌, உடன்பட்டு இப்பொழுது அலரா லெல்லா மிழந்தே னென்ற 
சாம்‌, மெய்ப்பாடு அழுகை, பயன்‌--அயாவுயிர்த்தல்‌, 


(பெரு) வேற்றலைக்‌ கொழுமூளை என்றும்‌ பாடம்‌. இதுவே 
சிறந்த பாடமாகும்‌. வேல்போலும்‌ கூரிய தலையையுடையமுளை என்க, 
குன்முதிர்‌ மடப்பிலை என்பதும்‌ பாடம்‌. இனி, பெரியோர்‌ பிறர்‌ 
திமை சொல்லா நலத்தது. சால்பு!” என்னும்‌ ரிய கொள்கையுடைய 
ராகலின்‌ இமை செய்தலைக்‌ கண்கூடாகக்‌ காணப்பட்டோர்‌ திறத்தும்‌ 
அவரே அத்திமையை அறிந்து உணர்ந்து திருந்துக என்று வாளா 
வீருப்பர்‌. அங்ஙன மின்றி, இவ்வூர்ப்‌ பெண்டிர்‌ திமையில்லாத என்‌ 
திறத்து அலர்‌ ஓழிந்திலர்‌ என்பது கருத்தாகக்கொள்க, 

காப்பண்‌ ஏமுற்று என்பது இடையிலே கெட்டு என்றவாறு. 
நாப்பண்‌ என்பதற்கு வயிறு என்று. உரையாசிரியர்‌ கொண்டனர்‌, 
பிண்டம்‌ நாப்பண்‌ ஏமுற்றுவழுவ எனமாறுக. இடை என்றது, 
கருப்பம்‌ முதிர்ந்து பிறத்தற்கு இடையிலே என்றவாறு, (௧௧௬) 


௧௧௪. குன்றியனார்‌ 


்‌ திணை: நெய்தல்‌. 
துறை? (௧) இது, வரைவுநீட ஆற்றாளாய தலைவி வன்பொறை 
யெதிரழிந்து சொல்லியது. 
(து- ம்‌.) என்பது, தலைமகன்‌ மணஞ்செய்துகொள்ள நீட்டித்‌ 
தலாலே தலைமகள்‌ வருந்துவதை அறிந்த தோழி அவர்‌ விரைவில்‌ 
வருவராதலின்‌, அதுகாறும்‌ நீ வருந்தாதே யென்றலும்‌ அவள்‌,பொரு 
ளாக 'இவ்வண்ணமாய்‌ வருன்ற மாலைப்பொழுதையும்‌ கருதாது நீங்கி 
அராதலின்‌, அதனால்‌ யான்‌ அடைந்தகோய்‌ முருகணங்கியதால்‌ வந்த 
தென ஊரார்‌ கூறுவர்‌; அவ்வலர்மொழியை எய்தியும்‌ வாழ்தல்‌ பண்‌ 
பன்றாதலீன்‌ யான்‌ உயிர்‌ வரழலே"னென்‌ றழிந்து கூறாநிற்பது. 


2.0௨. நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதற்கு *வரைவிடை வைத்த காலத்து வருந்தஇனும்‌ !* 
(தொல்‌-கள-உ௰) என்னும்‌ விதிகொள்க. 


துறை. (௨) சிறைப்புறமுமாம்‌. 


(நு-ர்‌.) என்பது, தலைவன்‌ சிறைப்புறத்தானாக அவன்‌ கேட்டு 
விரைவிலே வரையும்‌ வண்ணம்‌ முன்னே கூறியபடி. கூறுநிற்பது. 
(உரை இரண்டற்கும்‌ ஓக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதற்கும்‌ அவ்விதியே அமையும்‌. 

பெருங்கடல்‌ முழங்கக்‌ கானல்‌ மலர 
இரங்கி ஓதம்‌ இல்லிறக்‌.து மலிர 
வள்ளிதழ்‌ நெய்தல்‌ கூம்பப்‌ புள்ளுடன்‌ 
கமழ்பூம்‌ பொதும்பர்க்‌ கட்சி சேரச்‌ 

இ. செல்சுடர்‌ மழுங்கச்‌ சிவம்‌ துவாங்கு மண்டிலம்‌ 

கல்சேர்பு கண்ணிப்‌ படரடைபு நடுங்கப்‌ 
புலம்பொடு வந்த புன்கண்‌ மாலை 
அன்னர்‌ உன்னார்‌ கழியிற்‌ பன்னாள்‌ 
வாழலேன்‌ வாழி தோழி யென்கண்‌ 

௩௦. பிணிபிறிது ஆகக்‌ கூறுவர்‌ 

பழிபிறிது ஆகல்‌ பண்புமார்‌ அன்றே. 

(சோ-ள்‌.) கோழி வாழி - தோழி ! நீ வாழி; பெருங்கடல்‌ 
முழங்கக்‌ கானல்‌ மலர இருங்கழி ஓதம்‌ இல்‌ இறந்து மலிர - 
பெரிய கடல்‌ முழங்காநிற்கவும்‌ கடல்‌ அருகிலுள்ள சோலை 
ஒருங்கே மலர்‌ தலைச்‌ செய்யவும்‌, கரிய கழியின்‌ நீர்வெள்ளம்‌ 
நமது மனையெல்லை கடந்து நிறைந்து வாராநிற்பவும்‌; வள்‌ இதழ்‌ 
நெய்தல்‌ கூம்ப- பெரிய இதழையுடைய நெய்தன்‌ மலர்‌ குவிய 
வும்‌; புள்‌ உடன்‌ கமழ்‌ பூ பொதும்பர்க்‌ கட்டு சேர - காக்கைகள்‌ 
ஒருசேர மணம்வீசும்‌ பூஷ்சோலையிலுள்ள தம்‌,கம்‌ கூடுகளிலே 
சென்று தங்கா திற்பவும்‌: வாங்கு மண்டிலம்‌ சிவந்து கல்சேர்பு 
நண்ணி செல்சுடர்‌ மழுங்க - வளைந்த ஆதித்த மண்டிலம்‌ சிவந்து 
தோன்றி ௮த்தமனக்‌ குன்றைச்‌ சென்றடைந்து எங்கும்‌ முன்பு 
பரவிய சுடர்‌ மழுக்கமடையவும்‌; படர்‌ அ௮டைபு நடுங்கப்‌ புலம்‌ 
பொடு வந்த புன்கண்‌ மாலை - அவற்றை நோக்கித்‌ துன்பங்கள்‌ 
எல்லாம்‌ ஒருங்கே யான்‌ அடைந்து நடுங்கும்படி அதனையுடன்‌ 
கொண்டுவந்த புன்கண்‌ செய்யும்‌ மாலைப்‌ பொழுதில்‌; அன்னர்‌ 
உன்னார்‌ கழியின்‌ - அத்தலைவர்‌தாம்‌ என்னை நினையாரா அகன்‌ 
ஜெழிந்தால்‌; என்கண்‌ பிணிபிறிது ஆகக்‌ கூறுவர்‌ பழிபிறிது 
ஆகல்‌ பண்பும்‌ ௮ன்று- அதனா லென்பாலுண்டாய காமகோயா 
லாய வேறுபாடு முருகு அ௮ணங்கிய தால்‌ வந்த தாகுமென்று 


மூலமும்‌ உரையும்‌ ௨0௦௩. 


ஊரிலுள்ளார்‌ கூறுவர்‌, யான்‌ எய்திய நோயை வேறொன்றன்‌ 
மேலிட்டு அங்ஙனம்‌ பழி பிறிதொன்றுக அயலார்‌ கூறு கல்‌ பண்‌ 
புடையதன்றா கலின்‌ பல்‌ நாள்‌ வாழலேன - இனி யான்‌ நெடுநாள்‌ 
காணும்‌ உயிரோடு வாழ்ந்திரேன்‌ காண்‌! எ- று, 

(வி-ம்‌) மலிர்தல்‌-நிறைதல்‌, புள்‌- காக்கை, கட்சி - பறவைக்‌ 
கூடு, ஆர்‌: அசைநிலை, 

, புணர்ந்தார்க்கன்றி இன்பன்‌ செய்யாமையாலே தனக்குத்‌ 
அன்புறுத்துங்‌ கடலை முன்னே கூறினாள்‌. சேக்கையிலே சேவலும்‌ 
படையும்‌ புகுதக்‌ காண்டலீன்‌ அங்ஙனம்‌ யானும்‌ ஆயி 3னனில்லையே 
யென்பாள்‌, புள்ளுடன்‌ கட்சிசேர வென்றாள்‌. புல்லியுறையுமாறு 
வெப்பநீங்‌இத்‌ தட்பஞ்‌ செய்தற்கேதுவாயிருத்தலிற்‌ சுடர்‌ மழுங்கனமை 
யுடன்கூறினுள்‌. ஆ ரறாமை மீ.தூர்‌ தலின்‌ இம்மாலையில்‌ இனி வாழலே 
னென இறந்துபடுதல்‌ கூறினாள்‌. இவையனைத்தும்‌ துன்பத்துப்‌ 
புலம்பல்‌. உன்னாரென்றது ஐயஞ்செய்தல்‌. ஏனை மெய்ப்பாடு-அழுகை. 
பயன்‌-அயாவுயீர்‌ த்தல்‌. 

(பெரு - ரை.) தலைவனுடைய அயன்மை தோன்றக்‌ காதலர்‌ 
என்னாது அன்னர்‌ என்றாள்‌. பன்னாள்‌ வாழலேன்‌, வாழாது யான்‌ உயீர்‌ 
நீத்துழி யான்‌ இறந்தமைக்குரிய பிணி பிறிதாகக்‌ கூறுவர்‌, அங்ஙனம்‌ 
பழி பிறிது ஆதல்‌ பண்பும்‌ அன்று என்றாள்‌ எனினுமாம்‌. (௧௧௭) 


௧௧௮. பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


தினா: பாலை. 
துறை: இது, பருவங்கண்‌ | 'ற்றாளாய தலைவி சொல்லியது. : 
(து-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ சென்ற காதலன்‌ குறித்த பருவத்து 
வாராமையால்‌ அதனை ஆற்றாத தலைவி, இவ்‌ விளவேனிற்காலத்தை 
கோக்குந்தோறும்‌ “தலைவர்‌ நம்மை மறந்தாரென நாம்‌ வருந்துவதன் றி 
மெல்லிய பாதிரிமலர்‌ விற்பவளை நோக்கியும்‌ என்னெஞ்சு வருந்துகின்ற 
தாதலின்‌,.யான்‌ எங்ஙனம்‌ ஆற்றுவே/'னென்‌ ழிந்து கூறாரிற்பது, 
. (இ-ம்‌-) இதனை “£ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நீலையினும்‌" 
(தொல்‌-கற்‌-உ௰) என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 
அடைகரை மாஅத்து அல்குசனை ஓலியத்‌ 
தளிர்கவின்‌ எய்திய தண்ணறும்‌ பொதும்பின்‌ 
சேவலொடு கெழீ இய செங்கண்‌ இருங்குயில்‌ 
_ புகன்றெதிர்‌ ஆலும்‌ பூமலி காலையும்‌ 
௫. அகன்றோர்‌ மன்றம்‌ மறந்திசி னோரென 
இணருறுபு உடைவதன்‌ தலையும்‌ புணர்வினை 
ஓவ மாக்கள்‌ ஒள்ளரக்கு ஊட்டிய 
ததிலிகை அன்ன துய்த்தலைப்‌ பாதிரி 


௨௦௪ நற்றினை நானூறு 


வாலிதழ்‌ அலரி வண்டுபட ஏந்திப்‌ 
௧௦. புதுமலர்‌ தெருவுதொறு நுவலும்‌ 
நொ தும லாட்டிக்கு நோமென்‌ நெஞ்சே. 


(சொஃள்‌.) அடைகரை மாஅத்து அல்கு சனை ஒலியத்‌ 
களிர்‌ கவின்‌ எய்‌ இய கண்‌ நறும்‌ பொதும்பில்‌ - யாற்றை அடுத்த 
கரையின்௧ணுள்ள மாமரங்கள்‌ நெருங்கிய களையெல்லாம்‌ தழை 
யும்படி. களிர்‌ ஈன்று அழகமைந்த தண்ணிய நறிய சோலை 
யின்கண்ணே ; சேவலொடு கெழிஇய செங்கண்‌ இருங்குயில்‌ 
புகன்று எதிர்‌ ஆலும்‌ - சேவலுடனே பொருக்இய சிவந்த கண்ணை 
யுடைய கரிய குயில்‌ ஒன்றனை ஒன்று விரும்பி எதிரெதி 
ரிருக்து ஆரவாரிக்கும்‌; இணர்‌ உணுபு பூ மலி காலையும்‌ -பூங்கொத்‌ 
இளையுற்று மலர்கள்‌ மலரும்‌ இளவேனிற்கால த்தும்‌; அகன்றோ 
மன்ற ஈம்‌ மறந்‌ இகினோர்‌ என உடைவதன்‌ தலையும்‌ - முன்பு 
பிரிக்‌ தகன்ற காதலர்‌ இண்ணமாக நம்மை மறந்தனர்‌ என வருத்த 
மூறுவகன்‌ மேலும்‌) புணர்‌ வினை ஓவ மாக்கள்‌ ஒள்‌ அரக்கு 
ஊட்டிய துலிகை அன்ன துய்‌க்‌,கலைப்‌ பாதிரி வால்‌ இதழ்‌ அலரி- 
தம்‌ தொழிலில்‌ வல்ல ஓவியர்‌ ஒள்ளிய அரக்னெயூட்டிய எழுது 
கோல்போன்ற தலையில்‌ நண்ணிய பஞ்சனையுடைய பாதிரியின்‌ 
வெளிய இதழையுடைய மலர்களை; வண்டுபட ஏந்திப்‌ புதுமலர்‌ 
தெருவு கொறும்‌ நுவலும்‌ கொதுமலாட்டிக்கு என்‌ நெஞ்சு 
நோம்‌ -வண்டுகள்‌ மொய்க்கும்படி வட்டியிலேந்து அப்புதிய 
மலரைக்‌ தெருவுகள்‌ தோறும்‌ விலைகூறிச்‌ செல்லாகின்ற ஏதி 
லாட்டியாயெ பூவிலைமடக்தையை கோக்குந்தோறும்‌ என்னெஞ்சு 
கேரவாதகின்றது; ஆதலின்‌ யான்‌ இனி எவ்வண்ணம்‌ ஆற்றியுளே 
னாவேன்‌? எ-று. 


(வி-ம்‌.) மா அத்து, அத்து: அல்வழிச்சாரியை. அல்கல்‌ - 
நெருங்கல்‌. ஓவமாக்கள்‌-சித்திரவேலை செய்வோர்‌. இணருறுபு பூமலி 
காலையுமென மாறிக்கூட்டுக. அலரியாகிய புதியமலரென இயைத்து 
இருபெயரொட்டாக்‌னுமமையும்‌. பாதிரிமலரைக்‌ கூறுதலானே 
பாலைத்தனையும்‌ வேனிற்பருவமுமாமெனக்‌ கொள்க. பாதிரியின்‌ நறு 
மணம்‌ இன்பம்‌ வித்துப்‌ பிரிந்தாரைத்‌ துன்புறுத்தலின்‌, பூவிலைமடர்‌ 
தைக்குத்‌ தன்‌ நெஞ்சு நோமென்றாள்‌. 


சேவலொடு குயில்‌ கெழீஇ ஆலுமென்றது, யான்‌ அங்ஙனம்‌ 
தலைவஜெடு கெழீஇ ஆலப்பெற்றிலேனேயென்‌ றிரங்யெதாம்‌. உடைக்‌ 
ததும்‌ நெஞ்சுகோதலும்‌ அழிவில்கூட்டத்துப்‌ பிரிவாற்றமை. ஏனை 
மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


(0மந-ரை) தெருவுதொறும்‌ மலர்‌ விற்கும்‌ தொழில்‌ வேனிற்‌ 


பருவம்‌ வந்து முதிராகிற்பதயும்‌ அப்பு தமலர்‌ சூடிக்‌ கொண்கனொடு 
வினையாடல்‌ இயலாமையும்‌ நினைவூட்டுதலின்‌ என்‌ கெஞ்சுகோம்‌ என்ற 


வாது. (௧௧௮) 


வ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௦௫ 
௧௧௯. பெருங்குன்றூர்கழோர்‌ 

திணை: குறிஞ்சி, 

திறை: இது, சிறைப்புறமாகத்‌ தோழி செறிப்பறி வுறீஇயது. 

(தி-ம்‌) என்பது, தலைவன்‌ சிறைப்புறத்தானகத்‌ தலைவியின்‌ 
இற்செறிப்பும்‌ உள்ளுறையால்‌ வேற்றுவரைவு நேர்ந்தமையும்‌ தோழி 
அறிவுறுத்தி வரைவுடன்படுத்துவாளாய்‌ “மலைநாடன்‌ யார்தரவரினும்‌ 
மாலையானாகி வாராநிற்பன்‌; வந்தும்‌ யாது பயன்‌, முயங்கப்‌ பெறுபவ' 
னல்லன்‌, புலந்து போயினும்‌ போவானாக' வென்று வெகுண்டு கூறா 
நிற்பது. 

(இ-ம்‌.) இதன “'களனும்‌ பொழுதும்‌............ அறநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌, கள-௨.௩.) என்பதன்கண்‌ 
அமைத்துக்‌ கொள்க. 

தனையுண்‌ கேழல்‌ இரியப்‌ புனவன்‌ 
சிறுபொறி மாட்டிய பெருங்கல்‌ அடாஅர்‌ 
ஒண்கேழ்‌ வயப்புலி படூஉம்‌ நாடன்‌ 
ஆர்தர வந்தனன்‌ ஆயினும்‌ படப்பை 

இ. இன்முசுப்‌ பெருங்கலை நன்மேயல்‌ ஆரும்‌ 
பன்மலர்க்‌ கான்யாற்று உம்பர்க்‌ கருங்கலை 
கடும்பாட்டு வருடையொடு தாவன உகளும்‌ 
பெருவரை நீழல்‌ வருகுவன்‌ குளவியொடு 
கூவிளர்‌ ததைந்த கண்ணியன்‌ யாவதும்‌ 

௧௦. முயங்கல்‌ பெறுகுவன்‌ அல்லன்‌ 

புலவி கொளீஇயர்தன்‌ மலையினும்‌ பெரிதே. 


(சோ-ள்‌.) இனை உண்‌ கேழல்‌ இரிய புனவன்‌ சிறுபொறி' 
மாட்டிய பெருங்கல்‌ அடாஅர்‌ - இனைப்புன தது வந்து மேயும்‌: 
பன்றி ,பட்டொழுியுமாறு அத்தனைப்புன ததுக்கு,தீ , தலைவன்‌ 
சிறிய இயந்திரமாக அமைத்து வைத்த பெரிய கல்லின்‌ ழோல்‌;: 
ஒள்‌ கேழ்‌ வய புலி படூஉம்‌ காடன்‌ ஆர்‌,தர வந்தனன்‌ ஆயினும்‌ - 
ஒள்ளிய நிறத்தையும்‌ வலியையுமுடைய புலி புகுந்துபடுகின்ற 
மலைகாடன்‌ யாராலே தரப்பட்டு வந்‌,தவனாயினும்‌; படப்பை இன்‌ 
முசுப்‌ பெருங்கலை ஈல்மேயல்‌ ஆரும்‌ பல்‌ மலர்ச்‌ கான்யாற்று உம்‌: 
பர்‌- கொல்லையின்௧ண்‌ இனிய முசுவின்‌ பெரியகலை நல்ல உணவை 
உண்ணாகிற்கும்‌ பலவாய மலரையுடைய கான்யாற்றின்‌ மேலுள்ள; 
கருங்கலை. கடும்பு ஆட்டு வருடை யொடு தாவன உகளும்‌ பெரு 
வரை நீழல்‌ -கரையின்கண்ணே பெரிய கலைமான்‌, கூட்டமாயெ 
மலையாட்டினததுடனே காவிக்‌ துள்ளிக்‌ குதியாநிற்கும்‌ பெரிய 
க்‌ இிற்பு, தர்‌ நிழலில்‌; குளவியொடு கூவிளம்‌ ததைந்‌,த கண்ணியன்‌" 


௨௦௬ நற்றிணை நானூறு 


வருகுவன்‌ - அவன்‌ குளவியுடனே கூவிளமலரிடையிட்டுக கட்டிய 
நெருங்கிய மாலையுடையவனாகி வாராநிற்பன; யாவதும்‌ முயங்கல்‌ 
பெறுகுவன்‌ அல்லன்‌ -வந்தும்‌ யாது பயன்‌? தலைவியின்‌ முயக்‌ 
ககக இனி எவ்வளவேனும்‌ அடைபவனல்லன; கன்‌ மலையினும்‌ 
பெரிது புலவி கொளிஇயர்‌- அது காரணமாகக்‌ தன்‌ மலையினுங 
காட்டிற்‌ பெரி காகப்‌ புலந்து கொள்ளினும்‌ புலக்‌ துகொள்வானாக !; 
ளஃஹு, 


(வி-ம்‌.) அடார்‌-கருங்கற்பலகையை ஒருபால்‌ சாய்வாக நிமிர்த்‌ 
இக்‌ கழே முட்டுக்கொடுத்து உள்ளால்‌ உணவு வைப்ப அல்‌ 
வுணவை விலங்குசென்று தொடுதலுங்‌ கல்வீழ்ந்துகொல்லும்‌ பொறி, 
முசுப்‌ பெருங்கலை-ஆண்‌ குரங்கு, கடும்பு-சுற்றம்‌. குளவி-மலைப்‌ 
பச்சை; காட்டுமல்லிகையுமாம்‌. கூவிளம்‌-வில்வம்‌. முயங்கல்‌ பெறுகுவ 
னல்லன்‌ என்றது அவன்‌ புணர்வுமறுத்தல்‌, 


உள்ளுறை கேழல்‌ அகப்படுமாறு வைத்த பொறியுள்ளே புலி 
படு மென்றது, இத்தலைவன்‌ ஏற்றுக்கொள்ள விரும்பியும்‌ இவன்‌ 
பாணித்தமையின்‌ இவனினுஞ்‌ சிறந்த தோன்றலொருவன்‌ வரையக்‌ 
கருதி வந்துளனென வேற்றுவரைவு கூறி அறிவுறுத்தியதாம்‌. 


இறைச்சிகள்‌ --(௧) மலைமான்‌ யாட்டினத்தொடு தாவியுகளுமென்‌ 
றது, வேற்றுவரைவுநேரினும்‌ அது கலை யொடு யாடுசேர்ந்தாற்‌ போலன்‌ 
திப்‌ பிறிதில்லையெனத்‌ தலைவனாற்றுமாறு கூறியதாம்‌. 


(௨) முசுக்கலை நன்மேயலாருமென்றது வரைந்து கொள்ளின்‌ 
இடையீடின்றித்‌ தலை விபால்‌.இன்பர்‌ துப்க்கலாகு மென்றதாம்‌. முயங்கல்‌ 
பெறுகுவனல்லனென்றது Q ற்‌ செ றி ப்‌ பு அறிவுறித்தியதாயிற்று, 
மெய்ப்பாடு-வெகுளி பற்றிய பெருமிதம்‌. பயன்‌-வரைவுகடாதல்‌. 

(பெரு-லர.) ஆர்தரவந்தனன்‌ என்றதற்கு இன்பம்‌ நுகர்தற்கு 
வந்தனன்‌ என்று பொருள்கோடல்‌ நேரிதாம்‌. இன்பம்நுகர்தற்கு 
வந்தனன்‌ஆயினும்‌ அதற்கியன்றவரைவொடு வாரானாய்‌ வரைவுநீடற்கே 
வருகுவன்‌. அவள்தானும்‌ இற்செறிக்கப்பட்டு விட்டமையான்‌ முயங்கல்‌ 
பெறுகுவானும்‌ அல்லன்‌. அவன்‌ புலப்பினும்‌ புலந்திடுக என்பது 
கருத்தென்க, “கூதளம்‌ ததைந்த கண்ணி யன” என்றும்‌ பாடம்‌. (௧௧௬ 


௧௨௦. மாங்குடிகிழோார்‌ 
தினை: மருதம்‌. 
துறை: இது, விருந்துவாயிலாகப்புக்க தலைவன்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்தவன்‌ தலைவியின்‌ ஊடலைத்‌ 
தணிக்கப்‌ பெறுலுய்‌ விருக்‌2தாடு புகுதக்கண்டு அவள்‌ தன்‌ ஊடலை 
யடக்‌2 விருந்தெதிர்‌ கொண்டாளாக, அதனை நோக்கிய அத்தலைமகன்‌ 
இவள்‌ பரிகலந்திருத்தி அட்டிலிடத்தாளாயினள்‌; இதற்குக்‌ காரணம்‌ 
இவ்விருந்தே யாதலின்‌ இஃதெஞ்ஞான்றும்‌ வந்துதவுவதாக, வந்தால்‌ 
இவளின்‌ முயக்கத்தைப்‌ பெறுதற்குரிய இனிய முகத்தைப்‌ பார்ப்போ 
மென்று மகிழ்ந்து கூறுகி ற்பது; 


மூலமும்‌ உரையும்‌ ௨௦௭ 


(இ-ம்‌,) இதற்கு: **கரணத்தின்‌ அமைந்து முடிந்தகாலை "' 
தால: கற்‌-௫) என்னும்‌ நா ற்பாவின்கண்‌ “ஈன்னெறிப்‌ படரும்‌ 
தான்னலப்‌ பொருளினும்‌ '' என்னும்‌ விதிகொள்க. 

தடமருப்பு எருமை மடகடைக்‌ குழவி 
துண்தொறும்‌ யாத்த காண்தகு நல்லில்‌ 
கொடுங்குமை பெய்த செழுஞ்செய்‌ *பேதை 
சிறுதாழ்‌ செறித்த மெல்விரல்‌ சேப்ப 

இ. வாழை ஈர்ந்தடி வல்லிதின்‌ வகைஇப்‌ 
புகையுண்டு அமர்த்த கண்ணள்‌ தகைபெறப்‌ 
பிறைநுதல்‌ பொறித்த சிறு நுண்‌ பல்‌ வியர்‌ 
அந்துகில்‌ தலையின்‌ துடையினள்‌ சப்புலந்து 
அட்டி லோளே அம்மா அரிவை 

௪௦. எமக்கே வருகதில்‌ விருந்தே சிவப்பாளன்று 
சிறியமுள்‌ எயிறு தோன்ற 
முறுவல்‌ கொண்ட முகங்காண்‌ கம்மே. 


(சோ-ள்‌.) தட மருப்பு எருமை மட நடைக்‌ குழவி 
குண்கொறும்‌ யாத்த காண்தகு நல்‌இல்‌- வளக்‌ த கொம்பினை 
யுடைய எருமையின்‌ இளநடையையுடைய கன்றுகக£கத்‌ தூண்‌ 
கள்கோணும்‌ கட்டியிறாககன்ற காட்சி மிகுதியால்‌ யாவரும்‌ 
காணத்தக்க நல்ல மனையின்கண்‌; கொடுங்குழை பெய்க செழுஞ்‌ 
செய்‌ பேதை சிறு தாழ்‌ செறித்த மெல்விரல்‌ சேப்ப - வளைந்த 
குண்டலத்தைக்‌ காதிலணிக்‌க செழுவிய செய்ய பேதைமையை 
யுடைய காதலி சிறிய மோதிரஞ்‌ செறித்த மெல்லிய விரல்‌ சிவக்‌ 
கும்படியாக; வாழை ஈர்ற்தடி வல்லிதின்‌ வகைஇப்‌ புகையுண்டு 
அமர்‌,த்‌தகண்ணள்‌ - வாழையிலையைக்‌ கொய்துவந்து அடிக்காம்பு 
பருத்திருத்‌,தலின அதனை வெந்து பரிகலமமைத்து அடிலொக்கு 
தலாலே புகைபடிந்து அமர்‌,த்த கண்களையுடையளாய்‌; தகை 
பெறப்‌ பிறைநுதல்‌ பொறித்த சனுறுண்‌ பல்வியா அம்‌ தலில்‌ 
தலையில்‌ துடையினள்‌ - அழகுபெறப்‌ பிறை போன்ற நுதலினுண்‌ 
டாகிய சிறிய நுணுகிய பலவாய வியர்வை நீரை அழகிய முன்‌ 
ரூனையினுனியாலே துடைத்துக்கொண்டு; ' ஈம்புலக்து அட்டி 
லோள்‌ - நம்மீது புலவி மிக்கு அடிசிற்சாலையிட த.இராகின்றாள்‌; 
விருந்து எமக்கு வருக- இப்பொழுது விருக்‌இனராய்‌ வருபவர்‌ 
எம்முடன்‌ வருவாராக! அங்ஙனம்‌ வரின்‌; அம்மா அரிவை சிவப்‌ 
பாள்‌ அன்று - இந்த அழயெ மாமைகிர ததையுடைய அரிவை 
இனங்கொண்டு ஒருபொழுதும்‌ கண்‌ வெப்பதில்லை அன்றியும்‌ 
குறுமுறுவல்‌ கொண்ட முகத்தினளாய்‌ இருள்‌; சிறிய முள்‌ 

(பாடம்‌) 1. பேழை.. 


௨0௮ நற்றினை நானூறு 


எயிறு தோன்ற முறுவல்‌ கொண்டமுகம்‌ காண்கம்‌ - ஆகலின்‌ 
நமது முயக்கதீறுக்கு இன்றியமையாத இவளது சிறிய முட்‌ 
பொன்ற எயிறு சிறிது கொன்றுமாறு ஈகை கொண்ட முகத்தை 
யாம்‌ காண்பேமாக யிமாநிற்போம்‌; எஃ-ணஹணு. 


(வி-ம்‌.) செழுஞ்செய்‌ பேழையென்னும்‌ பாடத்துக்கு, குழை 
பெய்து போகட்ட செய்பேழையுடைய காண்டகு நல்லிலென மாறிக்‌ 
கூட்டுக, 


காழ்‌ - மோதிரம்‌, எமக்கு : உருபுமயக்கம்‌, இல்‌: விழைவு, 
அரிவை அட்டிலோளைன் றது புரையறந்தெளிதல்‌. நப்புலந்து-நம்மைப்‌ 
புலந்து: இரண்டன்றொகை : நம்புலந்தெனற்பாலது, *அன்னபிறவும்‌” 
(தொல்‌-எழுத்து. ௧௫௭) என்றதனால்‌ மெல்லெழுத்துப்‌ பெறுதற்குரிய 
விரவுப்‌ பெயர்‌ வல்லொற்றுப்‌ பெற்றுநின்றது. 


ஒப்புரவுக்கு ஓல்காளாதலின்‌ விருந்து வருகவென்றான்‌. முகம்‌ 
இரிந்து நோக்காது இன்னகை யொடு நோக்கல்‌ விருந்‌ 3தாம்பற்கு வாயி 
லாதலின்‌ அஃது அவள்‌ கண்ணதேயாம்‌. அவ்வாயில்வழியே தானுமுய்‌ 
தலீன்‌ முகங்காண்கமென்றான்‌, மெய்ப்பாடு-உவகை. பயன்‌-வாயில்‌ 
பெற்றுமிழ்தல்‌, 


(0ப௫-ர.) இதனுள்‌ ஊடற்‌ குறிப்பினளளாகிய தலைவி மனை 
வாழ்க்கைத்‌ தருமமாயெ விருந்து புறந்தருதல்‌ விருப்பினளாதலின்‌ 
நன்னெறிப்படர்தல்‌ ஆயிற்று. “வாளை ஈர்ந்தடி. வல்லிதின்‌ வகைஇ* 
என்றும்‌, சிவப்பான்று என்றும்‌ பாடவேற்றுமையுண்டு. இந்தப்‌ 
பாடங்களை சிறப்புடையனவுமாகும்‌. ஈப்புலக்தும்‌ அட்டிலோளே 
எனல்‌ வேண்டிய உயர்வு சிறப்பும்மை செய்யுள்‌ விகாரத்தாற்றொக்கது, 
புலவி கூர்ந்தும்‌ சிறுகாலை அட்டில்புக்குச்‌ செம்மையுற அடிசிலாக்கு 
தலும்‌ அவள்‌ மாண்பினை யுணர்த்துதல்‌ உணர்க. (௧௨0) 


௧௨௧. ஒருசிறைப்‌ பெயரியனார்‌ 


நினை : முல்லை. 


திறை: இது, வினைமுற்றி மறுத்தரும்‌ தலைமகற்குத்‌ தேர்ப்பாகன்‌ 
சொல்லியது. 


(நு- ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்து மீண்டு வரும்பொழுது 
காதலியை நினந்து-கவன்ற தலைமகனைத்‌ .தேர்ப்பாகன்கோக்க (மனைவி: 
யினுடைய தோனி3ல துயிலுவதை விரும்பி னாய்‌, வருந்தாதே கொள்‌ ; 
நின்‌ கண்ணி வாழ்க; நீ விரும்பிய காதலியிலூர்‌ இப்புறவத்துளிருக்‌ 
கன்று தாதலின்‌, விரையச்‌ சென்று காணுமாறு இன்னே தேரைச்‌ 
செலுத்துிற்பேன்‌ கா'ணெனத்‌ தெருட்டிக்கூறாகிற்ப து. 


(இ-ம்‌.) இதனை, **ஆற்றது பண்பும்‌ கருமத்து வினையும்‌......... 
கோற்றஞ்‌ சான்ற அன்னவை பிறவும்‌ இளையோர்க்குரிய களவி என்ப!" 
(தொல்‌-கத்‌-௩௦) என்னும்‌ நூற்பாவில்‌ அமைத்துக்‌ கொள்க. 
என்ன 2 தேர்ப்பாகனும்‌ தலைவன்‌ ஏவலினையரில்‌ ஒருவனே ஆகலின்‌ 
என்க. இனி, பாகன்‌ கூற்றிற்கு உரியவனாக ஆரியர்‌ தொல்காப்பிய 


மூலமும்‌ உரையும்‌ ௨௦௯ 


னார்‌ விதற்ெடத்துக்‌ கூறாராயினும்‌, பேராசிரியர்‌ செய்யுளியலுள்‌ 
“பாணன்‌ கூத்தன்‌ விறலிபரத்தை...... தொன்னெறி மரபிற்‌ கற்பிற்‌ 
குரியர்‌'' (செய்யுளியல்‌, ௧௬௦) எனவரும்‌ நூற்பா வுரையின்கண்‌ 
தொன்னெறி மரபின்‌ என்றதனாற்‌ பாகனும்‌ தூதனும்‌ கூறவும்‌ அமை 
யும்‌'' எனத்‌ தழுவிக்கோடலும்‌ காண்க. அவ்விடத்‌2த பாகன்‌ கூற்‌ 
றிற்கு இச்செய்யுளையே எடுத்துக்காட்டினர்‌. அதனை ஆண்டுக்‌ காண்க, 
விதையர்‌ கொன்ற முதையற்‌ பூழி 
இடுமுறை நிரப்பிய ஈரிலை வரகின்‌ 
கவைக்கதிர்‌ கறித்த காமர்‌ மடப்பிணை 
அரலை அங்காட்டு இரலையொடு வதியும்‌ 
௫. புறவிற்று அம்மநீ நயந்‌ தோள்‌ ஊரே 
எல்லிவிட்‌ டன்று வேந்தெனச்‌ சொல்லுபு 
பரியல்‌ வாழ்கநின்‌ கண்ணி காண்வர 
விரியுளைப்‌ பொலிந்த வீங்குசெலல்‌ கலிமா 
வண்பரி தயங்க எழீஇத்‌ தண்பெயல்‌ 
௧௦. கான்யாற்‌ றிடுமணற்‌ கரைபிறக்‌ கொழிய 
வெவ்விரும்‌ தயரும்‌ மனைவி 
மெல்லிறைப்‌ பணைத்தோள்‌ * துயிலமர்‌ போயே. 


(சோ - ள்‌.) காண்‌ வா விரி உளை பொலிந்த வீங்கு செலல்‌ 
கலி வண்‌ பரி மா தயங்க - அழகு பொருக்க விரிந்த தலையாட்ட 
மமைந்‌,த விரைந்த செலவினையும்‌ கனைத தலையும்‌ உடைய வளவிய 
பரிமா விளங்க; ஏழிஇ,க்‌ தண்‌ பெயல்‌ கான்‌ யாற்று இடு மணல்‌ 
கரை பிறக்கு ஒழிய - எழுந்து தண்ணிய மழை பெய்தலாலே 
பெருகிய கான்‌ யாற்றினராகில்‌ இடப்பட்ட மணலானாகிய கரை 
பின்னே செல்லும்படி. போந்து; வெவ்‌ விருந்து அயரும்‌ மனைவி 
மெல்‌ இறை பணை கோள்‌ துயில்‌: அமர்போய்‌ ! - நின்‌ புதிய 
வரவை விரும்பி ஏற்று மகிழும்‌ மனைவியினுடைய மென்மையா 
யுயர்ந்து பருத்‌த தோளின்‌ கண்ணவா௫ய அயிலை விரும்புகின்ற 
இறைவனே !; வேந்து எல்லி விட்டன்று எனச்‌ சொல்லுபு 
பரியல்‌ -௩ம்‌ அரசன்‌ நேற்றிரவுதான்‌ போரை முடித்து நின்னைச்‌ 
செல்லுமாறு விடை கொடுத்தான்‌ என்னு கூறி வருந்தாதே 
கொள்‌ 1; நின்‌ கண்ணி வாழ்க - நின மாலை வாடாது நீடு வாழ்வ 
தாக; நீ நயந்தோள்‌ ஊர்‌- நீ விரும்பிச்‌ செல்லும்‌ காதலியின்‌ 
ஊர்‌; விதையர்‌ கொன்ற முதையல்‌ பூழி இடுமுறை நிரப்பிய 
ஈர்‌ இலை வரகின்‌ கவைக்கதிர்‌ கறித்த காமர்‌ மடப்பிணை - விதை 
விதைக்கும்‌ ஆயர்‌ பலபடியாக உழுதுபுரட்டிய பழங்கொல்லைப்‌ 
புழுதியில்‌ நிறைவுற முறையே விகைக்கப்பட்டுள்ள. ஈரிய இலை 

(பாடம்‌) 1. எல்லிருந்து 2. துயிலமர்வோயே. 

ந. நாரில்‌ 


௩௧௦ நற்றிணை நானூறு 


நிரம்பிய வரகின்‌ கவைத்த கதிர்களைத்‌ இன்ற கண்டாாககு 
விருப்பம்‌ வருனெற இளைய பிணை மான்‌, அலை அம்‌ காட்டு 
இரலையொடு வதியும்‌ புறவிற்று -மரல்‌ வித்துக்கள்‌ உதிர்து, 
இடக்கும்‌ அழயெ காட்டின்கண்ணே கலையொடு . மகிழ்கீது விலா 

௩ . . . ப . ச ப்‌ 
யாடாகிற்கும்‌. இப்புறவத்தினகணுள்ள து கண்டனையா தலின்‌ 
விரையச்‌ சென்று இன்னே காணுமாறு கதுமெனக்‌ தேரைச 
செலுகு்துகிற்பேன்‌ காண்‌? எ- று, 


(லி-ம்‌.) முதையல்‌-பழங்கொல்லை. அரலை-மரல்விதை. பிறக்கு? 
அசை நிலை யிடைச்சொல்‌. “வேந்துவிட்டன்று' என்றதனாலே தலைவன்‌ 
வினைவலபாங்க ஞயினமையறிக. கண்டனையாதலினென்பது முதற்‌ 
குறிப்பெச்சம்‌. 

இலறர்சி -கவைக்கதிர்கறித்த பிஸை காட்டின்கண்‌ இரலையொடு 
வதியுமென்றது, நின்‌ செல்வத்தைத்‌ துய்க்கும்‌ தலைவி நின்னொடுகலந்து 
மனையகத்து இனி இன்புற்று வதியாநிற்கு மென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌-பாகன்‌ தேற்றத்‌ தேறுதல்‌. 
ப்‌ (பெரு-லர.) இது தலைவன்‌ நிலையுணர்ந்து அவனும்‌ மருளும்படி 
தேரினை நனி விரைந்து செலுத்தி வந்த பாகன்‌ மிக விரைவில்‌ தலைவி 
இருக்கின்ற புறவினை எய்திய பொழுது பெருமானே கவலற்க ! இது 
தான்‌ நின்‌ காதலி உறையும்‌ புறவு என்று கூறி.அவனை மகஒழ்வித்தது 
என்க. பாகர்‌ அவ்வாறு வியத்தகு முறையில்‌ தேர்‌ செலுத்துதல்‌ உண்‌ 

டென்பதை “புள்ளியற்‌ கலிமா உடைமையான'' என்னும்‌ தொல்‌ 
காப்பியர்‌ மொழியானும்‌, ஒரு தலைவன்‌ தன்‌ பாகன்‌ தேர்‌ செலுத்திய 
விரைவில்‌ மருண்டு, 
“ புரிந்த காதலொடு பெருந்தேர்‌ யானும்‌ 
ஏறிய தல்லதுவந்த ஆறும்‌ 
நனியறிக்‌ தன்றோ இலனே 
இழிமின்‌ என்றநின்‌ மொழிமருண்‌ டிசினே 
வான்வழங்‌ இயற்கை வளிபூட்‌ டினையோ 
மானுரு வாகஙின்‌ மனம்பூட்‌ டினையோ; 
உரைமதி வழியோ வலவ ?' 
என்று கூறும்‌ வியப்புரையானும்‌ உணர்க! (தொல்‌-க.ழ்‌-௫.௨. ஈச்‌-உரை 
மேற்கோள்‌.) 
எனவே இனி நீ இறங்கி எம்பெருமாட்டியைக்‌ கண்டு மகிழ்ந்‌ 
தருள்க / என்பது குறிப்பெச்சமாகக்‌ கோடலே சிறப்பு என்க. (௧௨௧) 


௧௨௨. செங்கண்ணனார்‌ 


தனை : குறிஞ்சி, 


துறை: இத, சிறைப்புறமாகத்‌ தோழி தலைவிக்குரைப்பாளாய்த்‌ 
தலைவன்‌ கேட்பச்‌ சொல்லியது. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௧௧ 


(து-ம்‌.) என்பது, சிறைப்புறத்து வந்திருந்த தலைமகன்‌ கேட்டு 
விரைய வரையுமாற்றுானே தோழி தலைவீயை நோக்கித்‌ “இனை கொய்ய 
லாயின ; முல்லையரும்பின : நாடன்‌ வருவானென்பது உண்டோ 
இல்லையோவென ஆராய்ந்து அன்னையும்‌ அமராமுகத்தளாயினள்‌ ; 
ஆதலின்‌ இனி நமது களவொழுக்கம்‌ பொருந்தி நிகழுமோ வென்பதனை 
நீயே ஆராய்ந்தறிகவெனக்‌ கவன்று கூறுஙிற்ப.து. 

(இ-ம்‌.) இதன **களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌-கள-௨௩) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

இருங்கல்‌ அடுக்கத்து என்னையர்‌ உழுத 
கருங்காற்‌ செந்தினை கடியும்‌ உண்டன 
கல்லக வரைப்பில்‌ கான்கெழு சிறுகுடி 
மல்லன்‌ மருங்கின்‌ மெளவலும்‌ அரும்பின 
௫. நகையுரும்‌ உரறும்‌ நாம நள்ளிருள்‌ 
வரையக நாடன்‌ வரூஉம்‌ என்பது 
உண்டுகொல்‌ அன்றுகொல்‌ யாதுகொல்‌ மற்றென 
நின்று மதிவல்‌ உள்ளமொடு மறைந்தவை ஆடி 
அன்னையும்‌ அமரா முகத்தினள்‌ நின்னொடு 
௧௦. நீயே சூழ்தல்‌ வேண்டும்‌ . 
பூஏய்‌ கண்ணிய து பொருந்து மாறே. 

(சோ-ள்‌.) பூ ஏய்‌ கண்ணி - நீலமலர்‌ போலுங்‌ கண்ணை 
யுடையாய்‌! இருங்‌ கல்‌ அடுக்கத்து என்னையர்‌ உழுத கருங்‌ கால்‌ 
செந்தினை கடியும்‌ உண்டன - பெரிய மலையின்‌ பக்கத்தில்‌ என்‌ 
ணையன்மார்‌ உழுது விதைத்த கரிய அடித்‌ தண்டினையுடைய செவ்‌ 
விய இனைக்கதிரெல்லாங்‌ கொய்யப்பட்டன; கல்‌ ௮௪ வரைப்பில்‌ 
கான்‌ கெழு சிறுகுடி. மல்லல்‌ மருங்கின்‌ மெளவலும்‌ அரும்‌பின- 
மலைசூழ்க்‌ த இட,த்திலிராுக்னெற கானகத்தே பொருந்திய றுகுடி 
யின்‌ வளப்பதுதையுடைய பக்கங்களிலுள்ள மல்லிகையும்‌ 
அரும்புண்டாயின; நகை உரும்‌ உணும்‌ நாம ஈள்‌ இருள்‌ வரை 
யக நாடன்‌ வரூஉம்‌ என்பது உண்டுகொல்‌ அ௮ன்றுகொல்‌ யாது 
கொல்‌ என நின்னு மதி வல்‌ உள்ளமொடு இன்னதொரு மின்‌ 
னொளியுடன்‌ கூடிய இடி முழங்குகின்ற அச்ச,த்தையுடைய இரவு 
நடு யாமத்து இருளில்‌ மலைகசூழ்க்த கநாட்டையுடைய தலைவன்‌. 
வருவான்‌ என்பது உண்மையோ? இல்லையோ? வேறுயாதோ 2 
என நின்னு ஆராயவல்ல உள்ளத்துடனே; மறைந்து அவை 
ஆடி அன்னையும்‌ அமரா முக,த்‌தினள்‌ - அயலார்க்கு,த்‌ தெரியா த 
படி. அவற்றைக்‌ கூறிக்கொண்டு அன்னையும்‌ விரும்பாத கொடுமை 
தான்‌ றிய முகத்தினளா யிராநின்றாள்‌; அது பொருந்தும்‌ ஆ று 


௨௧௨ நற்றிணை நானூறு 


மின்னொடு நீயே சூழ்கல்‌ வேண்டும்‌-_ஏ, கலால்‌ வஷோடுண்டாகியா 
(9) ்‌ 92 <9] சிம்‌ 


களவொழுக்கம்‌ இனி நிகழுமா 2 என்பதனை நின்‌ உள்ளது தாலே 
நீயே ஆராய்ந்‌ கறியவேண்டுங்காண்‌/; எ-று. 


(ஸீ-ர்‌) கடியுணல்கூற?வ இனிப்‌ பகற்குறி நிக(மாதென்றதாம்‌.. 


மெளவ வரும்புதல்‌ கார்காலத்தாதலின்‌ அதுவுந்‌ தினைகொய்தற்கு. 
அடையாயிற்று. அஃது அரும்பியது கூறவே. அரும்பு மலருங்காலம்‌ 
வரைதற்குரியதென்று குறிப்பித்ததாம்‌. உருமுரறு நள்ளிருளென்றது 
தலைவன்‌ வருநெறியி?னதத்துக்கஞ்சி இரவுக்குறியு மறுத்ததாம்‌.. 
அமராமுகத்த ளன்ன யென்றது, களவொழுக்கம்‌ புலப்பட்டு அல 
ரெழுந்கமையும்‌ தலைவியை யில்வயிற்‌ செறித்தமையுங்‌ குறிப்பித்த 
காம்‌. இவ்வ?னத்துங்கூறி இருவகைக்குறியு மறுத்ததால்‌ வரைவுடன்‌' 
படுத்தியதாயிற்று. அமராமுகத்த ளென்றது, முட்டுவயிற்கழறல்‌.. 
உருமுரறு மென்றது, ஏதம்‌ ஆய்தல்‌, கடியுண்டன முதலியவை,அவன்‌ 
புணர்வுமறுத்தல்‌. ஏனை மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுடன்‌' 
படுத்தல்‌, 


(0பரு--ரை.) மெல்‌ அவல்‌ மருங்கின்‌ மெளவலும்‌ அரும்பின என்‌: 
அம்‌ பாடம்‌. இதற்கு மெல்லிய பள்ளங்களின்‌ அயலிலே மல்லிகை. 
அரும்பின என்க. மெளவல்‌--முல்லையுமாம்‌. இனி ஈரையுரும்‌ உர 
அம்‌ என்றும்‌ பாடம்‌. ஈரை-பெருமை. **மரந்தின்னூஉ வரையுகிர்க்‌ 
கும்‌ கரையுருமின்‌ ஏறனையை!' என மதுரைக்‌ காஞ்சியினும்‌ வருத: 
ஓணர்க; (மதுரைக்‌-௬௩.) மறந்தவை ஆடி என்புழி, ஆடி என்றது 
ஒல்முடி; அஃதாவது ஓற்றியறிய முயன்று என்றபடியாம்‌. நள்‌ இருள்‌ 
வரையக நாடன்‌ வரூஉம்‌ என்பது என்றது. அங்ஙனம்‌ எழும்‌ அலரும்‌ 
உண்டென்று நுண்ணிதின்‌ உணர்த்தியபடியாம்‌. நீயே சூழ்தல்‌ 
வேண்டும்‌ எனவே என்‌ சூழ்ச்சியின்கண்‌ அது இனி நிகழவியலா 
கென்பது துணியப்பட்டது என்றவாறும்‌ ஆயிற்று. அது என்றது கள” 
வொழுக்கத்தை. (௧௨௨): 


2௨௩. காஞ்சிப்புலவனார்‌ 
தீனை: நெய்தல்‌. 


துறை: இது, தலைவன்‌ கிறைப்புறத்தானாகத்‌ தோழி தலைவிக்கு, 
உரைப்பாளாய்ச்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, களவொழுக்கத்திலே காணும்பொழுதினுங்‌: 
கானாப்பொழுது பெரிதாகலாற்‌ பிரிந்துறையுந்‌ தலைவி ஆற்றாளாகித்‌. 
துன்புறுவதையும்‌ தலைவன்‌ சிறைப்புறத்து வந்திருப்பதனையும்‌ அறிந்த. 
தோழி அவன்‌ விரைய வரைந்து கொள்ளுமாற்றானே கூறுவாளாய்த்‌ 
தலைவியை கோக்க நீ அணிந்து, ஓடிப்‌ பார்க்கும்‌ விளையாடலு மில்லை: 
யாம்படி நினக்குற்ற நோயை எனக்குரையாயென ஆராய்ந்து கூறா 
கிற்பது. 


(3 -ம்‌.) இதற்கும்‌ முற்செய்யுட்கோதிய விதியே அமையும்‌... 
உரையாய்‌ வாழி தோழி இருங்கழி 
இரையார்‌ குருகின்‌ நிரைப்பறைத்‌ தொழுதி. 


[௯ ௭௪௭ என த 


மூலமும்‌ உரையும்‌ ௨௧௩ 


வாங்குமடற்‌ குடம்பைத்‌ தூங்கிருள்‌ துவன்றும்‌ 
பெண்ணை ஓங்கிய வெண்மணல்‌ படப்பைக்‌ 
நி. கானல்‌ ஆயமொடு காலைக்‌ குற்ற 
கட்கமழ்‌ அலர தண்ணறுங்‌ காவி 
அம்பகை நெறித்தழை அணிபெறத்‌ தைஇ 
வரிபுனை சிற்றில்‌ பரிசிறந்‌து ஓடிப்‌ 
புலவுத்திரை உதைத்த கொடுந்தாள்‌ கண்டல்‌ 
௧௦. !செம்பேர்‌ இரணை அலவற் பார்க்குஞ்‌ 
சிறுவிகா ஆடலும்‌ அழுங்க 
2நினக்குப்‌ பெருந்துயரம்‌ ஆகிய கோயே. 


(சோ-ள்‌., கோழி வாழி-தோழி வாழி/; இருங்‌ கழி 
இரை ஆர்‌ குருகின்‌ நிரைப்‌ பறைக்‌ தொழுதி - கரிய கழியின்‌ 
கணுள்ள மீனாகிய இரைகளை க இன்ற குருகுகளின்‌ நிசை யாகிய 
பறவைச்‌ கூட்டம்‌; வாங்கு மடல்‌ குடம்பைத்‌ தூங்கு இருள்‌ 
துவன்னும்‌-வளைக்கு பனை மடலின்‌ கண்ணே கட்டிய குடம்பைகளில்‌ 
நிறைந்த இருட்பொழுது நெருங்யுறையாநிற்கும்‌; பெண்ணை 
ஓங்கிய வெண்‌ மணல்‌ படப்பை - பனை மரங்கள்‌ உயர்ந்‌, த வெளிய 
மணற்கொல்லையைச்‌ சூழ்ந்த; கானல்‌ ஆயமொடு காலை குற்ற கள்‌ 
கமழ்‌ அலர தண்‌ ஈணுங்‌ காவி அம்பகைநெறி,த்தழை அணி பெறுக 
தைஇ - கானலிடத்து கின்‌ ஆயத்‌ காரோடு காலையிலே சென்ற 
கொய்து கொணர்ந்‌ த தேன்மணம்‌ வீசம்‌ மலரையுடைய ௪ரிய ஈறிய 
நெய்தலின்‌ அழயெ ஒன்றோடொன்று மாறுபட்ட நெறிப்பை 
யுடைய தழையை அழகு பொருந்த உடுத்து; வரிபுளை சிற்றில்‌ 
பரிசிறந்து ஓடி. - கோல மிடுதலையுற்ற சிற்றில்‌ புனைந்து சிறப்ப 
விரைந்தோடி. விளையாடி; புலவுத்‌ இரை உதைத்த கொடும்‌, தாள்‌ 
கண்டல்‌ செம்‌ பேர்‌ இரணை அலவன்‌ பார்க்கும்‌ சிறுவிளயாடலும்‌- 
புலவு நாற்றத்தையுடைய அலைமோதிய வளைந்த அடியையுடைய 
கண்டல்‌ மரத்து வேரின்‌ கீழாகச்‌ செல்லுகின்ற சிவந்து பெரிய 
இரட்டையாக நகெருங்கியிருக்கன்ற ஜஞெண்டுகளை நோக்கி மநிழா 
திற்குனு சிறிய விளையாட்டும்‌; அழுங்க நினக்குப்‌ பெருந்துயரம்‌ 

இய கோய்‌ உரையாய்‌ - இல்லையாம்படி. வருத்தம்‌ எய்துமாறு 
நினக்குத்‌ தானுற்ற பெரிய துயரமாகிய நேரயை நீ கூறாய்‌! எ-று. 

(விட ம்‌.) நிரைப்பறைக்‌ குருகின்‌ தொழுதியென மாறி நிரை 
யாகப்‌ பறத்தலையுடைய குருகின்‌ தொழுதியெனவுமாம்‌. நெறிசுருள்‌. 
தைஇ-உடுத்து. வரி-வரித்தல்‌; கோலமிடுதல்‌. இரணை-இரண்டு; 
ஈண்டு ஆணும்‌ பெண்ணுமாக இரண்டு ஜெண்டுகள்‌. 


(பாடம்‌) 1. சேர்ப்பேர்‌ ஈரளை. & நினைக்குறு. 


௨௧௪ நற்றினை நானூறு 


இற்றில்புனைந்து பரிசிறந்தோடி. யென்றது தலைவி சிற்றில்புனைந்த 
அறியாப்‌ பருவத்தே , தலைவன்‌ விருந்தாய்‌ வந்தேனென ஆங்கே பூழிப்‌ 
போனகமளித்த காலந்தொட்டு அவனை மணமகனாகக்‌ கருதியிருந்தமை 
யறிவுறுத்தியதாம்‌. கானலிலே திழையுடுத்ததைக்‌ கூறியது தலைமகன்‌ 
கொடுத்த தழையுடுத்துப்‌ பகற்குறியிற்‌ களவொழுக்கத்துப்‌ பயின்‌ 
மை 'அறிவுறுத்தியதாம்‌. இரணையலவற்‌ பார்க்குமென்றது கள 
வொழுக்கத்தை விட்டுக்‌ கற்பிற்பட்டுத்‌ தலைவனுந்‌ தலைவியுங்‌ கூடி 
யின்புற மாட்சியைப்‌ பெறவில்லையே யென்றதாம்‌. பெருந்துயர மாய 
கோயென்றது தலைவியின்‌ துன்பமிகுகியறிவுறுத்தயதாம்‌. இவற்றைக்‌ 
கேட்டிருந்த தலைமகன்‌ நம்‌ பிரிவால்‌ தலைவி தன்பெய்தினள்‌ போலா 
மெனப்‌ பிற்றைஞான்றே வரைவொடு புகுவானாவ.து, மெய்ப்பாடு 
பெருமிதம்‌. பயல்‌ வரைவுடன்படுத்தல்‌. 


(பெரு ரை.) செம்பு ஏர்‌ செம்பு போன்ற நிறத்தையுடைய 
எனிலுமாம்‌. (௧௨௩) 


௧௨௪. மோசி கண்னத்தனார்‌ 
நீனா: நெய்தல்‌. 
திறை: இது, பீரிவுணர்த்தப்பட்ட தோழி தலைவற்‌ குரைத்தது. 


(நு-ம்‌.) என்பது, தலைவனாலே பிரிவுணர்த்தப்பட்ட தோழி 
அவனை நோக்கி ஐயனே / தலைவி தனியே யிருப்பதை யான்‌ ஆற்ற 
கிலேன்‌ ஆயினும்‌ தானே வந்தெய்தியதே யென்று வருந்துவளா தலின்‌' 
இனி, நீ பிரியா துறைவாயாகவென அழிந்துகூறாநிற்ப து. 


(இ-ம்‌.) இதற்கு, “பிரியுங்காலை எதிர்நின்றுசாற்றிய மரபுடை 
எதிரும்‌” (தொல்‌ஃக ற்‌-௯) என்னும்‌ விதி கொள்க. 

ஒன்றில்‌ காலை அன்றில்‌ போலப்‌ 
புலம்புகொண்டு உறையும்‌ புன்கண்‌ வாழ்க்கை. 
யானும்‌ஆற்‌ றேனத. தானும்வம்‌ தன்று 
நீங்கல்‌ வாழியர்‌ ஐய ஈங்கை 

௫. முகைவீ அதிரல்‌ மோட்டுமணல்‌ எக்கர்‌ 
நெளவி நோன்குளம்பு அழுக்தென வெள்ளி 
உருக்குறு கொள்கலங்‌ கடுப்ப விருப்புறத்‌ 
தெண்ணீர்க்‌ குமிழி இழிதரும்‌ 
தண்ணீர்‌ ததைஇ நின்ற பொழுதே. 


(சோ-ள்‌.) ஓன்று இல்‌ காலை அன்றில்‌ போலப்‌ புலம்பு 
க உல்‌ யும்‌ புன்கண்‌ வாழ்க்கை-ஓன்னு பிரிந்த காலத்து “ 

மூர்‌ அன்றித்‌ ற்‌ பதவை ஆற்றா இறந்தொழிதல்போலத்‌ தனிமை 
வற்றையும்‌ புன்கணமைக்க வாழ்க்கையை; யானும்‌ ஆற்றேன்‌. , 
யானும்‌ ஆ .ந்னாமல்‌ இறந்துபடுவேன்‌ ஆவேன்‌; ஈங்கை முகை. 


i 
ட 


1 | 


ந 


மூலமும்‌ உரையும்‌ ௨௧௫ 


அதிரல்‌ வீ மோட்டு மணல்‌ எக்கர்‌ - அங்கனம்‌ ஆற்றாமைக்குக்‌. 
காரணமான ஈங்கையின்‌ அரும்பும்‌ புனமல்லிகை மலரும்‌ மணலா 
லமைந்‌,த உயர்ந்து இடரிலு இரந்து; மெளவி கோன்குளம்பு அழுந்‌ 
கென - மான்களின்‌ வலிய குளம்பினால்‌ மிதிபட்‌ டழுந்துகை. 
யினாலே; வெள்ளி உருக்குறு கொள்கலம்‌ கடுப்ப விருப்பு உறத்‌ 
கெள்‌ நீர்க்‌ குமிழி இழிதரும்‌-வெள்ளியை மூசை (குகை)ிலிட்டு 
உருக்கிக்‌ சாய்குதாற்‌ போல விருப்பமுறும்படி. ௮வற்றினின்று 
கெளிந்த நீர்க்‌ குமிழியாக வடியும்‌; கண்ணீர்‌ தைஇ நின்ற 
பொழுது - கண்ணிரைப்‌ பெற்றுகின்ற கூதிர்ப்பருவமாயெ; அது. 
கானும்‌ வந்தன்று - அதுதானும்‌ வந்திறுததுவிட்டது; ஐய 
நீங்கல்‌ வாழியர்‌ - ஆதலின்‌ ஐயனே என்னைக்‌ கைவிட்டு நீங்கா 
அறைவாயாக! எ- று, 


(வி-ம்‌.) புலம்பு - தனிமை; வருத்தழமாம்‌. நெளவி - மான்‌. 
நோன்மை - வலிமை, ததைஇ-பெற்று, அதிரல்‌ - புனமல்லிகை. 
ஒன்றுதல்‌-சேர்‌தலெனக்‌ கொண்டு சேராத காலத்து அன்றிற்பறவை: 
இறந்துபடுதல்போலெனவுமாம்‌. இது தலைவி கூற்றைத்‌ தோழி கூற்‌. 
முகக்‌ கூறுதற்கு முன்பு கூறிய விதியை யீங்குக்‌ கொள்க ; மேல்வருவன 
வற்றிற்கும்‌ இஃதொக்கும்‌. யானும்‌ ஆற்றேனென்றது துன்பத்தும்‌- 
புலம்பல்‌. 

.. முயங்கி யுறையாதவழிக்‌ கூதிர்வாடையா லெய்து நோயினு: 
மிறப்பது கொடிதன்றென்பாள்‌ ஆற்றாதிறந்துபடு3வ னென்றாள்‌. 
மெய்ப்பாடு - அவலத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - தலைவனைச்‌ 
செலவழங்குவித்தல்‌. 


(பெரு - இர.) அன்றில்‌ ஒன்று இல்‌ காலை புலம்புகொண்டு 
உறையும்‌ புன்கண்‌ வாழ்க்கையை ஆற்றுதிறந்துபடுதல்‌ போன்று 
யானும்‌ ஆற்றாமலிறந்துபடுவேன்‌ என்பது கருத்து. அதிரல்வீ என: 
மாறுக. பொழுதாகய அதுதானும்‌ வந்தன்று என இயைத்துக்‌ 
கொள்க. (௧௨௫௪). 


௧௨௫. 


திணை : குறிஞ்சி. 

துறை: இது, வரைவுநீட்டிப்ப வாற்றாளாய தலைவியைத்‌ தோழி 
வற்புறுத்தியது. " 

(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ வரையாது இரவுக்குறி வந்தொழுகு 
வதனை யறிந்த தலைவி வருந்துதலும்‌ அதுகண்ட தோழி நீ வருந்தாதே 
கொள்‌, அவர்‌ இரவில்‌ வருவதனை யஞ்சி யாம்‌ வரைந்து கொள்ளுவீ 
ரென்று கூறினால்‌ நீட்டியாமல்‌ மணந்து, ஈம்மையு முடன்கொண்டு: 
தமது நாடெய்‌துவரெனத்‌ தெளியக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “என்பு நெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்சென்று. 
கடைஇ அன்பு தலையடுத்த வன்புறைக்‌ கண்ணும்‌''. (தொல்‌-கள-௨௩) 
என்னும்‌ விதி கொள்க. ட்‌ ல 


௨௧௪ நற்றிணை நானூறு 


இரைதேர்‌ எண்கின்‌ பகுவாய்‌ ஏற்றை 
கொடுவரிப்‌ புற்றம்‌ வாய்ப்ப வாங்கி 
நல்லரா நடுங்க உரறிக்‌ கொல்லன்‌ 
ளை தலைக்‌ குருகின்‌ உள்ளுயிர்த்து அகழும்‌ 
இ. நடுநாள்‌ வருதல்‌ அஞ்சு தும்‌ யாமென 
வரைம்துவரல்‌ இரக்குவம்‌ ஆயின்‌ நம்மலை 
நன்னாள்‌ வதுவை கூடி நீடின்று 
நம்மொடு செல்வர்மன்‌ தோழி மெல்ல 
வேங்கைக்‌ கண்ணியர்‌ எருதெறி களமர்‌ 
௧௦. நிலங்கண்டு அன்ன அகன்கண்‌ பாசறை 
மென்தினை கெடும்போர்‌ புரிமார்‌ 
துஞ்சுகளிறு எடுப்புந்தம்‌ பெருங்கல்‌ நாட்டே. 
(சோ - ள்‌.) கோழி இரை தேர்‌ எண்கின்‌ பகுவாய்‌ ஏற்றை 
கொடு வரிப்‌ புற்றம்‌ வாய்ப்ப - கோழி! தனக்கு வேண்டும்‌ 
இரையை நாடுகின்ற அகன்ற வாயையுடைய ஆண்கரடி. வலந 
வரிகளையுடைய பு ற்னுக கிடைத்த லும்‌; வாங்கி நல்‌ அரா நடுங்க 
உரறிக்‌ கொல்லன்‌ ஊது உலைக்‌ குறாகன்‌ உள்‌ உயிர்த்து அகமும்‌- 
அதனைப்‌ பெயர்த்து வ உறைகின்ற நல்லபாம்பு 
ஈடுங்குமாறு முழங்கி இரும்புசெய்‌ கொல்லன்‌ ஊதுஇன்ற உலை 
மூக்கே போல உள்ளே பெருமூச்செறிந்து பறிக்காகிற்கும்‌; நடு 
காள்‌ வருதல்‌ யாம்‌ ௮ஞ்சுதும்‌ என வரைந்து வரல்‌ இரக்குவம்‌ 
ஆயின்‌ - இரவு ஈநடுயாம,த்இல்‌ நீயிர்‌ வருகலையறிந்து யாம்‌ அஞ்சு. 
கன்றோமென்று கூறி இனி வரைந்து எய்தும்படி இரந்து கேட்‌ 
போமாயின்‌; ஈம்‌ மலை நீடின்று நல்‌ நாள்‌ வதுவை கூடி. - நமது 
மலையின்கண்ணே நாள்நீட்டியாது நல்ல நாளில்‌ ஈம்மை மணம்‌ 
புரிந்துகொண்டு; வேங்கைக்‌ கண்ணியர்‌ எருது எறி களமர்‌ நிலம்‌ 
கண்டு அன்ன அகன்கண்‌ பாசறை - வேங்கை மலர்‌ மாலை சூடு 
ன்ற குறவர்‌ எடை அயோட்டிக்‌ கதிரப்‌ போரடிக்கும்‌ மருகுநில 
மாந்தர்‌ களம்‌ செப்பஞ்‌ செய்காற்‌ போன்ற அகன்ற இடத்தை 
யுடைய பசிய கற்பாறையிலே; மெல்தினை நெடும்‌ போர்‌ புரிமார்‌ - 
மெல்லிய இனையைத்‌ துவைத்து அதன்‌ தாகா நெடிய போராக 
விடும்‌ பொருட்டு; அஞ்சு களிறு எடுப்பும-வைகறையிலெழுமா அ! 
அஞ்சுனெற களினஅு முழங்‌ எழுப்பாகிற்கும்‌; தம்பெருங்கல்‌ 
காட்டு மெல்ல ஈம்மொடு செல்வர்‌ மன்‌ - தமது பெரிய மலை 
காட்டகத்தே ஈம்மொடு மெல்லச்‌ செல்வார்காண்‌!; எ - ஹு. 
(வி-ம்‌.) எண்கினே ற்றை - ஆண்கரடி. உரறல்‌ - முழங்கல்‌. 
குருகு - உலை மூக்கு. மன்‌- ஆக்கம்‌. கெற்களத்தே சேரலாம்‌ களம 
ரன்றார்‌. கடுகாள்‌ வருதலஞ்சுது மென்றது அவன்‌ புணர்வுமறுத்தல்‌, 


மூலமும்‌ உரையும்‌ ௨௧௪ 


நீடின்று வரைந்து மெல்லச்‌ செல்வரென்றது, நின்துயர்தீர 
இன்னே மணம்புரிந்து சின்னளளவும்‌ நின்னைப்‌ பன்முறை முயங்கிய 
பின்பு செல்வரென்றதாம்‌. 


உள்ளுறை :--தஇனைக்கதிரடிக்கவெண்ணி யுறங்குகின்ற குறவரை 
யானை யெழுப்புமென்றது, வரைந்துகொள்வோமென்று கருதியுறையும்‌ 
தலைமகனை யாம்‌ விரைந்து வரைவாயாகவென்று இரப்போமென்றதாம்‌. 


இறைச்சி கரடி இரையண்ணுமாறு புற்றிலேகடந்த பாம்பு 
நடுங்கும்படி. அகழ்ந்துண்ணு மென்றது, அங்ஙன மணம்புரியுந்‌ தலைவர்‌ 
நம்மை முயங்குகையில்‌ நம்பா லுண்டாய்க்‌ கடந்த பசலை நடுங்கி 
யொழிய இனிது புணர்ந்து ஈலுனுகர்வ ரென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌-தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு - ரை.) வேங்கைக்‌ கண்ணியர்‌ அறையின்கண்‌ மென்தினை 
நெடும்‌ போர்‌ புரிமார்‌ இரவின்கண்‌: துயில்கின்ற களிறுகளை எழுப்பா 
நின்ற கல்நாடு எனலே நேரிய உரையாம்‌. கண்ணியர்‌ எழுவாய்‌ களிறு 
செயப்படுபொருள்‌. குறவர்‌ இனைக்கதிர்களைத்‌ துவைத்தற்கு யானை 
களைப்‌ பிணைத்துத்‌ துவைப்பர்‌ என அவர்‌ திருவுடைமையைச்‌ சிறப்‌ 
பித்தபடியாம்‌ என்க. உள்ளுறையும்‌ இதற்கேற்பக்‌ கொள்க. களமர்‌ 


எருதெறி நிலம்போன்ற பாசறை என்க. (௫௨௫) 
௨௬. 
திணை : பாலை, 


துறை: இது, பொருள்வலித்த நெஞ்சினைத்‌ தலைவன்‌ நெருங்கிச்‌ 
செலவமுங்கய து. 

(து- ம்‌.) என்பது, “ஒன்றாத்‌ தமரினும்‌'' என்ற (தொல்‌-பொரு- 
௪௧) சூத்திரத்துக்‌ கூறப்பட்ட *'உடைமைய துயர்ச்சி' கருதிப்‌ பொருள்‌ 
சேர்த்தற்பொருட்டுப்‌ பிரிய வலித்த நெஞ்சனைத்‌ தலைவன்‌ நெருங்கி 
மற்றும்‌ அதன்கண்ணே கூறப்பட்ட பொருள்‌ செயல்வகைப்‌ பால 
வாய “நாள துசின்மையும்‌. அன்பின தகலமும்‌' இன்பத்தின்பாலவாகிய 
*இளமைய தருமையும்‌, அகற்சிய தருமையும்‌, பிறவுங்‌' கூறி வருந்தச்‌ 
செலவழுங்கா நிற்பது, 

(இ-ம்‌.) இதற்கு, ““வேற்றுநாட்‌ டகல்வயின்‌ விழுமத்‌ தானும்‌ ”” 
(தொல்‌-கற்‌-ட) என்னும்‌ விதி கொள்க, 

பைங்காய்‌ நல்லிடம்‌ஓரீ இய செங்காய்க்‌ 
கருங்களி ஈந்தின்‌ வெண்புறக்‌ களரி 
இடுநீறு ஆடிய கடுகடை ஒருத்தல்‌ 
்‌ ஆட்பெறல்‌ நசைஇ நாட்சுரம்‌ விலங்கித்‌ 

௫. துனைதரும்‌ வம்பலர்க்‌ காணாது அச்சினம்‌ 
பனைக்கான்று ஆறும்‌ பாழ்காட்டு அத்தம்‌ 
இறக்துசெய்‌ பொருளும்‌ இன்பம்‌ தருமெனின்‌ 
இளமையின்‌ சிறந்த வளமையும்‌ இல்லை 


௨௧௮ நற்றிணை நானூறு 


இளமை கிரந்த பின்றை வளமை 

௧௦. காமம்‌ தருதலும்‌ இன்றே அதனால்‌ 
நில்லாப்‌ பொருட்பிணிச்‌ சேறி 
வல்லே நெஞ்சம்‌ வாய்க்கநின்‌ வினையே. 


(சோ -ள்‌.) நெஞ்சம்‌ ௩ல்‌ இடம்‌ பைங்காய்‌ ஒரிஇய செய்‌ 
காய்க்‌ கருங்களி ஈந்இன்‌ - நெஞ்சே! நல்ல மேலிடமெல்லாம்‌' 
பசுங்காய்‌ கிறமாறிச்‌ செங்காயாகிப்‌ பின்னர்க்‌ கருங்களியாய்‌: 
உஇிர்னெற கனியையுடைய ஈத்த மரங்கள்‌ மிக்க; வெண்‌ புறக்‌ 
களரி இடுகிறு ஆடிய கடு நடை ஒருத்தல்‌ - வெளிய பூற,தீ.இனை 
யுடைய களர்கிலக்திலே பட்ட புழுஇபடிந்த கடிய நடையை 
யுடைய களிற்றியானை; ஆள்‌ பெறல்‌ நசைஇ நாள்‌ சுரம்‌ விலங்கி 
துனை கரும்‌ வம்பலர்க்‌ காணாது - நெறியிலே செல்லுபவரைக்‌ 
ஈண்டு கொல்லுவகுற்கு விரும்பி விடியற்கால,த்தில்‌ சுரத்தின்‌ 
கண்ணே குறுக்கிட்டுச்‌ சென்று ஆங்கு விரைவில்‌ வரும்‌ அயலார்‌ 
யாரையும்‌ காணாது; அச்‌ சினம்‌ பனைக்‌ கான்று ஆணும்‌ பாழ்‌ 
நாட்டு அத்தம்‌ - கான்‌ கொண்டிருந்த அச்சினத்தைப்‌ பனைமரதீ 
இன்‌ மோதி அப்பால்‌ அடங்குஇன்ற பாழ்‌,க்‌,த நாட்டினையுடைய' 
பாலை நிலத்திலே; இறந்து செய்பொருளும்‌ இன்பம்‌ தரும்‌: 
எனின்‌ - சென்று ஈட்டப்படும்‌ பொருளும்‌ ஓரின்பத்தைத்‌ தரு. 
மெனில்‌, இளமையின்‌ சிறந்த வளமையும்‌ இல்லை - ௮து.தானும்‌ 
இளமையில்‌ நுகரும்‌ காமவின்பத்தினுங்காட்டிற்‌ சிறந்த இன்ப 
மாமோ? இல்லையே! அறங்கனமாக அத்தகைய வின்பத்தைத்‌ 
தரும்‌ வளமை இறந்த, காகுமோ?  இல்லையன்றோ!; இளமை கழிந்த 
பின்றை வளமை காமக்குருதலும்‌ இன்றே - அத்தகைய காம 
வின்பந்தான்‌ இளமையிலேயே தய்க்கலாவ தன்றி முதுமையின்‌ 
கண்ணே துய்க்கப்படுவதொன்றாகுமோ ? இல்லையே ! இளமைப்‌ 
பருவத்தைப்‌ பொருளீட்டுதலிலே கழித்துவிட்டாலோ அப்‌: 
பொருள்வளம்‌ முதுமையின்கண்ணே காமவின்பத்தைத்‌ தருதற்‌ 
கும்‌ இயையுமோ? இல்லையே; அதனால்‌ நில்லாப்‌ பொருள்‌: பிணி 
வல்லே சேறி கின்‌ வினை வாய்க்க - ஆதலின்‌ இவற்றை ஒருசேர 
ஆராய்ந்து கிலைகில்லாப்‌ பொருளாசை நின்னைப்‌ பிணி,த்தலாலே 
இக்‌ காமவின்பத்தினைக்‌ கைவிட்டு விரையச்‌ செல்கன்றனை ஆயிற்‌ 
சென்றுகாண்‌ ! கின்‌ செயல்‌ நினக்கு வாய்ப்புடைத்தாவதாக!]; 
எ- று. 


(வீ-ம்‌.) களரி - உப்புப்பூத்த பாழ்கிலம்‌. நீறு- புழுதி, வல்லே - 
விரைவாக. 


சந்‌ இன்‌ பசுங்காய்‌ பின்னர்ச்‌ செங்காயாய்ப்‌ பின்பு களியாயகனியாகு, 
மென்றது, மது யாக்கையின்‌ இளமைபோய்ச்‌ சிறிது முதிர்ந்து பின்பு 


மூலமும்‌ உரையும்‌ ௨௧௫௧ 


தளர்ந்து இரையு மென்றதாம்‌. யானை ஆட்பெறல்‌ ஈசையாலே பனையை 
ப துமென்‌ றது, ஊழ்வினை உருத்துவந்து ஒருகால்‌ ஈம்மையு மொறுக்கு 
மென்றதாம்‌, இவ்விறைச்சியால்‌ *நாளதுசின்மை' கூறியதாயிற்று. 
போதரும்பொழுது வெளிப்படையாகக்‌ கூறினாற்‌ சொனேத்தின்‌ மாறா 
மாதலால்‌ இறைச்சியாலே பொருள்‌ கொள்ளவைத்தனனாம்‌, (இளமை 
யிற்‌ சிறந்த வளமையு மில்லை' என்றது, இளமையதருமை கூறிய 
தாயிற்று. “நில்லாப்‌ பொருட்பிணிச்‌ சேறி' என்றது, பொருள்‌ நிலை 
யற்றவாதலிற்‌ செல்லாது எண்டே துய்த்தியென *அன்பினதகலமும்‌, 
அகற்சிய தருமையும்‌' கூறியதாயிற்று, ஏனையவும்‌ உய்த்துணர்க. 
மெய்ப்பாடு-பிறன்‌ கட்டோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. பயன்‌- 
இல்லத்தழுங்கல்‌. 
(பெரு-ரை.) எனவே, “ இளமையும்‌ காமமும்‌ ஓராங்குப்‌ 
பேறறா வளமை விழைதக்க துண்டோ £ ஒன்றினார்‌ வாழ்க்கையே 
வாழ்க்கை அரித ரோ . சென்ற இளமை தரற்கு!' என ரெஞ்ரிற்‌ 
கறிவுறுத்தானாயிற்று.. பொருளும்‌ என்புழி உம்மை இழிவுரிறப்பு. 
(௧2 ௬} 


௧௨௭. சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 


திணை: நெய்தல்‌... 

திரை: இது, பாணற்குத்‌ தோழி வாயின்‌ மறுத்தது. 

(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிர்துவந்த தலைவனாலே: 
தூதாக விடுக்கப்பட்ட பாணன்‌ தலைவியி ஞூடலைத்‌ தணிக்கும்படி 
வந்ததறிந்த தோழி, அவனை நோக்கி எங்கள்‌ தலைவி அவனை 
யல்லாமலே தன்‌ பாவையை வைத்து விளையாடுதற்குக்‌ கழிக்கரைச்‌ 
சோலையின்கண்‌ 2ண செல்லுவா மென்ஜன்றாளாதலால்‌, அவன்‌ இனி 
நமது பாக்கத்தில்‌ வருதலால்‌ யாது பயனென மறுத்துக்‌ கூறாரிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “பாணர்‌ கூத்தர்‌ விறலியர்‌ என்றிவர்‌ 
பேணிச்‌ சொல்லிய குறைவினை யெதிரும்‌ '' (தொல்‌-கற்‌. ௬) என்னும்‌. 
விதியினால்‌ அமைத்துக்‌ கொள்க. 

... இருங்கழி துழைஇய ஈர்ம்புற நாரை 
இறகெறி திவலையிற்‌ பனிக்கும்‌ பாக்கத்து 
உவன்வரின்‌ எவனோ பாண பேதை 
கொழுமீன்‌ ஆர்கைச்‌ செழுஈகர்‌ நிறைந்த 
கல்லாக்‌ கதவர்‌ தன்னையர்‌ ஆகவும்‌ 
வண்டல்‌ ஆயமொடு பண்டுதான்‌ ஆடிய 
ஈனாப்‌ பாவை தலையிட்டு ஓரும்‌ 
மெல்லம்‌ புலம்பன்‌ அன்றியுஞ்‌ 
செல்வாம்‌ என்னுங்‌ கான லானே. 
(சோ-ள்‌.) பாண பேதை கொழுமீன்‌ ஆர்கைச்‌ செழுககர்‌ 
நிறைந்‌,த கல்லாக்‌ க,தவர்‌ இன்‌ ஐயர்‌ ஆகவும்‌ - பாணனே ! எம்‌- 


$ 


ஓ 


௨௨௦ நற்றிணை நானூறு 


பேதையானவள்‌ கொழுவிய மினையுண்ணு கலையுடைய செழுமை 
யுற்ற மாளிகையில்‌ நிறைந்த தன்‌ ஐயன்மார்‌ தமது தொழிலன்றி 
ஏனைய ஒன்றுங்‌ கல்லாக சினமுடையராயிருப்பவும்‌; பண்டு ஆய 
மொடு கான்வண்டல்‌ ஆடிய ஈனாப்‌ பாவை ,கலையிட்டு - பண்டு 
கொழியரோடு சான வண்டல்‌ விளையாட்டு அயர்‌ தற்குத்‌ தான 
ஈனாது வைத்த பாவை தலைக்டோகக்கொண்டு; மெல்லம்‌ புலம்பன்‌ 
அன்றியும்‌ கானலான்‌ செல்வாம்‌ என்னும்‌ - அந்த மெல்லிய 
கடற்கரைசசேர்ப்பனை அல்லாமலும்‌ கழிக்கரைச்‌ சோலையின்கண்‌ 
விளையாடச்‌ செல்வோமாக என்று கூறாகிற்பள்‌; இருங்‌ கழி 
துழைஇய ஈர்ம்புற காரை இறகு எறி இவலையின்‌ பனிக்கும்‌ 
பாக்கத்து - அதனால்‌ கரிய கழியிலே இரை தேடித்‌ துழாவிய 
ஈரிய புறகிதையுடைய நாரை தன்‌ இறகை உதறுஇன்ற திவலை 
யாலே குளிர்ந்து நடுங்குகன்ற மது பாக்கத்தில்‌; உவன்‌ வரின்‌ 
எவன்‌ - அம்த மெல்லம்புலம்பன்‌ வருகலால்‌ யாது பயனோ? 
ஆகலின்‌ அவன்‌ இனி வரற்பாலன்‌ அல்லன்காண்‌/ எ- அ. 


(வி-ம்‌) வண்டல்‌-வண்டற்‌ புழுதியாலே சிற்றில்கோலிச்‌ சிறு 
சோறட்டு மகளிர்‌ விளையாடும்‌ விளையாட்டு. ஈனாப்பாவை - தான்‌ 
பெறாது கோரையாலே செய்துவைத்தத்‌ தன்‌ மகவென முறைமை 


பாராட்டும்‌ பாவை. ஓரும்‌: அசை. ஐயர்‌ கதவராகவுமென மாறிக்‌ 
கூட்டுக. 


ஈனாப்பாவை தலையிட்டெனவே விளையாட்டயரு மங்கைப்பருவ 
மும்‌ நீங்காத தலைவியைக்‌ கைவிட்டகன்றமை குறிப்பித்து மறுத்ததாம்‌. 
தன்‌ ஐயன்மார்‌ கல்லாக்கதவரென்றது அவரிடை அகப்பட்டிருந்தும்‌ 
பண்டு களவிலே தலைவனுக்குச்‌ செய்த நன்றியை அவன்‌ மறந்தனனைன்‌ 
பதுங்காட்டி மறுத்ததாம்‌. 


உள்ளுறை கழியிலளைந்த நாரை இறகையுதறுதலாலுண்டாகிய 
நீர்த்துளி பாகத்தின்கண்ணே சென்று தெறித்துக்‌ குளிர்ச்சியால்‌ நடுக்‌ 
கஞ்‌ செய்யுமென்றது பரத்தையிற்‌ புணர்ந்த தலைவன்‌ *யான்‌ அங்கவர்‌ 
யாரையு மறி3யன்‌' என்று கூறிய பொய்ம்மொழி எம்‌ பாக்கமெங்கும்‌ 
பரந்து எமக்கு நடுக்கத்தை யுண்டாக்கியதென்றதாம்‌. 


மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - வாயின்‌ மறுத்தல்‌. 


(பெரு - ர.) காரை இற எறி இ வலையின்‌ என்றும்‌ பாடம்‌. 
இதற்கு காரை இறுமீனை எறிதலாலுண்டான திவலையின்‌ என்று 
பொருள்‌ கூறுக. 


பொழில்‌ விளையாட்டிற்கு எம்‌ பெருமாட்டி. மிகப்‌ பெரிதும்‌ அவா 
வுடையளாயிருந்தும்‌ ஈம்‌ பெருமானோ அவளைத்‌ தனியே விடுத்துப்‌ 
பரத்தையரோடு ஆடுவானாயினன்‌. அவளோ அக்கொடுமையாற்றுது 
இனியாம்‌ பண்டு 55 தந்தை இல்லத்துப்‌ பாவை கொண்டு பொழிலில்‌ 
ஆடினாத்போல இப்பொழுதும்‌ ஆடுவாம்‌ என்று ஏங்குவாளாயினள்‌ 
என்பது கருத்து. (௧௨௭) 


மூலமும்‌ உரையும்‌ ௨௨௧: 


௧௨௮. நற்சேந்தனார்‌ 

திண : குறிஞ்சி, 

துறை: (௧) இது, குறைகேர்ர்த தோழி தலைவி குறைஈயப்பக்‌ 
கூறியது. 

(து 5 ம்‌.) என்பது, பாங்கியிம்‌ கூட்டத்தின்கண்ணே தலைமகன து 
குறைதீர்‌ க்க உடன்பட்ட தோழி தலைமகளை நோக்க), நின்மேனிவாடவும்‌,. 
நெத்றியினொளி கரப்பவும்‌ எனக்கு உரைத்தாயல்லை, நரன்‌ அவற்றின்‌ 
காரணத்தை யறிவேன்‌' என்று கூறி என்மீது தவழேற்றி வருந்தாதே 
கொள்‌: தினைப்புனத்தில்‌ ஒரு தோன்றல்வந்து என்‌ முதுகை யணைத்துக்‌ 
கொண்டனன்‌, அதனை நினைந்து இங்ஙனமாயிற்றென்று, தான்‌ கூறுவ 
தீனாலே தலை வி ஆராய்ந்து தலைவனது குறையைக்‌ கூறவர்தாள்‌' 
என்றறியும்படி கூறாநிற்பது. 

(8 - ம்‌.) இதற்கு, '£மறைந்தவள்‌ அருகத்‌ தன்னொடும்‌ அவ்‌ 
ளொடும்‌ முதன்மூன்று அளைஇப்‌ பின்னிலை நிகழும்‌ பல்வேறு மருங்‌ 
கினும்‌'' (தொல்‌-கள-௨௩.) என்னும்‌ விதி கொள்க. 

துறை: (௨) தோழிக்குத்‌ தலைவீ அறத்தொடு நின்றதாஉமாம்‌. 

(நு-ம்‌. என்பது தலைவி இக்களவொழுக்கத்தினைத்‌ தமர்க்கு, 
அறிவுறுத்தி வேற்றுவரைவுக்‌ தடன்படாதபடி. செய்யவேண்டுங்‌ கருத்‌: 
தினளாகி அதனைத்‌ தன்‌ தோழியிடத்துக்‌ கூறிப்‌ புலப்படுத்தச்‌ 
செய்ததாஉமாகும்‌. 

(இம்‌.) இதற்கு, ““விட்டுயிர்த்து அழுங்கினும்‌'' (தொல்‌.கள... 
௨௦) என்னும்‌ விதி கொள்க. 

பகலெரி சுடரின்‌ மேனி சாயவும்‌ ்‌ 
பாம்பூர்‌ மதியின்‌ நுதலொளி கரப்பவும்‌ 
எனக்குநீ உரையா யாயினை நினக்கியான்‌ 
உயிர்பகுத்‌ தன்ன மாண்பினேன்‌ ஆகலின்‌ 
௫. அதுகண்‌ டிசினால்‌ யானே என்றுகனி 
அழுதல்‌ ஆன்றிசின்‌ ஆயிழை ஜலிகுரல்‌ 
ஏனல்‌ காதலின்‌ இடையும்‌ ரொருவனி்‌ ... 
கண்ணியன்‌ கழலன்‌ தாரன்‌ தண்ணெனச்‌ 
சிறுபுறங்‌ கவையினன்‌ ஆக அதற்கொண்டு 


. அஃதே நினைந்த நெஞ்சமொடு 
த ற நோயே. 


இஃதா இன்றியான்‌ உற்‌, 
ட்‌ - எரி சுடரின்‌ மேனி சாயவும்‌ பாம்பு 
(சோ-ள்‌.) ஆயிழை டட்லி க்கு உரையாய்‌ ஆயினை- 
. : ல்‌ ளி கரப்பவும்‌ நீ என ஸர்‌ 2 க்‌ 
அழி! பகத்‌ பொழுதில்‌ எரிகின்ற விளக்கு ஒரி கமுக 
ட்டது போல கின்‌ மேனி வாடவும்‌, இமானின்‌ அகத்‌ 


௨௨௨ நற்றிணை நானூறு 


கொள்ளப்பட்ட திங்களின்‌ ஒளி கெடுதல்‌ போல நெற்றியின்‌ 
ஒளி மறைபடவும்‌ அக்‌ காரண,கைக நீ எனக்கு உரைக்‌ தாயல்லை; 
நினக்கு யான்‌ உயிர்‌ பருத்து அன்ன மாண்பினேன்‌ ஆகலின்‌ 
அது கண்டி.ஏன்‌ என்ணு-நினக்கு யான்‌ ஓருயிசை இரண்டுடம்பின்‌ 
கண்ணே பகுதக்துவைதக்தாற்‌ போன்ற நின்னோடு கொடர்ச்சியுற்ற 
மாட்ரிமையுடையேனா கலால்‌ நீ இப்பொழுது. மறைத்தொழுகு 
மகனை யான்‌ அறிந்துளேன்‌ என்று நீ கருதி; யான்‌ ஈனி அழுகல்‌ 
ஆன்றிரன்‌ - யான்‌ நினக்கு அதனை உரையாகு.கன்‌ காரணமாக 
மிக அழுது வருந்‌ தாகின்றனை; இனி இங்கனம்‌ அழாதேகொள்‌! 
ஓலிகுரல்‌ எனல்‌ காவலின்‌ இடை கண்ணியன்‌ கழலன்‌ தாரன்‌ 
ஒருவன்‌ உற்றுக்‌ தண்‌ எனச்‌ சிறுபுறம்‌ கவையினன்‌ ஆக - தலை 
சாய்ந்த கதிரையுடைய இனைப்புனகதேதே காவல்‌ செய்புமிடததுசு 
கண்ணி சூடிக்‌ கழல்‌ அணிந்து மாலை வேய்ந்துளனாக ஒருவன்‌ 
வந்துற்று உள்ளங்‌ குளிர்பூனும்படி.' என்‌ முதுகை அணைத்துப்‌ 
புல்லினாகை; அ.கன்கொண்டு அஃதே நினைந்த நெஞ்சமொடு 
யான்‌ உற்ற கோய்‌ இஃது ஆகின்று - அது முதற்கொண்டு 
அதனையே கருதிய உள்ளத்துடனே இப்பொழுது யான்‌ உற்ற 
கோய்‌ இ. கன்மையதகாய்‌ இராநின்றது; எ-று. 


(வி-ம்‌.) சாய்தல்‌ - குறைதல்‌. இசின்‌: தன்மைக்கண்‌ வந்தது. 
பின்னைய து : ஏவலின்‌ கண்ணது, ஓலிதல்‌ - தழைதல்‌. குரல்‌-கதிர்‌. 
சறுபுறம்‌-முதுகு. “பாம்பூர்‌ மதியின்‌ நுதலொளி கரப்ப' என்றது 
இழக்கடு பொருளே நிலைக்ககனாக முதலுஞ்‌ னையும்‌ மயங்கிவந்த 
வினையுவமம்‌. 


இப்‌ பாட்டினுள்‌ நிகழ்ந்ததை நினக்கு மறைத்தே ஒழுகுகின்றேன்‌ 
என்று வருந்தா 3த கொள்‌. ஒருவன்‌ கண்ணி முதலீயவற்றையுடைய 
னாய்த்‌ இனைக்கொல்லையுள்‌ வந்து என்னை யணைத்துக்‌ கொண்டான்‌. 
அதனை நினைந்த கெஞ்சத்துடனே யானுற்ற காம3நாய்‌ இத்தன்மை 
யதேயென்று தோழி கூறினாள்‌. இங்ஙனம்‌ என்‌ காதலனைப்‌ புறத்‌ 
தொழுக்குடையானெனக்‌ கொண்டாள்கொல்‌ லெனவும்‌, அவன்‌ இவளைப்‌ 
புல்லியது என்‌ பொருட்டென்ற கொள்ளாது தன்‌ பொருட்டென்று 
கொண்டனள்கொல்‌ லெனவும்‌ தலைவி கருதும்படி. கூறினாளாயினும்‌, 
அதனுள்ளே இவள்‌ என்‌ உயிீர்த்‌தாழி யென்பதைக்‌ காதலன்‌ உணர்‌ 
தலால்‌ அவன்‌ தனது வருத்தம்‌ தீர்க்கன்றிலையே யென்று அதற்கு 
முகமனாக இவளைத்‌ தழுவிக்கொண்டதன்றி இவள்‌ பிறழக்கொண்ட 
தன்மை அவனிடத்தளதாயின்‌ இவளைக்‌ குறிப்பறியாது புல்லானென 
வும்‌; நமது களவொழுக்கம்‌ இவளுஞ்‌ சிறிதுணர்ந்தன ளாதலின்‌, 
இக்குறை முடித்தற்கு மனம்‌ கெகிழ்ந்ததனால்‌ அவன்‌ தழுவ வாளா 
இருந்தன ளெனவும்‌ தலைவி கருதுவதனுல்‌ அவளது நாணம்‌ நீங்கா 
இருத்தற்குக்‌ காரணமாகிய பொருளை உள்ளடக்கப்‌ புணர்த்துக்‌ கூறிய 
வாறதிக, மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌-குறைகயப்பித்தல்‌. 


(௨ உரை:--நிகழ்ந்ததை நினக்கு மறைத்தேனென்று வருந்தாதே; 
ஒருவன்வர்து என்னைப்‌ புனத்தின்கண்ணே முயங்கலாலே யான்‌ காம 


மூலமும்‌ உரையும்‌ உட 


கோயால்‌ வருந்துகன்றே னென்றவாறு.  மெய்ப்பரடு-பெருமிதம்‌. 
பயள்‌-அறத்தொடு நிற்றல்‌. 

(பெரு - ரை.) இதன்கண்‌ தோழி “ஏனல்‌ காவலின்‌ இடையுற்று 
ருவன்‌ தண்ணெனச்‌ சிறுபுறங்‌ கவையினன்‌'' என்றது படைத்து 
மாழிந்தது இங்ஙனம்‌ கூறுதல்‌ வழுவாயினும்‌, பொருட்பயம்பட 

வந்தமையின்‌ அமைவதாயிற்று. இதனை, 
“அறக்கழி வுடையன பொருட்பயம்‌ படவரின்‌ 
வழக்கென வழங்கலும்‌ பழித்தன்‌ நென்ப!' 
(தொல்‌-பொருளியல்‌-௨௫) 
என்னும்‌ நூற்பாவா னுணர்க. (+௨௮) 
௧௨௯. ஓளவையார்‌ 


திண: குறிஞ்சி. 

துறை: இது, பிரிவுணர்த்தப்பட்ட தோழி, தலைமகளை முகம்‌ 
புக்கது. 

(து - ம்‌) என்பது, தலைவனாலே பிரிவுணர்த்தப்பட்ட தோழி 
தலைவியை நெருங்கிப்‌ “பெரிதும்‌ ஈகைத்தற்காகிய செயலொன்றனை % 
கேள்‌; காதலர்‌ நம்மை இங்கே கைவிட்டுத்‌ தமியராய்‌ வினைவயிற்‌ 
செல்வா ரெனவும்‌, அவர்‌ மீண்டுவருமளவும்‌ நாம்‌ மனையின்கண்ணே 
வருந்தியிருக்க வேண்டு' மெனவுங்‌ கூறாகிற்பரென்று தலைவியி 
னுள்ளம்‌ தன்பால்‌ மீண்டு இவளது முகத்தை நோக்கிக்‌ கேட்கும்‌ 
வண்ணங்‌ கூறுநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “பிறவும்‌ வகைபட்‌ வந்தகிளவி'' (தொல்‌. 
கற்-௯) என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

பெருககை கேளாய்‌ தோழி காதலர்‌ 
ஒருநாள்‌ கழியினும்‌ உயிர்வேறு படூஉம்‌ 
பொம்மல்‌ ஒதி நம்மிவண்‌ ஒழியச்‌ 
செல்ப என்ப தாமே சென்று : 

இ. தம்வினை முற்றி வரூஉம்வரை நம்மனை 
வாழ்தும்‌ என்ப நாமே அதன்‌ தலைக்‌ 
கேழ்கிளர்‌ உத்தி அரவுத்தலை பனிப்பப்‌ 
படுமழை உருமின்‌ உரற்றுகுரல்‌ 
நடுநாள்‌ யாமத்தும்‌ தமியங்‌ கேட்டே. 

(சோ-ள்‌.) தோழி காதலர்‌ ஒருநாள்‌ கழியினும்‌ உயிர்‌ 
வேறு படூஉம்‌ பொம்மல்‌ ஓத - தோழி ! காதலர்‌.ஒறா நாள்‌ 
கின்னைப்‌ பிரியினும்‌ நின்‌ உயிரின்‌ தன்மை வேறுபடுகின்ற பொலி 
வுற்ற கூக்தலையுடையாய்‌ ! பெரு ஈகை கேளாய்‌ - யாவரும்‌ 


௨௨௫௪ நற்றினை நானூறு 


பெரிதும்‌ ஈகைக்க வல்ல ஒரு செய்கையைக்‌ கேட்பாயாக ! நம்‌ 
இவண்‌ ஒழியக்‌ தாமே செல்ப என்ப - நம்மை அவர்‌ இங்கு 
நிங்குமானு கைவிட்டுக்‌ காம்‌ ஓருவ?ர  கமியராய்‌ வினைவயிழ்‌ 
செல்லக்‌ கருஇயுளளார்‌ என்று உழையர்‌ கூறுகிற்பர்‌ ; சென்று 
தம்‌ வினை முற்றி வரூஉம்‌ வரை - அவர்‌ தனியே சென்று 
மது வினை முடித்து வருமளவும்‌; கேழ்‌ களர்‌ உத்தி அரவக்‌ 
குலை பனிப்பப்‌ படுமழை உருமின்‌ உரற்று குரல்‌ - நிறம்‌ விளங்கிய 
படபபொறியையுடைய அரவினது தலை நடுங்கும்படி. பெய்னெற 
மழையிடையிட்ட இடியினது முழங்குகின்ற முழக்கத்தை; நடு 
நாள்‌ யாமத்தும்‌ தமியம்‌ கேட்டு ௩ம்‌ மனை அதன்‌ கலை வாழ்தும்‌ 
என்ப - இரவு நடுயாமத்துக்‌ தமியமாய்‌ இருந்து கேட்டு நாம்‌ 
நமது மனையினகண்ணே அதன மேலும்‌ உயிர்‌ வாழ்ந்‌திருக்கசு 
கடவே மென்றுங்‌ கூறுநிற்பர்‌ ; இஃதென்ன கொடுமை காண்‌ ! 
ள று, 

(வி-ம்‌.) பொம்மல்‌-பொலிவு. உத்தி-படப்பொறி, உரற்றுதல்‌- 
முழங்குதல்‌. 

பிரிந்தால்‌ நாம்‌ வாழ்கலமென்பதை அறிந்தும்‌ பிரிவரெனில்‌ இது 
பெருநகைக்‌ இடமெனக்‌ கூறினாள்‌. அணைத்திருப்பவரையும்‌ அச்சுறுத்‌ 
தும்‌ இடிமுழக்கத்தை யாம்‌ தனித்திரும்துகேட்டு உயிர்வாழ்தல்‌ இயலா 
தென்பதை அவர்‌ அறிந்திலரே யென்பதுபட வாழ்துமென்று கூறாநிற்ப 
ரென இரங்டிக்‌ கூறினள்‌. மெய்ப்பாடு-பெருமிதம்‌. பயன்‌-தலைமக 
ளைத்‌ தன்முக மாக்கல்‌. 

(பெரு - ரை) தலைவன்‌ பிரிகின்றான்‌ என்னும்‌ செய்தியை 
அறிந்த தோழி அதனைத்‌ தலைவி ஆற்றும்‌ வகையிற்‌ கூறி ஆற்றுவிப்‌ 
பான்‌ முகம்புகுகன்றாள்‌ ஆகலின்‌ இவ்வாறு ஏதிலார்‌ கூறுகின்றனர்‌. 
அக்கூற்று எனக்கு நகையுண்டாக்குகன்றது என்று சொல்லாட்டம்‌ 
தொடங்குகன்றாள்‌. தலைவன்‌ செயலை வெறுப்பாள்‌ போன்று கூறினும்‌ 
அவள்‌ முகங்‌ கொடுத்தபின்னர்‌ வினையே ஆடவர்க்குயிர்‌ ஆதலின்‌ 
அவர்‌ வினைவயிற்‌ பிரிதன்‌ முறையே என்றும்‌: மகளிர்க்கு அப்பிரிவினை 
மனைக்கண்ணிருந்து ஆற்றுவதே கடமை என்றும்‌ கூறி ஆற்றுவித்தற்‌ 
குத்‌ தோற்றுவாய்‌ செய்துகொள்வாள்‌ தம்‌ வினை முற்றி வரூஉம்‌ வரை 
என்று வினையைத்‌ தலைவலுக்குரிமையாக்கியும்‌, ஈம்மனை வாழ்தும்‌ 
என அற்றியிருத்தற்குரிய மனையைத்‌ தலைவிக்குரிமை யாக்கியும்‌ கூறும்‌ 
அணுக்கம்‌ உணர்க. (௧௨௯), 


௧௩௦. தெய்தற்றத்தனார்‌ 


தீனை: நெய்தல்‌. 


துறை: இத, பிரிவிடை மெலிந்த தலைவி, வன்பொறை எதிரழிந்து 
சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலான்‌ மெலிவடைந்த தலைவி 
தன்னை வலிலே பொறுத்திருவென்று தெளிவிக்கும்‌ தோழியை 


மூலமும்‌ உரையும்‌ ௨௨௫ 


நோக்கி, ஈம்‌ காதலர்‌ இல்வாழ்க்கையிலிருப்பதினுங்காட்டில்‌ இனிய 
பொருள்‌ வேறொன்றுளதெனக்‌ கருதிச்சென்றனர்‌ போலும்‌; அங்கன 
மாக அவர்‌ என்னைப்‌ பிரிந்ததேயன்றிஎத்தன்மையளாயினாளென வினாவி 
யறிந்தாருமிலா ; நோயோ கைகடர்தன ; உசாத்துணையுமில்லேன்‌ ; 
எவ்வாறாற்றியுளேன்‌ ஆவேனென்‌ நெதிரழிந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை *(வடுவறு சிறப்பிற்‌ கற்பிற்‌ றிரியாமைக்‌, காய்‌ 
தலும்‌உவத்தலும்‌ பிரித்தலும்‌ பெட்டலும்‌, ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு 
நிலையினும்‌'' (தொல்‌ - கற்‌- ௬) என்பதன்கண்‌ காய்தல்‌ என்பதனால்‌ 
அமைத்துக்கொள்க, 
வடுவின்று நிறைந்த மான்தேர்த்‌ தெண்கண்‌ 
மடி வாய்த்‌ தண்ணுமை நடுவண்‌ ஆர்ப்பக்‌ 
கோலின்‌ எறிந்து காலைத்‌ தோன்றிய 
செர்நீர்ப்‌ பொ துவினைச்‌ செம்மல்‌ மூதூர்த்‌ 
தமதுசெய்‌ வாழ்க்கையின்‌ இனிய துண்டோ 
எனைவிருப்‌ புடையர்‌ ஆயினும்‌ நினைவிலர்‌ 
நேர்ந்த நெஞ்சும்‌ நெகிழ்ந்த தோளும்‌ 
வாடிய வரியும்‌ நோக்கி நீடாது 
எவன்செய்‌ தனளிப்‌ பேரஞர்‌ உறுவியென்று 
௧௦. ஒருநாள்‌ கூறின்றும்‌ இலரே விரிநீர்‌ 

வையக வரையளவு இறந்த 
எவ்வ நோய்பிறிது உயவுத்துணை இன்றே. 


(சோ-ள்‌) கெள்‌ கண்‌ மடி. வாய்‌,த்‌ தண்ணுமை நடுவண்‌ 
ஆர்ப்ப - தோழீ ! தெளிந்த ஓசையையுடைய இடமகன்ற 
தோலை மடி.த்‌.துப்‌ போர்‌,த்‌த வாயையுடைய தண்ணுமை இடையில்‌ 
ஒலிப்ப; வடுவின்று கிறைந்‌,த மான்தேர்‌ கோலின்‌ எறிந்து - குற்ற 
மின்றி எல்லா இலக்கணமும்‌ நிறைந்த குதிரைகள்‌ பூட்டிய தேரைக்‌ 
கோலாலெறிந்து செலுத்தி; காலைக்‌ தோன்றிய செர்நீர்ப்‌ பொது 
வினைச்‌ செம்மல்‌ - விடியற்காலையிலே புறத்தே தோன்றிச்‌ சென்ற 
செம்மையாகிய நீர்மையையும்‌ பொதுவாகிய செயலையும்‌ உடைய 
நம்‌ காதலர்‌ மூதூர்‌ தமது செய்‌ வாழ்க்கையின்‌ இனியது 
உண்டோ - பழைமையாகுிய இவ்வூரின்‌ கண்ணே தம.காகச்‌ செய்யப்‌ 
படுகின்ற இல்வாழ்க்கையினுங்காட்டில்‌ இனியதொரு பொருளும்‌ 
உண்டோ? அதனை அறியாராய்‌ வேறொரு பொருளுண்டென 
அகன்று விட்டனர்‌ ; எனை விருப்பு உடையர்‌ ஆயினும்‌ - எவ்‌ 
வளவு விருப்புடையவராயினும்‌ ; நினைவு இலர்‌ - இப்பொழுது 
எம்மை கினையா,தவராயினர்‌ ; நேர்ந்த நெஞ்சும்‌ நெடழ்ந்த 
கொளும்‌ வாடிய வரியும்‌ நோக்கி - அன்றியும்‌ அவருக்கு உடன்‌ 
பட்ட என்னெஞ்சும்‌ நெதழ்ச்சியுற்ற கோளும்‌ வாடிய என தூ 

5. நாரி 


ல 


௨௨௬ நற்றிணை நானூறு 


கிறமும்‌ பார்த்து ; நீடாது இப்பேர்‌ அஞர்‌ உறுவி எவன்‌ செய்‌ 
கனள்‌ என்று ஒரு நாள்‌ கூறின்றும்‌ இலர்‌ - பாணிக்கலின்தி 
இப்பெரிய துன்பம்‌ உற்றவள்‌ என்ன காரியம்‌ செய்து கொண்‌ 
டனளோ ? என்னு ஒரு நாளைனும்‌ கூறினாரிலா ; எவ்வரோய்‌ 
விரிகிர்‌ வையக வரை அளவு இறந்த - யானடைந்கு துன்ப 
நோயோ விரிந்த கடல்‌ நீர்‌ சூழ்ந்த நிலத்தின்‌ எல்லையளவையுங்‌ 
சீ ய்‌ ்‌ ச. 

கடம்‌ கன ; உயவுத துணை பிறிது இன்னு - இனி உசாவும்‌ துணை 
வேறியாதுமில்லை ; இனி எவ்வண்ணம்‌ உய்வேன்‌? எ-ணு, 


(ஸீ- ம்‌) வரி-நிறம்‌. அஞார்‌- துன்பம்‌. தண்ணுமை - எழுச்சிக்‌ 
குரிய வாச்சியம்‌, தோன்றியது - வினவயிற்‌ செல்லப்‌ புறப்‌ 
பட்டத. பொதுவினை - அறப்புறங்காவல்‌, நாடுகாவல்‌, பிறவுமாம்‌. 
செம்மலை மூதார்க்கு அடையாக்கிக்‌ காதலரைத்‌ தோன்றா எழுவாயாக்கி 
யுரைப்பினு மமையும்‌. 


தனக்குத்‌ தும்மல்‌, புரையேற தல்‌ முதலாயின தோன்றாமையாலே 
கன்னை அவர்‌ கருதிலெரன்றாள்‌; அன்புடையார்‌ நினைந்தவழி அந்‌ 
நினைக்கப்பட்டார்க்குத்‌ தும்மல்‌ முதலாயின தோன்றுமென்ப து மகளிர்‌ 
வழக்கு. வரினும்‌ கன்னாய்‌ தணித்தற்கியலாது தானிறந்துபடுவது 
இிண்ணமெனக்‌ கொண்டு எவ்வகோய்‌ வையகவரை யளவிறந்த 
தென்றுள்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


(பெரு - ரை) ஒருகாள்‌ கூறின்றும்‌ இலர்‌ என்றது, அனார்‌ 
உறுவி எவன்‌ செய்கனள்‌ என அறிந்து வரும்படி ஒருநாள்‌ ஒரு தூத 
னிடத்துக்‌ கூறி விடுத்தாருமிலர்‌ என்றவாறு. இதன்கண்‌ மூதூர்த்‌ 
தமது செய்‌ வாழ்க்கையின்‌ இனிய துண்டோ என்புழி செய்‌ வாழ்க்கை 
என்றது அறஞ்‌ செய்து வாழும்‌ வாழ்க்கையை. இக்கருத்தோடு 
“தம்மில்‌ இருந்து தமதுபாத்‌ துண்டற்றால்‌, அம்மா அரிவை முயக்கு? 
எனவரும்‌ அருமைத்‌ திருக்குறளையும்‌ (௧௧௦௭) “மன்னவன்‌ புறந்தர 
வருவிருந்து ஓம்பித்‌, தன்னகர்‌ விழையக்‌ கூடின்‌, இன்னுறல்‌ மார்ப 
அதுமனும்‌ பொருள்‌?” எனவரும்‌ கலியையும்‌ (பாலை - ௮-)நினைக. 


இனி,தோழி **நங்காதலர்‌ நின்பாற்‌ பெரிதும்‌ விருப்பமுடையர்‌ 
காண்‌, ஆதலால்‌ விரைந்து மீண்டும்‌ வருகுவர்‌; அவர்‌ வருந்துணையும்‌ 
ஆற்றுக,' என்று வற்புறுத்துதலின்‌ அவள்‌ கூற்றையே கொன்டு கூறி 
மறுப்பாள்‌ “எனை விருப்புடையர்‌ ஆயினும்‌ நினைவிலர்‌' என்று 
எதிரழிந்து கூறினள்‌ என்க. “நீ தானும்‌ ஒரு தூதுவிடுத்து அவர்‌ நிலை 
அறிந்து கூறுவாயுமல்லை!' எனத்‌ தோழியைக்‌ குறிப்பாக வைவாள்‌, 
உயவுத்துணை பிறிது இன்று! என்றாள்‌, (௧௩௦) 


௧௩௧. உலோச்சனார்‌ 


தனை: செய்தல்‌ த ௩ 


துறை: இது, மணமனையிற்‌ பிற்றைஞான்று புக்க தோழியைத்‌ 
தலைவன்‌ வேறுபடாமையாற்றுவித்தாய்‌ பெரியை காண்‌ என்றாற்குத்‌ 
தோழி சொல்லியது. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௨௭ 


(து- ம்‌.) என்பது, தலைவன்‌ மணம்புரிந்து கொண்ட மறுகாள்‌, 
அங்குச்‌ சென்ற தோழியை அவன்‌ “இன்றளவும்‌ தலைவி வருந்தி வேறு 
படாமல்‌ நன்றாகப்‌ பாதுகாத்தனை, நீ பெரியையென்றலும்‌, தோழி 
என்னைப்‌ புகழ்வதினாலாய தொன்றுமில்லை; நீ மறவாதிருத்தள்‌ 
பொருட்டு யாம்‌ தொழிலும்‌, பொழிலும்‌, உயவுகெஞ்சமும்‌, ஊடுதனு 
முடையே மில்லை; ஆதலின்‌ எங்களைக்‌ கருதியிருந்த நீயே பெரியைகர” 
ணெனப்‌ புகழ்ந்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு *“பெறற்கரும்‌ : பெரும்பொருள்‌ முடிந்தபின்‌ 
வந்த, தெறற்கரு மரபின்‌ சிறப்பின்‌ கண்ணும்‌! (தொல்‌-கற்-௯) 
என்னும்‌ விதி கொள்க. 
ஆடிய தொழிலும்‌ அல்கிய பொழிலும்‌ 
உள்ளல்‌ ஆகா உயவு நெஞ்சமொடு 
ஊடலும்‌ உடையமோ உயர்மணற்‌ சேர்ப்ப 
திரைமுதிர்‌ அரைய தடந்தாள்‌ தாழைச்‌ 
சுறவுமருப்பு அன்ன முள்தோடு ஓசிய 
இறவார்‌ இனக்குருகு இறைகொள இருக்கும்‌ 
நறவுமகிழ்‌ இருக்கை நற்றேர்ப்‌ பெரியன்‌ 
கள்கமழ்‌ பொறையாறு அன்னவென்‌ 
நற்றோள்‌ நெகிழ மறத்தல்‌ நுமக்கே. 

(சோ - ள்‌) உயர்‌ மணல்‌ சேர்ப்ப - உயர்ம்‌த மணற்‌ பரப்‌ 
பினையுடைய நெய்தனிலத்‌ தலைவனே !; இரை முதிர்‌ அரைய 
தடம்‌ தாள்‌ தாழை சுறவு மருப்பு அன்ன முள்‌ தோடு ஓசிய - 
இரைத்தல்‌ முதிர்ந்து அரையையுடையவாய வளைக்த அடி 
மரத்தையுடைய தாழையினது சுறாமீன்‌ கொம்பு போன்ற இரு 
புறமு முள்ளையுடைய இலை முநிர்து சாயும்படி ; இறவு ஆர்குறாகு 
இனம்‌ இறைகொள இருக்கும்‌ - இறாமீனை இரையாகத இன்ற 
நாரையின்‌ கூட்டம்‌ தங்குதல்‌ கொள்ள வீற்றிருக்கும்‌; றவு 
ம௫ழ்‌ இருக்கை ஈல்‌ தேர்ப்‌ பெரியன்‌ - கள்ளுணவையுண்டலான்‌ 
மிழ்ந்‌இறாத்தலையுடைய நல்ல தேரையுடைய பெரிய னென்பா 
னது; கள்‌ கமழ்‌ பொறையாறு அன்ன என ஈல்தோள்‌ - 
கள்ளின்‌ மணங்‌ கமழும்‌ * போறையாறு' என்னும்‌ ஊர்‌ 
போன்ற என்னுடைய நல்ல தோள்கள்‌) நெகிழ மறத்தல்‌ 
மக்கு - நெகிழும்படி நீயிர்‌ எம்மை மறப்பதற்கு யாம்‌ நும்மை 
மின்றி; ஆடிய தொழிலும்‌ அல்யெ பொழிலும்‌ உள்ளல்‌ ஆகர்‌ 
உயவு நெஞ்சமொடு ஊடலும்‌ உடையமோ - வேறு விளையாட்டு 
அயர்‌ தற்குத்‌ தொழிலையும்‌ நும்மையின்றி வேறு பிரிந்து சென்று 
தங்‌ இருப்பதற்குச்‌ சோலையையும்‌ நும்மை நினைக்கலாகா,த 
வராம்‌ துஇன்ற நெஞ்சினையும்‌ நம்பால்‌ ஊடுதலையுமுடையமோ ?; 
அங்ஙனமாயின்‌ நீயிர்‌ மறந்திருப்பீர்‌, இல்லையே; ஆதலின்‌ நீயிர்‌ 


௨௩௮ நற்றிணை நானூறு 


மறவாமையால்‌ நுமது உள்ளத்தே உள்ளேமன்றோ ? அதனால்‌ 
இவள்‌ கோள்‌ கெலழ்ந்து வேறுபட்டில ; அவ்‌ வேறுபடாமையை 


யான்‌ அஆல்றினேன்‌ என்பது மிகையன்‌ 3௫2; ன னு. 


(வி-ம்‌) மறத்தல்‌ நமக்கு என்பதன்‌ உருபுபிரித்து மாறிக்‌ 
கூட்டுக. ஆதலின்‌ என்பதுமுதற்‌ குறிப்பெச்சம்‌. ஏனைய இசை 


யெச்சம்‌- இசையெச்சமாவது இரண்டு முதலிய சொற்சள்‌ எஞ்சி 


கிற்கப்பெறுவகு, 


நும்மையின்றி விளையாட்டயர்தல்‌ முதலாயின செய்திலேமென 


வும்‌, நும்மைக்‌ கரு யிருந்த கெஞ்சினேமெனவும்‌, ஊடலிலேமெனவுங்‌* 
கூறியதனால்‌ நும்மை3ய நினைந்‌, திருக்தேமென்றும்‌ அங்ஙனம்‌ நீயிருங்‌' 


கருதியிருந்ககனால்‌, ஒருவரையொருவர்‌ பிரிந்திலிரென்றுங்‌ கூறி உள்‌ 
ளூறையாலும்‌ புலப்படுத்தி மகிழ்வித்தாள்‌. 


உள்ளுறை காழறையின்‌ தோட்டின்மீது இறவு ஆர்ந்த குருகு. 
இறைகொள இருக்குமென்றது, எம்‌ தலைவி மனமகிழ்ந்து தழையும்படி 
அவஞுள்ளத்தில்‌ செல்வம்‌ நிரம்பிய நீயிர்‌ வீற்றிருக்கன்‌.8ீ ரென்றதாம்‌.. 
மெய்ப்பாடு - உவகை, பயன்‌ - ம௫ழ்தல்‌. 


(பரு “ரை. ஆடிய; அல்யெ என்பன செய்யிய என்னும்‌ வாய்‌ 
பாட்டெச்சங்கள்‌. அவை உடையமோ என்னும்‌ குறிப்பு வினை 
கொண்டன. குருகு இருக்கும்‌ பொறையாறு, பெரியன்‌ பொறையாறு 
எனத்‌ தனித்‌ தனி கூட்டுக பொறையாறு தஞ்சை மாவட்டத்துக்‌- 
&ழைக்‌ கடற்கரையிலுள்ள ஒரு பட்டினம்‌. (௪௩௧7: 


பப்ப A EC 
தினா: நெய்தல்‌. 


திறை: இத, காப்புமிகுதிக்கண்‌ ஆற்றாளாகிய தலைவிக்குத்‌ 
தோழி சொல்லியது. 

தி-ர்‌. என்பது, இற்செறிக்கப்பட்ட தலைமகள்‌ காவன்‌ மிகு, 
இயாலே தலைவனை அடையமுடியாமையைக்‌ கருதிய தோழி, தலைவி 
கூறியதுபோலக்‌ கூறுவாளாய்த்‌ தலைவியை கோக்க (ஊரும்‌ துயிலா 
கின்றது; யாருமில்லை; இக்காலத்து அவரை அடையப்பெறாதபடி 
இற்செறிப்புற்று அயலிறுங்‌ காவலுடையதாகியதன்றி ஊர்க்காவலர்‌ 
மணியும்‌ ஒலியாமிற்குமாதலின்‌, யான்‌ பொன்றுநாள்‌ இன்றுதானோ! 
வென அமுங்கிக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்குச்‌ “காப்பின்‌ கடுமைகையுற வரினும்‌? (தொல்‌- 
கள-௨௩.) என்னும்‌ வீதி கொள்க. 


பேரூர்‌ துஞ்சும்‌ யாரும்‌ இல்லைத்‌ 

இரு துவாய்ச்‌ சுறவம்‌ நீர்கான்று ஓய்யெனப்‌. 
பெருக்தெரு உதிர்தரு பெயலுறு தண்வளி 
போரமை கதவப்‌ புரைதொறும்‌ தாவக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௨௯ 


ஸி 


கூரெயிற்று எகினம்‌ நடுங்கும்‌ நன்னகர்ப்‌ 
பயில்பட நிவந்த பல்பூஞ்‌ சேக்கை 

அயலும்‌ மாண்சிறை யதுவே அதன்றலைக்‌ 
காப்புடை வாயில்‌ போற்றோ என்னும்‌ 
யாமங்‌ கொள்பவர்‌ நெடுநா ஒண்மணி 

௧6. ஒன்றெறி பாணியின்‌ இரட்டும்‌ 
இன்றுகொள்‌ அளியேன்‌ பொன்றும்‌ நாளே. 


(சோ - ள்‌) பேர்‌ ஊர்‌ துஞ்சும்‌ யாரும்‌ இல்லை - பெரிய 
இவ்ஷரின்கணுள்ளார்‌ யாரும்‌ துயிலாகிற்பர்‌, விழித்‌ இயங்குபவர்‌ 
ஒருவரும்‌ இல்லை ; இருந்துவாய்ச்‌ சுறவம்‌ நீர்கான்று ஓய்யெனப்‌ 
பெருந்தெரு உதிர்‌ தரும்‌ - இக்காலத்து நாம்‌ அவரை யடைமப 
பெரறு,கபடி. இருந்திய வாயையுடைய சுறாமீன்‌ நீரைக்‌ கக்குதலால்‌ 
அந்நீர்‌ விரைவிலே பெரிய தெருவின்கண்‌ உதிர்கின்ற ; பெயல்‌ 
உறு கண்‌ வளி போர்‌ அமை கதவப்‌ புரைகொஹனும்‌ தூவ - 
மழையாக அம்மழையோடு பொருந்திய கண்ணிய காற்று 
தம்மின்‌ ஒன்றோடொன்று பொருந்து தலமைந்‌த வாயிற்க,தவி 
லுள்ள துளகள் கோனும்‌ அந்நீரைக்‌ கொணர்ந்து ஆூரவாகிற்ப ; 
கூர்‌ எயிற்று எனைம்‌ நடுங்கும்‌ நல்‌ நகர்‌ - அ௮துதவலாலே 
கூரிய பற்களையுடைய நாய்கள்‌ நடுங்குகன்ற இவ்விராப்பொழு,தில்‌ 
நல்ல மாளிகையீன்௧ண்ணே ; பயில்‌ பட நிவந்த பல்‌ பூஞ்‌ 
சேக்கை அயலும்‌ - துயிலுமானு உயர்ந்த பலவாய மலர்களா 
லமைந்க படுக்கையின்‌ பக்கத்திலும்‌ ; மாண்‌ கிறையது - மாட்‌ 
மைப்பட்ட சிறைப்படுத்திய  காவலையுடை ததாயிராஙின்ற து 7 
அதன தலை காப்பு உடைவாயில்‌ போற்று *ஓ' என்னும்‌ - 
அதன்‌ மேலும்‌ “காவலையுடைய தலைக்கடை புழைக்கடை வாயில்‌ 
களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்ளுங்கள்‌ ஓ! என்று கூழுகின்ற 7 
யாமம்‌ கொள்பவர்‌ நெடுகா ஒள்மணி ஒன்று எறி பாணியின்‌ 
இரட்டும்‌ - யாமந் தோறும்‌ காவல்‌ செய்தலை மேற்கொள்ளும்‌ . 
காவலரின்‌ நெடிய நா அமைந்த ஒள்ளிய மணி ஒன்றுனெற 
தாளத்தில்‌ மோத எழுப்பும்‌ ஒலி போல ஓலியாகிற்கும்‌ ; அனி 
யேன்‌ பொன்றும்‌ காள்‌ இன்றுகொல்‌ - ஆதலின்‌ யாவராலும்‌ 
இரங்க,த்‌,தகுந்‌த யான்‌: இறந்தொழியும்‌ காள இன்று தானோ? 
அஃ. 

(வி- ம்‌.) காலுதல்‌-கக்குதல்‌. எனைம்‌-நாய்‌. நகர்‌- வீடு. 
பாணி - தாளம்‌ 

புரைதொறுக்‌ தூவுகன்ற நீர்த்துளி தன்‌ சேக்கையில்‌ வீசுவது 
கண்டு அதனால்‌ நடுங்குவதனை முதலிலே கூறினாள்‌. அதனினின்‌ றுய்யு 
“பாறு முயங்கவரும்‌ காதலனைத்‌ தடுக்குமேயென்பாள்‌, நாய்‌ நடுங்க: 


௨௩௦ நற்றிணை நானூறு 


விழித்திருப்பதனைக்‌ குறிப்பித்தாள்‌. அவன்‌ வரினும்‌ தான்‌ புறம்‌ 
போகாவாறு தன்னைக்‌ காக்கும்‌ உட்காவலி னிலைமை கூறுவாள்‌, 
அயனும்‌ சிறையதுவே யென்றாள்‌. உட்காவலுறங்கும்வழிப்‌ புறன்‌ 
செல்ல நினைப்பினும்‌ அதற்யெலாதவாறு மணியிரட்டி ஊரெழுப்புவ 
தக்‌ கூறினாள்‌. வேறு தோன்றாமையின்‌ இனித்‌ தானிறந்துபடுநாள்‌ 
இதுவேயாமென்‌ றிரங்க்‌ கூறினாள்‌. இது - துன்பத்துப்‌ புலம்பல்‌. 
மெய்ப்பாடு- அழுகை. பயன்‌ - ஆற்றாதுரைத்தல்‌. 

(பெரு -ரை.) கடலின்கண்‌ இருந்துவாய்ச்‌ சுறவம்‌ நீர்‌ காலு 
தலாலே அவ்வொலி ஒய்யென முழங்காகிற்பவும்‌ பெருந்தெரு உதிர்‌ 
தரு பெயலுறு வளி தரவாமிற்பவும்‌ எனத்‌ தனித்‌ தனியே கோடல்‌ நேரி 
தாம்‌. பயில்‌ படை நிவந்த என்றும்‌ பாடம்‌. படை ஒன்றன்‌ மேல்‌ 
ஒன்றாகப்‌ படுத்த மெத்தைகள்‌ என்க. இச்செய்யுளைத்‌ தலைவன்‌ சிறைப்‌ 
புறத்தாகைத்‌ தோழி தலைவிக்குக்‌ கூறுவாளாய்க்‌ கூறி வரைவு 
கடாவியது எனக்‌ கோடலுமாம்‌. (௧௩௨) 


க. நற்றமலார்‌ 


நண: குறிஞ்சி, 
நுற: இது வரைவிடைவைத்துப்‌ பிரிவாற்றுளாய தலைவி 
வற்புறுத்தும்‌ தோழிக்குச்‌ சொல்லியது. 


(தி-ம்‌.) என்பது, தலைமகன்‌ மணம்புரியவேண்டிப்‌ பொருளிட்‌ 
தெற்குப்‌ பிரிந்து சென்று நீட்டித்தலும்‌ அதனையாற்றாது தலைவி வருந்‌ 
அவது கண்ட தோழி அவர்‌ விரையவருவாராதலின்‌ நீ வருந்தாதே 
யென்றாளை கோக்க நீ கூறுகின்ற மொழியினால்‌, என்னெஞ்சின்‌ 
கணெழுக்த காமத்தியானது சிறிது கணிவதுண்டுபோலுமென வருந்‌ 
இக்‌ கூறாரிற்பது. 


(இ.ம்‌. இதற்கு “வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌'” 
(கொல்‌. கள, ௨௧-) என்னும்‌ வீதி கொள்க. 

தோளே தொடிகொட்பு ஆனா கண்ணே 
வாளீர்‌ வடியின்‌ வடிவிழந்‌ தனவே 
நுதலும்‌ “பசலை பாயின்று திதலைச்‌ 
சில்பொறி அணிந்த பல்காழ்‌ அல்குல்‌ 

இ. மணியேர்‌ ஐம்பால்‌ மாயோட்‌ கென்று 
வெவ்வாய்ப்‌ பெண்டிர்‌ கெளவை தூற்ற 
நாமுறு துயரஞ்‌ செய்யலர்‌ என்னும்‌ 
காமுறு தோழி காதலம்‌ கிளவி 
இரும்புசெய்‌ கொல்லன்‌ வெவ்வுலைத்‌ தெளித்த 

௧௦. தோய்மடற்‌ சின்னீர்‌ போல 
கோய்மலி நெஞ்சிற்கு ஏமமாஞ்‌ சிறிதே. 


(பாடம்‌) 1. பசலையாகின்று, 


மூலமும்‌ உரையும்‌ உ.க௧ 


(சோ - ள்‌.) காமுறு தோழி இதலைச்‌ சில்‌ பொறி அணிந்த 
பல்‌ காழ்‌ அல்குல்‌ மணி ஏர்‌ ஐம்பால்‌ மாயோட்கு - என்பால்‌ 
விருப்ப மிக்க தோழி! இத்தியின்‌ லெவாய புள்ளிகளமைர்‌ த : 
பலவாய வடங்களையுடைய காஞ்சி யணிந்த அல்குலையும்‌ நீலமணி 
போன்ற கூந்தலையும்‌ உடைய இம்‌ மாமை நிறம்‌ உடையாட்கு ; 
கோள்‌ தொடி. கொட்பு ஆனா கண்‌ வாள்‌ ஈர்‌ வடியின்‌ வடிவு இழம்‌ 
கன நுதலும்‌ பசலை பாயின்று என்று - தோள்கள்‌ தாம்‌ அணியப்‌ 
பெற்ற வள சுழன்று கதலுதலை நீங்கற்நில கண்களும்‌ வாளாற்‌ 
பிளந்த மாவடுப்‌ போன்ற வடிவை இழந்தன நெற்றியும்‌ பசலை 
பரவியது என்று ; வெவ்வாய்ப்‌ பெண்டிர்‌ கெளவை தூற்ற - 
கொடிய வாயையுடைய ஏ.ிலாட்டியர்‌ பழிச்சொல்‌ எடுத்துத்‌ 
தூற்றாகிற்கும்படி. ; நாம்‌ உறு துயரம்‌ செய்யலர்‌ என்னும்‌ காதல்‌ 
௮ம்‌ கிளவி - ஈங்‌ காதலர்‌ அ௮ச்சமிகுகன்ற அன்ப,த்தை நமக்குச்‌ 
செய்குபவர்‌ அல்லர்‌ ஆ,கலால்‌ அவர்‌ விரைய வருகுவர்‌ என்று நீ 
என்னைக்‌ தேற்றிக்‌ கூறுகின்ற என்பால்‌ அன்பு மிக்க இச்‌ 
சொல்லானது ; இரும்பு செய்‌ கொல்லன்‌ வெவ்‌ உலைத்‌ தெளித்த 
மடல்‌ கோய்‌ சில்‌ நீர்‌ போல - இரும்பு வேலை செய்கின்ற 
கொல்லன்‌ தான்‌ வெய்ய உலையிலே தெளித்த பனை 
மடலாலே தோய்த்தலையுடைய சிலவாய நீர்‌ அவ்வுல்‌ நெருப்‌ 
பைச்‌ சிறிது அவிக்குமானு போல; நோய்‌ மலி நெஞ்சிற்கு 
சிறிது ஏமம்‌ ஆம்‌ - காமநோய்‌ மிக்க என்‌ நெஞ்சில்‌ ௮க்கோயைச்‌ 
சிறிது சணித்து எனக்குப்‌ பாதுகாவலராயிராகின்றது காண்‌ ! 
எ-று. 

(வீ-ம்‌.) கொட்பு- சுழற்சி, வடி - மாவடுவுக்கொரு பெயர்‌, 
காழ்‌- இரு நான்கு கொத்துக்கொண்ட காஞ்சியென்னும்‌ அணீயுமாம்‌. 
நாம்‌ - அச்சம்‌. மடல்‌ - பனைமட்டைக்காம்பு, ஏமம்‌ - காவல்‌. பசலை 
பாயின்று என்றது, பசலை பாய்தல்‌. தோள்‌ தொடி கொட்பானாவென்‌ 
மது, உடம்பு நனிசுருங்கல்‌; மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயா 
வுயிர்த்தல்‌. 

(பெரு-ரை., தோழீ! பெண்டிர்‌ தூற்ற (ஈங்காதலர்‌) துயரம்‌ 

சய்யலர்‌ என்று கூறி நீ வற்புறுத்தும்‌ களவி கொல்லன்‌ உலையிற்‌ 
வெளித்த நீர்போல (என்‌) நெஞ்சிற்குச்‌ சிறிது ஏமம்‌ ஆகும்‌ என 


இயைத்துக்‌ கொள்க. (௧௩௨௨) 
கங்குல்‌ கக்க 
தினை: குறிஞ்சி. ? 


துறை: இஃது, இற்செறிப்பாரென ஆற்றாளாய தலைவியை, 
அஃதிலரென்பதுபடத்‌ தோழி சொல்லீய து. 

(து-ம்‌.) என்பது, பகற்குறியின்கண்ணே தலைவன்‌ பிரிந்து 
நீடித்தலால்‌ அது பொறாது வேறுபட்ட தலைவி நமது வேறுபாட்டை 
யறிந்து இல்வயிற்‌ செறிப்பார்போலுமென்‌ றஞ்சியவிடத்து அதனை 


உங நற்றினை நானூறு 


யறிந்த கோழி, அன்னை இனைப்புனங்‌ காவலுக்‌ கேகென என்னை ஏவி 
னாள்‌; நுந்தையும்‌ ஏவினமையானே யான்‌ உடன்படேன்போல வுரை 
யாடி. வந்தேன்‌; ஆதலின்‌, மீண்டு தனைப்புனங்காவலுக்கு நாம்‌ 
போதலுமைமையும்‌; தலைவனைக்‌ கூடுதலுமாகு மென்று அவளாற்றும்படி. 
கூறாநிற்ப து. 

(இ-ம்‌.) இதற்கு “என்புநெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்சென்று 
கடைஇ, அன்பு தலையடுத்த வன்புறைக்‌ கண்ணும்‌'' (கொல்‌. கள, ௨௩) 
என்னும்‌ விதி கொள்க, 

இனிதின்‌ இனிது தலைப்படுதும்‌ என்பது 

இதுகொல்‌ வாழி தோழி காதலர்‌ 

வருகுறி செய்த வரையகச்‌ சிறு இனைச்‌ 

செவ்வாய்ப்‌ பாசினங்‌ கட இயர்‌ கொடிச்சி 
௫. அவ்வாய்த்‌ தட்டையொடு அவணை யாகென 

ஏயள்மன்‌ யாயும்‌ நுந்தை வாழியர்‌ 

அம்மா மேனி நிரைதொடிக்‌ குறுமகள்‌ 

செல்லா யோநின்‌ முள்ளெயிறு உண்கென 

மெல்லிய இனிய கூறலின்‌ *இனியானஃ து 
௧௦ ஓல்லேன்‌ போல உரையா டுவலே. 


(சோ-ள்‌.) கோழி வாழி-கோழீ! வாழ்வாயாக !; 
காதலர்‌ வரு குறி செய்த வரை௮கச்‌ சிறுதஇினைச்‌ செவ்வாய்ப்‌ பாசு 
இனம்‌ கடீடுயர்‌ - நம்‌ காதலர்‌ வருகுற்குக்‌ குறி செய்த மலையிடத்‌ 
துள்ள சிறிய இனைப்புன கத்தே விழுகின்ற சிவந்த வாயையுடைய 
பசுங்களியின்‌ கூட்டங்களை ஓட்டும்‌ பொருட்டு; கொடிச்சி ௮ 
வாய்த்‌ தட்டைமெரடு அவனை ஆகு என யாயும்‌ ஏயள்‌ மன்‌-என்னை 
கோக்கிக்‌ 'கொடிச 8! நீ ௮ழகமைந்து கிளிகடி கருவியாகிய தட்டை 
யைக்‌ கைக்கொண்டு அத்தனைப்‌ புனத்துக்குச்‌ செல்வமாக !' 
என்று அன்னையும்‌ பல முறை மிகுதியாக ஏவினள்‌ ; நுந்தை அம்‌ 
மாமேனி நிரைதொடி. குமகள்‌ - அன்றியும்‌ நுந்தத என்னைக்‌ 
கூவி “அழயெ மாந்தளிர்‌ போன்ற மேனியையும்‌ நிரைத்த வளையை 
யும்‌ உடைய இளமடக்கதாய்‌! செல்லாயோ கின்‌ முள்‌ எயிறு உண்க 
என - நீ புன, த்‌இன்கண்ணே சென்றிலையோ ? விரைவிலே சென்று 
காண்‌ / நின்‌ முள்‌ எயிற்றை முத்தங்கொள்வல்‌, என்று; மெல்லிய 
இனிய கூறலின்‌-மெல்லியவாகிம இனிய வார்‌ த்தை கூறு தலினால்‌; 
இனி யான்‌ அஃது ஒல்லேன்‌ போல உரையாடுவல்‌ - யான்‌ 
இன்னும்‌ பல கால்‌ நம்மை வேண்டி அவர்களே புன ததன்‌ 
கண்ணே கொண்டு சென்று காவலின்‌ உய்க்குமானு கருதி 
அங்கனம்‌ காவலுக்குச்‌ செல்லமாட்டேன்‌ போலச்‌ சில 
gaat ay No ni 1 ட்ட கம ல 


(பாடம்‌) 3. யானஃது. 


ர இர 


மூலமும்‌ உரையும்‌ ட்‌ ௨௩௩ 


வார்‌ததையாடுவே னாயினேன்‌ ; தலைப்படுதும்‌ என்பது இது 
கொல்‌ இனிதின்‌ இனிது - ஆதலின்‌ இனித்‌ இனைக்கொல்லை 
யிலே சென்று காதலனைக்‌ கூடியிருப்பாம்‌ என்பதற்கு அறிகுறி 
இது கானோ ! இங்கனம்‌ நிகழ்ந்த இஃது இனிய வொரு 
பொருளினுங்காட்டில்‌ இனியதாயிராநின்றது; எ று. 


(வி-ம்‌. தலைப்படுதல்‌-சென்று அடைதல்‌. வாழியர்‌ : அசை 
பாசு-கிளி: பண்பாகுபெயர்‌, தட்டை மூங்கிற்‌ பிளாச்சைச்‌ சிறிது 
பிளந்து அப்பிளப்பிலே று கல்லைவைத்துச்‌ சுழற்றிவீசுங்‌ கருவி : ஒலி 
படப்‌ புடைக்குங்‌ கருவியுமாம்‌. புனத்திலே சென்று அடைதுமெனவே 
அங்குக்‌ காதலரைக்‌ கூடுதல்‌ திண்ணமென்பதாயிற்று. மெய்ப்பாடு. 
பெருமிதம்‌, பயன்‌-சலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு-ரை.) இனி இச்‌ செய்யுள்‌, தன்னை இற்செறிப்பர்‌ என 
அஞ்சி வருந்திய தலைவியைத்‌ தோழி பெருமகளே வருந்தற்க: யாம்‌ 
இன்னும்‌ அவனை இனிதின்‌ இனிது தலைப்படுவங்காண்‌ என்று ஆற்றி 
னானைத்‌ தலைவி அங்ஙனம்‌ நீ கூறுதற்கு ஏது: என்னை என வினவீன 
ளாக அதற்குக்‌ காரணம்‌ கூறும்‌ தோழி யாயும்‌ அவணையாகென ஏயள்‌ 
மன்‌; நுந்தையும்‌ செல்லாயோ உண்கு என இனிய கூறினன்‌, யான்ஓல்‌ 
லேன்‌ போல உரையாடுவல்‌, இது யான்‌ இனிதின்‌ இனிது தலைப்ப்டுதும்‌ 
என்பதற்குக்‌ காரணம்‌ என்று ஆற்றினள்‌ என்று நுண்ணிதின்‌ உரை 
காண்டல்‌ நன்று, இதுகொல்‌ என்புழி, கொல்‌ அசைச்‌ சொல்‌ என்க; 
இங்ஙனம்‌ கூறாது தோழி 4 காதலனைக்‌ கூடியிருப்பாமென்பதற்கு 
அறிகுறி இதுதானோ?! என்று வீனவினாளாகக்‌ கோடல்‌ . பொருந்தா 
மையும்‌ உணர்க, (௧௩.௪) 


க௩ட௫. கதப்பிள்ளையார்‌ 


நிண: நெய்தல்‌. 

துறை: இது, வரைவுநீட்டிப்ப அலராமெனக்‌ கவன்ற தோழி, 
சிறைப்புறமாகச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ வரையாது நீட்டித்தலானே ஊரார்‌ 
பழிதூற்றுவர்‌ என்பதறிர்த தோழி சிறைப்புறத்தானாகய அவன்‌ 
கேட்டு வரையுமாற்றுனே தலைவர்‌ நம்மொடு ஈகைப்ப அவரது 
நகையை மெய்யெனக்கொண்டு கூடி இப்பொழு.து அவர்‌ அருகிலின்மை 
யாலே £8றூர்‌ வருத்தமுடையதாய்த்‌ தோன்றாநின்ற து, அங்ஙனம்‌ அவர்‌ , 
நகுவதன்முன்‌ 8 றூரினியதாயிருந்ததென வருந்திக்‌ கூறாநிற்பது. 

க (இ- ம்‌.) இதனை, '“களனும்‌ பொழுதும்‌.......... .அனைநிலை வகை 
யான்‌ -வரைதல்‌ . வேண்டினும்‌” (தொல்‌. களு-௨க) என்பதன்கண்‌ 
அமைத்துக்கொள்க. 

தூங்கல்‌ ஓலை ஓங்குமடற்‌ பெண்ணை 

மாவரை புதைத்த மணன்மலி முன்றில்‌ 

வரையாத்‌ தாரம்‌ வருவிரும்‌து அயரும்‌ 

தண்குடி வாழ்நர்‌ அங்குடிச்‌ 8 றூர்‌ 


உட்டா நற்றினை நானூறு 


டு. இனிதுமன்‌ றம்ம தானே பனிபடு 
பல்சுரம்‌ உழந்த ஈல்கூர்‌ பரிய 
முறங்குதிரைப்‌ பு.நதுமணல்‌ அழுந்தக்‌ கொட்கும்‌ 
வாலுளைப்‌ பொலிந்த புரவித்‌ 
தேரோர்‌ ஈகம்மொடு ஈகா௮ களங்கே. 


(சோ-ள்‌,) பனி படு பல்‌ சுரம்‌ உழந்த நல்கூர்‌ பரிய 
முழங்கு இரைப்‌ புது மணல்‌ அழுந்தக்‌ கொட்கும்‌ - குளிர்ச்சி 
பொருந்திய பலவாய கடத்தற்கரிய நிலத்து வருந்தி வருகலா 
லுண்டாகய குறைக்க செலவினையுடையவாய்‌ ஒலிக்கின்ற அலை 
மோதிக்‌ கொழிப்பக்‌ கடக்க புதிய மணலிலே ?9தருருள்‌ அழுந்து 
லானே செல்லமாட்டாது சுழலாநிற்கும்‌ ; வால்‌ உளை பொலிந்த 
பரவிக்‌ கேரோர்‌ நம்மொடு ஈகா ஊங்கு - வெளிய பிடரிமயிர்‌ 
பொலிவு பெற்ற புரவிபூட்டிய கேரினையுடைய  தலைவரொடு 
மகிழ்ந்து ஊடாடா,த முன்‌ உவ்விடத்தே; தூங்கல்‌ ஓலை ஓங்கும்‌ 
மடல்‌ பெண்ணை மா அரை புதைத்த மணல்மலி முனறில்‌-தொங்கு 
இன்ற ஓலையையும்‌ நீண்ட மடலையும்‌ உடைய பனையினது கரிய 
அடி. மரம்‌ புதைபடூமாறு மூடப்பட்ட மணல்‌ மிக்க முற்றத்தின்‌ 
கணிருந்து ; வரையா தாரம்‌ வருவிருந்து அயரும்‌ - அளவுபடா.த 
உணவுப்‌ பொருளை வருகின்ற விருந்‌இனர்க்குப்‌ பகுத்துக்‌ கொடா 
நிற்கும்‌) தண்குடி வாழ்கர்‌ அம்‌ குடி. சீறூர்‌ மன்ற இனிது அம்ம 
கானே - மெல்லிய குடிவாழ்க்கை யுடையராயிராநின்ற அழகிய 
குடியிருப்பையுடைய சீறூர்‌ மிக இனிமையாயிருந்தது; அவரொடு 
மகிழ்ந்து ஊடாடிய பின்‌ அவர்‌ நமது அருலின்மையாலே சீறூர்‌ 
வருக்கமுடையகாய்கி 8. கான்றாநின்றது ; எஃ-ணு. 


(வி-ம்‌) தாரம்‌- உணவுப்பொருள்‌. சுரம்‌-கடத்தற்கரிய நிலம்‌. 
பரி-செலவு. கொட்குதல்‌-சுழலுதல்‌. உளை-பிடரிமயிர்‌. ஊங்கே 
யுள்ள 2 றரரெனக்‌ கூட்டுக. ஈகை-மூழ்ந்து உடன்படுதல்‌. முன்றில்‌- 
முற்றம்‌. 


ஊரார்‌ அலரெடுத்தலால்‌ இனிமை கழிந்ததென்றாள்‌. தன்னூரா 
ரைப்‌ போல நீயிரும்‌ மணஞ்செய்துகொண்டு இல்லற நிகழ்த்தற்பாலி 
ரென்லுங்‌ குறிப்பால்‌ தன்னூர்‌ வருவிருந்தயருங்‌ குடியென்றாள்‌. 


மெய்ப்பாடு- அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - வரை 
வுடன்‌ படுத்தல்‌. ்‌ 


(பெரு -ரை.) ஈகா௮ ஊங்கு என்பதற்கு, ஈகாமுன்பெல்லாம்‌ 
எனினுமாம்‌; உவ்விடத்‌தே எனல்‌ வேண்டாவாம்‌. தண்குடி - தன்கண்‌ 
வாழ்வார்க்கு உடலும்‌ உளமும்‌ குளிருஞ்‌ சிறப்புடைய குடி என்க. 
மன்ற: தேற்றப்‌ பொருட்டு, அம்ம: கேட்பித்தற்கண்‌ வந்தது. 
ஊடாடல்‌-அளவளாவல்‌, (௧௩௫) 


மூலமும்‌ உரையும்‌ ௨௩௫ 
௧௩௭.  நற்றங்கொற்றனார்‌ 
திறை: குறிஞ்சி, 
துறை: இது, சிறைப்புறமாகத்‌ தலைவி தோழிக்குரைத்தது. 
(து-ம்‌.) என்பது, களவொழுக்கம்‌ மேற்கொண்ட தலைமகன்‌ 
பிரிவுக்காலத்துத்‌ தலைமகள்‌ தான்‌ வேறுபடுவதைச்‌ சிறைப்புறத்தானாய 
அவன றிந்து இனிப்‌ பிரியாது வரைந்தறையுமாற்றானே தோழியை 
நோக்கி, யான்‌ தோள்வளை வேண்டிக்‌ கேட்டலும்‌ என்‌ காதலன்‌ பிரி 
வால்‌ என்னுடம்பு நனிசுருங்கனுங்‌ கழலாவாறு எந்தை சிறிய வளை 
செய்தணிந்து விடுத்தனன்‌. ஆதலின்‌ அவன்‌ வாழ்கவென வருந்திக்‌ 
கூறாநிற்பது. - 
(இ-ம்‌.) இதற்கும்‌ மேலைச்‌ செய்யுட்கோதிய விதியே அமையும்‌. 
இருக்‌ துகோல்‌ எல்வளை வேண்டியான்‌ அழவும்‌ 
அரும்பிணி உறுநர்க்கு வேட்டது கொடாஅது 
மருந்தாய்ந்து கொடுத்த அறவோன்‌ போல 
என்ஜ வாழிய பலவே பன்னிய 
௫. மலைகெழு நாடனொடு ஈம்மிடைச்‌ சிறிய 
தலைப்பிரிவு உண்மை அறிவான்‌ போல 
நீப்பநீங்‌ காது வரின்வரை அமைர்‌ து 
தோட்பழி மறைக்கும்‌ உதவிப்‌ 
போக்கில்‌ பொலம்தொடி செறீஇ யோனே. 


(சோ-ள்‌.) இருந்து கோல்‌ எல்வ&’ை வேண்டி யான்‌ 
அழவும்‌ - இருந்திய கோற்றொழில்‌ அமைந்த ஓளி பொருந்திய 
கோளவ&£யை விரும்பி ௮து பெறாமையாலே யான்‌ அமுதனும்‌ ; 
என்‌ ஐ அரும்பிணி உணுஈர்க்கு வேட்டது கொடாது ஆய்ந்து 
மருந்து கொடுத்த அறவோன்‌ போல - என்‌ தந்தை தீர்‌,த்கற்கரிய 
கோயை அடைந்தவர்க்கு அவர்‌ விரும்பியதைக்‌ கொடாது 
ஆராய்ந்து அந்நோய்க்குத்‌ தக்க மறார்துகொடுத,த அறவாளன்‌ 
போல; பன்னிய மலைகெழு நாடனொடு தலைப்பிரிவு உண்மை 
அறிவான்‌ போல - யாவராலும்‌ புகழப்படுகன்ற மலையையுடைய 
காட்டையுடைய நங்‌ காதலனும்‌ நாமும்‌ ஒருவரையொருவர்‌ இடை 
யிடை விட்டுப்‌ பிரிகன்றகன்‌ உண்மை கிதிகளவுகானும்‌ அறிந்‌ 
தவன்‌ போல ; நீப்ப நீங்காது வரின்‌ வரை அமைந்து தோட்பழி 
மறைக்கும்‌ - யான்‌ வேண்டாமென்று கழற்றினாலும்‌ கழன்று 
நீங்காது ஒருபொழுது கழன்றாலும்‌ தன்னெல்லை கடவாமே தங்கி 
எனக்குண்டாகிய கோளின்‌ பழியை மறைக்கின்ற ; உதவிப்‌ 
போக்கு இல்‌ பொலம்‌: தொடி. செறீஇயோன்‌ - உதவியையுடைய 
கெடாத பொன்னாலாகிய தோள்வளை செய்து தந்து செறிக்கச்‌ 


௨௮௩௬ ஈற்றிணை நானூறு 


செய்தனன்‌ ; பல வாழிய - ஆதலின்‌ அவன்‌ நெடுநாள்கா ஹும்‌ 
வாழ்வானாக) று, 

(வி-ம்‌-) ஐ- கலைவன்‌, என்‌ ஜு-என்தந்தை. தலைப்பிரிவு-விட்டுப்‌ 
பிரிவு, அறவோன்‌-மருத்துவன்‌. சிறிய தலைப்பிரிவென்பதை நேராகக்‌ 
கொண்டு சிலகாலம்‌ விட்டுப்‌ பிரிர்ததை என்றலுமாம்‌. 

பிரிதலாலே கோள்மெலிந்தும்‌,* வளை மறைத்தலால்‌ அலர்தூற்றும்‌ 
கொதுமலாட்டியர்க்குப்‌ புலனயிற்றில்லையென்றதாம்‌. இஃது உடம்பு 
ஈனிசுருங்கல்‌, மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த பேருமிதம்‌. பயன்‌- 
வரைவுடன்படுத்தல்‌, 

(பரு -ரை,) தலைப்பிரிவு உண்மை அறிவான்போல - பிரிவு 
உள தாதலை அறிவான்‌ போல எனலே அமையும்‌; இனி நீப்ப நீங்காது 
வரின்‌ வரை அமைந்து என்பதற்கு நந்தலைவர்‌ நம்மை நீத்து றிக்‌ கழன்று 
விழ்ந்துவிடாமலும்‌ அவர்‌ நம்மைத்‌ தலைப்பட்டுழி கைக்கு அளவாக 
அமைந்தும்‌ என்று பொருள்‌ கோடலே நேரிது. எனவே உடல்மெலியும்‌ 
பொழுது கழன்று வீழ்ந்தொழியாமலும்‌ உடல்பூரிக்கும்பொழுது 
போகாதா விடாமலும்‌ இடைநிகர்த்‌ த அளவுடையதாய்ச்‌ செய்து 
செறீடஇயினன்‌ என்பது கருத்தென்க. (௧௩௬) 


௧௩௭. பெருங்கண்ணனார்‌ 
திண 3 பாலை, 
துலற: இது, தலைவன்‌ செலவழுங்கிய து. 


(நு-ம்‌.) என்பது, வினைவயிற்செல்லுந்‌ தலைமகன்‌ தன்‌ நெஞ்சை 
நோக்கிச்‌ “சுரத்திற்செல்லக்‌ கருதிய நீ ஈம்‌ காதலியைக்‌ கைவிடக்‌ 
கருதினை போலும்‌; அங்ஙனமாயின்‌ இவளினுங்காட்டில்‌ அரியதொன்‌ 
தனயடைந்தனை மன்‌'னென வருந்தி இகழ்ந்து கூறாநிற்ப து. 


ப தளை ரல்‌ வலுச்‌ சத்து 
தண்ணிய கமழும்‌ தாழிருங்‌ கூந்தல்‌ 
கடமென்‌ பணைத்தோள்‌ மடல்‌ லோள்‌ வயின்‌ 
பிரியச்‌ குழ்ந்தனை ஆயின்‌ அரியதொன்று 
எய்‌ இனை வாழிய நெஞ்சே செவ்வரை 

இ. அருவி ஆன்ற நீரில்‌ நீளிடைக்‌ 

கயந்தலை மடப்பிடி உயங்குபசி களை இயர்‌ 
பெருங்களிறு தொலைத்த முடத்தாள்‌ ஓமை 
அருஞ்சுரஞ்‌ செல்வோர்க்கு அல்குநிழல்‌ ஆகும்‌ 
குன்ற வைப்பின்‌ கானம்‌ ௬ 
சென்றுசேண்‌ அகறல்‌ வல்லிய நீயே. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௩௭ 


(சோ -ள்‌.) நெஞ்சே செவ்‌ வரை அறாவி ஆன்ற நீர்‌ இல்‌ 
நீள்‌இடை - நெஞ்சே / செவ்விய மலையருவியின்‌ கண்ணே அமைந்த 
நீர்‌ இல்லாக நீண்ட நெறியிடத்தில்‌ ; கய கலை மட பிடி. உயங்கு 
பதி கஃ்‌.இயர்‌ - மெல்லிய தலையையுடைய இளைய பிடியானையின்‌ 
வறாந்‌,திய பசியைப்‌ போக்குமாறு ; பெருங்களிறு தொலைத்த முடத 
காள்‌ ஓமை அருஞ்சுரம்‌ செல்வோர்க்கு அல்கும்‌ நிழல்‌ அழகும்‌ - 
பெரிய களிற்று யானை முறித்துக்‌ தள்ளிய வளைம்‌த அடியை 
யுடைய ஓமைமரம்‌ செல்லு தற்கரிய சர.தஇின்கண்ணே செல்லுபவ 
ருக்கு,த்‌ தங்கும்‌ நிழல்‌ ஆகாகிற்கும்‌ ; குன்றவைப்பின்‌ கானம்‌ 
சென்று சேண்‌ அகறல்‌ வல்லிய நீ - குன்றங்களை. இடையிடையே 
கொண்ட கானத்துட்‌ புகுந்து நெடுந்தூரம்‌ அகன்று போதலைக 
கருதிய நீ; கண்ணிய கமழும்‌ தாழ்‌ இருங்கூந்தல்‌ தடமெல்‌ 
பணைகோள்‌ மட ந௩ல்லோள்‌ வயின்‌ - மெல்லியவாய்க்‌ கமழ்கின்ற 
பிடரியிலே தாழ்ந்த கரிய கூர்‌ கலையும்‌ அகன்ற மென்மையாகிய 
பரறாத,த தோளையும்‌ மடப்ப த்தையும்‌ உடைய நல்ல ஈக்காதலியை ; 
பிரியச்‌ சூழ்க தனை ஆயின்‌ - கைவிட்டுப்‌ பிரிதற்கு எண்ணா கின்‌ 
னை, அதனை ஆராயுமிடத்து ; அரியது ஒன்று எய்தினை - இது 
கானும்‌ அடைதற்கு அரியதும்‌ இவளினுங்காட்டிற்‌ சிறந்தது 
மாகிய ஒருபொருளை அடைந்து விட்டனைமன்‌ ; வாழிய - நீ அங்‌ 
கனம்‌ அடைந்த பொருளோடு நீடு வாழ்வாயாக ! யான்‌ இவ 
ளொழிய வாரலேன்காண்‌ ! ன ற, 


(வி-ம்‌.) தண்மை-மென்மை, அஆன்ற-அமைந்த, அல்குதல்‌ - 
தங்குதல்‌. வாழிய : இகழ்ச்சிக்குறிப்பு. யான்‌ இவளொழிய வாரேன்‌ 
என்றது சொல்லெச்சம்‌. சொல்‌ எச்சமாவது ஒருசொல்‌ எஞ்சி நிற்பது. 


இவளின்‌ தண்ணிய கமழும்‌ தாழிருங்கூந்தலை வெறுக்கின்றதன்‌ 
பயன்‌ அருவிநீரில்லாத நீளிடைச்‌ சேறலாகியதென்றான்‌, மென்பணைத்‌. 
தோளை வெறுத்த தன்‌ பயன்‌, இருக்கவும்‌ இடனின்றி ஓமையினிழலிலே 
குன்றவைப்பின்‌ கானத்தின்கண்ணே சென்றுதங்கி அழியலாயினை 
என்றான்‌. இது மேலோர்க்கு ஒரு தீதிழைப்பின்‌ அதனை மூன்று நாளி 
னுள்ளே துய்ப்பரென்னும்‌ வழக்கு. நீ சென்று ஆங்கு வைகுமிடனும்‌ 
பிடியின்பசியைப்‌ போக்குமாறு களிறுவீழ்த்திய ஓமைஙிழல்‌ கண்டாய்‌ ; 
அநீநிழலே நின்‌ காதலியை நீ கைவீட்டமை கொடிதெனவும்‌, களிறு 
பிடிபசியைப்‌ போக்கியதுபோல நீ அவளது காமவின்பத்தைத்‌ தணிக்‌ 
கற்பாலை யென அறிவுறுத்துமெனவும்‌ உவமை முகத்தாற்‌ குறிப்பித்‌ 
தானுமாம்‌. த 


உள்ளுறை: பிடியானையினிமித்தம்‌ களிறு முறித்துச்‌ சாய்த்த. 
ஓமையுமாம்‌. சுரஞ்செல்வோர்‌ தங்குதற்குரிய நிழலாகுமென்றது 
பொருளின்‌ நிமித்தமாக உன்னாலே பிரித்து நீக்கப்பட்ட தலைவி பசலை: 
பாய்ந்து நலனை உண்டு தங்காநிற்ப ௮வ்‌ ஓமை வாடுவதுபோல வாடா 
நிற்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு-பிறன்கட்டோன்றிய எள்ளல்பற்றிய 
இணிவரல்‌. பயன்‌-இல்லத்தமுங்கல்‌. 


௨௩௮ நற்றிணை நானூறு 


(பெரு-ரை,) அருவி ஆன்ற என்றது, அருவிவீழ்தல்‌ இன்றி 
வறிதாய என்றவாறு, நீரும்‌ நிழலும்‌ இல்லாத நீளிடையி?ல கூந்தலை 
யும்‌ தோளையும்‌ உடைய நல்பலாளைப்‌ பிரிந்து செல்லச்‌ சூழ்ந்தனை 
ஆயின்‌ நீ கருதிய பொருள்‌ இவளினுங்காட்டி ற்‌ சிறந்ததாதல்‌ வேண்டு 
மன்றோ? அங்ஙனம்‌ சிறந்த தொன்றனை நீ கண்டதுண்டோ என்று 
நெஞ்சனைப்‌ பேதமையூட்டியபடியாம்‌. நீ கருதும்‌ பொருள்‌ இவள்‌ 
மென்றோள்‌ துயிலினும்‌ சிறந்ததாகாதுகாண்‌ என்பது கருத்து. (௧௨௭) 


௧௩௮. அம்மூவனார்‌ 
நிண: நெய்தல்‌, 
நிறை: இஃது, அலராயிற்றென அஆற்றாளாய தலைமகட்குத்‌ 
தலைவன்‌ சிறைப்புறமாகத்‌ தோழி சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பிரிந்தமையால்‌ வேறுபட்டுக்‌ 
காட்டிய தலைவியின்‌ மெய்யை நோக்கு ஊரார்‌ அலர்தூற்றுதலும்‌ 
அதனை ஆற்றுளாயினளைத்‌ தோழி சிறைப்புறமாகக்‌ கேட்டுநின்ற 
தலைவனுக்கு அறிவுறுத்துமாற்றானே *முன்புதலைவன்‌ நினக்கு மாலை 

ட்ட அதனைக்‌ கண்ணாலே கண்டதல்லது இவ்வூரறிந்தது பிறி 
ம்ப அதற்கு நீ ஆற்றாதவாறு என்னை'யெனக்‌ கவன்று கூறா 
ற்பது, 


(இ-ம்‌.) இதனை *களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌" (தொல்‌. கள-௨௩) என்னும்‌ விதியின்‌ 
பாற்படுத்துக. 

உவர்விளை உப்பின்‌ குன்றுபோல்‌ குப்பை 
மலையுய்த்துப்‌ பகரும்‌ நிலையா வாழ்க்கைக்‌ 
கணங்கொள்‌ உமணர்‌ உயங்குவயின்‌ ஒழித்த 
பண்ணழி பழம்பார்‌ வெண்குருகு ஈனும்‌ 

இ. தண்ணம்‌ துறைவன்‌ முன்னாள்‌ நம்மொடு 

பாசடைக்‌ கலித்த கணைக்கால்‌ நெய்தல்‌ 
பூவுடன்‌ நெறிதரு தொடலை தைதிக்‌ 
கண்ணறிவு உடைமை அல்லது நுண்வினை 
இழையணி அல்குல்‌ விழவாடு மகளிர்‌ 

௧௦. முழங்குதிரை இன்சிர்‌ தூங்கும்‌ 

அழுங்கல்‌ மூதூர்‌ அறிந்தன்றோ இன்றே. 

(சோ - ள்‌.) உவர்விளை உப்பின்‌ குன்றுபோல்‌ குப்பை மலை 
உய்த்துப்‌ பகரும்‌ - உவர்‌ கிலத்து விளைகன்‌, குன்னுபோலும்‌ 
உப்பின்‌ குவியலை மலைகாட்டக,தி தே கொண்டுபோய்‌ விலைகூறி 
விற்னெற ; கிலையா வாழ்க்கைக்‌ கணம்‌ கொள்‌ உமணர்‌ - ஓரிட த்தி 
லும்‌ கிலைத்தலில்லா,த வாழ்வினையுடைய கூட்டங்கொண்ட உப்பு 
லாணிகர்‌ ; உயங்குவயின்‌ ஒழித்த பண்‌ அழி பழம்பார்‌ வெள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௩௧ 


குருகு ஈனும்‌ - தங்கள்‌ பண்டி முறிந்த விடததிலே போகட்‌ 
டொழிந்‌ த இயல்பு அழிந்த பழைய பாரினகண்‌ வெளிய நாரை 
தன்‌ சனையை ஈனாகிற்கும்‌ ; கண்‌ ௮ம்‌ துறைவன்‌-,கண்ணிய கடலி 
னது துறையையுடைய தலைமகன்‌ ; முன்‌ நாள்‌ ஈம்மொடு பாசு 
அடைக்கலிதக்க கணைக்‌ கால்‌ நெய்தல்‌ பூவுடன்‌ - முன்னை நாளிலே 
பசிய இலையிடைநகின்னும்‌ வெளியில்‌ வந்த இரண்ட . தண்டினை 
யுடைய நெய்தன்‌ மலருடன்‌ ; நெறிகரு தொடலை கைஇ - நெறிக்‌ 
கின்ற இலையை இடையிடையிட்டுத்‌ தொடுத்த மாலையை நினக்குச்‌ 
சூட்ட; கண்‌ அறிவு உடைமை அல்லது - அதனைக்‌ கண்ணால்‌ 
அறியக்‌ கடந்த தொன்றன்றி ; நுண்‌ வினை இழை அணி அல்குல்‌ 
விழவு ஆடு மகளிர்‌ - நுண்ணிய கம்மத்‌ தொழிலான்‌ ஆக்கிய 
கலனையணிந்‌ க அல்குலையுடைய விழாக்‌ கள,த்துத்‌ துணங்கையாடு 
மகளிரினுடைய ; இன்‌ சர்‌ முழங்குதிரை தூங்கும்‌ - இனிய தாள 
௮றுஇ முழங்கும்‌ கடல்‌ ஓசை போலே பரவா நிற்கும்‌ ; அழுங்கல்‌ 
மூதூர்‌ அறிந்தன்று இன்று - ஓலியையுடைய இவ்வூர்‌ பிறிது 
ஒன்றனையும்‌ அறிந்‌,ததில்லை; அங்கனமாக நீ ஆற்றாது வருந்து 
இன்ற கென்னையோ ? ளன று, i 

(வி -ம்‌.) உமணர்‌ - உப்புவாணிகர்‌. கலித்தல்‌ - முளைத்துத்‌ 
தோன்றுதல்‌. தொடலை -மாலை, சர்‌- தாளவறுதி, போல்குப்பை: 
வினைத்தொகை, தண்ணர்‌ துறைவன்‌: விரிக்கும்வழி விரித்தல்‌. தைஇ 
என்னுஞ்‌ செய்தெனச்சத்தைச்‌ செயவெனச்சமாகத்‌ திரிக்க. பார்‌- 
வண்டிப்பார்‌. 

ஊர்‌ கண்ணாலே நோக்கிய தென்றதனால்‌, ஊரார்‌ பார்த்தவளவே 
அலர்‌ கூறுவாராயினரென அலரறிவுறுத்தினாள்‌. அழுங்கன்மூதூர்‌ 
என்றது அலரெடுக்கும்‌ பழிச்சொல்லாகிய ஓலியையுடைய மூதூரென்‌ 
றதாம்‌. பிறிதொன்றனையும்‌ அறிந்ததில்லை யென்றது, இயற்கைப்‌ 
புணர்ச்சி முதலாகிய நால்வகைப்‌ புணர்ச்சியையும்‌ இடையீடுகளையு 
மறிந்திலதென்றதாம்‌. இதுகாறும்‌ அவன்‌ மணம்புரிந்து கொண்டன 
னில்லையே யென்பாள்‌ 4அறிந்தன்றோ இன்றோ' என, ஊர்மேல்வைத்துக்‌ 
கூறினாளாயிற்று. 

உள்ளுறை உமணர்‌ ஓழித்துப்போகட்ட பழம்பாரில்‌ வெண்‌ 
குருகு ஈனுமென்றது, தலைவனாலே கைவிடப்பட்ட தலைவிமேல்‌ ஊரார்‌ 
அலர்‌ தூற்றாகிற்ப ரென்றதாம்‌. 

இறைச்சி:--தாள அறுதி கடலோசைபோலப்‌ பரவுமென்றது, 
பழிச்சொல்‌ கடலோசைபோ லெழுந்ததென்றதாம்‌. 

மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌-வரைவுடன்படுத்தல்‌; தலைவியை 
ஆற்றுவித்தலுமாம்‌, 

(பெரு -ரை.) இன்சர்‌ திரைபோல முழங்கும்‌ என உவமவுருபு 
விரித்தோதுக. பண்‌அழி பழம்பார்‌ என்பதற்குச்‌ செயற்கை யழிந்து 
போன பழம்பார்‌ என்பது நேரிதாம்‌. பண்‌-பண்ணுதல்‌; பார்‌. 
பண்டியின்‌ ஒருறுப்பு. (௧௨௮) 


ந. நற்றிணை நானூறு 


௧௩௨௯.  பெருங்கெளசிகனார்‌ 
நிலை: முல்லை. 


திறை: இது, தலைவன்‌ வினைமுற்றிவந்து பள்ளியிடத்தானாகப்‌ 
பெய்து மழையை வாழ்த்தியது, 

(நி ம்‌.) என்பது, செய்தவி?ன முடித்து மீண்டுவந்து தலைவி 
யுடனிருந்த தலைவன்‌ கார்ப்பருவத்திலே பெய்த மழையை நோக்கி 
மேக3ம, உதவியை உடையாய்‌, நீ உலகத்துக்கு ஆதாரமாக யாவருந்‌ 
தொழுமாறு கொமெடிகளி32ல பொருந்தி உலாவுவாயாக வென 
வாழ்த்தாமரிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, “*கரணத்தி னமைந்து முடிக்தகாலை'' (தொல்‌ 
கற்‌-ட) எனவரும்‌ நாற்பாவின்கண்‌ “பண்ணமை பகுதி” என்பதன்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 1 

உலகிற்கு ஆணி யாகப்‌ பலர்தொழப்‌ 
பலவயின்‌ நிலைஇப குன்றிற்‌ கோடுதோறு 
ஏயினை உரைஇயரோ பெருங்கலி எழிலி 
படுமலை நின்ற நல்யாழ்‌ வடிகரம்பு 

டூ. எழீஇ அன்ன உறையினை முழவின்‌ 
மண்ணார்‌ கண்ணின்‌ இம்மென இமிரும்‌ 
வணர்க்தொலி கூந்தல்‌ மாஅ யோளொடு 
புணர்ந்தினிது நுகர்ந்த சாரல்‌ நல்லூர்‌ 
விரவுமலர்‌ உதிர வீசி 

௧௦. இரவுப்பெயல்‌ பொழிந்த உதவி யோயே. 


(சோ -ள்‌.) பெருங்‌ கலி எழிலி - பெரிய ஓசையையுடைய 
மேகமே !; முழவின்‌ மண்‌ ஆர்‌ கண்ணின்‌ இம்‌ என இமிரும்‌ - 
மத்கள த்தின்‌ மார்சசனை வைத்த கண்போல இம்மென முழங்கு 
கின்ற இடிகளுடனே ; வணர்ந்து ஒலி கூந்தல்‌ மாஅயோளொடு 
புணர்ந்து இனிது நுகர்ந்த சாரல்‌ கல்‌ ஊர்‌ - கடைகுழன்று 
தாழ்ந்த கூந்தலையுடைய மாமைநிறத்தையுடைய காதலியுடனே 
முயங்கி அவளது கலனை இனிதாக நுகர்ந்து யான்‌ உறைகனைற. 
சாரலிலுள்ள நல்ல ஊரின்கண்ணே; விரவு மலர்‌ உதிர வீசி இர 
வப்‌ பெயல்‌ பொழிந்த உதவியாய்‌ - கலந்தமலர்கள்‌ உதிரும்படி 
மோதி இரவில்‌ மழை பொழிந்த உதவியையுடையாய்‌ ; கின்ற 
நல்‌ யாழ்‌ வடி நரம்பு படுமலை எழிஇ அன்ன உறையினை - நீ 
வீலைபெறு தலையுடைய ஈல்ல யாழின்‌ முறுக்கிய நரம்பினின்று 
* படலை” என்னும்‌ பண்ணினை எழுப்பினாற்‌ போன்ற ஒலியொடு 
பெய்யும்‌ மழையினை உடையையாூ ; உலகிற்கு ஆணி ஆகப்‌ பலர்‌ 
தொழப்‌ பலவயின்‌ சிலைஇய குன்றின்‌ கோடுதோனும்‌ - இவ்வுல 


மூலமும்‌ உரையும்‌ ௨௪௮ 


கத்துக்கோர்‌ ஆதாரமாக யாவரும்‌ தொழுமாறு ஆங்காங்குளள 
நிலைநின்ற பலவாகிய குன்றின்‌ கொடுமுடிகள்‌ தோலும்‌ ; ஏயினை 
உரைஇயர்‌ - பொருக்இ உலாவுவாயாக / எள- அ. 


(வி-ம்‌.) வணர்தல்‌ - நுனி சுருண்டிருத்தல்‌. உழைஇயர்‌ : 
வியங்கோள்‌ ; உலாவுக என்னும்‌ பொருளது. படுமலைப்பாலை-பெரும்‌ 
பாலை ஏழனுள்‌ ஒரு பண்‌; அது செம்பாலையுட்பட்ட குரலிம்‌ பாகத்‌ 
தையும்‌ இளியிற்‌ பாகத்தையும்‌ வாங்கிக்‌ *கைக்களை, உழை, விளரி, 
தாரம்‌' இவைகளுக்கு ஒரேோவொன்றைக்கொண்டு சேர்க்கத்‌ துத்தங்‌ 
குரலாய்ப்‌ பமெலைப்‌ பாலையாகும்‌; இக்காலத்து அருகிய வழக்காதலின்‌ 
வல்லார்வாய்க்‌ கேட்டுணர்க. 


மழையாலே குளிர்ப்புள்‌ ஞூறுதலானே அணைத்துக்கிடந்தனன்‌ 
ஆதலின்‌, மழைபொழிரந்த வுதவி3யா யென்றான்‌; உதவிபெற்றார்‌ 
வாழ்த்துதல்‌ இயல்பு. உயர்ந்த தவீசினிருர்‌ தாலே பலரும்காண இயையு 
மாதலின்‌ யாவரும்‌ யாண்டையும்‌ நின்னை நோக்கித்‌ தொழுமாறு குன்றின்‌ 
கண்ணுள்ள கோடுதோறும்‌ உலாவுஇ யென்றான்‌. மெய்ப்பாடு-உவகை. 
பயன்‌- தலைவியி னின்பந்துய்த்து மகழ்ந்திருத்தல்‌. 


(பெரு -ரை.) *உரைஇயர்‌' என்பது இப்பொருட்டாதல்‌ “*கடுங்காற்‌ 
றடுப்பக்‌ கல்பொருது உரைஇ'' எனவரும்‌ மதுரைக்‌ காஞ்சி 
யினுங்‌ (௩௭௮) காண்க. உலதிற்கு ஆணியாக என்பத? க்‌ குன்றிற்கே 
அடையாக்‌இனுமாம்‌. என்னை? மலைகளா லயே உலகு நிலைபெறுகன்றது 
என்பவாகலின்‌, இக்காரணத்தால்‌ மலைகட்கு வடமொழியில்‌ பூதரம்‌ 
என்னும்‌ பெயருண்மையும்‌ உணர்க. எழிலி/ உறையினையாய்‌ இமிரும்‌ 
உதவியோய்‌ என இயைப்பினுமாம்‌. .... (௧௩௧) 
தங்கண்ணஞர்‌ 


FO. LJ 


தின: குறிஞ்சி, 

்‌ துறை: இது, குறைமறுக்கப்பட்ட தலைவன்‌ தன்‌ நெஞ்சினை 
நெருங்கியது. 

. (நு-ம்‌.) என்பது, பாங்கியிற்‌ கூட்டத்தின்கண்ணே சோழிபால்‌ 
தன்குறை கூறலும்‌, அவள்‌ மறுத்தனளாக, அதுபொறாத தலைமகன்‌ 
மீண்டும்‌ அவள்‌ கேட்டுத்‌ தன்குறைமுடிக்கு மாற்றனே சன்‌ நெஞ்சை 
நோக்கிகெஞ்சமே பந்து விளையாடி யேகுமவள்‌ நமக்கு அருள்‌ செய்யினும்‌ 
அருளாது விடினும்‌ நீ முனியாதே கொள்‌; யானுற்ற நோய்க்கு 
அவளன்றிப்‌ பிறிதொரு மருந்து இல்லை'யென வருந்திக்‌ கூறாநிற்ப து. 

. இம்‌.) இதற்கு, “தண்டாது இரப்பினும்‌” (தொல்‌. கள-௧௧) 
என்னும்‌ விதி கொள்க. 

கொண்டல்‌ மாமழை குடக்கேர்பு குறைத்த 
சிறுகோல்‌ இணர பெருந்தண்‌ சாந்தம்‌ 
வகைசேர்‌ ஐம்பால்‌ தகைபெற வாரிப்‌ 
புலர்விடத்து உதிர்த்த துகள்படு கூழைப்‌ 


ந. ௧௭-16 


௨௪௨ நற்றிணை நானூறு 


இ. பெருங்கண்‌ ஆயம்‌ உவப்பத்‌ தந்‌ைத 
நெடுந்தேர்‌ வழங்கும்‌ நிலவுமணல்‌ முற்றத்துப்‌ 
பந்தொடு பெயரும்‌ பரிவி லாட்டி 
அருளினும்‌ அருளாள்‌ ஆயினும்‌ பெரிதழிம்து 
1பின்னிலை முனியல்மா நெஞ்சே என்னதூஉம்‌ 

௧௦. அருந்துயர்‌ அவலம்‌ தீர்க்கும்‌ 
மருந்துபிறிது இல்லையான்‌ உற்ற கோய்க்கே. 


(சோ-ள்‌.) மா நெஞ்சே கொண்டல்‌ மா மழை குடக்கு 
ஏர்பு குழைத்த - எனது பெருமையுற்ற கெஞ்சமே/ நீரை 
முகந்து கொள்ளுதலையுடைய கரிய மேகம்‌ மேல்பாலுள்ள மலை 
யிலே எழுந்து மழை பெய்து தஜையச்‌ செய்க; சிறுகோல்‌ இணர 
பெருந்தண்‌ சாந்தம்‌ - சிறிய களிலே  பூங்கொத்துக்களை 
யுடைய பெரிய குளிர்ச்சி பொருந்திய சந்தனமரதீதின்‌ குறை 
யோடு ; வகை சேர்‌ ஐம்பால்‌ தகை பெற வாரி - பலவாய பொருள்‌ 
களையும்‌ சேர்‌த்து அமைக்கப்‌ பெற்ற சாந்தம்பூயை கூந்தலை 
அழகு பெற வாரி; புலர்விடத்து உதிர்த்த துகள்படு கூழைப்‌ 
பெருங்‌ கண்‌ ஆயம்‌ உவப்ப - அச்சாந்‌தம்‌ காய்ந்தவழி உதிர்ச்‌ 
கப்பட்ட துகள்‌ பொருந்திய ஐவகையாக வகுக்கப்பட்ட கூந்த 
யும்‌ பெரிய கண்ணையுமுடைய தாழிமர்‌ மகிழுமாறு) தந்தை 
நெடுந்தேர்‌ வழங்கும்‌ கிலவு மணல்‌ முற்றத்து - தன்‌ தந்‌ைதயின்‌ 
நெடிய தேர்‌ இபங்குகன்ற நிலவு போன்ற வெளிய மணல்‌ பரவிய 
முன்றிலின்கண்‌ ; பந்‌ தொடு பெயரும்‌ பரிவு இல்லாட்டி - விளை 
யாடும்‌ வண்ணம்‌ பம்‌ தோடு செல்லுகின்ற ஈம்பால்‌ அன்பில்லாத 
இளமகள்‌; அருளினும்‌ அருளாள்‌ ஆயினும்‌-ஈம்மை அருள்‌ செய்தா 
லும்‌ அங்கனம்‌ அருள்செய்யாளாய்‌ அகன்று போனாலும்‌ ; பெரிது 
அழிந்து பின்னிலை முனியல்‌ - நீ பெரிதும்‌ மனமழிந்து இரந்து 
வழிபட்டு நிற்றலை வெறா2க கொள்‌ யான்‌ உற்ற நோய்க்கு அரும்‌ 
அயர்‌ அவலம்‌ ர்க்கும்‌ மருந்து பிறிது என்னதூஉம்‌ இல்லை - 
யான்‌ அடைக்துடைய காமநகோடயாடு கலந்த துன்பமாகிய அவ 
லத்தை ஒழிக்கு மருந்தாவாள்‌ அந்த அன்பில்லாத இளமகள்‌ 
ஒருத,இியேயன்‌ நி வேறொன்று சிறிதளவேனும்‌ மருக்‌ காகும்‌ தன்‌ 
மையதில்லைகரண்‌ ! எ-று. 

(வீ-ம்‌.) கொண்டல்‌ - கொள்ளுதல்‌ என்னும்‌ பொருளது. 
ஏர்பு - எழுச்சி, குழைத்தல்‌ - தழையச்செய்தல்‌. ஐம்பால்‌ - கூந்தல்‌. 
என்னதாஉம்‌ - எவ்வளவும்‌. பின்னிலை - வழிபாட்டு நிலை. 

பலபடியாகவும்‌ தான்‌ தோழியை இரந்து குறைகூறுவதை அறிக்‌ 
இருந்தும்‌ அறியான்‌ போன்று பர்‌ தொடுசெல்லுதலானே பரிவிலாட்டி 
என்றான்‌. 

(பாடம்‌) 1. முன்னிலை முனியல்‌. 


அற்‌ இடந்த சி 


மூலமும்‌ உரையும்‌ ௨௪௩. 


தோழிமார்‌ மகிழ இடையே செல்லுதலாலே பரிவிலள்‌ போல்‌ 
ஆயினாளன்றி வேறில்லையாதலின்‌ இனி அருளுதலையுஞ்‌ செய்யு 
மென்பது கொண்டு பின்னிலை முனிபா3த என்றான்‌. அவளால்‌ வந்த 
கோயாதலின்‌ அந்த நோயின்மருந்து அவளை என்றான்‌- “பிணிக்கு 
மருந்து பிறன்‌ அணிபிழை, தன்னேய்க்குத்‌ தானை மருந்து” 
(குறள்‌-௧௧0௨)  என்றதனனும்‌ அறிக, மெய்ப்பாடு - பிறன்கண்‌ 
தோன்றிய வருத்தம்பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - தானே புலம்பி 
ஆறுதல்‌, 

(பெரு -ரை.) கொண்டல்‌ - இழ்காற்று, &ழ்காற்றுற்‌ கொண்டு 
வரப்படும்‌ பெரிய மழை எனப்‌ பொருள்‌ கோடல்‌ சிறப்பு, குடக்கு 
ஏர்பு என்பதற்கு மேற்றிசையிலே எழுச்சியுற்று எனல்‌ அமையும்‌. 
மேல்பாலுள்ள மலையி 3ல எழுர்து எனல்‌ வேண்டாவாம்‌, *கொண்டன்‌ 
மாமழை” (௩௫௪) எனப்‌ புறத்தினும்‌ வநதல்‌ காண்க. கூதிர்ப்பருவ 


. மாகலின்‌ கொண்டல்‌ மாமழை கூறப்பட்டது. (௧௪௦) 


௧௪௧. சல்லியங்குமானார்‌ 


திணை : பாலை. 

துறை: இது, பொருள்கடைக்கூட்டிய நெஞ்சிற்குத்‌ தலைவன்‌ 
சொல்லிச்‌ செலவழுங்கிய து. 

(நு-ம்‌. என்பது, பொருள்தேடும்படி. ஓநப்படுத்திய கெஞ்‌ 
சினைத்‌ தலைமகன்‌ நோக்கி, நினக்கு அநஞ்சுரம்‌ மிக எளியவாயிருக்கும்‌7 
யான்‌ இவளுடைய கூந்தலி3ல துயிலுவதை யொழிய விடுக3லன்‌; 
ஆதலின்‌ வேண்டுமாயின்‌ நீயே சென்றுகாணென்று அழுங்கிக்‌ கூறு 
நிற்பது. a 

(இ-ம்‌.) இதற்கு “வேற்றுநாட்‌ டகல்வயின்‌ விழுமத்‌ தானும்‌” 
(தொல்‌-கற்-ட) என்னும்‌ விதிகொள்க. 

இருஞ்செம்‌ முடிய கொடுங்கவுள்‌ கயவாய்‌ 
மாரி யானையின்‌ மருங்குல்‌ தீண்டிப்‌ 
பொரியரை கொொமீர்ந்த புழற்காய்க்‌ கொன்றை 
நீடிய சடையோடு ஆடா மேனிக்‌ 

£௫. குன்றுறை தவசியர்‌ போலப்‌ பலவுடன்‌ 

என்றூழ்‌ நீளிடைப்‌ பொற்பத்‌ தோன்றும்‌ 
அருஞ்சுரம்‌ எளியமன்‌ நினக்கே பருந்துபடப்‌ 
பாண்டிலொடு பொருத பல்பிணர்த்‌ தடக்கை 
ஏந்துகோட்டு யானை இசைவெம்‌ கிள்ளி 

௧௦. வம்பணி உயர்கொடி அம்பர்‌ சூழ்ந்த 

அரிசிலந்‌ தெள்ளறல்‌ அன்ன இவள்‌ 
வீரியொலி கூந்தல்‌ விட்டமை கலனே. 


உருக நற்றிணை நானூறு 


(சோ -ள்‌.) இருஞ்‌ செம்‌ முடிய கொடுங்‌ கவுள்‌ கயவாம்‌ 
மாரி யானையின்‌ - நெஞ்சமே! பெரிய செவ்விய மத்தக த்தை 
யுடைய வளந்து கவுளையும்‌ அகன்ற வாயையு மடைய கரிய மேகம்‌ 
போன்ற யானையின்‌; மருங்குல்‌ இண்டிப்‌ பொரி அரை 
ஜெமிரக்க புழல்‌ காய்க்‌ கொன்றை - விலா வுமிஞ்சுதலானே 
போரிந்துள்ள. அடிபரக்த உள்ளே து பொருந்‌ இய காய்களை 
யுடைய கொன்றை மரங்கள்‌; குன்லுஉறை நீடிய சடை யாடு 
ஆடாமேனி அவயெர்‌ போலப்‌ பலவுடன்‌ என்றூழ்‌ நீள்‌ இடை 
பொற்பக்கோன்றும்‌ - குன்றின்கண்ணே யுறைகன்ற நீண்ட 
எடையையும்‌ அசையாத மெய்யையுமுடைய  தவஞ்செய்பவர்‌ 
போலே பலவும்‌ வெயில்‌ நிலைபெற்ற இடங்களில்‌ அழகுபெறது: 
தொன்றாநிற்கும்‌; அருஞ்‌ சுரம்‌ நினக்கு எளியமன்‌ - செல்லு தற்‌ 
கரிய சுரம்‌ கினச்கு மிக எளிய ஆகும்‌ ஆதலின்‌ நீயே 
சென்றுகாண்‌ ; பருந்துபடப்‌ பாண்டிலொடு பொருத பல்‌ 
பிணார்‌ கி. சடக்கை ஏந்து கோட்டு யானை இசை வெம்‌ ளெளி - 
கொல்லும்‌ பிணங்களிலே பருந்து விழுந்து அலைக்குமாணு பகை: 
வறாடைய கேர்ப்படையோடு போர்‌ செய்து வென்ற பலவாய 
சருச்சரையுடைய நீண்ட கையையும்‌ தலையேந் இய கோட்டினையு 
முடைய யானைப்படையையுடைய புகழ்விரும்பிய இள்ளி வளவ 
னது; வம்பு அணி உயர்‌ கொடி அம்பர்‌ சூழ்ம்த அரிசில்‌ அம்‌ 
கெள்‌ அறல்‌ அன்ன - புதுவகாக அலங்கரித்த உயர்ந்‌ த கொடி 
கட்டிய அம்பர்‌ நகரைச்‌ சூழ்ந்த அரிசிலாற்றின்‌ கெளிந்த கரா 
மணல்‌ போன்ற ; இவள்‌ விரி ஒலி கூந்தல்‌ விட்டு அமைகலன்‌ - 
இவளுடைய விரிக்க கழைந்து கூந்தலின்கண்ணே துயிலுவ தனைக்‌ 
கைவிட்டுச்‌ சிறிது பொழுதேனும்‌ அமைகுவேன்‌ அல்லேன்‌ ; 
ளு, 


(வீ-ம்‌. பாண்டில்‌ - குதிரைபூட்டிய தேர்‌. வம்பு- கொடியை: 
வரிந்துகட்டும்‌ கச்சுமாம்‌. ஜெமிர்தல்‌- பரத்தல்‌. ஆடாமேனி - அசை 
யாது இயான நிலையிலிருக்கு முடம்பு, தண்டி: தீண்டவெளத்திரிக்க.. 
கொடுங்கவுள்‌ கயவாய்‌ இருஞ்செம்‌ முடியவென மாறிக்கூட்டினு 
மமையும்‌, பிணர்‌ சரச்சரை. ஆடவர்‌ நெஞ்சைநோக்கிக்‌ கூறுமிட 
மெல்லாம்‌ ௮க்நெஞ்சே அண்‌ பாலாகக்கொண்டு கூறப்பெறுப 
வென்ப ஐ மரபாதலின்‌ ஈண்டு கெஞ்ச ஆண்பாலாகக்‌ கூறிக்கொள்க... 
இது மறுத்தரைப்பதுபோல நெஞ்சொடு புணர்த்துக்‌ கூறியது. 


மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய வருத்தம்பற்றிய இளிவரல்‌... 
மயன்‌ - இல்லத்தழுங்கல்‌. 


(0பரு-ரை.) “இருஞ்‌ சேருடிய கொடுங்கவுள்‌......... பானை! 
என்றும்‌ பாடம்‌. இப்பாடமே ஓதுதற்இனிதாதல்‌ உணர்க. “*அரிசலந்‌ 
தண்‌ அறல்‌” என்றும்‌ பாடம்‌. அமிசலாறு காவிரியின்‌ ஜளையாற்றில்‌ 
ஓன்று. அதனை அரசலாறு என்று இக்காலத்தார்‌ வழங்குப. (௧௪௧). 


மூலமும்‌ உரையும்‌ ௨௪௦ 


௧௪௨. இடைக்கா டஞர்‌ 


திணை : முல்லை. 
திறை: இது, வினைமுற்றிமீஞர்‌ தலைமகன்‌ தேர்ப்பாகற்குச்‌ 
சொல்லியது. 
(து ம்‌.) என்பது, சென்று _வினைமுடித்துமீளுர்‌ தலைமகன்‌, 
உடனே குலைவியைக்‌ காணுமாசையாலே தேரை வீரைவிலே செலுத்த 
வேண்டுமென்னுங்‌ குறிப்புடனே தேர்ப்பாகன்‌ கேட்குமாறு “கற்பினை 
ப நம்‌ காதலி டை றையுகூர்‌ ஈண்டுள்ள காட்டகத்ததா யிராநின்ற' 
தென உவந்து கூறாநிற்பது. 
(இ- ம்‌.) இதற்கு “பேரிசை ஊர்திப்‌ பாகர்‌ பாங்கினும்‌'' 
(தொல்‌: கற்‌-ட) என்னும்‌ விதிகொள்க, 
வானிகுபு சொரிந்த வயங்குபெயல்‌ கடைநகார்‌ 
பாணி கொண்ட பல்கால்‌ மெல்லுறி 
ஜெலிகோல்‌ கலப்பை அதளொடு சுருக்கிப்‌ 
பறிப்புறத்து இட்ட பால்கொடை இடையன்‌ 
ட. நுண்பல்‌ துவலை ஒருதிறம்‌ ஈனைப்பத்‌ 
தண்டுகால்‌ வைத்த ஓடுங்குநிலை மடிவிளீ 
சிறுதலைத்‌ தொழுதி ஏமார்த்து அல்கும்‌ 
புறவி னதுவே பொய்யா யாணர்‌ 
அல்லில்‌ ஆயினும்‌ விரும்‌ துவரின்‌ உவக்கும்‌ 
௧௦. முல்லை சான்ற கற்பின்‌ 
பெல்லியல்‌ குறுமகள்‌ உறைவின்‌ ஊரே. 


(சோ-ள்‌.) அல்லில்‌ ஆயினும்‌ விரு்துவரின உவக்கும்‌ 
முல்லை சான்ற கற்பின்‌ - இராப்ட பொழுதாயிருப்பினம்‌ வந்த விறாம்‌ 
அதக கண்டு மழோ நிற்கும்‌ யான்‌ கூறிய சொற்பிழையா கபடி. 
இல்லிலிருக்து ஈல்லானா செய்யும்‌ கற்பினையும்‌ ; மெல்‌ இயல்‌ குறு 
மகள்‌. உறைவின்‌ பொய்யா யாணர்‌ ஊர்‌ - மென்மையாகிய 
சாயலையும்‌ உடைய இளமை மாருத நங்‌ காதலி உறைகின்ற 
பொய்யாத புது வருவாயினையுடைய ஊரானது; வான்‌ இகுபு 
சொரிந்த வயங்கு பெயல்‌ கடைநாள்‌ - மழை காலிறங்கிப்‌ 
பொழிந்த விளங்கிய பெயலின்‌ இறுதி நாளிலே ; பாணீகொண்ட 
பல்கால்‌ மெல்‌ உறி ஜெலிகோல்‌ கலப்பை அதளொடு முக்கி - 
கையிற்‌ கொண்ட பலவாகிய காலிட்டுப்‌ பின்னிய மெல்லிய உறி 
யுடனே ,இக்கடைகோல்‌ முதலாய கருவிகளை இட்டு வைத்த 
தோற்பையை ஒருசேரச்‌ சுறாக்கிக்கட்டி ; பறிபுறதது இட்டபால்‌ 
கொடை இடையன்‌ - பனையோலைப்‌ பாயோடு முதுகிற்‌ கட்டி 
யிட்ட பால்‌ விலைகூறி ஏகும்‌ இடையன்‌; அண்‌ பல்‌ துவலை ஒரு 


௨௪௯ நற்றிணை நானூறு? 


இறம்‌ ஈனைப்பக்‌ தண்டுகால்‌ வைக்க ஓடுங்கு நிலை மடி. விளி - நுண்‌ 
ணிய பலவாய மழைத்துளி தனனுடம்பிலொற்பும்‌ நனைத தலைச்‌ 
செய்யக்‌ கையின்‌ கோலையூன்றி அதன்மேல்‌ ஒருகாலை வைத்த 
ஓடுங்கே நிலையோடு கின்று வாயைக்‌ குவித்து ஊதும்‌ *வீளை' 
எனப்படுகிற அழைததலாயெ குறிப்போலியை அறிந்து; சின 
லைக்‌ கொழுத ஏமார்க்து அல்கும்‌ புதவினது - சிறிய தலையை 
யுடைய யாட்டின தொகுதி பிறபுலம்‌ புஞூ.காது மயங்கி அவ 
வண்ணமே தங்காகிற்கும்‌ ஈண்டுள்ள புறவின்‌ கண்ணதாயிரா 
கின்றது) ஆதலின்‌ நமது கேர்‌ விரைந்து செல்லின்‌ அவளை 
இன்னே மகிழ்ந்து முயங்கலாகும்‌; எ ஸூ, 


(வீ-ம்‌.) பாணி-கை, இகுதல்‌ - விழுதல்‌. ஜெலிகோல்‌ - தீக்‌ 
கடைகோல்‌; கலப்பை- உபகரணம்‌. அதள்‌-தோற்யைக்கு ஆகு 
பெயர்‌. பறி- பனையோலைப்பாய்‌. "கொடை - வீலை, சிறுதலை : 
யாட்டுக்கு அடையடுத்த சனையாகு பெயர்‌, ஏமார்த்தல்‌ - மயங்குதல்‌. 
யாணர்‌ - புதுவருவாய்‌, யாணரூர்‌ புறவீனதெனக்‌ கூட்டுக. 


அறம்புரிவார்‌ நாடு அக்கம்‌ மேம்படுஉம்‌ என்பான்‌ விருந்துவரின்‌ 
உல்கு முகத்தானே பொய்யா யாணரதென்றுன்‌, “ 


உள்ளுறை :--பிறபுலம்புகுதும்‌ யாட்டினம்‌ இடையன்‌ நின்று 
விளித்தலானே மீண்டு தங்காறிற்குமென்றது, சோர்வடைந்தொழியும்‌ 
எனருள்ளம்‌ பாகன்‌ விரைவிலே தேர்விதெலால்‌ அங்கனஞ்‌ சோரா 


படி. தங்கா நிற்குமென்றதாம்‌. மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - பாகன்‌ 
தேர்கடாவல்‌, 


(பேரு -ரை.) “ஒடுங்குநீலை மடிவிளி' என்பதற்கு யாடுகள்‌ புறம்‌ 
போகாமல்‌ ஓடுங்கி நிற்கும்‌ நிலையை அவற்றிற்கு உணர்த்த உதடு 
மடித்த எழுப்பும்‌ குறிப்பொலியாகய சம்க்கை எனினுமாம்‌. தலைப்‌ 
பெயல்‌ தொடங்குமுன்னர்‌ மீண்டு வருகுவல்‌ என்று தேற்றிச்‌ 
சென்றேன்‌ இப்பொழுது அப்பருவம்‌ கடந்து அப்பருவத்தின்‌ கடை 
காளும்‌ வந்தெய்தியதுமன்‌ ! என்றிரங்குவான்‌ “பெயல்‌ கடைநாள்‌” 
என்றான்‌. 

இனி மழைதளிட்பவும்‌, .அதற்குப்‌ பெரிதும்‌ வருந்துமியல்புடைய' 
யாடு இடையன்‌ மடிவிளியை அறிந்து அதனைக்‌ கடவாது அல்கனாற்‌ 
போன்று எங்காதலியும்‌ யான்‌ அற்றியிருந்திடுக ! என்று கூறிய என்‌ 
கூற்றைக்‌ கடவாது ஒருவாறு அற்றியிருப்பள்காண்‌ என்பான்‌, 
இடையன்‌ விளியால்‌ தொழுதி அல்கும்‌ புறவு என்றான்‌ என உள்ளுறை: 
கோடலும்‌ ஆம்‌. (௧௪௨) 


௧௪௩. கண்ணகாரன்‌ கொற்றனார்‌ 
தீணா: பாலை. 
துறை: இது, மனைமருட்சி. 


(தி-ம்‌.) என்பது, தலைவி தலைவனுடன்கூடி உடன்போயின 
னென்று செவிலிகூற அதனையறிந்த ஈன்ற தாய்‌, “அஃது அறநெறிதா 


மூலமும்‌ உரையும்‌ ௨௪௭ 


னென்று கருதினளாயினும்‌ அவளது ஆயமும்‌, பயிலிடமும்‌, கிளிகூவு 
தனுங்‌ கண்டு துயர்‌ தாங்கஜில்லாளாய்‌ என்மகள்‌ வழுவிலள்‌, அவள்‌ 
கொண்ட காமம்‌ வியப்புடையதே, அவள்காரணமாக முன்னமே 
அயலார்கூறும்‌ பழிமொழியை அறிந்திருந்தும்‌ அறியாதேன்போல 
இருக்தொழிந்‌தனாதலால்‌, யானே வழுவுடையேனென வருந்தி மனை 
யின்கணிருந்‌.து மருண்டு கூறாநிற்பது. 

(இ-ர்‌.) இதன, “தன்னும்‌ அவனும்‌ அவளும்‌... நற்றாய்‌ 
புலம்பலும்‌ அவ்வழி யுரிய'' (தொல்‌. அகத்‌-௩௬) என்னும்‌ விதியின்கண்‌ 
அமைத்துக்கொள்க, 
ஐதே காமம்‌ யானே ஓய்யெனத்‌ 
குருமணல்‌ ஜெமிரிய திருநகர்‌ முற்றத்து 
ஓரை ஆயமும்‌ நொச்சியுங்‌ காண்தொறும்‌. 
நீர்வார்‌ கண்ணேன்‌ கலுமும்‌ என்னினும்‌ 
கள்ளையுங்‌ இஜாயெனக்‌ கூஉம்‌ இளையோள்‌ 
வழுவிலள்‌ அம்ம தானே குழீஇ 
அம்பன்‌ மூதூர்‌ அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ 
இன்னா இன்னுரை கேட்ட சின்னாள்‌ 
அறியேன்‌ போல உயிரேன்‌ 
௧௦. நறிய நாறுநின்‌ கதுப்பென்‌ றேனே. 


ஓ 


(சோ-ள்‌.) ,தரு மணல்‌ ஜெமிரிய இருககர்‌ முற்றத்து - 
உழையர்‌ கொணர்ந்த மணல்‌ பரப்பிய அழகிய மாளிகையின்‌ 
முன்‌ நிலின்கண்‌ ; ஓரை ஆயமும்‌ கொசசியும்‌ காண்தொனும்‌-ஓரை 
யாடுகன்ற தோழியர்‌ கூட்டத்தையும்‌ ஆடிடமாகிய கொச்சி வேலி 
யையும்‌ காணுந்தோறும்‌ ; யான்‌ ஒய்யென நீர்‌ வார்‌ கண்ணேன்‌ 
கலுழும்‌ என்னினும்‌ - யான்‌ விரைய நீர்‌ வடின்ற கண்ணை 
யுடையேனா அழுகின்ற என்னினுங்காட்டில்‌ ; கள்ளையும்‌ களை 
எனக்‌ கூடம்‌ - அவள்‌ வளர்‌,த்த களியும்‌ “அன்னாய்‌! துயிலுணர்‌ இ" 
எனக்‌ கூவா நிற்கும்‌ ; இளயோள்‌ வழுவு இலள்‌ - இவை நிற்ப 
என்‌ இளம்‌ பு,தல்விதானும்‌ குற்றமே உடையள்‌ அல்லள்‌) காமம்‌ 
ஐது - அவள்‌ கொண்ட காமம்‌ மிகவியப்புடைய காய்‌ இராநின்றது; 
அம்பல்‌ மூதூர்‌ அலர்‌ வாய்ப்‌ பெண்டிர்‌ குழீஇ இன்னா இன்‌ 
உரை கேட்ட சில்‌ காள்‌ - அம்பல்‌ மிக்க இப்‌ பழைய ஊரின்‌ 
கணுள்ள அலர்‌ தூற்றும்‌ வாயையுடைய ஏ.ிலாட்டி.யர்‌ பலரும்‌ 
ஒருசேரக்கூடிக்‌ கூறுகின்ற கொடிய இனிய உரைகேட்ட சில 
நாளளவும்‌; அறியேன்‌ போல உயிரேன்‌ - யாதொன்றனையும்‌ அறி 
யாதேன்‌ போல மூச்சுவிட்டேனுமில்லேன்‌ ; நின்‌ கதுப்பு நறிய 
நானும்‌ என்றேன்‌ - பின்னும்‌ மிக அலர்‌ எழுதலாலே ஒரோ 
வொருகால்‌ ஏன்மக நோக்கி நின்‌ கூந்தல்‌ பண்டைமணமினறி 


௨௪௮ நற்றினை நானூறு 


வேறு புதுமணம்‌ கமழாகின்றதே ௮ஃகென்ன காரணமென்று 
வினாவினேன்‌ ; தகுதியான விடைகூறினாளுமல்லள்‌ ; முன்னரே 
அவளது இயல்பை அறிந்து வைத்தும்‌ பா துகாவாமையின்‌ 
யானே வழுவுடையென்‌ ஆயினேன்மன்‌ உ ளு, 


(ஸீ- ம்‌.) ஓரை - மகளிர்‌ பாவைகொண்டு விளையாடுவது. 
ஜெமிர்தல்‌- பரவுதல்‌, இளைத்தல்‌ - விளித்தல்‌. ஓது - வியப்புடையது. 


கூழைக்கற்றைக்‌ குழவிப்பிராயத்றிலே பூத்தந்தான த்‌ தொடர்ந்து 
'உற்றார்க்‌ குரியர்‌ பொற்றொர. மகளிர்‌! எனக்கொண்டு இவ்விளம்‌ 
பிராயத்தே சென்றமை கருதி இவள்கொண்ட காமம்‌ வியப்புடைய 
தென்றுள்‌. இன்னனுடன்‌ இவள்‌ களவொழுக்கமுடையாளெளப்‌ பிறர்‌ 
கூறுதலைக்‌ கேட்டலால்‌ இன்னாவுரையென்றாள்‌. பூவ புனலே களிறே 
யென்றிவை யேதுவாகத்‌ தலைப்பெய்துபோயெய அஃது அறத்தாறாதலின்‌ 
இனியவுரையென்றாள்‌. தலைமகன்வேற்றுநிலத்து மலரைக்‌ கொணர்ந்து 
முடி.த்தலின்‌ கின்கதுப்புப்‌ புதுமணம்‌ ஈாறுமென்றேனென்றாள்‌. மெய்ப்‌ 
பாடு - உவகைக்‌ கலுழ்ச்சி, பயன்‌ - ஆற்றாமை நீங்குதல்‌. 


(பெரு - ரை) இளைஎளன-அழைத்தாற்‌ போன்று என்க. இதன்‌ 
கண்‌ நற்றாய்‌ *அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ இன்னு இன்னுரை கேட்டும்‌ தன்‌ 
மகள்‌ வழுவிலள்‌ என்று உண்மகிழ்ந்து அறி3யன்‌. போல உயிரேன்‌” 
என்பது (ஆற்றவும்‌ இன்பந்தருதல்‌ உணர்க. ஒரு செய்தியைப்பற்றிப்‌ 
பேசாலிருப்போர்‌ “யான்‌ அதுபற்றி மூச்சுவிடாதிருந்தேன்‌”' என்று 
கூறும்‌ உலயெலும்‌ உணர்க. பழிதூற்றுவோர்‌ பேசுங்கால்‌ நலங்கூறு 
வார்‌ போன்று தாம்கூறும்‌ பழியை இனிய மொழிகளிலே கரந்துவைத்‌ 
அக்கூறுவர்‌ ஆகலின்‌ அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ இன்னா இன்னுரை 
என்றாள்‌. கேட்டற்கினியவும்‌ பயனால்‌ இன்னாவுடையனவும்‌ ஆதிய உரை 
என்றவாறு, (௧௫௩) 


௧௪௪.  கச்சிப்பெட்டுப்‌ பெருந்தச்சனார்‌ 
நீணை: குறிஞ்சி, 
துறை: இஃது, ஆற்றது ஏதத்திற்குக்‌ கவன்று சிறைப்புறமாகத்‌ 
தலைவி சொல்லியது. ] 


(தும்‌) என்பது, இரவுக்குறி வாராகின்ற தலைமகன்‌ சிறைப்‌ 
புறத்தானாக அவன்கேட்டு வரையுமாற்றானே தலைவி தோழியை நோக்கி 
“நம்‌ காதலர்‌ கான்யாற்றின்கண்ணே தமியராய்‌ ரீந்திவருவதுகருதி 
அதியாமையேனுடைய கண்கள்‌ கலுழவும்‌ நெஞ்சம்‌ கவலையால்‌ வருந்‌ 
தவும்‌ என்கிலைமை இவ்வாறாகியது காணென அழிந்து கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “பொழுதும்‌ ஆறும்‌ புரைவது அன்மையீன்‌ 
அழிவு தலைவந்த சிந்தைக்‌ கண்ணும்‌!” (தொல்‌. கள-௨௦) என்னும்‌ 
விதிகொள்க. 

பெருங்களிறு உழுவை தாக்கலின்‌ இரும்பிடிக்‌ 
கருவிமா மழையின்‌ அரவம்‌ அஞ்சுபு 
போதேர்‌ உண்கண்‌ கலுழவும்‌ ஏதில்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௪௯ 


பேதை நெஞ்சம்‌ கவலை கவற்ற 
௫. ஈங்கா கின்றால்‌ தோழி பகுவாய்ப்‌ 
பிணவுப்புலி வழங்கும்‌ அணங்கருங்‌ கவலை 
அவிரறல்‌ ஒழுகும்‌ விரைசெலற்‌ கான்யாற்‌றுக்‌ 
கரையருங்‌ குட்டம்‌ தமியர்‌ நீந்தி 
விரவுமலர்‌ பொறித்த தோளர்‌ 
௧௦. இரவில்‌ஃவருதல்‌ அறியா தேற்கே, 
(சோ-ள்‌.) கோழி பகுவாய்ப்‌ பிணவுப்‌ புலி வழங்கும்‌ 
அணங்கு அருங்‌ கவலை - தோழி! பிளம்‌,த , வாயையுடைய பெண்‌ 
புலி இரைதேடி இயங்குகின்ற துன்பம்‌ நீங்குகுற்கரிய கவர்‌, த்த 
. வழியில்‌; அவிர்‌ அறல்‌ ஒழுகும்‌ விரை செலல்‌ கான்‌ யாற்றுக்‌ 
கரை அருங்‌ குட்டம்‌ - விளங்கய விரைந்த செலவையுடைய* 
நீரோடுன்ற கரை காண்பதரி.தாயெ கான்யாற்றில்‌ ஆழமுடைய 
புனலின்கண்ணே ; தமியர்‌ நீந்தி விரவு மலர்‌ பொறித்த தோளர்‌ - 
தமியராய்‌ நீந்தி அந்நீிரிலே கலந்த மலர்கள்‌ பொருந்திய 
கோளோடு; இரவில்‌ வருதல்‌ அறியாதேற்கு - ௩ங்கா,தலர்‌ இரவில்‌ 
வருதலை எண்ணி அறியாமையுடையேனாகிய எனக்கு ; உழுவை 
பெருங்களிறு தாக்கலின்‌ இரும்பிடி. கருவி மாமழையின்‌ அரவம்‌ 
அஞ்சுபு - அந்நெறியின்கண்ணே புலி பெரிய களிற்றியானையை 
மோதிக்‌ கொல்லு, கலால்‌ அதனை அறிந்த கரிய பிடியானை மின்‌ 
னல்‌ முதலாகிய தொகுதியையுடைய கரியமேகம்‌ முழங்குவது 
போன்று பிளிற்றுன்ற ஓசையைக்‌ கேட்டு நடுங்கி; போது ஏர்‌ 
உண்கண்‌ கலுழவும்‌ ஏதில்‌ பேதை நெஞ்சம்‌ கவலை கவற்ற - நீல 
மலர்‌ போன்ற மையுண்ட கண்கள்‌ நீரை வடியவிடவும்‌ யாதுமில்‌ 
லாத பேதைமையுடைய எஏன்னெஞ்சம்‌ கவலையால்‌ வருந்தவும்‌ ; 
ஈங்கு ஆகின்று - என்னிலைமை இவ்வண்ணமா யிராநின்றது 
காண்‌! எ-று. * 
(வி-ம்‌.) ஈங்கு - இவ்வண்ணம்‌. அறல்‌ - நீர்‌. குட்டம்‌ - ஆழம்‌. 
கவற்றவும்‌ என்பதன்‌ உம்மை தொக்கது, - 

தோளின்‌ கண்ணே தங்கிய மலரொடு வரக்கண்டமையால்‌ யாற்‌ 
மிடை நீந்திவந்தமை யறிந்து வருந்தினாள்‌. குறிஞ்சியாதலின்‌ பிடி 
முழக்கம்‌ அருகில்‌ முழங்கியது அறிந்தாளாயிற்று. கவலை - ஆற்றது 
ஏதமஞ்சிய கவலை. இஃது அழிவில்‌ கூட்டத்‌ தவன்புணர்வு மறுத்தல்‌, 

உள்ளுறை :--உழுவையாலே களிறுதாக்கப்படப்‌ பிடி புலம்பு 
மென்றது, ஆற்றது ஏதத்தாலே தலைவன்‌ தாக்கப்படுவனோவென 
யான்‌ புலம்பாநின்றே்‌ னென்றதாம்‌. மெய்ப்பாடு -' அழுகை. பயன்‌ - 
வரைவுடன்படுத்தல்‌ ; அயாவுயிர்த்தலுமாம்‌. 

(பெரு -ரை.) இனி புலி வழங்கும்‌ கவர்ந்த வழியில்‌ கான்யாற்‌ 
அக்குட்டம்‌ தமியர்‌ நீந்தி இரவில்‌ வருதல்‌ இதுகாறும்‌ அறியாமல்‌ என்‌ 


௨௫௦ நற்றினை நானூறு 

பேதை மெஞ்சம்‌ இரும்பிடி. அரவம்‌ கேட்டு அஞ்சிக்‌ கவற்றுதலால்‌ 
என்னிலை இவ்வண்ணம்‌ ஆயிற்று என்றாள்‌ என்பதே நேரிய உரையாகும்‌. 
இவர்‌ இவ்வாறு வருகின்றார்‌ என்பதனை அவர்தோளில்‌ ஒட்டியிருக்க 
விரவு மலரால்‌ யான்‌ இப்பொழுது கண்டுகொண்டேன்‌ என்பாள்‌ 
குட்டந்தமியர்‌ நீந்தி விரவுமலர்‌ பொறித்த தோளர்‌ வருதல்‌ என்றாள்‌. 
இதன முன்னரே அறிந்திருப்பின்‌ யான்‌ இரவுக்குறிக்கு இயையேன்‌ 
என்பது கருத்து, அவன்‌ இங்ஙனம்‌ வருதலை அறியாமை யான்‌ இதற்கு 
வருந்தாது பிடியின்‌ பிளிறு கேட்டு அதற்கே கவலும்‌ என்பாள்‌ பேதை 
நெஞ்சம்‌ என்றாள்‌. கண்தாமே அவரைக்‌ கண்டு தாமே கலுழ்ப 
ஆகலின்‌ அவை கலுழ்தல்‌ தகும்‌ ; யாதொன்றும்‌ செய்யாத நெஞ்சமும்‌ 
கவல்கின்றது என்பாள்‌ ஏதில்‌ கெஞ்சம்‌ என்றாள்‌, (௧௪௪) 


௧௪௫.  நம்பிகுட்டுவன்‌ 
நிலை: நெய்தல்‌. 


திறை: இஃது, இரவுக்குறிவந்த தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ 
தோழி வரைவுகடாயது, 


(நு-ம்‌) என்பது,  !இரவுக்குறிவந்து சிறைப்புறத்தானாகிய 
தலைமகன்‌ கேட்டு அஞ்ச விரைய வரையுமாற்றானே தோழி, தலைவியை 
கோக்க “அன்னை நமது களவொழுக்கத்தை யறிந்தவள்போல “அவன்‌ 
யாங்குளன்‌ ,' என்று கூறாநிற்பள்‌; அன்றி நீ என்னாலுங்‌ காப்பதற்‌ 
குரியை ; ஈமது சேரியின்கண்ணே இரவில்‌ அவருடைய தேர்மணி 
டட மொலிக்கும்‌; இதற்கு யாது செய்வேனென வருந்திக்‌ கூறா 

பது. 


(இ-ம்‌.) இதனை *களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌. கள-௨௩) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

இருங்கழி பொருத ஈர வெண்மணல்‌ 
மாக்கொடி அடும்பின்‌ மாயிதழ்‌ அலரி 
கூந்தன்‌ மகளிர்‌ கோதைக்‌ கூட்டுங்‌ த 
காமர்‌ கொண்கன்‌ நாமவெங்‌ கேண்மை 

௫. அமைந்தே தில்லா ஊங்கு நம்மொடு 
புணர்ந்தனன்‌ போல உணரக்‌ கூறித்‌ 
தான்யாங்‌ கென்னும்‌ அறனில்‌ அன்னை 
யானெழில்‌ அறிதலும்‌ உரியள்‌ நீயும்ஈம்‌ 
பராரைப்‌ புன்னை ச்‌ சேரி மெல்ல 

௧௦. நள்ளென்‌ கங்குலும்‌ வருமரோ 

அம்ம வாழியவர்‌ தேர்மணிக்‌ குரலே. 
(சோஃன்‌.) அம்ம வாழி - தோழி ! நெடுங்காலம்‌ வாழ்வா 
யாக ! யரன்‌ கூறுகின்றதனைக்‌ கேள்‌ ! இருங்‌ கழிபொரு,க ஈர்வெள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௨டுக 


மணல்‌ மா கொடி. அடும்பின்‌ மா இதழ்‌ அலரி-கரிய கழியின்‌ 
கண்ணுள்ள: நீர்‌ அலையினால்‌ மோதுதலானே ஈரமாகிய வேளிய 
மணலிலே படர்ந்து வலிய கொடி. அம்பின்‌ பெரிய இதழை 
யுடைய மலர்‌; மகளிர்‌ கூந்தல்‌ கோடைக்‌ கூட்டும்‌ - மகளிரின்‌ 
கூற்‌ தலிலிடுகன்ற மாலைக்குக்‌ கூட்டாகிற்காம்‌; காமர்‌ கொண்கன்‌- 
கண்டோர்‌ விரும்பும்‌ தன்மையுடைய கடல்‌ காடனாதிய நங்காகல 
அடைய; நாம வெம்கேண்மை - அச்சந்‌ கரும்‌ வெய்ய நட்பானது) 
அமைந்து ஏது இல்லா ஊங்கும்‌ - பண்டு பொருந்இயிருக்து 
இப்பொழுது யாதொரு தொடர்பும்‌ நம்பால்‌ இல்லாதருந்தும்‌ ; 
அறன்‌ இல்‌ அன்னை - நம்‌ அறன்‌ இல்லாத அன்னையானவள்‌; ௩ம்‌ 
மொடு புணர்ற்தனன்‌ போல உணரக்கூறி - நம்மொடு அவன்‌ 
புணரந்தனன்‌ போல வெளிப்படையாகச்‌ சொல்லி; தான யாங்கு 
என்னும்‌ - அவன்‌ கான்‌ இப்பொழுது யாங்குளன்‌ என்று கூறா 
கிற்கும்‌; நீயும்‌ எழில்‌ யான்‌ அறிதலும்‌ உரியள்‌-அன்றி நீயும்‌ நின்‌ 
எழுச்சி முதலியன என்னால்‌ அறிகுற்கும்‌ உரியள்‌! ௩ம்‌ பராரைப்‌ 
புன்னை சேரி - நம்முடைய பருத்த அடியையுடைய புன்னை 
மரங்களையுடைய சேரியின்௧ண்‌; நள்ளென்‌ கங்குலும்‌ அவர்‌ 
தேர்‌ மணிக்‌ குரல்‌ மெல்ல வரும்‌-இரவில்‌ ஈடுயாமத்திடையிரு 
ளிஓம்‌ அவர்‌ தேரிலுள்ள மணியினோசை மெல்லவக்கொலியா 
நிற்கும்‌; இதற்கு யான்‌ யாது செய்ய வல்லேன்‌? யாதா முடி 
யமோ2எ.- ஹு. 

(வி- ம்‌.) மா- வன்மை, பெருமை, அலரி-பூ. நாமம்‌ - அச்சம்‌. 
எழில்‌ - எழுச்சி. 

கேட்டு அஞ்சிக்‌ களவொழுக்கங்கைவிட்டு வரைவுடன்படுத்துவாள்‌ 
அவனஞ்சியகலுமாறு அன்னை தேடித்திரிவது கூறினாள்‌. தன்‌ 
காவலொடுமாறுகொள்ளா திருக்கவேண்டுமென்பதையறிவுறுத்‌துவாள்‌ 
யானெழி லறிதலு முரியளென்றாள்‌. மணியொலி கேட்டலானே 
தேடிய அன்னை தன்‌ ஐயன்மார்க்குணர்த்த அவர்கண்டு ஏதம்‌ இழைப்‌ 
பாரென இன்னே அகன்று செல்க என்றாள்‌. இது கேட்ட தலைமகன்‌ 
இவள்‌ நம்பால்‌ அன்புடைமையினன்றே நம்‌ ஏதத்துக்குக்‌ கவன்று 
கூறினளென அஆற்றியகன்று பிற்றைஞான்று வரைவொடு புகுவா 
னாவது. இஃதழிவில்‌ கூட்டத்‌ தவன்புணர்வு மறுத்தல்‌. 

உள்ளுறை :--அடும்பின்‌ அலரி மகளிர்‌ கூந்தலிலே சேர்க்கப்படு' 
மென்பது, ரீ இவளைப்‌ பலருமறிய மணந்து பூச்சூட்டிப்‌ பெறுவாயென்ற 
தாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ -வரைவுகடாதல்‌. i 

(பெரு -ரை.) இதன்‌ உரையில்‌ நீயும்‌ என்னும்‌ சொல்லிற்கு. 
உரையாகிரியர்‌ கூறும்‌ உரை வீளக்கமின்றியுளது. அவர்‌ அதனைப்‌ 
பெயர்ச்‌ சொல்லாகக்‌ கருதுகின்றார்‌ போலும்‌. நீயும்‌ என்பதனைப்‌ பெய 
ரெச்சமாகக்‌ கோடல்கூடும்‌. நீயும்‌ - நீங்குகன்ற, இதனைச்‌ சேரி 
என்னும்‌ பெயர்கொண்டு முடித்திடுக. கங்குலும்‌ என்புழி உம்மை 
பகல்வருதலே யன்றிக்‌ கங்குலும்‌ வரும்‌ என்பதுபட நின்றது. அன்னை 
யான்‌ எழுந்தால்‌ அறிதலும்‌ உரியள்‌ எனப்‌ பொருள்‌ கொள்க. (௧௫௪௫) 


௨௫௨ நற்றினை நானூறு 


கனக, கந்காத்தனார்‌ 
தினை: குறிஞ்சி 
துறை: இது, பின்னின்ற தலைவன்‌ முன்னிலைப்‌ புறமொழியாகத்‌ 
சோழிகேட்பச்‌ சொல்லியது, 


(நு-ம்‌.) என்பது, தோழியை இரந்து குறைபெறாது வருந்தி 
மடலை பொருளென மதித்த தலைமகன்‌ மீட்டும்‌ தோழிகேட்‌ டி.ரங்கிக்‌ 
குறைமுடிக்கு மாற்றான தன்‌ நெஞ்சை நோக்கி “மாயோளால்‌ வருந்திய 
நெஞ்சே, மடற்பரியுடையாய்‌, கதிர்வெயில்‌ எறியொழியுமளவும்‌ இம்‌ 
மரத்தின்‌ பழ சறிதுபொழுது இறங்கியிருந்து பின்பு செல்வாயாக! 
வென்று வருந்திக்‌ கூறாகிற்ப கு, 


(இ-ம்‌. இதனை *மெய்தொட்டுப்‌ பயிறல்‌'” (தொல்‌. கள-௧௧) 
என்னும்‌ நூாற்பாவின்கண்‌ வரும்‌ “*தோழியைக்‌ குறையுறும்‌ பகுதியும்‌! 
என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க, 
வில்லாப்‌ பூவின்‌ கண்ணி குடி 
நல்லை முறுவலெனப்‌ பல்லூர்‌ திரிதரும்‌ 
நெடுமாப்‌ பெண்ணை மடல்மா னோயே 
டைனறி மன்னர்‌ குடைநிழல்‌ போலப்‌ 
பெருந்தண்‌ என்ற மரன்நிழல்‌ சிறிதிழிந்‌.து 
இருந்தனை சென்மோ வழங்குக சுடரென 
அருளிக்‌ கூடும்‌ ஆர்வ மாக்கள்‌ 
நல்லேம்‌ என்னுங்‌ கிளவி வல்லோன்‌ 
எழுதி யன்ன காண்டகு வனப்பின்‌ 
௧௦. ஓஜயள மாயோள்‌ ௮ணங்கிய 

மையல்‌ நெஞ்சம்‌ என்மொழிக்‌ கொளினே. 


ஐ 


(சோ -ள்‌.) அருளிக்‌ கூடும்‌ ஆர்வ மாக்கள்‌ ஈல்லேம்‌ என்‌ 
னும்‌ களவி வல்லோன்‌ - அனபோடு நெருங்கிய ம௫ழ்ச்சியை 
யுடையை மாந்தர்‌ நெருங்‌இக்கூு மீக்கூற்றால்‌ யாம்‌ ஈல்லேம்‌ என்‌ 
ஒம்‌ புகழ்ச்சொல்‌ அடையப்பெற்ற இத்திரக் கட்டுவதில்‌ வல்ல 
ஓவியன்‌; எழுஇ அனை காண்‌ தத வனப்பின்‌ ஐயள்‌ மாயோள்‌ 
அணங்யெ - எழுதிவைத்தாலொத்த காட்சி தக்க அழகினை 
யுடைய மெல்லிமளாகய மாமை நிறத்தையுடையவளால்‌ வருத 
தம்‌ ஏறட்டுக்கொண்ட; மைடல்‌ இகெஞ்சம்‌ - மயக்கத்தையுடைய 
கெஞ்சமே!; வில்லாப்‌ பூவின்‌ கண்ணி சூடி - விலைக்கு விற்றற்கய 
லாத பூளைமலரையும்‌ உழிஞைப்பூவையும்‌ எருக்கம்பூவையும்‌ 
ஆவிரம்பவோடு கல? து கட்டிய மாலையைச்‌ சூடி. நல்‌ ஏம்‌ உறுவல்‌ 
எனப்‌ பல்‌ ஊர்‌ இஜிதரும்‌- யான்‌ ஈல்ல பித்தேறினேன்‌ என்னும்‌ 
படி. பல ஊர்களிலுஞ்‌ சென்று இரிகன்ற; நெடு மா பெண்ணை 


மூலமும்‌ உரையும்‌ ௨௫௩ 


மடல்‌ மானோயே- நெடிய கரிய பனைமடலாலே கட்டிய 
குதரையையுடையாய்‌; என்‌ மொழி கொளின்‌ -நீ என்‌ வார்து 
தையை ஏற்றுக்கொள்ள விரும்புவையாயின்‌; சுடர்‌ வழங்குக 
என - ஞாயிறு தான்‌ வெயில்‌ வீசி ஓடுங்குவகாக என்று அவ்‌ 
வெயிலின்‌ வெம்மை அடங்குமளவும்‌; கடன்‌ அறி மன்னர்‌ குடை 
நிழல்‌ போலப்‌ பெருந்‌ தண்‌ மரன்‌ நிழல்‌ - முறை தெரிந்து 
உலகைப்‌ பாதுகாக்கும்‌ அரசரின்‌ குடைகிழல்‌ குளிர்சசியுறு 
மாறுபோலே பெரிய கண்ணென்ற மரத்தின்‌ கிழலின்கண்ணே) 
இழிந்து சிறிது இருந்‌ தனை செல்‌ - குதிரையினின்றிழிந்து சிறிது: 
பொழுது தங்‌ஓயிருக்து பின்பு செல்வாயாக/ எ-று, 


(வி-ம்‌.) வில்லாப்பூ - விலைப்படுத்தற்காகாத பயனற்ற பூ; அவை 
பூனை, ஆவிரை, உழிஞை, எருக்கம்‌ என்பன. “*அணியலங்‌ காவிரைப்‌ 
பூவோ டெருக்கன்‌, பிணையலங்‌ கண்ணி மிலைந்து'” (கலி-௧௩௧) 
எனவும்‌, “பூளை பொலமலர்‌ ஆவிரை வேய்வென்ற, தோளா ளெமகீ 
£த்த பூ” (கலி.க௩௮) எனவும்‌, '*பூவல்ல பூளை யு ழிஞையொ டி.யாத்த'' 
(கலி - ௧௪௦) எனவும்‌ வருவனவற்றாலறிக. 


மடலேறியவழி தோழியாலும்‌ பிறராலும்‌ அறிவுறுத்தப்பட்ட 
தமர்மகட்கொடை நேரவேண்டுதல்‌ மரபாதலின்‌ தான்‌ மடலேறிவந்த 
தனைத்‌ தோழிக்கு அறிவுறுத்தினான்‌. மாயோளால்‌ அணங்கப்பட்டமை 
யால்‌ அவளையின்றித்‌ தராதென்னுங்‌ குறிப்பால்‌ மாயோள்‌ ௮ணங்கிய 
நெஞ்சமென்றான்‌. அணியிழை தன்‌ நோய்க்குத்‌ தானே மருந்து"! 
ஆதலின்‌, நெஞ்சம்‌ தன்மொழிக்கடங்காது ஒருபொழுது வரைபாயவுர்‌ 
துணியுமென்னுங்‌ குறிப்பால்‌ என்மொழி கொளினெனத்‌ துணியாது 
ஐயுற்றுக்‌ கூறினான்‌. இப்பாட்டுக்‌ கந்தருவத்துட்பட்டு வழீஇய 
பெருந்திணை. மெய்ப்பாடு - அசைவுபற்றிய அழுகை, பயன்‌ - அயா 
வுயிர்த்தல்‌, 

(பெரு-ரை.) ஈல்‌ ஏமுறுவலனென எனற்பாலது நல்‌ ஏழுறுவ 
லெனக்‌ கெடுதல்‌ விகாரமெய்‌இ நின்றது. நல்ல பித்தேறியவன்‌ என்று 
கண்டோர்‌ கூறும்படி எனப்‌ பொருள்கூறுக. இங்ஙனமின்றி, நல்ல 
பித்தேறினே னென்னும்படி. எனின்‌ எழுவாய்‌ பிழைபாடுறுதல்‌ நுண்ணி 
தின்‌ உணர்க. 

இனி, ஆர்வ மாக்கட்கெல்லாம்‌ யாம்‌ ஈல்லேம்‌ ஆயினேம்‌ 
என்னும்‌ தற்பெருமையைத்‌ தன்னுட்‌ கொள்ளுமளவிற்குப்‌ புகழ்‌ 
படைத்த ஓவியம்‌ வல்லோன்‌ என விரித்துப்‌ பொருள்கூறுக; இங்ஙனம்‌ 
அன்றி யாம்‌ நல்‌ 3லம்‌ என்னும்‌ புகழ்ச்‌ சொல்‌ அடையப்‌ பெற்ற எனின்‌,. 
யாம்‌ ஈல்லேம்‌ என்னும்‌ சொல்‌ புகழ்ச்சொல்‌ ஆகாமையும்‌ உணர்க, 

இனி, இதன்கண்‌ “கடனறிமன்னர்‌ குடைநகிழல்‌ போலப்‌ பெருக்‌ 
தண்‌ மரநிழல்‌ சிறிது இழிந்து இருந்தனை சென்மோ”! என்ற பொருட்‌ 
புறத்தே அவ்வாறிருந்துழி ஈம்கில்யை அருளுடைய இத்தோழி 
அறிகுவள்‌; அறிந்துழி அவள்‌ தன்‌ கடமையைச்‌ செய்து தலைவியை 
நம்மோடு கூட்டுவள்காண்‌ ; ஆதலின்‌ அவள்‌ அறியும்‌ பொருட்டுஞ்‌ 
சிறிது இழிந்து இருந்தத சென்மோ என்னும்‌ இறைச்சிப்‌ பொருளும்‌ 
தோன்றுதல்‌ அறிக. (௧௪௬). 


௨௫௫ நற்றிணை நானூறு 


௧௪௭. கொள்ளம்பக்கனார்‌ 

நிலை: குறிஞ்சி. 

நிறை: இது, றைப்புறமாகத்‌ தோழி சொல்லியது. 

(நுஃ ம்‌.) என்பத, பகற்குறியின்கண்‌ வரையாது வந்தொழுகுக்‌ 
தலைமகன்‌ ஒருநாள்‌ சிறைப்புறமாக வருவதறிந்த தோழி அவன்‌ கேட்டு 
விரைய வரையுமாற்றுனே தலைவியை கோக்இ நம்‌ அன்னை நின்னை 
எதிர்ப்பட்தெ (தஇராக்கொல்லையைக்‌ காவாது யாங்குச்‌ சென்றனை' 
என்று கடிந்து கேட்டலும்‌ அதற்குத்‌ தக்கவாறு மறைத்துக்‌ கூறாமல்‌ 
“யாம்‌ நாடக்‌ கண்ட துமில்லேன்‌, சுனையாடியது மில்லேன்‌' என்று 
மறந்து உண்மை தோன்றக்‌ கூறினையே இனி எப்படியாவோமோ 
வென்றுபடைத்து மொழி கிளவியால்‌ மருட்டிக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விஜியின்‌ 
கண்‌ அமைத்துக்கொள்க, 
யாங்கா குவமோ அணி நுதற்‌ குறுமகள்‌ 
தேம்படு சாரல்‌ சிறுதினைப்‌ பெருங்குரல்‌ 
செவ்வாய்ப்‌ பைங்கிளி கவர நீமற்று 
எவ்வாய்ச்‌ சென்றனை அவணெனக்‌ கூறி 
அன்னை ஆனாள்‌ கழற முன்நின்று 
அருவி ஆர்க்கும்‌ பெருவரை நாடனை 
அறியலும்‌ அறியேன்‌ காண்டலும்‌ இலனே 
வெதிர்புன்‌ தட்டையேன்‌ மலர்பூக்‌ கொய்து 
சுனைபாய்ம்‌ தாடி.ற்றும்‌ இலனென நினைவிலை 
௧௦. பொய்யல்‌ அந்தோ வாய்த்தனை அதுகேட்டுத்‌ 

தலையிறைஞ்‌ சினளே அன்னை 
செலவொழிம்‌ தனையால்‌ ௮ளியைநீ புனத்தே. 


இ 


(சோஃள்‌.) அன்னை அணி நுதல்‌ குறுமகள்‌ தேம்படு 
சாரல்‌ சிஅஇனைப்‌ பெருங்குரல்‌ - தோழி ! அன்னையானவள்‌ 
நின்னை கோக்‌ “அழயெ நெற்றியையுடைய இளமகளே! இட 
மகன்ற மலைச்‌ சாரலின்கணுள்ள சிறிய இணையின்‌ பெரிய கதிரை; 
செவ்வாய்‌ பைங்கிளி கவர நீ அவண்‌ எவ்வாய்ச்‌ சென்றனை 
எனக்‌ கூறி - சிவந்த வாயையுடைய பயெ களி கொய்துகொண்டு 
போகின்ற அளவும்‌ நீ அதணைக்‌ காவாது ஆங்குகின்று எவ்விடத்‌ 
இற்குச்‌ சென்றனை ?' என்னு கூறி ; ஆனாள்‌ கழற முன்நின்று. 
வெதிர்புனே தட்டையேன்‌ அருவி ஆர்க்கும்‌ பெருவரை நாடனை 
அறியலும்‌ அதியேன்‌ - ௮அமையாளாூப்‌ பலபடியாக வினாவுதலும்‌ 
இ முச்சமூற்று, அவள்முன்‌ கின்று “மூங்கிற்‌ பிளவாற்‌ செய்த 


சூம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௫௫ 


கிளிகடி கருவியாகிய  தட்டையையுடைய யான்‌ அருவி 
யொலிக்கும்‌ பெரிய மலைநாடனைக்‌ காதாலே கேட்டறிதலுளு 
செய்திலென்‌; காண்டலும்‌ இலன்‌ - கண்ணாலே காண்டலுளு்‌ 
செய்தலேன்‌ ; மலர்‌ பூ கொய்து சுனை பாய்ந்து ஆடிற்னும்‌ இலன்‌ 
என - மலர்ந்த பூக்களைப்‌ பறித்து அவனோடு சுனையிலே பாய்ந்து 
ஆடியதுஞ்‌ செய்திலேன்‌ என்று; நினைவு இலை பொய்யல்‌ 
அந்கோ வாய்த்‌தனை - நினைவில்லாது பொய்யுளு சொல்லாயாய்‌ 
ஐயோ ! உண்மையை யுரைத்துவிட்டனையே; அது கேட்டு 
அன்னை கலை இறைஞ்சிணள்‌ - அதனைக்‌ கேட்டு அன்னை சினத்‌ 
கோடு வெளித்‌ கலையிறைஞ்சி நின்றனள்‌ கண்டாய்‌ !; நீ 
புன,த்துச்‌ செலவு ஒழிந்தனை- ஆதலின்‌ நீ இனைப்‌ புன த்தின்‌ 
கண்ணே செல்லுதலைப்‌ போக்கக்கொண்டனை மன /; அளியை 
இவ்வளவு அறியாமையையுடைய நீ இனி எங்கனம்‌ குடிமை 
பூண்டொழுகவல்லாய்‌ என்று எவரும்‌ இரங்கத்‌ தககனையாயினை; 
யாங்கு ஆகுவம்‌ - அவளது முனிவினுள்ளே படி,கலால்‌ இனி 
யாம்‌ எவ்வண்ணம்‌ உய்யவல்‌லமோ? எ-று, 


(வி- ம்‌.) தேம்‌- இடம்‌. அறிதலும்‌ அறியேனென்றது காரிய 
வாசகம்‌. 


தட்டை - களிகடிகருவி. இஃது அழிவில்கூட்டத்‌ தவன்புணர்வு 
மறுத்தல்‌. 

தலைவனையே நிவிலுடைமையால்‌ வழுவியுரைத்தனை யென்‌ 
பாளாய்‌ அவனையே தலைவி கருதியிருக்கும்‌ அன்பின்‌ நிலைமை புலப்‌ 
படுத்தினாள்‌. தலையிறைஞ்சினளைன்றது நமது குடி மாசூர்்‌ தலர்‌ 
கொள்ளலாயதென வெள்கினளாதலின்‌ அதற்கேற்ற3தோர்‌ ஊறிழைப்‌ 
பளென அஞ்சி யச்சுறுத்தியதாம்‌. 


செலவொழீந்தனை யென்றது இற்செறிப்பறிவு றுத்தியதாம்‌. இப்‌ 
படைத்துமொழிளெவி தோழி கூற்று வழுவாயினும்‌ வரைதல்‌ 
வேட்கையாலே கூறுதலின்‌ வழுவமைதியாயிற்று. மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - வரைவுடன்படுத்தல்‌. 


(பெரு -ரை.) இதன்கண்‌ “சறுதினைப்‌ பெருங்குரல்‌" செவ்வாய்ப்‌ 
பைங்கிளி என வரும்‌ முரண்‌ அணிகள்‌ பெரிதும்‌ இன்பந்தருதலுணர்க. 
மேலும்‌ இதன்கண்‌ தோழியின்‌ படைத்துமொழி மிகமிக நுணுக்கமும்‌ 
இனிமையும்‌ உடையதாதலும்‌ உணர்க. வாய்த்தனை - உண்மை கூறி 
விட்டனை. 


இனி இச்‌ செய்யுளை அசிரியர்‌ இளம்பூரணர்‌, மறைந்தவற்‌ 
காண்டல்‌"! என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “*களவு அறிவுறினும்‌”” என்னும்‌ 
துறைக்கு எடுத்துக்காட்டினர்‌. எனவே இதர அவர்‌ தலைவி கூற்‌ 
ருகவே கொண்டனர்‌ என்பது தேற்றம்‌. அங்ஙனம்‌ ஆயின்‌ அவர்‌ 
தலைவி கூற்றாதற்கேற்ற பாடபேதங்‌ கொண்டவர்‌ ஆதல்‌ வேண்டும்‌, 
ஆயினும்‌ இற்றைநாள்‌ கிடைத்துள்ள அச்சுச்சுவடியில்‌ பாடபேதங்‌ 
காணப்பட்டிலது. இஃது ஆராய்ந்து கொள்ளற்பால து. (௧௪௭) 


௨௫௬ நற்றிணை நானூறு 


௧௪௮. கள்ளம்பாளனார்‌ 


நிலா: பாலை, 

துறை: இது, பிரிவுணர்ந்து வேறுபட்ட தலைவியைத்‌ தோழி 
வற்புலீடஇயது. ்‌ 

(நு-ம்‌ என்பது, தலைமகன்‌ வினைவயிற்‌ பிரியக்‌. கருதியது 
அறிந்த தலைவி ஆற்றாளாய்‌ வேறுபட்டுக்காட்டலும்‌ அதனையறிந்த 
தோழி, “நீ மெல்லியலாதலின்‌ விசவயிற்செல்லுஇன்ற தம்மோடு 
சுரம்போதற்யெலாயென்று தமியே செல்வராதலால்‌ யான்‌ அவர்செலவு 
கருத வருந்திினைனல்‌ லன்‌, நீயும்‌ வருந்தாதேகொள்‌, அவர்சொல்லுங்‌ 
காரியங்‌ கைகூவெதாக' என வாழ்த்துவாளாய்‌ வற்புறுத்திக்‌ கூறா 
நிற்பது. 

(இ -ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌”! (தொல்‌. 
கற்‌-௯) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த களவி 
யெல்லாம்‌ தோழிக்‌ குரிய" என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

வண்ணம்‌ நோக்கியும்‌ மென்மொழி கூறியும்‌ 
நீயவண்‌ வருதல்‌ ஆற்றாய்‌ எனத்தாம்‌ 
தொடங்கி ஆள்வினைப்‌ பிரிந்தோர்‌ இன்றே 
நெடுங்கயம்‌ புரிந்த நீரில்‌ நீளிடைச்‌ 
௫. செங்கால்‌ மராஅத்து அம்புடைப்‌ பொருந்தி 
வாங்குசிலை மறவர்‌ வீங்குகிலை அஞ்சாது 
கல்லளைச்‌ செறிந்த வள்ளுகிர்ப்‌ பிணவின்‌ 
இன்புனிற்‌ றிடும்பை தீரச்‌ சினஞ்சிறக்‌து 
செங்கண்‌ இரும்புலிக்‌ கோள்வல்‌ ஏற்றை 
௧௦ உயர்மருப்பு ஒருத்தல்‌ புகர்முகம்‌ பாயும்‌ 
அருஞ்சுரம்‌ இறப்ப என்ப ' 
வருந்தேன்‌ தோழி வாய்க்கஅவர்‌ செலவே. 
(சோ-ள்‌.) கோழி வண்ணம்‌ நோக்கியும்‌ மெல்‌ மொழி 
நீ அவண்‌ வருதல்‌ ஆற்றாய்‌ எனக்‌ கூறியும்‌ - தோழி ! நின்‌ 
டைய கிறத்‌தின்‌ மென்மையைப்‌ பார்த்தும்‌ மெல்லிய இனிய 
சொல்லால்‌ “யாம்‌ சென்று வினைமுடிக்கும்‌ சர,த்தின்கண்‌ நீ்‌ 
வருவ, தற்கு அ.ந்றாய்‌' எனப்‌ பலபடக்‌ கூறியும்‌; தாம்‌ தொடங்கி 
ஆள்வினைப்‌ பிரிந்தோர்‌ - காம்‌ தொடக்கப்‌ பொருளீட்டும்‌ 
முயற்சியை மேற்கொண்டு அதனிற்‌ பொரும்‌தியொழுகுபவர்‌ ; 
இன்று நெடுங்கமம்‌ புரிந்த நீர்‌ இல்‌ நீள்‌ இடை-இற்றை நாளால்‌ 
நெடிய பொய்கையின்௧ண்ணெ பொருந்திய நீரில்லாத நீண்ட 
வழியிலே? செல்‌ கால்‌ மரா அத்து அம்‌ புடை பொருந்து வாங்கு 
இலை மறவர்‌ விங்கு நிலை அஞ்சாது - சிவக்‌ த அடியினையுடையமரா 


மூலமும்‌ உரையும்‌ ௨௫௭ 


மரத்தின்‌ அழயெ பக்கத்திலே பொருந்தி வளைந்த வில்லையுடைய 


வீரர்‌ மிக்கருக்கன்ற நிலைமையையோக்கியும்‌ அச்சங்கொள்ளா து 
கல்‌ அளைச்‌ செறிந்த வள்‌ உ௫ர்ப்‌ பிணவின்‌ இன புனிற்று 
இடும்பை இர - மலைமுழையிலே இடந்து பெரிய உ௫ரையுடைய 
பெண்புலியின்‌ இனிய குட்டிகளை ஈன்றதனாலாகய நோயும்‌ பி 
யும்‌ தீரும்படி.பாக; சனம்‌ சிறந்து செங்கண்‌ கோள்வல்‌ இரும்புலி 
ஏற்றை - சினமிகு,த்துச்‌ சிவந்த கண்ணையுடைய கொல்லவல்ல 
பெரிய புலியேற்றை ; உயர்‌ மருப்பு ஒருத்தல்‌ புகர்முகம்‌ பாயும்‌ 
அருஞ்சுரம்‌ இறப்ப - ஓங்கிய கொம்பினையுடைய கள்‌ ற்றியானை 
யின்‌ புள்ளி யமைந்த முகத்திலே சென்று பாயாகிற்கும்‌ செல்லு 
கற்கரிய சுர,த்‌இன்கண்ணே செல்லாகிற்பர்‌ ; வராந்தேன்‌ - அவர்‌ 
செல்லுவகனை அறிந்த யான்‌ சிறிதும்‌ வரறார்‌துவேனல்லேன்‌, 
நீயும்‌ அவ்வண்ணம்‌ வரும்‌தாதே கொள்‌ ; அவர்‌ செலவு வாய்க்க- 
அவர்‌ செல்லுங்‌ காரியம்‌ அவர்க்குக்‌ கைகூடுவகாக/ ளு. 


(வி- ம்‌.) ஆள்வினை - முயற்‌: இறைச்சியாலே பொருள்வயிற்‌ 
பிரிந்தமை தோன்றுதலின்‌ பொருளில்முயற்‌ச கொண்டதெனக்‌ கூறப்‌ 
பட்டது. என்ப : அசைநிலை. 


சுரத்தின்கண்‌ உடன்வரின்‌ ஆற்றவல்லளோவென்னுங்‌ கருத்தால்‌ 
வண்ணம்‌ கோக்கனன்‌ என்றாள்‌. நின்னைப்‌ பிரிதலாற்றாது அவனும்‌ 
அழுங்க உரையாடவல்லனல்ல னென்பாள்‌ மென்மொழி கூறியு 
மென்றாள்‌. - 


இறைச்சி--பிணவின்பசியும்‌ நோயும்‌ தீர்க்கவேண்டி. மறவர்க்கும்‌ 
அஞ்சாது ஆண்புலி களிற்றின்‌ முகம்பாயுமென்றது, நின்னொடு 
மூட்டின்‌ றி இல்லறநிகழ்த்தக்‌ கொடிய சரத்தினையுமஞ்சாது சென்று 
பொருளீட்டிவரச்‌ செல்லாநிற்பரென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌, 
பயன்‌-தலைவியை ஆற்றுவித்தல்‌. கைகோள்‌ - கற்பு. 


(பெரு-ர.) இச்செய்யுளைப்‌ பொருள்வயிற்பிரிக்து சென்ற தலை 
வன்‌ பாலைகிலத்துக்‌ கொடுநெறிக்கண்‌ என்படுவனோ ? என்று கவன்ற 
தலைவிக்குத்‌ தோழி. ஈம்‌ பெருமான்‌ இற்றை நாளே அவ்வருஞ்‌ சுரத்‌ 
தைக்‌ கடந்து விடுவர்‌ என்று உடன்போய்‌ மீண்டோர்‌ கூறக்‌ கேட்டேன்‌ 
அதனால்‌ யானும்‌ அவரைப்பற்றி வருந்தாதிருக்கன்றேன்‌ நீயும்‌ வருந்‌ 
தாதே கொள்‌ எனக்‌ கூறி ஆற்றுவித்ததாகக்‌ கோடல்‌ நன்று, இன்றே 
அருஞ்சுரம்‌ இறப்ப என்றதனால்‌ நாளை தொடங்கி அவர்‌ வளஞ்சிறந்த 
வேற்றுநாட்டின்கண்‌ இனிதுறைந்து பொருளீட்டுபவர்‌ ஆவார்‌ என்பது 
குறிப்பாயிற்‌.று. பொருளீட்டுதல்‌ இல்லறத்திற்கு ஆக்கமாகலின்‌ அம்‌ 
முயற்சிக்கு நாமும்‌ ஓத்திருச்தலே நங்கடமை ஆதலின்‌ நாம்‌ அவரை 
வாழ்த்தி ஈண்டு ஆற்றியிருப்பேமாக/ என்பாள்‌ அவர்‌ செலவு 


வாய்க்க ! என்று வாழ்த்தினள்‌ என்க. (௧௪௮) 
௧௫௯. உலோச்சனார்‌ 
திணை: கெய்தல்‌. 
துறை: (௧) இது, தோழி தலைவியை உடன்போக்கு வலித்தது. 
௩. நா௨.-727, 


௨௫௮ நற்றிணை நானூறு 


(நுஃம்‌) என்பது, தலைவியை உடன்போகுமாறு ஒருப்படுத்தக்‌ 
கருதயதோழி அவளைகோக்கி ஊரார்‌ அலர்‌ தாற்றுதலாலே, அதனை 
உண்மையென்று கரு, அன்னை ஒறுத்தலால்‌ யான்‌ வருந்துகின்றேன்‌ ; 
ஆதலால்‌ இனி நீ இங்கில்லாதபடி. சொண்கனொடு செல்லுமாறு அவன்‌ 
பால்‌ உன்னையுய்க்க வந்தேன்‌: நீ எழுவாயாக, நீ சென்றபிறகு இவ்வூர்‌ 
யாதுசெயற்பாலது£ வேண்டுமேல்‌ அலர்‌ தாற்றிக்கொண்டே யொழியக்‌ 
கடவமாகவென வலியுறுத்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “தலைவரும்‌ விழுமநிலை எடுத்துரைப்பினும்‌'” 
(தொல்‌-அகத்‌ ௩௯) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ ‘போக்கற்கண்ணும்‌ ' 
எனவரும்‌ விறிகொள்க., 

துறை: (௨) சிறைப்புறமாகச்‌ சொல்லிய தூாஉமாம்‌. 

(நி-ம்‌.) என்பது, தலைவன்‌ சிறைப்புறத்தானதலையறிந்த தோழி, 
அவன்‌ கேட்டு உடன்கொண்டுசெல்லவாவது வரைந்துகொள்ளவாவது 
கருதும்படியாகத்‌ தலைவியை 3நாக்கி ஊரார்‌ அலர்‌ தூற்றலாலே அதனை 
யறிந்து அன்னை ஓறுப்ப யான்‌ வருந்துகன்றேனதலால்‌ கொண்கனோடு 
நீ செல்லுமாறு கருதுகின்றேன்‌. அங்ஙனம்‌ சென்றபிறகு இவ்வூர்‌ 
யாது செயற்பாலது? வேண்டுமேல்‌ அலர்கொண்டொழிகவென வருந்‌ 
இக்‌ கூறுநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை ““அனைநிலைவகை!' (தொல்‌-கள-௨௩) என்ப 
கன்கண்‌ அமைத்துக்கொள்க. இனி முற்கூறிய விதியும்‌ அமையும்‌ 
எனக்‌ கோடலுமாம்‌. முன்னைவிதி தலைவன்‌ தலைவியை உடன்கொண்டு 
செல்லுதற்பொருட்டுக்‌ கூறியதெனற்கும்‌, இவ்விதி வரைந்து 
கோடற்குக்‌ கூறியதெனற்கும்‌ ஆமென்க (உரை இரண்டற்கும்‌ 
ஓக்கும்‌.) 

சிலரும்‌ பலரும்‌ கடைக்கண்‌ நோக்கி 
மூக்கின்‌ உச்சிச்‌ சுட்டுவிரல்‌ சேர்த்தி 
மறுகின்‌ பெண்டிர்‌ அம்பல்‌ தூற்றச்‌ 
சிறுகோல்‌ வலந்தனள்‌ அன்னை அலைப்ப - 

௫. அலந்தனென்‌ வாழி தோழி கானல்‌ 
புதுமலர்‌ தீண்டிய பூநாறு குரூஉச்சுவல்‌ 
கடுமா பூண்ட நெடுந்தேர்‌ கடைஇ 
நடுகாள்‌ வரூஉம்‌ இயல்தேர்க்‌ கொண்கனொடு 
செலவயர்க்‌ திசினால்‌ யானே 

௧௦. அலர்சுமந்து ஓழிகவிவ்‌ அழுங்கல்‌ ஊரே. 


(சோ - ள்‌.) தோழி வாழி மறுகின்‌ பெண்டிர்‌ சிலராம்‌ 
பலரும்‌ கடைக்கண்‌ கொக்க - தோழி! வாழி! நம்மூர்‌ த்‌ தெருவி 
லுள்ள மாதர்களுள்‌ ஓரோ வோரிடத்‌திற்‌ சிற்கிலரும்‌ ஒரோ 
வோரிடத்திற்‌ பற்பலரும்‌ இப்படியாக ஆங்காங்குத்‌ தெருக்‌ 
களிலே கூடிநின்று கடைக்கண்ணாலே சுட்டி நோக்கி; மூக்கின்‌ 
௨222௮ எசட்டுவிரல்‌ செர்த்து அம்பல்‌ தூற்ற - வியப்புடையார்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௫௯ 


போலக்‌ தம்‌,தம்‌ ஈறக்கனுனியிலே சுட்டுவிரலை வைத்துப்‌ பழிச்‌ 
சொற்‌ கூறிக்‌ தூற்றாகிற்கவும்‌ ; அன்னை ிறுகோல்‌ வலந்தனள்‌ 
அலைப்ப - அப்‌ பழிமொழியை ௩ம்‌ அன்னை கேட்டறிந்து மெய்ம்‌ 
மையாகுமெனக்‌ கொண்டு சிறிய கோல்‌ ஒன்றனை ஏந்து அது 
சுழலும்படி. விசி அடிப்பவும்‌ ட்‌ அலம்‌ தனென்‌ - இவையிற்றுல்‌ 
யான மிக்க துன்பமுடையேன்‌ ஆயினேன்‌ காண்‌ ; கானல்‌ புது 
மலர்‌ தீண்டிய பூ காணு குரூஉச்‌ சுவல்‌ கடு மா பூண்ட நெடுந்தேர்‌ 
கடைஇ - ஆதலின்‌ இத்துன்ப மெல்லாம்‌ தரும்படி. கழியருகன்‌ 
கண்ண, காகிய சோலையிலுள்ள பு,திய மலர்‌ தீண்டிய பூமணம்‌ வீசு 
கின்ற ஈல்ல நிறம்‌ பொருந்திய பிடரிமமிரையுடைய விரைந்து 
செல்லும்‌ குதிரைபூண்ட நெடிய தேரைச்‌ செலுத்தி; நடு காள்‌ 
வரூஉம்‌ இயல்‌ தேர்க்‌ கொண்கலொடு - இரவு நடு யாமம்‌ ஈள்ளி 
ருளில்‌ வருகின்ற இயன்ற தேரையுடைய கொண்கனொடு ; யான்‌ 
செலவு அயாந்திசனை்‌ - நீ செல்லுமாறு யான்‌ உடன்படா 
கின்றேன்‌ நீ எழுவாயாக /; இவ்‌ அழுங்கல்‌ ஊர்‌ அலர்‌ சுமந்து 
ஒழிக - அங்கனம்‌ சென்றொழிர்‌, கால்‌ பேரொலியையுடைய 
இவ்வூர்‌ யாதுகான்‌ செய்யற்பாலது? வேண்டு மேல்‌ அலர்‌ 
அரற்றிக்‌ கொண்டு போகக்‌ கடவதாக! எ. ஹு, 

(வி- ம்‌.) இப்பாட்டுப்‌ பலபடியாகப்‌ பிறழ்ந்திருத்தலானே பாட 

பதத்துக்குத்‌ தக்கபடி. உரை கூறிக்கொள்க. 

வலந்தனள்‌-சுழற்றினளாகி: வினையெச்சமும்‌.று, அலந்தனென்‌ - 
அன்புற்றேன்‌. சுவல்‌-பிடரிமயிர்‌. அம்பல்‌-சிலரறிந்த பழிச்சொல்‌. 

தலைவி எட்டியுஞ்சுட்டியுங்‌ காட்டப்படுங்‌ குலத்தினளல்லளாத 
லால்‌ வாயினாற்கூறலும்‌ ஏறிட்டுப்பார்த்தலுங்‌ குற்றமாகுமென்றஞ்சிக்‌ 
கடைக்கண்ணால்‌ நோக்கிக்‌ குறிப்பாகக்‌ கூறுவது குறிப்பித்ததாம்‌. 
அங்ஙனம்‌ பெருங்குடியிலே பிறந்து பெருநாணமும்‌ உடையளாயினா 
ளொரு இறுமி காமக்‌ தலைக்கொண்டு உடன்போயினளென்னையென' 
வியப்பெய்தலின்‌ மூக்கினுனியின்கண்ணே சுட்டுவிரல்‌ சேர்த்‌ தன்மை 
கூறியதாம்‌; இதுவும்வாயினலேகூற அஞ்சனமை குறிப்பித்ததாயிற்று. 
““அலரிற்‌ நேன்றுங்‌ காமத்திற்‌ சறப்பே'' (தொ-பொ-௧௬௨) என்ற 
படி களவிடை யலராலே காமஞ்சிறக்குமாயினும்‌ அன்‌ அலைத்தலா 
னஞ்சி உடன்போகப்படுதலின்‌ ஊர்‌ அலர்சுமந்தொழிகவென்றதாம்‌. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌-போக்கு உடன்படுத்தல்‌. இரண்டார்‌ 
அறைக்கும்‌ மெய்ப்பாடு - அது. பயுன்‌-வரைவு உடன்படுத்தல்‌. 

(பெரு- ரை.) *சிறுகோல்‌ வலத்தள்‌ அன்னை என்றும்‌, *கடுமான்‌ 
பரிய கதழ்பரி கடைஇ! என்றும்‌ பாடவேற்றுமையுண்டு. 

இனி, இச்செய்யுளை ஆசிரியர்‌ இளம்பூரணரும்‌ ஆசிரியர்‌ ஈச்சினார்க்‌ 
கினியரும்‌ தலைவி கூற்றாகவே கொண்டனர்‌. இருவரும்‌ “எஞ்‌ 
யோர்க்கும்‌ எஞ்சுதல்‌ இலவே” (தொல்‌-அகத்‌-௪௨) என்னும்‌ நூற்‌ 
பாவிற்குத்‌ தலைவி கூற்றுகவே எடுத்துக்காட்டினர்‌. இவருள்‌ இளம்‌ 
பூரணர்‌ “தலைவி உடன்போக்கு ஒருப்பட்டது' என்பர்‌. நச்சினர்க்‌ 
கினியர்‌ அலரச்சம்‌ நீங்னெமை கூறியது" என்பர்‌. 


௨௧௦ நற்றிணை கானூறு 


இனி தலைவி தானே தலைவனொடு போவல்‌ என்று கூறுதல்‌ நாணழீ' 
வாய்‌ வழுவாம்‌ பிறவெனின்‌ அற்றன்று. நாணினும்‌ சிறந்த கற்பினைப்‌ 
யாதுகாத்தலே அவள்‌ கருத்தாதலின்‌ வழுவன்றென்க. இதனை, 
“ஒருதலை உரிமை வேண்டினும்‌ மகடூஉப்‌ 
பிரிதல்‌ அச்சம்‌ உண்மை யானும்‌ 
அம்பலும்‌ அலரும்‌ களவுவெளிப்‌ படுக்குமென்று 
அஞ்ச வந்த ஆங்கு வகையினும்‌ 
நோக்கொடு வந்த இடையூறு பொருளினும்‌ 
போக்கும்‌ வரைவும்‌ மனைவிகண்‌ தோன்றும்‌! 

(தொல்‌. பொருளியல்‌. ௨௧) 
எனவரும்‌ நூற்பாவானும்‌ அதற்கு ஆசிரியர்‌ இளம்பூரணர்‌ வகுத்த 
கல்லுரையானுந்‌ தெளிக. (௧௪௧): 

௧௫௦: கடுவனிளமள்ளனார்‌ 
தினா: மருதம்‌. 
துறை: இது, தலைகின்றொழுகப்படாகின்ற பரத்தை, தலைவனை 
நெருங்கிப்‌ பாணற்குரைத்தது. 
(நு-ம்‌) என்பது, தலைமைகொண்டொழுகும்‌ பரத்தையொருத்தி 
யைக்‌ கலந்து பின்பு அவளைக்‌ கைவிட்டு வேறொரு பரத்தை பாற்சென்ற 
தலைவனை அம்முதற்பரத்தை நெருங்குதலும்‌ அவளது வெகுளி தணிக்‌ 
கும்படி. அவன்‌ பாணனைவிடுப்ப அப்பாணனை நோக்கிப்‌ பாணனே, 
நுந்தலைமகன்‌ எமது சேரியில்வந்து காட்டி எக்கெஞ்சங்‌ கொண்டமை: 
விடாதுசண்டாய்‌: எம்‌ அன்னை சனமுடையள்‌ இரங்காளாதலின்‌ 
அவளாலொறுச்கப்படுவத முண்டு. அதனால்‌ அவன்‌ யாவராலும்‌: 
ககைச்கற்குரியன்‌ என இகழ்ந்து கூறாகிற்பது, 
(இ-ம்‌.) இதனைப்‌ “புல்லுதன்‌ மயக்கும்‌ புலவீக்‌ கண்ணும்‌ ?' 
(தொல்‌-கற்‌-௧௦0) எனவரும்‌ நூற்பாவின்கண்‌ “இவற்றோடு பிறவும்‌ ?” 
என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 
நகைகன்‌ குடையன்‌ பாணநும்‌ பெருமகன்‌ 
மி வலி சிதையக்‌ களிறுபல பரப்பி 
அரண்பல கடந்த முரண்கொள்‌ தானை 
வழுதி வாழிய பலவெனத்‌ தொழுண்டு 
௫. மன்னெயில்‌ உடையோர்‌ போல ௮ஃதுயாம்‌ 
என்னலும்‌ பரியலோ இலமெனத்‌ தண்‌ நடைக்‌ 
கலிமா கடைஇ வந்தெம்‌ சேரித்‌ 
தாருங்‌ கண்ணியுங்‌ காட்டி ஓருமைய 
நெஞ்சம்‌ கொண்டமை விடுமோ வஞ்சக்‌ 
௧௦. கண்ணுடைச்‌ சிறுகோல்‌ பற்றிக்‌ 
கதம்பெரிது உடையள்யாய்‌ அழுங்கலோ இலளே- 


லை ந அற்ற. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௬௧ 


(சோ -ள்‌.) பாண நும்பெருமகன்‌ ஈகை நன்கு உடையன்‌ - 
யாணனே ! நும்‌ பெருமகனாவான்‌ பலராலும்‌ ஈகுதற்படு தலை 
நன்றாகவுடையனாயிராநின்றான்‌ ; மிகா வலி கிதையக்‌ களிறு பல 
பரப்பி அரண்‌ பல கடந்த முரண்கொள்‌ தானை வழுதி பல 
வாழிய எனத்‌ தொழுது - ‘காவலரண்‌ சிதையும்படி பலவாய 
யானைப்‌ படைகளைப்‌ பரக்கவிட்டுச்‌ சென்று பலபல அரணங்களை 
வென்று கொண்ட வலிமைமிக்க சேனைகளையுடைய பாண்டியன்‌ 
மாறன்‌ வழுஇ பன்னெடு நாள்‌ வாழ்வானாக !! என்று வணங்கி? 
ஈண்டு மன்‌ எயில்‌ உடையோர்‌ போல அஃது யாம்‌ என்‌ னதும்‌ 
யரிமல்‌ இலம்‌ என - அடைகின்ற நிலைபெற்ற மதில்களையுடைய 
குறுநில மன்னர்கள’ைப்போல அதற்காக யாம்‌ சிறிதேனும்‌ 
வருந்து தலைச்‌ செய்யோம்‌ என்று கூறி; கண்‌ நடைக்‌ கலி மா 
கடைஇ : எம்‌ சேரி வந்து - மென்மையான நடைமையுடைய 
கனைக்கன்ற குதிரையைச்‌ செலுத்தி எமது சேரியின்கண்‌ வந்து 7 
காரும்‌ கண்ணியும்‌ காட்டி - கொண்டை மாலையையும்‌ அழகுக 
கிடுங்‌ கண்ணியையுங்‌ காட்டி ; ஒருமைய. நெஞ்சம்‌ கொண்டமை 
விடுமோ - ஒருமைப்‌ பாட்டையுடைய எமது கெஞ்சதீை தக்‌ 
கவர்ந்துகொண்டமை இணி விடுவகமையுமோ? அமையாது 
காண்‌!; அஞ்ச யாய்‌ கண்‌ உடைச்‌ சிறுகோல்‌ பற்றிக 
கதம்‌ பெரிது உடையள்‌ - நீ அஞ்சுமாறு எம்‌ அன்னை நெருங்கிய 
கணுக்களையுடைய சிறிய மூங்கற்கோலைக்‌ கையிலேடந்‌தி வெகுளி 
பெரிதும்‌ உடையளாயிராநின்றாள்‌ ; அழுங்கல்‌ இலள்‌ - சிறிதும்‌ 
வருந்துலைள்‌, அவளால்‌ ஒணுக்கப்படுவதுண்டு போலும்‌; 
ஆகலின்‌ நீ இங்கே வாராதே கொள்‌!; எ-அு. 


(வி.ம்‌.) மிளை - காவலரண்‌; காவற்காடுமாம்‌. தண்கடை- 
மெல்லிய நடை. கண்‌ - மூங்கிற்கணு. அன்னைசினம்‌ தன்னையொறுக்கு 
மெனவும்‌ பொருள்பயப்பஙின்ற து. 


பரத்தையர்க்குரிய பரியப்பொருளை இனைத்தென அவரது ஏவற்சில 
.தியர்மாட்டளித்து அவராலே தெருவின்கண்ணே கூறப்படுமாலையை 
வாங்கிப்‌ பரத்தையரிடங்கொடுத்து முயங்குதல்‌ வழக்காதலின்‌ ஈண்டுத்‌ 
_தாருங்‌ கண்ணியுங்‌ காட்டியென்றாள்‌. நெஞ்சங்கொண்டமை விடுமோ 
வென்றது பிற போகாவியல்பினேனுடைய நெஞ்சம்கொண்டு 
கைவிட்டதிவினை அவனை விடாது குழங்காணென்றதாம்‌. முன்பும்‌ இப்‌ 
பாணனே இவளை அவன்பாற்‌ புணர்ப்பித்தவனாதலின்‌, தீவினை முன்‌ 
னின்ற பாணனை விடாதென்றாளெனவுமாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி. 
ய்யன்‌ : பாணன்க்‌ கடிதல்‌. 


(0பரு-ரை.) தாருங்‌ கண்ணீயும்‌ பரியப்‌ பொருள்கொடுத்து 
வாங்கிப்‌ பரத்தைக்கு வழங்கினன்‌ எனின்‌ பின்னர்‌ அவன்‌ பிரிவிற்கு 
அவள்‌ ஊடல்‌ பொருளற்றதாம்‌. ஆகவே தாரும்‌ கண்ணியும்‌ காட்டி 
என்றது அவளது தலையி3ல கண்ணி சூட்டி அவள்‌ மார்பிற்‌ றன்‌ தார்‌ 
குழையும்படி முயங்கிய முயக்கத்தைத்‌ தாருங்‌ கண்ணியும்‌ காட்டி. 


௨௬௨ நற்றிணை நானூறு 


என்று இடக்கரடக்கு வகையாற்‌ குறிப்பிட்டாள்‌ எனக்‌ கோடலே 
சிறப்பென்க. அஃதாவது எம்சேரி வந்து எம்மை மயக்கிக்‌ கூடிப்‌ பின்‌ 
கைவிடல்‌ நீதியோ என்று புலந்தபடியாம்‌. 


அன்னை இதனால்‌ சினம்‌ பெரிதுடையள்‌ ஆகலின்‌ அவன்‌ வரின்‌ 
ஓருதலையாகத்‌ தன்‌ கைச்‌ சிறுகோல்‌ கொண்டு அவனைப்‌ புடைப்பது 
இண்ணம்‌ எனவே அவன்‌ அவ்வழிப்‌ பிறரால்‌ நகைக்கப்படூவன்காண்‌ 
என்பது கருத்து. பாணனே அவள்‌ நின்னையும்‌ புடைப்பினும்‌ 
புடைப்பள்‌ என்பது தோன்ற யாய்‌ கோல்‌ பற்றிக்‌ கதம்‌ பெரிதுடையள்‌ 
என்றாள்‌. அதலால்‌ நீ அவன்‌ பொருட்டு ஈண்டு வாராதேகொள்‌ 
என்பது குறிப்பெச்சம்‌. (௧௫௦) 
௧௫௧. இளநாகனார்‌ 
நிலை: குறிஞ்சி, 
துறை: இஃது, இரவுக்குறிச்‌ சிறைப்புறமாகத்‌ தோழி சொல்லி” 
யது, 


(நி-ம்‌.) என்பது, இரவுக்குறி வந்து சிறைப்புறக்கானாகய தலை 
மகன்‌ கேட்டு நிட்டியாது வரைதல்வேண்டித்‌ தோழி, தலைவியை: 
நோக்‌ 0 “நினது நுதல்‌ பசந்தாலும்‌ பெரிய தோள்‌ நெடுழ்ச்ரியுற்றாலும்‌' 
மலைகாடன்‌ நின்பொருட்டு இராப்பொழுதிலே கொடிய சாரல்‌ நெறி 
யில்‌ வாராகொழிவானாகவென்று கடிந்து கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌............... அனைநிலை 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டி. னும்‌” (தொல்‌-கள-௨௩) என்னும்‌ விதி' 
யின்கஸ்‌ அமைத்துக்கொள்க. 

நன்னுதல்‌ பசப்பினும்‌ பெருந்தோள்‌ நெதிழினும்‌ 
கொன்முரண்‌ இரும்புலி அரும்புழைத்‌ தாக்கிச்‌ 
செம்மறுக்‌ கொண்ட வெண்கோட்டு யானை 
கன்மிசை அருவியில்‌ காரஉஞ்‌ சாரல்‌ 

ட. வாரற்க தில்ல தோழி கடுவன்‌ 

முறியார்‌ பெருங்களை அறிதல்‌ அஞ்சிக்‌ 
கறிவளர்‌ அடுக்கத்தில்‌ களவினில்‌ புணர்ந்த 
செம்முக மந்தி செல்குறி கருங்கால்‌ 
பொன்‌இணர்‌ வேங்கைப்‌ பூஞ்சினைச்‌ செலீ இயர்‌ 

௧௦. குண்டூநீர்‌ நெடுஞ்சினை மோக்கிக்‌ கவிழ்ம்‌துதன்‌ 

புன்றலைப்‌ பாறுமயீர்‌ இருத்துங்‌ 
*குன்ற நாடன்‌ இரவி னானே. 

(சோ-ள்‌.) தோழி கறி வளர்‌ அடுக்கத்தில்‌ களவினின்‌ 
கடுவன்‌ புணர்ந்த செம்முக மந்த - தோழி! மிளகுக்‌ கொடி 
வளர்ந்து படருன்ற மலைப்பச்கத்திலே களவுப்‌ புணர்ச்சியிற்‌: 

(பாடம்‌) 1. குன்றகநாடன்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௬௩, 


கடுவனால்‌ முயங்கப்பட்ட சிவந்த முகத்தையுடைய பெண்‌ குரங்கு; 
செல்‌ குறி முறி ஆர்‌ பெருங்கோ அறிதல்‌ அஞ்சி- 
தனக்குப்‌ புணர்ச்சி வேறுபாட்டானுண்டாகிய குறியைத்‌ தளிர்‌ 
கலக்‌ இன்னுகின்ற கன்‌ பெரிய சுற்றம்‌ அறியுமே என்று அஞ்சி; 
கருங்‌ கால்‌ பொன்‌ இணர்‌ வேங்கைப்‌ பூள்‌ சினைச்‌ செலீஇயர்‌ - 
கரிய அடியையும்‌ பொன்‌ போல்கன்ற பூங்கொ,த்தினையுமுடைய 
வேங்கை மரகுஇன்‌ அழயெ இகமீது சென்று; குண்டு 
நீர்‌ நெடுஞ்‌ சுனை நோக்கச்‌ கவிழ்ந்து - ஆழமாகிய சுனைநீரை 
நோக்கித்‌ தலைகவிழ்ந்இருந்து; தன்‌ புன்‌ தலைப்‌ பாறுமயிர்‌ 
இருத்தும்‌ நாடன்‌ - தன்‌ மெல்லிய தலையில்‌ முன்பு புணர்ச்‌ 
சியாலே குலைந்த முச்சிமயிரை அச்குலைவு தோன்றா தபடி 
இருத்தாநிற்கும்‌ மலைகாடன்‌ ; நல்‌ நுதல்‌ பசப்பினும்‌ பெருந்‌ 
கோள்‌ நெகிழினும்‌ - நினது நல்ல நெற்றி பசலையூர்ந்து பசந்து 
காட்டினும்‌ பேரிய தோளின்வளை நகெஒழ்ந்தவாயினும்‌ ; 
கொல்‌ முரண்‌ இரும்புலி அரும்புழைத்‌ தாக்கிச்‌ செம்‌ மறுக்‌ 
கொண்ட வெண்கோட்டு யானை - கொல்லுகின்ற வலிய கரிய 
புலியை நுழை,சற்கரிய முழையருல்‌ மோதிக்‌ கொன்று 
போகட்டு ௮,கனிர த்தம்‌ பூசுதலானே சிவ்‌ த மறுவைக்கொண்ட 
வெளிய கோட்டினையுடைய களிற்றியானை ; கல்‌ மிசை அருவியில்‌ 
கழூஉன்‌ சாரல்‌ - மலைமேனின்று வருனெற அருவியின்‌ கண்ணே 
சென்று கழுவாகிற்குஞ்‌ சாரல்‌ நெறியில்‌; இரவினான்‌ வாரற்க - 
இரவில்‌ எஞ்ஞான்றும்‌ வாரா தொழிவானாக; எ-று, 

(வி-ம்‌.) தில்‌: காலத்தின்மேலது, முறி - தளிர்‌. கறி - மிளகு. 
குண்டு - ஆழம்‌ பாறுதல்‌ - சிதைதல்‌. பசப்பானும்‌ நெ௫ழ்ச்சியானும்‌ 
உண்டாய துன்பத்தோடு ஆற்றதேதத்துக்கும்‌ அஞ்சவேண்டுதலின்‌ 
வாரற்கவென்றதாம்‌. நுதல்பசப்பினு மென்றது, பசலைபாய்தல்‌. தோள்‌ 
நெதிழினுமென்ற து, உடம்பு ஈனிசுருங்கல்‌, வாரற்கவென்றது, அழி 
வில்‌ கூட்டத்து அவன்‌ புணர்வு மறுத்தல்‌. 

உள்ளுறை :-களவினிற்‌ புணரப்பட்ட மந்தி அப்புணர்குறியைத்‌ 
தன்‌ சுற்றம்‌ நோக்குமென்றஞ்சிப்‌ பாறுமயிர்‌ தருத்துமென்றது, கள 
வொழுக்கத்தாலே புணரப்பட்ட தலைமகள்‌ அப்‌ புணர்ச்சி வேறுபாட்‌ 
டைத்‌ தன்‌ சுற்றத்தாரறிவரென்றஞ்சி நாள்‌தோறும்‌ மெய்யை முன்‌ 
போலாகும்படி திருத்திக்கொள்ளவேண்டியவ ளாஜன்றனள்‌ ; ஆதலின்‌ 
இவ்‌ ௮ச்சந்தீர வரைக வென்றதாம்‌. 

இறைச்சி புலியை யானை சென்றழித்துத்‌ தன்‌ கோட்டைக்‌ 
கழுவு மென்றது, ஏதிலாட்டியர்‌ எடுத்த பழிச்சொல்லைக்‌ கெடுத்து 
ஓரையும்‌ நாளும்‌ நோக்காது கலந்ததனாலாகிய ஏதத்தை வரைந்து 
போக்கிக்கொள்வானாகவென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
இரவுக்குறி மறுத்து வரைவுகடாதல்‌. 

(0பரு-ரை.) “செல்‌ குறி! என்றும்‌ பாடம்‌. அடுக்கத்துக்கடுவன்‌ 
களவினிற்‌ புணர்ந்த மந்தி என இயைத்துக்‌ கொள்க. 'செம்மறுக்‌ 
கொண்ட வெண்கோடு' என்புழிச்‌ செய்யுளின்பமுணர்‌ ௧. (௧௫௧) 


i 
i 
| 
ட 
f 


௨௬௪ நற்றிணை நானூறு 


௧௫௨. அலம்பேரிசாத்தனார்‌ 

திண: நெய்தல்‌, 

நுறை: இது, மடல்வலித்த தலைவன்‌ முன்னிலைப்புறமொழி 
யாகத்‌ தோழிகேட்பச்‌ சொல்லியது. & 

(நுஃ ம்‌.) என்பது, இரந்துகுறைபெறாது மடலேறுமாறு கருதிய 
தலைமகன்‌ தோழியின்‌ முன்னிலையில்‌ வேறொருவருடன்‌ கூறுவான்‌ 
போன்று காமம்‌ மடலைத்‌ தந்தது ; அலர்‌ வலமிடைந்த எருக்கலரைத்‌ 
தந்தது; ஞாயிறு துன்பைத்‌ தந்தது; இரவு கையறவைத்‌ தந்தது; 
ஆதலின்‌, யான்‌ இனி எவ்வண்ணம்‌ உய்குவேனென அத்தோழி கேட்டுத்‌ 
தன்குறை முடிக்கும்படியாக அழிந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌) இதற்கு “மெய்தொட்டுப்‌ பயிறல்‌'" (தொல்‌-கள-கக) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ வரும்‌ **மடன்மா கூறு மிடனுமா ர௬ுண்டே”' 
என்னும்‌ விதி கொள்க, 

மடலே காமம்‌ தந்தது அலரே 

மிடைபூ எருக்கின்‌ அலர்தந்‌ தன்றே 
இலங்குகதிர்‌ மழுங்கி எல்விசும்பு படரப்‌ 
புலம்புதந்‌ தன்றே புகன்றுசெய்‌ மண்டிலம்‌ 

இ. எல்லாம்‌ தந்ததன்‌ தலையும்‌ பையென 

வடந்தை துவலை தூவக்‌ குடம்பைப்‌ 
பெடைபுணர்‌ அன்றில்‌ உயங்குகுரல்‌ அளை இக்‌ 
கங்குலும்‌ கையறவு தந்தன்று 

யாங்கா குவென்கொல்‌ அளியேன்‌ யானே. 

(சோ- ள்‌.) காமம்‌ மடல்‌ தந்தது - யான்‌ கொண்ட 
காமமோ இந்குட்‌ பனங்கருக்காலே கட்டிய பரியைத்‌ தந்தது? 
அலர்‌ பூ மிடை எருக்கன்‌ அலர்‌ தந்தன்னு - ஊராரெடுக்கும்‌ 
அலரோ ஆவிரை, பூளை, உழிஞை என்று இன்னன மலர்களை 
இடையிட்டுக்‌ கட்டிய எருக்கம்‌ பூ மாலையைத்‌ தந்தது; புகன்று 
செய்‌ மண்டிலம்‌ எல்விசும்பு படர இலங்கு கதிர்‌ மழுங்கி புலம்பு 
தந்குன்று - எல்லாம்‌ விறாம்புதலைச்‌ செய்கன்ற ஆதித்த 
மண்டிலமோ தன்னொளி விசும்பின்‌ மேலே செல்லும்படி 
விளங்கிய கதிர்கள்‌ மழுக்க மடைந்து எனக்குத்‌ துன்பத்தைத்‌ 
தந்தது ; எல்லாம்‌ தந்‌ததன்‌ தலையும்‌ - முற்கூறிய யாவும்‌ எல்லா 
வற்றையும்‌ தந்‌ தவற்றின்‌ மேலும்‌; பை என வடக்கை துவலை 
தூவ - மெல்லென வாடைக்காற்றுப்‌ பனித்துளியைத்‌ அரவு 


.... தலாலே; குடம்பைப்‌ பெடை புணர்‌ அன்றில்‌ இயங்கு குரல்‌ 
. இஃ கூட்டிலே தன்‌ பெடையைப்‌ பிரியாது புணா்‌இறாக்கும்‌ 


£திற்‌ பறவையின்‌ இயங்குகின்ற குரலுடனே அள௱விக்‌ த்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௬௫ 


கொண்டு ; கங்குலும்‌ கையறவு தந்தன்று - இராப்‌ பொழு 
கென்பதும்‌ என்‌ செயலெல்லாம்‌ அழியும்படி  கையரவைத்‌ 
அதது) அளியேன்‌ யான்‌ - கண்டோர்‌ மாவராலும்‌ இரங்கும்படி. 
யாகிய நிலைமையையுடைய யான்‌ ; யாங்கு ஆகுவென்‌ - இவ்வளவு 
அனபன்‌ சூழ்ந்துகொள்ள இவற்றிடையே இனி எவ்வண்ணம்‌ 
உய்குவேனோ ? ஏ - ஸு, 

(வீ-ம்‌.) எல்‌ - ஓளி; இயக்கமுமாம்‌. புலம்பு - துன்பம்‌; தனி 
மையுமாம்‌. வடந்தை - வடக்கினின்று வருங்காற்று; வாடை 
யென்ப தமது. கையறவு - செயலறவு. 

, காமங்‌ காழ்கொண்டமையால்‌ மடலேறுதலும்‌ வரைபாய்தலு 
மன்றிப்‌ பிறிதொன்று செய்யக்‌ இடந்ததில்லயென மடற்பரிகொண்ட 
மையின்‌, காமம்‌ மடலைக்‌ தந்ததென்றான்‌. ஞாயிறு மறைய மாலையெய்‌ 
தலும்‌ தனித்திருக்க ஆற்றாது புலம்பு மேற்கொள்ளுதலானே மண்டிலம்‌ 
புலம்பு தந்ததென்றான்‌. இரவுமுற்றும்‌ தனிமையில புலம்பிக்டெர்தமை 
யாற்‌ கையறவு தந்ததென்றான்‌. இவையனைத்துமில்லையேல்‌ யான்‌ கருது 
, இலேனென்றவா று, துன்புற்றுத்‌ தஞ்சமென்றாரைக்‌ காக்கும்‌ மரபின 

ளாதலின்‌ யான்‌ படுந்துன்பம்‌ இத்தன்மையதென்‌ றறிவுறுத்தி னென்‌ 
பால்‌ இரங்குவளெனத்‌ தோழி3ேட்பக்‌ கூறினானாயிற்று. மெய்ப்பாடு - 
அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌, 

(பெரு-ரை.) உயங்கு குரல்‌' என்றும்‌ பாடம்‌. இதற்குப்பெடை 
யைப்‌ புணரவிரும்பிய அன்றில்‌ அதனைக்‌ காணாமையின்‌ வருந்தி 
யெடுத்த துன்பக்‌ குரலையும்‌ அளாவிக்கொண்டு எனப்‌ பொருள்‌ கூறுக, 
உயங்குதற்குக்‌ காரணமான குரல்‌ எனினுமாம்‌. அலர்‌ அலர்‌ தந்தன 
றென்புழி நயமுணர்க. பூ மிடை என்றும்‌, எல்விசும்புபடர இலங்கு 
கதிர்‌ என்றும்‌ மாறுக. (௧௫௨) 


௧௫௩. தனிமகனார்‌ 
நினை: பாலை. 


துறை: இது, பிரிவிடைமெலிந்த தலைவி சொல்லியது. 
_இு-ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலால்‌ மெலிவுற்ற தலைவி 
தன்னெஞ்சம்‌ எப்பொழுதும்‌ அவன்பாற்சென்றமையும்‌ தன்‌ தனிமை 
யும்‌ குறிப்பாற்‌ கூறுவாள்‌ “எழிலிசென்றாற்போல என்னெஞ்சம்‌ அவர்‌ 
பாற்சென்றொழிந்ததனாலே தனிமகன்போன்று என்னுடம்பு இங்ஒருக்‌ 
கலாகிய'நதென வருந்திக்கூறாகிற்பது. 
. (இ-ம்‌.) இதனை, -ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை” (தொல்‌ - 
கற்‌-௬) என்பதன்பாற்‌ படுத்துக. 
குணகடல்‌ முகந்து குடக்கேர்பு இருளி 
மண்‌ இணி ஞாலம்‌ விளங்கக்‌ கம்மியர்‌ 
செம்புசொரி பானையின்‌ மின்னிஎவ்‌ வாயும்‌ 
தன்தொழில்‌ வாய்த்த இன்குரல்‌ எழிலி 


உ௬ல நற்றினை நானூறு 


இ. தென்புல மருங்கிற்‌ சென்றற்‌ மாங்கு 
கெஞ்சம்‌ அவர்வயின்‌ சென்றன ஈண்டொழிம்‌ து 
உண்டல்‌ அளித்தென்‌ உடம்பே விறற்போர்‌ 
வெஞ்சின வேந்தன்‌ பகையலைக்‌ கலங்கி 
வாழ்வோர்‌ போகிய பேரூர்ப்‌ 

௧௦. பாழ்காத்‌ இருந்த தனிமகன்‌ போன்றே. 


(சோ - ள்‌.) குண கடல்‌ முகந்து குடக்கு ஏர்பு இருளி - 
கீழ்‌ கடலிலே சென்றிறங்கி நிரை முகந்தெழுந்து மேல்பாலேகி 
யாங்கும்‌ இருளடையும்படி இருண்டு; மண்‌ இணி ஞாலம்‌ 
விளங்க - அணு, நிணிரந்த இவ்வுலகம்‌ அவ்‌ விருளினின் று புலப்‌ 
படுமாறு ; கம்மியர்‌ செம்புப்‌ பானை சொரியின்‌ மின்னி - கரும 
காரர்‌ செம்பினாலே செய்‌,க பானையைக்‌ கடைந்தாற்போல மின்னி; 
எவ்வாயும்‌ கன்‌ தொழில்‌ வாய்த்த இன்‌ குரல்‌ எழிலி - எங்கும்‌ 
மனது பெய்யுக்‌ தொழிலை மேற்கொண்ட இனிய இடி. முழங்கு 
லாகிய குரலேயுடைய மேகம்‌; தெனபுல மருங்கன்‌ சென்று 
அற்று ங்கு - அங்கனம்‌ பெய்யும்‌ தொழில்‌ முடிந்தவுடன்‌ 
எழுந்து தென்பாலேக யொழிந்தாற்போல ; நெஞ்சம்‌ ஈண்டு 
ஓழிந்து அவர்‌ வயின்‌ சென்று அன (ஒழிந்து) - என்‌ நெஞ்சம்‌ 
இங்கு வைஞவ தொழிந்து அவரிடன்‌ சென்று அங்குவைக அவ்‌ 
வண்ணமே ஒழிந்து போன தனாலே ; விறல்‌ போர்‌ வெம்‌ சின 
வேந்தன்‌ பகை அலைக்‌ கலங்இ - வலிய போர்‌ செய்யவல்ல வெய்ய 
சின ததையுடைய பகைவேந்‌ தனது படை அலைத்தலாலே கலங்கி ; 
வாழ்வோர்‌ போயெ பேர்‌ ஊர்ப்‌ பாழ்‌ - ஊரில்‌ வாழுங்‌ குடி 
மக்கள்‌ எல்லாம்‌ குடியோடி அகன்அவிட்ட பெரிய பாழ்‌ நகரத்‌ 
தை; காகுஇருந்த கனி மகன்‌ போன்று உண்டல்‌ என்‌ உடம்பு 
அளித்து - காவல்‌ செய்திருக்க ஒரு தனி மகனைப்‌ போன்று 
உண்ணு,கலாலே என்னுடம்பு இங்குக்‌ காக்கப்படுந்‌ தன்மையதா 
மிராகின்றது; ள- று, 

(வீ-ம்‌.) செம்புசொரிபானை - செம்பாற்செய்து கடைந்துவைத்த 
பானயுமாம்‌. ஏர்பு - எழுச்சி. மண்‌ - அணு. வாழ்வோர்போகிய 
வூர்‌: பிற பெயரெஞ்ச நின்றது. இஃது ஆங்குகெஞ்சழிதல்‌. ஏனை 
மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. கைகோள்‌ - இரண்‌ 
டற்கும்‌ பொது. கேட்போர்‌ யாருமின்மையா?ல தானே சொல்லி யாறு 
தல்‌. பாழ்காதீ திருந்த தனிமகனென்னும்‌ அடைச்சிறப்பாலே இது 
பாடிய ஆசிரியர்‌ தனிமகனெனப்பட்டார்போலும்‌. 

(0பரு-ரை.) கெஞ்சம்‌ அவர்வயிற்‌ சென்றென எனவும்‌ பாடம்‌. 
இப்பாடமே சிறந்ததாம்‌. என்‌ உடம்பு ஈண்டு ஓழிச்து உண்டல்‌. 
அளித்து என இயைத்து நெஞ்சம்‌ அயிர்வயிற்‌ சென்றதாக என்‌ உடம்பு 
மட்டும்‌ இங்குத்‌ தங்‌ உண்டியாலே பாதுகாக்கப்படுவ தொன்று 
யீருக்கறது எனப்‌ பொருள்‌ கோடல்‌ சி ஐப்பாம்‌. (௧௫௨) 


மூலமும்‌ உரையும்‌ ௨௬௪ 


௧௫௪, நல்லாவூர்கழோர்‌ 


திணை: குறிஞ்சி, 

திறை : இஃது, இரவுக்குறித்‌ தலைவன்‌ சிறைப்புறமாக வரைவு 
கடாயது, 

_து-ம்‌.) என்பது, இரவுக்குறிவந்த தலைவன்‌ சிறைப்புறத்தானாக 
ஆற்றது ஏதங்கூறி இரவுக்குறி மறுத்து வரைவுடன்படுத்த வேண்டித்‌ 
தோழி, தலைவியை நோக்கி (ஏம்‌, இம்மழை முழக்கத்தூர்‌ புலி முழக்‌ 
கத்தும்‌ அயர்ந்து தரங்காரின்றனை போலும்‌ ; இவ்விரவு அவர்‌ வாரா 
இருப்பின்‌ நல்லதாகும்‌ ; மலைநெறியை நினைக்குந்தோறும்‌ என்னெஞ்சம்‌ 
அங்கே இயங்கா நின்ற” தென்று சோர்ந்து கூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை ““ஆற்றது இமை அறிவுறு கலக்கமும்‌.......ஃ.ஃஃ 
அனைநிலை வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!" (தொல்‌-கள-உ௩.). 
என்னும்‌ விதியின்கண்‌ அமைத்துக்கொள்க. 
கானமுங்‌ கம்மென்‌ றன்றே வானமும்‌ 
வரைகிழிப்பு அன்ன மையிருள்‌ பரப்பிப்‌ 
பல்குரல்‌ எழிலி பாடோ வாதே 
மஞ்சுதவழ்‌ இறும்பில்‌ களிறுவலம்‌ படுத்த 
வெஞ்சின உழுவைப்‌ பேழ்வாய்‌ ஏற்றை 
அஞ்சுதக உரறும்‌ ஓசை கேளாது 
அஞ்சுதி யோஇல தூவி லாட்டி 
பேரஞர்‌ பொருத புகர்படு நெஞ்சம்‌ 
நீரடு நெருப்பில்‌ தணிய இன்றவர்‌ 
௧௦. வாரா ராயினோ நன்றே சாரல்‌ 

விலங்குமலை யாரா ,று உள்ளுதொறும்‌ 
நிலம்பரந்து ஓழுகும்‌என்‌ நிறையில்‌ நெஞ்சே. 


(சோ - ள்‌.) இல தா இல்‌ ஆட்டி - ஏடீ./ வலியிலா,காய்‌ !; 
கானமும்‌ கம்‌ என்றன்னறு - காடு கம்மென்று ஒலியடங்குவ 
தாயிற்று ; வானமும்‌ வரை கிழிப்பு அனன மை இருள்‌ பரப்பி 
பல்‌ குரல்‌ எழிலி பாடு ஓவாது - ஆகாயமும்‌ மலைமுழைபோன்ற 
கரிய இரு&£ப்‌ பரப்பிப்‌ பலவாய இடிமுழக்க த்தையுடைய மேகம்‌ 
முழங்குவதும்‌ நீங்குகின்றிலது ; மஞ்சு தவம்‌ இறும்பில்‌ களிறு 
வலம்படு,த,க வெஞ்சினம்‌ பேழ்வாய்‌ உழுவை ஏறு - மேகந்‌ தவமும்‌: 
குஅங்காட்டினிடத்திலே களிற்றை வலத்தே விழக்‌ கொன்ற: 
வெய்ய சினத்தையும்‌ அகன்ற வாயையுமுடைய புலியேறு ; 
௮அஒஏசு,தக உரும்‌ - யாவரும்‌ அஞ்சுமாறு முழங்காகிற்கும்‌ ; ஓசை 
கேளாது துஞ்சு தமோ - இவ்வோசையனை கதையும்‌ செவியில்‌ 
ஏ.றட்டுக்கொள்ளாது நீ தூங்குகின்றனையோ 2; பேர்‌ அஞர்‌ 


ஓ 


௨௬௮ நற்றிணை நானூறு 


பொரு,க புகர்படு நெஞ்சம்‌ நீர்‌ அடு நெருப்பில்‌ தணிய - பெரிய 
துன்பம்‌ வந்து மோதுகலானே குற்றப்பட்ட கெஞ்சத்தின்‌ 
கொதப்பானது நீர்‌ பெய்த நெருப்புப்‌ போலக்‌ தணியும்படி ; 
இன்னு அவர்‌ வாராராயின்‌ நன்று - இன்று அவர்‌ வாராது 
விட்‌ லோ நல்ல காகும்‌ i சாரல்‌ விலங்கு _ மலை ஆர்‌ ஆ உள்ளு 
கோனும்‌ - சாரலிலே குறுக்விட்ட மலையின்கண்ணே செல்லு 
நெறியை கினையுக்கொறும்‌; கிறை இல்‌ என்கெஞ்சு நிலம்‌ பரந்து 
ஒழுகும்‌ - கிலையில்லா,க என்‌ நெஞ்சமானது அந்‌,த திலக தன்கண்‌ 
பரந்து செல்லாகிற்கும்‌; யான்‌ யாது செய்யமாட்டூவேன்‌ 7 
ள- ணு. 


(வி-ம்‌) கம்மெனல்‌ : ஓசையடங்குங்குறிப்பு, இழிப்பு-குகை 7 
பிளப்புமாம்‌, பாடு - ஓசை, இறும்பு - சிறுகாடு ; மலையுமாம்‌. வலம்‌ 
படுத்தல்‌ - வலப்புறத்து வீழும்படி. கொன்று சாய்த்தல்‌. அடிபட்ட 
பொழுது வலப்பக்கத்தில்‌ விழுந்ததனையே புலிதின்னுமென்ப; இடம்‌ 
படின்‌ மிசையாப்புலி'' என்றார்‌, (௨௧) அகத்தினும்‌. புகர்‌ - குற்றம்‌. 
இல-ஏடீ என்னும்‌ விளிப்‌ பெயர்‌. **எவன்‌ இல குறுமக ளியங்குதி'! 
என்பது அகம்‌; (௧௨): தூ-வன்மை. உரறுதல்‌ - முழங்குதல்‌. விலங்கு 
துல்‌ - குறுக்கடுதல்‌. இஃதழிவில்‌ கூட்டத்தவன்‌ புணர்வு மறுத்தல்‌. 
வானமும்‌ எழிலி பாடோவாதென்றது இடத்து நிகம்‌ பொருளின்‌ 
றொழில்‌ இடத்தின்‌ மேலேற்றிக்‌ கூறப்பட்டது. 


அஞ்ச வேண்டுவழி யஞ்சா துறங்குதலாலே துஞ்சுதியோ 
வென்றாள்‌. மெல்லியலாதலின்‌, தரவிலாட்‌டியென்றதாம்‌. மெய்ப்பாடு- 
பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு-ரை.) மலை ஆர்‌ ஆறு - மலைகளினிடையே பொருத்தி 
வழியென்க. அவர்‌ இத்தகைய இரவின்‌ வருதல்‌ எங்கட்குப்‌ பெருக்‌ 
அன்பமே நல்குவதாஜன்றது ஆதலால்‌ வருதலினும்‌ வாராமையே 
கன்று என இரவுக்‌ குறி மறுத்து வரைவுகடாவியபடியாம்‌. (௧௫௪) 


௧௫௫. பராயனார்‌ 
திணை: தெய்தல்‌. 


நுறை: (௧) இஃது, இரண்டாங்‌ கூட்டத்துத்‌ தலைவியை எதிர்ப்‌ 
பட்டுத்‌ தலைவன்‌ சொல்லியது; 


(தி-ம்‌.) என்பத, இடந்தலைப்பாடுகொண்டு கூறுமாறு சென்று 
தலைமகளை வினாவிய தலைமகன்‌ தன்னெஞ்சை நோக்கி, யான்‌ இங்கு 
நின்றானை ஏடீ, கின்றோய்‌, கின்னை வணங்கி வினாவு8ன்றேம்‌; நீதான்‌ ஒரு 
தெய்வமகளோ பிறனொரு மடந்தையேோ கூறாயென வீனாவியபொழுது 
ககைதோன்றிய த, கண்பனி பரந்தனவாதலின்‌ முயங்குங்குறிப்புடைய 
மக்கட்பகுதியள்‌ காணென மகிழ்ந்து கூருகிற்பது. 

(இ-ன்‌.) இதற்கு. “மெய்தொட்டுப்‌ பயிறல்‌'” என்னும்‌ நூற்பா 
தன்கண்‌ வரும்‌ “பொய்பாராட்டல்‌”” (தொல்‌-கள-௧௧) என்னும்‌ விதி 

காள்க. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௬௯. 


(௨) உணர்ப்புவயின்‌ வாரா ஊடற்கட்‌ டலைவன்‌ 
சொற்றதாஉமாம்‌. 
(து-ம்‌) என்பது, பரத்தையிற்பிரிர்துறை காலை மனைவிபொறை 
யுயீர்த்தமை வெள்ளணியா லறிந்து போந்து பள்ளியிடத்‌ 
தானாய்‌ தலைமகன்‌ ஆங்கு ஊடிய தலைமகளை இரந்துபணிந்து பல 
வாறுணர்த்தலும்‌ உணராளாய்‌ ஊடனீட அவ்வழி தலைமகன்‌ தன்‌ 
னெஞ்சைநோக்கி யான்‌ இங்கு நின்றானை “நீ யார்‌ நின்னை வணங்கி 
வினவாநின்றேம்‌, நீதானொரு தெய்வமகளோ பிறளொரு மடரந்தையோ?” 
வென வினாயபொழுது நகையுங்‌ கண்ணீரும்‌ தோன்றின வாதலின்‌ . 
முயங்குங்குறிப்புடையள்காணென ஆற்றிக்‌ கூறாஙிற்பது. 
(இ-ம்‌) இதனைக்‌ **கைவிடின்‌ அச்சமும்‌! (தொல்‌ - கற்‌-ட) 
என்னும்‌ விதியினாற்‌ கொள்க. 
ஓள்ளிமை மகளிரொடு ஓரையும்‌ ஆடாய்‌ 
வள்ளிதழ்‌ நெய்தல்‌ தொடலையும்‌ புனையாய்‌ 
விரிபூங்‌ கானல்‌ ஒருசிறை நின்றோய்‌ 
யாரை யோநின்‌ தொழுதனம்‌ வினவு துங்‌ 
௫. கண்டோர்‌ தண்டா நலத்தை தெண்டிரைப்‌ 
பெருங்கடல்‌ பரப்பின்‌ அமர்ம்துறை அணங்கோ 
இருங்கழி மருங்கு நிலைபெற்‌ றனையோ 
சொல்லினி மடந்தை என்றனென்‌ அதனெதிர்‌ 
முள்ளெயிற்று முறுவலும்‌ இறந்தன 
௧௦. பல்லித முண்கணும்‌ பரந்தவால்‌ பணியே. 

(சோ -ள்‌.) ஒள்‌ இழை மகளிரொடு ஒரையும்‌ ஆடாய்‌ - 
ஒள்ளிய அணிகலன்களையுடைய ஆயமகளிருடன்‌ கூடிப்‌ பாவை 
யைக்கொண்டு விளையாடும்‌ விளையாட்டையும்‌ ஆடாது) வள்‌ இதழ்‌ 
கெய்கல்‌கொடலையும்‌ புனையாய்‌ - பெரிய இதழையுடைய நெய்தன்‌ 
மலர்‌ மாலையையும்‌ புனையாது ; விரி பூங்‌ கானல்‌ ஓரு சிறை நின்‌ 
ஜோய்‌ - விரிந்‌ த பூவையுடைய கடலருகுள்ள சோலையின்௧ண்ணே- 
ஒரு பானின்ற மாதே !; சண்டோர்‌ தண்டா ஈல,கை)க-நோக்கினோ ' 
சாலே கெடாத கலத்தினையுடையாய்‌ /, மடந்தை நின்‌ தொழு 
இனம்‌ வினவுதும்‌ - மடந்தாய்‌ ! நின்னை வணங்கி வினவுகன்றேம்‌ ; 
தெள்‌ இரைப்‌ பெருங்கடல்‌ பரப்பின்‌ அமர்ந்து உறை அணஙக்கோ - 
கெளிந்‌த அலையையுடைய பெரிய கடற்‌ பரப்பின்௧ண்‌ விரும்பி 
யுறைகன்ற நீரரமகளோ?; இருங்‌ கழி மருங்கு நிலை 
பெற்றனையோ-கரிய கழியருகலுள்ள இங்கு நிலைமைகொண்டுறை 
ன்ற வொருமாதோ?! ; யாரையோ இனி சொல்‌ என்றனென்‌ - 
வேறியாவளோ இப்பொழுது சொல்லுவாயாக/ என்று கூறினேன்‌, 
அக்கனம்‌ கூறுதலும்‌ ; அதன்‌ எதிர்‌ முள்‌ எயிற்று முனுவலும்‌. 
இறந்தன - அதற்கு விடையாக மூட்போன்ற கூரிய பற்களி: 


௨௭௦ நற்றிணை நானூறு 


னின்று ஈகையுமுண்டாயின ; பல்‌ இகழ்‌ உண்கணும்‌ பணி 
பரந்து - ஈரிமைகளையுடைய மையுண்ட கண்களும்‌ பணி பரந்தன 7 
ஆதலின்‌ யாம்‌ முன்பு முயங்யெ இவளே இப்பொழுதும்‌ ௮ம்‌ 
முயங்கற்‌ முறிப்புடையள்காண்‌; எ ஸு, 


(வி-ம்‌) ஓரை - பஞ்சாய்க்கோரையாலே பாவை செய்து 
வைத்து விளையாட்டயரீவது, வள்ளித்‌ - பெரிய இதம்‌. தொடலை- 
மாலை. கண்டோர்‌ தண்டா நலன்‌ - பார்ப்போராலே கெடாத நலன்‌, 

 கண்ணெச்சில்‌; (இருட்டிதோடம்‌.) பல்லிதழ்‌, இதழ்‌ - இமை. 


தொழுதனம்‌ வினவுதுமென்றகனாலே தலைமகன்‌ இளிவந்தொழுகு 
தல்‌ காரணத்தோடு முயங்குதற்குறிப்பு முணர்த்தவேண்டி நகை 
யெழுதலின்‌ முறுவல்‌ இறந்தமை கூறினான்‌. பெருநாணினளாதலின்‌ 
அதனாலாய அச்சத்தாலே கண்ணீர்‌ தோன்றியவாறு. மெய்ப்பாடு, முறு 
வல்‌ இறந்தமை ஐந்தாங்காலத்து மெய்ப்பாட்டின்‌ கண்ணதாகிய கண்ட 
வழியுவத்தலின்‌ பாற்படுத்தின்‌ அதுதானும்‌ புறத்தார்க்குப்‌ புலனாக 
அலரெழக்‌ கண்டு இற்செறிக்கப்பட்டபின்னர்‌ ஒருநாட்‌ கண்டவழிக்‌ 
கழியுவகைமீதூர்தலின்‌ நிகழ்வதாகலின்‌ ஈண்டைக்கேலாததாகும்‌; 
அதனைக்கடியின்‌ இரண்டாங்‌ கூட்டத்துக்கு நிகழ்ச்சி ஆசிரியர்‌ கூறிற்‌ 
றிலராதலின்‌ முதன்மைப்பாட்டின்‌ கண்ணதாகிய நகுநய மறைத்தலின்‌ 
விடப்‌ அதன்பாற்‌ படுத்துக. பயன்‌ - தலைமகன்‌ 

குறல்‌. 


(௨) (உரை ஒருபடைஓக்கும்‌) ஓரேகாலத்து ஈகையும்‌ அழுகை 
யும்‌ தோன்றுதலின்‌ முயங்குதற்கண்‌ விருப்பும்‌ பரத்தையிற்பிரிந்த 
தனால்‌ அழுகையும்‌ உடனுண்டாயதெனக்‌ கொள்க. மெய்ப்பாடு - 
உவகை. பயன்‌ - வாயில்பெற்றுய்தல்‌. 


(பெரு-ரை.) இச்செய்யுளே ஆசிரியர்‌ இளம்பூரண அடிகளார்‌ 
இயற்கைப்‌ புணர்ச்சிக்கண்‌ “காமக்‌ குறிப்புண்மை அறிந்த தலைமகன்‌ 
வேட்கையாற்‌ சார நினைத்தவழித்‌ தலைமகளும்‌ வேட்கைக்‌ குறிப்புடை 
யளாயினும்‌ குலத்தின்‌ வழிவந்த இயற்கையன்மையான்‌ நாணமும்‌ 
அச்சமும்‌ மீதார அக்குறிப்பில்லாதாரைப்‌ போல்‌ நின்றவழி அவளை 
முன்னிலைப்‌ படுத்துக்‌ கூறிய” தென்று கொள்வர்‌. எனவே இதனை 
**முன்னிலையாக்கல்‌'” (தொல்‌-கள-௧௦) என்னுந்‌ துறைக்கு எடுத்துக்‌ 
காட்டினர்‌. 


கண்டோர்‌ தண்டா நலத்தை என்பதற்குக்‌ கண்டோர்‌ கண்டு 
கண்டு அமையாமைக்குக்‌ காரணமான பேரழகுடைய என்றுபொருள்‌ 
கோடல்‌ கன்று. (௧௫௫) 


௧௫௬. கண்ணங்‌ கொற்றனார்‌ 


தினை: குறிஞ்சி. 
துறை: இஃது, இரவுக்குறி மறுத்தது. 


(து-ம்‌.) என்பது, இரவுக்குறிவந்த தலைவனை வரைவுடன்‌ 
படுத்தவேண்டி அவனை கோக்க, நீ இரவு வராகின்றனை; எமர்சிற்றத்‌ 


பணி. அடயு ன வைய 


முலமும்‌ உரையும்‌ ௨௭௪ 


இற்பெரியர்‌; மழை வர்‌ திருண்டதுகாண்‌ ; யாம்‌ காளைமுதலாகத்‌ 
தினைப்புனங்காவலுக்குச்‌ செல்லுகிற்பேம்‌ ; அதனால்‌ நமது துன்பந்தீ.ர 
ஆண்டுப்‌ பகற்பொழுது வருவாயாகவென இரவுக்குறிமறுத்துக்‌ கூறா 
நிற்பது. 

.(இ-ம்‌.) இதற்கு, '*களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌-கள-௨௩.) என்னும்‌ விதி 
கொள்க. 
நீயே, அடியறிர்‌. து ஓதுங்கா ஆரிருள்‌ வந்தெம்‌ 
கடியுடை வியனகர்க்‌ காவல்‌ நீவீயும்‌ 
பேரன்‌ பினையே பெருங்கல்‌ நாட 
யாமே, நின்னுநின்‌ மலையும்‌ பாடிப்‌ பன்னாள்‌ 
சிறுதினை காக்குவஞ்‌ சேறும்‌ அதனால்‌ 
பகல்வம்‌ தீமோ பல்படர்‌ அகல 
எருவை நீடிய பெருவரைச்‌ சிறுகுடி 
அரியல்‌ ஆர்ம்தவ ராயினும்‌ பெரியர்‌ 
பாடிமிழ்‌ விடர்முகை முழங்க 
௧௦. ஆடுமமை இறுத்ததெங்‌ கோடுயர்‌ குன்றே. 


(சோ-ள்‌,) பெருங்கல்‌ காட நீ2ய அடி அறிந்து 
ஒஅங்கா ஆர்‌ இருள்‌ வந்து - பெரிய மலை காடனே/ நீ தானும்‌ 
இரவில்‌ வருநெறி தவறின்‌ அந்நெறியை மெல்ல அடி வைத்து 
அறிந்து ஒதுங்கிச்‌ செல்லு தற்குங்‌ கூடாத நிரம்பிய இரும்பொழு 
இனில்‌ வந்து ; கடி. உடை எம்‌ வியன்‌ நகர்க்‌ காவல்நீவியும்‌-காவலை 
யுடைய எமது அகன்‌ தமாளிகையின்‌ உள்ளின்கண்ண,காகிய காவ 
லையுங்‌ கடந்து வந்து கூடி; பேரன்பினையே - பெரிய அன்பினை 
யுடையையாயிராநின்றனை ; எருவை நீடிய பெரு வரைச்‌ சிறுகுடி. 
அரியல்‌ ஆர்க்‌ தவர்‌ ஆயினும்‌ பெரியர-கொறுக்கசசி முளைக்‌ கடர்ந்‌, ச 
பெரிய மலைப்பக்கத்துள்ள சிறுகுடியின்கண்‌ எமர்‌ கள்ளை மிகுதி 
யாகவே பருக மயங்கனவராயினும்‌ அவர்தாம்‌ வெகுளியில்‌ மிகப்‌ 
பெரியவராயிராநின்றார்‌ ; ஆடு மழை பாடு இமிழ்‌ விடர்‌ முகை 
முழங்க எம்‌ கோடு உயர்‌ குன்றம்‌ இறு,த்தது - அன்றியும்‌ இயங்கு 
இன்ற மேகம்‌ தான்‌ முழங்குகின்ற இடியினொலி பிளவுபட்ட மலை 
முழையீன்கண்ணும்‌ எதிரொலி முழங்கும்படி எமது கொடுமுடி. 
யுயர்ந்‌த குன்‌ நின்கண்ணே வந்து தங்கயிராநின்றது; இரவின்‌ 
கண்ணே முயங்கி ஈலனுகருமான கருதி வாராதே கொள்‌ !; யாம்‌ 
நின்னும்‌ கின்மலையும்‌ பாடி பல்காள்‌ கிறு இனை காக்குவம்‌ சேறும்‌ - 
மற்றும்‌ யாம்‌ நின்னையும்‌ நின்மலையையும்‌ பாடிப்‌ பற்பல நாளள 
வும்‌ சிறிய இனைப்புன ததைக்‌ காக்கும்‌ பொருட்டு நாளையே - 
செல்லாகிற்பேம்‌. அதனால்‌ பல்படர்‌ அகல பகல்வந்‌,தம்‌ - அத னால்‌ 


ஓ 


உ௭௨ நற்றிணை நானூறு 


எம்முடைய பலவாய்‌ துன்பமெல்லாம்‌ இரும்படியாக நீ பகற்‌ 
பொழுதிலே ஆங்கு வந்து முமங்குவாயாக! எ - அ. 


(வி-ம்‌) எருவை- கொறுக்கச்‌]; கொறுக்காத்தட்டை யென 
வழங்கப்படுகிறது. அரியல்‌ -கள்‌. விடர்‌ - மலைப்பிளப்பு, முகை- 
முழை; குகை. கோடு - கொடுமுடி. நீவியும்‌ என்னும்‌ எச்சம்‌ அன்‌ 
பினையென்னுங்‌ குறிப்பு முற்றினாக்கத்தைக்‌ கொண்டது. 


தங்களைப்‌ பிரிதற்கு அவன்‌ உள்ளம்‌ பொருந்தாமையைப்‌ பேரன்‌ 
பிரயென்றதனறுலும்‌ அவனப்‌ பிரிதற்குத்‌ தங்கள்‌ உள்ளம்‌ பொருந்தா 
மையை இன்னும்‌ நின்மலையும்‌ பாடி யென்றதனாலுங்‌ குறிப்பித்தாள்‌. 
எமர்‌ சிற்றத்திற்‌ பெரியரெனவே அவர்‌ ஏதமிழைப்பரென்றஞ்சி 
யச்சுறுத்தி அச்சமிக்க வழி இன்பஞ்சிறவாதாகலின்‌ வரற்பாலையல்லை. 
யென்‌ றறிவுறுத்தினாள்‌. ஆரிருளும்‌ காவலும்‌ மழைமிகுதியுங்‌ கூறியது 
இரவுக்குறி மறுத்ததாயிற்று. முன்பு பகற்குறி இடையீடு பட்டமை 
யானும்‌ இரவுக்குறி மறுத்தமையானும்‌ வரைவொடுபுகுவாயாக என்ற 
தாம்‌. மெய்ப்பாடு பெருமிதம்‌, பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(0பரு-ரை.) ஆடுமழை முழங்க எங்குன்று இறுத்தது என்றது. 
ஓ3ராவழி மழைமிகின்‌ யாங்கள்‌ தினைகாத்தற்கு வாராதிருத்தலும்‌ 
கூடும்‌ என அப்பகற்‌ குறியையும்‌ மறுத்தபடியாம்‌. எனவே இவ்வெல்‌ 
லாப்‌ படரும்‌ அகல நீ வரைந்து கோடலே வழியாம்‌ என வரைவு 
கடாவியவாறு மாயிற்றென்க. ஓதுங்கா-ஓ.துங்க எனினுமாம்‌. (௧௫௬) 


௧௫௭. இளவேட்டனார்‌ 

திண: பாலை. 

நு: இது, பொருள்‌. வயிற்பிரிந்த தலைவன்‌, பருவமுணர்ந்த 
கெஞ்சிற்‌ குரைத்தது. 

(தி-ம்‌. என்பது, பின்னர்‌ இளவேனிற்பருவத்து வருவே 
னென்று கூறிப்‌ பொருள்‌ வயிற்பிரிர்து போன தலைமகன்‌ சென்று வினை : 
முடிக்கு முன்னம்‌, கூறிய பருவம்‌ வருதலும்‌ அதனையறிந்து தன்னெஞ்‌ 
சன “நெஞ்சமே, இளவேனில்‌ நானில குயில்‌ கூவும்‌ பொழுதெல்லாம்‌ 
அவ்வோசையை நம்‌ காதலி கேட்டுக்கேட்டு மாறாது கலுழாநிற்குமே” 
யென்‌ நழுங்கிக்‌ கூறாநிற்பது. 


(பனகல்‌ அதும்‌ கல்‌, அகத எதில்‌ அக்‌ 
இருங்கண்‌ ஞாலத்து ஈண்டுதொழில்‌ உதவிப்‌ 
பெரும்பெயல்‌ பொழிந்த வழிகாள்‌ அமையத்துப்‌ 
பல்பொறி அரவின்‌ செல்புறங்‌ கடுப்ப 
யாற்றறல்‌ நுணங்கிய நாட்பத வேனில்‌ 

இ. இணர்துதைமாஅத்தபுணர்குயில்விளித்தொறும்‌ 
நம்வயின்‌ நினையும்‌ நெஞ்சமொடு கைம்மிகக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௭௩ 


கேட்டொறுங்‌ கலுழுமால்‌ பெரிதே காட்ட 
குறும்பொறை அயல நெடுந்தாள்‌ வேங்கை 
௮ம்பூர்‌ தா.துக்கு அன்ன 

௧௦. நுண்பல்‌ தித்தி மா௮ யோளே. 


(சோ - ள்‌.) இருங்‌ கண்‌ ஞாலத்து ஈண்டு தொழில்‌ உதவிப்‌ 
பெரும்‌ பெயல்‌ பொழிந்த வழிகாள்‌ அமையத்து - பெரிய இட 
மகன்ற இவ்வுலகன்கண்‌ உயிர்களுக்குரிய நெருங்கிய தொழிலைக்‌ 
கொடுத்துப்‌ பெருமழை பெய்துவிட்ட பிற்றைகாட்‌ காலையிலே ; 
பல்பொறி அரவின்‌ செல்புறம்‌ கடுப்ப யாற்று அறல்‌ நுணங்கிய 
நாள்‌ பதம்‌ வேனில்‌ - பல புள்ளிகளமைந்‌த பாம்பு ஓடும்போது 
அதன்‌ முதுகு நெளியுமாறு போல யாற்றுகீர்‌ நுணுகி 2யாடா 
நின்ற செவ்வி அமைந்த இளவேனிற்‌ பருவத,திலே ; இணர்‌ துதை 
மாஅத்த புணர்‌ ஞாயில்‌ விளித்தொனும்‌ - பூங்கொத்துக்கள்‌ 
நிரம்பிய மாமரத்தின்சண்ணவாகிய பெடையொடு புணர்கின்ற 
குயில்‌ கூவும்பொழுதெல்லாம்‌ ; காட்ட குறும்‌ பொறை அயல 
நெடு தாள்‌ வேங்கை அம்‌ பூர்காது உக்கு அன்ன - காட்டின்‌ 
கணுள்ள சிறிய மலையின்பக்கததவாயெ நீண்ட அடியையுடைய 
வேங்கை மரத்தின்‌ அழயெ பூந்தாது உதிரக்‌ தாற்போன்ற) நுண்‌ 
பல்‌ இத்தி மாயோள்‌ - நுண்ணிய பலவாய சுணங்கு பரந்த 
மாமைகிறத்தையுடையாள்‌) ஈம்வயின்‌ நினையும்‌ கெஞ்சமொடு 
கேள்தொறும்‌ கைம்மிக பெரிது கலுழும்‌ - நம்பால்‌ நினைந்து 
விடு,த்‌,த நெஞ்சுடனே அக்குயில்‌ ஒன்றனையொன்று அழைக்கின்ற 
ஓசையைக்‌ கேட்குற் தோறும்‌ காமமானது தன்வரம்பு கடந்து மிக 
அதனாலே பெரிதும்‌ அழுது அன்பமுழவாநிற்குமே! எஃ-ணு. 


(வி-ம்‌.) மழையில்லாவிடில்‌ தொழில்‌ யாதும்‌ நிகமாதாதலால்‌ 
தொழிலுதவிப்‌ பெயல்பொழிந்தவென்றார்‌. “ஏரி னுமா௮ ருழவர்‌ 
புயலென்னும்‌, வாரி வளங்குன்றிக்‌ கால்‌,'' (குறள்‌-௧௪) என்றதனாலும்‌ 
மழையில்லையேல்‌ தொழிலின்மை தெளிக. உண்டேல்‌ தொழிலுண்மை 
யுமாம்‌. குயி3லாசையாலே செவிப்புலன்‌ இன்பமெய்துதல்போல 
ஏனைப்புலன்களும்‌ ஒரே பொழுதகத்து இன்பமெய்துதல்‌ முயங்கக்‌ 
கிடந்தாலன்றி யின்மையின்‌ அதுகருதிக்‌ கேட்டொறுங்‌ கலுழுமேயென்‌ 
நறிரங்கனன்‌. கைகோள்‌ -. கற்பு, மெய்ப்பாடு - அழகை, பயன்‌ - 
அயாவுயிர்த்தல்‌. 

(0பரு-ரை.) “தொழில்‌ உதவிப்‌ பெரும்‌ பெயல்‌ பொழிந்த 
வழிதாள்‌'' என்பதனோடு “மழை தொழில்‌ உதவ'' எனவரும்‌ மதுரைக்‌ 
காஞ்சியினையும்‌ (௧௦) நினைக. **மழைப்பருவர்‌ தொடங்குமுன்‌ வரு 
குவல்‌ வருந்தாதேகொள்‌'” என்று தேற்றி வந்தனன்‌ ஆகலின்‌ அப்‌ 
பருவம்‌ வந்துவிட்டதே என்றிரங்குவான்‌ ‘பெரும்‌ பெயல்‌ பொழிந்த 
வழிநாள்‌ அமையம்‌' என்றான்‌. அறல்‌ கருமணலின்‌ அறல்‌ எனினுமாம்‌. 

(௧8௭) 


௩. நா—18 


உ௭௪ நற்றிணை நானூறு 


௧௫௮. வெள்ளைக்‌ குடிநாகனார்‌ 
நினை: குறிஞ்சி, 


நுறை: இஃது, ஆறுபார்த்துற்ற அச்சத்தாற்‌ சிறைப்புறமாகச்‌ 
சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, இரவுக்குறி வந்து சிறைப்புறத்தானாகய 
தலைவன்‌ கேட்டுத்‌ தன்னாலே தலைவியும்‌ தோழியும்படுந்‌ தஅன்பமறிந்து 
விரைய வரையுமாற்றாுனே தோழி தலைவியை நெருங்கி, *மலைநாடன்‌ 
வரு நெறியை யான்காணா திருப்பினும்‌ அது மறைந்து வந்து என்னையும்‌ 
என்கண்ணையும்‌ துன்பஞ்‌ செய்வ தொன்றாயிராநின்றதென அழிந்து 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “ஆற்றது தமை அறிவுறு கலக்கமும்‌'' (தொல்‌- 
கள; ௨௩) என்னும்‌ விதிகொள்க. 

அம்ம வாழி தோழி ஈம்வயின்‌ 

யானோ காணேன்‌ அதுதான்‌ கரந்தே 

கல்லதர்‌ மன்னுங்‌ கான்கொல்‌ லும்மே 

கனையிருள்‌ மன்னுங்‌ கண்கொல்‌ லும்மே 
௫. விடர்முகைச்‌ செறிந்த வெஞ்சின இரும்புலி 

புகர்முக வேழம்‌ புலம்பத்‌ தாக்கிக்‌ 

குருதி பருகிய கொழுங்ஃவுள்‌ கயவாய்‌ 

வேங்கை முதலொடு துடைக்கும்‌ 

ஓங்குமலை நாடன்‌ வரூஉம்‌ ஆறே. 


(சோ-ள்‌.. தோழி வாழி ௮ம்ம-கோழி/ வாழி! யான்‌ 
கூறுஇன்ற இதனைக்‌ கேட்பாயாக !; விடர்‌ முகைச்‌ செறிந்த வேம்‌ 
சன இரும்‌ புலி புகர்‌ முக வேழம்‌ புலம்பத்‌ தாக்கி - மலையின்‌ 
“கண்ணுள்ள பிளந்து முழையிலே பதுங்கியிருந்த வெய்ய சனத்‌ 
தையுடைய கரிய புலியானது புள்ளிகள்‌ அமைந்த முகத்தை 
யுடைய யானை வருந்தும்படி மோதி ; குருதி பருகிய கொழுங்‌ 
கவுள்‌ கயவாய்‌ வேங்கை முதலொடு அடைக்கும்‌ - அகன்‌ இரத்‌ 
தத்தைப்‌ பருகிய கொழுவிய கவுளையுடைய பெரிய வாயை 
வேங்கையின்‌ அடி மரத்தில்‌ உரிஞ்௰;க்‌ துடைக்கன்ற; ஓங்கு 
மலை நாடன்‌ வரூஉம்‌ ஆஅ யான்‌ காணேன்‌ - உயர்ந்‌,த மலைகாடன்‌ 
வருகிற நெறியை இன்றளவும்‌ நான்‌ கண்டதேயில்லை ; அதுதான்‌ 
கரந்து கல்லதர்‌ மன்னும்‌ கான்‌ கொல்லும்‌ - அங்கனமிருக்தும்‌ 
௮க்கெறியானது மறைவாக என்பால்‌ வந்து மலைவழியிலே 
பொருந்இயிருக்கன்ற காட்டின்‌ வடிவங்கொண்டு என்முன்‌ 
கின்று இதுதான்‌ அவன்‌ வருகின்ற காடென்பதனை நீ காண்‌ 
என்னு என்னைக்‌ கொல்லாகிற்கும்‌ ; கனை இருள்‌ மன்னும்‌ கண்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௭ட 


கொல்லும்‌-மிக்க இருள்‌ வடிவமாய்‌ கின்று இதுதான்‌ அவன்‌ 
வருனெற இருட்பொழுதென்று என்‌ கண்களைச்‌ கொல்லா 
நிற்கும்‌; இத. தகைய காட்டின்கண்‌ இருட்பொழுதில்‌ அவன்‌ 
வருவகனைக்‌ குறித்து யான்‌ யாது செய்யமாட்டுவேன்‌ ? எஃணு, 


(வி-ம்‌.) கனை - மிகுதி, கயவாய்‌ - பெரிய வாய்‌. 


நெறியும்‌ அதிலுள்ள காடும்‌ தன்‌ணஊணக்கொல்லாநிற்குமென்றது 
அத்தகைய கொடிய நெறியின்கணுள்ள காட்டில்‌ வரற்பாலனல்ல 
னென இரவுக்குறி மறுத்து வரைவுடன்படுத்தியதாயிற்று, இஃது 
அவன்‌ புணர்வு மறுத்தல்‌. 

உள்ளுறை: புலி வேழத்தின்‌ குருதிபருக வேங்கைமரத்திலே 
சென்று துடைக்குமென்றது, ஊரா3ரடுக்கும்‌ அலரானது என்னை 
வருத்தி அன்காதினுஞ்‌ சென்றுவிட்டதென்பதாம்‌. மெய்ப்பாடு - 
அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - இரவுக்குறிமறுத்து வரைவு 
கடாதல்‌, 

(பெரு-ரை.) “கல்‌ அதர்‌ மன்னும்‌ கால்‌ கொல்லும்‌" என்றும்‌ 
பாடம்‌. இப்பாடமே சிறந்தது. நாடன்‌ வரூஉம்‌ ஆறு யான்‌ காணேன்‌ 
ஆயினும்‌ அஃது என்‌ புறக்கண்ணிற்குக்‌ கரந்து அகக்கண்ணிற்குத்‌ 
தோன்றிக்‌ கல்லதராய்க்‌ கால்‌ கொல்லும்‌ கனையி நளாய்க்‌ கண்‌ கொல்லும்‌ 
என்றாள்‌ என்க. எனவே அவன்‌ வரும்‌ நெறியின்‌ ஏதசினைந்து யான்‌ 
பெரிதும்‌ வருர்துின்‌3றன்‌ என்றளாயிற்று. மன்னும்‌ உம்மும்‌ அசை 
ன்‌, புலி வகா துடைக்கும்‌ என்றது - வெளிப்படையில்‌ நெறி 
யின்‌ கூறியவாறுமாயிற்று. (௧௫௮) 


௧௫௯. கண்ணம்புல்லனார்‌ 


திணே: நெய்தல்‌. 

துறை: இது, தலைவியின்‌ ஆற்றாமையும்‌ உலதியலுங்‌ கூறி 
வரைவுகடாயது. 

(து-ம்‌.) என்பது, பகற்குறிவர்தொழுகுர்‌ தலைமகனைத்‌ தோழி 
வரைவுகடாவுவாளாய்‌, “யாம்‌ பகற்பொழுதினை இங்குப்போக்கி 
மாலையிலே பாக்கம்‌ போகுவமாயின்‌ ஆங்குவருவதற்குத்‌ தலைவி 
வருக்தாநிற்கு'மென அவளது ஆற்றாமையும்‌, யாமும்‌ வருதியென்‌ 
அழைக்கும்‌ வலியிலைமாதலின்‌ நினது தேர்‌எம்‌ பாக்கத்தார்‌ மிழ்ந்து 
கொண்டாடும்படி ஆங்குவந்து தங்குவதாக” என்று தலைவன்‌ தங்கும்‌ 
வழி எதிர்கொண்டு தமர்‌ வருவிருந்தயர்வதாகிய உலஃயலுந்‌ தெளியக்‌ 
கூறாகிற்பது. 

(இஃ-ம்‌.) இதனை *(அனைநிலை வகையான்‌ வரைதல்‌ வேண்‌ 
னும்‌” (தொல்‌ - கள - ௨௩) என்னும்‌ விதியாற்‌ கொள்க. 


மணிதுணிந்து அன்ன மாயிரும்‌ பரப்பின்‌ 
உரவுத்திரை கெழீஇய பூமலி பெருந்துறை 
நிலவுக்குவித்த அன்ன மோட்டுமணல்‌ இடிகரைக்‌ 


அது 
ஆரி... 


௨௭௭௬ நற்றிணை நானூறு 


்‌ கோடுதுணர்ம்‌து அன்ன குருகொழுக்கு எண்ணி 
௫. எல்லை கழிப்பினம்‌ ஆயின்‌ மெல்ல 

வளிசித்து வரித்த புன்னை முன்றில்‌ 

கொழுமின்‌ ஆர்கைச்‌ செழுககர்ச்‌ செலீஇய 

எழுவெனின்‌ அவளும்‌ ஓல்லாள்‌ யாமும்‌ 

ஓழியென வல்ல மாயினம்‌ யாமத்து 
௧௦. உடைதிரை ஓலியின்‌ துஞ்சு மலிகடல்‌ 

சில்குடி.ப்‌ பாக்கங்‌ கல்லென 

அல்குவது அகநீ அமர்ந்த தேரே. 


(சோ-ள்‌.. மணி துணிந்து அன்ன மா இரும்‌ பரப்பின்‌: 
உரத்‌ இரை கெழிஇய - நீலமணி களங்கமறக்‌ தெலிந்திருந்காற்‌ 
போன்ற கரிய பெரிய கடனிர்ப்‌ பரப்பின்‌ வலிய _அலையோங்டி 
மோதுகின்ற; பூமலி பெருந்‌ துறை நிலவு குவித்து அன்ன 
மோட்டு மணல்‌ இடி. கரை - புன்னை மலர்‌ மிக்க பெரிய துறையின்‌ 
கண்ணே நிலவைக்‌ குவித்து வைத்தாற்‌ போன்ற உயர்ச்கியை 
யுடைய மணன்மேடு இடிந்து சரிந்த கரையின்கண்ணே நின்று ; 
கோடு துணர்ந்து அன்ன குருகு ஒழுக்கு எண்ணி எல்லை கழிப்‌ 
பினம்‌ ஆயின்‌ - சங்குகளைக்‌ குலையாகக்‌ கொடுத்தாற்‌ போன்ற 
குருகுகளின்‌ வரிசையை எண்ணிப்‌ பகற்பொழுதை நின்னொடு, 
போக்குவேமாயின்‌ ; மெல்ல வளி சத்து வரித்த புன்னை முன்றில்‌ - 
மெல்லக்‌ காற்றடித்துப்‌ பெருக்கக்‌ கோலன்‌ செய்த புன்னைமரம்‌ 
பொரும்‌ இிய வாயிலையுடைய ; கொழுமின்‌ ஆர்கைச்‌ செழு௩கர்ச்‌ 
செலிஇய எழு எனின்‌ - கொழுவிய மினுணவையுடைய வளப்ப 
மிக்க மனையகத்துச்‌ செல்லும்பொருட்டு நீ எழுந்துவருவாயாக 7 
என்றாள்‌ ; அவளும்‌ ஓல்லாள்‌ - அதற்கு அவள்‌ உடன்படுவா 
எல்லள்‌; யாமும்‌ ஓழி என அல்லம்‌ ஆமினம்‌ - யாமும்‌ அத்‌ 
தலைவியை நோக்‌ நீ கொண்ட உள்ளக்‌ கருத்தை ஓஒழிப்பாயாக! 
என்று கூறும்‌ தகுஇப்பாடுடையேமல்லேம்‌ ; ஆதலால்‌, 
யாமத்து உடை இரை ஒலியில்‌ துஞ்சும்‌ மலி கடல்‌ சில்குடிப்‌ 
பாக்கம்‌ - சேர்ப்பனே! நடுயாமத்து முரிந்து விழுகன்ற அலையின்‌ 
ஒலியைக்‌ கேட்டும்‌ அயிலாநின்ற கிரம்பிய கடற்கரையின்‌ கண்ண. 
தாலிய சிலவாகிய குடியிறாப்புக்களையுடைய எம்மூரில்‌; கல்‌ என 
நீ அமர்ந்த கேர்‌ ௮ல்குவது ஆக - யாவரும்‌ எதிர்கொள்ளும்‌ 
மூழ்ச்சியாலே கல்லென்னும்‌ ஒலியுண்டாம்படி. நீ விரும்பிய தேர்‌: 
தங்குவதாக! எ - அ. 

(வீ-ம்‌.) துணிவு - தெஸீவுஃவரித்தல்‌ - கோலஞ்செய்தல்‌. 

.. தீ போயபின்‌ இங்கு நின்றொடு முயங்கிய இடனையும்‌, யத 
யையும்‌ கோக்‌ பத்‌ து னித கலன்‌. கொழுகளெண்த 


மூலமும்‌ உரையும்‌ ௨௭௭ 
வா பிளன்றான்‌: தான்‌ குற்றேவல்‌ மகளாதலின்‌, அவள்‌ கருதியவழி 
யாழுகுமியல்பினேனென்பாள்‌, ஓ.மியெனவல்லமாயினமென்றுள்‌, நீ 
பாக்கம்புகுந்தனை யென்பதறிவளேல்‌ இரவிடைமுயங்‌க மகிழ்தலுமாகு 
மென்றுகருதி எழுகவெனுமுன்‌ வருவளாதலின்‌ தேர்‌ பாக்கத்து 
அல்குவதாக என்றாள்‌. எதிர்கொள்ளுமாறு வருதல்‌ வரைம்தாலன்றி 
இன்மையின்‌ வரைவுகடாயதாயிற்று. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயல்‌- 

வரைவுகடாதல்‌. 
(பெரு - ரை.) *உரவுத்திரை கொழீஇய' என்றும்‌ பாடம்‌. ஓழி 
என அல்லமாயினம்‌ எனக்‌ கண்ணழித்துக்‌ கொள்க. (௧௩௯) 

LS ED OE 


தினை: குறிஞ்சி. 
துறை: இது, கழற்றெதிர்மறை. 

ட (தி-ம்‌.) என்பது, பாங்கற்கூட்டத்துக்‌, கற்றறிபாங்கன்‌ தலை 
வன “நீ ஒருமடமகளாலே நின்னுள்ளமழிதலின்‌ நினக்கு கயனும்‌, 
ஈண்பும்‌, நாணும்‌, பயனும்‌, பண்பும்‌, பிறவுமமைந்திலவாலோ" 
வென்றாற்கு அவன்‌ *என்னெஞ்சினுள்ளாளாகிய இவ்வொருத்தியின.து. 
கண்ணைநோக்குமுன்‌ நீ கூறியவெல்லாம்‌ உடையேஞாயிருந்தேன்‌ 
கா"ணென அழிந்து கூறாறிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு **நிற்பவை நினை இ நிகழ்பவை உரைப்பினும்‌'* 
(தொல்‌-கள-கக) என்னும்‌ விதிகொள்க. 
நயனும்‌ நண்பும்‌ நாணும்நன்கு உடைமையும்‌ 
பயனும்‌ பண்பும்‌ பாடறிம்‌ தொழுகலும்‌ 
* நும்மினும்‌ உடையேன்‌ மன்னே கம்மென 
எதிர்த்த இத்தி ஏரிள வனமுலை 
௫. விதிர்த்‌.துவிட்‌ டன்ன ௮ம்‌.நுண்‌ சுணங்கின்‌ 
ஐம்பால்‌ வகுத்த கூந்தல்‌ செம்பொன்‌ 
திருநுதற்‌ பொலிந்த தேம்பாய்‌ ஓதி 
மு.துநீர்‌ இலஞ்சி பூத்த குவளை 
எதிர்மலர்ப்‌ பிணையல்‌ அன்னவிவள்‌ 
௧௦. அ௮ரிமதர்‌ மழைக்கண்‌ காணா ஊங்கே. 

(சோ -ள்‌.) (கும்மென?) எதிர்த்த இத்து ஏர்‌ இள வன 
மூலை விதர்த்துவிட்டு அன்ன அம்‌ நுண்‌ சுணங்கின்‌ - மேன்‌ 
மேலே கோன்றிய இத்தியையும்‌ எழுச்சியையடைய இளய 
அழகிய கொங்கையின்மேலே அள்ளித்‌ தெளித்தாற்‌ போன்ற 
அழகிய நுண்ணிய தேமலையும்‌ ; ஐம்பால்‌ வகுத்த செம்பொன்‌ 
இருநு,தல்‌ பொலிந்த தேம்‌ பாய்‌ கூந்தல்‌ ஓதி இவள்‌ - ஐம்‌ பகுதி 


(பாடம்‌) 1. நும்மினும்‌ அறிகுவேன்‌. 


௨௭௮ நற்றிணை நானூறு 


யாகப்‌ பருக்கப்பட்ட சிவந்த விளங்யெ நெற்றிமேலே பொலிவு 
பெற்ற தேன்‌ பரவியகூம்‌தலாயெ ஓ,தியையும்‌ உடைய இவளுடைய; 
முது௩கீர்‌ இலஞ்சி பூ,க்‌,க குவளை எதிர்‌ மலர்ப்‌ பிணையல்‌ அன்ன 
௮ரிமதர்‌ மழைக்கண்‌ காணா ஊங்கு-நாட்பட்ட நீர்‌ பொருந்திய 
பொய்கையிலே மலர்ந்த குவளை மலரை ஒன்றோடொன்று எதிர்‌ 
எஇர்‌ வைத்துக்‌ தொடுத்தாற்‌ போன்ற செவ்வரி பரந்த மதா தத 
குளிர்ச்சியையுடைய கண்ணையும்‌ யான்‌ காண்ப,கன்முன்‌ உவ: 
விடத்தே; நயனும்‌ - யாருடனும்‌ விளங்னெ கலந்த உறவையும்‌, 
ஈண்பும்‌ - சுற்றந்‌ தழுவலும்‌ பகைவரை வகசிக்கலுமாகிய இரு. 
வகை நட்பையும்‌; நாணும்‌ நன்கு உடைமையும்‌ - தன்னோ 
டொவ்வாத தாழ்ந்தார்மாட்டு ஒன்னும்‌ இரவாதவாறு பெற்ற 
காணம்‌ நன்றாகவுடைமையையும்‌ ; பயனும்‌-பிறர்‌ இறக்‌ கவழி ஈன்‌ 
னெறியிலே கரவாமலீயும்‌ கொடையையும்‌ ; பண்பும்‌ - இய 
செயல்‌ கண்டவிடத்து அச்செயலில்‌ உள்ளன்‌ செல்லாதவாறு 
மிட்டு ஈன்னெறிக்கண்ணே நிறுத்தும்‌ பண்பையும்‌ ; பாடு அறிந்து: 
ஒழுகலும்‌ - உலகவொழுக்கமறிந்‌ து ஓழுகுவதனையும்‌ ; அம்மினும்‌ 
உடையேன்‌ மன்‌ - நும்மினுங்காட்டில்‌ “ஆராய்ந்து அவற்றை 
யானுடையனாகியிருந்‌ தன்‌; இப்பொழுது இவள்கண்ணை நோக்கிய 
வழி அவை யாவும்‌ என்மாட்டு அவ்வண்ணம்‌ இல்லையாகிக்‌. 
கழிந்து வேறு வண்ணமாயுண்டாயின ; இங்கனம்‌ வேறுவகை 
எய்‌ இயபின்‌ நீ இரங்கியாவதென்னை கொலாம்‌; எ - அ. 


(ஸீ-ம்‌.) மன்‌-கழிவு. விதிர்த்தல்‌- உதிர்த்தல்‌. கூந்தலோதி 
இருபெயரொட்டு, இவன்‌ என்றது தன்னுள்ளத்திடத்தாளென்பதைச்‌ 
சுட்டியது. இத்தி - வயிற்றின்மேலே தோன்றுவது. தேமல்‌-கொங்கை 
முதலியவற்றிலே தோன்றுவது. 


அவை யாவும்‌ வேறுவண்ணமாயுண்டாயினவென்றான்‌. வேறாய்‌ 
வாறு:இனி இவளையன்றிப்‌ பிறருறவு இன்பஞ்செய்யாமையின்‌ அவ்‌: 
வுறவு வேண்டாமை, இது-ஈயன்‌. இருவகைநட்பும்‌ அவண்மாட்‌ 
டன்றியின்மை, இது-ஈண்பு. தாழ்ந்தபிறப்பாய பெண்பால்மாட்‌ 
டிரத்தற்குத்‌ துணிதலாலே தான்‌ கோடற்குரிய நாணமின்மை, இது - 
நாண்‌. பிறப்பாலன்றி இவள்‌ விரும்பின்‌ தன்‌ உயிரையுங்‌ கொடுக்குங்‌' 
சொடைமை, இது- பயன்‌. களவு தீதென்றறிந்துவைத்தும்‌. அவ்‌ 
வழியிலேயொழுகும்‌ கன்மக்கட்பண்பின்மை, இது- பண்பு. உலக 
வொமுக்கம்‌ அறிந்துவைத்தும்‌ அதனைக்‌ கைவீட்டு இணைவிழைச்சு 
மேற்கொண்டுழக்குக்தன்மை, இது - பாடறிந்தொழுகல்‌. மெய்ப்பாடு -- 
அழுகை. பயன்‌ - ஆத்ருமையுரைத்தல்‌. 


(பெரு -ரை.) நயன்‌ -ஓப்புரவறிந்து ஒழுகும்‌ ஒழுக்கம்‌ எனல்‌: 
கன்று. “தாழ்ந்தபிறப்பாய பெண்பால்‌' எனவரும்‌ விளக்கம்‌ பிழை: 
வட்ட கருத்துடையதென்க. காணம்‌ - பழிக்கு காணுதலுடைமை. 
கன்குடைமை என்பதனை நயன்‌ முதலீய அறுவகைப்‌ பண்பிற்குக்‌ 


தனீத்தனி கொள்க. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௭௧. 


நீ கண்டிலை, கண்டாயாயின்‌ நின்னிலையும்‌ இங்ஙனமேயாம்‌ 
என்பது குறிப்பென்க, கம்‌ மென உடையேன்‌ என மாறி அமைதியாக 
உடையேன்‌ என்க, கம்மென என்றது அமைதிக்‌ குறிப்பு, “நும்மினும்‌ 
௮றிகுவன்‌' என்றும்‌ பாடம்‌. (௧௬0). 


கக; ல ரர 


திண: முல்லை. 

துறை: இது, வினைமுற்றிப்‌ பெயரும்‌ தலைவன்‌ தேர்ப்பாகன்‌ 
கேட்பச்‌ சொல்லியது. 

(தி-ம்‌.) என்பது, போர்முடித்துமீளூம்‌ தலைவன்‌ தான்‌ கூறுவ 
தனைத்‌ தேர்ப்பாகன்‌ கட்டு விரையத்‌ தேர்செலுத்தியதன்பொருட்டு 
மகழவேண்டி அவனை நோக்கி நமது வருகையைக்‌ காக்கைப்புள்ளினம்‌ 
கரைந்து தெரிவித்தனவோ நம்‌ சாதலி மதிழ்தற்குக்‌ காரணந்தான்‌ 
யாதென உவந்து கூறுநிற்ப.து. 

(இ-ம்‌.) இதற்கு, “பேரிசை யூர்திப்‌ பாகர்‌ பாங்கனும்‌ !” 
(தொல்‌-கற்்‌-ட) என்னும்‌ விதி கொள்க. 

இறையும்‌ அருந்தொழில்‌ முடி.த்தெனப்‌ பொறைய 
கண்போல்‌ நீலம்‌ சனேதொறும்‌ மலர 
*வீதா வேங்கைய வியனெடும்‌ புறவின்‌ 
இம்மென்‌ பறவை ஈண்டுகிளை இரிய 

டு. நெடுந்தெரு அன்ன நேர்கொள்‌ நெடுவழி 
இளையர்‌ ஏகுவனர்‌ பரிப்ப வளை யெனக்‌ 
காந்தள்‌ வள்ளிதழ்‌ கவிகுளம்பு அறுப்பத்‌ 
தோள்வலி யாப்ப ஈண்டும்‌ வரவினைப்‌ 
புள்ளறி வுறீஇயின கொல்லோ தெள்ளிதின்‌ 

௧௦. காதல்‌ கெழுமிய நலத்தள்‌ ஏதில்‌ 

புதல்வற்‌ காட்டிப்‌ பொய்க்கும்‌ 
இதலை யல்குல்‌ தேமொழி யாட்கே. 

(சோ - ள்‌.) இறையும்‌ அருந்தொழில்‌ முடித்தென - ஈம்‌. 
முடைய அரசனுஞ்‌ செய்தற்கரிய போர்த்‌ தொழிலை முற்றுவித்‌ 
ததனாலே ; பொறைய கண்போல்‌ நீலம்‌ சனைதொணும்‌ மலர - 
மலையிலுள்ள சுனைகள்‌ கோனும்‌ மாதர்கண்போலும்‌ குவளை மலரா 
சிற்ப; வீ,தா வேங்கைய வியன்‌ நெடும்‌ புறவின்‌ - மலருஇர்க்து: 
பரவுகின்ற வேங்கை மரங்களையுடைய அகன்ற நெடிய காட்டின்‌ 
கண்ணே; இம்‌ என்‌ பறவை ஈண்டு களை இரிய - இம்மென ஒலிக்‌ 
கின்ற வண்டுகளின்‌ கெருங்கிய கூட்டம்‌ இரிந்கோடாநிற்ப ; நெடுந்‌ 
தெரு அன்ன நேர்கொள்‌ நெடுவழி இனையர்‌ ஏகுவணர்‌ பரிப்ப - 
அத 51 அதைப்‌ அவிக கவடல: அண்ட டடத 3 


(பாடம்‌) 1. வீததர்‌. 


௨௮௦ நற்றிணை நானூறு 


சோணுட்டின்௧ணுள்ள  “நெடுந்தெரு' என்னும்‌ 'ஊர்போன்ற 
அழகு பொருந்திய நெடிய வழியிலே நம்முடைய வீரர்‌ ஆங்காங்‌ 
குக்‌ தங்கிச்‌ செல்லாகிற்ப) வளை எனக்‌ காந்தள்‌ வள்ளிதழ்‌ கவி 
குளம்பு அனுப்ப - வெண்காந்களின்‌ வளவிய இகழ்கள்‌ சங்கு 
உடைந்து கடந்காற்‌ போலக்‌ கடக்குமாறு குதிரையின்‌ கவிந்த 
குளம்பு மிதித்து அணுக்காகிற்ப ; கோள்‌ வலி யாப்ப ஈண்டு ௩ம்‌ 
வரவினை - கொள்களிலே வலி பிணித்து நின்றுற்‌ போல மிக 
கெருங்ல வருகன்ற நம்முடைய வருகையை ; காதல்‌ கெழுமிய 
கலக்கள்‌ ஏது இல்‌ புகல்வர்க்குக்‌ காட்டிப்‌ பொய்க்கும்‌ - ஈம்பால்‌ 
ஆசைமிக்க நல ததையுடையளாய்‌ யரதுமில்லா,க வேறொன்றனை த 
கன்‌ புஅல்வனுக்குக்‌ காட்டிப்‌ பொய்ம்மொழி கூறி ஆ, ற்றுவித்து 
ம௫ஓழாகிற்கும்‌; இகலை அல்குல்‌ தேம்‌ மொழியாட்கு - இத்தி 
பரற்க அல்குலயும்‌ இனிய மொழியையுமுடைய நங்‌ காதலிக்கு ; 
புள்‌ தெள்ளிதின்‌ அறிவுறிஇயின கொல்‌ - நிமித்தங்‌ காட்டும்‌ 
காக்கையாயெ புள்ளினங்கள்‌ கரைந்து அறியும்படி. தெரிவித்‌ 
தனவோ? இங்கனம்‌ ம௫ழ்ந்‌ இருப்பதற்கு வேறு காரணமில்லையே / 
ளஃ ஹு. 

(வி-ம்‌.) ““எந்கில மருங்கிற்‌ பூவும்‌?” (தொல்‌-பொ-௧௧) 
என்றதனாலே முல்லையிற்‌ காக்கை கொள்க முடித்தென ஈண்டு ஈம்‌ 
வருகையை மொழியாட்குப்‌ புள்ளறிவு நீஇயினவோவெனக்‌ கூட்டுக, 
இறையென்ற தனாலே தலைவன்‌ வினைவல பாங்கனென்க, 

அவள்‌ மகிழ்ச்சியுற்றுப்‌ புதல்வனைக்‌ காட்டி ஆற்றுவித்தது கருதி 
மகிழ்ச்சிக்குக்‌ காரணம்‌ புள்ளறிவுறீஇயின 3வாவென்றான்‌; தன்‌ வரு. 
கையை இளையர்வந்து கூறுமுன்னே தேர்‌ விரைந்துவந்தமையால்‌ இது 
பாகனை மதிழ்வித்தவாறு. பறவையின்‌ களை இரியவென்றது, தேர்‌ 
விரைந்துவருகன்ற ஆரவாரத்தால்‌. மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - 
மகிழ்தல்‌. 

(பெரு - ரை) தலைவன்‌ தலைவியை எய்துஞ்‌ செவ்வியில்‌ அவள்‌ 
மனையகத்‌ லிருந்து அழுகின்ற தன்‌ குழந்தைக்கு உதோ உன்தந்தை 
வந்துவிட்டார்‌ ௮ழாதேகொள்‌/ என்று பொய்கூறி ஆற்றுவித்தலைக்‌ 
கேட்ட தலைவன்‌ வியந்து பாகனை கோக்கி “௩ம்‌ வரவினை ஒரோவழி 
இவட்குப்‌'புள்‌ உணர்த்திவிட்டனவோ? என்று மதிழ்ந்து கூறிய 
படியாம்‌. ஏதில்‌-ஏது இல்லாத சொல்‌. அது “உதோ உன்தந்தை 
வருகின்றார்‌” என்றதென்க. அங்ஙனம்‌ கூறற்கு அவள்‌ காரணம்‌ 
பெறாமையின்‌ ஏதில்‌ காட்டி என்றான்‌. சப்த அன்ன நேர்‌ கொள்‌ 
நெடுவழி என்றது, அரசவீதி முதலிய நெடிய தெருப்போன்ற நேரிய 


நீண்டவழி என்னலே அமையும்‌. (௧௬௧) 
௧௬௨. vos veces sesso 
நீணை: பாலை, 


துறை: இஃது, உடன்‌ போதுவலென்ற தலைவிக்குத்‌ தலைவன்‌ 
சொத்றது. 


. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௮௧ 


(து- ம்‌.) என்பது, தலைவனுடன்‌ பின்வருவேனென்ற தலைவியை 
நோக்கி “நீ மாலைப்பொழுது தனியிருப்ப தற்கா ற்றேனாதலின்‌ நும்மொடு 
வருவேன்‌ என்கன்ற&ை, கொடிய பாலை நெறியின்கண்ணே செல்லு 
கின்ற வன்மை உடையையாதல்‌ நினக்குப்‌ பொருர்துவதொன்றாமோ, 
ஆகாதன்றே? ஆதலின்‌ நீ வரற்பாலையல்லை காணெனத்‌ தெளியக்‌ 
கூறாமிற்பது. ்‌ 

(இ-ம்‌.) இதற்கு, “உடன்‌ சேறற்‌ செய்கையொடு அன்ன 
பிறவும்‌'" (தொல்‌-கற்‌-ட) என்னும்‌ விதி கொள்க, 
மனையுறை புறவின்‌ செங்கால்‌ பேடைக்‌ 
காமர்‌ துணையொடு சேவல்‌ சேரப்‌ 
புலம்பின்று எழுதரு புன்கண்‌ மாலைத்‌ 
தனியே யிருத்தல்‌ ஆற்றேன்‌ என்றுநின்‌ 
பனிவார்‌ உண்கண்‌ பைதல க.லும 
நம்மொடு வருவல்‌ என்றி எம்மொடு 
பெரும்பெயர்த்‌ தந்தை நீடுபுகழ்‌ நெடுநகர்‌ 
யாயொடு நனிமிக மடவை முனாஅது 
வேலின்‌ இற்றித்‌ தோயா நெடுவீழ்‌ 

௧௦. “வழிநாள்‌ ஊசலின்‌ கோடை தூக்குதொறும்‌ 

அஞ்சுபிடி வருடும்‌ அத்தம்‌ 
வல்லை யாகுதல்‌ ஓல்‌ லுமோ நினக்கே. 

(சோ -ள்‌.) பெரும்‌ பெயர்‌,த்‌ தந்தை நீடு புகழ்‌ நெடு ஈகர்‌- 
பெரிய சர்‌. த்தியையுடைய தந்தையின அ நீண்ட புகழ்‌ பொருக்‌இய 
நெடிய மாளிகையின்கண்ணே ; யாயொடு ஈனிமிக மடவை - ஈன்ற 
அாயொடு பிரியாது வைகும்‌ மிக்க இளமையுடையாய்‌/; முனாது 
மனை உறை புறவின்‌ செங்கால்‌ பேடை காமர்‌ துணையொடு சேவல்‌ 
சேர - முன்பு மனையிட த்து உறைகின்ற சிவந்த காலையுடைய 
புருவின்‌ பேடையாகிய அழகிய தன்‌ துணையொடு அதன்‌ ஆண்‌ 
புறாுவாகிய சேவல்‌ கூடி மகிழாநிற்ப; புலம்பின்று எழுதரு 
புன்கண்‌ மாலைத்‌ தனியே இருத்தல்‌ ஆற்றேன்‌ என்று - அவற்றை 
நோக்கி வருத்தமுடையதாகும்படி. எழுகன்‌ ற துன்பஞ்‌ செய்யும்‌ 
மாலைப்பொழுதிலே கனியே இருப்பதற்கு ஆறத்றேனாவேன்‌ என்று; 
கின்‌ பனி வார்‌ உண்கண்‌ பைதல கலுழ எம்மொடு - நின்‌ நீர்‌ 
வடிகன்ற மையுண்ட கண்கள்‌ துன்புற்றனவாய்க்‌ கலுழா நிற்ப 
எம்மை நோக்கி; நும்மொடு வருவல்‌ என்றி - யான்‌ நும்முடனே 
நீயிர்‌ செல்லுமிடகது வருகற்பேன்‌ என்று கூறாநின்றனை; வேலின்‌ 
இற்றி.த்‌ தோயா நெடுவீழ்‌ - வேற்படை போலும்‌ இலையையுடைய 
இத்தி மரத்தினுடைய கிலதீதிலே படாது தொங்குகின்ற நெடிய 


(பாடம்‌) 1. வேனில்‌ இற்றி, 2, வழி நாருசல்‌, 


உ௮௨ நற்றிணை நாலூறு 


விழுது; வழி நாள்‌ கோடை கூக்குகொறும்‌ - வைகறையில்‌ 
மேல்‌ காற்று வீசும்கோனும்‌; ஊசலின்‌ துஞ்சு பிடி. வருடும்‌ - 
ஊசலாடுகல்‌ போன்று கீழே துயிலுின்ற பிடியானைமீது புரளா 
நிற்கும்‌; அர்‌,கீ,தம்‌ வல்லை ஆகுதல்‌ நினக்கு ஒல்லுமோ - பாலையின்‌ 
கண்ணே செல்லுதல்‌ நினக்குப்‌ பொருந்துவ கொன்றாகுமோ? 
ஆகா,கன்றே! ஆதலின்‌ நீ வரற்பாலை அல்ல்காண்‌; எ - அ. 


(ளி-ம்‌.) இற்றி- இத்திமரம்‌. இச்சிமரமென இக்காலத்து 
வழங்கப்படுவது. முனாது- முன்பு; யான்‌ புறப்படுமுன்பு வருவ 
லென்றி யென்க, 

புறவின்‌ சேவலும்‌ பெடையுங்‌ கூடக்காண்டலின்‌ வேட்கை தாங்‌ 
காது தானுங்‌ கூடக்கருதித்‌ தனியிருத்தலாற்றேனென்றாள்‌ ; அதனைத்‌ 
தலைமகன்‌ கொண்டு கூறினனாயிற்று. நீரும்‌ மிழலுமின்றி முள்ளும்பர 
லும்‌ நிரம்பிய பாலையாதலை நீ புறம்போர்து அறிந்திலை யென்பான்‌ தாய்‌ 
மருங்ககலாத நனிமிக இளமையையென்றான்‌, 


இறைச்சி கோடை தாக்குதொறும்‌ இத்தி வீழ்‌ பிடியை வருடா 
கிற்குமென்றது, யான்‌ சென்று மீண்டு வருமளவும்‌ நினக்கு இடையே 
ஆற்றாமை யுண்டாகியவழி தோழி நின்னை ஆற்றுவியாநிற்குமென்ற 
தாம்‌. மெய்ப்பாடு - மருட்கை, பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தகலு 
கல்‌, (௧௬௨) 

க்கா... 

நிலை: கெய்தல்‌, 

துறை: இது, வரைவுமலிந்து சொல்லியது. 

(தி-ம்‌ என்பது, தலைமகன்‌ வரைந்துகொள்ளும்‌ வண்ணம்‌ 
வருகின்றதனை யறிந்த தோழி, கழி3பருவகையளாய்த்‌ தலைவியை 
நெருங்கி “ஈம்‌ துறைவனுடைய குதிரைகள்‌ நாள்தோறும்‌ வந்துவந்‌ 
திலைதலால்‌ அவற்றை கோக்க என்னெஞ்சம்‌ வருந்தாநிற்கும்‌: அது 
கழிந்தது; இனி மணம்புரிதல்‌ காரணமாக அவற்றுக்குத்‌ துன்பமின்‌ 


மையால்‌ அவை இனைப்பொழிவனவாகவென்று மாவின்‌ மேல்வைத்து 
மகிழ்ந்து கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “ஆங்கு அதன்‌ தன்மையின்‌ வன்புறை 
யுளப்பட'” (தொல்‌.கள-௨௩) என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

உயிர்த்தன வாகுக அளிய நாளும்‌ 
அயிர்த துகள்‌ முகந்த ஆனா ஊதையொடு 
எல்லியும்‌ இரவும்‌ என்னாது கல்லெனக்‌ 
கறங்கிசை இனமணி கைபுணர்க்து ஓலிப்ப 

இ. நிலவுத்தவழ்‌ மணற்கோடு ஏறிச்‌ செல்வர 
இன்றென்‌ கெஞ்சம்‌ போலத்‌ தொன்றுகனி 
வருந்துமன்‌ அனிய தாமே பெருங்கடல்‌ 
ரீல்கிறப்‌ புன்னைத்‌ தமியொள்‌ கைதை 


ரா... இ 


க்க 


மூலமும்‌ உரையும்‌ ௨௮௩. 


வானம்‌ மூழ்கிய வயங்கொளி நெடுஞ்சுடர்க்‌ 
௧௦, கதிர்காய்ந்து எழுந்தகங்‌ கனலி ஞாயிற்று 

வைகுறு வனப்பில்‌ தோன்றும்‌ 

கைதையங்‌ கானல்‌ துறைவன்‌ மாவே. 


(சோ-ள்‌.) பெருங்கடல்‌ நீல்‌ கிறப்புன்னை க தமி ஓள்‌ 
கைதை - பெரிய கடலருகிலுள்ள கரிய நிறத்தையுடைய புன்னை 
யின்‌ பக்கக்தவாகய கனிமையினிருக்கன்ற காழையின்‌ ஒள்ளிய 
மடல்‌; நெடுஞ்‌ சுடர்க்‌ கதிர்‌ காய்ந்து எழுற்‌து அகம்‌ கனலி வானம்‌ 
மூழ்கிய வயங்கு ஒளி ஞாயிற்று வைகு வனப்பின்‌ தோனனும்‌ - 
நெடிய சுடரையுடைய கதிரினாலே இருளைப்போக்கி யெழுந்து 
உள்ளே கொதித்து ஆகாயத்திலே சென்ற விளங்கிய ஒளியை 
யுடைய ஆ,இ.த்தனது பாடுசாய்கன்ற ௮லகுபோல,த தோன்றா நிற்‌: 
கும்‌; கைதை அம்கானல்‌ துறைவன்‌ மா-அ,த்‌,தகைய தாழஞ்சோலை 
சூழ்ந்த துறைவனுடைய குதிரைகள்‌; காளும்‌ அயிர்த்துகள்‌ 
முகந்து ஆனா ஊதையொடு - நாள்தோறும்‌ நுண்மணலாகிய 
துகளை முகந்தெழுக்த அமையாது வீசும்‌ ஊதைக்காற்றின்‌ 
கண்ணே; எல்லியும்‌ இரவும்‌ என்னாது கல்எனக்‌ கறங்கு இசை 
இன. மணி - இது பகலென்றும்‌ இஃது இரவென்றும்‌ கரு,தாமல்‌: 
ஒலிக்கின்ற இனிய ஓலியையுடைய ஒரு நிகரவாகிய மணிகள்‌; 
கைபுணர்ந்து ஒலிப்ப நிலவு,த்‌,தவழ்‌ மணல்‌ கோடு ஏறிச்‌ செல்வர - 
ஒருசேரக்‌ கோத்துக்‌ கழுத்திலே பூட்டப்பட்டுக கல்லென 
வொலிக்கும்படியாக,த்‌ தன்‌ வெண்மை கிறத்தினால்‌ நிலவு பரக்‌ 
தாற்போன்ற மணற்‌ குன்று கஷிலே ஏறிச்‌ செல்லு. கலானே; என்‌ 
நெஞ்சம்‌ இன்றுபோலத்‌ கொன்று ஈனி வருந்தும்மன்‌ - என்‌ 
னெஞ்சம்‌ இப்பொழு துபோல முன்பே மிகவும்‌ வருக்இயதாயிருந்‌ 
அது; அளியது ஆம்‌ - ௮ம்‌ கெஞ்சின்‌ தன்மையைக்‌ காணின்‌ மிக 
இரங்க,க்‌ தக்க,தாஞம்‌; அளிய உயிர்‌,த்தன ஆகுக - இன்று துறை: 
வன்‌ வரைவொடு புகும்‌,த, தன்‌ காரணமாக அவனுடைய குதிரைகள்‌ 
தாம்‌ இனி நாள்தோறும்‌ வருந்துவனவல்ல; ஆதலின்‌ இரங்க, 
குக்கனவாகிய அவைகள்‌ இப்பொழுது களைப்பானுவனவாக ! 
ளு. 

(வீ-ம்‌.) துறைவன்மா, என்னாது : ஓலிட்பச்‌ செல்வர என்‌ 
னெஞ்சம்‌ வருந்துமன்‌; அவைதாம்‌ அளிய உயிர்த்தனவாகுக வெனக்‌ 
கூட்டுக. கனலியென்னும்‌ செய்தெனெச்சம்‌ மூழ்கிய என்னும்‌ பெய: 
ரெச்சத்தைக்‌ கொண்டது. மூழ்கிய ஞாயிறென்க. புன்னை அத்தமனக்‌ 
ப்ப வ்க்ககலு தாழைமடல்‌ கதிர்மழுங்கய ஆதித்தன்‌ போலவு 

மனக்கொள்க. மன்‌-கழிவின்‌ கண்ணது. 


இறைச்சி :-புன்னையுர்‌ தாழையும்‌ ஒருசேரவிறாக்குக்‌ துறைவ 
னென்றது, அவ்விரண்டன்‌ மணமும்‌ ஒருசேரக்‌ கமழ்ந்து விளங்குதல்‌ 


௨௮௪ நற்றிணை நானூறு 


போலத்‌ தலைவனும்‌ தலைவியுமாகிய நீங்களிருவீரும்‌ வதுவையயர்க்‌ 
இல்லற நிகழ்த்திப்‌ புகல்வரையின்று விளங்குவீரென்றதாம்‌. ஏனை 
யுவமம்‌ ஆயினும்‌ ஞாயிற்றுப்புத்தேளை உவமித்தலினிஃ துள்ளுறை 
யன்மை யுணர்க. மெய்ப்பாடு - உவகை, பயன்‌-தலைவியை ஆற்றியுவப்‌ 
மித்தல்‌, 

(பெரு -ரை.) உன்னுடைய துன்பங்களும்‌ ஒழிய இனி நீயும்‌ 
அஆற்றியிருப்பாயாக ! என்பது குறிப்பெச்சம்‌ என்க, (௧௬௨) 

மக்கா, 


நிண: பாலை. 
நுறை: இது, பொருண்முடித்து வந்தானென்பது வாயில்கள்‌ 
வாய்க்‌ கேட்ட தொழி, தலைவிக்குரைத்த து. 


(தி-ம்‌.) என்பது, தலைவன்‌ பொருள்வயிற்பிரிந்து மீண்டுவர 
இதனை ஏனைய உழையர்‌ முதலாயினோராலறிந்த தோழி, தலைவியை 
நெருங்க அவர்‌ கடுங்‌ கோடையில சென்றனராயினும்‌, நல்லதே 
செய்தாரென்று கூறி நான்‌ முன்பு தெளிவிப்ப நீ தெளிந்தாயல்லை ; 
அங்ஙனம்‌ நீ வருந்துவதனைப்‌ போக்குமாறு அவர்‌ குறித்த பருவத்‌ 
திற்றைகாளா லிங்குவந்தனர்‌ காணென அறியக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதன, . “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌?” (தொல்‌ 
கற்‌-௩) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ வரும்‌ “எதிரும்‌ உளப்பட பிறவும்‌ ' 
அன்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 


உறைதுறந்து இருந்த புறவின்‌ தனாது 
செங்கதிர்ச்‌ செல்வன்‌ தெறுதலின்‌ மண்பக 
உலகுமிக வருந்தி அயாவுறு காலைச்‌ 
சென்றனர்‌. ஆயினும்‌ நன்றுசெய்‌ தனரெனச்‌ 
௫. சொல்லில்‌ தெளிப்பவும்‌ தெளிதல்‌ செல்லாய்‌ 
செங்கோல்‌ வாளிக்‌ கொடுவில்‌ ஆடவர்‌ 
வம்ப மாக்கள்‌ உயிர்த்திறம்‌ பெயர்த்தென 
வெங்கடற்று அடைமுதல்‌ படுமுடை தழீஇ 
உறுபசிக்‌ குறுகரி குறுகல்‌ செல்லா து 
௧௦ மாறுபுறக்‌ கொடுக்கும்‌ அத்தம்‌ 
ஊறிலர்‌ ஆகுதல்‌ உள்ளா மாறே. 


(சோ - ள்‌.) உறை துறந்து இருந்த புறவில்‌ தனது செங்‌ 
கதிர்ச்‌ செல்வன்‌ கெறுதலின்‌ - தோழீ! மழைபெய்‌பாதொழிந்‌,த 
பாலைகில,தஇன்கண்‌ க்கில த்தின்‌ தெய்வமாகிய ஆதித்தன்‌ காய்‌ 
தலானே; மண்பக உலகு மிக வருந்து அயாவுஅகாலே - நிலம்‌ 
பிளவுபட அதனால்‌ உலகம்‌ மிகவருக்கத்‌ துன்புற்ற காலத்து; 


மூலமும்‌ உரையும்‌ ௨௮௫ 


சென்றனர்‌ ஆயினும்‌ - தலைவர்‌ பொருள்வயிற்‌ பிரிந்து அர்கில,து. 
அள்ள நெதியின்கண்ணே சென்றனராயினும்‌ அவர்‌ பொருள்‌ 
மேற்‌ சென்றாரா,தலின்‌; நன்று செய்தனர்‌ எனச்‌ சொல்லில்‌ 
கெளிப்பவும்‌ - ஈல்லகொரு காரியத்தையே செய்தனரென்று 
என்னுடைய்‌ சொற்களால்‌ நின்னை,த்‌ தெளிவி,த்‌,தகாலையும்‌; கொடு 
வில்‌ ஆடவர்‌ செங்கோல்‌ வாளி வம்ப மாக்கள்‌ உயிர்‌,த.இறம்‌ 
பெயர்‌,த்தென - வளைக்க வில்லையுடைய ஆறலைகள்வர்‌ செம்மை 
யுற்ற கோல்வடிவாகிய அம்பினலே நெறியின்கண்ணே செல்லும்‌ 
ஏ.திலாளரைக்‌ கொன்று உயிரைப்‌ போக்கனமையாலே; வெம்‌ 
கடற்று அடைமுதல்‌ படு முடை தழீஇ - இறந்து கிடந்த பிணங்‌ 
கள்‌ கொடிய மலைநெறியின்‌ மருங்கே இலைகளால்‌ மூடப்பட்டு 
முடைநாற்றமிகு தலும்‌; உணுபசிக்‌ முணு£ரி குறுகல்‌ செல்லாது 
மாறு புநக்கொடுக்காம்‌ - அவற்றைத்‌ இன்ன வந்த மிக்க பசியை 
யுடைய குறிய நரி அம்முடை நாற்றம்‌ பொறாமையால்‌ அவ்‌ 
விடத்து நெருங்காது பின்னே மீண்டு செல்லாகிற்கும்‌; அத்தம்‌ 
ஊறு இலர்‌ ஆகுதல்‌ உள்ளாமாறு - சுரத்இன்சண்‌ யாதுமோர்‌ 
ஊுபாடிலராய்‌ வருதலை நினையாமையாலே நீ; தெளிதல்‌ செல்‌ 
லாய்‌ - யான்‌ கூறிய வார்‌த்தைகளினாலே கெளிவடைந்‌ தாயில்லை; 
அவ்வண்ணம்‌ நீ வருந்தியிருப்பது அறிந்தனர்‌ போலும்‌, அவர்‌ 
குறித்த இப்பருவக்து இற்றைநாளால்‌ இங்கு வந்தனர்காண்‌7 
எ-று. 

(வி-ம்‌. உறை-மழை, உலகு - பாலைகிலமுமரம்‌, வாளிக்குச்‌ 
செம்மை குருதிபடி.சலால்‌, கோல்வாளி : இருபெயரொட்டுமாம்‌. 
தழீஇ யென்பத£னத்‌ தழுவவெனத்‌ திரிக்க. கூறு3வார்‌ தோழியெனவும்‌ 
கேட்போர்‌ தலைவி யெனவுங்‌ கொள்ளவைத்தலின்‌ ““இவ்விடத்‌ 
இம்மொழி யிவரிவர்க்‌ குரியரென்‌, றவ்விடத்‌ தவரவர்க்‌ குரைப்பதை 
முன்னம்‌ '' (தொல்‌-பொ-டு௨௦) என்றபடி. இது முன்னமென்னும்‌ உறுப்‌ 
புப்பெற் று வந்ததாயிற்று. 

இரைச்சி:--வேடர்கொள்றொழித்த பிணத்தைக்‌ தின்னவந்த ஈரி, 
அதன்கட்பட்ட முடைநாற்றத்துக்கு அஞ்சி உண்ணாது பெயர்ந்தேகும்‌ 
என்றது. தலைவர்‌ நின்னைப்பிரிந்தவிடத்து வ.ழந்தியிரு* த நின்னலனை 
யுண்ணவந்த பசப்பு, அவர்‌ விரைவின்‌ மீண்டுவந்து மினக்குச்‌ செய்யும்‌ 

லையளியை நோக்யெவுடன்‌ நினது நலனையுண்ணாது அஞ்சிக்‌ கரக்‌ 
தொழியுமென்றதாம்‌. 

மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயள்‌-தலைவியை ஆற்றுவித்தல்‌, 


(பெரு -ரை.) பாலைக்குத்‌ தெய்வம்‌ ஆதலின்‌ செங்கடர்ச்‌ செல்‌ 
வனை அதன்‌ உடைமை யாக்கித்‌ தனாது செங்கதிர்ச்‌ செல்வன்‌ என்றாள்‌. 
செங்கோல்‌ வாளிக்கொடுவில்‌ ஆடவர்‌ என்புரறிச்‌ செய்யுளின்பமுணர்க. 
கடறு-காடு. உறுபசி-மிக்கபசி. மாறு-ஏதுப்பொருள்படவருமோ 
ரிடைச்சொல்‌. (௧௬௪) 


௨௮௭ நற்றிணை நானூறு 


கடு. 
திணை : குறிஞ்சி, 


துறை: (௧) இது, நொதுமலர்‌ வரையும்‌ பருவத்துத்‌ தோழி தலை 
விக்கு அறத்தொடு மிலைபயப்பச்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ வரைவுநீட்டித்தலும்‌ அயலோர்‌ 
மணரம்து கொள்ளுதற்குத்‌ தாதுவிடக்‌ கண்ட தோழி தலைவியை நோக்கிக்‌ 
*குன்றகாடன்‌ இங்கு வரும்போதெல்லாம்‌ நின்னருமையை அவனுக்‌ 
குரைத்ததனால்‌ நீ அவனை வெறுப்ப துபோல அவன்‌ நின்னை வெறுத்தில 
னாதலின்‌, வருந்தாது என்னை அன்னையர்‌ வினவும்போது ரீ என்பால்‌ 
அறத்தொடு நின்றுவிடு; நின்னை விரும்பிய அயலவர்‌ தூது மிகவரு 
கின்றன ; அவ்வேற்று வரைவு நமக்குத்‌ தகுதியன்‌'றெனக்‌ கூறுவ 
துடன்‌ இறைச்சியாலே, தெய்வம்பொறைகொளச்‌ செல்குவமெனவுங்‌ 
கூறாமிற்பது. 

(இ-ர்‌.) இதனை, “என்பு நெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்சென்று, 
கடைஇ அன்பு தலையடுத்த வன்புறைக்‌ கண்ணும்‌,” (தொல்‌. கள-௨௧ ) 
என்னும்‌ விதியின்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

துறை: (௨) வரைவு மலிந்ததாஉமாம்‌. 

(நு-ம்‌.) என்பது, தோழி தலைவியை நோக்கிக்‌ “குன்றநாட 
னுக்கு நின்‌ அருமையை உணர்த்தலினால்‌ அவன்‌ வெறுப்பின்றி 
ஏற்றனன்‌ ; இடை 3ய வேற்றுவரைவு நேரும்போலத்‌ தோன்றுவதால்‌ 
நீ அறத்தொடு நின்றுவீடு; ஈமக்கு இருமணங்கூடுதல்‌ இயல்போவன்‌ 
றெனத்‌ தெளியக்‌ கூறாநிற்பது. (உரை இரண்டற்கும்‌ ஓக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதற்கும்‌ முற்கூறிய விதியே கொள்க. 

அமர்க்கண்‌ ஆமான்‌ அருநிறம்‌ முள்காது 

பணைத்த பகழிப்‌ போக்குநினைந்‌து கானவன்‌ 

அணங்கொடு நின்றது மலைவான்‌ கொள்கெனக்‌ 

கடவுள்‌ ஓங்குவரை பேண்மார்‌ வேட்டெழுந்து 
ட. கிளையொடு மகிழுங்‌ குன்ற நாடன்‌ 

அடைதருந்‌ தோறும்‌ அருமைதனக்கு உரைப்ப 

நப்புணர்வு இல்லா நயனி லோர்நட்பு 

அன்ன ஆகுக என்னான்‌ 

ஓல்காது ஓழிமிகப்‌ பல்கன தூதே. 


(சோ-ள்‌.) அமர்கண்‌ ஆமான்‌ அருகிறம்‌ முள்காது பணைத்த 
பகழிப்‌ போக்கு நினைந்து - தோழி ! அமர்‌,த்த கண்ணையுடைய 
ஆமானின்‌ அரிய நெஞ்சிலே பாய்ந்து தங்காது , குறிதவறி 
யொழிந்துபோன அம்பின்‌ போக்கைக்‌ கருதி; கானவன்‌ மலை 
அணங்கொடு கின்றது வான்‌ கொள்க என - கானவன தனனுள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௨௮௭ 
எத்து “இம்மலையில்‌ தெய்வம்‌ வெளிப்போந்து நின்றது; மழை 
பெய்‌ காலோ அதன்‌ விறு தணியுமா,தலின்‌ மலையை மழைவந்‌ து 
சூழ்க, என்று; கடவுள ஓங்குவரை பேண்மார்‌ வேட்டு எழுக்து 
கிளையொடு - அக்கடவுனை உயர்ந்து அம்மலைமேலே சென்று வழி 
படும்‌ பொருட்டு விரும்பி யெழுந்து தன்‌ சுற்றத்‌, காரொடும்‌ 
போய்‌; மகிழும்‌ குன்றநாடன்‌ - அதற்குப்‌ பலியிட்டு நீர்வளாவிய 
பின்னர்‌ அப்பலியை உண்ணாகிற்கும்‌ மலைகாட்டினையுடைய நந்‌ 
தலைவன்‌; அடை தருந்தோறும்‌ அருமை தனக்கு உரைப்ப - 
இங்கு வரும்பொழுதெல்லாம்‌ நினது அருமையை அவனுக்கு 
உரை க்கலால்‌; நம்‌ புணர்வு இல்லா நயன்‌ இலோர்‌ நட்பு அன்ன 
ஆகுக என்னான்‌ - நம்மைப்‌ புணர்தலில்லா,த அன்பற்றவரது 
நட்பு அப்படியே அன்பில்லாமல்‌ ஓழிவ,காக என்னு நீ வெறு.த்‌ 
துக்‌ கூறுவதுபோல அவன்‌ கூனுகின்றிலன்‌; ஆதலின்‌ நின்பால்‌ 
மிக்க அ௮ன்புடைமையின்‌ இன்னே வரையுமாறு விரைய வாரா 
கிற்பன்‌; ஒல்காது ஓழி - அதன்முன்‌ அன்னையர்‌ என்னை வினவும்‌ 
பொழுது நீ வருந்தாது என்பால்‌ அறத்தொடு நிற்பாய்‌ காண்‌ 4 
தூது மிகப்‌ பல்கன - அயலார்‌ நின்னை மணஞ்‌ செய்து கொள்ளு 
மாறு விடுக்கின்ற தூது மிகப்‌ பலவாயின; வேற்று வரைவு மக்கு,தீ 
கழுதியன்று கண்டாய்‌; எ- று, 

(வி- ம்‌.) பணைத்தல்‌- தவறுதல்‌. முள்கல்‌- தங்குதல்‌. மழை 
பெய்தால்‌ தெய்வவீறு தணியுமென்பது வழக்கு. இனி இதன்‌ இழைச்சி 
யாலே தெய்வம்‌ பொறைகொளச்‌ செல்குவமென்னும்‌ அறத்தொடு 
கிற்றலின்‌ உட்பகுதி யொன்று கூறியவண்ணம்‌ வருமாறு :-- 

இறைச்சி :--கானவர்‌ ஆமான்மீது எய்த அம்புபிழைத்தலால்‌ வரை 
யிலே கடவுளின்‌ குறையுண்டென்று பலியூட்டி மகழாமிற்பரென்ப து, 
காம்‌ குறித்துக்கூடிய தலைமகனைக்‌ கூடவொட்டாது தவறுபடுத்தலால்‌ 
அவ்‌ ஊழ்‌ அளிக்கும்‌ தெய்வம்‌ பொறைகொள்ளும்‌ வண்ணம்‌ அதற்குப்‌ 
பலிக்‌ கடன்‌ கொடுக்கிற்பாமென்றதாம்‌. 

மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - அறத்தொடுநிற்றல்‌. 

(பெரு -ரை.) இனி, மலை அணங்கொடு நின்றது வான்கொள்க, 
எனக்‌ கடவுள்‌ பேண்மார்‌ என இயைத்து, மலைஈம்பால்‌ வருத்தத்தோடு 
நின்றது ஆதலின்‌ அவ்வருத்தம்‌ தணிதற்கு அது மழையைப்‌ பெறுவ 
தாக என்றுகருதி அம்மழை பெறும்‌ பொருட்டுக்கடவுளைப்‌ பேணற்கு 
என்று பொருள்‌ கோடலுமாம்‌. உரையின்கண்‌ “பவேற்றுவரைவு 
நமக்குத்‌ தகு, தியன்று கண்டாய்‌” என்று எழுதிய எச்சவுரை வேண்டா 
கூறலாதல்‌ உணா 5. 

“ஈப்புணர்வு இல்லா ஈயனிலோர்‌ நட்பு அன்னவாகுக /” என்றது 
தோழி தலைவி கூ றியதனைக்‌ கொண்டு கூறியபடியாம்‌. இது தலைவியின்‌ 
குறிப்புணர்ந்தன்றித்‌ தான்‌ அறத்தொடு நிற்றல்‌ மரபன்மையின்‌ இது 
மறைவெளிப்படுக்குங்‌ காலம்‌ ஆம்‌ நின்‌ கருத்தென்னை என வினவிய 
படியாம்‌ என்க, (௧௬௫ ) 


௨௮௮ நற்றிணை நானூறு 


ri 
நினை: பாலை, 


நுறை: இது, செலவுக்‌ குறிப்பினால்‌ வேறுபட்ட இழத்திக்குத்‌ 
தலைவன்‌ சொல்லியது, 


(ந--ம்‌) தலைவன்‌ வினைவயிற்செல்லுங்‌ குறிப்பறிந்து தலைவி 
வேறுபடக்‌ கண்டு அவளைத்‌ தேற்றுகின்றான்‌. “மடர்தாய்‌, நின்‌ வடிவழகு 
கண்டு அகமகிழ்ந்து யானும்‌ அறத்தினிலை கைவரப்பெற்றோர்‌ போன்‌ 
றேன்‌; புதல்வனும்‌ விளையாடல்‌ பயிலுஇன்றான்‌ ; நுங்களை எதிர்‌ 
கோக்‌ மட்வதினும்‌ செந்த பொருளில்லையாதலின்‌, வேறுவினை 
யாதுமில்லேன்‌ ; இங்ஙகனமாக எற்றினாற்‌ பிரிற்போம்‌: பிரிவதே 
யில்லைக்காணெனக்‌ தெளியக்கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பிரிவின்‌ எச்சத்துப்‌ புலம்பிய இருவரைப்‌ 
பரிவு நீக்கி பகுதிக்‌ கண்ணும்‌” என்னும்‌ விதிகொள்க. பிரிவுபொதுப்‌ 
படக்‌ கூறினமையின்‌ பரத்தையிற்‌ பிரிவு முதலிய எல்லாப்‌ பிரிவிற்கும்‌ 
இவ்விதி அமையும்‌ என்க. 

பொன்னும்‌ மணியும்‌ போலும்‌ யாழநின்‌ 
நன்னர்‌ மேனியும்‌ நாறிருங்‌ கதுப்பும்‌ 
போதும்‌ பணையும்‌ போலும்‌ யாழகின்‌ 
மாதர்‌ உண்கணும்‌ வனப்பின்‌ தோளும்‌ 

இ. இவைகாண்‌ தோறும்‌ அகமலிந்து யானும்‌ 
அறநிலை பெற்றோர்‌ அனையேன்‌ அதன்தலைப்‌ 
பொலம்தொடிப்‌ புதல்வனும்‌ பொய்கல்‌ கற்றனன்‌ 
வினையும்‌ வேறுபுலத்‌து இலனே நினையின்‌ 
யாதனிற்‌ *பிரிவாம்‌ மடந்தை 

௧௦. காதல்‌ தானுங்‌ கடலினும்‌ பெரிதே. 


(சோ-ள்‌.) மடந்தை.பொன்னும்‌ மணியும்‌ போலும்‌ கின்‌ 
நன்னர்‌ மேனியும்‌ நாறு இருங்‌ கதுப்பும்‌ - மடந்தாய்‌! பொன்‌ 
ஊம்‌ போலும்‌ ஓளீ்வீசுின்ற நினது நல்ல வடிவும்‌, நீலமணி 
யைப்‌ போலும்‌ (நிறமமைந்த) மணங்கமழ்கன்ற நின்‌ கரிய கூக்‌ 
தலும்‌; போதுபோலும்‌ நின்மாகர்‌ உண்கணும்‌ - குவளை 
மலரைப்‌ போலும்‌ அழிய மையுண்ட நின்கண்களும்‌; பணை 
போலும்‌ வனப்பின்‌ கின்‌ கோளும்‌ - மூங்கிற்‌ போத்தினைப்‌ 
போலும்‌ அழகையுடைய நின்‌ தோள்களும்‌; இவைகாண்‌ 
தோறும்‌ யானும்‌ அகம்மலிந்து அறம்‌ நிலை பெற்றோர்‌ அனை 
யேன்‌ - ஆயெ இவற்றைக்‌ கானும்‌ பொழுதெல்லாம்‌ யானும்‌ 
உள்ளம்‌ மலழ்க்து அறத்இன்கண்ணே நிலைபெற்றோர்‌ அடையும்‌ 


(பாடம்‌) ர பிரிகோம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௮௧ 


பயனை அடைந்தேன்‌ ஆகின்றேன்‌ ; அதன்தலைப்‌ பொலந்தொடிப்‌ 
புதல்வனும்‌ பொய்தல்‌ கற்றனன-அ.தன்மேலும்‌ பொன்னா 
லாயெ தொடியணீிர்‌,த புதல்வனும்‌ விளையாட்டயர்‌தல்‌ கற்றிறாக்‌ 
கின்றனன்‌ ; வேணு புலத்து வினையும்‌ இலன்‌ - நுங்களைச்‌ கண்டு 
மகிழ்வஇனுங்‌ காட்டிற்‌ சிறக்ககொன்றும்‌ இல்லாமையால்‌ வேற்றி 
டன்‌ சென்று செய்யும்‌ செயல்‌ யாதுமில்லாேேகனாகியிராகின்றேன்‌ ; 
காதல்‌ தானும்‌ கடலினும்‌ பெரிது - நின்பால்‌ எனக்குண்டாகய 
ஆசையோ கடலினும்‌ பெரிகாயிராகின்றது ; நினையின்‌ யாதனின்‌ 
பிரிவாம்‌ - இவற்றை ஆராயின்‌ எக்காரணத்தை முன்னிட்டு நாம்‌ 
ஒருவரையொருவர்‌ பிரிகிற்பம்‌ ; பிரியகில்லமாகலின்‌ நீ வேறு 
பட்டுக்‌ காட்டி என்னை வருத்தாதே கொள்‌ !; ள- று, 

(வி-ம்‌. யாழ : முன்னிலையசை. மாதர்‌ - காதலுமாம்‌. ஓரனை 
யேன்‌ - ஒரு தன்மையேன்‌. முதல்‌ இவ்விரண்டடிகளிரண்டும்‌ நிரனிறை 
யணி, யானும்‌ என்றதன்‌ உம்மை இறந்தது தழீஇய எச்சவும்மை, நீ 
என்பால்‌ வைத்திருக்குங்‌ காதலையன்றி யெனப்‌ பொருள்படுதலின்‌ ; 
அது வேறுபட்டுக்‌ காட்டலால்‌. நீ வேறுபட்டென்பது முதற்‌ சொல்‌ 
எச்சம்‌. மெய்ப்பாடு - மருட்கை. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 
கைகோள்‌-கழற்பு. பிரிவறிந்து வருந்துழித்‌ தேற்றலிற்‌ பாலையாயிற்று. 

(பெரு-ரை.) அறம்‌ நிலைபெற்றோர்‌ என்றது, தம்மில்‌ இருந்து 
தமது பாத்துண்பாரை, அதனினும்‌ சிறந்த இன்பம்‌ இவ்வுலக 
னின்மையின்‌ அதனை உவமை யாக்கினான்‌. 

இனி, இச்செய்யுட்கு ஒப்பான சிறந்த செய்யுள்‌ கிடைத்தல்‌ 


அரிது; தமிழ்‌ இலக்கியத்தின்‌ மணிமுடியாக இதனைக்‌ ஸஞ்ட்ல்‌ 
௧௬௯ 


கவ. 


திண: நெய்தல்‌. 

துறை: (௧) இது, தோழி பாணர்க்கு வாயின்மறுத்தது. 

(து-ம்‌. என்பது, பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைமகன்‌ தன்பால்‌ 
மனைவி ஊடியதறிந்து ஊடல்‌ நீங்குமாறு தேற்றவேண்டிப்‌ பாணனை 
விடுப்ப வந்தானை நோக்கித்‌ தோழி, “பாண! நீ கூறும்‌ பொய்‌ 
மொழிகள்‌ நலனிழந்த தலைவியின து நுதலினெழுந்த பசலையை நீக்க 
வல்லன அல்லகண்டாயாதவின்‌, மீண்டு செல்வாயாக'வென வெகுண்டு 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்குப்‌ (பாணர்‌ கூத்தர்‌ விறலியர்‌ என்றிவர்‌ குறை 
வினை எதிரும்‌” (தொல்‌-௧.ற்‌-௯) என்னும்‌ விதிகொள்க. 

துறை: (௨) தரதொடுவந்த பாணற்குச்‌ சொல்லிய தாஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, வினைவயிற்சென்ற தலைமகன்‌ தன்‌ வருகையை 
முன்னரே தெரிவிக்குமாறு தூதாகவிடுத்த பாணனைத்‌, தோழி *தலைவர்‌ 
வந்து தலையளி செய்தாலன்றி நீ கூறும்‌ இனியமொழி நலனிழந்த தலைவி. 

௩. 5-19. 


௩.௯௦ நற்றிணை நானூறு 


யினது நுதலின்‌ எழுந்த பசலையை நீக்குமோ?' வெனக்‌ கவன்று கூறு 
நிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, ““பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌” (தொல்‌ -கற்- 
௯௬) என்னும்‌ நாற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி!” 
என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க. 
கருங்கோட்டுப்‌ புன்னைக்‌ குடக்குவாங்கு பெருஞ்சினை 
விரும்‌தின்வெண்‌ குருகு ஆர்ப்பின்‌ ஆஅய்‌ 
வண்மகழ்‌ நாளவைப்‌ பரிசில்‌ பெற்ற 
பண்ணமை நெடுந்தேர்ப்‌ பாணியின்‌ ஒலிக்கும்‌ 
௫. தண்ணர்‌ துறைவன்‌ தூதொடும்‌ வந்த 
பயன்தெரி பனுவல்‌ பைதீர்‌ பாண 
நின்வாய்ப்‌ பணிமொழி காயா பன்மாண்‌ 
புதுவீ ஞாழலொடு புன்னை தாஅம்‌ 
மணங்கமழ்‌ கானல்‌ மாண்நலம்‌ இழந்த 
௧௦. இறையேர்‌ எல்வளைக்‌ குறுமகள்‌ 
பிறையேர்‌ திருநுதல்‌ பாஅய பசப்பே. 


(சே-ள்‌.) புன்னைக்‌ . குடக்கு வாங்கு கருங்கோட்டுப்‌ 
பெருஞ்சினை விருந்தின்‌ வெண்குறாகு ஆர்ப்பு-புன்னையினது 
மேலோங்க வக்கு கரிய அடித்தண்டினையுடைய பெரிய ககா 
யிலே புதுவதாக வந்து தங்கிய வெளிய நாரை நரலுதல்‌ ; ஆஅய்‌ 
வண்மகிழ்‌ காள்‌ அவைப்‌ பரிசில்‌ பெற்ற பண்‌ அமை நெடுந்‌ 
தேர்ப்‌ பாணியின்‌ ஒலிக்கும்‌ - கடையெழு வள்ளலுள்‌ ஒருவனாகிய 
ஆஅய்‌ அ௮ண்டிரனது பெரிய மகழ்ச்சியையுடைய நாளோலக்க த்‌ 
இலே இரவலர்‌ பரிசிலாகப்‌ பெற்ற அலங்காரமமைந்த நெடிய 
தேரினது ஒலிபோல லலியாகிற்கும்‌; கண்ணம்‌ துறைவன்‌ 
தூகொடும்‌ வந்த பயன்தெரி பனுவல்‌ பைகீர்‌ பாண - குளிர்ச்சி 
யையுடைய துறையை உடைய கடற்கரைத்‌ தலைவனாகிய காதலன்‌ 
நின்னைத்‌ தூதாக விடுத்தலினாலே வந்த நீ பெறும்‌ பயனுக்கு,தி 
தக்கபடி. கூறும்‌ பனுவலையுடைய வருத்தமில்லாத பாணனே !; 
கின்‌ வாய்ப்‌ பணி மொழி-நின்‌ வாயினாலே கூறப்படுகின்ற மெல்‌ 
லிய பொய்ம்மொழிகள்‌ ; பல்‌ மாண்‌ புதுஞாழல்‌ வீயொடு புன்னை 
தாஅம்‌ மணம்‌ கமழ்‌ கானல்‌ -பல மாட்சிமைப்பட்ட புதிய 
ஞாழன்மலரொடு புன்னைமலரும்‌ உதிர்ந்து பரவிய மணம்‌ 
கமழ்கின்ற கடற்கரையிலுள்ள சோலையின்கண்ணே ; மாண்‌ கலம்‌ 
இறை ஏர்‌ எல்‌ வளை இழந்த குறுமகள்‌ - முன்பு அகரப்பட்டுப்‌ 
பின்பு தனது மாட்மையுடைய கலத்துடனே கையிலுள்ள 
ழூய வளையும்‌ இழக்‌,த இளமை மாறாத மடந்தையின அ ; பிறை 
ஏர்‌ இரு து தல்‌ பாய பசப்பு - பிறை போன்ற அழகிய நெற்றி 


மூலமும்‌ உரையும்‌ ௨௧௧ 


யிலுண்டாகிய பசலையை ; களையா - நீக்குவனவல்ல காண்‌ ; ஆத 
வின்‌ நீ இங்கு நில்லாது மீண்டு செல்வாயாக ! ஏ- று. 


(வி-ம்‌. பணிமொழி - மெல்லிய மொழி; இது துனிதிர்க்க 
வேண்டி. இல்லாதனவற்றைப்‌ புணனந்துகொண்டு வணங்டிக்கூறும்‌ 
பொய்ம்மொழி. பாணி- ஒலி. கோடு- அடித்தண்டு. வண்மகழ்‌ - 
பெரியமகதழ்ச்சி, நலனும்‌ வளையும்‌ இழந்தவென மாறிக்கூட்டுக. ஏர்‌: 
உவமவுருபு. ஓடு: அடைமொழிப்‌ பொருளது. சனத்தொடு வந்தா 
னென்பது போலக்‌ கொள்க. ஆர்ப்பின்‌, இன்‌: அல்வழிச்சாரியை. 
தண்ணந்துறைவன்‌, அம்‌ : சாரியை. விரிக்கும்‌ வழி விரித்தல்‌. 


தலைமகன்‌ முயங்இத்‌ தலையளிசெய்தவழி நீங்குவதன்றி நின்மொழி 
யாலே பசலை நீங்காதென்றாள்‌, அவனளிக்குங்‌ கொடையளவுக்குரிய 
சொல்‌.லுடையையெனக்‌ கொண்டு பயன்தெரி பனுவலையுடையை 
யென்றாள்‌. இவளது வருத்தத்திற்குப்‌ படுங்‌ கவ.ற்? தலைவற்கில்லை 
யென்பது தோன்றப்‌ பாணன்‌ மீதேற்றிப்‌ “பைதீர்பாண' என்றாள்‌, 

இறைச்சிகள்‌ (௧) நாரை கத்துதல்‌ தேர்ப்பாணியின்‌ ஒலிக்கு 
மென்றது, பாணன்‌ நயந்து கூறுமொழி எமக்கு இடி இடிப்பது 
போலிருக்கும்‌ என்பதாம்‌. 

உட ஏ. (௨) ஞாழலொடு புன்னைப்பூப்‌ பரவி மணங்கமழுங்‌ 
கானலென்ற து. துறைவனுக்குத்‌ தலைவியொடொப்பப்‌ பரத்தை 
கருதலாயினளென்பதாம்‌. அன்றி இனி, கானல்‌ இருவகைமலரையும்‌ 
பெற்றுக்‌ கமற்தல்போலத்‌ தலைவன்‌ தலைவியையும்‌ பரத்தையையும்‌ 
ஒப்பக்‌ கருதி ஏற்று மதிழாநிற்குமெனவுமாம்‌. மெய்ப்பாடு - வெகுளீ, 
பயன்‌ - வாயின்மறுத்தல்‌. ஏனணைத்துறைக் தும்‌ பொருளொக்கும்‌. 
அதற்கு மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌- தலைவியின்‌ ஆற்றாமை 
கூறுதல்‌. 

(பெரு - ரை) பாண நின்மொழி குறுமகள்‌ பசப்புக்‌ களையா என 
இயைத்துக்‌ கொள்க. பயன்‌ தெரி பனுவல்‌ - இன்பம்‌ உணர்தற்குக்‌ 
காரணமான பாடலுமாம்‌. பை - வருத்தம்‌. (௧௬௭): 


திண: குறிஞ்சி. 

துறை: இது, தோழி இரவுக்குறி மறுத்தது. 

(து- ம்‌.) என்பது, தலைமகன்‌ இரவுக்குறி வருதலானே ஏதப்‌ 
பாடுண்டாமாதலின்‌ அதனை விலக்கி மணம்புரிந்து கொள்ளுமாறு கூறக்‌ 
கருதிய தோழி, தலைவனை நெருங்கி *காடனே, இவளுயிர்‌ வருந்தும்‌ 
வண்ணம்‌ இரவிலே நீ இங்கு வருதல்‌ பண்புடையதன்‌ றுகா£ணென 
மறுத்துக்‌ கூறாநிற்பது. 

(இ- ற்‌.) இதனை, ““களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌-கள-உ௩) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 


௨௯௨. நற்றிணை நானூறு 


சுரும்புண விரிந்த கருங்கால்‌ வேங்கைப்‌ 
பெருஞ்சினைத்‌ தொடுத்த கொழுங்கண்‌ இறானல்‌' 
புள்ளுற்றுக்‌ கரிந்த தந்தேன்‌ கல்லளைக்‌ 
குறக்குறு மாக்கள்‌ உண்ட மிச்சிலைப்‌ 
டு. புன்தலை மந்தி வன்பறும்‌ நக்கும்‌ 

நன்மலை நாட பண்பெனப்‌ படுமோ 
நின்ஙயயம்‌ துறைவி இன்னுயிர்‌ உள்ளாய்‌ 
அணங்குடை அரவின்‌ ஆரிருள்‌ நடுநாள்‌ 
மைபடு சிறுநெறி எஃகு துணை ஆக 

௧௦. ஆரங்‌ கமழும்‌ மார்பினை 
சாரல்‌ சிறுகுடி ஈங்குநீ வரலே. 


(சொ- ன்‌) சுரும்பு உண விரிந்த கருங்‌ கால்‌ வேங்கைப்‌' 
பெருஞ்சீனைக்‌ தொடுத்த கொழுங்கண்‌ இரறாஅல்‌ - வண்டுகள்‌ 
உண்ணுமாறு மலர்‌ விரிம்த கரிய அடிமர.த்தையுடைய வேங்கை 
யின்‌ பெரிய கஇளையிலே தொடுத்த கொழுவிய கண்களையுடைய 
கெனடையிலே;? புள்‌ உற்று கசிந்த கல்‌ அனைத்‌ இம்‌ தேன்‌ 
கெனிக்கள்‌ மொய்த,தலாலே கசிந்து கல்லின்‌ குழிகளில்‌ வடிந்த 
இனிய கேன்‌; குறக்‌ குறு மாக்கள்‌ உண்ட மிச்சலை-குறவரின்‌ 
இளமகாஅர்‌ வழித்துண்டெஞ்சியை; புல்‌ தலை மந்த வல்‌ பறழ்‌ 
நக்கும்‌ ஈல்‌ மலை நாட - மெல்லிய தலையையுடைய மந்.தியின்‌ வலிய 
குட்டிகள்‌ சென்று உண்ணுகிற்கும்‌ நல்ல மலைகாடனே !; நின்‌ 
நயற்து உறைவி இன்‌ உயிர்‌ உள்ளாய்‌ - நின்னை விரும்பியுறையும்‌: 
இவளது இனிய உயிர்‌ படுகின்ற துன்பமின்னதென்று கருதா 


மல்‌ ; அணங்கு உடை அரவின்‌ ஆர்‌ இருள்‌ நடுகாள்‌ மைபடு சிறு ' 


நெறி-வருத்துக்‌ தன்மையுடைய பாம்புகள்‌ இயங்குகின்ற வரு 
தற்கரிய இரவின்‌ ஈடுயாம,த்தில்‌ மயக்கம்‌, தருகின்ற சிறிய வழியின்‌ 
கண்ணே ; எஃகு அணைஆக ஆரம்‌ கமழும்‌ மார்பினை - கின்‌ கையி 
லேந்திய வேற்படையையே நினக்குரிய துணையாகக்‌ கொண்டு சந்த 
னம்‌ பூசுதலால்‌ அதன்‌ நறிய மணங்கமழ்கன்ற மார்பினையுடை 
யையாய்‌ ; சாரல்‌ சிறுகுடி. ஈங்கு நீ வரல்‌ பண்பு எனப்படுமோ - 
சரரலின்௧ ணுள்ள சிஅகுடியாகிய இவ்விடத்து நீ தனியே வருதல்‌ 


அருதிப்பாடுடைய தாமோ 2 ஆதலின்‌ இனி இங்கு இரவில்‌ வரற்‌ ' 


பாலை அல்லைமன்‌ ! ள ஏசறு. 


(வீ-ம்‌) நீ தனீயெ வருநெறி கருதிய தலைவி இறந்துபடு 
மென்பாள்‌ உயிருள்ளாய்‌ என்றான்‌. கறுகாற்றங்கண்டு அணங்குகள்‌ 
அணங்கு மென்பதனைக்‌ குறிப்பிப்பாளாய்‌ ஆரங்கமழு மார்பினையென்‌ 
ருள்‌. அணங்குடை அரவு கெறியென கத்‌ ஏதத்துக்‌ சஞ்சுவது 


அதிஞள்‌. இவற்றுல்‌ நி வரற்பாலையல்லை மன்னென எதிர்மறை ஏகாரம்‌ 


வின்‌) 
ஆ நிதியம த 


மூலமும்‌ உரையும்‌ ௨௬௩ 


கொடுத்து அறிவித்தாளாயிற்று, இஃது அழிவில்‌ கூட்டத்து அவன்‌ 
புணர்வுமறுத்தல்‌. 

உள்ளுறை: வேங்கை தலைவியாகவும்‌, சுரும்புண விரிர்த.து 
ஏதிலாட்டியர்‌ பழிச்சொற்‌ கூறுமாறு பொருந்தியதாகவும்‌, அதனிடத்‌ 
துள்ள இருலின்தேன்‌ தலைவியினின்பமாகவும்‌, புள்மொய்கத்தல்‌ 
தமர்கசூழ்ந்கிருப்பதாகவும்‌, கரிந்து வந்த தேனைக்‌ குறக்குறுமாக்க 
ஞண்பது மிக்க நலனைப்‌ பசலையுண்டொழிப்பதாகவும்‌, எஞ்சியதைப்‌ 
பறழுண்ணுதல்‌ எஞ்சிய ஈல£ன ஓரோவொருகால்‌ தலைவன்‌ துய்ப்ப 
தாகவும்‌ கொள்க. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - இரவுக்குறி 
மறுத்து வரைவுகடாதல்‌. 

(பெரு - ரை.) சுரும்பு - வண்டு, இறாஅல்‌- தேனடை. புள்‌- 
வண்டு- கல்லளைக்‌ கசிந்த தந்தேன்‌ என மாறுக, நபின்நாடு நன்மலை 
நாடாகவும்‌ நீ நல்லையல்லை என்பாள்‌ நன்மலைகாட என்றாள்‌. குறக்‌ 
குறுமாக்கள்‌ அத்தேடையை எடுத்துண்ண அறியாது தானே கல்லை 
யிற்‌ கசிந்த தேனை உண்ணுதல்‌ போன்று நீதானும்‌ தலைவியை வரைந்து 
கொண்டு நுகராயாய்க்‌ களவின்கண்‌ நுகராநின்றனை, இனி குறமாக்‌ 
கள்‌ உண்டெஞ்சய மிச்சிலை மந்திப்பறழ்‌ ஈக்தனற்‌ போன்‌ றுநீ நுகர்ந்து 
எஞ்சிய அவளழ$ூனைப்‌ பசலை யுண்ணா நின்றது என்றாளும்‌ ஆயிற்‌ 
றென்க. ஆரங்கமழும்‌ மார்பினை என்றது. நின்வரவு ஏதிலரானும்‌ 
அறியப்படுகின்ற து என்றற்குக்‌ குறிப்பேதுவாயிற்றென்க. (௧௬௮) 


க. Ep அதக ௧௮ 
திண: முல்லை. 
துறை: இது, வினைமுற்றி மறுத்தராஙின்றான்‌ நெஞ்சிற்கு உரைத்‌ 


(து-ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்து மீளுந்தலைவன்‌ நெஞ்சை 
நெருங்கி யாம்‌ பிரிர்ததனாலுண்டாகிய தலைவியினது துன்பக்‌ தரும்‌ 
வண்ணம்‌ இப்பொழுது நாம்‌ வருவதனை நம்முடைய மாளிகையின்‌ 
அவரின்கண்‌ணுள்ள. பல்லி, பலபடியாக இயம்பி அறிவுறுத்தா நிற்கு 
மோ'வெனக்‌ கருதிக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, *மீட்டுவரவு ஆய்ந்த வகையின்‌ கண்ணும்‌, 
அவ்வழிப்‌ பெருகிய சிறப்பின்‌ கண்ணும்‌” (தொல்‌. க.ற்‌-ட) என்னும்‌ 
விதி கொள்க. . 

முன்னியது முடித்தனம்‌ ஆயின்‌ ஈன்னுதல்‌ 
வருவம்‌ என்னும்‌ பருவரல்‌ தீரப்‌ 
படுங்கொல்‌ வாழி நெடுஞ்சுவர்ப்‌ பல்லி 
பரல்தலை போகிய சிரல்தலைக்‌ கள்ளி 

இ. மீமிசைக்‌ கலித்த வீகறு முல்லை 
ஆடுதலைத்‌ துருவின்‌ தோடுதலைப்‌ பெயர்க்கும்‌ 
வன்கை இடையன்‌ எல்லிப்‌ பரீஇ 


௨௯௪ நற்றிணை நானூறு 


வெண்போழ்‌ *ததைஇய அலங்கல்‌ தொடலை 
மறுகுடன்‌ கமழும்‌ மாலைச்‌ 
௧௦. சிறுகுடிப்‌ பாக்கத்தெம்‌ பெருக ரானே. 


(சோ-ள்‌.) ஈல்‌நுதல்‌ முன்னியது முடி,த்தனம்‌ ஆயின்‌ 
வருவம்‌ என்னும்‌ பருவரல்‌ ர - நெஞ்சமே ! வினைவயிற்‌ பிரிந்து 
செல்லும்பொழுது என்று வருவீர்கொலாமென வருந்இ வினவிய 
தலைவியை நெருங்க £ நல்ல நுதலையுடையாய்‌ ! யாம்‌ சென்று கருதி 
யதை முடித்‌,தனமாயின்‌ அன்றே வருகின்றோம்‌ ' என்று கூறிய 
வுடன்‌. உண்டாய அவளுடைய துன்பமெல்லாம்‌ தரும்படி 
இன்று நாம்‌ வருகின்ற வருகையை ; பரல்‌ தலைபோயெ சிரல்‌ தலைக்‌ 
கள்ளி மீமிசைக்‌ கலித்த முல்லை ஈறு வீ- பரல்மிக்க பாலை நிலத்‌ 
இன்கண்‌ வளர்ந்தோங்யெ சச்சிலிப்‌ பறவைபோன்ற தலையை 
யுடைய கள்ளியின்‌ மேலை படர்ந்த தழைந்த முல்லையின்‌ நறு 
மலரை ; ஆடு தலைத்‌ துருவின்‌ தோடு தலைப்‌ பெயர்க்கும்‌ வன்சை 
இடையன்‌-ஆடுகன்ற தலையையுடைய யாட்டின்‌ தொகுதியை 
மேய்க்கச்‌ செ லுத்துின்ற வலிய கையையுடைய இடையன்‌ £ 
எல்லிப்‌ பரிஇ வெண்‌ போழ்‌ ததைஇய அலங்கல்‌ அம்‌ தொடலை 
மறுகு உடன்‌ கமழும்‌-இரவிலே கொய்து வெளிய பனங்குருத்தின்‌ 
போழுடனே சேர்‌த்துக்‌ தொடுத்த அசைகின்ற நறிய மாலையின்‌ 
கறுமணம்‌ தெருவில்‌ ஒருங்கு கமழாகிற்கும்‌ ; மாலைச்‌ சிறுகுடிப்‌ 
பாக்கத்து எம்‌ பெரு ஈகரான்‌ - இன்று மாலையம்‌ பொழுதிலே 
சிறிய குடிகளையுடைய பாக்கத்இன்கண்‌ உள்ள எமது பெரிய 
மாளிகையிட த்து ; நெடுஞ்‌ சுவர்ப்‌ பல்லி படுங்கொல்‌ - நெடியசுவ 
சின்கணிறாக்கன்ற பல்லி அறிகுறியாக அடித்துத்‌ தெரிவிக்கும்‌: 
கொல்லோ? எ-ணு, 

(வீ- ம்‌.) சிரல்‌-சச்சலி, மீமிசை- மேலிடம்‌. துரு-யாடு- 
தோடு - கூட்டம்‌. பல்லீபடுதல்‌ - பல்லியடித்தல்‌; (பல்லிசொல்‌ 
ஆதல்‌); ** வாய்மாண்டபல்லிபடும்‌' என்றார்‌ கைந்நிலை ௧௮ ஆம்‌ பாட 
லினும்‌. 

இறைச்சி: -இடையன்தொடுத்த கண்ணி போழுடனே கமழு 
மென்றது, பல்லியடிப்பக்‌ கண்ட தலைவி தன்‌ புதல்வனுடன்‌ மகழ்ந்து' 
கம்‌ வரவினாலே களிப்பெய்தியிருக்கு மென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - கெஞ்சுட னுசாவு தல்‌. 

பெரு - ரை) வருவம்‌ என்றமையால்‌ அவட்குண்டான பருவரல்‌ 
என்‌ க று. ச்ச்‌ பொல்‌. என்று றட கள்ளிக்களை தன்‌ 
மலராலே ஈரல்பறவைபோன்று தோன்றுதலைக்‌ கண்டறிக. ஆடுதலை 
வினைத்தொகை. எல்லி- பகலுமாம்‌, மாலைப்‌ பொழுதிற்‌ கமழும்‌ 
என்பதனால்‌ பகல்‌ எனலே வலியுடைத்து. வெண்போழ்‌-வெளிய 
காருமாம்‌. (௧௬௧) 


(பாடம்‌) 1. தைஇய. 


மூலமும்‌ உரையும்‌ ௨௬௫ 


திணை: மருதம்‌. 

துறை: இது, தோழி விறலிக்கு வாயின்மறுத்தது. 

(தி-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்த தலைவனாலே தலைமகளது 
புலவியைத்‌ தீர்க்குமாறு விடப்பட்ட விறலியைக்‌ கண்ட தோழி, 
அதனை அறிந்துவைத்தும்‌ இவ்விறலியே தூதாகநடந்து தலைவனைப்‌ 
பரத்தையிடத்துச்‌ சேர்ப்பித்தனளாகுமென்னுங்‌ கருத்தாலே ஆயத்‌ 
தாரை நோக்கி “இவ்விறலி நம்தலைவனை மற்றுமொரு பரத்தைபா 
அய்க்க வந்தனளாதலின்‌, நாம்‌ அவனைக்‌ காத்துக்‌ கொள்வோம்‌ ; 
எழுவீராக, இவள்‌ கருத்து முற்று மெனின்‌ நாமிருந்தாவதென்‌'னென 
வெகுண்டு கூறுகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்குப்‌ (பாணர்‌ கூத்தர்‌ விறலிய ரென்றிவர்‌, பேணிச்‌ 
சொல்லிய குறைவினை யெதிரும்‌'' (தொல்‌-க.ற்‌-௯,) என்னும்‌ விதி 
கொள்க. 

மடக்கண்‌ தகரக்‌ கூந்தல்‌ பணைத்தோள்‌ 
வார்ந்தவால்‌ எயிற்றுச்‌ சேர்ம்துசெறி குறங்கின்‌ 
பிணையல்‌ அம்தழைத்‌ தைஇத்‌ துணையிலள்‌ 
விழவுக்களம்‌ பொலிய வந்துநின்‌ றனளே 

௫. எழுமினோ எழுமின்‌எங்‌ கொழுநற்‌ காக்கம்‌ 
ஆரியர்‌ துவன்றிய பேரிசை முள்ளூர்ப்‌ 
பலருடன்‌ கழித்த ஒள்வாள்‌ மலையனது 
ஒருவேற்கு ஓடி. யாங்குகம்‌ 
பன்மையது எவனோஇவள்‌ ஈன்மைதலைப்‌ படினே. 


(சோ -ஸள்‌.) மடக்‌ கண்‌ தகரக்‌ கூர்தல்‌ பணேத்தோள்‌ - 
மடப்பத்தையுடைய கண்பார்வையையும்‌ மயிர்ச்சாம்‌,தணிம்‌த கூக்‌ 
தலையும்‌ பருக, தோளையும்‌ ; வார்க்த வால்‌ எயிற்றுச்‌ சேர்ந்து 
செறி குறங்கன்‌ - நேர்மையாகிய வெளிய பற்களையும்‌ இரண்டு 
நெருங்கிய துடைகக£யுமுடைய); துணை இலள்‌ பிணையல்‌ அம்‌ 
தழைத்‌ தைஇ விழவுச்‌ களம்‌ பொலிய வந்து நின்றனள்‌ - ஒப்பில்‌ 
லா.ச இவ்விறலி பிணை,த்த அழயெ ,தழையுடையையுடுதது.த இரு 
விழாச்‌ செய்யும்‌ இவ்விடனெங்கும்‌ பொலிவெய்துமாறு வந்து 
கிற்றலாயினள்‌ காணுங்கோள்‌ ! எம்‌ கொழுகஈன்‌ காக்கம்‌ - நம்‌ 
காதலனை இன்னும்‌ வேறொரு பர,த்தைபால்‌ இவள்‌ தூது சென்று 
செலுத்தா.தபடி நாம்‌ பாதுகாக்கற்‌ பாலம்‌ ; எழுமின்‌ எழுமின்‌ - 
எழுங்கோள்‌ ! எழுங்கோள்‌.! இவள்‌ நன்மை தலைப்படின்‌ - இவள்‌ 
கொண்ட காரியம்‌ கைகூடுமாயினோ !; ஆரியர்‌ துவன்றிய பேர்‌ 
இசை முள்ளூர்ப்‌ பலர்‌ உடன்‌ கழித்த ஒள்வாள்‌ மலையன து - 


௨௬௭ நற்றிணை நானூறு 


அரியர்‌ நெருங்டுச்‌ செய்‌, க போரின்கண்ணே பெரிய புகழை 
யுடைய  முள்ளூர்ப்‌ போர்க்களத்துப்‌ பலருடன்‌ சென்று 
உறையினினறு உருவிய ஒள்ளிய வாட்படையையுடைய 
மலையனது) ஒரு வேற்கு ஓடி. ஆங்கு - ஒப்பற்ற வே ம்படையை 
அஞ்சி ௮ ஆரியப்படை ஓடியதுபோல ; ஈம்‌ பனமையது 
வண்‌ - பலர்‌ கூடிய நம்முடைய கூட்டமும்‌ ஒழியவேண்டிய 
கன்றி வேறியாது பயன்படுங்கண்டீர்‌ 2 எ- று, 

(வி-ம்‌.) விறலி- விறல்படப்‌ பாடியாடும்‌ மகள்‌; விறல்‌ -சத்து 


வம்‌. சேர்‌ - இரட்டி; உரிச்சொல்‌. மெய்ப்பாடு - வெகுளி, பயன்‌ - 
வாயின்‌ மறுத்தல்‌. 


(பெரு - ரை) இனி, ஆரியர்‌ துவன்றிய முள்ளூரின்‌ போர்ப்‌ 
பறந்தலையி3ல அவ்வாரியர்‌ பலரும்‌ ஒருங்க உருவிய வாட்படைகள்‌ 
அனைத்தும்‌ பேரிசை மலையன து ஓரோவொரு வேற்படைக்கு ஆற்றாது 
இரிர்‌ தோடினற்‌ போன்று யாமம்‌ இவள்‌ ஒருத்திக்குப்‌ புறங்கொடுத்‌ 
தோடவேண்டியதுதான்‌, நமது பன்மையாற்‌ பயன்‌ யாது? என்று 
பொருள்கோடலே சிறப்பாதலுணர்க. *இவ்ள்‌ வன்மை 'தலைப்படினே' 
என்றும்‌ பாடமுண்டு. காக்கம்‌ - காப்பேம்‌. (௧௭௦) 


மக. 


நினை: பாலை. 
துறை: இது, பிரிவுணர்த்தப்பட்ட தோழி தலைமகட்‌ குரைத்தது. 


(து-ம்‌.) என்பது, தலைமகனாலே பிரிவறிவுறுத்தப்பட்ட தோழி 
தலைமகளை நோக்கி “நம்‌ காதலன்‌ வினைவயிற்‌ பிரிகின்றான்‌ நம்மைக்‌ 
கைவிட்டுச்‌ சுரத்தன்கண்ணே சென்றக்கால்‌ முன்பு அவன து மார்பிலே 
இடந்து துயி.லுங்‌ கண்கள்‌ இனி வேறெவ்வாறு உறங்கவல்லன கொல்‌ ' 
லென அ௮ழுங்கிக்‌ கூறாநிற்பது. 


(இஃ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌' (தொல்‌. 
கற்‌-௯) நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபடவந்த இளவி' என்பதனால்‌ 
அமைத்துக்‌ கொள்க. 

நீர்கசைக்கு ஊக்கிய உயவல்‌ யானை 
வேனிற்‌ குன்றத்து வெவ்வரைக்‌ கவா அன்‌ 
நிலஞ்செலச்‌ செல்லாக்‌ கயந்தலைக்‌ குழவி 
சேரியம்‌ பெண்டிர்‌ நெஞ்சத்து எறிய 

இ. ஊரான்‌ கன்றொடு புகுதும்‌ நாடன்‌ 
பன்மலை அருஞ்சுரம்‌ இறப்பின்‌ ஈம்விட்டு 
யாங்கு வல்லுக மற்றே ஞாங்கர்‌ 
வினைப்பூண்‌ தெண்மணி வீழ்ந்தன நிகர்ப்பக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ட 


கழுதுகால்‌ கொள்ளும்‌ பொழு.துகொள்‌ பானாள்‌ 
௧௦. ஆர்வ நெஞ்சமொல அளைஇ 
மார்புறப்‌ படுத்தல்‌ மரீஇய கண்ணே. 


(சோ - ள்‌.) நீர்‌ ஈசைக்கு ஊக்க உயவல்‌ யானை - நீருண்‌ 
னும்‌ ஈசையை மேற்கொண்ட வருத்தத்தையுடைய பிடியானை 7 
வேனில்‌ குன்றத்து வெவ்‌ வரைக்‌ கவாஅன்‌ நிலம்‌ செல - வெப்ப 
மிக்க சி றுகுன் றுகளைச்‌ சூழவுடைய வெவ்விய மலைப்பக்க த இலுள்ள 
கிலகுஇன்கண்ணே செல்லுதலும்‌; செல்லாக்‌ கயம்‌ தலைக்குழவி - 
அதனுடன்‌ செல்லமாட்டா,த மெல்லிய தலையையுடைய யானைக்‌ 
கன்ணு ; சேரி ௮ம்‌ பெண்டிர்‌ நெஞ்சத்து எறிய ஊர்‌ ஆன்‌ கன்றொடு 
புகுதும்‌ நாடன்‌ - சேரியிலுள்ள மாதர்‌ தம்முள்ளத் தே துண்ணெ 
னும்படி. ஊரிலுள்ள பசுவின்‌ கன்றொடு சேர்ந்து அச்சீசரியின்‌ 
கண்ணே புகுதாநிற்கும்‌; நாடன்‌ நம்விட்டு பல்மலை _அமுஏசுரம்‌ 
இறப்பின்‌ - மலைகாடன்‌ நம்மைக்‌ கைவிட்டுப்‌ பலவாகிய மலை 
களிடைப்பட்ட கடத்தற்கரிய சுரநெறியிலே செல்லின்‌ ; வினைப்‌ 
பூண்‌ கெள்மணி வீழ்ந்தன ஞாங்கர்‌ நிகர்ப்ப - கட்டிய கம்மத்‌ 
தொழிலையுடைய கெளிக்‌த ஓசையையுடைய மணிகளைக்‌ களையப்‌ 
பட்ட வேற்படையையொப்ப ; கழுது கால்கொள்ளும்‌ பொழுது 
கொள்‌ பால்‌ நாள்‌-பேய்கள்‌ நிலைகொண்டு உலாவுகின்ற பொழுது 
அமைந்த நடுயாமத்தில்‌ ; ஆர்வ நெஞ்சமொடு அளைஇ மார்பு உறப்‌ 
படுத்தல்‌ மரீஇய கண்‌ - ஆசையோடு கெஞ்சுகலந்து அவனுடைய 
மார்பின்‌ மேல்‌ நெருங்கப்‌ படுத்தலைப்‌ பொருந்தின கண்கள்‌ . 
யாங்கு வல்லு௩- இனி எவ்வாறு துயிலல்‌ வல்லனவாகும்‌ 7 
எ-று. 

(வி-ம்‌) ஞாங்கர்‌: வேல்‌, நிகர்ப்ப மரீஇய கண்ணெனக்‌ 
கூட்டுக. 


உள்ளுரை: யானை மலைப்பக்கம்‌ போதலும்‌ அதன்‌ கன்று 
சேரியம்‌ பெண்டிர்‌ நடுங்கும்படி, ஊரான்‌ கன்றொடு புகுமென்றது, 
தலைவன்‌ பொருள்வயிற்‌ பிரிர்துபோதலும்‌, ஏவன்மாந்தர்‌ தாம்‌ இறை 
மகள்‌ எவ்வண்ணம்‌ ஆற்றுங்கொலென்று வருந்தாநிற்ப, தலைவி 
என்னொடு வைகுதலாவாளென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகையைச்‌ 
சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ --தலைவியை ஆற்றுவித்திருத்தல்‌. 


(பெரு-ரை.) யானை செல்ல, செல்லாக்‌ குழவி ஊர்‌ ஆன்கன்‌ 
றெொடு புகுதும்‌ என்றது, தலைவன்‌ இன்றியமையாத தன்‌ கடமைமேற்‌ 
சென்றானாகலின்‌ அவனொடுஞ்‌ செல்லமாட்டாத நீ இனி அவன்‌ வருங்‌ 
காறும்‌ ஆயத்தாரோடு கூடி ஒருவாறு துயர்‌ தீர்ந்துறைதல்‌ வேண்டும்‌ 
என்று உள்ளுறை கூறியபடியாம்‌. இதனுள்‌ சேரியம்‌ பெண்டிர்‌ 
நெஞ்சத்து எறிய என்றது நீ அவ்வாறு இனிதிருப்பின்‌ அலர்‌ தூற்று 
வோர்‌ அதற்கு ஏதுப்‌ பெறமாட்டாது - வருந்துவர்‌ அவர்க்கு அது 
சாலும்‌ என்றவாரும்‌. (௧௭௧) 


௨௪.௮4 நற்றிணை நானூறு 
௧௦௨. 

நினை: நெய்தல்‌. 

நுறை: (௧) இது, பகற்குறிவந்த தலைமகனைத்‌ தோழி வரைவு 
கடாயது. 

(நி-ம்‌.) என்பது, பகற்குறி வந்தொழுகுர்‌ தலைமகனைத்‌ தோழி 
வலிரவுகடாவுங்‌ குறிப்புத்‌ தோன்றத்‌ £ தலைவனே ! இப்புன்னயை 
யாட வளர்த்து வந்ததை அன்னை இஃது உங்களுடன்பிறந்த தங்கை 
யென்று கூறினனாதலின்‌ இப்புன்னையின்‌ முன்னர்‌ நும்மொடு நகையா 
டவும்‌ அஞ்சுகின்‌ 3ராம்‌ ; வேண்டுமெனில்‌ வேறு நிழலுமுண்டன்றோ 
என்று பகற்குறி மறுத்துக்‌ கூறாஙிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “'களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்கொள்க. 

நுறை: (௨) குறிபெயர்த்திடுமாம்‌. 

(து-ம்‌. என்றது, வெளிப்படை. (உரை இரண்டற்குமொக்‌ 
கும்‌.) 

(வி-ம்‌.) முதற்றுறைக்குக்‌ கூறியதே இதற்குமாம்‌. 


விளையாடு ஆயமொடு வெண்மணல்‌ அழுத்தி 
மறந்தனம்‌ துறந்த காழ்முனை அகைய 
நெய்பெய்‌ தீம்பால்‌ பெய்தினிது வளர்ப்ப 
அம்மினுஞ்‌ சிறந்தது நுவ்வை ஆகுமென்று 
ட. அன்னை கூறினள்‌ புன்னயது சிறப்பே 
அம்ம நாணுதும்‌ நும்மொடு நகையே 
வீருக்திற்‌ பாணர்‌ விளரிசை கடுப்ப 
வலம்புரி வான்கோடு நரலும்‌ இலங்குநீர்த்‌ 
துறைகெழு கொண்கரநீ நல்கின்‌ 
௧௦. நிறைபடு நீழல்‌ பிறவுமா ருளவே. 


(சோ -ள்‌.) விருந்தின்‌ பாணர்‌ விளர்‌ இசை கடுப்ப வலம்‌ 
புரிவானகோடு நரலும்‌ - புதியராய்‌ வந்த பாணர்‌ பாடுகின்ற 
இனை,தாய (மெல்லிய) இசைப்பாட்டுப்‌ போல வெளிய வலம்‌ 
புரிச்சங்கு ஒலியா நிற்கும்‌ ; இலங்கு நீர்‌த்‌ துறைகெழு கொண்க 1- 
விளங்கிய நீரையுடைய துறைபொருக்திய நெய்தனில க. தலைவனே !; 
விகாயாடு ஆயமொடு வெண்மணல்‌ அழுத்தி மறக்‌ தனம்‌ அறந்த 
காழ்முளை அகைய - யாம்‌ எம்மொடு விளயாடுகின்ற கோழிய 
ரோடு சென்று ஒருகாள்‌ வெள்ளிய மணலி லூன்‌. நினேமாகி மறக்‌ 
தொழிந்த  புன்னைமீனது. முற்றிய) விதையானது வேரூன்றி 


மூலமும்‌ உரையும்‌ 


மூளைக்கு முக்கோன்றுகலானே ; மெய்‌ பெய்‌ இம்‌ பா 
இனிது வளர்ப்ப - மீண்டும்‌ அதனை நோக்கி மகழ்‌ 
கலங்க இனிய பாலை நீராக வார்த்து இனிமையொடு வளர்க்கு : 
நாளில்‌ ; அன்னை நும்மினும்‌ சிறந்தது நுவ்வை ஆகும்‌ என்று 
கூறினள்‌ - எம்‌ அன்னை எம்மை நோக்கி நீயிர்‌ வளர்த்துவரும்‌ 
புன்னையானது நும்மினுளு சறந்ததன்றோ அது நும்முடன்‌ 
பிறற்‌த கங்கையாந்‌ தகுதியுடையது கண்டீர்‌” என்று இதன 
சிறப்பினை விளங்கவுரை,த்‌தனள்‌ ; நும்மொடு ஈகை நாணுதும்‌ - 
ஆகலின்‌ எந்‌ தங்கையாகிய இப்புன்னையின்‌ எதிரில்‌ நும்மொடு 
ககை தீது விளையாடி... மகிழ்வதற்கு யாம்‌ வெட்கமடையாநின்றோம்‌ 7 
அம்ம நீ நல்கன்‌ கிறைபடு நீழல்‌ பிறவும்‌ உள - அம்மவோ 27 
நீ இவளை அணைந்து நல்குவையோ 2 நல்குவையாயின்‌ நிறைந்‌ த 
மர.தீஇனிழல்பிறவும்‌ ஈங்குள்ளனகாண்‌ ; அவ்வயிற்‌ செல்லுதல்‌ 
ஈல்லகொனறாகும்‌. எ - ணு. 

(வி-ம்‌) விளர்‌ - இளமை; மென்மையின்மேலது. வான்‌ * 
வெண்மை. ஆர்‌? அசை. காழ்‌ - விதை; ஈண்டுப்‌ புன்னக்கொட்டை- 
அகைத்தல்‌ - தோன்றுதல்‌. நுவ்வை - நும்‌ தங்கை. 

உடன்பிறந்தார்‌ சுற்றத்தார்‌ முதலானோர்‌ அயலிலே யிருக்கும்‌ 
பொழுது தன்‌ காதலனெொடு அளவளாவுதல்‌ தகுதியுடையதன்றாதலின்‌, 
* வெள்கி அஞ்சுதும்‌ ' என்றாள்‌. நும்மொடு நகையாடுதற்கு நாணுது 
மென்றதனாலே பகற்குறிக்கு உடன்படாமையும்‌, பிறர்காணுதற்கு 
நாணுதுமென்று போதரலால்‌ களவுக்கு அஞ்சினமென்றமையுங்‌ குறிப்‌ 
பாற்‌ கூறி மறுத்து வரைவுகடாயது. மெய்ப்பாடு - மருட்கை. பயன்‌- 
வரைவு கடாதல்‌. 

(பெரு -ரை) இனி, முதற்கூறிய துறைக்கு நீ நல்குவாயேனும்‌ 
இப்புன்னைநீழல்‌ போன்று நிறைபடு நீழல்‌ பிறவுமுளவோ என்று 
ஏகாரத்தை வினாவாக்‌க இல்லையாகலின்‌ பகலீன்கண்‌ வாராதே கொள்‌ 
எனப்‌ பொருள்‌ காண்க. இரண்டாவது துறைக்கு ஏசாரத்தை ஈற்றசை 
யாகக்‌ கொள்க. இதன்கண்‌ தோழியின்‌ படைத்துமொழி கு 


இன்பந்கருதலுணர்க. ௧௭௨ 
TINE SEE 2 பலிக்‌ பித்த 
திணை : குறிஞ்சி, 


துறை: (௧) இது, தோழி தலைவிக்குரைப்பாளாய்ச்‌ சிறைப்புற 
மாகச்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, அன்னை வெறியெடுக்கின்றாளென்று தலைமக 
னுக்கு அறிவுறுத்தி அவனை வரைந்தெய்துமாறு உடன்படுத்த 
வேண்டிச்‌ சிறைப்புறமாகவந்த அவன்‌ கேட்குமாற்றுனே தோழி தலை 
வியை நோக்கி “வெறி அயருங்களத்து வருகின்ற முருகவேள்‌ “என்னா 
லெய்தியதன்று, ஒரு தோன்றலாலெய்தியது இந்நோய்‌ என்று அன்னை 


௩.00 நற்றினை நானூறு 
பால்‌ முன்னிலையானுங்‌ கனவானும்‌ அறிவுறுத்தின்‌ அதனால்‌ அவன்‌ 
ஏதேனும்‌ ஏதமெய்துமோ வென நொந்து கூறாறிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு முற்செய்யுட்குக்‌ கூறிய விதியே கொள்க. 

துறை: (௨) வெறியச்சுறீஇத்‌ தோழி அறத்தொடுகிலை பயப்பித்‌ 
ததா௨உமாம்‌. 

(நு- ம்‌.) என்பது, அன்னை வெறியெடுக்கன்றாளெனத்‌ தோழி 
தலைவியை அஞ்சுவித்து வெறியயருங்களத்தின்கண்‌ அறத்தொடு நிற்கு 
மாறு கூறியதுவும்‌ ஆகும்‌. (உரை இரண்டற்கும்‌ ஓக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதனை, நாற்றமும்‌” என்னும்‌ நாற்பாவின்கண்‌ 
களனும்‌ பொழுதும்‌ வரைநிலை விலக்இக்‌...... பிறவும்‌ (தொல்‌. கள. 
௨௩.) என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

சுனைப்பூக்‌ குற்றும்‌ தொடலை தைஇயும்‌ 
மல்ச்செங்‌ காந்தள்‌ கண்ணி கும்‌.தும்‌ 
தன்வழிப்‌ படூஉம்‌ நம்ஈயந்து அருளி 
வெறியென உணர்ந்த அரிய அன்னையைக்‌ 

௫. கண்ணினுங்‌ கனவினுங்‌ காட்டி இந்நோய்‌ 
என்னினும்‌ வாராது மணியின்‌ தோன்றும்‌ 
அம்மலை கிழவோன்‌ செய்தனன்‌ இ.துவெனின்‌ 
படுவண்டு ஆர்க்கும்‌ பைந்தார்‌ மார்பின்‌ 
நெடுவேட்கு ஏகம்‌ உடைத்தோ 

௪௦. தொடியோய்‌ கூறுமதி வினவுவல்‌ யானே. 


(சோ - ள்‌.) கொடியோய்‌ யான்‌ வினவுவல்‌ - தொடியினை 
யுடையாய்‌ யான்‌ நின்னையொரு செயலைவினவுனெறேன்‌ ; சுனைப்‌ 
பூ குற்றும்‌ தொடலை தைதயும்‌ மலைச்‌ செங்காந்தள்‌ கண்ணி தந்‌ 
அம்‌ - அதுதான்‌ யாதெனிலோ;? கேள்‌! சுனையின்கணுள்ள மலச்‌ 
கொய்தும்‌ அவைகளை மாலையாகத்‌ தொடுத்தும்‌ மலையிலுள்ள 
செங்காக்‌ கள்‌ மலர்கொய்து அம்முருகவேள்‌ போர்க்குச்‌ சூடும்‌ 
கண்ணியாக அமைத்தும்‌ சார்த்தி; ,தன்‌ வழிப்படுஉம்‌ ௩ம்‌ நயந்து 
அருளி - அவனை வழிபாடுசெய்ன்ற ஈம்மை ஆதரன்‌ செய்யு 
மானு விரும்பியருளி ; வெறி என உணர்ந்த அரிய அன்னையை - 
நாம்‌ இப்பொழுது கொண்டிருக்றறெ காமநோய்‌ “முருகு அணங்கி 
யது காரணமாக வந்த இவள்‌ மேனியின்‌ வேறுபாடுதான்‌ வெறிய 
யர்க்‌தரல்‌ நிங்கும்‌' என மாறாக நினைம்துடைய அம்மாஅபாடு 
எவ்வழியினாலும்‌ கில்கரிய நம்‌ அன்னைக்கு ; கண்ணினுவ்‌ கனவி 
னும்‌ காட்டி - கண்ணாலே குறிப்பாகக்‌ காட்டுவ தனோடு உறங்கும்‌ 
பொழுது அவனது கனவின்கண்ணும்‌ வந்து தோன்றித்‌ தன்வடிவு 
புலப்படக்சாட்டி; இந்‌ கோய்‌ என்னினும்‌ வாராது - இச்காம 


மூலமும்‌ உரையும்‌ 8௨௦௧. 


கோய்‌ என்னாலும்‌ வேறுபிற அணங்குகளாலும்‌ எய்தியகொன் 
றன்னறுகண்டாய்‌ ; மணியின்‌ கோன்றும்‌ அம்‌ மலை கிழவோன்‌ 
இது செய்தனன்‌ .எனின்‌ - வேறுயாவன்‌ இதனைத்‌ தோற்று 
வி.க,சனன்கொல்‌ என வினவின்‌ , நோக்குவோர்க்கு நீலமணி 
போலக்‌ தொன்றாநிற்கும்‌ அழகதய மலையையுடைய ஒருதோன்‌ 
மலே இதனைச்‌ செய்தனன்‌ ' என்று கூறுவானெனின ; படு 
வண்டு ஆர்க்கும்‌ பைந்தார்‌ மார்பின்‌ நெடுவேட்கு ஏதம்‌ 
உடை, த்தோ - அதனாலே பொருந்திய வண்டுக எாரவாரிக்கும்‌ 
பசிய மாலையையணிந்த மாரபையுடைய அந்நெடிய முருக 
வேளுக்கு ஓரு குற்றமுமுண்டாகுமோ 2) கூறுமஇ - அதனே 
ஆராய்ந்து கூதிக்காண்‌) ள- று, 

(வி- ம்‌.) அன்னையை: உருபுமயக்கம்‌. கண்ணி-போர்க்குச்‌ 
சூடும்‌ பூ. தெய்வமாதலீன்‌ கனவீனுங்காட்ட அமையும்‌. ஞாயிற்றின்‌ 
வெம்மையாலே வறளாது மழைபெய்து நிறம்பெறுதலின்‌ மணிபோலத்‌ 
தோன்றம்‌ என்றதாம்‌. 


இறைச்சி:—ஒன்றினேம்‌ யாமென்று புகல்புக்க எம்மைக்‌ கைவிட்ட 
அன்னோன்‌ மலையாயிருந்தும்‌, நீலமணிபோலத்‌ தோன்றி விளங்கா 
நிற்கும்‌ இஃதென்ன வியப்போவெனப்‌ பொருளின்புறத்தே தோன்றி 
யதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெகு -ரை.) இதன்கண்‌ முதல்‌ துறைக்கு அன்னை களவொழுக்‌ 
கத்தை அறியாதவளாய்‌ வெறியாடமுயல்கின்றாள்‌ அதனால்‌ தலைவிக்கு 
வரும்‌ ஏதம்‌ பலவாம்‌ ஆதலின்‌ விரைந்து வரைந்து கொள்வாயாக 
என்பது குறிப்பெச்சமாகவும்‌, 

இரண்டாவது துறைக்குத்‌ தோழி தலைவியை நோக்க அன்னைவெறி 
யெடுக்க முயல்கின்றாள்‌ நீ தானும்‌ மறைபுலப்படுத்தும்‌ கருத்துடை 
யையல்லை இனி யாம்‌ வாளாவிருத்தல்‌ கூடாது மறைப்புலப்படுத்தல்‌ 
வேண்டும்‌ நின்‌ கருத்தியாது என்று வினவுதல்‌ குறிப்‌ பெச்சமாகக்‌ 
கோடல்‌ வேண்டும்‌. . (௧௪௩). 


so. 


தினை: பாலை, 


துறை: இது, வினைமுற்றி வந்தெய்திய காலத்து ஆற்றாளாய 
தலைவியைத்‌ தோழி வற்பு நீஇ நின்றாட்கு அவள்‌ சொல்லியது. 


(து- ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்துவந்த தலைமகன்‌ பரத்‌ 
தையொடு முயங்கியதறிந்து ரொந்துபுலக்த தலைவியைத்‌ தோழி 
நெருங்கி நீ தலைவனோடிருந்தும்‌ வருந்துவதென்னென்றாட்கு அவள்‌ 
அறியாதார்க்கு அங்ஙனமே தோன்றுமாயினும்‌ அவன்‌ பரத்தைமார்பின்‌ 
கண்ணே தன்னை மடுப்பானாயினான்‌: என்னை அன்பின்றி முயங்குவா 
னதலின்‌, அவன்‌ முயக்கந்தான்‌ யாது பயனுடையதாகு'மென்று வருக. 
திக்கூறாநிற்பது. 


TFTA) 


௩0௦௨ நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதற்கு, 

“கொடுமை யொழுக்கத்துத்‌ தோழிக்‌ குரியவை, 
வடுவறு சிறப்பிற்‌ கற்பிற்‌ றிரியாமைக்‌, 
காய்தலு முவத்தலும்‌ :பிரித்தலும்‌ பெட்டலும்‌, 
ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌” 


(தொல்‌-௧.ற்‌-௬) 
என்னும்‌ விதிகொள்க, இதன்‌ கண்‌ காய்தலின்‌ பாற்படுமென்க. 
கற்றை ஈந்தின்‌ முற்றுக்குலை யன்ன 
ஆளில்‌ அத்தத்‌ தாளம்‌ போந்தைக்‌ 
கோளுடை நெடுஞ்சினை ஆண்குரல்‌ விளிப்பிற்‌ 
புலியெதிர்‌ வழங்கும்‌ வளிவழங்கு ஆரிடைச்‌ 
சென்ற காதலர்‌ வக்தினிது முயங்கிப்‌ 
பிரியாது ஒருவழி உறையினும்‌ பெரிதழிம்‌ து 
உயங்கினை மடந்தை என்றி தோழி 
அற்றும்‌ ஆகுமஃது அறியா தோர்க்கே 
வீழாக்‌ கொள்கை வீழ்ந்த கொண்டி 
௧௦. மல்லல்‌ மார்பு மடுத்தனன்‌ 

புல்லுமற்‌ றெவனோ அன்பிலங்‌ கடையே. 


ஓ 


(சோ-ள்‌,, தோழி ஈந்இன்‌ கற்றை முற்றுக்‌ குலை அன்ன 
ஆள்‌ இல்‌ அத்தத்‌ தாளம்‌ போந்தை - தோழி ! ஈந்தினது திரட்‌ 
சியையுடைய முற்றிய குல்போன்ற மக்க ளியங்கா,த நெறியின்கண்‌ 
ணமைம்‌,த தாளிப்பனையின து ; கோள்‌உடை நெடுஞ்சினை ஆண்‌ 
குரல்‌ விளிப்பின்‌ - குல்களையுடைய நெடிய மடலிலிருந்து ஆண்‌ 
பறவை தன்‌ பெண்பறவையைக்‌ கூவின ; புலி எதிர்‌ வழங்கும்‌ - 
அவ்‌ வொலியைக்‌ கேட்ட புலி எதிரோசை எழும்படி. முழங்கா 
கிற்கும்‌ ; வளி வழங்கும்‌ ஆர்‌ இடைச்‌ சென்ற காதலர்‌ - கோடைக்‌ 
காற்று வீசுகின்ற அரிய நெறியிலே சென்ற காதலர்‌; வந்து 
இனிது முயங்கிப்‌ பிரியாது ஒருவழி உறையினும்‌ - மீண்டு வந்து 
இனிதாக நின்னை முயங்க நீங்காது நீங்களிருவீரும்‌ ஓரிட,த்தே 
உறையுங்காலையும்‌; பெரிது அழிந்து மடந்தை உயங்கினை 
என்றி - நீ பெரிதும்‌ நெஞ்சழிந்து மடந்தையே/ ஏன்‌ வருந்து 
இன்றனை 2 என்று கூறாகின்றனை; அஃது அறியாதோர்ககு 
அற்றும்‌ ஆகும்‌ - அவ்வுண்மையை அறியா தவர்க்கு அ. தன்மை 
யாகவே.கான்‌ காணப்படும்‌ ; வீழாக்‌ கொள்கை வீழ்ந்‌,த கொண்டி. 
மல்லல்‌ மார்பு மடுத்‌தனன்‌ - ௩ம்‌ காதலன்‌ முன்பு பிற மாதரை 
விரும்பாத கோட்பாட்டையுடையனாயிருந்து இப்பொழுது தன்னை 


விரும்பிய பரத்தையினிடத்துத்‌ தன்‌ வளப்பம்‌ பொருந்திய 


மரர்பை மடுப்பானாயினான்‌, இங்கனம்‌ பிறள்‌ ஒரு,த்திபால்‌ அன்பு 


மூலமும்‌ உரையும்‌ ௩௦௩ 


வைக கால்‌ என்மாட்டு அவனுக்கு எவ்வண்ணம்‌ அனபு தோன்‌ 
அம்‌? ; அன்பு இலங்கடை புல்லு எவன்‌ ? - அன்பென்பது இல்‌ 
லா.தவழி என்னை அவன்‌ தழுவிக்‌ கொள்வதனாலும்‌ யான்‌ அவ 
னைத்‌ தழுவிக்‌ கொள்வ,தனாலும்‌ யாது பயன்படும்‌ ?; எ-று. 

(வி-ம்‌. கோள்‌ - காய்‌. கொண்டி - கொள்ளைகொள்ளும்‌ பரத்தை, 

இறைச்சி: (க) ஈந்தின்‌ முற்றுக்குல்போன்றது தாளிப்பனங்குலை 
யென்றது பரத்தையும்‌ என்போலத்‌ தலைமகனுக்‌ குரியளாயினா 
ளென்றதாம்‌. 

5 (௨) தாளிப்பனைமடலி லிருந்து ஆண்பறவை பெண்பற 
வையை விளித்தால்‌ புலி எதிரொலியெடுப்ப முழங்காநிற்குமென்ற து- 
இல்லகத்திருக்கும்‌ யான்‌ கணவனை விரும்பி ஏற்பின்‌ அயலே பரத்தை 
முழக்கத்‌2தாடு தலைவனை அழையாகிற்கு மென்றதாம்‌. 

மெய்ப்பாடு-அமுகை. பயன்‌-தலைவி புலவிகூர்தல்‌. 

(பெரு - ரை.) கற்றை ஈந்தின்‌ என்பது தொடங்க.............- உயங்‌ 

னை என்னுந்‌ துணையும்‌ தோழி கூற்றைத்‌ தலைவிகொண்டு கூறினபடி. 
யாம்‌. அவனுடைய வீழாக்கொள்கைகள்‌ அணைத்து வீழ்ந்தன இப்‌ 
பொழுது அவன்‌ . மல்லல்‌ மார்பு கொண்டு மடுத்தனன்‌ எனப்‌ பொருள்‌ 
கோடலுமாம்‌. (௧௪௪) 


திண: நெய்தல்‌. 

துறை: இது, தோழி சிறைப்புறமாகச்‌ சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, சிறைப்புறமாக வந்திருந்த தலைமகன்‌ கேட்டு 
இனி இல்வயிற்‌ செறிக்கப்படுமாதலால்‌, களவுப்புணர்ச்சிக்‌ கியலா 
தென்று வரைந்தெய்துமாறு தோழி தலைவியை நோக்கி “ஈம்‌ தலைவ 
னுடன்‌ கூட்டம்‌ நிகழ்ந்ததனை அன்னை அறியாதிருந்தும்‌ ஏதிலாட்டியர்‌ 
கூறுதலால்‌ என்னைச்‌ சுடுவது போல நோக்குவளெனவும்‌ இதுபற்றி 
உள்ளுறையால்‌ இறைமகன்‌ இன்னது செய்தல்‌ வேண்டுமெனவுஞ்‌ 
சூழ்ந்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு ££ களனும்‌ பொழுதும்‌... ..4ஃ44சஃஃ9சசசசஃ அனைநிலை 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌-கள-௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. 

நெடுங்கடல்‌ அளித்த கொடுந்திமில்‌ பரதவர்‌ 
கொழுமீன்‌ கொள்கை அழிமணல்‌ குவைஇ 
மீன்நெய்‌ அட்டிக்‌ கிளிஞ்சில்‌ பொத்திய 
சிறுதீ விளக்கின்‌ துஞ்சும்‌ நறுமலர்ப்‌ 

௫. புன்னை ஓங்கிய துறைவனோடு அன்னை 
தானறிந்‌ தன்றோ இலளே பானாள்‌ 


1௩.0௪ நற்றிணை நானூறு 


சேரியம்‌ பெண்டிர்‌ சிறுசொல்‌ நம்பிச்‌ 
சுடுவான்‌ போல நோக்கும்‌ 
அடுபால்‌ அன்னளன்‌ பசலை மெய்யே. 


(சோ-ள்‌) நெடுங்‌ கடல்‌ அலைத்‌,த கொடுக்‌ இமில்‌ பர,தவர்‌- 
செடிய கடலிலே சென்று வலைவீசி ஆங்குள்ள மீன்களை வருத்திப்‌ 
பிடித்த வளைந்த மீன்படகுகளையுடைய பர,கமாக்கள்‌ ; கொள்கைக்‌ 
கொழுமின்‌ அழிமணல்‌ குவைஇ- தாம்‌ பிடிக்‌. துக்கொண்டுவந்த 
கொழுவிய மீன்களை நெழழ்ச்சியையுடைய மணற்பரப்பிலே 
குவித்து; மீன்‌ நெய்‌ அட்டிக்‌ கிளிஞ்சல்‌ பொத்திய சிறு தீ 
விளக்கில்‌ துஞ்சும்‌ - மீன்‌ கொழுப்பாலாயெ நெய்யை வார்‌ த்துக்‌: 
இளிஞ்சிலில்‌ ஏற்றிய சிறிய சுடர்விளக்கனொளியிலே துயிலு 
இன்ற; ஈணுமலர்ப்‌ புன்னை ஓங்கிய துறைவனொடு-ஈநிய மலரை 
யுடைய புன்னை மரங்கள்‌ உயர்ந்த துறைவனுடனே நாம்‌ களவிலே 
புணாக்குகனை ; அன்னை அறிந்தன்று இலள்‌ - ஈம்‌ அன்னை தான்‌ 
முன்னரே அறிந்‌ துவைத்தாளும்‌ அல்லள்‌ ; பால்‌ நாள்‌ சேரியம்‌ 
பெண்டிர்‌ சறுசொல்‌ நம்பி - அ௮ங்ஙனமாக இரவு நடு யாமத்தில்‌ 
நம்முடைய சேரியின்கணுள்ள அயலுறை மாதர்‌ கூறுங்‌ குறிப்‌ 
புரையாகிய; இழிற்‌த லெ சொற்களை விரும்பிக்‌ கேட்டு ; அடுபால்‌ 
அன்ன என்‌ பசலை மெய்‌- கொதிக்கின்ற பால்போன்ற பசலை 
பரக்க என்‌ மேனியை ; சுடுவான போல நோக்கும்‌ - சுடுவது 
போல நோக்கா நிற்கும்‌ ; இதனால்‌ இனி இல்வயிற்‌ செறிக்கும்‌ 
போலும்‌: எ.- று. 

(வி-ம்‌.) வான்‌: தொழிற்பெயர்‌ விகுதி. இதனாலென்பது முதற்‌ 
குறிப்பெச்சம்‌. 

தலைவன்‌ பிரிதலாலே பசப்புண்டாகய தென்பதை அவனுக்கறி 
வுறுத்துவாள்‌ என்பசலை மெய்யென்றாள்‌. காமத்தி'மிகுகலானே அடு 
பாலன்ன மெய்‌ என்றாளெனவுமாம்‌. அடுபால்மேல்‌ ஆடை படர்தல்‌ 
போலக்‌ காமத்தியால்‌ உடம்பிலே பசலைபரந்ததெனக்கொள்க. இது 
வும்‌ தலைவி கூற்றைத்‌ தோழி தன்‌ கூற்றாகக்கொண்டு கூறியது. இது 
பசலைபாய்தல்‌. 

உள்ளுறை கடல்‌ வேட்டையிலே சென்ற பரதவர்‌ கொண்டு 
வந்த மீனை மணலி2ல குவித்துவிட்டு விளக்கொளியிலே துஞ்சுவர்‌ 
என்றது, தலைவன்‌ வேற்றுநாட்டகன்று பொருளீட்டிக்‌ கொணர்ந்து 
எமர்‌ விரும்பியவாறு அவர்‌ முன்றிலிலே குவித்‌ துப்போகட்டுப்பலரறிய 
மணந்து முயங்கி அயாவோம்பி இருப்பானாக வென்றதாம்‌. 

மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌-வரைவு கடாதல்‌. 


(பேரு -ரை.) முன்னரே பிரிவுத்துயரால்‌ கொதிக்கும்‌ என்‌ 


மேனியை மேலும்‌ சுடுவான்‌ போன்று நோக்கும்‌ என்றவாறு. இதனால்‌ 
அலர்‌ எழுந்ததும்‌ தாயறிந்ததும்‌ கூறி இனி இற்செறிப்பர்‌ என்பதனை 
யும்‌ குறிப்பால்‌ உணர்த்தினமையுணர்‌ க. (௧௭௫). 


| க 


மூலமும்‌ உரையும்‌ ௩௦௫: 


க. 


நினை: குறிஞ்சி, 

துறை: இது, பரத்தை தலைவியின்‌ பாங்கிக்குப்‌ பாங்காயினார்‌ 
கேட்ப விறலிக்குச்‌ சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, உணர்த்தவுணரும்‌ ஊடற்பகுதிக்கண்ண 
தாகிய தலைவி தான்‌ பூப்புநீ ராடிய துணர்த்தவேண்டித்‌ தன்‌ 
தோழியைச்‌ செங்கோலஞ்செய்‌ துவிடுப்ப ௮ துகண்டு உலகியல்‌ நோக்கித்‌ 
தலைவனை வீடுத்த பரத்தை யாம்‌ தலைவியை அஞ்சி விடுத்தே மென்று 
ஊரார்‌ கூறுவர்‌ போலுமென்று உட்கொண்டு எதிர்வந்து உரையாடுதலை 
யஞ்சித்‌ தான்‌ கூறுவதனைத்‌ தலைவியும்‌ பாங்கியும்‌ அறிந்து கோடற்‌ 
பொருட்டு, அப்‌ பாங்கிக்குப்‌ பாங்காயினார்‌ கேட்பத்‌ தன்‌ தோழியாயெ 
விறலியை நோக்கி, “அவள்‌ நம்மை நயந்து கொண்டிருக்கையில்‌ நாம்‌ 
அவளை நயந்துகொள்ள வேண்டி. அவனை விடுத்தோம்‌. என ஊரார்‌ 
புகலுவர்கொல்‌'லெனக்‌ கூறுவதுடன்‌ உள்ளுறையால்‌ *யாம்‌ அவனை 
மீட்டுக்‌ கைக்கொள்வா'மெனவும்‌ வெகுண்டு கூறாநிற்ப து. 

(இ-ம்‌.) இதற்கு, 'புல்லுதன்‌ மயக்கும்‌ புலவிக்‌ கண்ணும்‌" 
(தொல்‌ - கற்‌ - ௧0) என்னும்‌ விதி கொள்க, 

எம்நயம்‌ து உறைவி ஆயின்‌ யாம்நயந்து 
நல்கினம்‌ விட்டதென்‌ நலத்தோன்‌ அவ்வயின்‌ 
சால்பின்‌ அளித்தல்‌ அறியாது அவட்கவள்‌ 
காதலள்‌ என்னுமோ உரைத்திசின்‌ தோழி 

இ. நிரைத்த யானை முகத்துவரி கடுப்பப்‌ 
போதுபொதி உடைந்த ஓண்செங்‌ காந்தள்‌ 
வாழையஞ்்‌ சிலம்பின்‌ வம்புபடக்‌ குவைஇ 
யாழோர்த்‌ தன்ன இன்குரல்‌ இனவண்டு 
அருவி முழவின்‌ பாடொடு ஓராங்கு 

௧௦. மெல்மெல இசைக்கும்‌ சாரல்‌ 

குன்ற வேலித்தம்‌ உறைவின்‌ ஊரே. 


(சோ-ள்‌.) தோழி! எம்‌ ஈயந்து உறைவி ஆயின்‌ யாம்‌. 
நயந்து ஈல்கனம்‌ விட்டது என்‌ -விறலீ ! அதலைமகளானவள்‌ 
எம்மை விரும்பி உறைபவளாயிருக்கையில்‌ யாமாக அவளை 
விரும்பி அவள்‌ விரும்பியவாறு ஈல்‌கவிட்டதுதான்‌ என்னவிருக்‌ 
இன்றது2; ஈலத்தோன்‌ அவ்வயின்‌ சால்பின்‌ அளித்தல்‌ அறி 
யா.து-௩ம்‌ கல,த்திற்குக்‌ காரணமாயிறாக்கும்‌ தலைமகனை அத தலைவி 
பால்‌ யாம்‌ சால்பினாலே கொடுத்தது அறியாது ; நிரைத்த யானை 
முகத்து வரி கடுப்பப்‌ போது பொதி உடைந்த ஒள்‌ செவ்‌ 
காம்‌,தள்‌-நிரை,த்‌இருக்கன்ற யானையின்‌ முகத்திலுள்ள கோடு 

௩. ரா-20 


௩௨௦௭ நற்றிணை நாலூறு 


போல அரும்புகள்‌ பொத்‌ கனவெல்லாம்‌ மலர்க்‌த ஒள்ளிய செங்‌ 
காற்தள்‌ ; வாழை சிலம்பின்‌ வம்பு பட - வாழையையுடைய 
சிலம்பின்கண்‌ மணங்கமழாநிறப ; யாழ்‌ ஓரத்து அன்ன இன்‌ 
குரல்‌ இன வண்டு- யாழோசையைக்‌ கேட்டாலொ,த்‌த இனிய 
குரலேயுடைய கூட்டமாகிய வண்டுகள்‌; குவைஇ அருவி 
முழவின்‌ பாடொடு ஓராங்கு மெல்மெல இசைக்குன்‌ சாரல்‌ ம்‌ 
இரண்டு புகுந்து அறாவியாகிய முழவொலியோடு ஒரு கன்மைப்பட 
மெல்ல மெல்ல ஒலியாநிற்கும்‌ சாரலிலே ; குன்ற வேலித்‌ தம்‌ 
உறைவின்‌ ஊர்‌ - குன்று சூழ்ந்து வேலியாகவுடைய அவர்கள்‌ 
இருக்கின்ற ஊரிலுள்ளார்‌ ; அவட்கு அவள்‌ காகலள்‌ என்னு 
மோ உரைத்தசன்‌ - தலைவிபால்‌ அப்பரத்தை மிக்க காதலை 
யுடையளா.கலின்‌ அத்தலைவி விருப்பத்தின்படி. தலைவனை விடுத 
தனள்‌ ஏன்று கூறுகிற்பரோ? ஆராய்ந்து ஒன்றனைக்‌ கூறாய்‌; 
அங்கனம்‌ ஆயின்‌ மீட்டும்‌ அவனை ஈங்கு நமது ஆற்றலானே 
கைக்கொண்டு போதுவாங்காண்‌ /, எ-று, 


(வி-ம்‌.) பரத்தை தான்‌ தோழியென விளித்தலால்‌, அவட்குத்‌ 
தோழி விறலியென்பது. விறல்‌ - சத்துவம்‌ ; அவை சிங்காரமுதலாய 
ஒன்பான்‌ சுவையாமென்ப. அச்சுவைகள்‌ தன்‌ மெய்க்கண்ணே தோன்று 
மாறு அவிகயத்திற்‌ புலப்படுத்திக்‌ காட்டவல்லவள்‌ விறலி, உறைவி. 
உறைபவள்‌. நலத்தோன்‌ அளித்தல்‌ : இரண்டன்றொகை. குவைஇ - 
திரண்டு, அங்ஙனமாயினென்பது முதற்‌ குறிப்பெச்சம்‌. 


உள்ளுறை :--சிலம்பிலே செங்காந்தள்‌ மலர்தலும்‌ வண்டுகள்‌ 
அருவியொலி யொடு சேர மெல்லமெல்லப்‌ பாடாகிற்குமென்றது, தலைவி 
யொடு தலைவன்‌ மகிழ்ந்திருப்பனதலின்‌ நாம்‌ முழவு முதலியவற்றோடு 
பாடுகிற்போம்‌ ; அவன்‌ நம்‌ வயத்தவனாவானென்பதாம்‌, ** ஏனோர்க்‌ 
கெல்லாம்‌ இடம்வரை வீன்றே” (தொ-பொ - ௩௦௨) என்றதனாலே 
பரத்தை தானறிந்த களவியானே நிலம்பெயர்க்துறையாத பொருள்‌ 
கொண்டு உள்ளுறை கூறினாளென்பது, மெய்ப்பாடு - வெகுளி. 
பயன்‌ - பரத்தை சூழ்தல்‌. 


(பெரு -ரை.) இனி இச்‌ செய்யுளின்கண்‌ ஊர்‌ அவட்கு அவள்‌ 
காதலள்‌ என்னு2மா என்றதற்கு, இவ்வூரிலுள்ளார்‌ அப்பரத்தையினும்‌ 
காட்டில்‌ அத்‌ தலைவியே சிறந்த காதலையுடையாள்‌ என்று கூறுவரோ? 
என்று பொருள்சோடலே சிறப்பு. இங்ஙனமன்றி *: தலைவிபால்‌ அப்‌ 
பரத்தை மிக்க காதலையுடையாள்‌ ஆதலின்‌ அத்தலைவீ விருப்பத்தின்‌ 
படி. தலைவனை வீடுத்தனள்‌ ”” எனல்‌ பரத்தைக்குப்‌ புகழே பயத்தலின்‌ 
அவ்வுரை பொருந்தாமையுணர்க. இனி, தலைவி எம்மை நயந்து உறை 
பவளாதலின்‌ யாம்‌ ஈயந்தே தலைவனை நல்னெம்‌ நலத்தோனும்‌ அவள்‌ 
பால்‌ காதலின்றியே தன்‌ சால்புடைமையான்‌ அளிப்பவன்‌ ஆகின்‌ 
முன்‌; இதனை அறியாது இவ்வூர்‌ அவலுக்கு அப்பரத்தையினும்‌ அத்‌ 
தலைவியே இறந்த காதலன்‌ என்னுமோ? யாம்‌ விட்டது என்னாம்‌? 
உரை ! என்று இச்‌ செய்யுட்குப்‌ பொருள்‌ காண்டலே சுருதி த 


மூலமும்‌ உரையும்‌ க.0ள 


ட்ப ட்ட பப ப்ட்பப்பட்பப்பபபப்‌ பப 

திண: பாலை. 

துறை : இது, செலவுக்குறிப்பறிந்த தலைமகள்‌ தோழிக்குரைத்‌ 
த்து, 

(நு-ம்‌.) என்பது, தலைவன்‌ வினைவயிற்செல்லுங்‌ குறிப்பை 
யறிந்த தலைமகள்‌, தோழியைநெருங்கி “நம்‌ காதலர்‌ சுரம்போதலைத்‌ 
அணிந்தனரென்பது திண்ணம்‌; வேலைத்துடைப்பர்‌, பலகையணிவர்‌, 
என்னையும்‌ அளிப்பர்‌ ஆதலின்‌, யாம்‌ துன்பவெள்ளத்தில்‌ நீந்தியுழலு 
காள்வந்து எய்தியது போலு' மென அழிந்து கூறுஙிற்ப.து. 

(இ-ம்‌. இதனை “கொடுமையொழுக்கம்‌......... ஆவயின்‌ வரூஉம்‌ 
பல்வேறு நிலையினும்‌”” (தொல்‌ - கற்‌- ௬) என்னும்‌ விதியான்‌ அமைத்துக்‌ 
கொள்க. 

பரந்துபடு கூரெரி கானம்‌ நைப்ப 

மரந்தீ உற்ற மகிழ்தலை அம்காட்டு 
ஒதுக்கரும்‌ வெஞ்சுரம்‌ இறந்தனர்‌ மற்றவர்‌ 
குறிப்பிற்‌ கண்டிசின்‌ யானே நெறிப்பட 

௫. வேலும்‌ இலங்கிலை துடைப்ப பலகையும்‌ 

பீலி சூட்டி. மணியணி பவ்வே 

பண்டுனும்‌ ஈனிபல அளிப்ப இனியே 
வந்தன்று போலும்‌ தோழி நொம்துரொம்‌ து 
எழுதெழில்‌ உண்கண்‌ பாவை 

௧௦. அழிதரு வெள்ளம்‌ நீந்தும்‌ நாளே. 

(சோ-ள்‌.) கோழி பரந்துபடு கூர்‌ எரி கானம்‌ நைப்டீ 
மரம்‌ த உற்ற மஇழ்தலை அம்‌ காட்டு - தோழி / ஈம்காதலர்‌ பரந்து 
பட்ட மிக்க இ காடு முழுதும்‌ எரிந்து அழித்‌ தலினால்‌ அதனிடை 
யிருந்த மரங்களெல்லாம்‌ தீந்து மகழ்ச்சி நீங்கலாகிய காட்‌ 
டகத்து; ஒதுக்கு அரும்‌ வெஞ்‌ சுரம்‌ இறந்தனர்‌ - ஒதுங்கி 
யிருத்‌ தற்கும்‌ நிழலில்லாக கொடிய சுரததின்கண்ணே சென்று 
விட்டனர்‌ என்பது இண்ணம்‌ ; மற்றவர்‌ குறிப்பின்‌ யான்‌ 
கண்டிசன்‌ - அவர்‌ சேய்யுன்‌ செய்கையின்‌ குறிப்பினால்‌ யான்‌ 
கண்ட றிந்தேன்மன்‌; நெறிப்பட வேலும்‌ இலங்கு இலை துடைப்ப - 
யாக்கனம்‌ அநறிக்தனையன நீ வினவுதஇயேல்‌ இயம்புவன்கேள்‌ 7 
ஒழுங்குபட வேலின்‌ இலங்கிய இலையையும்‌ மாசுபோக த்‌ அடையா 
கிற்பர்‌ ; பலகையும்‌ பீலி கூட்டி மணி ௮ணிப - அன்றிச்‌ கிடுகளே 
யும்‌ மயிற்பீலி சூட்டி மணியை அணீயாநிற்பர்‌; பண்டினும்‌ ஈனி 
பல அளிப்ப - மற்றும்‌ முன்போலன்றி என்னையும்‌ பலபடி 
யாகப்‌ பாராட்டி. அன்புசெய்யாகிற்பர்‌ ; கொந்து கொந்து எழுது 


1௨௦௮ நற்றிணை நானூறு 


எழில்‌ உண்கண்‌ பாவை அழிதறா வெள்ளம்‌ நீந்தும்‌ காள்‌ - 
ஆதலின்‌ யான்‌ வருந்தி வருந்தி ஓவியர்‌ எழுதுகுற்குகு தகுந்த 
அமகமைம்‌,த மையுண்ட கண்ணிலே பாவைகோன்றா,க வெள்ளம்‌ 
போன்னு கண்ணிர்‌ வடிய அவ்வெள்ள க்‌ இன்கண்‌ விழுந்து நீந்தி 
யுழலும்‌ நாள்‌ ; இனியே வந்தன்று போலும்‌ - இன்னே வந்து 
இதுத ததுபோலும்‌ ; இனி எவ்வாறு ஆற்றுலற்பேன்‌) எண, 

Ll தலையல்‌ - நீங்குதல்‌. அம்‌ : சாரியை. இறந்தனர்‌: 
தெளிவின்கண்‌ வந்த கால வழுவமைதி, பலகை - இடுகு ; இக்காலத்துக்‌ 
கேடயமென மருவியது. பண்டினும்‌ நனிபல அளிப்ப என்றது, 
மனைவியை முன்பு அன்புபாராட்டும்‌ அளவினுங்காட்டில்‌ மிகுதிப்படப்‌ 
பாராட்டுதல்‌; கண்ணுந்‌ தோளும்‌ நுதலுங்‌ கூந்தலும்‌ தைவர்து தழுவி 
முழுவி உறுப்புக்களைப்‌ பலகாலும்‌ நோக்கிகிற்றலும்‌ பலபடி.சென்று 
போட்து நோக்கி மீளாதலும்‌ பயனில்லாத வழியும்‌ வாளா உரையாடலும்‌ 
பிறவுமாம்‌. இது துன்பத்துப்புலம்பல்‌, ஏனை மெய்ப்பாடு - அழுகை. 
பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(0ப௫-ரை.) எழுது எழில்‌ உண்கண்‌ பாவை-கோலம்‌ எழுது 
தலையுடைய அழ௰ய மையுண்ட கண்‌ எனினுமாம்‌. (௧௭௭): 


CADE வடக்‌ 

திண: நெய்தல்‌. 

துறை: இது, சிறைப்புறமாகத்‌ தோழி செறிப்பறிவு,றீஇயது, 

(நி- ம்‌.) என்பது, சிறைப்புறத்தானாஇய தலைவன்கேட்டு வரை 
வொடு புகுமாற்றுனே தோழி தலைவியை இல்வயிற்செறித்தமையை 
அறிவுறுத்துவாளாய்த்‌ “தலைவனது தேரையும்‌ பார்க்கமுடியாதாயிற்று, 
நாண்மிகுதலாலே தயிலவும்‌ இல்லை. என்‌ நெஞ்சும்‌ அழிந்த'தென்று 
கூறி உள்ளுறையாலே தலைவியினுடைய ஏனைய நிலைமையுங்‌ கூறி 
வரைவுகடாவாகிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, **களனும்‌ பொழுழதும்‌............ அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌ - கள - ௨௩) என்னும்‌ விதியினால்‌ 
அமைத்துக்கொள்க. 

ஆடமை ஆக்கம்‌ ஐ.துபிசைம்‌ து அன்ன 
தோடமை தூவித்‌ தடர்தாள்‌ நாரை 
நலனுணப்‌ பட்ட நல்கூர்‌ பேடை 
கழிபெயர்‌ மருங்கின்‌ சிறுமீன்‌ உண்ணாது 

டு: கைகையம்‌ படுசினைப்‌ புலம்பொடு வதியும்‌ 
தண்ணம்‌ துறைவன்‌ தேரே கண்ணின்‌ 
காணவும்‌ இயைந்தன்று மன்னே காணி 
நள்ளென்‌ யாமத்துங்‌ கண்படை பெறேஎன்‌ 
புள்ளொலி மணிச்செத்து ஓர்ப்ப 

௧௦. விளிந்தன்று மாதவத்‌ தெளிந்தஎன்‌ நெஞ்சே... 


மட்கு 5 அவனைக்‌ குந்தம்‌ குஷ்ட. அ. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௦௯ 


(சோஃள்‌.) ஆடு அமை ஆக்கம்‌ ஐது பிசைந்து அன்ன - 
அசைகின்ற மூங்கிலினுள்ளே உரிக்கப்படும்‌ உரியை மடித்து 
மெல்லி,தாகப்‌ பிசைக்‌துவைத்தாலொ,த்த; தோடு அமை தூவித்‌ 
அடந்தாள்‌ நாரை - தொகுஇயமைக்கு சறெகுகளையும்‌ நீண்ட கால்‌ 
களையும்‌ உடைய நாரையினால்‌; நலன்‌. உணப்பட்ட நல்கூர்‌ 
பேடை - இன்பம்‌ நுகரப்‌ பெற்ற செயலற்ற பேடை; கழி பெயர்‌ 
மருங்கில்‌ சிறுமீன்‌ உண்ணாது - கழிக்கரையிலே பெயருமிடங்‌ 
களில்‌ பெயர்ந்து சென்று சிறிய மீனையும்‌ உண்ணாது; கைதை 
படுசினைப்‌ புலம்பொடு வதியும்‌ தண்ணம்‌ துறைவன்‌ - தாழையின்‌ 
பெரிய கிளையினகண்ணே வருத்தத்துடன்‌ உறையாநிற்கும்‌ 
மெல்லிய துறைகளையுடைய நம்‌ காதலன்‌; தேர்‌ கண்ணின்‌ 
காணவும்‌ இயைந்‌ தன்னு மன - ஊரந்துவரும்‌ தேரான து முன்பு 
நம்முடைய கண்ணாலேனும்‌ காணுகுற்குப்‌ பொருந்தியிருக்‌ தது, 
இப்பொழுது அது கழிந்தது ; காணி கள்‌ என்‌ யாமத்தும்‌ கண்‌ 
படை பெறேஎன்‌ - ஏதில்‌ மாதரார்‌ கூறுனு சிறு சொல்லை நம்பி 
கம்‌ அன்னை இற்செறிக்கலானே நாணமுற்று இரவு ஈடுயாமத்‌ 
இலும்‌ கண்‌ துயில்கொளப்‌ பெற்றிலேன்‌ ; புள்‌ ஒலி மணி செத்து 
ஓர்ப்ப - அயலிலை பநவைகள்‌ ஒலித்தல்‌ அவர்‌ தேரின்‌ மணி 
யொலிபோலிரு,த்‌,தலால்‌; தவத்‌ கெளிந்‌,த என்‌ நெஞ்சு-அவ்வொலி 
-யைக்‌ கேட்டு முன்பு மிகக்‌ தெளிர்‌திறாந்‌த ,பெறாமையுடைய எண்‌ 
னெஞ்சமானது ; விளிந் தன்று - இப்பொழுது அழிவு பொரும்‌ 
அயதாயிற்று; எ-று. 

(விஃ-ம்‌.) ஆக்கம்‌ - ஆக்கப்படுவது; செய்யப்படுவதென்றவாறு. 
ஐது - மெல்லிது; வியப்புடைத்தாக வென்றுமாம்‌. தோடு - தொகுதி. 
மன்‌ : கழிவுப்பொருளது. செத்து - ஒத்து: உவமவுருபு. நல்கூர்துல்‌- 
பல்காற்புணர்தற்கன்றிச்‌ சேவல்‌ நாரையைப்‌ பிரிந்து தனியிருத்தல்‌. 
மா: அசைச்சொல்‌. அவன்முயக்கங்‌ குறைந்தவழி அருகிலே நோக்‌ 
யிருந்தாலும்‌ உள்ளம்‌ தேறும்‌: நோக்காதவாறு இல்வயிற்‌ செறித்‌ 
தமையானே தேரினையுங்‌ காணாவண்ணம்‌ அது கழிந்ததென இரங்‌ 
இனாள்‌. இது துன்பத்துப்‌ புலம்பல்‌. கண்படைபெறேஎ னென்றது 
கண்டுயில்‌ மறுத்தல்‌. நெஞ்சம்‌ விளிந்ததென்றது ஆங்குநெஞ்சழிதல்‌. 
இது தலைவி கூற்றைத்‌ தோழி தன்‌ கூற்றாகக்‌ கூறியது. 

உள்ளுறை :--நாரையால்‌ ஈலனுணப்பட்ட பேடை, பின்பு சேவ 
லின்றித்‌ தனி 3ய மீனுமுண்ணாது சினையின்கண்ணே புலம்பொடுவதியு 
மென்றது, தலைவனாலே நலனுணப்பட்ட தலைவி மீட்டும்‌ அவனை 
அடையப்பெறாது உண்டியும்‌ விரும்பாது இற்செறிக்கப்பட்டு வருந்தி 
உறையாகிற்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - இற்‌ 
செறிப்பறிவுறுத்தி வரைவுகடாதல்‌. 

(பெரு-ரை.) “விளிந்தன்று மாதவர்த்‌ தெளிந்த! என்றும்‌ 
பாடம்‌. இதற்கு மாது அசைச்சொல்‌ என்க. வருத்தும்‌ தாய்‌ முதலி 
யோர்‌ உடனுறையும்‌ இன்னாமையையுடைய இல்லென்பாள்‌ உள்ளுறைக்‌ 
கண்‌ முள்ளுடைய கைதையம்‌ படுசினை வதியும்‌ என்றாள்‌. (௧௭௮) 


அய்‌. 2 
ளி 


௩௧௦ நற்றிணை நானூறு 


௧௭௯. 
திணை: பாலை. 
துறை: இது, மனை மருட்சி. 


(நி-ம்‌.) என்பது, தலைமகன்‌“தலைமகளை வைகிருளிலே கொண்டு 
தலைக்கழிந்ததனைச்‌ செவிலியாலறிந்த நற்றாய்‌, அஃது அறநெறியேயென 
நினைர்‌ தும்‌ அவளது இளமைத்தன்மைக்கு உளமெலிந்திரங்குகன்றாள்‌. 
“என்னொரு மகள்‌ பாலூட்டவும்‌ உண்ணாது அழுபவளாய்‌ நேற்றும்‌ 
அத்தன்மையளாயிருந்தவள்‌, இன்று ஒருவன்‌ பின்‌ சுரநெறியிலே 
சென்றனளெல்பதை எவ்வாறு ஆற்றுவோனென நொர்துகூறாமிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “தன்னும்‌ அவனும்‌............ நற்றாய்‌ புலம்‌ 
பலும்‌ ஆகிய ளெவியும்‌ அவ்வழி யுரிய” (தொல்‌ - அகத்‌ - ௩௬) 
என்னும்‌ விதிகொள்க. 

இல்லெழு வயலை ஈற்றுஆ இன்றெனப்‌ 
பந்துநிலத்து எறிந்து பாவை நீக்கி 

அவ்வயிறு அலைத்தஎன்‌ செய்வினைக்‌ குறுமகள்‌ 
மானமர்ப்பு அன்ன மையல்‌ கோக்கமொடு 

௫. யானும்‌ தாயும்‌ மடுப்பத்‌ தேனொடு 

இம்பால்‌ உண்ணாள்‌ வீங்குவனள்‌ விம்மி 
நெருகலும்‌ அனையள்‌ மன்னே இன்றே 
மையணற்‌ காளை பொய்புக லாக 
அருஞ்சுரம்‌ இறந்தனள்‌ என்பதன்‌ 

௧௦. முருந்தேர்‌ வெண்பல்‌ முகழ்ஈகை திறந்தே. 

(சோஃள்‌.) இல்‌ எழு வயலை ஈற்று ஆ இன்று என -மனை 
யகத்து முளைத்துப்‌ படர்ந்‌ த வயலைக்கொடியை ஆங்குக்‌ கன்றை 
மீன்ற பசுவானது சென்று இன்றஇனாலே ; பந்து நிலத்து எறிந்து: 
பாவை நீக்கு ௮ வயிறு அலைத்த என்‌ செய்வினைக்‌ குறுமகள்‌ - 
அதுகண்டவுடன்‌ தான்‌ விளையாட்டயர்ந்துகொண்டிருந்‌,த பந்தை 
கிலத்தெறிந்து போகட்டு ஓரையாடும்‌ பாவையையும்‌ அவ்வயின்‌ 
வைத்துத்‌ தனது அழயெ வயிற்றில்‌ அடி,க்துக்கொண்ட செய்யுங்‌ 
காரியங்கள்‌ வல்ல என்‌ இளம்பு,தல்வி; மான்‌ அமர்ப்பு ௮ன்ன 
மையல்‌ நோக்கமொடு - மானின்‌ பொருந்திய நோக்கம்போன்ற 
மையலைச்‌ செய்யும்‌ பார்வையுடனே ; யானும்‌ தாயும்‌ மடுப்பத்‌ 
தேனொடு ம்‌ பால உண்ணாள்‌-யானுஞ்‌ செவிலிததாயும்‌ தேனொடு 
கலந்த இனிய பாலையருந்துகவென்று ஊட்டவும்‌ உண்ணாது; 
விங்குவனள்‌ விம்மி கெறாநலும்‌ அனையள்‌ மன்‌ - விம்மி அழுபவ 
ளாக நேற்றும்‌ அ.த்தன்மையளாயிருக்‌ தனள்‌ அங்கனம்‌ செய்வ 
இதல்லாம்‌ கழிந்தது; இன்று மை அணல்‌ காகா பொய்‌ புகல 


~ 


மூலமும்‌ உரையும்‌ ககக 


ஆக - இன்று கறுத்த அணலையுடைய காகாயாவானது பொய்ம்‌ 
மொழியே தனக்குப்‌ பற்றுக்கோடாகக்கொண்டு; முருந்து ஏர்‌ 
தன்‌ வெண்பல்‌ முகிழ்‌ ஈகை இறந்து அருளு சுரம்‌ இறந்‌, தனள்‌ 
(என்ப) - முருந்துபோன்ற கன்‌ வெளிய எயிறுகளிலே தோன்று 
நகையைக்‌ கோற்றுவித்து உடன்பட்டுச்‌ செல்லுதற்கரிய சுரத்‌ 
இன்கண்ணே செனறெொழிக்‌தனள்‌ (என்று கூறுவர்‌); இத்தகைய 
இளமையுடையாள்‌ எங்கனம்‌ சென்று மனையறம்பூண்டு ஒழுகா 
கிற்குமென்று அஞ்சுகின்றேன்‌? எவ்வண்ணம்‌ ஆற்றுவேன்‌; எ-று. 

(வி-ம்‌. ௮- அழகு, அணல்‌ - மோவாயின்‌ இ&ழமுள்ள தாடி. 
பொய்‌ - “நான்‌ செல்வமிக்குள்ளேன்‌, வன்மையுடையேன்‌, என்‌ மனைய: 
கத்து நின்னைப்‌ பாராட்டுநர்‌ பல்லாயிரர்காண்‌' என்பது முதலாயின. 
புகல்‌ - பற்றுக்கோடு, இத்தகைய என்பது முதம்‌ குறிப்பெச்சம்‌. 

வயலைக்கொடியை ஈற்று ஆ மேய்ந்தழித்ததனை நோக்கி என்‌ குறு 
மகள்‌ வயிறலைத்து வருந்தியதுபோல அவளை ஏதிலாளன்‌ துய்த்துக்‌ 
கைக்கொண்டுபோக யான்வயிறலைத்துப்‌ புலம்பாரின்றேனென்பது. 
மெய்ப்பாடு - உவகைக்கலுழ்ச்‌சி. பயன்‌ - ஆற்றாமை நீங்குதல்‌. 

(பெரு - ரை.) இதன்கண்‌ திம்பால்‌ உண்ணாள்‌ விம்மி நெருநலும்‌ 
அனையள்‌ என்றது அவளது இளமை சுட்டிப்புலம்பியதாம்‌. அருஞ்‌ 
சுரம்‌ இறந்தனள்‌ என்பது அவ்விள மகள்‌ எங்ஙனம்‌ அக்கொடிய 
சுரத்தைக்‌ கடப்பளோ என்று அஞ்சியது, இல்லெழு வயலை ஈற்று 
ஆ தின்றென வயிறு அலைத்த குறுமகள்‌ என்றது அவள்‌ இயல்பாகவே 
பொருள்களைப்‌ போற்றும்‌ திறமுடையளாயிருந்தமை குறித்துப்பாராட்‌ 
டியது என்க. (௧௭௬), 


tele A ட ககக ட்டட்பபபபடட்பபட்‌ 

திணை: மருதம்‌. 

துறை: இது, தலைமகற்கு வாயினேர்ந்த தோழி, தலைமகளீடத்‌ 
தப்‌ பொறாமை கண்டு சொல்லியது, 

(து- ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைவனை எதி 
ரேற்று முகமன்‌ வழங்கிய தோழி, தலைமகளிடஞ்சென்று கூறுதலும்‌ 
அவள்‌ சினமிகுந்து உடன்படாமையால்‌ உள்ளங்கலங்கி ‘ஊரன்‌ 
பரத்தையர்‌ பால்‌ ஈசையுடையனாக இல்வயின்‌ வருதன்றிலன்‌ ; வரினுந்‌. 
தலைவி தான்‌ புலவிநீங்குவாளல்லள்‌; இவ்விருவருடைய பகையும்‌ யான்‌ 
இறந்தொழியின்‌ அன்றே தீர்ந்துவிடும்‌ போலு'மென நொந்து கூறா 
நிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “அடங்கா வொழுக்கத்து அவன்வயின்‌ 
அழிந்தோளை, அடங்கக்‌ காட்டுதற்‌ பொருளின்‌ கண்ணும்‌'' (தொ. 
கற்‌ - ௯) என்னும்‌ விதிகொள்க. ர 

பழனப்‌ பாகல்‌ முயிறுமூசு குடம்பை 

கழனி நாரை உரைத்தலிற்‌ செந்நெல்‌ 
வீரவுவெள்‌ ளரிசியின்‌ தாஅம்‌ ஊரன்‌ 


௩௧௨ நற்றிணை நானூறு 


பலர்ப்பெறல்‌ ஈசைஇ௩ம்‌ இல்வா ரலனே 

டு. மாயோள்‌, நலத்தை நம்பி விடலொல்‌ லாளே 
அன்னியும்‌ பெரியன்‌ அவனும்‌ விழுமிய 
இருபெரு வேந்தர்‌ பொருகளத்‌ தொழித்த 
புன்னை விழுமம்‌ போல 
என்னொடு கழியுமிவ்‌ விருவர.து இகலே. 


(சோ -ள்‌.) பழனப்‌ பாகல்‌ முயிறு மூசு குடம்பை - வய 
லருலலிருக்கன்ற பலாமரத்திலுள்ள இலைகளைக்‌ கூடாக்கி முயிறு 
கள்‌ முட்டையிட்டு நெருங்‌இயுறைகன்ற அச்‌ கூகெளை; கழனி 
நாரை. 'உரைத்தலின்‌ - கழனியின்கண்ணே இரையுண்ணுமாஅு 
போந்த நாரை சென்றிருந்து உரிஞ்சுதலானே; . செக்கெல்‌ 
விரவு வெள்‌ அரிசியில்‌ தாஅம்‌ ஊரன்‌ - அம்முயிஅுகளும்‌ 
அவற்றின்‌ முட்டைகளும்‌ மழுக்யெபடியுள்ள சிவந்த நெல்லொடு 
கலந்த அரிசியுஇர்ந்து பரவினாற்போல உதிர்ந்து பரவாகிற்கும்‌ 
வயல்சூழ்ற்‌த ஊரையுடைய தலைவன்‌ ; பலர்ப்பெறல்‌ ௩சைஇ ஈம்‌ 
இல்‌ வாரலன்‌ - பரத்தை மகளிர்‌ பலரைக்‌ கான்‌ பெற்று முயங்கு 
இலை விரும்பி அதனால்‌ ஈம்மனையகத்து வருகன்றானலன்‌; மாயோள்‌ 
நலத்தை ஈம்பி விடல்‌ ஒல்லாள்‌ - ஒருகால்‌ அவன்‌ வரினும்‌ அப்‌ 
பொழுது மாமை நிறத்தையுடையளாய தலைவி அவனது ஈல,த்தை 
யுடைய பெருந்ககைமையை விரும்பித்‌ தான்‌ அதன்‌ முன 
ஏ.றட்டுக்‌ கொண்டுடைய துனிவிட்‌ டொழிவாளுமல்லள்‌ ; அன்னி 
யும்‌-ஆகலின்‌ அன்னிஞுடியிலிருந்‌த அன்னி என்பவனும்‌; பெரியன்‌ 
அவனும்‌ - தேரழுந்தூரிலுள்ள பெரிய இ.தயன்‌ என்பவனும்‌ 
ஆகிய; விழுமிய இருபெருவேந்தர்‌ பொருகளத்து - கி றப்புற்ற 
இரண்டு பெரிய அரசர்கள்‌ போர்செய்த குறுக்கையின்௧ணுள்ள 
போர்க்களத்தில்‌; ஒழித்த விழும்‌ புன்னைபோல - அன்னி 
வெட்டிச்‌ சாய்‌,த்‌தலாலே பூவும்‌ மலரும்‌ மிக்க துன்புற்ற புன்னை 
மரம்‌ விழுதலும்‌ அவ்விருவருடைய பகையையும்‌; முடிக்தொழிக்‌ 
தாற்போல ; இ இருவரது இகல்‌ - இத்தலைவனும்‌ தலைவியு 
மாயெ இருவருடைய பகைமையும்‌; என்னொடு கழியும்‌ - இடையி 
லுள்ள யான்‌ இறந்துபோனால்‌ என்னொருத்‌தியொடு நீங்கும்‌ 
போலும்‌; எ- அ. 


(வி-ம்‌.) பாகல்‌ - பலா. மாயோள்‌ : தலைவி. செந்நெல்‌ முயிற்‌ 
றுக்கும்‌ அரிசி முட்டைக்கும்‌ சிறப்பு நிலைக்களமாக மூதலொடு 
முதலும்‌ இனையொடு சினையும்‌ வந்த உருவுவமம்‌. துனி: அவாய்நிலை, 
இடையிலுள்ள ஏகாரம்‌ இரண்டுர்‌ தேற்றம்‌. 


உள்ளுறை காரை உரிஞ்சுதலால்‌ குடம்பையுள்‌ முயிறு உதிரு 
மென்றது, தலைவி சனமிகுத்தலினால்‌ என்னுடலினின்று உயிர்நீங்கும்‌ 


க நங்கள்‌ 


ர பகல்‌ க ல்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ககக 
போலுமென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌ 
யயன்‌ - தலைவி ஊடல்‌ தீர்தல்‌. 


, (பெரு-ரை.) திதியன்‌ என்னும்‌ அரசனுடைய காவல்மரமாகிய 
புன்னையை அன்னி என்னும்‌ வேந்தன்‌ வெட்டி யழித்தமையை “பெருஞ்‌ 
சீர்‌ அன்னி குறுக்கைப்‌ பறர்தலைத்‌ திதியன்‌ தொன்னிலை முழுமுதல்‌ 

. » 4. ட்‌ ச. ட்‌ £3 ழூ ச்‌ 
துமியப்பண்ணிய நன்னர்‌ மெல்லிணர்ப்புன்னை போல'' (௧௪௫-௧௦-௨) 


என வரும்‌ அகநானூற்றுப்‌ பகுதியாலும்‌ உணர்க, (௧௮0) 
தரன்‌. பககக 
தினை: முல்லை. 


நிறை: இது, வினைமுற்றிப்‌ புகுந்ததுகண்ட தோழி மகிழ்ந்து 
உரைத்தது. 

(த. ம்‌.) என்பது, தலைவன்‌ வினைமுடித்துவரக்கண்ட தோழி 
மகிழ்ந்து (மாலைப்‌ பொழுதிலே தலைவனது தேர்வந்ததாதலின்‌, இனிப்‌ 
பசலையால்‌ இவளது நெற்றியினழகு கெடாதிருக்கு' மெனவும்‌, 
உள்ளுறையால்‌ முன்பு பரத்தையிற்‌ பிரிந்த தலைவனை வெறுத்தால்‌ 
போல வெறாது எதிர்கொள்ளற்பாலள்‌ எனவும்‌ உவந்து கூறாஙிற்ப.து. 

(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌”! (தொல்‌- ௧.ற்‌-௯) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ வரும்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி 
என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 

உள்ளிறைக்‌ குரீஇக்‌ காரணல்‌ சேவல்‌ 
பிறபுலத்‌ துணையோடு உறைபுலத்‌ தல்கி 
வந்ததன்‌ செவ்வி நோக்கிப்‌ பேடை 
நெறிகளர்‌ ஈங்கைப்‌ பூவின்‌ அன்ன 

இ. சிறுபல்‌ பிள்ளை யொடு குடம்பை கடி.தலின்‌ 
துவலையின்‌ நனைந்த புறத்த தயலது 
கூர லிருக்கை அருளி நெடி துநினைக்து 
ஈர நெஞ்சின்‌ தன்வயின்‌ விளிப்பக்‌ 
கையற வம்த மையல்‌ மாலை 

௧௦. இரீஇய வாகலின்‌ இன்னொலி யிழந்த 

தாரணி புரவி தண்பயிர்‌ துமிப்ப 
வந்தன்று பெருவிறல்‌ தேரே , 
உய்ந்தன்‌ மாகுமிவள்‌ ஆய்‌. நுதற்‌ கவினே. 

(சொ-ள்‌.) உள்‌ இறைக்‌ குரீஇக்‌ கார்‌ அணல்‌ சேவல்‌ - 
மனையகத்துக்‌ கூரையினுள்ளே உறைகின்ற கரிய தாழ்வாயை 
யுடைய குருவியின்‌ சேவல்‌; பிற புலக்‌ துணையொடு உறை 
புலத்து அல்‌இவக்‌ ததன்‌ - வேற்றுப்புலத்துச் சென்று ஆண்டுள்ள 


௩௧௪ நற்றிணை நானூறு 


ஒரு குருவிப்‌ பெடையொடு மற்றொரு சார்பிலே புகுந்து 
புணர்ந்து அங்கே சிறிது பொழுது காழ்‌,த்திறார்து வருகலும்‌ 
வந்ததனுடைய ; செவ்வி நோக்கிப்‌ பேடைநெறிளெர்‌ ஈங்கைப்‌ 
பூவின்‌ அனன சிறுபல்‌ பிள்ளையொடு - மெய்யிலே புணர்குறி 
வாய்‌,த்இருப்படக நோக்கி அதற்குரிய பேடையானது நெறிப்பு 
விளங்கிய ஈங்கையின்‌ பூவைப்போன்ற சிறிய பலவாகிய பிள்ளை 
களும்‌ தானும்‌ சேரநின்று ; குடம்பை கடி.கலின்‌ - குடம்பையி 
னுள்ளே புகு காதபடி. தடுக தலினால்‌ ; நனைந்த புறத்தது அயலது 
கூரல்‌ இருக்கை நெடிது நினைந்து - மழையிலே நனைந்க புறத்‌ 
இன தகாப்‌ பக்கத்தில்‌ நடுங்கிமிருப்ப)ை நோக்கி நெடும்பொழுது 
ஆராய்ந்து ; அருளி ஈரநெஞ்சின்‌ தன்வயின்‌ விளிப்பக்‌ கையற 
வந்த - அருள்கூர்ந்து இரக்கழுற்ற நெஞ்சத்தோடு அன்பால்‌ 
வருமாறு அழைப்பக்‌ குருவிச்‌ சேவல்‌ செயலற்று வாராநிற்கும்‌ ; 
மையல்‌ மாலை இரிஇய ஆகலின்‌ - மயக்க, த்தையுடைய மாலைப்‌ 
பொழுது வந்‌திறுத்தகாகலின்‌ ; இன்‌ ஒலி யிழந்த தார்‌ அணி 
புரவி தண்‌ பயிர்‌ துமிப்ப - இனிய ஒலியிழந்‌த மாலை ௮ணிக்‌ த 
புரவி மெல்லிய பயிர்களை மிஇயாகிற்ப; பெருவிறல்‌ தேர்‌ 
வற்கன்று - பெரிய வெற்றியையுடைய தலைவரது தேர்‌ வந்திறுத 
கீது; இவள்‌ ஆய்‌ நுதல்‌ கவின்‌ உய்ந்தன்று ஆகும்‌ - இனி 
இவளது ஏறிய நெற்றியில்‌ உள்ள அழகான து பசலையால்‌ உண்ணப்‌ 
படாது உய்ந்ததாகும்‌; எ - று, 


(வி-ம்‌.) கூரலிருக்கை - மழையாலுங்‌ குளிராலும்‌ ஈனைந்து 
நடுங்கியிருப்பது. விறல்‌ - வெற்றியையுடைய தலைவனையுணர்த்துஞ்‌ 
சொல்‌. முருகவேளை ** அணிசால்‌ பெருவிறல்‌” என்றார்‌ (௮௧) கலி 
யினும்‌. ஆய்‌ நுதல்‌ - சிறு நுதல்‌. 


உள்ளுறை :—வேற்றுப்புலத்தொரு பெடையைப்‌ புணர்ந்து மீண்டு 
வந்த சேவலை அதனுரிய பேடை தன்‌ பிள்ளையொடு சென்று குடம்பை 
யுள்ளே புகுதாவாறு தடுத்துப்‌ பின்பு அச்சேவல்‌ புறத்தே ஈனைந்து 
வருந்துவதை நோக்‌ இரங்கி அழையா நின்றதென்றது, முன்பு 
தலைவன்‌ பரத்தையிற்‌ பிரிந்து வருதலையறிந்த தலைவி தன்‌ உழையருடன்‌ 
சென்று மறுத்துப்‌ பின்பு அவன்புறத்து வராந்திநிற்றலை யறிந்து 
எதிரேற்றுக்‌ கொண்டனள்‌ ; அங்ஙனமின்றி இப்பொழுது எதிர்‌ 
கொண்டு பணிந்தேற்கற்பாலள்‌ என்றதாம்‌. 


மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - மகிழ்தல்‌. 


(பெரு - ர.) உழுது பண்படுத்தப்பட்ட நிலத்தே குதிரை 
மிதித்து வருதலின்‌ அவற்றின்‌ மணி இன்னொலியிழந்தன என்பது 
கருத்து, பெருவிறல்‌: அன்மொழித்‌ தொகை, வந்தன்று, உய்கீ 
தன்று என்பன வந்தது, உய்ந்தது என்ற பொருளைத்‌ தந்தன. அன்‌ 
சாரியை பெற்றுகின்ற அஃறிணை யொன்றன்பால்‌ இறந்தகால வினை 
முற்றுக்கள்‌ இவை. (௧௮௧) 


னல. 


மூலமும்‌ உரையும்‌ கடு 


கணு 2 
திணை: குறிஞ்சி. 

துறை: இது, வரைவுநீட்டிப்பத்‌ தலைமகளாற்றாமையறிந்த 
தோழி சிழைப்புறமாகச்‌ சொல்லி வரைவுகடாயது. 

(து-ம்‌.. என்பது, தலைவன்‌ மணம்‌ புரிந்துகொள்ள நீட்டித்தத 
னாலே தலைவி வருந்துவதறிந்த தோழி; இரவுக்குறிக்கட்‌ சிறைப்புற 
மான தலைமகன்‌ கேட்டு விரைவில்‌ வரையுமாறு * தலைவியை நிலவு 
மறைந்தது, இருளுமூடியது, அன்னையுந்துயிலுவள்‌, இப்பொழுது குறி 
வயின்‌ வந்து நின்ற தலைவனது நிலைகண்டு அவன்மார்பை முயங்கிவரு 
வேமோ சொல்லுவா'யென்று கவன்று கூருநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌.கள-௨௩) என்னும்‌ விதியினால்‌ 
அமைத்துக்கொள்க. 

நிலவு மறைந்தன்று இருளும்‌ பட்டன்று 
ஓவத்‌ தன்ன இடனுடை வரைப்பின்‌ 
பாவை யன்ன நப்புறங்‌ காக்குஞ்‌ 
சிறந்த செல்வத்து அன்னையும்‌ துஞ்சினள்‌ 
இ. கெடுத்துப்படு நன்கலம்‌ எடுத்துக்‌ கொண்டாங்கு 
நன்மார்பு அடைய முயங்கி மென்மெலக்‌ 
கண்டனம்‌ வருகஞ்‌ சென்மோ தோழி 
கீழும்‌ மேலும்‌ காப்போர்‌ நீத்த 
வறுந்தலைப்‌ பெருங்களிறு போலத்‌ 
௧௦. தமியன்‌ வந்தோன்‌ பனியலை நிலையே. 


(சோ-ள்‌.) கோழி நிலவும்‌ மறைந்தன்று இருளும்‌ 
பட்டன்று - தோழீ ! நிலாவும்‌ மறைந்தொழிந்தது. இருளும்‌ 
வந்து பொருந்தியது ; ஓவத்து அன்ன இடன்‌ உடை வரைப்பின்‌ - 
பாவை அன்ன ஈம்‌ புறம்‌ காக்கும்‌ - ௪த்திர,த்திலமைந்காலொத்‌ ௪ 
அகன்ற இடத்தையுடைய வீட்டின்‌ எல்லையிலே பாவைபோன்ற 
நம்மைப்‌ பாதுகாக்கின்ற; கிறந்த செல்வத்து அன்னையும்‌ 
அஞ்சனள்‌ -'இறந்த மேம்பாட்டினையுடைய அன்னையும்‌ துயிலா 
நின்றனள்‌ ; ழும்‌ மேலும்‌ காப்போர்‌ நீத்த வறுந்‌ தலை பெருப்‌ 
களிறு போல - தறியிலே பிணித்துக்‌ காப்பவரும்‌ மீதேறி 
நடத்துபவரு மொழிந்த சிறிய தலையையுடைய பெரிய களிற்று 
யானைபோல ; தமியன்‌ வந்தோன்‌ பனி அலை நிலை சென்மோ - 
தனியாக வந்த தலைவனது பனியலைத்தலானே கலக்குண்ட 
நிலையைச்‌ சென்று நோக்‌; கெடுத்துப்படு நல்‌ கலம்‌ எடுத்துக்‌. 
கொண்டு ஆங்கு - கையிலிருந்து தவறுண்டு விழுந்து இழக்து 


௨௧௭௬ நற்றிணை நானூறு 


போகிய நல்ல அணிகலனை மீட்டும்‌ கண்டெடுத,தாற்போல நம்மை 
இற்செறிக்கலான்‌ அடையப்படா திருந்த ; ௩ல்‌ மார்பு அடைய 
முயங்கி மெல்மெல கண்டனம்‌ வருகம்‌ - அவனுடைய கல்ல 
மார்பைச்‌ சேரப்புல்லி மஇஉழ்ந்திருந்து அவனைப்‌ பலகாலும்‌ 
செவ்விதாக நோக்கப்‌ பின்னர்‌ மெல்ல மெல்ல வருவமோ 2 
ஆராய்ந்து கூறுவாயாக/ எ - று, 


(வி-ம்‌.) வறிது-சிறிது: வறுந்தலை- றிய தலை: அலங்கரிக்கப்‌ 
படாத தலையுமாம்‌. 


நிலாவெழுின்றதனாலே களவின்‌ முயங்க இடையீடுபடுதலை அறி 
வுறுத்தி வரைவுடன்படுத்துவாள்‌ நிலவுமறைந்தன்றென்றாள்‌. நெறியி 
னது ஏதங்‌ கூறுவாள்‌ களவுக்கு இன்றியமையாமைபோல இருளும்‌ 
பட்டதென்றாள்‌. அன்னை துயிலுமென்பதனால்‌ அவளது வெகுளியும்‌ இல்‌ 
வயிற்‌ செறிப்பும்‌ அறிவுறுத்தனாள்‌. கண்டனம்‌ வருகமென்றதனாலே 
இல்வயிற்‌ காப்புப்‌ பூண்டதே காரணமாக இதுகாறுங்‌ காணப்பெறாமை 
யறிவுறுத்தினாள்‌ அவன்‌ மார்பு முயங்கப்பெறாது போயதேயென்பதறி 
வுறுத்துவாள்‌ கையிழந்த நன்கலத்தை உவமித்தாள்‌. அவன்‌ மார்பு 
பெறின்‌ உண்டாகு மகிழ்ச்சியையும்‌ அனைய கலன்‌ கைவந்தாற்போன்ற 
தென்பதனாற்‌ கூறினாள்‌. வரைந்துகொள்ளென. வற்புறுத்‌துவாரின்மை 
யாலே தன்னுள்ளஞ்‌ சென்றவாறு களவின்வந்து ஓழுகுமென்பாள்‌ 
காப்போர்‌ நீத்த களிறுபோன்றானென்றாள்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை.) £நிற்புறங்‌ காக்கும்‌ ' என்றும்‌ பாடம்‌, வந்தோன்‌ 
பனியலை நிலை கண்டனம்‌ முயங்கி வருகம்‌ சென்மோ என்று இயைத்து 


வருவேம்‌-செல்வாயாக / என்று முடித்தல்‌ நேரிதாம்‌. (௧௮௨) 
௮௩. 
தினை: நெய்தல்‌. 


துறை: இது, வரைவிடைவைத்துப்‌ பிரியுந்தலைவற்குத்‌ தோழீ 
சொல்லியது. 


(தி-ம்‌. என்பது, வரைதல்‌ காரணமாகப்‌ பொருளீட்டி வரு 
மாறு பிரிதலுறுக்‌ தலைமகளைத்‌ தோழி பிரிதலால்‌ வருன்ற துன்பம்‌ 
இன்ன தன்மைய தென்பாள்‌ “உமணர்‌ பிரிதலாலே இன்மையுண்டா 
தல்போல்‌, நீ பிரிதலால்‌ இன்னாமை தோன்றும்‌: அவ்வின்னாமை 
தோன்றுமாறு ஊதையொடு மாலையும்‌ தோன்றுதலுடையதாயிரா 
நின்றது ; இவ்வளவிலே பிரியின்‌ அவள்‌ வாழாள்‌; அதனை நினையா 
தோய்‌, ரீ அறியாமையுடையை'யென வெகுண்டு கூறுநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை :*ஓம்படைக்‌ இளவிப்‌ பாங்கின்‌ கண்ணும்‌” 
(தொல்‌-கள-௨௩௨) என்னும்‌ விதியின்கண்‌ பாங்கன்‌ என்பதனால்‌ 
அமைத்துக்‌ கொள்க. 

கும்நாட்டு விளந்த வெண்ணெல்‌ தந்து 
பிறகாட்டு உப்பின்‌ கொள்ளை சாற்றி 


அ அகத்து. “கணு 


மூலமும்‌ உரையும்‌ உக 


நெடுநெறி ஓழுகை நிலவுமணல்‌ நீந்தி 

அவணுறை முனிந்த ஓக்கலொடு புலம்டெயா்ட்‌ து. 
ட. உமணர்‌ போகலும்‌ இன்னா தாகும்‌ 

*மடவை மன்ற கொண்க வயின்தோறு 

இன்னா தலைக்கும்‌ ஊதையொடு ஓரும்‌ 

நம்மில்‌ புலம்பின்‌ மாலையும்‌ உடைத்தே 

இனமீன்‌ ஆர்ந்த வெண்குருகு மிதித்த 

௧௦. வறுநீர்‌ நெய்தல்‌ போல 

வாழாள்‌ ஆதல்‌ சூமா தோயே. 

(சோ-ள்‌.) கொண்க உமணர்‌ தம்‌ காட்டு விளைந்த வெள்‌ 
நெல்‌ தந்து பிற நாட்டு உப்பின்‌ கொள்ளை சாற்றி-கொண்கனே / 
மருக நில,த்‌தின்கணுள்ள உப்பு வாணிகர்‌ தமது நாட்டில்‌ விளக்‌. 
வெளிய நெல்லைப்‌ பண்டிகளிலேற்றிச்‌ சென்று கொடுத்து அம்‌ 
நெல்‌ விலையாக அயனாடாயெ நெய்தனில,த்‌ திலே விளைந்த உப்பைப்‌ 
பெற்றுக்கொண்டுபோய்‌ விலைகூறி ; நெடு நெறி ஒழுகை நிலவு 
மணல்‌ நீந்‌தி-நீண்டநெறியிலே பண்டிகளுடனே நிலாப்போன்ற: 
மணற்பரப்பைக்‌ கடந்து பிரிந்து போதலாலே ; அவண்‌ உறை 
முனிந்த ஓக்கலொடு புலம்‌ பெயர்ந்து போகலும்‌ - தனியே அவ்‌ 
விட தீதிலிருப்ப3தை வெறுத்த சுற்றத்துடனே அங்குகின்றும்‌ 
போந்து அவ்வுப்பு வாணிகர்‌ செல்லுதலும்‌ ; இன்னாது ஆகும்‌- 
அவர்‌ தங்‌ குழுவோடும்‌ பண்டிகளோடும்‌ சென்றொழிந்‌ தமை அவ்‌ 
வர்க்கு இன்னாமையைத்‌ தருவதொன்றாயிருக்குமன்றோ? அப்‌ 
படி.யே நீயும்‌ எம்மைக்‌ கையிகந்து பெயர்வது எமக்கும்‌ இன்னா 
மையை க்‌ தருவதொன்றாகும்‌ ; வயின்கோறு இன்னாது அலைக்கும்‌ 
ஊதையொடு- அங்ஙனம்‌ துன்பக்தருகற்கு இடங்கள்கோறும்‌ 
அன்புனு,த்‌தி வருன்ற கூதிரின்‌ ஊதைக்காற்துடனே, அம்‌ இல்‌ 
புலம்பின்‌ மாலையும்‌ உடைத்து - நீ இல்லாது தமியேமாயெ 
காலத்துப்‌ போதருகன்ற மாலைப்பொழுதும்‌ ஏதுவாகவுடை ததா 
யிராகின்றது ; இனம்‌ மீன்‌ ஆர்ந்த வெள்‌ குருகு மிதித்த வறுகீர்‌ 
நெய்தல்‌ போல - அதனை அறிந்து வைத்தும்‌ நீ பிரியின்‌ மீன்‌ 
இனத்தை மிகத்தின்ற வெளிய நாரை மிதித்த நீர்வற்றிய குளத்து 
நெய்‌,தன்‌ மலர்போல ; வாழாள்‌ ஆதல்‌ சூழாதோய்‌ அம்ம மன்ற 
மடவை - இவள்‌ ஒருநொடிப்‌ பொழுதும்‌ உயிர்‌ வைத்திருப்பவள்‌ 
அல்லள்‌, அங்கனம்‌ இறந்துபடும்‌ இவளது செயலை நினையாத நீ 
அம்மவேர்‌ / இண்ணமாக அறியாமையுடையையாவாய்‌ ; எ-று. 

வி-ம்‌. ம்‌: சை. கை - பண்டியெனவும்‌ வண்‌ 
யாள்‌ ட டட டக அ து. ரசி பிறிது தல்‌ 

(பாடம்‌) 1. மடவைமன்‌ றம்ம. 


௩௧௮ நற்றிணை நானூறு 


மீனைத்தின்ற செருக்கோடு நாரை வற்றிய குளத்துச்‌ சிறிது சிறிது 
மலர்ந்து வாட்ட முறுகன்ற நெய்தல்‌ மலரை மிதித்துக்‌ கெடுத்தல்‌ 
போலப்‌ பொருள்வயிற்கொண்டவுள்ளத்தொடு நீ நெடுநாளைக்கொரோ 
வொரு கால்‌ நின்னைப்‌ பெற்று ஏனைக்காலத்து வாடியிருக்கும்‌ தலைவியை 
முற்றும்‌ பிரிந்து இறந்துபாடுறுவிக்கன்றனை என .உவமை3யாடு 
பொருளை ஒற்றுமையாக்குக. வாழாளாத லென்றது துன்பத்துப்‌ 
புலம்பல்‌: ஏனை மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - செலவழுங்கு 
வித்தல்‌, 

(0பரு-ரை.) ஒருநாள்‌ வந்து ஒருபகல்‌ பழகும்‌ ஏதிலராகிய 
உமணர்‌ பிரிந்துபோதலும்‌ அவரொடு பழகுவோர்க்குப்‌ பெரிதும்‌ 
இன்னாததாகும்‌. நின்னிற்பிரியேன்‌என உறுதி கூறி உயிருறக்கேண்மை 
பூண்ட .நீ பிரியின்‌ என்னாம்‌? என்றிடித்துக்‌ கூறியபடியாம்‌. 
“மன்ற என்றும்‌ பாடம்‌. (௧௮௩) 


க௮௪ 

நினை: பாலை. 

நுறை: இது, மனை மருட்சி. ௪ 

(நு-ம்‌.) என்பது, தலைமகன்‌ தலைமகளைக்‌ கொண்டுதலைக்கழி 
தலும்‌ அதனைச்‌ செவிலியாலறிந்த ஈன்ற தாய்‌ புலம்புவாளாக, 
அங்ஙனம்‌ புலம்புதல்‌ கண்ட அயல்மனைமாதர்‌ போந்து தேற்றி 
*அஃது அறத்தாறாதல்‌ கண்டாய்‌/ இனி வருந்தா3தகொ”மளன்றார்க்கு 
*அறத்தாறாயினும்‌ பிரிவை எவ்வண்ணம்‌ தாங்கமுடியும்‌? என்மகள்‌ 
ஆடிய இடங்காணின்‌ என்னுள்ளமும்‌ வேகின்ற தன்றோ?' என 
எதிரழிந்து கூறாகிற்ப.து. 

. (து-ம்‌.. இதற்கு, **தன்னும்‌ அவனும்‌............ போகிய திறத்து 
நற்றாய்‌ புலம்பலும்‌, ஆகிய கிளவி யவ்வழி யுரிய'' (தொல்‌.அ௮கத்‌,௩௪) 
என்னும்‌ விதிகொள்க. 

ஒருமகள்‌ உடையேன்‌ மன்னே அவளுஞ்‌ 
செருமிகு மொய்ம்பிற்‌ கூர்வேற்‌ காளயொடு 
பெருமலை அருஞ்சுரம்‌ நெருநற்‌ சென்றனள்‌ 
இனியே, தாங்குநின்‌ அவலம்‌ என்றிர்‌ அதுமற்று 
ட. யாங்ஙனம்‌ ஓல்‌.லுமோ அறிவுடை யீரே 
உள்ளின்‌ உள்ளம்‌ வேமே உண்கண்‌ 
மணிவாழ்‌ பாவை நடைகற் றன்னஎன்‌ 
அணியியற்‌ குறுமகள்‌ ஆடிய 
மணியேர்‌ கொச்சியும்‌ தெற்றியுங்‌ கண்டே. 
(சோ -ள்‌.) அறிவு உடையீரே ஒரு மகள்‌ உடையேன்‌ - 
அறிவுடைய அயலிலாட்டியரே / நுங்களைப்‌ போலப்‌ பல பு, தல்வி 
யரைப்‌ பெற்றேனில்லை, யான்‌ ஒரோவொரு பு,தல்வியையே பெற்று 


& y 
ட ஆலி 
ஷ்‌. 

ஆ னு 


மூலமும்‌ உரையும்‌ ௩௧௯ 


டையேன ; அவளும்‌ செரு மிகு மொய்ம்பின்‌ கூர்‌ வேல்‌ காளை 
யொடு நகெருகல்‌ பெருமலை அருள்சுரம்‌ சென்றனள்‌ - அவணாம்‌ 
போரின்‌ மிக்க வலிமையும்‌ கூரிய வேற்படையையுமுடைய காளை 
யாவான்‌ ஒருவனொடு கெருகலிரவு பெரிய மலையின்௧கணுள்ள 
சென்று சேர்தல்‌ அரிதாகிய சுரநெறியே சென்றொழிந்‌ தனள்‌ 
கண்டீர்‌ ; மன்‌ - அங்கனம்‌ அவள்‌ போயொழிகலானே அவள்‌ 
பால்‌ யான்‌ கொண்டிருந்த அவாவும்‌ நீங்கியது ஆயினும்‌ ; 
இனியே கின்‌ அவலம்‌ தாங்கு என்றிர்‌ - வேறு புதல்வியரோடு 
மகிழ்ந்‌ துறையும்‌ பயனெய்திலேனாகலின்‌ அவளொடு பழகயதே 
காரணமாக இன்று வருந்தும்‌ என்னை நீயிர்‌ இனி நின்‌ அவல, த்தை 
அடககிக்கொள்ளெனக்‌ கூறாநினறீர்‌ ; யாங்கனம்‌ ஒல்லும்‌. 
அதனை அடக்கிக்கொள்ளு,தல்‌ எவ்வா றியலும்கொல்‌ ? ; உண்கண்‌ 
மணி வாழ்பாவை ஈடை கற்று அன்ன என்‌ அணி இயல்‌ குறு 
மகள்‌ ஆடிய - மையுண்ட கண்ணின்‌ மணியூடு வாழும்‌ பாவை 
வெளிவந்து நடைபயின்‌ று ௩டந்தாலன்ன என்‌ அழயெ சாயலை 
யுடைய இளமகள்‌ விளையாடிய ; மணி ஏர்‌ நொசசியும்‌ தெற்றியும்‌ 
கண்டு உள்ளின்‌ - நீலமணிபோன்ற பூவையுடைய நொச்சியையும்‌ 
இண்ணையையும்‌ நோக்கி நினைந்தால்‌ ; உள்ளம்‌ வேம்‌- அவ்வண்ணம்‌ 
கருதும்‌ உள்ளமும்‌ வெக்குழியுமன்றே, இனி யான்‌ எவ்வாறு 
உய்குவேன்‌ 2 எ-று, 

(வி-ம்‌. மன்‌: கழிவு. நொச்சி-முன்றிலின்க௧ணுள்ள வேலியில்‌ 
நிழல்‌ நிரம்பிய நொச்சி, இது சிற்றில்‌ கோலிச்‌ சிறுசோ றட்டு விள 
யாடிய இடம்‌. தெற்றி- திண்ணை; இது கழங்கு, பலகறை, பல்லாங்‌ 
குழி முதலாயின ஆடிய இடம்‌. 

அவளதருமை கூறுவாள்‌ கண்மணியுள்‌ வாழ்பாவையை உவமித்‌ 
தாள்‌. சிலநாள்‌ கடந்தாலும்‌ நெஞ்சம்‌ ஆறுமன்றே, அங்ஙனமுமின்றி 
நெருஈல்‌ இரவிலேதான்‌ சென்றனளாதலின்‌ அவலம்‌ தாங்குவ தெங்ஙன 
மொல்லும்‌ என்றாள்‌. ஈன்னெறியில்லாத கொடுஞ்சுரமாதலின்‌ அதனை 
நினையினும்‌ அவலம்‌ தாங்குவதெங்ஙனமொல்லுமென்றா ளெனவுமாம்‌. 
0மய்ப்பாடு- உவகைக்கலுழ்ச்சி. பயன்‌ - ஆற்றாமை நீங்குதல்‌. 

(பெரு-ரை) இது மகட்‌ போக்கிய - நற்றாய்‌ தன்னைத்‌ தேற்று 
இன்ற. அயலிலாட்டியர்க்குக்‌ கூறியது. (௪௮௪) 

படட ண ரத மு 

தினை: குறிஞ்ச- 

துறை: (௧) இது, பாங்கற்குத்‌ தலைவன்‌ சொல்லியது. 

(தி-ம்‌.) என்பது, பாங்கற்‌ கூட்டத்துக்கட்‌, கற்றறிபாங்கன்‌ 

கழறக்கேட்ட தலைவன்‌ வருந்திக்‌ (கொல்லிப்பாவை போன்ற அவள்‌ 


கொல்புரியச்‌ சூழ்ந்தனளாதலின்‌ அது காரணமாகவுற்ற என்‌ 
துன்பத்தை நீ கண்ணாலே காணப்பெற்றிருந்தும்‌ அவளை யான்‌ கூடு 


5.௨0 நற்றிணை நானூறு 


மாறு நீ முயலாதொழியின்‌ அது நின்னால்‌ வந்ததன்று என்‌ ஊழ்வினை 
யால்‌ வந்த/தென அதனை நோவனென்று அழிந்து கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு ““கிற்பவை நினைஇ நிகழ்பவை உரைப்பினும்‌' 
(தொல்‌. கள. ௧௧) என்னும்‌ விதி கொள்க. 
ர்‌ ட (௨) சேட்படுக்கும்‌ தோழிக்குத்‌ தலைவன்‌ சொல்லிய 
தூஉமாம்‌,. 
(நு-ம்‌. என்பது, சேட்படை முன்பு . கூறினமையானே 
பொருள்‌ வெளிப்படை. (உரை இரண்டற்கும்ஓக்கும்‌.) 
(இ-ம்‌.) இதனை, “தண்டாது இரப்பினும்‌'' (தொல்‌-கள-கக) 
என்னும்‌ விதியினால்‌ அமைத்துக்கொள்க. 
ஆனா நோயோடு அழிபடர்க்‌ கலங்கிக்‌ 
காமங்‌ கைம்மிகக்‌ கையறு துயரங்‌ 
காணவு நல்கா யாயிற்‌ பாணர்‌ 
பரிசில்‌ பெற்ற விரியுளை நன்மான்‌ 
௫. கவிகுளம்பு பொருத கன்மிசைச்‌ சிறுநெறி 
இரவலர்‌ மெலியாது ஏறும்‌ பொறையன்‌ 
உரைசால்‌ உயர்வரைக்‌ கொல்லிக்‌ குடவயின்‌ 
அகலிலைக்‌ காந்தள்‌ அலங்குகுலைப்‌ பாய்ம்‌து 
பறவை இழைத்த பல்கண்‌ இறாஅல்‌ 
௧௦. தேனுடை நெடுவரைத்‌ தெய்வம்‌ எழுதிய 
வினைமாண்‌ பாவை அன்னோள்‌ 
கொலைகசூழ்ந்‌ தனளால்‌ நோகோ யானே. 


(சோ-ள்‌.) பாணர்‌ பரிசில்‌ பெற்ற விரி உளை ஈல்‌ மான- 
பாணர்‌ பரிசிலாகப்‌ பெற்ற விரிந்த புறமயிரையுடைய நல்ல 
குதிரையின்‌ ; கவி குளம்பு பொருத கல்‌ மிசைச்‌ சிறுநெறி- 
கவிந்த குளம்பு மோதுதலாலே செப்பமாயெ மலைமேலுள்ள 
சிறிய நெறியின்கண்ணே ; மெலியாது இரவலர்‌ எனும்‌ பொறை 
யன்‌ - மெலியாமல்‌ இரவலர்‌ ஏறுகின்ற பொறையன து; உரை 
சால்‌ உயர்‌ வரைக்‌ கொல்லிக்‌ குடவயின்‌ - புகழமைந்த கொல்லி 
மலையின்‌ மேல்பால்‌; அகல்‌ இலைக்‌ காந்தள்‌ அலங்கு குலைப்‌ 
பாய்ந்து பறவை இழைத்த பல்‌ கண்‌ இரு௮ல்‌ - அகன்ற இலையை 
யுடைய காந்தளின்‌ அசையும்‌ பூங்குயிலே பாயந்து கேனைறுகர்ந்து 
வந்து வண்டுகளால்‌ வைக்கப்பட்ட பலவாய கண்களையுடைய 
இறாலின்௧ண்‌ ; தேன்‌ உடை நெடுவரை - மிக்க தேனையுடைய 
நெடிய அம்மலையிலே ; தெய்வம்‌ எழுதிய வினைமாண்‌ பாவை 
அ௮ன்னேள்‌ - தெய்வத்தாற்‌ செய்துவை,த்‌தலிற்‌ செயற்கை மாட்சி 
மைப்பட்ட பாவை போன்ற அவள்‌ தான்‌ ; கொலை சூழ்ந்‌ கனள்‌ - 


மூலமும்‌ உரை யும்‌ ௩௨௧ 


என்னைக்‌ கொலைசெய்யும்‌ வண்ணம்‌ ஆராய்ந்து நன்றாக அறிந்து 
கொண்டனள்‌ ; ஆனா நோயோடு அழிபடர்க்‌ கலங்‌ஓ - அங்கனம்‌ 
சூழ்க தவளது சூழ்சசியிலே பட்டு இன்னும்‌ இறவேனாகி அடங்‌ 
காத கோயுடனே பலபலவாக எண்ணிக்‌ கழிக்கின்ற துன்ப 
மிகு கலானே கலக்கமெய்தி ; காமம்‌ கைம்மிக கையறுதுயரம்‌ 
காணவும்‌ -- காமமானது அளவுகடந்து பெருகுகலானே என்‌ 
டுசயலொருங்‌ கழிந்து வருந்துகின்றேன்‌, இங்கனம்‌ வருந்த 
அழிந்கொழிவகனை நீ கண்ணாலே கண்டுவைத்தும்‌ ; நல்காய்‌ 
ஆயின்‌ அவளுடன்‌ கூட்டுவிக்கு முயற்சியை நீயே செய்யா 
கதொழியின்‌ ; யான்‌ கோகு - அது கின்னால்‌ வந்‌,தகன்று என்‌ ஊழ்‌ 
வினையால்‌ வந்ததென அவ்வூழினை யான்‌ நோவா நிற்பேன்‌ ; 
எ-று. 


(வி-ம்‌. ஆனாமை - அமையாமை; அடங்காமை, படராலே 
கலங்தியன மூன்றனுருபு விரிக்க, கைம்மிகல்‌ - அளவுகடத்தல்‌. 
கொல்லிப்பாவை - அம்மலையிலுள்ள தேவரையும்‌ முனிவரையும்‌ துன்‌ 
புறுத்த வருகின்ற அவுணரும்‌ அரக்கரும்‌ அப்பாவையின்‌ ஈகையைக்‌ 
கண்டு மயங்கி உயிர்விடும்படி. தேவதச்சனாக்கிவைத்த பெண்வடி 
வினது. அவுணரும்‌ அரக்கரும்‌ போதருகாலை அவர்‌ வாடைபட்ட 
வுடன்‌ தானே நஈகைசெய்யுமாறு பொறியுள்‌ வைக்கப்பட்டது. அது 
நகைத்துக்‌ - கொல்லுமென்பதனை ““திரிபுரத்தைச்‌, செற்றவனுங்‌ 
கொல்லிச்‌ செழும்பாவை யுர்நகைக்கக்‌ கற்றதெல்லா மிந்த ஈகை 
கண்டேயோ” (சித்திரமடல்‌) என்றதனாலுமறிக. அது போன்றவ 
ளென்றதனால்‌ என்னையும்‌ குறுநகையால்‌ மயக்குவித்துச்‌ கொலை 
சூழ்ந்தனளென்க. 


இறைச்சிகள்‌:--(௧) பாணரின்‌ குதிரைக்‌ குளம்பாலே செப்பமாகிய 
நெறியில்‌ இரவலர்‌ மெலியாதேறுமென்றது ; நீ சென்று கண்டு இயை 
விப்பின்‌ அந்நெறியே யான்‌ வருந்தாது சென்று கூடுவேனென்றதாம்‌. 


i (௨) கொல்லிமலையிலுள்ள காந்தளின்‌ தேனை வண்டு 
கொணர்ந்து இறாலின்கண்‌ வைக்குமென்றது, என்னறிவு என்‌ 
நெஞ்சினைப்‌ புகுந்து பற்றிக்கொண்டுபோய்‌ அவள்பாலுய்த்ததறிவா 
யென்றதாம்‌. 


மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. 
பயன்‌ - பாங்கனை உடன்படுவித்தல்‌. 

(பெரு - ரை.) யான்‌ நோகோ என மாறி ஓகாரத்தை வினாவாக்கி 
நீ கண்டு வைத்து நல்காய்‌ ஆயின்‌ யான்‌ நின்னை நொந்து கொள்வேனோ 
அங்ஙனம்‌ நோவதனாற்‌ பயனென்னை என்றானாகப்‌ பொருள்கோடல்‌ 
சிறப்பு. 

நல்ல நண்பர்‌ உடுக்கையிழந்தவன்‌ கை போல விரைந்து உதவி 
செய்தல்‌ இயல்பாகலின்‌ நீயும்‌ அவ்வாறு செய்தல்‌ வேண்டாவோ 2 
என்பது குறிப்பென்க. (௧௮௫) 

ந. நா.--24 


௩௨௨ நற்றிணை நானூறு 


, ௮௬. 
திணை: பாலை. 


துறை: இத, பிரிவிடை மெலிந்த தோழிக்குத்‌ தலைவி 


சொல்லியது. 

(திஃ ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலானே தலைவி வருந்துவளென 
நினைக்‌ து மெலிந்த தோழியை அதனயறிந்த தலைமகள்‌ கூறுவாளாய்‌ 
நம்‌ காதலர்‌ தாஞ்சென்ற ஆறு மரமீதேற இயலாத ஓம்தி யாழோசை 
யோர்ந்து அசைவு தீர்ந்து ஏறுந்தொழிலையுடையவாகுமென்று உரை 
செய்வராதலின்‌, அன்னதொரு நெறியில்‌ யாங்ஙனம்‌ செல்வரோ 
வென்று என்னுள்ளம்‌ வருந்துவதாயினும்‌ அவர்‌ வருவரென ஆற்று 
வேன்காணென்று இறைச்சியா?ல பொருள்‌ கொள்ளுமாறு சூழ்ந்து 
கூறுறிற்பகு, 

(இ-ம்‌.) இதனை “கொடுமை யொழுக்கம்‌......... ஆவயின்‌ 
வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌'' (தொல்‌. கற்‌. ௬) என்னும்‌ விதியான்‌ 
அமைத்துக்கொள்க. 

கல்லூ ற்று ஈண்டல கயன்‌ அற வாங்கி 

இரும்பிணர்த்‌ தடக்கை நீட்டி நீர்கொண்டு 

பெருங்கை யானை பிடியெதி ரோடும்‌ ' 

கானம்‌ வெம்பிய வறங்கூர்‌ கடத்திடை 
இ. வேனில்‌ ஓதி நிறம்பெயர்‌ முதுபோத்துப்‌ 

பாண்யாழ்‌ கடைய வாங்கிப்‌ பாங்கர்‌ 

நெடுநிலை யாஅம்‌ ஏறுந்‌ தொழில 

பிறர்க்கென முயலும்‌ பேரருள்‌ நெஞ்சமொடு 

காமர்‌ பொருட்பிணி போகிய 
௧௦. நாமவெம்‌ காதலர்‌ சென்ற வாறே. 


(சோ-ள்‌., கல்‌ ஊற்று ஈண்டல நீர்‌ இரும்பிணாத்‌ 
தடக்கை நீட்டி - கல்லின்கண்ணே ஊறுகின்ற ஊற்றிற்‌ சேர்‌தலை 
யுடைய நீரைப்‌ பெரிய சருச்சரையுடைய நீண்ட அ.திக்கையை 
நீட்டி; கயன்‌ அற வாங்கி நொண்டு - அவற்அுக குழியில்‌ அற 
வாங்க முகந்து கொண்டு; பெருங்கை யானை பிடி. எஇர்ஓடும்‌ - 
பெரிய கையையுடைய களிற்றியானை தன்‌ பிடியானையினெதிரே 
ஓடாகிற்கும்‌; கானம்‌ வெம்பிய வறம்‌ கூர்‌ கட, தீது இடை - காடு 
முற்றும்‌ வெப்பமடைந்த வறன்‌ மிக்க கற்சுரததிலே; பிறர்க்கு 
என முயலும்‌ பேர்‌ அருள்‌ நெஞ்சமொடு - தன்‌ வாழ்காளும்‌ 
பொருளும்‌ இன்னோரன்ன எல்லாம்‌ பிறர்‌ பொருட்டேயென்று 
முயன்று முடிக்கும்‌ பெரிய அருள்‌ மிக்க கெஞ்சுடனே ; காமர்‌ 
பொருட்பிணி போகிய - அழகிய பொருளாசை பிணித்தலால்‌ ; 


மூலமும்‌ உரையும்‌ ௧௨௩. 


எம்‌ காதலர்‌ சென்ற நாம ஆறு - எம்‌ காதலர்‌ சென்ற ௮ச௪ 
முடைய நெறி; வேனில்‌ நிறம்‌ பெயர்‌ முது ஓதி போத்து - 
வேனிலின்கண்‌ மாறி மாறித்‌ தன்னிறம்‌ வேறுபடுகின்ற முதிய 
ஓம்திப்போத்துத்தான்‌ ; பாண்‌ யாழ்‌ கடைய வாக்கி... ஏற 
இயலாது வருந்தியவிடதீது ஆண்டுச்‌ செல்லும்‌ பாணர்‌ அம்‌ 
அசைவு இரச்‌ சிறிதுபொழுது யாழ்‌ வாசிப்ப அதனைக்‌ கேட்ட 
லும்‌ தன்‌ வருத்தம்‌ தீர்ந்து ; பாங்கர்‌ நெடுநிலை யாமும்‌ ஏறும்‌ 
தொழில - பக்கத்தில்‌ நீண்டு கிற்றலையடைய யாமரத்தின்‌ 
மீது ஏணுக்தொழிலையுடையனவென்பர்‌; அத்தகைய கொடிய 
காட்டில்‌ அவர்‌ செல்லுவ தனை நினைத்‌தலான்‌ இனி எவ்வண்ணம்‌ 
யான்‌ ஆற்றியுளேனாவேன்‌ ? எ- ணு, 

(விஃ- ம்‌.) கயன்‌ - ஊற்றுகிலை. பிணர்‌ - சருச்சரை, ஈண்டல - 
சண்டுதலையுடைய நீர்‌. ஓத - ஓந்திக்கொரு பெயர்‌. நிறம்பெயர்‌ முது 
போத்தென்றதனாலே பச்சோர்தியெனவுமாம்‌. கடைய - செலுத்‌ 
துதலால்‌. பொருட்பிணிகாதலரெனக்‌ கூட்டுக. அத்தகைய என்பது 
முதற்‌ குறிப்பெச்சம்‌. இங்ஙனம்‌ கூறினள்‌ இறைச்சியால்‌ ஆற்றி 
யிருப்பேனாதலின்‌ நீ வருந்தாதேகொள்‌ என்றாளென்ப து. 

இறைச்சி :--நீர்வறந்த காலத்துக்‌ கயத்திலூறு நீரைத்‌ தன்பிடி 
வருந்தாவாறு களிறு கையால்‌ கொண்டுகொண்டுசென்றதென்றதனலே 
யான்‌ வருந்தாவாறு தலைவர்தாம்‌ சென்றவிடத்து எய்தப்படும்‌ பொரு 
ளொடு விரைந்து போதருவர்‌ ஆதலின்‌ ஆற்றியிருப்பேனென்றதாம்‌. 


மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - அயாவுயிர்த்‌ 
தல்‌. 

(பெரு -ரை.). * நம்பெருமான்‌ இல்லறம்‌ இனிது நடத்தற்‌ 
பொருட்டே நம்மைப்‌ பிரிந்தனர்‌ ஆதலின்‌ அவர்‌ வருங்காறும்‌ யானும்‌ 
ஆற்றியிருத்தலாகய என்‌ கடமையை மேற்‌9கொள்ளுவல்‌ வருந்தாதே 

காள்‌' என்பது குறிப்பெச்சமாகக்‌ கொள்க, பிறர்க்கென முயலும்‌ 
பேரருள்‌ நெஞ்சமொடு பொருளீட்டச்சென்ற காதலர்‌ கருத்திற்கு, 
இயைய ஒழுகுதல்‌ என்‌ கடமையன்‌3று என்பது கருத்து. (௧௮௬) 


௧௮௪. ஓளவையார்‌ 
திண: நெய்தல்‌. 


துறை: இது, தலைமகன்‌ பகற்குறிவந்து மீள்வானது செலவு 
கோக்கத்‌ தலைமகள்‌ தன்னுள்ளே சொல்லுவாளாய்ச்‌ சொல்லியது. 


(து- ம்‌.) என்பது, பகற்குறிவந்த தலைமகன்‌ மீண்டு போகும்‌ 
பொழுது அவன்‌ செல்லுதலை நோக்கிய தலைவி புலம்புன்றவள்‌, 
சகானற்சோலையும்‌ விளங்குதல்‌ குறைவதாயிற்று; காதலன்‌ ஏறிச்‌ 
செல்லுக்‌ தேருஞ்‌ சென்று மறையாகிற்கும்‌ : ஆதலின்‌ இவ்வூரொடு, 
காம்‌ அவனை முயங்கியிருந்த சோலை இனி நமக்கு எவ்வண்ணமாகத்‌ 
ீதான்றாநிற்கு'மென அழிந்து கூறாிற்ப து, 624: ்‌ஃ 


க. ௨௪- நற்றிணை நானூறு 


(இ-ம்‌., இதற்கு, ““பிரிர்தவழிக்‌ கலங்கினும்‌'' (தொல்‌. கள. 
௨௦) என்னும்‌ விதிகொள்க. 

நெய்தல்‌ கூம்ப நிழல்குணக்கு ஓழுகக்‌ 
கல்சேர்‌ மண்டிலஞ்‌ சிவந்‌துநிலந்‌ தணியப்‌ 
பல்பூங்‌ கானலும்‌ அல்கன்‌ றன்றே 
இனமணி யொலிப்பப்‌ பொழுதுபடப்‌ பூட்டி 

ட. மெய்ம்மலி காமத்து யாந்தொழு.து ஓழியத்‌ 
தேருஞ்‌ செல்புறம்‌ மறையும்‌ ஊரொடு 
யாங்கா வதுகொல்‌ தானே தேம்பட 
ஊதுவண்டு இமிருங்‌ கோதை மார்பின்‌ 
மின்னிவர்‌ கொடும்பூண்‌ கொண்கனொடு 

௧௦. இன்னகை *மேவநாம்‌ ஆடிய பொழிலே. 


(சோ...ள்‌.. நெய்தல்‌ கூம்ப நிழல்‌ குணக்கு ஒழுக கல்சேர்‌ 
மண்டிலம்‌ சிவந்து நிலம்‌ தணிய - நெஞ்சமே / நெய்தலின்‌ மலர்‌ 
குவிய நிழல்களெல்லாம்‌ ழை,த்‌திசையைச்‌ சென்றடைய மேலைத்‌ 
இசையிலுள்ள ௮,கதமனக்‌ குன்றைச்‌ சென்று புகுனேற ஆதித்த. 
மண்டிலம்‌ இவற்கு நிறமுற்று நிலகஇன்கண்ணே தானகாட்டிய 
கொடுமை முற்றும்‌ கணியாகிற்ப ; பல்‌ பூங்கானலும்‌ அ௮ல்கின்று... 
பலவாய மலர்களையுடைய கடற்கரைச்‌ சோலையும்‌ தன்‌தோற்றப்‌ 
பொலிவு குறைவதா யிராகின்றதுமல்‌. : மெய்‌ மலி காமத்து 
யாம்‌ தொழுது ஓழிய - இப்பொழுது உடம்பில்‌ மலியப்பெற்ற 
காமத்தையுடைய யாம்‌ அக்‌ காமத்தைத்‌ தணிக்கும்‌ வகையைப்‌ 
பெறாது பின்னே நின்று தொழுது ஒழியும்படி ; பொழுதுபட 
மணி இனம்‌ ஒலிப்பப்‌ பூட்டி. கேர்‌ செல்‌. புறம்‌ மறையும்‌ - பொழுது: 
படலும்‌ மணியினம்‌ ஒலிப்பக்‌ குதிரைகளைப்‌ பூட்டப்பட்டுத்‌ 
தேரானது தான்‌ செல்லுகின்ற புறமும்‌ மறையாகிற்கும்‌ ; 
ஊரொடு - ஆதலால்‌ இவ்வூறாடனே ; கேம்பட ஊது வண்டு 
இமிரும்‌ கோதை மார்பின்‌ மின்‌ இவர்‌ கொடும்பூண்‌ கொண்கனொடு- 
தெனைப்‌ பொருந்த வுண்ணுகன்ற வண்டுகள்‌ ஒலிக்கின்ற மாலை 
மணிந்த மார்பின்கண்ணே மின்னுதல்‌ பொருந்‌்இய வளைந்‌,த கலன்‌ 
சயுடைய கொண்கனும்‌ ; காம்‌ இன்‌ ஈகை மேவ ஆடிய பொழில்‌ 
யாங்கு ஆவது - நாமும்‌ இனிய உவகை பொருந்த முயங்கி 
வீளையாடிய சோலையானது நமக்கு ௨. வ்வண்ணமாக அமையப்‌ 
படுவகாமோ2 அறிகிலேன்‌; எ- அ. 

ம்‌. ல்குதல்‌ - குறைதல்‌ ; வெயில்‌ மஹைதலாலே சோலை 
ட்‌ க்‌ a சிறிதுசிறிதாக மறைந்து 
ம ய விலக்க தத்தக்க ப 01011. 


(பாடம்‌) 1. மேவி. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௨௫ 


படுதல்‌. யாங்கு - எப்படி. அறிகிலேன்‌; சொல்லெச்சம்‌. இது துன்பத்‌ 
அப்‌ புலம்பல்‌. 

வரும்பொழுது எதிர்தொழுது போம்பொழுது புறந்தொழுதல்‌ 
கற்புடை... மகளிர்க்‌ இயல்பாதலின்‌ கையறவுதோன்றாதபடி கற்பின்றலை 
மைக்‌ கேற்பத்‌ தொழுதமை கூறினாள்‌. காதலனொடு உறையாத 
விடத்து ஊரும்‌ அவனுடன்‌ முயங்கக்கிடவாத விடத்துச்‌ சோலையும்‌ 
பொலிவழிந்து வெறுப்பாகத்‌ தோன்றுதலின்‌ அவற்றைக்‌ காணும்‌ 
தோறும்‌ யாங்காவது கொலெனத்‌ தானுப்யாமை கூறி யிரங்கினா 
ளென்பது. மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - அயரவுயிர்த்தல்‌. கேட்‌ 
போர்‌ - நெஞ்சம்‌. 

(பெரு - ரை.) இனி இச்‌ செய்யுளை -ஆசிரியர்‌ இளம்பூரண அடி 
களார்‌ தோழி கூற்றகக்‌ கொண்டு “நன்னயம்‌ பெற்றுழி நயம்புரி 
இடத்தினும்‌ '' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ துறைக்கு: எடுத்துக்‌ 
காட்டுவர்‌. கல்‌ சேர்‌ மண்டிலம்‌ சிவப்ப நிலம்‌ வெப்பந்தணிய எனலு 
மாம்‌. (௪௮௭) 


sD. ப ப ப பப பபப பப்ட்ட்டட்ப்ப்‌ 

நின: குறிஞ்சி. 

துறை: இது, பகற்குறிமறுத்து வரைவு கடயாது. } 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பகற்குறிவந்தொழுகுகின்றானைத்‌ 
தோழி நோக்கி “வெற்பனே / எங்கள்‌ தலைவி :முதற்கூட்டத்துக்‌ 
கண்ணே களவொழுக்கம்‌ திதென நன்றாக அறிர்துவைத்துளளெனின்‌ 7 
௩ வரைதலுஞ்செய்யா து இப்பொழுது அருகியும்‌ வருதல்‌ காரணமாக 
வாடுகளல்லள்‌ ; அது கழிந்தது, இனி மொழிந்து யாது பய'னென 
மறுத்துக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, *(களனும்‌ பொழுதும்‌........ ட்ட அனைநிலை 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ 
விதியினால்‌ அமைத்துக்கொள்க. 

படுநீர்ச்‌ சிலம்பின்‌ கலித்த வாழைக்‌ 
கொடுமடல்‌ ஈன்ற கூர்வாய்க்‌ குவிமூுகை 
ஒள்ளிமை மகளிர்‌ இலங்தவளைத்‌ தொடூஉம்‌ 
மெல்விரல்‌ மோசை போலக்‌ காந்தள்‌ 

௫. வள்ளிதழ்‌ தோயும்‌ வான்தோய்‌ வெற்ப 
நன்றி விளைவும்‌ திதொடு வருமென 
அன்றுகன்‌ கறிந்தனள்‌ ஆயிற்‌ குன்றத்அுத்‌ 
தேமுதிர்‌ சிலம்பில்‌ தடைஇய 
வேய்மருள்‌ பணைத்தோள்‌ அழியலள்‌ மன்னே. 

, (சோ-ள்‌.) படு நீர்‌ சிலம்பின்‌ கலித்த வாழைக்‌ கொடு 
மடல்‌ ஈன்ற கூர்வாய்க்‌ குவிமுகை- ஆழ்ற்‌த சுனையில்‌ நீரை 
வுடைய மலைப்பக்கத்தில்‌ முளைத்த . வாழையின்‌ வனைந்கத மடலி 


1௩௨௬ நற்றிணை நானூறு 


னின்று போந்த கூரிய நுனியையுடைய குவிந்த முகையானது 7 
ஒள்‌ இழை மகளிர்‌ இலங்குவளா கொடுஉம்‌ மெல்விரல்‌ மோசை 
போல-ஒள்ளிய கலனையுடைய மாதர்களின்‌ விளங்கிய வளையோடு 
பிணிப்புற்ற மெல்லிய விரலிலணிந்‌த விரலணிபோல ; காந்தள்‌ 
வள்‌ இதழ்‌ தோயும்‌ வான தோய்‌ வெற்ப - செங்காந்தளின்‌ 
வளவிய இதழிலே கோயாநிற்கும்‌ விசும்பில்‌ நீண்டு பொரும்‌திய 
மலையையுடைய தலைவனே !; நன்றி விளைவும்‌ தொடு வரும்‌ 
என அன்று நன்கு அறிந்தனள்‌ ஆயின்‌ _ எம்‌ தலைவி ஒரு. 
காலத்து நன்றாக முடிவகொரு காரியமும்‌ மற்றொரு காலத்துத்‌ 
இ.காக வரும்‌ என்று நின்‌ இயற்கைப்‌ புணர்சசியாகிய முதற்‌ 
கூட்ட தஇன்கண்ணே இரந்து பின்னிலை கின்ற அக்‌, காலத்து 
நன்றாக அறிந்தனளாயிருப்பின்‌ ; குன்றத்துத்‌ தேம்‌ முதிர்‌ 
சிலம்பில்‌ தடை இய வேய்‌ மருள்‌ பணைக்‌ தோள்‌ அழியலள்மன்‌ - 
குன்றத்‌,த,காகய கேன்முற்றிய பக்கமலையில்‌ முளைத்து வளைந்த 
அடியையுடைய - மூங்கில்‌ போலும்‌ பறாத்‌த தோள்‌ இக்‌ காலத்து: 
நெகழ்வாளல்லள்‌ ; அது கழிந்த செயலாக முடிந்‌ததாகலின்‌ 
இனிக்‌ கூறி என்ன பயனாம்‌? எ_ ஹு, 

(வி- ம்‌.) படு - நீர்கிலையாகய பள்ளம்‌. மோசை - விரலணி; 
வாழைப்பூப்‌ போலக்‌ குவிந்தளதென. உவமையாலறியக்‌ கடத்தலின்‌ 
மோதிர மன்மை யுணர்க. தடைஇய - வளைந்த. தோள்‌ அழியலள்‌ - 
சினைவிலை முதலொடு முடிந்தது. ்‌ 

நல்லனாயிருந்த நீ கொடிய கருத்தனையாய்‌ வந்தனையென்பாள்‌, 
நன்றி விளைவும்‌ -தீதொடு வருவது என்றதனாலே குறிப்பித்தாளென்பது. 
அக்காலத்தே அறிந்தளாளெனின்‌ உடன்படாதே  ; உறையும்‌ £ 
நின்‌ கொடுஞ்செயலை அறியாது கூடி இஞ்ஞான்றை வருந்துகின்றன 
ளென்றவாறு. இஃது அழிவில்‌ கூட்டத்து அவன்‌.புணர்வு மறுத்தல்‌. 

வாமை முகை மோசையோலக்‌ காந்தளிலே தோய்ந்தும்‌ மோசை 
யாகாதன்றே, அங்ஙனமாக நீ ஈன்‌ மகன்போல வந்து தலைவியைத்‌ 
தோய்ந்தும்‌ இங்ஙனம்‌ வாடும்படி வீட்டு வரையாது அருவெருதலால்‌, 
நன்‌ மகனல்லை யென்றாளென்பது. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
வரைவு கடாதல்‌. ்‌ 

(பெரு - ர.) இதன்கண்‌: நன்றி விளைவுந்‌ தீதொடு வரும்‌” 
என்றதனோடு, 

££ வியன்கண்‌ ஞாலத்து இயன்றவை கேண்மின்‌ / 

நன்றாய்‌ வந்த ஒருபொருள்‌ ஒருவற்கு 

நன்றே யா நந்தினும்‌ நந்தும்‌ 

நன்றாய்‌ வந்த வொருபொருள்‌ ஒருவற்கு 

அன்றாய்‌ மற்றஃ தழுங்கினும்‌ அழுங்கும்‌. 

(பெருங்‌. - ௨. க: ௫௪ - ௬௧) 

எனவரும்‌ ' பெருங்கதைப்‌ பகுதியை ஒப்பு .நோக்குக. *அன்றுகற்‌ 
அறிந்தன னாயின்‌” என்றும்‌ பாடம்‌. (௧௮) 


மூலமும்‌ உரையும்‌ . 


கனக 
திணை: பாலை. 
த துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகளைத்‌ தோழி வற்புறுத்‌ 
யது. 

(து-ம்‌. என்பது, தலைவன்‌ பிரிதலால்‌ மெலிந்த தலைவியைத்‌ 
தோழிநோக்கக்‌ *காட்டிலே சென்ற ஈம்‌ தலைவர்‌ இன்னும்‌ வந்திலரே 
யென நீ வருந்தா தொழி, இதுகாறும்‌ வாராராயினும்‌ கங்கை வங்கம்‌ 
போகுவர்கொல்‌ 2 வேறெவ்வினை செய்வர்கொல்‌?  ஓரிடத்தும்‌ 
போகார்‌ ; ஒன்றுஞ்செய்யாராதலால்‌, அவரின்னே வருகுவர்காணென 
அவளாற்றுமாறு வலியுறுத்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌'' (தொல்‌. கழ்‌. 
௯) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ (பிறவும்‌ வகைபட வந்த களவி' என்ப 
தன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

தம்மலது இல்லா நம்நயம்‌ தருளி 
இன்னும்‌ வாரா ராயினுஞ்‌ சென்னியர்‌ 
தெறலருங்‌ கடவுள்‌ முன்னர்ச்‌ சீறியாழ்‌ 
நரம்பிசைத்‌ தன்ன இன்குரல்‌ குருகின்‌ 

ட. கங்கை வங்கம்‌ போகுவர்‌ கொல்லோ 
எவ்வினை செய்வர்கொல்‌ தாமே வெவ்வினைக்‌ 
கொலைவல்‌ வேட்டுவன்‌ வலைபரிந்து போகிய 
கானப்‌ புறவின்‌ சேவல்‌ வாய்நூற் 
சிலம்பி அஞ்சினை வெரூ௨ 

௧௦. , மலங்கல்‌ உலவையங்‌ காடிறம்‌ தோரே. 


(சோ-ள்‌., வெங்‌ கொலைவினை வல்‌ வேட்டுவன்‌ வலை 
பரிந்து போகிய கானப்‌ புறவின்‌ சேவல்‌ - கொடிய கொலைத்‌ 
தொழிலில்‌ வல்ல வேட்டுவனது வலையை அணுத்துவிட்டோடிய 
காட்டின்கணுள்ள சேவற்புறாவானது; வாய்‌ நூல்‌ இலம்பி 
அஞ்சினை வெரூஉம்‌ - தன வாயில்‌ உண்டாகும்‌ நூலாலே கட்டிய 
சிலம்பியின்‌ கோட்டையைக்‌ கண்டு அஞ்சாகிற்கும்‌ ; மலங்கல்‌ உல 
வையங்காடு இறந்தோர்‌_சுழனறடிக்கன்ற சூறைக்காற்றையுடைய 
சர,த்‌,தின்‌ கண்ணே சென்ற தலைவர்‌; தம்‌ அலது இல்லா ஈம்‌ கஈயந்து 
அருளி இனனும்‌ வாரார்‌ - அவரையின்றிச்‌ சிறிதும்‌ பொருந்தி 
யிரா.க நம்மை விரும்பி அருள்செய்ய இன்னும்‌ வமந்திலா ; 
ஆயினும்‌-அங்கனம்‌ வாராராயினும்‌ வேறியாண்டைச்‌ சென்றிருப்‌ 
பர்‌ 2; சென்னியர்‌. தெறல்‌ அருங்‌ கடவுள்‌ முன்னர்ச்‌ சீறியாழ்‌ 
ஈரம்பு இசைத்து அன்ன இன்‌ குரல்‌ குருன்‌-பாணர்‌ தெறுஇன்ற 
சனம்‌ தணிதற்கரிய கெய்வத்தின்‌: முன்பு சென்று அதன்‌ ன 

4 பது ப எ 


௩௨௮ நற்றிணை கானூறு 


மடங்குமாறு சிறிய யாழின்‌ நரம்பினோசையை யெழுப்பிப்‌ பாடினா 
லொ,த்‌,த இனிய குரலையுடைய குருகுகளிருக்கன்ற ; கங்கை வங்கம்‌ 
போகுவர்‌ கொல்‌ - கங்கையாற்றின்கண்‌ ஓடுகின்ற மரக்கலத்தேறி 
யாண்டேனுள்‌ செல்லுற்பர்‌ கொல்‌ 7; எவ்‌ வினை செய்வர்‌ கொல்‌- 
அவர்‌ பிற எந்தச்‌ செயலைச்‌ செய்றெபர்‌ கொல்‌? ஓரிடததும்‌ 
போகலர்‌ ; ஒரு செயலுஞ்‌ செய்கலர்‌ ; ௮,கலின்‌ இன்னே வருகுவர்‌ 
காண்‌ ; நீ வருந்தாதே கொள்‌? எ... று. 


(வி-ம்‌. சென்னி - பிச்சையெடுக்கு மண்டைபோன்றதொரு 
கலம்‌: அதனையுடைமையிற்‌ பாணர்‌ சென்னியரெனப்பட்டார்‌. 
சிலம்பி - சிலந்‌இிப்பூச்சி. வங்கம்‌ - கப்பல்‌, இனை - சிலம்பியின்‌ 
வயிற்றிலிருந்து வருநாலாலே அதுகோட்டை செய்யப்படுதலால்‌ சனை 
யென்றார்‌. தப்டத்துபேன்பது முதற்குறிப்பெச்சம்‌. அருளியென்‌ 
பதை அருளவெனத்‌ திரிக்க. 


காதலனுங்‌ காதலியு மோருயிரினரென்பாள்‌ தம்மலதில்லா ஈம்‌ 
மென்றாள்‌. இதனால்‌ நீயின்றியும்‌ அவரமையாராதலிற்‌ பாணியாது 
இன்னே வருவாரென்பது. 


இறைச்சி வேட்டுவன்‌ விரித்த வலையிலே சிக்குண்ட புறா, 
சிலம்பியின்‌ சனைக்கு வெருவுமென்றது, முன்பு களவுக்‌ காலத்துப்‌ பல 
முறையும்‌ இடையீடுபட்டுப்‌ பிரிந்துறைதலா?ல தலைவர்‌ வருந்தியவ 
ராதலின்‌ இவ்வினைவயிற்‌ சென்றவர்‌ பிரிவென்பதற்கஞ்சி இன்னே 
குறித்தபருவத்து வாராநிற்பரென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு - ரை.) மலங்கல்‌ - சுழலுதல்‌. அலங்கல்‌ எனக்‌ கண்ண 


மிப்பின்‌ அசைகின்ற உலவையங்காடு என்க. (௧௮௧) 
ஜை sass enon சரத ரவ சபல நய க௮ உல்க்குதக 
நணே: குறிஞ்சி. 


துறை: (௧) இது, பின்னின்ற தலைமகன்‌ ஆற்றானாகி நெஞ்சிற்குச்‌ 
சொல்லியது 


(தி-ம்‌.) என்பது, குறையுறவறிந்த தோழி இவனொரு குறை 
யுடையான்‌ போலும்‌” என ஆராய்ந்துணர நிற்குமிடத்துத்‌ தலைமகன்‌ 
தனது “நெஞ்சம்‌ குறை முடித்தல்‌ வேண்டுமென்று முடிக்கக்கருதலும்‌ 
அதனை நோக்க நெஞ்சமே, கிடைத்தற்கரிய குறுமகள்‌ இன்னகைக்கு 
ம௫ழ்ந்தோய்‌, எஞ்ஞான்றும்‌ இடைக்கப்படாத பொருளை வீரும்பிய 
தனால்‌ நீ இவ்வண்ணமே தன்பமெய்தி நெடுங்காலம்‌ வாழ்ந்தொழி 
வாயாக” வென்று அழிந்து கூறாநிற்பது. 


(வி-ம்‌.) இதற்கு, “தோழி குறை அவட்சார்த்தி மெய்யுறக்‌ 
கூறலும்‌” (தொல்‌. கள. ௧௧) என்னும்‌ விதிகொள்க. க 

துறை: (௨) அல்லகுறிப்பட்டு மீள்வான்‌ நெஞ்ரிற்குச்‌ சொல்லி 
யதாஉமாம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௨௯ 


(து- ம்‌.) என்பது, இரவுக்குறி சென்று குறிமருண்டு இடையீடு 
படுதலாலே தலைவியை எய்தப்பெறானாய்‌ நெஞ்சை நோக்கி முற்கூறிய 
படி கூறியதாஉமாம்‌. 

(இ-ம்‌.) இதற்கு, “பரிவுற்று மெலியினும்‌'” (தொல்‌. கள. ௧௨) 
என்னும்‌ விதிகொள்க. 

துறை: (க) இடைச்சுரத்துச்‌ சென்று தலைமகள்‌ நலம்‌ உள்ளி 
மீளலுற்ற நெஞ்சனைக்‌ கழறியதூஉமாம்‌. 

(து- ம்‌.) என்பது, வினைவயிற்சென்ற தலைமகன்‌ சுரத்திடையே 
காதலியை நினைந்து மீண்டுவரக்‌ கருதிய நெஞ்சை நோக்கி “அவளது 
இனிய நகை நோக்கி மதிழ்ந்தோய்‌, அந்த மகிழ்ச்சி மேற்கெண்டு மீளு 
தலாலே நீ இங்ஙனமே துன்பெய்தி வாழ்வாயாக” வென்ற தூஉமாகும்‌. 
இதற்கு நிலம்‌ பாலை. உரை மூன்று துறைகட்கும்‌ பொருந்துமாறறிக 

(இ-ம்‌.) இதற்கு, “மீட்டு வரவு ஆய்ந்த வகையின்கண்னும்‌,” 
(தொல்‌. கள. ௫) என்னும்‌ விதிகொள்க, 

நோவினி வாழிய நெஞ்சே ! மேவார்‌ 
ஆரரண்‌ கடந்த மாரி வண்மகிழ்த்‌ 
திதலை யெஃதிற்‌ சேந்தன்‌ தந்தை 
தேங்கமழ்‌ விரித்தார்‌ இயல்தேர்‌ அழிசி 

௫. வண்டுமசு நெய்தல்‌ நெல்லிடை மலரும்‌ 

அரியலங்‌ கழனி ஆர்க்கா டன்ன 

காமர்‌ பணைத்தோள்‌ நலம்வீ றெய்திய 

வலைமான்‌ மழைக்கண்‌ குறுமகள்‌ 

சில்மொழித்‌ துவர்வாய்‌ ஈகைக்குமகழ்ந்‌ தோயே. 


(சோ -ள்‌.) கேஞ்சே மேவார்‌ ஆர்‌ அரண்கடந்த மாரிவண்‌ 
மகிழ்‌ இதலை எஃனெ சேந்தன்‌ - நெஞ்சமே / பகைவருடைய 
புகுதற்கரிய அரணங்களை வென்றுகொண்ட மாரிபோல்கின்ற 
கைவண்மையையும்‌ கள்ளுணவையும்‌ இதலைபரற்‌த வேற்படை 
யையுமுடைய சேந்தன்‌ என்பானுக்கு; தந்தை தேம்‌ கமழ்‌ விரி 
தார்‌ இம௰ல்கேர்‌ அழி - தந்தையாகிய தேன்மணங்‌ கமழும்‌ 
விரிந்த மாலையையுடைய அழயெ தேரினையுடைய அழிசி ஏன்பவ 
னது; நெல்‌ இடை வண்டு மூசு நெய்தல்‌ மலரும்‌ -. நெற்கஇர்களி 
னிடையே வண்டு மூசுகன்ற நெய்தலின்‌ மலர்கின்ற பூவினின அ; 
அரியல்‌ அம்‌ கழனி ஆர்க்காடு அன்ன - தேன்‌ வடி,தலையுடைய 
வயல்‌ சூழ்ந்த “ஆர்க்காடு' என்னும்‌ ஊரையொதுத; காமர்‌ 
பணைத்தோள்‌ நலம்‌ வீறு எய்திய வலைமான்‌ மழைக்கண்‌ 
குறுமகள்‌ - விருப்பம்‌ வருனெற பரூதீத கோளினழகோடு 
பெருமையடைந்த வலையிலகப்பட்ட மானினது கண்போன்ற 
மருண்ட குளிர்ச்சியையுடைய கண்களையுடைய இளமையளாகிய 


௩.௩.0௦ = நற்றிணை நானூறு 


தலைவியின்‌; சில்‌ மொழித்‌ துவர்‌ வாய்‌ நகைக்கு மகிழ்ந்தோய 
சிலவாய மொழியையுடைய வந்த வாயினின்றெழுகன்‌ற- 
நகைக்கு மகிழ்ந்‌ கோய்‌; இனி நோ - அங்ஙனம்‌ மகிழ்ந்ததனாலே 
பின்பு கிடைக்கப்‌ பெறாயாய்‌ இனி நீ துன்புறுவாய்‌ காண்‌; 
வாழிய - அவ்வகையாயெ துன்பத்துடனே நெடுங்காலம்‌ 
வாழ்வாயாக; எ. - று, 


(வி-ம்‌.) சேந்தன்‌ தந்தையாகிய அழிசியின்‌ ஆர்க்காடன்ன 
குறுமகளெனக்‌ கூட்டுக, வாழிய: இகழ்ச்சிக்‌ குறிப்பு, பலவாய 
அரணங்கடந்த அறிசயின்‌ *ஆர்க்காடு' என்னும்‌ ஊரின்கணுள்ள 
கழனி, பகைவர்‌ நெருங்குதற்கு அரிதாதல்போல யாம்‌ தெருங்குதற்கு 
அரியளாயினாளென்றவாறு, இது துன்பத்துப்புலம்பல்‌, மெய்ப்பாடு- 
பிறன்கட்‌ டோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌, பயன்‌ - தன்னு 
ளத்கமுந்தல்‌, ஏனைத்துறைகளுக்கும்‌ மெய்ப்பாடு பயன்‌ ஏற்றபெற்றி 
கொள்க, ந 

(பெரு - ரை.) பொருளீட்டுகற்‌ பொருட்டு முன்னர்த்‌ தன்னை 
ஊக்கப்‌ பிரிவு சூழ்ந்த நெஞ்சம்‌ உறுதியுடனில்லாமல்‌ சுரத்திடையே 
தலைவியின்‌ புன்முறுவலை நினைந்து மயங்குதலான்‌ அதனை வைபவன்‌ 
இனி நின்னை மீளவிடேன்‌ நீ இங்ஙனமே நொந்து கடக்கக்‌ கடவை 
என்று ஒறுத்தபடியாம்‌ என்க. (துறைஃ௩ட) (௧௧௦) 


௧௯௧. உலோச்சனார்‌ 
திணை: நெய்தல்‌. 


துறை: இது, தோழி தலைமகன்‌ சிறைப்புறமாகச்‌ செறிப்பறி 
வுறுப்பான்‌ வேண்டிச்‌ சொல்லியது. 


(து- ம்‌.) என்பது, வரையாது களவின்‌ வழிவந்தொழுகுந்‌ தலை 
மகன்‌ ஒருகால்‌ ஒரு சார்பின்கண்ணே வந்துறைதலையறிந்த தோழி, 
தலைவியை இல்வயிற்செறிப்பாரென்பதை அறிவுறுத்த வேண்டி நேற்‌ 
றொரு தேர்‌ வந்ததெனப்‌ பழிச்சொலுண்டாயதன்றி அன்னையும்‌ 
என்னைக்‌ குறிப்பாக நோக்கினள்‌; நான்‌ இயங்காதிருப்பின்‌ யான்‌ 
கொண்ட அழூனுண்மை இத்தகைய இயல்பினதேயென்று காட்டுவ 
தரியதாகும்‌; அவர்வந்து வறிதேபோதல்‌ அதனினும்‌ அரிய துன்ப 
மூடையதாகுமென நொந்து கூருநிற்பது, ்‌ 


(இ-ம்‌.) இதனை “களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
யீன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க, 

சிறுவீ ஞாழல்‌ தேன்‌ தோய்‌ ஒள்ளிணர்‌ 
நேரிழை மகளிர்‌ வார்மணல்‌ இழைத்த ்‌ 
வண்டற்‌ பாவை வனமுலை முற்றத்து : 5 - 
ஒண்பொறிச்‌ சுணங்கின்‌ ஐதுபடத்‌ தா௮ங்‌ 

ஓ. கண்டல்‌ வேலிக்‌ காமர்‌ சிறுகுடி ய்‌ 


படு பத்‌. 


எ உ ௫ 


மூலமும்‌ உரையும்‌ ௩௨௩௧ 


எல்லிவம்‌ தன்றோ தேரெனச்‌ சொல்லி 
அலரெழுச்‌ தன்றில்‌ வூரே பலருளும்‌ 
என்னோக்‌ கினளே அன்னை நாலா 
மணிப்பூ முண்டகங்‌ கொய்யே னாயின்‌ 

௧௦. அணிக்கவின்‌ உண்மையோ அரிதே மணிக்கழி 
நறும்பூங்‌ கானல்‌ வந்தவர்‌ 
வறுந்தேர்‌ போதல்‌ அதனினும்‌ அரிதே. 


(சோ..ள்‌.) சு வீ ஞாழல்‌ தேன்‌ தோய்‌ ஒள்‌ இணர்‌... 
சிறிய பூவையுடைய ஞாழலின தேன்‌ பொருந்திய ஒள்ளிய பூங்‌ 
கொத்துக்கள்‌ ; நேர்‌ இழை மகளிர்‌ வார்‌ மணல்‌ இழைத்த -. 
அழகிய கலனகளையுடைய சிறுமியர்‌ நெடிய மணலில்‌ வண்ட 
லாட்டு அயரும்வழி; வண்டல்‌ பாவையின்‌ ... வண்டல்‌ மண்ணாலே 
செய்த பாவையின்‌; வனமுலை முற்றத்து ஒள்பொறிச சுணங்கின்‌ 
ஐதுபடக்‌ தா அம்‌ - அழயெ கொங்கையில்‌ ஒள்ளிய வரியை 
யுடைய சுணங்குபோல மெல்லிதாகப்‌ படுமாறு பரவாயிற்கும்‌ ; 
கண்டல்‌ வேலிக்‌ காமர்‌ சிறுகுடி. எல்லி தேர்‌ வந்தன்றோ என௪ 
சொல்லி - கண்டல்‌ மரங்களாகிய வேலி சூழ்ந்‌ த கண்டார்க்கு 
விருப்பம்‌ வருகின்ற சிறிய குடி,த்‌ கருவின்‌ கண்ணே நேற்றிரவில்‌ 
ஓரு கேர்‌ வந்துளதேயன்றோவென உரையாடி; இவ்வூர்‌ அலர்‌ 
எழுந்‌ தன்னு - இவ்வூர்‌ முழுதும்‌ அ௮லரெழும்‌,த, தாக; அனனை பலர்‌ 
உளும்‌ என்‌ நோக்கனள - அவ்வலரைச்‌ செவியில்‌ ஏறட்டுக்‌ 
கொண்ட நம்மன்னை என்‌ போல்வார்‌ பலருமிருப்ப அவருள்‌ 
என்னையே குறிப்பாக நோக்கா நின்றனள்மன்‌; . காளை முண்டகம்‌: 
மணிப்பூ கொய்யேன்‌ ஆயின்‌ அணிக்‌ கவின்‌ உண்மை அரிது - 
'நாகாக்‌ கழிக்கரையிலுள்ள முள்ளினுடைய நீலமணி போலும்‌ 
மலரைக்‌ கொய்யேனாயின்‌ என்‌ மிக்க அழகு உள, தாவது அரிய 
தாகும்‌; மணிக்‌ கழி நறும்‌ பூங்‌ கானல்‌ அவர்‌ வந்து வணுந்தோ 
போ,தல்‌-இஃ,இவ்வண்ணமாக, நீலமணி போலும்‌ கரிய கழியிடத 
அள்ள நறிய பூஞ்சோலையில்‌ அவர்‌ வந்து எம்மை யணையாது தேர்‌ 
மேல்‌ வறிகே செல்லுதல்‌; அதனினும்‌ ௮ரி.து - எம்மை இல்வயிற்‌ 
செறிக்கும்‌ அதனினுங்‌ காட்டில்‌ அரிய துன்பமுடைய தாகும்‌ ; 
எ- ணு. 

(வி- ம்‌.) ஞாழல்‌ - கடற்கரையிலுள்ள தொரு மரம்‌. கண்டல்‌ - 
ஒருமரம்‌. முண்டகம்‌ - கடன்முள்ளி. 

பலருள்ளும்‌ யானே தலைவிக்குச்‌ சிறந்த தோழியென அன்னை 
அறிந்து வைத்தனளென்பதறிவுறுத்துவாள்‌ தன்னையே அன்னை கோக்‌ 
இனளென்றாள்‌. அங்ஙனம்‌ நோக்‌னெமையின்‌ இனித்‌ தான்‌ இடைஙின்று 
கூட்டற்கயலாதாதலின்‌ வரைந்தெய்துகவெனக்‌ குறிப்பித்தனளென்‌. 


௩௩௨ நற்றிணை நானூறு 


பது. நேற்றே தேரொன்று வந்ததென்று அலரெழுந்ததனாலே இனி 
நினது தேர்‌ இங்குக்‌ களவொழுக்கத்து வாரற்க என்றாளாயிற்று. கொய்‌ 
யேனாயினெனத்‌ தலைவியை இற்செறித்தமை அறிவுறுத்தினாள்‌. இது 
தலைவியைத்‌ தானாகக்‌ கொண்டு கூறியது. வறுந்தோ போதல்‌ அரிதென்ற 
கனாலே வரைந்து தேரேற்றிச்‌, செல்கவெனவும்‌ அன்றேல்‌ வலிந்து 
கொண்டுதலைக்கழிக வெனவுங்‌ குறிப்பித்தாளென்பது. 


உள்ளுறை :-—ஞாழலி னெள்ளிய பூங்கொத்து மகளிரிழைத்த 
வண்டற்பாவையின்‌ மார்பிலே தேமல்போலப்‌ பரக்குமென்ற து, அன்னை 
யின்‌ சீற்றம்‌ என்னாற்‌ காவற்பட்ட தலைவியின்மீது ஓறுப்பதுபோலத்‌ 
தாக்காறிற்குமென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌: பயன்‌ - செறிப்பறி 
வுறுத்து வரைவுகடாதல்‌, 


(பெரு - ரை) அத்தேர்‌ வருதற்குக்‌ காரணம்‌ யாதென வினவு 
வரள்‌ போன்று அன்னை என்னை நோக்கினள்‌ என்பது எச்சமாம்‌. 
எனவே அன்னை நங்களவொழுக்கனை அறிந்துகொண்டாள்‌ 
என்றுணர்த்தினளாயிற்று, நாளை மணிப்பூமூண்டகம்‌ கொய்யேன்‌ 
என்றது தலைவி இற்செறிக்கப்படுதல்‌ ஒருதலை என்றவாறாம்‌. அணிக்‌ 
கவின்‌ உண்மை அரிது என்றது இர்மிகழ்ச்சியினல்‌ தலைவி பெரிதும்‌ 


நலனழிந்து வருந்துவள்‌ என்றவாறு. எல்லி - பகலுமாம்‌. (௧௯௧) 
AEE RT 
நினோ: குறிஞ்சி, 


துறை: இஃது, இரவுக்குறி மறுக்கப்பட்டு ஆற்றானய தலைமகன்‌ 
சொல்லியது. 


(தி-ம்‌.) என்பது, களவொழுக்கத்து இரவுக்குறி வந்துகூடும்‌ 
தலைவனை நோக்கித்‌ தலைவி அவன்‌ இராவருநெறியின்‌ ஏதம்நினைந்து 
கவன்று இனி நீ இங்ஙனம்‌ வாராதேகொள்‌ என்றாளை, நீ யஞ்சாதொழி, 
நினது நலனை யான்‌ கருதி வரும்பொழுது நின்‌ மேனியொளியே 
யாண்டும்‌ வீசி இருளைப்‌ போக்குவதாகத்‌ தோன்றுதலானே, இம்‌ மலை 
யடியிலுள்ள நெறி எனக்கொரு காவலாகியே யிருக்குமெனத்‌ தேற்றிச்‌ 
கூறுநிற்பது. ப 

(இ-ம்‌.) இதற்கு “பண்பிற்‌ பெயர்ப்பினும்‌'' என்னும்‌ நூற்பா 
வின்கண்‌ “*ஆற்றிடை யுறுதலும்‌'” எனவரும்‌ (தொல்‌. கள. ௧௨) விதி 
கொள்க. 

குருதி வேட்கை உருகெழு வயமான்‌ 
வலிமிகு முன்பின்‌ மழகளிறு பார்க்கும்‌ 
மரம்பயில்‌ சோலை மலியப்‌ பூழியர்‌ 
உருவத்‌ துருவின்‌ காள்மேயல்‌ ஆரும்‌ 

இ. மாரி எண்கின்‌ மலைச்சுர நீளிடை 
நீநயந்‌ து வருதல்‌ எவனெனப்‌ பலபுலந்து 


அழுதனை உறையும்‌ அம்மா அரிவை 


மூலமும்‌ உரையும்‌ ௩௩௩. 


பயங்கெழு பலவின்‌ கொல்லிக்‌ குடவரைப்‌ 
பூதம்‌ புணர்த்த புதிதியல்‌ பாவை 

௧௦. விரிகதிர்‌ இளவெயில்‌ தோன்றி யன்னநின்‌ 

ஆய்கலம்‌. உள்ளி வரினெமக்கு 
ஏமம்‌ ஆகும்‌ மலைமுதல்‌ ஆறே. 

(சோ -ள்‌.) குருதி வேட்கை உருகெழு வயமான்‌ வலிமிகு 
முன்பின்‌ மழகளிறு பார்க்கும்‌ - இர,த,த,த்தை யுண்ணும்‌ விருப்பத்‌ 
தொடு ௮ச்ச,த்தைச்‌ செய்யும்‌ வலிய புலி தன்‌ எதிரே வலிமிக்க 
பெரிய இளய களிற்றியானை வருதலை நோக்காநிறகும்‌; மரம்‌ 
பயில்‌ சோலை மலியப்‌ பூழியர்‌ உருவத்‌ துருவின்‌ மாரி நாள்‌ 
மேயல்‌ ஆரும்‌ எண்கின்‌ - மரங்கள்‌ பொருந்திய சோலை நிரம்பப்‌ 
பூழியருடைய ஈல்ல நிறத்தையுடைய யாட்டு மந்தைபோல மாரிக்‌ 
காலத்து வைகறைப்‌ பொழுதில்‌ மேய்கின்ற கரடிகளையுடைய ; 
மலைச்சுர நீள்‌ இடை நீ நயந்து வருதல்‌ எவன்‌ என - மலைச்‌ 
சுரத்து நீண்ட நெறியில்‌ நீ என்னை விரும்பி வருதல்‌ என்னை 
கொல்‌ 2 என; பல புலந்து அழு,கனை உறையும்‌ அம்‌ மா அரிவை - 
பலவாகப்‌ புலந்துகூறிக்‌ கலுழந்துகொண்டிராசின்ற அழகிய 
மாமை நிறத்‌ இனையுடைய மடந்தாய்‌!; பயம்‌ கெழு பலவின்‌ 
கொல்லிக்‌ குடவரைப்‌ பூதம புணர்த்த புதிது இயல்‌ பாவை 
பயன்‌ மிக்க பலா மரங்களையுடைய கொல்லிமலையினுள்‌ மேல்‌ 
பாலாக முன்பு தெய்வக்‌. காலே செயதுவைக்கப்பட்ட புதுவதான 
நடைகொண்டு இயங்குகின்ற பாவை; விரி கதிர்‌ இளவெயில்‌ 
தோன்றி அன்ன நின்‌ ஆய்கலம்‌ உள்ளிவரின்‌- விரிந்த ஞாயிற்றின்‌ 
இளவெயிலிலே : தோன்றி நின்றுலொத்த நினது அழயெ 
நலத்தைக்‌ கருஇ வருங்கால,த்து நின்மேனி யொளியே எங்கும்‌ 
பரவி இருளைப்‌ போக்குவதாக,த்‌ தோன்னுதலானே; மலைமுதல்‌ 

பனு எமக்கு ஏமம்‌ ஆகும்‌ - இம்மலையடி.யிலுள்ள நெறியான து 
எமக்குக்‌ காவலையுடைய தாகும்‌ கண்டாய்‌; ஆதலின்‌ நீ அழுதுறை 
வதை விட்டொழிப்பாயாக!; எ- அ. 

(வி- ம்‌.) வயமான்‌ - புலி. துரு-யாடு, ஆய்நலம்‌ - அழகிய 
இன்பம்‌. ஏமம்‌ - காவல்‌. இவ்வுவமைபோல **தாவி னன்பொன்‌ 
தைஇய பாவை, விண்டவழ்‌ இளவெயிற்‌ கொண்டுகின்‌ றன்ன”? 
என்றார்‌ (௨௧௨) அகத்தினும்‌. 

தனக்குச்‌ சிறந்‌ தாளென்று தான்கருதியிருப்பதனை அவள்‌ அறிந்து 
கொள்ளுமாற்றான்‌ நின்னையுள்ளிவரின்‌ ஏமமாகுமென்றான்‌. 

இறைச்சி :--புலி களிற்றைப்‌ பார்க்குஞ்‌ சோலையின்‌ கண்‌ ணே கரடி 
அஞ்சாது இயங்குமென்றது, அன்னை காவலாயிருக்கும்‌ மனையகத்து 
யான்‌ அஞ்சாது வரவல்லேனென்றதாம்‌. மெய்ப்பாடு - வீரம்‌, பயன்‌ - 
தலைமகளை யாற்றுவித்தல்‌. ்‌ 


௩:௧௪ நற்திணை நானூறு 


(பெரு -ரை.) மாரி நாள்‌ மேயல்‌ ஆரும்‌ எண்கின்‌ என மாறுக. 
புதிது இயல்‌ பாவை என்பதற்கு எஞ்ஞான்றும்‌ புதிதாக3வ 
அழகுற்றுத்‌ இகழும்‌ பாவை என்பதுமாம்‌. (௧௬௨) 


ATV TE TT 


நிண: பாலை, 
நிறை: இது, பிரிவிடையாற்றாளாகிய தலைமகள்‌ சொல்லியது. 
(நு- ம்‌.) என்பது, தலைவன்‌ பொருள்வயிற்பிரிதலாலே குறித்த 
பருவத்து வாராமையால்‌ வருந்திய தலைவி வாடையை கோக்க வாடையே 
யாம்‌ நினக்குத்‌ தீதுகருககல்லேம்‌; காதலரைப்‌ பிரிந்து தனி3ய வருந்து 
கின்ற எம்மை வருத்தாதேகொள்ளென இரந்து கூறாநிற்பது. 
(இ- ம்‌.) இதனை, “அவனறிவு ஆற்ற” (தொல்‌. கற்‌.) என்னும்‌ 
மாற்பாவின்கண்‌, “பல்வேறுநிலை'? என்பதலைமைத்துக்‌ கொள்க, 
அட்டரக்கு உருவின்‌ வட்டு ழகை ஈங்கை 
துய்த்தலைப்‌ பு. துமலர்த்‌ துளிதலைக்‌ கலாவ 
நிறைநீர்ப்‌ புனிற்றுப்‌ புலக்துறைஇ ஆனாய்‌ 
இரும்புற5 தழூஉம்‌ பெருந்தண்‌ வாடை . 
௫. நினக்குத்‌ தீதறிக்‌ தன்றோ இலமே 
பணைத்தோள்‌ எல்வளை கெகிழ்த்தஎங்‌ காதலர்‌ 
அருஞ்செயல்‌ பொருட்பிணிப்‌ பிரிக்தன ராக 
யாருமில்‌ ஒருசிறை யிருந்து 
பேரஞர்‌ உறுவியை வருத்தா தீமே. 


(சோ- ள்‌.) அட்ட அரக்கு உருவின்‌ வட்டுமுகை ஈங்கை 
துய்‌ க.தலைப்‌ புதுமலர்‌,த்‌ துளி. கலைக்‌ கலாவ - உருக்கிய அரக்குப்‌ 
போன்ற சிவந்த வட்டமாகய முகையையுடைய ஈங்கையின து 
பஞ்சு போன்ற தலையையுடைய புதிய மலரின்‌ தேன்துளி கின்‌ 
யாற்‌ கலப்ப ; நிறைநீர்ப்‌ புனிற்றுப்‌ புலம்‌ துழைஇ - அத்‌ கேன்‌ 

துளியுடனே புதுவதாக மழை பெய்து நிறைந்த நீர்த்‌ ததும்பும்‌ 
புலங்களுட்‌ புகுந்து அவற்றை அளைந்தும்‌; ஆனாய்‌ - அங்கு,த 
தங்காமல்‌; இரும்‌ புறம்‌ தூஉம்‌ பெருந்‌ கண்‌ வாடை - எமது 
பெரிய அபற்பக்கமெங்கும்‌ சூழ்ந்து வந்து மோதுகின்ற பெரிய 
குவிர்ச்சியையுடைய & வாடையே!; நினக்குத்‌ இது அறிந்‌ தன்றோ 
இலம்‌ - யாம்‌ ஒருபொழுதும்‌ எம்‌ கெஞ்சினுள்ளே- நினக்குத்‌ 
இதாகய செயலைக்‌ கருதி யறி௩்‌ ததுமில்லையே ! அங்கனமாக ; 
பணைத்‌ தோள்‌ எல்‌ வளை தெழ்த்த எம்‌ காதலர்‌ அருஞ்‌ செயல்‌ 
பொருட்பிணி பிரிந்தனராக - எம்முடைய பருத்த கோளி 
லேற்றிய ஒளியையுடைய வளை நெகிழும்படி. செய்த எம்‌ காதலர்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௧௯௫ 


தாம்‌ ஈட்டுதற்கரிய பொருளிட்டுமானு உள்ளம்‌ பிணிததல்‌ 
காரணமாக அகனறனரா தலினால்‌; யாரும்‌ இல்‌.ஒருசிறையிருந்து 
பேர்‌ அஞர்‌ உறுவியை வருத்தாகீம்‌-உசாவுந்துணை யாரு 
மில்லாது ஒருபுற,கஇருந்து பெரிய துன்பமுறுவேமாகிய எம்மை 
வருக்தாதகே கொள்‌ /) எ- ஹு. 

(வி-ம்‌,) உறுவி; தன்னைப்‌ படர்க்கையாகக்‌ கூறிய இடவழு 
வமைதி, துளி கலப்பப்‌ புலந்தழீஇய வாடை-இயற்கையாகத்‌ தனக்‌ 
குரிய தட்பமுமன்றிச்‌ செல்கையானுஞ்‌ செய்துகொண்ட வாடை 
யென்றவாறு, நினக்குத்‌ தீதறியாதேம்‌ என்றதனால்‌ நட்புடையே 
மென்றாளாயிற்று, நின்னட்பினேமாகிய எம்மை இங்ஙனம்‌ வருத்து 
வித்தவர்‌ காதலராதலின்‌ எம்‌ காரியமாக அவரைச்‌ சென்று வருத்திக்‌ 
கூட்டுவிப்பாயாக என்றாளென்பதாஉமாம்‌, மெய்ப்பாடு - அழுகை, 
பயன்‌,அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) தான்‌ வாடை முதலியவற்றால்‌ வருந்துதல்‌ கண்டு 
வைத்தும்‌ தூதுபோக்குத்‌ தலைவனை விரைந்தழைத்தற்கு முயலாது 
தோழியும்‌ .வாளாவிருக்கின்றனள்‌ என்று குறிப்பால்‌ அவளைப்‌ பழிப்‌ 
யாள்‌ “யாரும்‌ இல்‌ ஒருசிறை இருந்து பேரஞர்‌ உறுவியை” பட்டு 

௧௬௩ 


௧௯௪, “மதுரை மருதனிள நாகனார்‌ 


தினை: குறிஞ்சி, 

துறை: இது, சிறைப்புறமாகச்‌ செறிப்பறிவு நீஇயது- 

(து-ம்‌) என்பது, களவொழுக்கத்து வரையாது வந்தொழுகும்‌ 
தலைமகன்‌ ஒருகால்‌ மறைந்துவந்து உறைவதனை யறிந்த தோழி 
தலைவியை இல்வயிற்செறித்தனரென்பதனை அவன்‌ கேட்டு விரைய 
வரைவொடு வருமாறு தலைவியை நோக்க நாம்‌ வெற்பனொடு தமியேமாகி 
விளையாடும்‌ பொழுது தினைத்கதிரை அழிக்காதொழிர்த யானைக்கும்‌ 
கிளிகட்கும்‌ கைம்மாறு யாது செய்யவல்லாம்‌ இப்பொழுது இல்வயிற்‌ 
செறித்தமையால்‌ அவை கொள்வனபோலுமென அழிந்து கூறாரிற்பது. 

(இ-ம்‌) இதனை “களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௨) என்பதனால்‌ அமைத்‌ 
துக்கொள்க. ட்‌ 

அம்ம வாழி தோழி கைம்மாறு 
யாதுசெய்‌ வாம்கொல்‌ நாமே கயவாய்க்‌ 
கன்றுடை மருங்கிற்‌ பிடிபுணாச்‌ தியலும்‌ 
வலனுயர்‌ மருப்பின்‌ நிலன்்‌ஈர்த்‌ தடக்கை 

ட. அண்ணல்‌ யானைக்கு அன்றியும்‌ கல்மிசைத்‌ 

தனிநிலை இதணம்‌ புலம்பப்‌ போகி 

(பாடம்‌) 1. மருதைப்பெருமகன்‌ இளநாகனார்‌. 


௩.௩.௬ கற்றிணை கானூறு 


மந்தியு மறியா மரம்பயில்‌ ஒருசிறைக்‌ 
குன்ற வெற்பனொடு நாம்விளை யாட 
விரும்புகவர்‌ கொண்ட ஏனற்‌ 

௧௦. பெருங்குரல்‌ கொள்ளாச்‌ சிறுபசுங்‌ கிளிக்கே. 


(சோ -ள்‌:;) தோழி வாழி ௮ம்ம- கோழி ! வாழ்வாயாக/ 
யான்‌ கூறுகின்ற இதனைக்‌ கேள்‌; கல்‌ மிசைக்‌ தனிகிலை இதணம்‌: 
புலம்பப்‌ போக-மலைமேலே சமைத்த கனியாக நிலைபெற்ற கட்டுப்‌ 
பரண்‌ வறிதாம்படி. விடுத்துச்‌ சென்று; மந்தியும்‌ அறியா மரம்‌ 
பயில்‌ ஒருசிறை - மரமேறுந்‌ தொழிலிலே சிறப்புடைய மந்தி 
களும்‌ ஒன்றோடொன்று செறிந்இருப்பகால்‌ ஏறியறியாத மரங்‌ 
கள்‌ நெருங்கிய ஓரிடத்திலே; குன்ற வெற்பனொடு நாம்‌ 
விளையாட-குன்றுகளையுடைய மலைகிழவனுடன்‌ . நாம்‌ முயங்கி 
விளையாட்‌ டயராநிற்கவும்‌; (விரும்பு கவர்‌ கொண்ட எனல்‌ 
பெருங்குரல்‌ கொள்ளா) அப்பொழுது மிக விருப்பங்கொண்ட 
புனதீஇலுள்ள இனையின்‌ பெரிய கதிர்களை,த்‌ இன்றமிக்துவிடாத; 
கய வாய்க்‌ கன்று உடை மருங்கின்‌ பிடி. புணர்ந்து இயலும்‌ 
வலன்‌ உயர்‌ மருப்பின்‌ நிலன்‌ ஈரத்‌ தடக்கை அண்ணல்‌ யானைக்கு- 
பெரிட வாயையுடைய கன்றினை மருங்லுடைய பிடியானையோடு 
புணர்ந்து இயங்குகின்ற வலிமை மிக்க மருப்பினையும்‌ நிலத்தின்‌ 
கண்‌ ஈர்‌,த்தலையுவடய நெடிய துஇக்கையையும்‌ பெருமையையு 
முடைய களிற்றியானைக்கு; நாம்‌ யாது கைம்மாறு செய்வாம்‌- 
காம்‌ யாது கைம்மாறு செய்யக்கடவாநிற்போம்‌ 2; அன்றியும்‌ 
விரும்புகவர்‌ கொண்ட ஏனல்‌ பெருங்குரல்‌ கொள்ளாச்‌ சிறுபசுள்‌ 
கிளிக்கு - அன்றியும்‌ மிக; விருப்பங்கொண்ட பெரிய னைக்‌ 
கதிரைக்‌ கொண்டு போகாதோழிந்த சிறிய பசிய கிள்ளைக்கு; 
(காம்‌ யாது கைம்மாறு செய்வாம்‌) யாது கைம்மாறு செய்யக்‌ 
கடவா நிற்போம்‌; இப்பொழுது நம்மை இல்வயின்‌ செறித்த 
லானே அவை புனம்‌ புகுந்து அழிக்கலாயின; எ - அ. 

(வி-ம்‌.) விரும்புகவர்‌: ஒருபொருட்‌ பன்மொழி; விரும்புகின்ற: 
விருப்பமுமாம்‌, வலன்‌-வலிவை. கொள்ளாயானையெனவும்‌ கொள்ளாக்‌ 
கிளியெனவுங்‌ கூட்டுக. இப்பொழுதென்பது முதற்‌ குறிப்பெச்சம்‌. 

காவலொழிந்து சென்று அவனொடு காம்‌ விளையாட்டயர்ந்ததனை 
யும்‌ மறந்து வரையாதொழிந்தனனேயென்றிரங்கியதாம்‌ இப்பொழுது 
அழிப்பனபோல நாம்‌ காக்குகாளில்‌ அழிவுசெய்திருந்தால்‌ அன்னையும்‌ 
ஐயன்மாருங்‌ கொள்ளுஞ்சனம்‌ இன்னும்‌ கொடியதாகுமென்ப து. 

இறைச்சி கன்றை மருங்கிலுடைய பிடியைக்‌ களிறுபுணர்த்‌ 
இயலுமென்றது, மணம்புரிந்து இல்லறமேற்கொண்டு புதல்வனைப்‌ 
பயந்து அப்புதல்வன்‌ மருங்காகத்‌ தலைவன்‌ என்னை இடையறவுபடா த 
முயங்‌உ இயங்குவானாகவென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌- பயள்‌- 
செறிப்பறிவுறுத்து வரைவுகடாதல்‌. 


மூலமும்‌: உரையும்‌ ௩௩௭ 


(பெரு -ரை.) களிறும்‌ கிளியும்‌ செய்தவுதவி காலத்தாற்‌ செய்த 
வுதவியும்‌, செய்யாமற்‌ செய்தவுதவியும்‌ பயன்‌ தூக்காது செய்தவுதவி 
யும்‌ ஆகலின்‌ அதற்கு யாம்‌ கைம்மாறு ஆற்றவல்லேமல்லேம்‌ என்பாள்‌ 
“கைம்மாறு யாது செய்வாம்‌! என்றாள்‌. இனி ஏதிலவாகிய அஃறிணை 
யுயிர்களும்‌ உதவிசெய்யாநிற்ப உறஉறக்‌ கேண்மைகொண்ட நீ விரை 
வில்‌ வரைவொடு வந்து எம்‌ பெருமாட்டியை உய்யக்கோடல்‌ வேண்டும்‌ 
என்பது பொருட்புறத்தே தோன்றிய இறைச்சிப்‌ பொருள்‌ என்க. 


இவை வற்புறுத்தற்பொருட்டு “அன்புறு தகுந இறைச்சியிற்‌ சுட்டிய"! 
படியாம்‌. ஆசிரியர்‌ பெயர்‌ . *மருதைப்‌ பெருமங்கன்‌ இளநாகனார்‌' 
என்றும்‌ காணப்படுகின்றது. (௧௬௪) 


க௯நுஃ 5 பவல்‌ 
திணை: நெய்தல்‌. 
துறை: இது, களவின்கண்‌ நெடுங்காலம்‌ வர்தொழுக ஆற்றா 
ளாயின தோழி, வரைவுகடாயது. 


(து - ம்‌.) என்பது, தலைமகன்‌ களவுப்புணர்ச்சியிலே நீட்டிப்ப 
ஆற்றாத தோழி உள்ளுறையால்‌ வரைர்‌ சதெய்துமாறு கடாவுவாளாய்க்‌ 
குறிப்பால்‌ அவனை நோக்கிப்‌ புலம்பனே/ நீ விரும்பிய காதலியி 
னுடைய கண்கள்‌ மாறாது கலுழாமிற்கும்‌; அதனை யான்‌ கண்டிருக்‌ 
கின்றேனாதலின்‌, நீ அவளை வரைந்து முயங்கியருளினாயல்லை; 
அங்ஙனம்‌ அருளாமையான து கொடிதுகாணென வெகுண்டு கூறா 
நிற்பது. 
(இ - ம்‌.) இதற்கும்‌ முற்செய்யுட்கோதிய இலக்கணமே 
அமையும்‌. 
அருளா யாகலோ கொடிதே இருங்கழிக்‌ 
குருளை நீர்காய்‌ கொழுமீன்‌ மாந்தித்‌ 
௩தில்லையம்‌ பொதும்பிற்‌ பள்ளி கொளளும்‌ 
மெல்லம்‌ புலம்ப யான்கண்‌ டிசினே 

௫. கல்லென்‌ புள்ளின்‌ கானலம்‌ தொண்டி 

நெல்லரி தொழுவர்‌ கூர்வா ளுற்றெனப்‌ 
பல்லிதழ்‌ தயங்கிய கூம்பா நெய்தல்‌ 
நீரலைத்‌ தோற்றம்‌ போல 

ஈரிய கலுழுநீ நயந்தோள்‌ கண்ணே. 

(சோ -ள்‌.) இருங்‌ கழி நீர்‌ நாய்க்‌ குருளை - கரிய கழியின்‌ 
கணுள்ள நீர்காயின்‌ குருளை; கொழுமீன்‌ மாந்தி இல்லையம்‌ 
பொதும்பில்‌ பள்ளிகொள்ளும்‌ - கொழுவிய மீன்களைப்‌ பிடித்துத்‌ 
இன்னு இல்லை மரப்‌ பொந்துகளிலை பள்ளிகொள்ளாகிற்கும்‌; 
மெல்லம்‌ புலம்ப - மெல்லிய கடற்கரையின்‌ தலைவனே; கல்‌ என்‌ 

(பாடம்‌) 1. தஇிதலையம்‌; தில்லைப்‌. 
ந. நா--28 


௩௩௮ நற்நிணை நானூறு 


புள்ளின்‌ கானலம கொண்டி. - கல்லென ஒலிக்கின்ற புள்ளினக்‌ 
களையுடைய கடற்கரைச்‌ சோலை சூழ்ந்த தொண்டியின்‌ கண்ண 
தாகிய வயலிலே, நெல்‌ அரி தொழுவர்‌ கூர்வாள்‌ உற்று என - 
நெற்கதிர்‌ அறுக்கும்‌ உழவரினுடைய கூரிய அரிவாளால்‌ அறு 
பட்ட தனாலே; பல்‌ இதழ்‌ தயங்கிய கூம்பா நெய்தல்‌ - பல இதழ்‌ 
கள்‌ விளங்கிய குவியாதக நகெய்தன்‌ மலர்‌; நீர்‌ அலை தோற்றம்‌ 
போல ... நீரில்‌ முங்கி அலைகின்ற தோற்ற,கைதப்போல; நீ நயந்‌ 
கோள்‌ கண்‌ ஈரிய கலு£மம்‌ - கீ விரும்பிய காதலியின்‌ கண்கள்‌ 
ஈரியவாய்க்‌ கலுழாஙிற்கும்‌; யான்‌ கண்டிசன்‌ - அதனை யான்‌ 
கண்டிறாக்னெறேன்‌; ஆதலின்‌ நீயும்‌ அவள்‌ கலுழா இருக்குமாறு 
வரைக்கருள செய்னெறாயில்லை; அருளாய்‌ ஆகல்‌ ஓ கொடிது - 
இங்கனம்‌ அருளா, திருப்பது ஓஓ கொடிதுகாண்‌ / எ- ணு. 

(வி- ம்‌.) ஆகல்‌: பிரிவிலசைநிலை, குருளை-இளங்குட்டி. தில்லை- 
உப்பு நீரருகே வளர்வதொரு மரம்‌. இதனடிப்பொர்து தண்ணீரிலே 
தோயப்‌ பெற்றிருப்பதால்‌ பொதும்பி3ல பள்ளிகொள்ளுவதியல்பு. 

நின்னைக்‌ கண்டவழி யுவத்தலின்‌ அவள்‌ அழுவதனை நீ யறிந்தா 
யல்லை; யான்‌ கண்டுளேனென்றாள்‌. இது, துன்பத்துப்புலம்பல்‌. 

உள்ளுறை:நீர்ாய்க்குருளை தன்‌ விருப்பத்தின்படி. மீனை த்தின்று 
கவற்சியின்றிப்‌ பொர்துகளிலே பள்ளிகொள்ளுதல்போல, நீதானும்‌ 
இரவெல்லாம்‌ இவளது நலனுகர்ந்து மணம்புரியுங்‌ கவலையென்பதின்றி 
நின்னூர்வயின்‌ சென்று வைகுகின்றனை யென்றதாம்‌. 

இறைச்சி: தொண்டியின்கணுள்ள கானலிலே புள்ளினம்‌ கல்‌ 
லென ஓலிக்குமென்றது, ஊராரெடுத்த, பழிச்சொல்‌ கல்லென ஒலியா 
நிற்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌, 

(பெரு - ரை.) ஊரவர்‌ பழிச்சொல்‌ நெஞ்சத்தே புண்செய்தலால்‌ 
இவள்‌ கண்‌ கலுழும்‌ என்பது தோன்ற நெல்லரி தொழுவர்‌ கூர்வாள்‌ 
உற்று அரியுண்ட நெய்தலை உவமை எடுத்தாள்‌. அவள்‌ கண்கள்‌ 
உறங்கில என்பாள்‌ கூம்பா நெய்தல்‌ என்றாள்‌. (௧௯௫) 


௧௯௬. வெள்ளைக்குடி நாகனார்‌ 
திணை: நெய்தல்‌. 


நுறை: இது, நெட்டிடைகழிந்து பொருள்வயிற்‌ பிரிந்த காலத்து 
ஆற்றாளாகிய தலைமகள்‌, இங்கள்மேல்‌ இட்டுத்‌ தன்னுள்ளே சொல்லி 
யது. 


(து-ம்‌.) என்பது, அறத்தொடுநின்று வெளிப்பட்டபின்னும்‌ 
தலைமகன்‌ வரைந்து கொள்ளாது பொருள்வேண்டி கெடுந்தூரஞ்‌ 
சென்றுறைதலானே ஆற்றாத தலைமஃள்‌, இங்களைநோக்கி நீ அறியாவிட 
மில்லையாதலின்‌ என்‌ காதலர்‌ உறையுமிடம்‌ நினக்குத்‌ தெரிந்திருந்தும்‌ 
எனக்குக்‌ கூறினாயல்லை, இங்ஙனம்‌ அறிந்திருந்தும்‌ பொரய்த்தலின்‌ . 
கின்புலனழிந்து அது சொல்ல இயலாதவாறு ஆவாயெனக்‌ கடிந்து 
கூறாநிற்பது. ன்‌ 2 


மூலமும்‌ உரையும்‌ ௩௩. 

.(இ-ம்‌.) இதற்கு *வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌” ” 
(தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ விதி கொள்க. 
பங்குசெறிம்‌ தன்ன பல்கதிர்‌ இடையிடைப்‌ 
பால்முகந்‌ தன்ன பசுவெண்‌ ணிலவின்‌ 
மால்பிடர்‌ அறியா நிறையுறு மதியஞ்‌ 
சால்புஞ்‌ செம்மையும்‌ உடையை ஆதலின்‌ 
நிற்கரந்து உறையும்‌ உலகம்‌ இன்மையின்‌ 
எற்கரம்‌ துறைவோர்‌ உள்வழி காட்டாய்‌ 
நற்கவின்‌ இழந்தவென்‌ தோள்போற்‌ சாஅய்ச்‌ 
சிறுகுபு சிறுகுபு செரீஇ 
அறிகரி பொய்த்தலின்‌ ஆகுமோ அதுவே. 4 


ல 


(சோ-.ள்‌.) பங்கு செறிந்து அன்ன பல்‌ கதிர்‌ இடை 
இடை பால்‌ முகந்து அன்ன பசு வெள்‌ நிலவின்‌ - பல கூறுகள்‌ 
ஒன்றாகச்‌ செறிந்தாற்‌ போன்ற பலவாய கதிர்களின்‌ இடையே 
இடையே பாலை முகந்து வைத்தாற்போனற குளிர்சசிையையுடைய 
வெளிய நிலாவினையுடைய; மால்‌ பிடர்‌ அறியா நிறை உறு 
மதியம்‌ - மேகத்தின்‌ பிடர்‌ மேலே தோன்றிப்‌ பிறரால்‌ அறியப்‌ 
படாத எல்லாக்‌ கலைகளும்‌ நிறைவுற்ற இங்களே!; சால்பும்‌ 
செம்மையும்‌ உடைய ஆதலின்‌ - நீதானும்‌ நிறைவும்‌ நேர்மை 
யும்‌ உடையைஆ.தலானும்‌; கின்‌ கரந்து உறையும்‌ உலகம்‌ 
இன்மையின்‌ - நினக்கு,த்‌ தெரியாத வண்ணம்‌ மறைந்து உறையும்‌ 
உலகமொன்று இன்மையானும்‌; எற்கரந்து உறைவோர்‌ உள்‌ 
அழி காட்டாய்‌ - எனக்குத்‌ தோன்றாது மறைந்‌தொழுகும்‌ 
எங்காதலர இருக்கும்‌ இடத்தினைக்‌ காட்டுவாயாக/; என்னு 
இரந்து வேண்டினாள்‌, அவள்‌ அங்ஙனம்‌ இரந்து வேண்டியும்‌ 
ங்கள்‌ விடைகூறிற்று இல்லையாகலின்‌ அ௮.கன்மேல்‌ வெறுப்புற்று 
மீட்டும்‌ அதனை கோகஇத்‌ இங்களே!; அறி கரி பொய்த்தலின்‌ _ 
நீ அறிந்த அளவு சான்று கூறாது பொய்யை மேற்கோடல்‌ 
காரணமாக; நல்‌ கவின்‌ இழக்க என்‌ தோள்‌ போல்‌ சா அய்‌ - 
நல்ல அழகிழந்த என்தோள்போல்‌ வாட்டமுற்று; இறுகுபு 
சிறுகுபு செரிஇ - நாடோறும்‌ புச்‌ சிறுகக்‌ குறைந்து கின்‌ 
விழிப்புலம்‌ மறைபடுதலாலே, அது ஆகுமோ - நீ காட்டுவது 
கான்‌ இயலுமோ?! இயலா தன்றே; என்றாள்‌, எ - ஹு. 

(வி- ம்‌.) மால்‌ -மேகம்‌; இனி மால்பு இடர்‌ எனக்கொண்டு 
கிலத்தைக்‌ குறிஞ்சியாக்‌க எமர்‌ தேனெடுக்கச்‌ சமைத்த கண்ணேணி 
யாலே இடரப்பட்டறியாத திங்களெனவுரைப்பினுமாம்‌; இதற்கு 
“வானூர்‌ மதியம்‌ வரைசேரின்‌ அவ்வரைத்‌, தேனின்‌ இறாலென ஏணி. 
,இழைத்திருக்குங்‌, கானக நாடன்‌”? (கலி. ௩௧) என்றதனை நோக்கியும்‌ 


௩.௪௦ நற்றிணை நானூறு 


அறிக. கரந்துறைவோரென்றதனாலே நெட்டிடைக்கழிந்தமை பெறப்‌ 
பட்டது. 


எங்குந்‌ தெரிந்திருந்தும்‌ அவருள்வழழி எனக்குக்‌ கூறுதிருத்தலின்‌ 
அறிகரி பொய்த்தனை என்றாள்‌. அங்ஙனம்‌ பொய்த்தல்‌ காரணமாக 
வன்றே நாளும்‌ தேய்ந்தொழிவாய்‌ என்றாள்‌. பொய்‌ ஐம்பெரும்‌ பாதகங்‌ 
களுளொன்றாதலின்‌ அஃது அமுதமுண்டு சாவாதிருப்போரையும்‌ 
குறைத்துவிடும்‌ என்பது அமுதகலையையுடைய நீ அழிந்தொழியுமத 
னால காணலா௰யது . என்றவாறு. அறிகரி பொய்த்தார்க்கு யாது 
கைகூடாதென்பது. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌.. 


(பெரு - ரை.) “பளிங்கு செறிந்தன்ன பல்கஇிர்‌' என்றும்‌ பாடம்‌. 
இப்பாடமே சிறந்த பாடமுமாம்‌. பளிங்குசெறிந்தமைந்தா ற்‌ போன்ற 
பலவாகிய கதர்‌ செறிந்து அவற்றிடையிடையே எனப்‌ பொருள்‌ கூறுக... 


~ 


இனி இதன்‌ உரையில்‌ உரையாசிரியர்‌ விளக்கவுரையிற்‌ கூறு 
வேண்டிய “என்று இரந்து வேண்டிலள்‌ அவள்‌ அங்ஙனம்‌ இரந்து வேண்டியுந்‌ 
திங்கள்‌ விடைகூறிற்றில்லையாகலின்‌ அதன்மேல்‌ வெறுப்புற்று மீட்டும்‌ அதனை நோக்கித்‌. 
திங்களே'' என்றும்‌, இயலா தன்றே “என்றாள்‌” என்றும்‌ இச்‌ செய்யுளைத்‌ 
தலைவி கூற்றாகவே கூறாமலும்‌ தங்கூற்றேயாகக்‌ கூறாமலும்‌ முறை 
பிறழ்ந்து கூறியிருத்தல்‌ உணர்க. இவற்றை விளக்கவுரைகளாகவே 
பிரித்துணர்க்து கொள்க. 


இனி இச்செய்யுள்‌ உரையும்‌ பொருந்தியதாகக்‌ காணப்படவில்லை. 
எனவே இச்செய்யுட்கு, 


**பலவாகிய கதிர்களையும்‌ இடையிடையே பால்முகந்தன்ன பசு 
வெண்ணிலவினையும்‌ உடைய செல்வச்‌ செருக்குடைமையால்‌ மயங்கி 
எம்மனோர்‌ இடர்‌ அறியா நிறையுறு மதியமே நீதாலும்‌ சால்பும்‌ 
செம்மையும்‌ உடையை ஆதலின்‌ நினக்கிந்தப்‌ பொச்சாப்பு ஆகுமோ?” 
ஆகாதன்றே! அ௮ஃதுண்மையின்‌ எற்‌ கரைந்துறைவோர்‌ உள்வழி 
காட்டாய்‌; ஆதலின்‌ நீ அறிகரி பொய்த்தாய்‌; அங்ஙனம்‌ பொய்த்தலின்‌ 
நீ என்‌ தோள்போல்‌ நாடொறும்‌ சிறுகுபு சிறுகுபு வானத்திலூடே 
செரித்தொழியக்கடவாய்‌!'' என்று பொருள்கூறிக்கொள்க. இப்‌ 
பொருட்கு, மால்பு இடர்‌ அறியா எனக்‌ கண்ணழித்துக்‌ கொள்க. 
மால்பு - மயங்கி. செரீஇ: வியங்கோள்‌. செரித்தல்‌ - ரணித்தழிதல்‌.. 
அது என்றது அப்பொச்சாப்பு என்றவாறு. அஃதாவது செல்வச்‌ 
செருக்கால்‌ கடமை மறந்துவிடல்‌. திங்கட்குச்‌ செல்வம்‌ கதிர்‌ 
உடைமையும்‌ ஒளியுடைமையும்‌ ஆமென்க. (௧௧௪): 


௧௯௭. நக்கீரர்‌ 
திணை: பாலை. 
துறை: இது, வரைவுநீட ஆற்றாளாய தலைமகளைத்‌ தோழி 
ஆற்றுவித்தது. 
(து-ம்‌.) என்பது, வரைந்துகோடல்‌ காரணமாகச்‌ சென்ற தலை 


மகன்‌ வாராது தாழ்ப்ப அதனால்‌ ஆற்றாளாய தலைமகளைத்‌ தோழி 
கோக்‌2 “நீ இறக்க ஏ. துவாயிற்றேயென்று வருந்தாதேகொள்‌ ; காதலர்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௩௪௪௯ 


காட்டிலே மேகங்கள்‌ செல்லாகிற்கும்‌; அம்முகிலை அவர்‌ நோக்கிய 
வுடன்‌ விரைந்து வருகுவர்‌' எனத்‌ தேற்றிக்கூறுஙிற்பது, 
(இ-ம்‌.) இதற்கு *ஆங்கு அதன்‌ தன்மையின்‌ வன்புறை உளப்‌ 

பட? (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதிகொள்க. 
தோளே தொடிநெடிழ்ந்‌ தனவே நுதலே 
பீர்‌இவர்‌ மலரிற்‌ பசப்பூர்ட்‌ தன்றே 
கண்ணுர்‌ தண்பனி வைகின அன்னோ 
கெளீிம்தன மன்ற தேயர்‌என்‌ உயிரென 
ஆழல்‌ வாழி தோழி நீநின்‌ 
தாழ்ந்தொலி கதுப்பின்‌ வீழ்ந்த காலொடு 
வண்டுபடு புதுமலர்‌ ஓண்துறைத்‌ தரீஇய 
பெருமட மகளிர்‌ முன்கைச்‌ சிறுகோல்‌ 
பொலந்தொடி போல மின்னிக்‌ கணங்கொள்‌ 
௧௦. இன்னிசை முரசின்‌ இரங்கி மன்னர்‌ 

எயிலூர்‌ பல்தோல்‌ போலச்‌ 

செல்மறை தவழுமவர்‌ நன்மலை நாட்டே. 


(சோ - ள்‌.) தோழி தோள்‌ தொடி நெதிழ்ர்தன நுதல்‌ 
இவர்‌ பீர்‌ மலரின்‌ பசப்பு ஊர்ந்தன னு - தோழீ! தோள்கள்‌ 
வளைகள்‌ நெடிழ்ந்தன நெற்றி படர்ந்த பீர்க்க மலர்‌ போலப்‌ பசலை 
பரந்தது) கண்ணும்‌ கண்‌ பணி வைகின - கண்களும்‌ தண்ணிய 
நீர்‌ பெருகின; அன்னோ மன்ற என்‌ உயிர்‌ தேயர்‌ எனத 
கெளிந்‌,தனம்‌ - இவை இங்கனமாதல்‌ இண்ணமாக எம்‌ உயிர்‌ 
இறந்தொழிதற்‌ பொருட்டே என்பதனை யாம்‌ நன்றாகக்‌ 
கெளிந்துகொண்டோம்‌ என்று), ஆழல்‌ நீ வாழி - அழாதே 
கொள்‌! இவ்விடரொழிந்து நீ நெடுங்காலம்‌ வாழ்வாயாக[; 
கின்‌ தாழ்ந்து ஒலி கதுப்பின்‌ வீழ்க காலொடு கினது தாழ்ந்து 
தழைக்க கூந்தல்‌ போல இறங்கிய காலுடனே; வண்டு படு புது 
மலர்‌ ஓள்‌ துறை தரிஇய - வண்டுகள்‌ பொருந்திய புதிய மலர்களை 
ஒள்ளிய நீர்த்துறையின்கண்ணே கொய்துகொணார்ந்த; பெரு 
மட மகளிர்‌ முன்கைச்‌ சிறுகோல்‌ பொலந்தொடி போல மின்னி- 
பெரிய மடப்பத்தையுடைய மகளிரின்‌ முன்கையிலணி௩்‌த சிறிய 
கோற்றொழிலமைநம்‌ த பொன்னாலாகிய தொடிபோல மின்னி; 
கணம்‌ கொள்‌ இன்‌ இசை முரசின்‌ இரங்கி - கூட்டங்கொண்ட 
இனிய ஓலியையுடைய முரசுபோல முழங்கி; மன்னர்‌ எயில்‌ ஊர்‌ 
பல்‌ தோல்‌ போலச்‌ செல்‌ மழை - அரசர்களுடைய அரணாகிய 
மதில்‌? மலே பகைவருடைய படைசென்று பாயா. கவாறு ஓம்பா 
கின்ற பலவாகிய கிடுகுபோல விசும்பிலே செல்லும்‌ மேகம்‌; 


ஓ 


௩௪௨ நற்றிணை கானூஅ 


அவர்‌ நல்‌ மலை நாட்டுத்‌ தவழும்‌ - அவரது நல்ல மலை நாட்டின்‌ 
கண்ணே தவழாகிற்கும்‌; அம்‌ மழை நின்‌ கூந்தல்‌ போலிருத் த: 
லானே அதனைக்‌ காண்டலும்‌ நின்னைக்‌ ௧௬இ இன்னே வருகுவர்‌. 
காண்‌; எ ஸு. 


(வி-ம்‌.) வீழ்ந்தகால்‌, காலிறங்குதல்‌; அஃதாவது மழைபெய்ய: 
இறங்கும்‌ நீர்வீழ்ச்சி, தோள்தொடி நெஓழ்ந்தனவென்றது, இடத்து 
கிகழ்பொருளின்‌ தொழில்‌ இடத்தின்‌ மேலேற்றிக்‌ கூறப்பட்டது. 
கதுப்பு - கூந்தல்‌, தோல்‌ - கடுகு; கடுகு, கேடயம்‌ எனவும்‌ வழங்கப்‌' 
படுவது. தேயர்‌ - தேயும்பொருட்டு. 


போர்முகத்துப்‌ பயின்றவராதலின்‌, அவரை மழை பகைபோல' 
முற்றுதல்‌ கோக்கி அது நின்னையும்‌ வருத்துமன்றோவெனக்‌ கருதி 
இன்னே வருவர்‌ என்னுங்‌ குறிப்பால்‌ மழையைக்‌ கிடுகுபோலவென 
உவமித்தாள்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்று 
வித்தல்‌. 

(பெரு - ரை) (தோளே............ அன்னோ; என்னுந்‌ துணையும்‌: 
தோழி தலைவியின்‌ கூற்றைக்கொண்டு கூறினள்‌. இனி இச்செய்யுளைக்‌ 
கற்புக்காலத்தே தலைவன்‌ கார்காலத்‌ தொடக்கத்தே வருகுவல்‌ என்று 
சென்றானாகத்‌ தலைவி வந்திலன்‌ என வருந்தவாட்குத்‌ தோழி கார்ப்‌: 
பருவ வரவு காட்டி இன்னே வருகுவர்‌ அழாதேகொள்‌/ என்று ஆற்று 
வித்ததாகக்‌ கொள்ளினும்‌ இ ழுக்கின்று. மன்னர்‌ எயில்‌ ஊர்‌ பல்தோல்‌ 
போல என்பதற்கு மன்னர்‌ பகைவருடைய மதில்‌ வளைத்தற்குச்‌ 
செலுத்தும்‌ பலவாகிய யானை களைப்போல எனக்‌ கோடலுமாம்‌, (௧௬௭) 


௧௯௮. கயமனார்‌ 


திணை: பாலை. 


துறை: இது, பின்‌ சென்ற செவிலி இடைச்சுரத்துக்‌ கண்டார்ச்‌ 
குச்‌ சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, தலைமகன்‌ தலைமகளைக்‌ கொண்டு தலைக்கழிந்த 
வழி பின்னே தேடிச்‌ சென்ற செவிலி ஒரு தலைவனும்‌ தலைவியுமாச 
எதிரே வருவாரைத்‌ தன்மகளும்‌ மருமகனுமாமென மயங்கி அருகில்‌ 
வருதலும்‌ ஐயம்‌ நீங்கவீடலாய்‌, இவள்‌ என்மகள்போலுதலானே என்‌ 
கண்ணீர்‌ பெருகுவதுகாண்‌; அவள்‌ இத்தன்மையளே; நும்மை விரும்‌. 
தோம்பு௫ற்பேன்‌; அதற்குரிய அவள்‌ தந்தையூர்‌ இதுகண்டீர்‌ யான்‌ 
அவனையின்ற தாய்‌; அவளைப்பற்றி நீயிர்‌ கூறுவீராயின்‌, நுமக்கு. 
அறமுண்டாகுமென வருந்திக்‌ கூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, “எஞ்சி யோர்க்கும்‌ எஞ்சுத லிலவே”! (தொல்‌- 
அகத்‌. ௪௨) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ அமைத்‌, துக்கொள்க. 


சேயின்‌ வரூஉம்‌ மதவலி! யாஉயர்ந்து 
ஓமை நீடிய கானிடை அத்தம்‌ 
முன்னாள்‌ உம்பர்க்‌ கழிந்த என்மகள்‌ > 


மூலமும்‌ உரையும்‌ ௩௪௫௩ 


கண்பட நீராழ்ந்‌ தன்றே தந்தை 
டூ. தன்னூர்‌ இடவயின்‌ தொழுவேன்‌ நுண்பல்‌ 
. கோடேர்து அல்குல்‌ அரும்பிய திதலை 
வாஅர்ம்‌ திலங்குவால்‌ எயிற்றுப்‌ பொலிந்ததா ர்ச்‌ 
சில்வளை ப்‌ பல்கூம்‌ தலளே அவளே 
மையணல்‌ எருத்தின்‌ முன்பின்‌ தடக்கை 
௧௦. வல்வில்‌ அம்பின்‌ எய்யா வண்மதிழ்த்‌ 
தந்தை தன்னூர்‌ இதுவே 
ஈன்றேன்‌ யானே *பொலிக,நும்‌ பெயரே. 

(சோ -ள்‌.) சேயின்‌ வரூஉம்‌ மதவலி - சேய்மைக்‌ கண்‌ 
ணிருந்து வாராநின்ற அரசகுமாரனே[|; யா உயர்ந்து ஓமை நீடிய 
கான்‌ இடை அத்தம்‌ - யாமரம்‌ உயர்ந்து ஓமை மரம்‌ நீடிய 
காடிடையிட்ட சுரத்திலே; முன்‌ நாள்‌ உம்பர்க கழிந்த என்‌ 
மகள்‌ கண்பட ரீர்‌ ஆழ்க்‌ தன்று - நேற்று நெடுந்‌ தூரன்‌ சென்ற 
என்மகள்‌ போல இவள்‌ என்கண்‌ எரே படுதலால்‌ என்கண்‌ நீர்‌ 
நிரம்பப்‌ பெருகாநின்றது; அவள்‌ நுண்‌ பல்‌ கோடு ஏந்து 

. அல்குல்‌ அரும்பிய திதலை வாறுர்ந்து இலங்கு வால்‌ எயிற்றுப்‌ 
பொலிந்த தார்ச்‌ சில்‌ வளப்‌ பல்‌ கூந்தலள்‌ - அவள்‌,தான்‌ 
நுண்ணிய பலவாய வரிபொருந்‌திய அல்குலும்‌ தோன்றிய 
சுணங்கும்‌ நேர்மையுற்று விளங்கிய வெள்ளிய பற்களும்‌ பொருந்‌ 
இய பாதிரி மலர்ப்‌ பிணையலும்‌ சிலவாய வளையும்‌ பலவாய்‌ 
கூந்தலும்‌ உடையாள்‌; தந்‌ைத தன்‌ ஊர்‌ இடவயின்‌ தொழு 
வேன்‌ - நிற்க நும்மை அவள்‌ அந்தையினூர்‌ இடத்தில்‌ விருந்‌ 
தேற்று உபசரித்துத்‌ தொழுகிற்பேன்‌; மை அணல்‌ எருத்தின்‌ 
முன்பின்‌ தடக்கை வல்‌ வில்‌ அம்பின்‌ எய்யா வன்‌ மகிழ்த 
தந்தை தன்‌ ஊர்‌ இதுவே - அவ்வண்ணம்‌ நும்மை .எதிர்‌ 
கோடற்கு ஏற்ற மைபோன்ற கரிய அ௮ணலையும்‌ பிடரியையும்‌ 
வலிய நெடிய கையையும்‌ வலிய வில்லினையும்‌ அம்பையும்‌ அளம்‌ 
தறியா வண்மையையும்‌ கன்ளூணவையுமுடைய தந்தையின து 
ஊர்‌ இதுவே கண்டீர்‌; யான்‌ ஈன்றேன்‌ - யானே அவளை ஈன்று 
பாதுகா,த்தேன்‌ ; நும்‌ பெயர்‌ பொலிக _ எனது ஆற்றாுமையைக்‌ 
கண்ட நீயிர்‌ அவளை எிர்கண்டு பேசிய வகையை அவலுவீ 
ராயின்‌ நுமக்கு அறத்தாலாய புகழ்‌ உண்டாகுக எ - அ. 

(வீ- ம்‌.) மதவலி - அரசன்‌, மத : விசேடித்த உரிச்சொல்‌. 

சிறிதும்‌ ஐயமில்லையென்பாள்‌ தேற்றத்தால்‌ முன்னின்றாளை என்‌ 
மகளே மயன்றாள்‌. அன்பின்‌ மிகுதியாலே கண்ணீராழ்ந்தமை கூறினாள்‌. 
தான்‌ செவிலியென்பதனை அறிவுறுத்துவாள்‌ தொழுவலென்றாள்‌. 

(பாடம்‌) 1. பொலிக நும்புகழே. யர 


௩௭௪ நற்றிணை நானூறு 


அவன்‌ அரசகுமரனாதலின்‌, நும்மையெதிரேற்று முகமன்‌ வழங்குந 
தகுதிப்பாடு உடையவனென அவள்‌ தந்தையைச்‌ சிறப்பித்துக்‌ கூறி 
னாள்‌. வருத்தமிகுதியுடையளென்று கருதி மகளொடு நுவன்றவை 
கரவாது கூறும்பொருட்டு ஈன்றேன்‌ யானே என்றாள்‌; இஃது அன்பு 
மிகுதிபற்றி, 

மூலத்தொடு வரைந்த குறிப்பு:--[ நந்தையூரிதுவென்ற து, அவள்‌ 
(செவிலி) விருக்தோம்பத்‌ தங்கப்போகலா மென்றவாறு, ஈன்றேன்‌ 
யானென்றது, எனதாற்றுமை கண்டாற்‌ சொல்லுவார்க்கறமுண்‌ 
டென்றவாறு. பெயரென்பது சொல்லுக்கு மறுமாற்றம்‌.] மெய்ப்பாடு- 
அழுகையைச்‌ சார்ந்த உவகை. பயன்‌ - தலைமகளைக்‌ காண விரும்பல்‌. 

(பெரு - ரை.) மதவலி - அன்மொழித்தொகை. மிகவும்‌ வலிமை 
யையுடையோய்‌ என விரித்திறுக. யா - ஓருமரம்‌. என்மகள்போலக்‌ 
கண்ணிற்படுதலால்‌ என்க. இத்தகைய உறுப்படையாளமுடையாள்‌ 
ஒருத்தியை நீயிர்‌ நும்மெதிர்‌ கண்டனிரோ என்று குறிப்பால்‌ வினவு 
வாள்‌ நுண்பல்‌............ கூந்தலள்‌ என்று அடையாளம்‌ கூறினள்‌. 
பெயர்‌ - புகழ்‌. (௧௬௮) 


௧௯௯. பேரிசாத்தனார்‌ 
நிண: நெய்தல்‌. 

துறை: இது, வன்பொறை எதிரழிந்கது. ்‌ 

(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலானே வருந்திய தலைவியை 
கொக்கி நீ வருந்தாது வலிதிலே பொறுத்திருவென்ற தோழிக்கு நீ 
என்னப்‌ பொறுத்திரு என்கன்றனையே. துறைவனுடைய முயக்கம்‌ 
எய்தாதவிடத்துக்‌ குருகின்‌ ஓலிக்கு உடைந்தும்‌ இன்னும்‌ உளனாயிரா 
நின்றேனே என்னுயிர்‌ எவ்வளவு வன்மையுடையதென அழிந்து கூறு 
நிற்பது. 

(இஃ ம்‌.) இதனை “கொடுமை ஓழுக்கம்‌......... ஆவயின்‌ வரூஉம்‌ 
பல்வேறு நிலையினும்‌'” (தொல்‌. கற்‌, ௬) என்னும்‌ விதியினால்‌ அமைத்‌ 
அக்‌ கொள்க. 

} ஓங்குமணல்‌ உடுத்த நெடுமாப்‌ பெண்ணை 
வீங்குமடற்‌ குடம்பைப்‌ பைதல்வெண்‌ குருகு 
நள்ளென்‌ யாமத்து உயவுதோ றுருகி 
அள்ளல்‌ அன்னஎன்‌ உள்ளமொடு உள்ளுடைக்து 

இ. உளனே வாழி தோழி வளைநீர்க்‌ 
கடுஞ்சுறா எறிந்த கொடுந்திமில்‌ பரதவர்‌ 
வாங்குவிசைத்‌ தூண்டில்‌ ஊங்கூங்‌ காதி 
வளிபொரக்‌ கற்றை தாஅய்‌ ஈளிசுடர்‌ 
நீல்கிற விசும்பின்‌ மீனொடு புரையப்‌ 

௧௦. பைபய இமைக்கும்‌ துறைவன்‌ 
மெய்தோய்‌ முயக்கங்‌ காணா ஊங்கே. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௪௫ 


(சோ-ள்‌., தோழி வாழி வளை நீர்க்‌ கடுஞ்‌ சுறு எறிந்த 
கொடுந்திமில்‌ பரதவர்‌ - தோழி! வாழி! சூழ்ந்த கடனிரில்‌ 
விரைந்து செல்லும்‌ சுறாமீனைப்‌ பிடிக்க வலை வீசி எறிந்த வளைந்த 
மீன்‌ பிடிக்கும்‌ படகனையுடைய பரதவர்‌; வாங்கு விசைத்‌ 
தூண்டில்‌ ஊங்கு ஊங்கு ஆகி வளி பொர - இழுக்கும்‌ விசையை 
யுடைய கூரண்டிலின்‌ இடையிடையே அமைந்து காற்று மோது த 
லானே ; கற்றை தாஅய்‌ ஈளிசுடர்‌ நீல்‌ நிற விசும்பின்‌ மீனொடு 
புரைய - எரிகின்ற கற்றை சாய்ந்து பரவிய நெருங்கிய விளக்கின்‌! 
ஒளி நீல நிறத்தையுடைய ஆகாய த்தின்கண்ணே ஒளிரும்‌ மீன்‌ 
களைப்‌ போல; பைபய இமைக்கும்‌ துறைவன்‌ - சிறுகி மெல்ல 
மெல்ல ஒளி வீசாகிற்கும்‌ துறையையுடைய தலைவனது ; மெய்‌ 
தோய்‌ முயக்கம்‌ காணா ஊங்கு - உடம்பை அணைந்து முயங்கும்‌ 
முயக்க த்தை யான்‌ அடையப்‌ பெறாத விடத்து; ஓங்கு மணல்‌ 
உடுத்த நெடு மாப்‌ பெண்ணை - உயர்ந்த மணல்‌ மிக்க இடர்‌ 
சூழ்க க நீண்ட கரிய பனையினது ; வீங்கு மடல்‌ குடம்பைப்‌ 
பைதல்‌ வெள்‌ குருகு - நெருங்கிய மடலிற்‌ கட்டிய குடம்பையின்‌ 
கண்ணே யிருக்கின்ற பிரிவுற்று வருந்து தலையுடைய வெளிய 
நாரை; ௩ள்‌ என்‌ யாமத்து உயவு தோறு உருக - இரவு நடு 
யாமத்தே நலுந் தோறும்‌ உருக) அள்ளல்‌ அன்ன என்‌ உள்ள 
மொடு உள்‌ உடைந்து உளன்‌ ... அள்ளலாகிய குழம்பு போன்ற 
என்னுள்ள,த்‌தொடு என்‌ மனமும்‌ உடைந்து இன்னும்‌ உயிர்‌ 
உடையேனாயிராநின்றேன்‌ ; என்‌ உயிர்தான்‌ எவ்வளவு வன்மை 
யுடையது காண்‌! எ... அ. 

(வி-ம்‌) பைதல்‌ - வருத்தம்‌. அள்ளல்‌ - அள்ளும்‌ தன்மைய 
தாதிய சேற்றின்‌ குழம்பு. உள்ளுடைந்துளனேயென்றது அன்பத்துப்‌ 
புலம்பல்‌. 

உள்ளுறை : காற்றால்‌ வீசப்பட்டும்‌ அவீயாது ஓஒளிமழுங்கித்‌ 
தோன்றும்‌ விளக்கையுடைய துறையென்றது, அவாமிகுதியால்‌ என்‌ 
நலம்‌ பசலையால்‌ உணப்பட்டு மழுக்கமடைந்தும்‌ அவர்‌ வருவரென்னும்‌ 
கருத்தால்‌ இன்னும்‌ உயிருடையேனா யிராநின்றேன்‌ என்றதாம்‌. 
மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) விண்மீன்‌ போன்று ஒளிர்வன பரதவர்‌ திமிலின்‌ 
கண்‌ ஏற்றப்பட்ட விளக்குகளாம்‌ எனவே வளைநீர்க்‌ கடுஞ்சுறா எறிந்த 
பரதவர்‌ கொடுந்திமில்‌ வளிபொர ஊங்கு ஊங்கு ஆதி (அவற்றின்கண்‌ 
ஏற்றிய விளக்குகளின்‌) கற்றை தாஅய்‌ விசும்பின்‌. மீனொடு புரைய 
இமைக்கும்‌ என இயைத்துப்‌ பொருள்கூறுக. பரதவர்‌ திமிலின்கண்‌ 
வீளக்கிடுதலையும்‌ அவை மீன்‌ போன்று தோன்றுதலையும்‌, 

ச முந்நீர்‌ நாப்பண்‌ திமிற்சுடர்‌ போலச்‌ 
செம்மீன்‌ இமைக்கும்‌ மாக விசும்பின்‌ ?” 


எனவரும்‌ பு ற௩ானூ ற்றானும்‌ (௬௦) உணர்க. (௧௯௧) 


௩௪௭௬ நற்றிணே நானூறு 


௨௦௦. கூடலூர்ப்‌ பல்கண்ணனார்‌ 
தினை: மருதம்‌, - 
திறை: இது, தோழி தலைமகளது குறிப்பறிந்து வாயிலாகப்புக்க 
பாணன்‌ கேட்பக்‌ குயவனைக்‌ கூவி இங்ஙனஞ்‌ சொல்லாயோ என்று 
குயவர்க்குச்‌ சொல்லியது 
(நு-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைவனால்‌ வீடப்‌ 
பட்ட பாணன்‌ வாயிலாகப்‌ புகுதலும்‌ தலைவி வெகுளுவதனையறிந்த 
கோழி வாயில்‌ மறுக்கின்றாள்‌ ; அவ்வழித்‌ திருவிழா நடப்பதனை 
ஊரார்க்குத்‌ தெரிவிக்குமாறு போந்த குயவனை நோக்கி நீ நின்‌ விழா 
வயர்சசி கூறுவதுடனே *மகளிர்களே ! இப்பாணன்‌ கூறும்‌ பொய்ம்‌ 
மொழியை மெய்யெனக்‌ கொண்டு பின்பு வருந்தா திர்‌” என்று இதனை 
யுஞ்‌ சொல்லிப்‌ போவாயாகவென வெகுண்டு கூறாநிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, “பாணர்‌ கூத்தா விறலியர்‌ என்றிவர்‌ பேணிச்‌ 
சொல்லிய குறைவினை எதிரும்‌” (தொல்‌. கற்‌. ௯) என்னும்‌ விதிகொள்க, 
கண்ணி கட்டிய கதிர அன்ன 
ஒண்குரல்‌ மொச்சித்‌ தெரியல்‌ சூடி 
யாறும்‌ தன்ன அகனெடும்‌ தெருவில்‌ 
சாறென நுவலும்‌ முதுவாய்க்‌ குயவ 
௫. இதுவும்‌ ஆங்கண்‌ நுவன்‌ றிசின்‌ மாதோ 
ஆம்பல்‌ அமன்ற தீம்பெரும்‌ பழனத்துப்‌ 
பொய்கை ஊர்க்குப்‌ போவோய்‌ ஆகிக்‌ 
கைகவர்‌ நரம்பிற்‌ பனுவற்‌ பாணன்‌ 
செய்த அல்லல்‌ பல்குவ வையெயிற்று 
௧௦. ஐதகல்‌ அல்குல்‌ மகளிர்‌இவன்‌ 
பொய்பொதி கொடுஞ்சொல்‌ ஓம்புமின்‌ எனவே. 
(சோ - ள்‌.) கண்ணி கட்டிய கதிர ௮ன்ன ஓள்‌ குரல்‌ 
நொசசித்‌ தெரியல்‌ சூடி - அரும்பு கட்டிய ௧இர்‌ போன்ற ஒள்ளிய 
பூங்கொததினையுடைய நொச்சி மாலையைச்‌ சூடி. ; யாறு. கிடந்து 
அனன அகல்‌ நெடுக்தெருவில்‌ சானு என அவலும்‌ - யாறு 
கடந்தாற்‌ போன்ற அகன்ற நெடிய தெருவின்கண்ணே யாவரும்‌ 
அறிய இற்றை நாளால்‌ இவ்வூரிலே திருவிழா ஈடவா கின்றது 
எல்லீரும்‌ போந்து காணுங்‌ கோள்‌ என்று கூறிச்‌ செல்லுகின்ற ; 
முது வாய்‌ குயவ _ அறிவு வாய்ந்த குயவனே ! ஆம்பல்‌ அமனற 
இம்பெரும்‌ பழனத்துப்‌ பொய்கை ஊர்க்குப்‌ போவோய்‌ ஆகி 
ஆம்பல்‌ நெருங்யெ இனிய பெரிய வயலும்‌ பொய்கையுமுடைய 
ஊரின்கண்ணே நீ செல்வாயாக; வை எயிற்று. ஐது அகல்‌ 
அல்குல்‌ மகளிர்‌ _ ஆங்குள்ள மகளிரையழைத் துக்‌ கூரிய எயிற்றி 
னையும்‌ மெல்லிதாயகன்ற அல்குலையுமுடைய மங்கைமீர்‌1; கை 


% 


மூலமும்‌. உரையும்‌ ௩௪௭ 


கவர்‌ நரம்பின்‌ பனுவல்‌ பாணன்‌ செய்த அல்லல்‌ பல்குவ -- கை 

விரும்பு,தற்குக்‌ காரணமான நரம்பினையுடைய யாழிலே பாடும்‌ 
்‌ இசைப்பாட்டு நுவலவல்ல பாணன்‌ செய்த துன்பங்கள்‌ மிகப்‌ 
பலவாக வளர்வன வாயின ஆதலின்‌ ; இவன்‌ பொய்‌ பொதி 
கொடுஞ்சொல்‌ ஓம்புமின்‌ என - இப்பாணன்‌ உள்ளால்‌ பொய்யை 
நிரப்பிவைத்து மேலால்‌ மெய்ம்மையைக்‌ கொண்டு மூடி. அவலு 
இன்ற கொடிய சொல்லிலே கண்ணருள்‌ செய்யாது அம்மைப்‌ 
பாதுகா த்துக்‌ கொள்ளுங்கோள்‌!; இதுவும்‌ ஆங்கண்‌ நுவன்‌ நிசின்‌ - 
என்று முதலில்‌ நீ இருவிழா நடப்பதை நுவன்று கொண்டு 
போவதுடன்‌ இதனையுங்‌ கூட்டி அவ்விடத்துள்ளார்க்குக்‌ கூறிப்‌ 
போவாயாக/ எ அ. 

(வி-ம்‌) கண்ணிகட்டல்‌ - அரும்புதோன்றுதல்‌. கதிர, ௮௦ 
சாரியை. சாறு - திருவிழா. அவ்வூரில்‌ நடக்கும்‌ திருவிழாவை ஊர்ப்‌ 
பொதுகிலத்திருக்குங்‌ குயவனே / ஆங்குள்ள வீடுதோறுஞ்சென்று 
கூறிப்போவது அவ்வூர்‌ வழக்குப்போலும்‌. 

இசையால்‌ யாரையும்‌ மயக்கவல்லனாதலின்‌ அதுகொண்டு மயங்‌ 
காதிரென்பாள்‌ அவ்விசை வன்மையை முதலிற்‌ கூறினாள்‌. அல்லல்‌ ஒரு 
காலத்தோடொழிவதன்றென அறிவுறுத்துமாறு தலைவிக்குச்‌ செய்த 
அல்லல்‌ மிகப்‌ பல்குவவெனக்‌ கூறுதியென்றாள்‌. மெய்ப்பாடு - வெகுளி. 
பயன்‌ - வாயில்‌ மறுத்தல்‌. 

(பெரு - ரை.) ஈதும்‌ ஆங்கண்‌ என்றும்‌ பாடம்‌, அமலுதல்‌ - 
நெருங்குதல்‌. பொய்பொதி கொடுஞ்சொல்‌ என்னும்‌ தொடராக்கத்தின்‌ 
இன்பமுணர்க. திருவிழாவைக்‌ குயவர்கள்‌ ஊரார்க்கு அறிவுறுத்து 
வதும்‌ ; அப்பொழுது அவர்‌ ரொச்சிமாலை குடிச்செல்வர்‌ என்பதும்‌ அச்‌ 
கால வழக்கம்‌ ஆதலை இதனால்‌ உணரலாம்‌. (௨௦௦) 


௨௦௧. பரணர்‌ 


தினை : குறிஞ்சி. 
துறை: இது, கழறிய பாங்கற்குத்‌ தலைமகன்‌ உரைத்தது. 
((து-ம்‌.) என்பது, பாங்கற்கூட்டத்துக்கண்‌ மறுத்துக்கூறிய 
பாங்கனை த்‌ தலைமகன்‌ நோக்கக்‌ குறவன்மகள்‌ கடிய காவலினாலே பெறு 
தற்கரியளாதலின்‌, நீ அவளைக்‌ கருதுதல்‌ கூடாதென்றோய்‌, எவ்வழி 
யானும்‌ கொல்லியம்பாவை அழியாது வைகுமியல்பு போல என்னெஞ்சி 
னின்று நீங்குவாளல்லளாதலின்‌ யான்‌ யாதுசெய்யவல்லேனென 
அழிந்து கூரு நிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு '£ நிற்பவை நினைஇ நிகழ்பவை உரைப்பினும்‌"” 
(தொல்‌. கள. கக) என்னும்‌ விதிகொள்க, 
மலையுறை குறவன்‌ காதல்‌ மடமகள்‌ 
பெறலருங்‌ குரையள்‌ அருங்கடிக்‌ காப்பினள்‌ 
சொல்லெதிர்‌ கொள்ளாள்‌ இனையள்‌ அனையோள்‌ 


௩௪௮ நற்றிணை கானூறு 


உள்ளல்‌ கூடா தென்றோய்‌ மற்றுஞ்‌ 
இ. செவ்வேர்ப்‌ பலவின்‌ பயங்கெழு கொல்லித்‌ 
தெய்வங்‌ காக்கும்‌ தீதுதீர்‌ நெடுங்கோட்டு 
அவ்வெள்‌ அருவிக்‌ குடவரை அகத்துக்‌ 
கால்பொருது இடி.ப்பினுங்‌ கதழுறை கடுகினும்‌ 
உருமுடன்று எறியினும்‌ ஊறுபல தோன்றினும்‌ 
௧௦. பெருநிலங்‌ களரினும்‌ திருகல உருவின்‌ 
மாயா வியற்கைப்‌ பாவையிற் 
போதல்‌ ஓல்லாளென்‌ நெஞ்சத்‌ தானே. 


(சோ-ள்‌.) மலை உறை குரவன்‌ காகல்‌ மடமகள்‌ அருங்‌ 
கடி.க்‌ காப்பினள்‌-மலையின்கண்ணே உறைகின்ற குறவனின்‌ காதலை 
யுடைய இளமகள அரிய காவலையுடையவள்‌ ; பெறல்‌ அருங்‌ 
குரையள்‌ ... அதனால்‌ நின்ன லே பெறுதற்கரியள்‌ கண்டாய்‌ ; 
சொல்‌ எதிர்‌ கொள்ளாள்‌ - நீ கூறிய மொழிகளை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌  இயல்புடையள்‌ அல்லள்‌ ; இனையள்‌ அனையோள்‌ 
உள்ளல்‌ கூடா தென்றோய்‌ -- அவள்‌ இத்‌ தன்மையளா கலின்‌ 
அவளை நினைத்தலும்‌ கூடாது என்ற நண்பனே 1; செவ்வோப்‌ 
பலவின்‌ பயம்‌ கெழு கொல்லிக்‌ தெய்வம்‌ காக்கும்‌ - சிவந்த 
வேரையுடைய பலா மரங்களின்‌ பழங்கள்‌ பொருந்திய தெய்வத்‌ 
தாலே பாதுகாக்கப்‌ பட்டு வருனெற ; இதுதீர்‌ நெடுங்‌ கோட்டு 
௮ வெள்‌ அருவிக்‌ குடவரை அகத்து - இது இர்ந்‌ த நெடிய கொடு 
முடியையும்‌ அழயெ வெளிய அருவியையுமுடைய கொல்லி மலைச்‌ 
சாரலிலே ; கால்‌ பொருது இடிபபினும்‌ உறை கதழ்‌ கடுகினும்‌ 
உரும்‌ உடன்று எறியினும்‌ - காற்று மோது யடித்தாலும்‌ வலிய 
மழை விரைந்து வீசினாலும்‌ சனங்கொண்டு இடிமுழங்‌ மோதி 
னாலும்‌; ஊனு பல தோன்றினும்‌ பெருகிலம்‌ இளரினும்‌ - 
இவையேயன்‌ றி வேறுபல ஊனுபாடுகள்‌ தோன்றினாலும்‌ பெரிய 
இவ்வுலகமே சினங்கொண்டு எதிர்த்தாலும்‌ ; இரு நல உருவின்‌ 
மாயா இயற்கைப்‌ பாவையின்‌ - தன்‌ அழகிய நல்ல வடிவம்‌ 
கெடாத இயல்பினையுடைய பாவைபோல ; என்‌ நெஞ்சத்‌ தான 
போதல்‌ ஒல்லாள- என்னெஞ்சினின்றும்‌ நீங்கு ஒழிபவள்‌ 
அல்லளாயிராகின்றாள்‌ ; ஆதலின்‌ அவளை யான்‌ எவ்வாறு 
மறந்துய்வேன்‌ ? எ-று. 

(வி-ம்‌.) பலவின்வேர்ப்‌ பயங்கெழு கொல்லி என மாற்றி, பலா 
வேரிலே காய்த்துப்‌ பழுக்கன்ற பழம்பொருந்திய கொல்லியெனவுமாம்‌. 
கிளர்தல்‌ - இனங்கொள்ளுதல்‌. குரை: அசைநிலையிடைச்சொல்‌. 

நின்பால்‌ அன்புடையளாயினும்‌ கரவலினுள்ளாளாதலிற்‌ பெறு 
தலும்‌ அரியள்‌ சொல்லுமேற்று விடையளிப்பாளல்லள்‌ என்றானாம்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௩.௪௭ 


கூடாதென்றதன்காறும்‌ பாங்கன்‌ கூற்றைக்கொண்டு கூறியது. போத: 
லொல்லாள்‌ எனவே எத்திறத்தானும்‌ கூடினாலன்றி உய்கலேனென்ற 
தாயிற்று, தெய்வங்‌ காத்தலானே எத்தகைய ஊறுமில்லாத பாவை 
போல ஊழ்வினை கூட்டி முடித்தலானே எவ்வண்ணங்கூறினும்‌ நின்‌ 


கூற்றுப்‌ பயன்‌ படாதெனக்‌ குறிப்பித்தானுமாம்‌, மெய்ப்பாடு - அழுகை, 


பயன்‌ - பாங்கை யுடம்படுவித்தல்‌. 

(பெரு - ரை.) *சொல்லெகிர்‌ கொள்ளாள்‌ இளையள்‌' என்றும்‌ 
பாடம்‌; இப்பாடமே சிறந்ததாம்‌. மலையுமை........ கூடாது என்னு 
மளவும்‌ பாங்கன்‌ கூற்றைத்‌ தலைவன்‌ கொண்டு கூறினன்‌. பெருஙிலங்‌ 
கிளரினும்‌ என்ப தற்கு இந்தப்‌ பெரிய நிலம்‌ நடுங்கினும்‌ - அஃதாவது 
பூகம்பமுண்டாயினும்‌ - எனப்‌ பொருள்கோடலே ரேரிதாம்‌. பாவை 
தன்னிலை மாறாமைக்கே இது கூறப்பட்டதாகலின்‌ பாவையை உலகத்‌ 
துள்ளார்‌ சினங்கொண்டெதிர்ப்பர்‌ என்பது பொருந்தாமையும்‌ 
உணர்க. 

நான்‌ அவளை எவ்வுபாயத்தான்‌ என்னெஞ்சனும்‌ அகற்ற 
முயலினும்‌ அவள்‌ அகல்கின்றிலள்‌ எனற்கே குறைக்காற்றும்‌ பிறவு 
மாகிய எவற்றானும்‌ தன்னுருக்‌ கெடாத கொல்லீப்பாவையை உவமை 
எடுத்தான்‌. இன்னும்‌ கொல்லிப்பாவை தெய்வங்‌ காத்தலின்‌ ஊறு 
படாது நிலைபெறுதல்‌ போல இவளும்‌ தெய்வத்தான்‌ (ஊழால்‌) என்‌ 
னெஞ்சிலே நிலைபெறுத்தப்பட்டனள்‌ என்பது தோன்றவே தெய்வங்‌ 
காக்கும்‌ திருகல உருவின்‌ மாயாப்‌ பாவை என்று உவமைக்கு அடை. 
கூட்டிய நுணுக்கமும்‌ உணர்க. இச்செய்யுளின்கண்‌ இயற்கையின்‌ 
சீற்றமாகிய கால்‌ பொருது இடித்தல்‌ முதலியவற்றை அழகுற 
அமைத்திருத்தலுணர்க. . (௨௦௧) 


௨௦௨. பரலைபாடிய பெருங்கடுங்கோ 


திண: பாலை. 

துறை: இஃது, உடன்போகாநின்ற தலைமகன்‌ தலைமகட்குச்‌ 
சொல்லியது. 

(து - ம்‌.) என்பது, தலைவியை இருளி3ல கொண்டு தலைக்கழிந்து 
சுரநெறியே செல்லும்‌ தலைமகன்‌ அவளை *மடந்தாய்‌/ நுந்தையினது 
காடு இதனை நீ பாராய்‌' என அவளது அயாவொழிந்தகதுமாறு' கூறி 
மகிழ்வித்துக்கொண்டு செல்லாநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை :*ஒன்றாத்தமரினும்‌””...... ““தற்பொடு புணர்ந்த 
கெளவை யுளப்பட, அப்பாற்‌ பட்ட வொருதிறத்தானும்‌'” (தொல்‌... 
அகத்‌. ௪௧) என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 

புலிபொரச்‌ சிவந்த புலாவஞ்‌ செங்கோட்டு 
ஓலிபன்‌ முத்தம்‌ ஆர்ப்ப வலிசிறம்‌.து 
வன்சுவல்‌ பராரை முருக்கிக்‌ கன்றொடு 
மடப்பிடி. தழீஇய தடக்கை வேழம்‌ 

ட. தேன்செய்‌ பெருங்களை இரிய வேங்கைப்‌ 


ஈ௨(௫௦ நற்றிணை நானூறு 


பொன்புரை கவழம்‌ புறந்தருபு ஊட்டும்‌ 
மாமலை விடரகங்‌ கவைஇக்‌ காண்வரக்‌ 
கண்டிசின்‌ வாழியோ குறுமகள்‌ நு்தை 
அறுமீன்‌ பயந்த அறஞ்செய்‌ திங்கள்‌ 

௧௦, செல்சுடர்‌ நெடுங்கொடி. போலப்‌ 
பல்பூங்‌ கோங்கம்‌ அணிந்த காடே. 


(சோ ள்‌.) குறுமகள்‌ வாழி _ இளமடந்ை தயே/ நீ நெடுங்‌ 
காலம்‌ வாழ்வாயாக!) புலி பொரச்‌ சிவந்த புலாவு அம்‌ செங்‌ 
கோட்டு ஒலி பல்‌ முத்தம்‌ ஆர்ப்ப - புலியொடு போர்‌ செய்தலாலே 
இர தீதந்‌ தோய்ந்து சிவந்த புலவு நாற்றத்தையுடைய செவ்விய 
மருப்பின்‌ அடியிலே தழைத்‌, பலவாய்‌ முத்துக்கள்‌ ஒலியாநிற்ப; 
வலிசிறந்து வல்‌ சுவல்‌ (வேங்கை) பராரை முருக - வலிமிக்கு 
வலிய மேட்டு நிலத்‌ தனகணுள்ள வேங்கை மரத்தின்‌ பருத்த 
அடியை முறித்து; கன்றொடு மடப்பிடி. கழீஇய தடக்கை வேழம்‌ - 
தன்‌ கன்றுடனே இளம்பிடியை அணை த்த நீண்ட கையையுடைய 
களிற்றியான ; தேன்‌ செய்‌ பெருங்‌ இனை இரிய வேங்கை 
பொன்‌ புரை கவழம்‌ புறந்‌ தருபு ஊட்டும்‌ - தேனைத்‌ தொகுக்‌ 
இன்ற ஈக்களெல்லாம்‌ ஓடுமாறு அவ்‌ வேங்கையின்‌ பொன்‌ போன்ற 
பூங்கொகுதாலாகிய உணவைப்‌ பாதுகாத்து நின்னு ஊட்டா 
நிற்கும்‌; மா மலை விடர்‌ அகம்‌ கவைஇக்‌ காண்‌ வர - கரிய மலைப்‌ 
பிளப்பிடங்களைச்‌ சூழ்ந்து _அழகுமிக; அறுமீன்‌ பயந்த அறம்‌ 
செய்‌ இங்கள்‌ : செல்‌ சுடர்‌ நெடுங்கொடி. போல -. கார்த்திகை 
நாளின்‌ பெயராலே பெற்ற அறன்‌ செய்தற்குரிய இங்களின்‌ எடுக்‌ 
கப்பட்ட விசும்பிலே செல்லுகின்ற ஒளியையுடைய நீண்ட 
விளக்கங்களின்‌ வரிசைபோல; பல்‌ பூங்‌ கோங்கம்‌ அணிக்கு 
ந்தை காடு கண்டிசன்‌ - பல பூக்கள்‌ நிரம்பிய கோங்கங்கள்‌ 
அழகு செய்யப்பட்ட கின்‌ தந்தைக்குரிய இக்‌ காட்டினை நீ 


காண்பாயாக! எள. ஹு. 


(வி- ம்‌.) சுவல்‌ - மேட்டுநிலம்‌. கவழம்‌ - வாய்நிரம்பிய உணவு; 
தவளமென்பர்‌. அறுமீன்‌ - கார்த்திகைநாள்‌. அஃது உவாமதியோடு 
சேர்கின்ற தங்களைக்‌ கார்த்திகைத்‌ திங்களென்ப. அத்திங்களில்‌ நீராடி 
வீளக்‌3கற்றி வைத்துப்‌ பார்ப்பார்க்களித்தல்‌ அறமெனப்படுதலின்‌, 
அறஞ்செய்திங்களென்றார்‌. சுடர்‌ - விளக்கு. கொடு - விளக்கின்‌ வரிசை. , 


இளைமையளாதலின்‌ வருந்தாதேகுமா று அவள்‌ தந்தை காட்டினைக்‌ 
காட்டி மழ்வித்து மெல்லக்கொண்டேகுகின்றானாம்‌; அன்றித்‌ தன்‌ 
அஞ்சாமையைத்‌ தெரிவிப்பான்‌ தந்தை காட்டினை நீ காண்‌ என அதன்‌ 
கண்‌ மகிழ்ந்து செல்லுதலானே குறிப்பித்ததூஉமாம்‌; அதனாலே தமர்‌ 
வந்து தகைப்பின்‌ ஆற்றவல்லேன்‌ என்பதாயிற்று. ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ உக 


இறைச்சி :--கன்றோடு பிடியைத்‌ தழுவிய வேழம்‌ கவளமூட்டுங்‌ 
காடு என்ற து, காதலியோடு இல்லறம்‌ நிகழ்த்தி அவளிடத்துப்‌ பிறந்த 
மக்களுடனே அவளையும்‌ பாதுகாத்துக்‌ கொள்வேனெனக்‌ காதலன்‌ 
குறிப்பித்ததாம்‌, மெய்ப்பாடு - உவகை, பயன்‌ - தலைமகளை அயா 
வகற்றல்‌, 

(பெரு - ரை) வேங்கை என்பதனைப்‌ பராரைக்குமுன்னும்‌ 
கூட்டுக, தேன்‌ செய்‌. பெருங்கை என்றது தேனீக்களின்‌ கூட்டத்‌ 
இனை. பொன்புரை கவழம்‌ என்றது பொன்போன்ற வேங்கைப்‌ 
பூவாகிய உணவு என்றவாறு, 

கார்த்திகைத்‌ இங்களிலே மலையின்மிசை விளக்கேற்றி அறஞ்‌ 
செய்யும்‌ வழக்கம்‌ பண்டுமிருந்தமையை இதனால்‌ உணர்க. (௨௦௨) 


௨௦௩. உலோச்சனார்‌ 

தினை: நெய்தல்‌, 

துறை: இது, தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழி சொல்லீ 
வரைவு கடாயது, 

(து-ம்‌.) என்பது, களவுப்‌ புணர்ச்சியில்‌ வரைவு நீட்டித்த தலை 
மகன்‌ மறைவாக ஓரிடத்தில்‌ வந்திருப்பதையறிந்த தோழியானவள்‌ 
அவன்கேட்டு விரைய வரையுமாற்றானே தலைவியை நோக்கிக்‌ (கான 
லிடத்தும்‌ ஈம்‌ கணவனோடு உற்ற நம்மில்‌ ஒருவரையொருவர்‌ பிரிந்தால்‌ 
பிழைப்பது அரிதென்னாமல்‌ அலரெழுந்து அவரை இங்கு வாராவண்‌ 
ணம்‌ தடுத்ததுமன்றி அதுகாரணமாக இவ்வூர்‌ வருந்துதலையுஞ்‌ செய்‌ 
கின்றது; இஃதென்ன கொடுமை'யென நொந்து கூறாஙிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, ““களனும்‌ பொழுதும்‌.......- அனைகிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌”? (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க, 


முழங்குதிரை கொழீஇய மூரி எக்கர்த்‌ 
தடந்தாள்‌ தாழை முள்ளுடை நெடுந்தோட்டு 
அகமடற்‌ பொதுளிய முகைமுதிர்‌ வான்பூங்‌ 
கோடுவார்ந்‌ தன்னவெண்பூத்தாழை 

௫. எறிதிரை உதைத்தலிற்‌ பொங்கித்‌ தாத சோர்பு 
சிறுகுடிப்‌ பாக்கத்து மறுகுபுலா மறுக்கும்‌ 
மணங்கமழ்‌ கானல்‌ இயைந்தகங்‌ கேண்மை 
ஒருநாள்‌ பிரியினும்‌ உய்வரி.து என்னாது ' 
கதழ்பரி நெடுக்தேர்‌ வரவாண்டு அழுங்கச்‌ 

௧௦. செய்ததன்‌ தப்பல்‌ அன்றியும்‌ 
உயவுப்புணர்ம்‌ ,கன்றிவ்‌ வழுங்கல்‌ ஊரே. 


௩௫௨ நற்றிணை நானூறு 


(சோ - ள்‌.) முழங்குதிரை கொழிஇய மூரி எக்கர்‌த்‌ அடம்‌: 
காள்‌ தாழை - ஒலிக்கின்ற அலைகொழி,த்‌த பெரிய மணலானாயெ 
இடரின்கணுள்ள வளைந்த அடியையுடைய  தாழையின்‌; முள்‌ 
உடை நெடுந்‌ கோட்டு அக மடல்‌ பொதுளிய - முள்ளையுடைய 
நெடிய தொகுஇயாகிய இலையின்‌ உள்மடலிலே தோன்றிய; 
முகைமுஇர்‌ வான்பூங்‌ கோடு வார்ந்து அன்ன வெள்‌ பூதீ தாழை - 
அரும்புமுஇர்ம்‌ க வெளிய பொலிவு பெற்ற சங்னெ நீட்டித்து 
வைதக்தாலொக்‌,க வெளிய பூவையுடைய தாழை; எறிதிரை உதைக்‌ 
தலின்‌ பொங்டுத்‌ தாது சோர்பு - எறிகின்ற அலை மோது கலாலே 
பொங்கிக்‌ தாது உதிர்க்து; சிறுகுடி.ப்‌ பாக்கத்து மறுகு புலா 
மறுக்கும்‌ மணம்‌ கமழ்‌ கானல்‌-சறிய குடியையுடைய பாக்கத்துத்‌ 
தெருவிலெழுின்ற புலவுநாற்றத்தைப்‌ போக்காநிற்கும்‌ மணங்‌ 
கமழ்ன்ற கடலருலுள்ள சோலையின்கண்ணே; இயைந்த நங்‌ 
கேண்மை ஓரு நாள்‌ பிரியினும்‌ உய்வு அரிது என்னாது - காதல 
ருடனே தொடர்ம்து ஒன்றிய நம்முடைய நட்பானது ஒருநாள்‌ 
இடையீடுபட்டுப்‌ பிரிந்தாலும்‌ உயிருய்‌ கல்‌ அரி தாகுமென்று கரு. 
தாமல்‌; கதழ்‌ பரி நெடுந்தேர்‌ வரவு ஆண்டு அழுங்கச செய்த தன்‌ 
கப்பல்‌ அன்றியும்‌ - விரைந்த செலவினையுடைய குதிரைபூட்டிய 
அவரது நெடிய தேரின்‌ வருகையை இனி ௮க்கானலிடக்து 
வாராது ௮லரால்‌ மறிக்கப்பட்டு வருந்தச்‌ செய்த தன்னுடைய 
தவறுகளை வெளிக்காட்டா இருப்ப தன்றியும்‌; இ அழுங்கல்‌ ஊர்‌ 
உயவுப்‌ புணர்க்தன்னு - இப்பழிமொழியாஇய பேரிரைச்சலை 
யுடைய ஊரானது இங்கனம்‌ ஒரறாுதேர்‌ வருவதன்காரணநக்தான்‌ 
யாதோவென் அ ஆராய்ந்து அதனால்‌ வருத்தமும்‌ அடைகின்றது; 
இஃதென்ன கொடுமையுடையதுகாண்‌ ? இங்கனமாயின்‌ இனி 
எவ்வாறு அவருடன்‌ களவொழுக்கம்‌ நிகழாநிற்குமன்‌!; எ- அ. 

(வி- ம்‌.) ஒருகாள்‌ பிரியினும்‌ உய்வதரிதென்றதனால்‌ இனி 
வரைம்து தலையளி செய்யாவிடின்‌ இறந்துபடுமென்றறிவுறுத்தினாள்‌. 
ஊரின்‌ கெளவை மேலிட்டதன்றியும்‌ தேர்வருகையை உசாவாநிற்கு 
மென்றதனாலே இனிக்‌ களவொழுக்க மியலாமை யறிவுறுத்தினாள்‌. 
இஃது அவள்‌ புணர்வு மறுத்தல்‌, உய்வரிதென்றது, தஅன்பத்துப்‌ 
புலம்பல்‌. 

உள்ளுறை :--அலைமோதுதலாலே தாழையின்‌ மகரந்தம்‌ உதிர்ந்து 
மறுகிலுள்ள புலவுகாற்றத்தை நீக்குதல்போலத்‌ தலைவனை அவா 
வானது தூண்டுதலாலே அவன்பொருளை எமரில்லத்துக்‌ கொணர்ந்து 
குவித்து வரைந்து ஊரிலெழுந்த அலரைப்‌ போக்குவானாக வென்ற 
தாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை) மூதிர்ந்த தாமைமலர்‌ திரைமோதுதலானே 
பொங்கித்‌ தாதுதிர்த்துப்‌ பாக்கத்து மறுகுபுலவு தீர்க்கும்‌ என்பதன்கண்‌ 
உள்ளுறை பொருள்‌, காதல்‌ முதிர்ந்த தலைவனாகிய நீ நின்னுடைய கள 


மூலமும்‌ உரையும்‌ ௩௫௩ 


வொழுக்கம்‌ பற்றி ஊரில்‌ அலரெழுந்து நின்னை வரைதற்கு வற்புறுத்து 
தலாலே நீ கிளர்ந்து வரைவொடு வந்து ஈண்டு அலர்‌ தூற்றுவார்‌ புன்‌ 
மையை ஒழிக்கவேண்டும்‌ என்பதாம்‌ என்க. 


உயவு - என்பதற்கு ஆராய்தல்‌; வருந்துதல்‌ என்னும்‌ இருபொரு 
ளும்‌ உண்மையின்‌ இரட்டுற மொழிதல்‌ என்னும்‌ உத்தியால்‌ இவ்வூர்‌ 
தேர்வருகைக்குக்‌ காரணம்‌ ஆராய்தலோடு அதன்வழிப்‌ பெரும்‌ துன்பத்‌ 
தையும்‌ கூட்டுகின்ற து எனப்‌ பொருள்கொள்க. (௨௦௩) 
்‌ ௨௦௪. மள்ளனார்‌ 

தின: குறிஞ்சி, 

துறை: இது, பின்னின்ற தலைமகன்‌ ஆற்றானாய்த்‌ தோழிகேட்பத்‌ 
தன்னெஞ்சிற்குச்‌ சொல்லியது, 

(து - ம்‌.) என்பது, இயற்கைப்‌ புணர்ச்சியின்பின்‌ தலைவியுற்ற 
வேறுபாட்டையும்‌, பின்பு தலைமகன்‌ கையுறையேந்திவந்து இரந்து 
நிற்றலையும்‌ அறிந்த தோழி, இவனொரு குறையுடையான்போலும்‌, 
அதுவும்‌ இவள்கண்ணதே யாகுமென ஆராயும்பொழுது அதுகாறும்‌ 
பொறானாய்த்‌ தான்‌ கூறுவதனைத்‌ தோழி கேட்டு விரைந்து குறை 
முடிக்குமாறு தன்னெஞ்சை நோக்க, *மடந்தாய்‌ / யான்‌ எப்பொழுது 
நின்னை அணையவருவதோ கூறாய்‌” என்றலுங்‌ குறியிடத்து வந்து இன்‌ 


மொழி கூறிப்பெயர்ந்த கொடிச்சி போகும்‌ புறகோக்கிக்‌ கைவிட்டு. 


நின்ற நெஞ்சமே, ஒருத்தி நின்கையிலகப்பட்டால்‌ நுகராது விட 
லாமோ? விடுதலாகாதேயென வருந்திக்‌ கூறுநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “தோழி குறைஅவட்‌ சார்த்தி மெய்யுறக்‌ 
கூறலும்‌'' (தொல்‌. கள. கக) என்னும்‌ வீதிகொள்க,. 
தளிர்சேர்‌ தண்தழை தைஇ நுந்தை 
குளிர்வாய்‌ வியன்புனத்து எற்பட வருகோ 
குறுஞ்சுனைக்‌ குவளை அடைச்சிகாம்‌ புணரிய 
கறும்தண்‌ சாரல்‌ ஆடுகம்‌ வருகோ 
௫. இன்சொன்‌ மேவலைப்‌ பட்டவென்‌ நெஞ்சுணக்‌ 
கூறினி மடந்தைநின்‌ கூரெயிறு உண்கென 
யான்தன்‌ மொழிதலின்‌ மொழியெதிர்‌ வந்‌.து 
தான்செய்‌ குறியில்‌ இனிய கூறி 
ஏறுபிரி மடப்பிணை கடுப்ப வேறுபட்டு 
௧௦. உறுகழை நிவப்பின்‌ சிறுகுடிப்‌ பெயருங்‌ 
கொடிச்சி செல்புறம்‌ நோக்கி 
விடுத்த நெஞ்சம்‌ விடலொல்‌ லாதே. 
(சோ-ள்‌.) மடந்தை தளிர்சேர்‌ கண்‌,தழை தைஇ நு 
குளிர்வாய்‌ வியன்‌ புன தது எல்‌ பட வருகோ - மடந்தாய்‌! தளிர்‌ 
௩, நா38 


ற 4. 


௩௫௪ நற்றிணை நானூறு 


சேர்ம்‌த மெல்லிய தழையை யுடுத்து _நுந்‌தந்‌ைதயினுடைய கிளி 
கடி. கருவியாலே பாதுகாக்கப்படுகன்ற அகன்ற இனைப்புன ததின்‌ 
கண்ணே பொழுது போதலும்‌ வருவேனோ 2; குறும்‌ சுனைக 
குவளை அடைச்சி நாம்‌ புணரிய நறுந்‌ தண்‌ சாரல்‌ ஆடுகம்‌ 
வருகோ - பறித்த சுனைக்குவளை மலரைச்‌ சூடி. நாம்‌ பண்டு 
புணாந்‌,த நறிய தண்ணிய மலைப்பக்கத்தில்‌ விளயாடுவோமா,க 
லால்‌ அதற்கு அங்கு வருவேனோ 2; இன்‌ சொல்‌ மேவுஅலைப்‌ 
பட்ட என்‌ நெஞ்சு உண இனிக்‌ கணு - இவற்றுக்கு விடையாக 
நின்‌ இனிய மொழியை விறாம்புதலால்‌ அம்மொழி பெறாமல்‌ 
வருந்துசன்ற என்னுள்ளங்கொண்டு மகிழும்படி இப்பொழுது 
ஒருமொழி கூறிக்காண்‌!; கின்‌ கூர்‌ எயிறு உண்கு என - நின்னு 
டைய கூரிய எயிற்றைச்‌ சுவைத்து மகிழ்வேன்‌ என; யான்‌ தன்‌ 
மொழிதலின்‌ - யான்‌ நெருங்கி அவள்பால்‌ இனிய வார்ததை பல 
வற்றைக்‌ கூறலின்‌; மொழி எதிர்‌ வந்து தான்‌ செய்‌ குறியில்‌ 
இனிய கூறி - என்‌ சொல்லுக்கு எ.தஇராக வந்து தான்‌ முன்பு 
செய்த குறியிடத்து அழைத்துக்‌ கொண்டுபோய்‌ 8 பின்னர்‌ 
முயங்குஇ' என இனிய மொழிகளைக்‌ கூறி; ஏறு பிரி மடப்பிணை 
கடுப்ப வேறுபட்டு உறு கழை நிவப்பின்‌ சு குடிப்‌ பெயரும்‌ 
கொடிச்சி - கலைமானைப்‌ பிரிந்து அகல்னெற பெண்மான்போல 
நின்னை வேறாகக்‌ கொண்டு மிக்க மூங்கில்‌ உயர்ந்து தோன்று தலை 
யுடைய தன்‌ இுகுடியின்கண்ணே பெயர்ந்து செல்லும்‌ 
கொடிச்சி; செல்‌ புறம்‌ நோக்‌ விடுத்த நெஞ்சம்‌ - செல்லுகின்ற 
பின்புறம்‌ நோக்கு அவளைக்‌ கைவிட்டு ஏமார்ந்‌.இருக்‌,த கெஞ்சமே!; ப 
விடல்‌ ஒல்லாது_ஒரு,த்‌.இ கின்‌ கையிலகப்பட்டால்‌ அவளது நலனை , 
நுகர்ந்து மழொது கைவிடலாமா, விடலாகாதே! ளு. 


(வி- ம்‌.) எயிறு உண்கு- வாயை முத்தமிடுவேனெனவுமாம்‌. 
மேவு அலைப்பட்ட - விருப்பம்‌ அலைத்தலால்‌ துன்பப்பட்ட. 


தழைதைஇ எற்பட வருகோவென்றது, வேற்றோனென ஐயுறு 
தபடி. குறிஞ்சி கிலத்துக்குரிய தழையை உடையாகப்‌ புனைந்து இரவுக்‌ 
குறிவரலாமோ என்றானென்பது. சாரலாடுகம்‌ வருகோவென்றது, 
பகற்குறி வரலாமோவென வினவினானென்பது. தன்மொழிதல்‌ - 
அவளுள்ளம்‌ அவன்பால்‌ விரும்புமாறு கூறிய பலவகையாய நய 
மொழிகள்‌. 


மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய வருத்தம்பற்றிய இளிவரல்‌. 
பயன்‌ - கேட்ட தோழி குறைமுடிப்பாளாவ து. 

(பெரு - ரை) இதனாற்‌ றலைவன்‌ தனக்கும்‌ தலைவிக்கும்‌ இடர்‌ 
தலைப்பாடுண்மையை தோழிக்குக்‌ குறிப்பானுணர்த்தினமை யுணர்க. 


எற்பட என்பதற்குக்‌ கதிரவன்‌ தோன்றிய விடியற்‌ காலத்தே 
எனப்‌ பொருள்‌ கூறலே தகுதியாம்‌. நெஞ்சம்‌: விளி. (௨௦௪) 


ணி ஆள்க உண 


மூலமும்‌ உரையும்‌ ௫௫ 


௨௦௫. இளநாகனார்‌ 

நினை: பாலை. 

துறை: (௧) இது, தலைமகன்‌ தன்னெஞ்சிற்குச்‌ சொல்லிச்‌ செலவு 
அழுங்கய து. 

(து-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரியுந்தலைவன்‌ ஆற்றானாஇத்‌ தன்‌ 
நெஞ்சை நோக்க ,நீ துன்னருங்கானமென்னாது இவளை இங்கருக்கு 
மாறு கைவிட்டு வினைமேற்‌ செல்லுவையாயின்‌, இவளது மாமையி 
னழகு இன்றோடு போயிற்றுக்கா'ணென அமுங்கிக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “வேற்றுநாட்‌ டகல்வயின்‌ விழுமத்‌ தானும்‌” 
(தொல்‌. கற்‌. ட) என்னும்‌ விதிகொள்க. 

துறை: (௨) தோழி செலவழுங்கச்‌ சொல்லியதூஉமாம்‌. 

(நு-ம்‌.) என்பது, தோழி வினைவயிற்பிரியும்‌ தலைவனை நோக்கி 
“ரீ இவளைக்‌ கைவிட்டு வினைமேற்‌ செல்லுவையாயின்‌ இவளது மாமையி 
னழகு இன்றோடு போயிற்றுக்கா'ணென அழுங்கிக்‌ கூறாநிற்பதுமாகும்‌. 


(இ-ம்‌.) இதற்கு, “பிரியுங்காலை எதிர்நின்று சாற்றிய மரபுடை 
எதிரும்‌,” (தொல்‌. கற்க) என்னும்‌ விதிகொள்க. 


அருவி ஆர்க்கும்‌ பெருவரை அடுக்கத்து 
ஆளி ஈன்மான்‌ வேட்டெழு கோளுகிர்ப்‌ 
பூம்பொறி உழுவை தொலைச்சிய வைந்நுதி 
ஏர்‌ துவெண்‌ கோட்டு வயக்களிறு இழுக்கும்‌ 

௫. துன்னருங்‌ கானம்‌ என்னாய்‌ நீயே 

குவளை உண்கண்‌ இவளீணடு ஓழிய 
ஆள்வினைக்‌ ககறி யாயின்‌ இன்றொடு 
போயின்று கொல்லோ தானே படப்பைக்‌ 
கொடுமுள்‌ ஈங்கை நெடுமா அட்தளிர்‌ 

௧௦. நீர்மலி கதழ்பெயல்‌ தலைஇய 

ஆய்நிறம்‌ புரையுமிவள்‌ மாமைக்‌ கவினே. 

(சோ ள்‌.) அருவி ஆர்க்கும்‌ பெருவரை அடுக்கத்து கல்‌ 
ஆளி மான்‌ - நெஞ்சே! அருவி ஒலிக்கின்ற பெரிய மலைப்பக்க,த 
தில்‌ ஈல்ல ஆளி என்னும்‌ விலங்கு; வேட்டு எழு கோள்‌ உகிர்‌ பூம்‌ 
பொறி உழுவை கொலைச்சிய - இரை விரும்பி எழுந்‌, கொல்ல 
வல்ல நகங்களையும்‌ அழகிய வரியையுமுடைய புலியாலடிக்கப்‌ 
பட்ட; வைந்நுதி ஏந்துவெண்‌ கோட்டு வயக்‌ களிறு இழுக்கும்‌ - 
கூரிய நுனியையுடைய தலையிலே தாங்கிய வெளிய கோட்டினை 
யுடைய வலிய களிற்றியானேயை இரையாகக்‌ கொண்டு இழத்துச 
செல்லாகிற்கும்‌; துன்‌ அருங்‌ கானம்‌ என்னாய்‌-பிறர்‌ நெருங்கு தற்‌ 


௩௫௬ நற்றிணை நானூறு 


கரிய காடென்னு நினையாயாய்‌; நீ குவளை உண்கண்‌ இவள்‌ ஈண்டு 
ஒழிய ஆள்வினைக்கு அகறியாயின்‌ - நீதான்‌ குவளை மலர்போன்ற 
கமையுண்ட கண்களையுடைய இவள்‌ இவ்விடத்தே நிற்குமாறு 
கைவிட்டு நின்னுள்ளத்து முயற்சியை மேற்கொண்டு வினையிட த 
துச்‌ செல்லவையாயின்‌; படப்பைக்‌ கொடு முள்‌ ஈங்கை நெடு மா 
அம்‌ தளிர்‌ நீர்மலி கதழ்‌ பெயல்‌ தலைஇய ஆய்‌ நிறம்‌ புரையும்‌ 
இவள்‌ மாமைக்‌ கவின்‌ - கொல்லையிலுள்ள வளைந்த முள்ளை 
யுடைய இண்டின்‌ நெடிய கரிய அழயெ களிரினமீது நீர்மிக்க 
விரைவையுடைய மழை பெய்துவிட்ட பொழு துண்டான அழயெ 
நிறம்‌ போன்ற இவளது மாமையினழகு; இன்றொடு போயின்னு - 
இன்றோடே போயிற்றுக்காண்‌; ஆதலின்‌ ஆராய்ந்து நினக்கு ஏற்‌ 
றது செய்வாயாக! ௭ - அ. 


(வி-ம்‌.) ஆளி - சிங்கத்தின்‌. வேறுபட்ட து. 


மாமைக்கவின்‌ இனி எய்துவதரிதென்பான்‌, இன்றோடே போம்‌ 
தென இறந்தகாலத்தாற்‌ கூறினான்‌. இதனினும்‌ ஆள்வினை: சிறந்த 
தாயினும்‌ கானின்‌:கொடுமையைக்‌ கருதின்‌ அஃது அத்துணைச்‌ சிறப்பில 
தென நெறியின தருமை கூறி அறிவுறு த்தினானாம்‌. 

இறைச்சி:--புலீதொலைச்சி களிற்றை ஆளி இரையாக உண்ணக்‌ 
வருதி யிழுத்துண்ணுங்‌ கானமென்றது, நின்னால்‌ ஈலனுணப்பட்ட 
இவளது மேனியழகைப்‌. பசலையுண்டு கெடுக்காநிற்குமென்றதாம்‌, 
மெய்ப்பாடு - பிமன்கட்‌ டோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. பயள்‌- 
செலவழுங்கல்‌, | 


அ ள்‌ ன்‌ 


இரண்டாந்‌ துறைக்கு இவையனைத்துக்‌ தோழி தலைவனை விளித்துக்‌ 
கூறியதாகக்‌ கொள்ள உரையொக்கும்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌ 
பயன்‌ - செலவழுங்குவித்தல்‌. 


(பெரு - ரை) ஆளிமான்‌ உழுவை தொலைச்சிய களிற்றை இழுச்‌ 
கும்‌ என இயைபுகாண்க. வைந்நுதி ஏந்து வெண்கோடு என்பதற்கு. 
கூரிய நுனி உயர்ந்த வெளிய கோடு எனினுமாம்‌. கவின்‌ இன்றொடு 
போயின்று என இயைக்க. கொல்‌, ஓ: அசைகள்‌, (௨08) 


௨௦௭௬. ஐயூர்‌ முடவனார்‌ . 
தீனா: குறிஞ்சி. 


துறை: இது, தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தோழி சொல்‌ 
லீயது. ்‌ 


்‌ (து-ம்‌.) என்பது, பகற்குறியின்கண்ணே தலைமகன்‌ ஒருபுறத்தில்‌ 
வந்து அற்றம்‌ கோக்கி மறைந்திருப்பதை யறிந்த தோழி அவன்கேட்டு 
விரைந்து மணஞ்செய்து கொள்ளுமாற்றானே தலைவியை நோக்கத்‌ . 
“இனை முற்றியதைக்‌ கவருகன்ற கிளியை ஓட்டிக்‌ காப்பாயென்று 
எர்தைகூறினன்‌; அப்பொழுது அன்னையும்‌ வேங்கைமலர்கவென என்‌ 


மூலமும்‌ உரையும்‌ 'கூட௫௭ 


முகத்தைக்‌ குறிப்பாக நோக்கனளாதலின்‌ நாடனது கேண்மையை 
அறிந்தனளோ யாதோ தெரிகிலைனே'யென மயங்கிக்‌ கூறுநிற்பது. 

(இ - ம்‌.)இதனை, “களனும்‌ பொழுதும்‌......... ஆங்கதன்‌ றன்‌ 
மையின்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
யினான்‌ அமைத்துக்‌ கொள்க. 
அய்த்தலைப்‌ புனிற்றுக்குரல்‌ பால்வார்‌ பிறைஞ்சித்‌ 

தோடலைக்‌ கொண்டன ஏனல்‌ என்று 


துறுகல்‌ மீமிசைக்‌ குறுவன குழீஇச்‌ 
செவ்வாய்ப்‌ பாசினங்‌ கவருமின்‌ றவ்வாய்த 
தட்டையும்‌ புடைத்தனை கவணையும்‌ தொடுக்கென 
எந்தைவம்‌ துரைத்தனன்‌ ஆக அன்னையும்‌ 
நன்னாள்‌ வேங்கையும்‌ மலர்கமா இனியென 
என்முகம்‌ நோக்கினள்‌ எவன்கொல்‌ தோழி 
செல்வாள்‌ என்றுகொல்‌ செறிப்பல்‌ என்றுகொல்‌ 
௧௦. கல்கெழு நாடன்‌ கேண்மை 
அறிந்தனள்‌ கொல்லஃது அறிகலேன்‌ யானே. 
(சோ-ள்‌.) கோழி துய்த தலைப்‌ புனிற்று ஏனல்‌ குரல்‌ - 

ேகாழி/ பஞ்சு நுனிபோன்ற தலையையுடைய அப்பொழுது ஈன்ற 
அனைக்‌ கதிர்கள்‌ எல்லாம்‌; பால்‌ வார்பு இறைஞ்ச) கோடு அலைக்‌ 
கொண்டன என்று ... பால்‌ நிறைந்து முற்றிக்‌ சலைசாய்ந்து மேலே 
யுள்ள கோடுகள்‌ அலைதல்‌ கொண்டன, அவற்றை நோக்கி இனி 
உண்ண த்‌,தகுமென் று கருத; குறுவன - அக்கதிர்களைக்‌ கொய்து 
போகவேண்டி; துறுகல்‌ மீமிசை செவ்வாய்ப்‌ பாசு இனம்‌ குழீஇ - 
துஅகல்மீ து சிவந்த வாயையுடைய பெ கிளியின்‌ கூட்டம்‌ கூடி; 
கவரும்‌ இன்று அவ்‌ வாய்த்‌ தட்டையும்‌ புடை,ததனை கவணையும்‌ 
தொடுக்க என- இனிக்‌ கவர்ந்து கொண்டே போய்விடுமாகலின்‌ நீ 

ங்கே சென்று இளியோப்புந்‌ தட்டையைப்‌ புடையிலுள்ள 
குற்றியிலேயே புடைத்து ஒலியெழுப்பினையாகிக்‌ கவண்‌ கல்லும்‌ 
வீசுக என; எந்தை வந்து உரைத்தனன்‌ ஆக -எந்தை வந்து 
கூறினான்‌; இனி அன்னையும்‌ நல்‌ நாள்‌ வேங்கையும்‌ மலர்க என 
என்முகம்‌ கோக்கனள்‌ - அப்பொழுது எம்‌ அன்னையும்‌ இனி 
நல்ல காகா அறிவுறுத்தும்‌ வேங்கையும்‌ மலர்க என்று கூறி என்‌ 
முகத்தைக்‌ குறிப்பாக கோக்கனள்‌ கண்டாய்‌; செல்வாள்‌ என்று 
கொல்‌ செறிப்பல்‌ என்றுகொல்‌ எவன்கொல்‌-என்னைக.தான்‌இவள்‌ 
_இனைப்புனம்‌ காக்கச்செல்வாளென்றோ? அல்லது கன்னுள்ள. ததத 
தான்‌ நின்னை( தலைவியை) இல்வயிற்‌ செறிப்பலென எண்ணியோ? 
வேணு ஏதேனுங்‌ கருதிய துண்டோ; கல்கெழு காடன்‌ கேண்மை 
அறிக்‌ தனள்‌ கொல்‌ - மலைபொருந்‌திய காடன்பால்‌ வைத்த ௩ம்‌ 


ஓ 


௩-௫ நற்றிணை நானூறு 


முடைய கேண்மையை அவ்வன்னைகான்‌ அறிந்துகொண்ட 
னளோ?; யான்‌ ௮ஃது அறிகலேன்‌ - அவளது எண்ணம்‌ இன்ன 
தென்று நான்‌ அறிந்திலேன்‌; நீ அறிந்‌ கனையாயிற்‌ கூறிக்காண்‌! 
or - அ, 

(வி-ம்‌.) பாசினம்‌ - கிளியின்‌ கூட்டம்‌. ஆக: பிரிவிலசைநிலை, 
இஃது அவன்புணர்வுமறுத்தல்‌. தனைவிZளைவு உணவுக்குக்‌ கொண்டு 
வரப்படும்‌ நாளாகலின்‌ அது ஈன்னாளெனப்பட்ட து. 


வேங்கைமலர்கவென்றது இனை கொய்யுங்காலம்‌ அதுவாதலால்‌ 


விரைவிலே கொய்யக்‌ கருதிக்‌ கூறினாளென்பது, அங்ஙனம்‌ கூறு 
தலால்‌ இனித்‌ தலைவி இற்செறிக்கப்படுவளென்றதாம்‌. காரணமின்றிச்‌ 
கூற்றுமின்றி நோக்கெமையின்‌ நாடனது கேண்மை அறிந்தனள்‌ 
கொலென்றாள்‌. வேங்கை மலர்‌ தலை அவன்‌ கேட்குமாற்றானே கூறியது 
அந்நாள்‌ வதுவை அயர்தற்கு ஏற்றதாதலின்‌ வரைவொடு வருகவென 
அறிவுறுத்தினாளுமாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரை 
வுடன்படுத்தல்‌. 

(பெரு - ரை.) வேங்கை மலருங்காலமே இனையரியும்‌ காலமா 
கலின்‌ தந்தை இனைகாக்க ஏவினமை கேட்ட தாய்‌ விரைவில்‌ தினையரி 
யும்படி வேங்கை மலர்க என்று விரும்பிக்‌ கூறினாள்‌, அங்ஙனம்‌ கூறற்‌ 
குக்‌ காரணம்‌ அவள்‌ நங்‌ களவொழுக்கத்தை யறிந்தமையேயாம்‌; 
எனவே அவள்‌ வீரைவில்‌ இற்செறிப்பள்‌ என்று குறிப்பான்‌ உணர்த்‌ 
இியபடியாம்‌. (௨௦௯) 


திணை: நெய்தல்‌. 


துறை: இது, நொதுமலர்‌ வரைவுழித்‌ தோழி, செவிலிக்கு 
அறத்தொடு நின்றது. 


(தி- ம்‌.) என்பது, “தலைவியை வேற்றுமாக்கள்‌ மணஞ்செய்து 
கொள்ளவேண்டி வருவதனையறிந்த தோழி, தன்‌ தாயாகிய செவிலி 
யிடஞ்‌ சென்று “அன்னாய்‌! முன்பு களவோழுக்கத்திலே கலந்த 
கேள்வருடைய தேர்‌ வருவது நிறுத்தப்பட இயலாதது; வந்தவர்தாம்‌ 
வறிதே பெயர்வரோ? ஈம்‌ இளமகளை வேற்றுவரைவிற்‌ படுத்தினீரேல்‌ 
கொலைவெய்ய சிறுவர்‌ கைப்பட்டனளேயா"மென முன்பு நிகழ்ந்த கள 
வொழுக்கத்தை வெளிப்படுத்தத்‌ தெளியக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌. இதனை, “முன்னிலை அறன்‌ எனப்படுதல்‌ என்றிரு 
வகைப்‌ புரைதர்‌ களவி தாயிடைப்‌ புகுப்பினும்‌'” (தொல்‌. கள. ௨௩.) 
என்னும்‌ விதியினாலமைத்துக்‌ கொள்க. 

கண்டல்‌ வேலிக்‌ கழிசூழ்‌ படப்பை 
முண்டகம்‌ வேய்ந்த குறியிறைக்‌ குரம்பைக்‌ 
கொழுமீன்‌ கொள்பவர்‌ பாக்கங்‌ கல்லென 
நெடுந்தேர்‌ பண்ணி வரலா னாதே 


அனி 


மூலமும்‌ உரையும்‌ ௩௫௯ 


௫. குன்றத்‌ தன்ன குவவுமணல்‌ நீந்தி 
வந்தனர்‌ பெயர்வர்கொல்‌ தாமே அல்கல்‌ 
இளையரும்‌ முதியருங்‌ கிளையுடன்‌ குழீஇக்‌ 
கோட்சுறா எறிம்தெனச்‌ சுருங்கிய நாம்பின்‌ 
முடிமுதிர்‌ பரதவர்‌ மடமொழிக்‌ குறுமகள்‌ 
௧௦. வலையும்‌ தூண்டிலும்‌ பற்றிப்‌ பெருங்கால்‌ 
திரையெழு பெளவம்‌ முன்னிய 
கொலைவெலஞ்‌ சிறாஅர்‌ பாற்பட்‌ டனளே. 
(சோ-ள்‌.) கழிசூழ்‌ கண்டல்‌ வேலிப்‌ படப்பை - அன 
னாய்‌! கழி சூழ்ந்த கண்டல்‌ மரங்களாலாகிய வேலியையுடைய 
கொல்லையிடை யமைமர்‌,த; முண்டகம்‌ வேய்ந்த குறு இறைக்‌ 
குரம்பை - முள்ளிச்‌ செடி.களால்‌ வேய்ந்த குறுகிய கூரையையுடைய 
சிறுகுடில்களையுடைய; கொழு மீன்‌ கொள்பவர்‌ பாக்கம்‌ கல்‌ 
என-கொழுவிய மீன்‌ கொள்பவர்‌ உறைகின்ற பாக்கமெங்கும்‌ 


கல்லென்னும்‌ ஓசை யுண்டாக; நெடுந்தேர்‌ பண்ணி வரல்‌ 


ஆனாது -நெடிய: தேரினைச்‌ சமைத்துக்கொண்டு ௩ம்‌ காதலர்‌ 
வருவது கிறு,த்‌,தப்படுவகொன்றன்று; குன்றத்து அன்ன குவவு 
மணல்‌ நீந்தி வற்‌.தனர்‌ பெயர்வர்‌ கொல்‌ - மலைபோன்ற குவிந்த 
மணற்‌ பரப்பைக்‌ கடந்துவந்த அவர்‌ தாம்‌ வறிதே இனிப்‌ பெயர்‌ 
வரோ? பெயரார்‌ காண்‌ !; அல்கல்‌ இளையறாம்‌ முதியரும்‌ களை 
யுடன்‌ குழீஇ கோள்‌ சுறு எ.றிந்தெனச்‌ சுருங்கிய காம்பின்‌ முடி. - 
இரவில்‌ இகாஞரும்‌ முதியோரும்‌ தகம்‌ உறவினருடன்‌ கூடி. 
யிருந்து கொல்லவல்ல சுறாமீன்‌-இழித்‌,ககனாலே சுருங்கிய நாம்பு 
களைக்கொண்டு வலையை முடினெற; முதிர்‌ பரதவர்‌ மடமொழிக 
குறுமகள்‌ - முதிர்ச்ியையுடைய பர தவரின்‌ மடப்பமிக்க 
மொழியையுடைய இளமகளான இவள்‌ அவருக்கே யுரியள்‌; வலை 
யும்‌ தூண்டிலும்‌ பற்றிப்‌ பெருங்கால்‌ இரை எழு பெளவம்‌ 
முன்னிய - அங்கனம்‌ அன்றி வேற்றுவரைவிற்‌ படுத்தினிரேல்‌ 
வலையையும்‌ தூண்டினையும்‌ பிடித்துப்‌ பெரிய காற்று வீசுதலானே 
அலையெழுகின்‌ ற கடலின்‌ கண்ணே செல்லுகின்ற; கொலை வெம்‌ 
சிறார்ப்‌ பால்‌ பட்டனள்‌ - கொலைத்தொழிலையுடைய வெய்ய : 
பரதவர்‌ கிறார்வாய்ப்பட்டொழிந்தனளேயாம்‌; இனிச்‌ கூறி 
யாவதென்‌ ? எ-று. 

(வி-ம்‌.) குறுமகள்‌ சிறார்பாற்‌ பட்டனளெனக்‌ கூட்டுக. இளை 
யரும்‌ முதியருமாகக்‌ கூடிமுடி ஒன்ற பரதவர்‌. காம்பு - மெல்லிய கொடி: 
மெல்லிய நாருமாம்‌.பட்டனளெனத்‌ தெளிவுபற்றி இறந்தகாலத்தாற்‌ 
கூறினள்‌. இனிக்‌ கூறியாவதென்‌ என்பது சொல்லெச்சம்‌. குறி 
யிறை - குறிய இறப்பு. 


௩௬௦ நற்றிணை கானூறு 


நம்மின்‌ மிக்க செல்வமுடைய காதலரென்பாள்‌ தேரொடும்‌ 
வருதல்‌ கூறினாள்‌. அத்தகையார்‌ இழிந்த பாக்கத்து வருகன்றனரென 
இவள்பாற்கொண்ட வேட்கைமிகுதி கூறினாள்‌. பிறர்வரையப்‌ புகு 
வோர்‌ இழிதக்காரென்பாள்‌ வலையுந்தாண்டிலும்‌ பற்றிய சிறாரெனக்‌ 
கூறினாள்‌. கொலைவெஞ்சிறார்‌ பாற்பட்ட இவள்‌ உய்யாளென இறந்து 
பாடு குறித்தாளுமாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வெளிப்‌ 
படையாக அறத்தொடு நிற்றல்‌. (௨௦௭) 

௨௦௮]. நொச்சி நியமங்கழோர்‌ 

திணை: பாலை. 

நுறை: இது, செலவுற்றுரது குறிப்பறிந்து ஆற்றாளாய தலை 
மகள்‌ உரைப்பத்‌ தோழி சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரிந்தான.து குறிப்‌ 
பறிந்து தலைமகள்‌ வருந்துதலும்‌ அதுகண்ட தோழி நீ ஏன்‌ வாடு 
கின்றனை, அவர்‌ செல்பவரல்லர்‌; செல்லிற்‌ காமநோய்‌ பொறுப்பவரு 
மல்லர்‌, பொருள்‌ முடியாதாயினும்‌ வருவர்காண்‌; இம்மழைக்‌ குரல்‌ 
பிரிந்தோரை நாடித்‌ தருவதுபோலு”மெனக்‌ தேற்றிக்‌ கூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌! (தொல்‌ஃ 
கற்‌. ௯) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி! 
என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க. ர 
விறல்சாய்‌ விளங்கிழை நெதிழ விம்மி 
அறல்போல்‌ தெள்மணி இடைமுலை நனைப்ப 
விளிவிலா *கலுழுங்‌ கண்ணொடு பெரிதழிந்து 
எவனினைபு வாடுதி சுடர்‌ நுதற்‌ குறுமகள்‌ 
செல்வர்‌ அல்லர்‌”நங்‌ காதலர்‌ செலினும்‌ 
நோன்மார்‌ அல்லர்‌ நோயே மற்றவர்‌ 
கொன்னு நம்பும்‌ குரையர்‌ தாமே 
சிறந்த அன்பினர்‌ சாயலும்‌ உரியர்‌ 
பிரிக்த ஈம்மினும்‌ இரங்கி அரும்பொருள்‌ 

௧௦. முடியா தாயினும்‌ வருவர்‌ ௮அதன்றலை 

இன்றுணைப்‌ பிரிந்தோர்‌ நாடித்‌ 
தருவது போலுமிப்‌ பெருமழைக்‌ குரலே. 

(சோ-ள்‌.) சுடர்‌ நுதல்‌ குறுமகள்‌ - விளங்குகின்ற 
நெற்றியையுடைய  இளமடந்தையே/; விறல்சாய்‌ விளங்கு 
இழை நெழெ - கின்‌ வலிமையெல்லாம்‌ குறைந்து போய்‌ விளங்‌ 
இய கலன்கள்‌ நெழாநிற்ப; தெள்‌ மணி போல்‌ அறல்‌ முலை 
மிடை ஈனைப்ப _ முத்துப்போன்ற கண்ணீர்‌,த்துளி கெரங்கையி 


2 


(பாடம்‌) 1. கலிழும்‌. 2. நுங்காதலர்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௬௧ 


னிடையே விழுந்து ஈனைத்தலைச்‌ செய்ய ; விளிவு இலா விம்மிக்‌ 
கலுழும்‌ கண்ணொடு - நீங்கா, தபடி. விம்மி விம்மி அழுகின்ற கண்‌ 


ணுடனே ; பெரிது அழிந்து எவன்‌ நினைவு வாடுது... பெரிதும்‌ 


அழிந்து வருந்து என்ன கருதி  வாடுஜனெறனை ?; நம்‌ காதலர்‌ 
செல்வர்‌ அல்லர்‌ செலினும்‌ நோய்‌ கோன்மார்‌ அல்லர்‌ - 
நம்‌ காதலர்‌ நின்னைப்‌ பிரிந்து செல்பவரல்லா, அங்ஙனம்‌ 
பிரிந்து சென்றாலும்‌ சென்ற விடத்தே தமக்குண்டாயெ காம 
நோய்‌ பொணுப்பவரல்லர்‌ ; அவர்‌ கொன்னு நஈம்பும்‌ குரையர்‌ - 
அவர்தாம்‌ நின்னிட த்துப்‌ பெரியதொரு விருப்பமுடையவர்‌ கண்‌ 


டாய்‌) சிறந்த அன்பினர்‌ சாயலும்‌ உரியர்‌ - நினபாற்‌ சிறக்க 


அன்புடையரா யிராகின்றார்‌, மிக்க மென்மையும்‌ பொருந்தினவ 
ராயினார்‌; பிரிந்‌ க நம்மினும்‌ இரங்‌-அவரைப்‌ பிரிந்துறையும்‌ ௩ம்மி 
னுங்காட்டில்‌ இரக்கழற்று ; அரும்பொருள்‌ முடியாதாயினும்‌ 
வருவர்‌ - தாம்‌ சென்றவிடத்து ஈட்டுதற்குரிய பொருள்‌ முற்றுப்‌ 
பெறா,தாயினும்‌ அது நிமித்தமாக அங்கே நீட்டியாது உடனே 


மீண்டு வருவர்‌ ; அதன தலை இப்‌ பெரு மழைக்குரல்‌ - அதன 


மேலும்‌ இப்பெரிய மேகத்தின்‌ முழக்கமானது ; இன்‌ துணைப்‌ 
பிரிந்தோர்‌ நாடித்‌ தருவது போலும்‌ - இனிய துணையைப்‌ பிரிந்‌ 
கோரை நாடிக்‌ தருவது போலுமாய்‌ இராகின்றது ஆதலின்‌ நீ 
வருந்தாதே கொள்‌! னள. று, 


(வி-ம்‌.) விறல்‌ - வலிமை. சாய்தல்‌ - உள்ளதனுணுக்கம்‌. 
அறல்‌ - நீர்‌. நினைபு - நினைத்து. நோன்றல்‌ - பொறுத்தல்‌ : கோன்மார்‌ - 
பொறுப்பவர்‌, கொன்‌: பெருமையுணர்த்திய உரிச்சொல்‌, சம்பு - 
விருப்பம்‌. குரை: அசைநிலை இடைச்சொல்‌. சாயல்‌ - மென்மை. 
ஆதலின்‌ நீ வருந்தாதேயென்பது குறிப்பெச்சம்‌. பெரிதழிந்து 
வாடியது - அன்பத்துப்புலம்பல்‌. 

அங்ஙனம்‌ வாராது நீட்டித்தாலும்‌ இம்மழையைக்‌ கண்டவளவிலே 
தமியராய்‌ ஆங்குத்‌ தங்கலரென்னுங்‌ கருத்தால்‌ குரல்‌ தருவதுபோலு 
மெனக்‌ கூறினாள்‌. மெய்ப்பாடு - அழுகையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. 
பயன்‌ - தலைவியை ஆற்றுவீத்தல்‌. 

(பெரு - ரை.) தெண்மணிபோல்‌ அறல்‌ என மாறுக. மணி-ஈண்டு 
முத்து. எவன்‌ இனைபு வாடுதி எனக்‌ கண்ணழித்துக்‌ கோட லுமாம்‌. 
அப்பொழுது கார்ப்பருவர்‌ தொடங்குதல்‌ காட்டி இப்பருவத்தே அவர்‌ 
பிரிவு சூழார்காண்‌ என்று ஆற்றுவிப்பாள்‌ பெருமழைக்‌ குரல்‌ நாடித்‌ 
தருவது போலும்‌ என்றாள்‌ என்க. (௨௦௮) 


௨௦௯. தொச்சி நியமங்கிழார்‌ 


திண: குறிஞ்சி. 


திறை: இது, குறைமறுக்கப்பட்டுப்‌ பின்னின்ற தலைமகன்‌, 
ஆற்றானாய்‌ நெஞ்சிற்குச்‌ சொல்‌.லுவானாய்ச்‌ சொல்லியது. 


௩௬௨ நற்றிணை நானூறு 


(தி- ம்‌.) என்பது, தலைவன்‌ தோழியிடத்துச்‌ சென்று தலைவி 
இன்றியமையாமையாலிய குறைகூறி இரந்தவழி அவள்‌ மறுத்து 
விட்டுத்‌ தனியேயிருந்து அவன்‌ குறைக்குக்‌ காரணம்‌ யாதென்று 
ஆராய்கின்ற காலத்தில்‌ அதுகாறும்‌ பொறானாய்‌ ஆற்றாது தன்னெஞ்சை 
நோக்கி *இக்கொல்லை காப்பாளுடைய இனிய குரலைக்‌ கிளியும்‌ அறிந்‌ 
இருக்கும்‌ ; அத்தகையாள்‌ எனது அருஇருப்பின்‌ எனது நோய்‌ தீரும்‌? 
பொருந்தாளாயின்‌ என்னுயிரோடெல்லாம்‌ அழிந்தொழியு'மென 
நொந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, **தோழி குறை அவட்‌ சார்த்தி மெய்யுறக்‌ 
கூறலும்‌'' (தொல்‌. கள. கக) என்னும்‌ விதிகொள்க. 
மலையிடம்‌ படுத்துக்‌ கோட்டிய கொல்லைத்‌ 
தளிபதம்‌ பெற்ற கானுழு குறவர்‌ 
சிலவித்து அகல விட்டுடன்‌ பலவிளை ந்து 
இறங்குகுரல்‌ பிறங்கிய ஏனல்‌ உள்ளாள்‌ 
மழலையங்‌ குறுமகள்‌ மிழலையம்‌ தீங்குரல்‌ 
கிளியும்‌ தாமறி பவ்வே எனக்கே 
படுங்காற்‌ பையுள்‌ தீரும்‌ படாஅது 
தவிருங்‌ காலை யாயினென்‌ 
உயிரோ டெல்லாம்‌ உடன்வாங்‌ கும்மே. 

(சோ-ள்‌.) மலை இடம்‌ படுத்துக்‌ கோட்டிய கொல்லைக்‌ 
தளிப,தம்‌ பெற்ற கான்‌உழு குறவர்‌ - மலைச்சார்பிட,த,தில்‌ அகலப்‌ 
படுத்தி 'வளை,த்‌த கொல்லைமாகிய மழை பெய்யும்‌ பதம்‌ பெற்ற 
காட்டினை உழுகின்ற குறவர்‌ ; சில வித்து அகல விட்டு உடன 
பல விந்து இறங்குகுரல்‌ பிறங்கிய ஏனல்‌ - சிலவாய விதைகக£க்‌ 
கலப்பாக விதைத்து ஒருசேரப்‌ பலவாக வினைந்‌து சாய்ந்து கதிர்‌ 
விளங்கிய இனைக்கொல்லையின்கண்‌ ; உள்ளாள்‌ மழலை அம்‌ குனு 
மகள்‌ மிழலை அம்‌ இம்குரல்‌ கிளியும்‌ அறிப - உள்ளாளாகிய மழலை 
மாறா,த இளமடக்ைத பேசுகின்ற இனிய குரலைக்‌ இளிகளும்‌ அறிந்‌ 
இருப்பனவே ; எனக்குப்‌ படுங்கால்‌ பையுள்‌ இரும்‌ - ௮வ்வினிய 
குரல்‌ என்‌ அருஒருந்து மிழற்றின்‌ அன்றே எனது காமநோய்‌ 
தரும்‌ ; படாஅது தவிருங்‌ காலை ஆயின்‌ - அங்நனம்‌ அருகிருந்து! 
மிழற்றப்படாது என்னினின்று நீங்க அகல்வ,தாயின்‌ ; என 
உயிரோடு எல்லாம்‌ உடன்‌ வாங்கும்‌-என்‌ அறிவு முதலாய குணக்‌ 
களுடன்‌ என்‌ உயிரையும்‌ சேர எல்லாவற்றையும்‌ கைக்கொண்டு 
அகலா கிற்கும்‌ ; இப்படியாயின்‌ அவள்‌ இன்றி யான்‌ எவ்வாறு 
உய்ய மாட்டுவேன்‌ 2 எ- அ. 

(வீ-ம்‌.) கோட்டுதல்‌ - வளைத்தல்‌ ; வேலியிட்டு அகலப்படுத்தி 
ல்‌, கொல்லைக்‌ கானுழுகுறவர்‌ .- கொல்லைக்காட்டை யுழுகின்ற 
குறவரென்க. ்‌ 


ஓ 


மூலமும்‌ உரையும்‌ ௩௬௩௨ 


இறைச்சி :--சிலவாய விதையை விதைத்துப்‌ பலவாய பயனைப்‌ 
பெறும்‌ ஏனல்‌ காவலி னிவளை விரும்பிய யானும்‌ நின்பாற்‌ கூறும்‌ சில 
வாய கூற்றினாற்‌ பெற்று இவள்‌ கொடுக்கின்ற பலவாய இன்பந்துய்ப்‌ 
பேனாக வென்றதாம்‌. மெய்ப்பாடு-தன்கட்‌ டோன்றிய அவலம்‌, பயன்‌ - 
தோழி கேட்டுக்‌ குறை முடிப்பாளாவது. 

(பெரு - ரை.) மழலை - இளஞ்சொல்‌ ; மிழலை - நிரம்பா மெல்லிய 
இன்சொல்‌ என வேற்றுமையுணர்க்‌. கிளியும்‌ தாமறிப என்புழி 
உம்மையான்‌ அறிந்ததன்றியும்‌ எனப்‌ பொருள்பட்டுத்‌ தலைவிக்கும்‌ தலை 
வற்கும்‌ கூட்ட முண்மையைக்‌ குறிப்பாக வுணர்த்தி நின்றது. எனக்குப்‌ 
படுதல்‌ - என்பொருட்டுப்‌ பேசப்படுதல்‌. (௨௦௯) 


௨௧௦. மிளைகிழான்‌ நல்வேட்டனார்‌ 


திண: மருதம்‌. 

துறை: இது, தோழி தலைமகனை நெருங்கிச்‌ சொல்லுவாளாய்‌ 
வாயில்‌ நேர்ந்தது. 

(தி-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைமகனைக்‌ காதலி' 
புலந்து கொள்ளலும்‌ அதனைத்‌ தோழியாலே தணிக்கக்‌ கருதி அவள்‌ 
பாலுற்றனனாக, அவனைநோக்க, , “ஊரானே / இப்பெற்றிப்பட்ட 
எனைத்தும்‌ செல்வமெனப்படுவதன்று ; அடைந்தாரைக்‌ காத்தலே 
செல்வமெனப்படுவது; அச்செயல்‌ நின்பால்‌ இல்லை'யென்று தலைவி 
யூடல்‌ தீரும்வண்ணம்‌ கடிந்து கூறுநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பிழைத்துவர்‌ இருந்த இழவனை நெருங்கி 
இழைத்து ஆங்கு ஆக்கிக்‌ கொடுத்தற்‌ கண்ணும்‌!' (தொல்‌. கழ்‌. ௬) 
என்னும்‌ விதிகொள்க. ்‌ 

அரிகால்‌ மாறிய அங்கண்‌ அ௮கல்வயல்‌ 
மறுகால்‌ உழுத ஈரச்‌ செறுவின்‌ 
வித்தொடு சென்ற வட்டி பற்பல 
மீனொடு பெயரும்‌ யாணர்‌ ஊர 
௫. நெடிய மொழிதலுங்‌ கடிய ஊர்தலும்‌ 
செல்வம்‌ அன்றுதன்‌ செய்வினைப்‌ பயனே 
சான்றோர்‌ செல்வம்‌ என்பது சேர்ந்தோர்‌ 
புன்கண்‌ அஞ்சும்‌ பண்பின்‌ 
மென்கண்‌ செல்வஞ்‌ செல்வமென்‌ ப.துவே. 
(சோ-ள்‌;) அரி கால்‌ மாறிய அம்‌ கண்‌ அகல்‌ வயல்‌ மறுகால்‌ 
உழுத ஈரச்‌ செறுவின்‌ - நெல்‌ அணுத்து நீங்கப்பெற்ற அழகிய: 
இடமகன்ற வயலின்கண்ணே மறுபடி உழுத ஈரமுடைய சேற்றில்‌;. 
வித்தொடு சென்ற வட்டி பல்‌ பல மீனொடு பெயராம்‌ - விதைக்‌ 
கும்‌ வண்ணம்‌ விதைகொண்டு சென்ற கடகப்பெட்டியில்‌ மிகப்‌ 
பலவாஇய மீன்களைப்‌ பிடித்துப்‌ போகட்டு மீண்டு கொண்டு வரு, 


௩௬௪ நற்றிணை நானூறு 


கின்ற ; யாணர்‌ ஊர - புதுவருவாயினையுடைய ஊரனே !; நெடிய 
மொழிதலும்‌ கடிய ஊர்‌,கலும்‌ செல்வம்‌ அன்னு - அரசராலே மாரா 
யம்‌ பெறப்படுகலும்‌ அவர்‌ முன்பாக விரைந்த செலவினையுடைய 
குதிரை கேர்‌ யானை முதலாயெவற்றை ஏறிச்செலுத்து கலும்‌ 
(ஆகிய அருஞ்செயல்‌) செல்வம்‌ எனப்படுவன அல்லகண்டாய்‌ ; 
தன்‌ செய்வினைப்பயனே - அவையனைத்தும்‌ முன்பு தாம்‌ செய்த 
வினைப்பயனான்‌ எய்கப்படுவனவாகும்‌ ; சான்றோர்‌ செல்வம்‌ 
என்பது-இனிச்‌ சான்றோராலே செல்வம்‌ என்று உயர்த்துக்‌ கூறப்‌ 
படுவது, கான்‌ யாதோவெனில்‌?; சேர்ந்தோர்‌ புன்கண்‌ அஜ்சும்‌ 
பண்பின்‌ மென்கண்‌ செல்வம்‌ செல்வம்‌ என்பது - தம்மை அடைக்‌ 
கலமாகக்‌ கைப்பற்றியவர்க்கு உண்டாகிய துன்பத்தை அஞ்சி அத்‌ 
துன்ப, கைப்‌ போக்க அவரைக்‌ கைவிடாமல்‌ ஆளுனெற இயல்‌ 
புடனே வன்கண்மையின்றி இனிய தன்மையனாயிருக்குஞ்‌ செல்வ 
மேயாம்‌ ; அடைக்கலமெனக்‌ கைப்பற்றி யொழுகாகின்ற இவளை நீ 
கைவிட்ட கனலே அத்தகைய இயல்பு நின்பால்‌ இல்லையென்று 
அறியக்‌ கடக்கின்றமையின்‌ இனிக்‌ கூறியாவதென்‌ 2 எட ணு, 
(வி-ம்‌.) வட்டி - கடகப்பெட்டி. 


நெடியமொழிதலும்‌ கடியவூர்தலும்‌ களவுக்காலத்தே தலைவன்‌ 
வந்து கூறி நிகழ்த்தியவை ; அவற்றை ஈண்டுக்‌ குறிப்பித்தது நீ அத்த 
கையை யல்லை என்பாள்‌, நின்னைப்‌ புகலிடமாக அடைந்த தலைவியைக்‌ 
கைவிட்டனை என்பதனாலே பின்னர்க்‌ குறிப்பித்தாள்‌. 


உள்ளுறை :--தாளடி.யில்‌ விதைக்குமாறு விதையொடு சென்ற 
வட்டி மீனொடு பெயருமென்றது, தலைவியொடு இல்லறம்‌ நிகழ்த்து 
கின்ற நின்பால்‌ வண்டிய பரத்தையரைக்‌ கொணர்ந்து புணர்த்திய 
பாணன்‌ தான்‌ விரும்பும்‌ பொருளை நின்னிடத்துப்‌ பெற்றுச்‌ செல்லா 
நிற்கும்‌; அந்த மயக்கிலிருக்கன்‌ ற நின்னைக்‌ கூறியாவதென்‌ என்றதாம்‌. 
மெய்ப்பாடு - வருத்தம்‌ பற்றிய வெகுளி. பயன்‌ - வாயில்‌ நேர்தல்‌. 


(பெரு - ரை.) செல்வம்‌ சாதியொருமையாய்‌ அன்றென்னும்‌ 
ஒருமை முடிபேற்றது. மென்கண்‌ செல்வம்‌ என்றது. கண்ணோட்‌ 
டத்தை, சான்றோர்‌ செல்வம்‌ என்பது மென்கண்‌ செல்வத்தையேயாம்‌ 
ஆதலால்‌ அதுவே சிறந்த செல்வம்‌ என்று கருதப்படும்‌ என்று உரை 
விரித்திடுக. (௨௧௦) 


௨௧௧. கோட்டியூர்‌ நல்லந்தையார்‌ 
திண : நெய்தல்‌. 


துறை: இது, வரைவுநீட ஒருதலை ஆற்றாளா மென்ற தோழி 
சிறைப்புறமாகத்‌ தன்னுள்ளே சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, களவொழுக்க மேற்கொண்ட தலைமகன்‌ 
மணஞ்செய்து கொள்ளாது நீட்டித்தலாலே தலைவி ஒருபடியாக ஆற்றா 
ஊாமென்று அறிந்த தோழி, ஆங்கு ஒருபுறம்‌ வந்திருந்த தலைவன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௩௬௫ 


அறிந்து விரைய மணம்‌ புரிந்து கொள்ளுமாறு உள்ளுூுறையாலே தலைவீ 
படும்‌ துன்பத்தைக்‌ கூறி வெளிப்படையாலே கொண்கன்‌ பிரிந்தன 
னென்று நொந்து யாவரிடத்தில்‌ உரைப்பேனென அழிந்து கூறா 
நிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, ““களனும்‌ பொழுதும்‌...... ஆங்கதன்‌ தன்மை 
யின்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌, கள. ௨௩) என்னும்‌ விதியா 
னமைத்துக்‌ கொள்க. 

யார்க்குநொம்‌ துரைக்கோ யானே ஊர்கடல்‌ 
ஓதஞ்‌ சென்ற உப்புடைச்‌ செறுவின்‌ 
கொடுங்கழி மருங்கின்‌ இரைவேட்‌ டெ.ழுந்த 
கருங்கால்‌ குருகின்‌ கோளாய்ம்‌து போகிய 

௫. முடங்குபுற இறவின்‌ மோவாய்‌ ஏற்றை 
எறிதிரை தொகுத்த எக்கர்‌ நெடுங்கோட்டுத்‌ 
துறுகடல்‌ தலைய தோடுபொதி தாழை 
வண்டுபடு வான்போது வெரூஉம்‌ 
துறைகெழு கொண்கன்‌ துறந்தனன்‌ எனவே. 


(சோடள்‌.) ஊர்‌ கடல்‌ ஓதம்‌ சென்ற உப்பு உடைச்‌ செறு 
வில்‌ - ஊர்ந்து செல்லுகின்ற கடலின்‌ நீர்‌ ஓடிப்பரம்‌,த உப்புப்‌ படு 
தலையுடைய சேற்றினையுடைய ; கொடுங்கழி மருங்கின்‌ இரை 
வேட்டு எழுந்த கருங்கால்‌ குருகின்‌ - வளைந்த கழியிடத்து 
இரையை விறாம்பி யெழுந்‌த கரிய காலையுடைய குரானை ; கோள்‌ 
உயர்ந்து போயெ-குத்துக்குத்‌ தப்பிப்‌ பிழைத்தோடிய ; 
முடக்கு புற மோவாய்‌ இறவின்‌ ஏற்றை - வளைந்த முதுகும்‌ 
உயர்ந்த வாயும்‌ உடைய இறவின்‌ ஏற்றை ; எறி இரை தொகுத்த 
எக்கர்‌ நெடுங்கோட்டுக்‌ து௮ுகடல்‌ தலைய கோடு பொதி தாழை- 
மோதுகின்ற அலை கொழித்திடப்பட்ட மணல்‌ மேடாகிய நெடிய 
கரையின்‌ கண்ணே நெருங்கிய கடலின்‌ புறத்திலே அலைசாய்ந்‌ 
அடைய இலைகள்‌ பொ திந்த 'தூழையினுடைய ; வண்டுபடு வான 
போது வெரூஉம்‌ துறைகெழு கொண்கன்‌ - வண்டுகள்‌ வந்து 
மொய்க்காநின்ற வெளிய பூவை நோக்கி இதுவுமொரு குருகு 
கோலுமென்றஞ்சா நிற்கும்‌ துறைபொருந்திய கடற்கரைக்குக்‌ 
தலைவனாகிய நங்கா கலன்‌; துறக்‌ தனன்‌ என யான்‌ யார்க்கு கொந்து 
உரைக்கோ - என்னைக்‌ துறந்து சென்றொழிந்‌தனனென்ன மாரி 
டத்தில்‌ யான்படும்‌ துன்பகையெல்லாம்‌ புலப்படுத்து வருந்து 
உரையாகிற்பேன்‌ / எ-று. 

(வீ-ம்‌.) குருகு - காரையின்‌ பகுதியாகிய *நெடலை, வக்கா” 
முதலாயின ; இவையே தாழம்பூ மோத்தைபோ லிருப்பன. இது 
தலைவி கூற்றைத்‌ தோழி தன்‌ கூற்றாகக்‌ கொண்டு கூறியது. - 


௩_௭ ௭ நற்றிணை கானூஅு 


வரையாதொழுகினும்‌ அவனே மணமகனென அவனறியுமாறு 
கொண்கனெனக்‌ கூறினாள்‌. கொண்கன்‌- திணைப்பெயரே யன்றிக்‌ காதல 
னெனும்‌ பெயரையுமுடைமையின்‌ களவுக்காலத்துப்‌ பிரிவாதலின்‌ 
எவரிடத்தும்‌ புலப்படுத்தற்கு இயையாமையின்‌ “யார்க்கு நொந்துரைப்‌ 
பேனோ” எனத்‌ தானே புலம்பியதாம்‌. 
உள்ளுறை :--இரைதேடி. வந்த குருகு பற்றுதலைத்‌ தப்பியோடிய 
இறுமீன்‌ தாழம்பூவை நோக்கிக்‌ குருகெனக்‌ கருதி அஞ்சுமென்றது, 
ஊரார்‌ பிதா ற்றத்‌ தொடங்கலும்‌ அதற்கஞ்சிய தலைவி அன்னையைக்‌ 
கண்டவிடத்தும்‌ ஏதிலாட்டியர்‌ கூற்றை மேற்கொண்டு சினந்து வரு 
வாள்‌ கொல்லோவென அஞ்சாநிற்கு மென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
அழுகையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - தலைவனை வரைவுடன்‌ 
படுத்தல்‌. 
(பெரு - ர.) உப்புடைச்‌ செறு - உப்பளம்‌. கோடு - கரை. 
துறுகடல்‌ - செறிவுடைய கடல்‌. வான்‌ போது - வெண்டாழை மலர்‌. 
(௨௧௧) 


௨௧௨. குடவாயிற்‌ கீரத்தனார்‌ 

தினா : பாலை. 

துறை: இது, பொருண்முடித்துத்‌ தலைமகனோடு வந்த வாயில்கள்‌ 
வாய்‌ வரவுகேட்ட தோழி தலைமகட்குச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, பொருள்வயிற்சென்ற தலைவன்‌ மீண்டுவரும்‌ 
பொழுது அவனுடன்‌ வந்த இளைஞர்‌ முதலானோர்‌ முன்னரே மனையகம்‌ 
புகுந்து தலைவன்‌ வருகையைத்‌ தெரிவிப்பக்‌ கேட்ட தோழி, தலைமகளை 

நருங்கிச்‌ 'சுரத்தின்கண்ணே சென்ற நங்காதலர்‌ மீண்டுவந்தெய்தினர்‌ 
காண்‌; ஆதலின்‌ அவரும்‌ நீயும்‌ நெடுங்காலம்‌ வாழ்க/வென உவந்து 
கூறாடிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “பெற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌ ? (தொல்‌. 
கற்‌. ௯) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி? 
என்பதன்கண்‌ அமைத்துக்‌ கொள்க. 

பார்வை வேட்டுவன்‌ படுவலை வெரீஇ 
நெடுங்கால்‌ கணந்துளம்‌ புலம்புகொள்‌ தெள்விளி 
சுரஞ்செல்‌ கோடியர்‌ கதுமென இசைக்கும்‌ 
நரம்பொடு கொள்ளும்‌ அத்தத்‌ து ஆங்கண்‌ 

௫. கடுங்குரல்‌ பம்பைக்‌ கதநாய்‌ வடுகர்‌ 
நெடும்பெருங்‌ குன்ற நீந்தி நம்வயின்‌ 
வந்தனர்‌ வாழி தோழி கையதை 
செம்பொற்‌ கழல்தொடி கோக்க மாமகன்‌ 
கவவுக்கொள்‌ இன்குரல்‌ கேட்டொறும்‌ 

௧௦. அவவுக்கொள்‌ மனத்தேம்‌ ஆகிய நமக்கே. 


அ 


மூலமும்‌ உரையும்‌ ௩௬௭ 


(சோ.-.ள்‌.) கோழி பார்வை வேட்டுவன்‌ படு வலை வெரீஇ 
நெடுங்கால்‌ கணந்துளம்‌ புலம்புகொள்‌ கெள்விளி- தோழீ / 
பார்வை ஒன்றனை வைத்து வேட்டுவன்‌ அமைத்து வலையைக்‌ 
கண்டு வெருவி நெடிய காலையுடைய *கணந்துள்‌' என்னும்‌ பறவை 
கான்‌ கனிமையினிருந்து கத்தாநின்ற தெளிந்த ஓசை; சுரம்‌ 
செல்‌ கோடியர்‌ கதுமென இசைக்கும்‌ ஈரம்பொடு கொள்ளும்‌ 
அகத. த்து அங்கண்‌-அ௮ச்சுர,ததன்கண்ணேசெல்லுகின்்‌ ற கூத்தாடி 
கள தம்‌ வழிவருத்தும்‌ நீங்குமாறு தங்க விரைவில்‌ ஒலியெழுப்பி 
இசைபாடுகின்ற யாழோசையோடு சேர்ந்து ஒத்து ஒலியாநிற்கும்‌ 
அரிய நெறியிலே ; கடுங்குரல்‌ பம்பைக்‌ கதநாய்‌ வடுகர்‌ நெடும்‌ 
பெருங்‌ குன்றம்‌ நீந்‌திகடிய ஒலியையுடைய பம்பையையும்‌ சினங்‌ 
கொண்ட நாயையுமுடைய வடுகர்‌ இருக்கனெற நெடிய பெரிய குன்‌ 
றங்‌ கடந்து; கையது(ஐ) செம்பொன்‌ கழல்‌ கொடி. நோக ... ௩ம்‌ 
முடைய கையிலுள்ளதாகிய செம்பொன்னாற்‌ செய்து பூட்டப்‌ 
பட்டு இப்பொழுது கழன்று விழுகன்ற கொடியை நேக்கி; 
மாமகன்‌ கவவுக்‌ கொள்‌ இன்‌ குரல்‌ கேள்‌ தொழும்‌ - ௩ம்‌ (அரிய) 
சிறந்த புதல்வன்‌ ஈம்மை அணைத்துக்கொண்டு அழுகின்ற இனிய 
குரலைக்‌ கேட்கும்‌ தோனும்‌ ; ௮வவுக்‌ கொள்‌ மன தேம்‌ ஆகிய 
நமக்கு - ஆசைகொள்ளுகன்ற மன,த்தை யுடையேமாகிய ஈமக்கு 
மனமஉழ்ச்சி உண்டாகும்படி. ; நம்வயின்‌ வம்‌,தனர்‌ வாழி - ௩ம்‌ 
மிடத்து வந்தெய்‌இனர்‌ கண்டாய்‌ / ஆதலின்‌, இனி நீங்கள்‌ இரு 
வீரும்‌ மனையறனு செய்துகொண்டு நெடுங்காலம்‌ வாழ்வீராக / 
எ. ஹு. 

(வி- ம்‌.) கோடு- ஊதுகொம்பு ; அதனை புடைமையிற்‌ கோடிய 
ரெனவுமாம்‌. நரம்பு: யாழுக்குச்‌ சினையாகு பெயர்‌. பம்பை - ஒரு 
வகை வாச்சியம்‌. கவவு - உள்ளே அணைத்துக்கொள்ளுதல்‌. கணம்‌ 
தளம்‌, அம்‌ : சாரியை ; இது நீர்வாழ்பறவை என்று கூறப்படுதலின்‌, 
** எந்நில மருங்கிற்‌ பூவும்‌ புள்ளும்‌ ?' (தொல்‌. பொ. ௧௯) என்றபடி 
பாலைக்கண்‌ வந்ததெனக்‌ கொள்க. கைகோள்‌ - கற்பு. 

தலைவன்‌ பிரிதலினாலே மெய்‌ இளைத்தலிற்‌ கழறொடியென்றாள்‌ ; 
அதனையும்‌ மெய்சோர்ந்து காட்டுதலையும்‌ கோக்கவே மகனுக்கு 
அழுகை பிறந்தமை கூறினாள்‌. 

இறைச்சி :-கணந்துட்‌ பறவையினோசை யாழோசையோடு சேர்ந்து 
இசைக்கு மென்றது, நீ தலைவனோடு கூடி. எங்கும்‌ இசைபரவ வாழ்‌ 
வாய்‌ என்றதாம்‌. மெய்ப்ப.டு - உவகை, பயன்‌ . மகிழ்ச்சி, 

(பெரு -ரை.) மழலைக்‌ குரல்‌ ஆகலின்‌ அழுகுரலேனும்‌ இன்குரல்‌ 
என்றாள்‌. அவா: உகரம்‌ பெற்று அவவு என்றாயிற்று, இரா- 
இரவு, கனா- கனவு, நிலா - நிலவு என வருவன போல வந்தது எனக்‌ 
கொள்க, *“குறியதன்ழோக்‌ குறுகலு மதனோ, டுகரமேற்றலு மியல்பு 
மாந்தூக்கின்‌!' (ஈன்‌, சூத்‌, ௧௭௨) என்னும்‌ விதியின்‌ அமைத்துக்‌ 
கொள்க, “அங்கண்‌ என்பது ஆங்கண்‌ ? என்று நீண்டு நின்றது ; 
நீட்டல்‌ விகாரம்‌. (௨௧௨) 


௩௬௮ நற்றிணை நானூறு 


௨௧௩. கச்பப்பேட்டப்‌ பெருந்தச்சனார்‌ 
நனோ: குறிஞ்9, 
துறை : இது, மதியுடன்படுக்கும்‌ தலைமகன்‌ சொல்லியது. 
(நு- ம்‌.) என்பது, இயற்கைப்‌ புணர்ச்சி புணர்ந்தபின்‌ வாயில்‌ 
பெற்றுய்ந்த தலைமகன்‌ பின்னர்த்‌ தலைமகளுர்‌ தோழியும்‌ ஓரிடத்தி' 
லிருப்பதை யறிந்து மதியுடன்‌ படுப்பான்‌ ஆங்கேஇப்‌ பு தவோன்போல 
நின்று *சிறுமிகளே, நுமது சிறுகுடி யாதென வினவவும்‌ நீங்கள்‌ 
சொல்லுகன்றிலீர்‌ அது கிடக்க, இத்‌ தினைப்புனங்காவலும்‌ நும்‌ 
முடையதேயோ இதனையேனுங்‌ கூறுமினோ' என்று தன்‌ கருத்‌ தொடு 
அவ்விருவர்‌ கருத்தினையும்‌ ஒன்றுபடுத்துணரக்‌ கூறாகிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, “ஊரும்‌ பெயரும்‌ கெடுதியும்‌ பிறவும்‌, நீரிற்‌ 
குறிப்பின்‌ நிரம்பக்‌ கூறித்‌, தோழியைக்‌ குறையு று பகுதியும்‌'' (தொல்‌, 
கள, ௧௧) என்னும்‌ விதியில்‌ பிறவும்‌ என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 
அருவி ஆர்க்கும்‌ பெருவரை ஈண்ணிக்‌ 
கன்றுகால்‌ யாத்த மன்றப்‌ பலவின்‌ 
வேர்க்கொண்டு தூங்குங்‌ கொழுஞ்சுனைப்‌ பெரும்பழம்‌ 
குழவிச்‌ சேதா மாந்தி அயலது 

௫. வேய்பயில்‌ இறும்பின்‌ ஆம்‌ அறல்‌ பருகும்‌ 
பெருங்கல்‌ வேலிச்‌ சிறுகுடி யாதெனச்‌ 
சொல்லவும்‌ சொல்லீ ராயிற்‌ கல்லெனக்‌ 
கருவி மாமழை வீழ்ந்தென எழுந்த 
செங்கேழ்‌ ஆடிய செழுங்குரற்‌ சிறுதினைக்‌ 

௧௦. கொய்புனம்‌ காவலும்‌ நுமதோ 
கோடேர்து அல்குல்‌ நீள்தோ ளீரே. 


(சோ-ள்‌.) கோடு எந்து அல்குல்‌ நீள்‌ கோளிரே - பக்கம்‌ 
உயர்ந்த அல்குலையும்‌ பெருத்த தோளையுமுடைய சிஅமிகளே !; 
அருவி ஆர்க்கும்‌ பெருவரை ஈண்ணி - அருவியொலிக்னெற 
பெரிய மலையை யடைந்து; கன்று கால்‌ யாக்க மன்றப்‌ பலவின்‌ 
வேர்க்கொண்டு குரங்கும்‌ கொழுஞ்சுளைப்‌ பெரும்பழம்‌ - ஆவினது 
இளங்கன்றைக்‌ காலிலிட்ட கயிறு பிணித்த தழைந்த மன்றம்‌ 
போன்ற பலாமரத்தின்‌ வேரிலே காய்த்துத்‌ தூங்காகின்ற கொழு 
விய சுளையையுடைய பெரிய பழத்தை ; குழவிச்‌ சேதா மாந்தி - 
அவ்விளங்கன்றையுடைய சிவந்த பசுவானது இன்று ; அயலது 
வேய்‌ பயில்‌ இனும்பின்‌ ஆம்‌ அறல்‌ பருகும்‌ - பக்கத்திலுள்ள 
தாகிய மூங்கில்‌ நெருங்கிய சிறுமலையின்கணுள்ள குளிர்ந்த நீரைப்‌ 
பருகாநிற்கும்‌; பெருங்கல்‌ வேலிச்‌ சிறுகுடி. யாது எனச்‌ சொல்ல 
வும்‌ சொல்லீர்‌ ஆயின்‌ - பெரிய மலையை அரணாகவுடைய நுமது 


மூலமும்‌ உரையும்‌ ௩௬௯ 


ஏறிய குடிதான்‌ யாதோ என யான்‌ வினவ அதற்கு விடை 
யொன்று சொல்லு,கலையுளு செய்திலீர்‌ / ஆயினும்‌ அதுடெகக; 
கருவி மா மழை கல்லென வீழ்ந்தென - மின்னல்‌ முதலாய 
தொகு,தியையுடைய கரிய மேகம்‌ கல்லென்னும்‌ ஒலியோடு 
மழையைப்‌ பெய்த.தனாலே; எழுந்த செங்கேழ்‌ ஆடிய செழுங்‌ . 
குரல்‌ சிறுஇனைக்‌ கொய்புனம்‌ காவலும்‌ நுமதோ - விளைந்த 
சிவந்த நிறம்‌ பொருந்திய செழுவிய கதிர்களையுடைய கொய்யத்‌ 
தக்க இத்தனைப்‌ புனங்காவலும்‌ நம்முடையது தானோ ? இதனை 
யேனுங்‌ கூறுங்கோள்‌; எ- று, 

(வி-ம்‌). இறும்பு -சிறிய மலை. ஆம்‌ -ஈரம்‌. அறல்‌ - நீர்‌. 
கருவி - மின்னல்‌ முதலியவற்றின்‌ தொகுதி, கேழ்‌ - நிறம்‌, முன்றி 
லின்‌ கண்ணே பலர்கூடி வைகுமாறு மன்றுபோல நிற்றலின்‌ மன்றப்‌ 
பலவென்றார்‌ ; ஊர்ப்பொது மரமுமாம்‌. 

கோடேரந்து அல்குலெனத்‌ தான்‌ முன்பு கண்டு வைத்ததாகக்‌ 
கூறலின்‌ முன்னுறு புணர்ச்சி அறிவுறுத்தினான்‌. வேற்றுமையிலீ ரென்‌ 
பான்‌ நீள்தோளி ரென்றான்‌. இதனானே தலைவியுள்ளக்‌ கருத்தின்வழி நீ 
யொழுக வேண்டுமென்று ஐற்றுமைகயத்தாற்‌ கூறினானுமாம்‌. புன 
மழிந்தாற்‌ கூட்டமின்மை கூறுவான்‌ கொய்கின்ற புனமென்றான்‌. 
கொய்தழிந்தவழித்‌ தலைவி மனையகம்‌ புகுமாதலின்‌ ஆண்டு இரவுக்குறி 
வேண்டுவான்‌ சிறுகுடி.யாதென வீனாவினமை கூறினான்‌. 


உள்ளுறை :—கன்றையுடைய சேதா ஆண்டுள்ள பலாப்பழத்‌ 
தைத்‌ தின்று அயலிலுள்ள இறும்பின்‌ நீரைப்‌ பருகுமென்ற து, இத்‌ 
தலைவியை முன்பே இயற்கைப்‌ புணர்ச்சியாலே பெற்றுடைய யான்‌ 
இங்குப்‌ பகற்குறியிற்‌ கூடி அப்பால்‌ இரவுக்குறியுங்‌ கூடி நுகர்ந்து 
மதிழ்வேனென்றதாம்‌. மெய்ப்பாடு - இளிவரலைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. 

பயன்‌ - மதியுடம்படுத்தல்‌. 
(பெரு - ரர.) கொடுஞ்சினைப்‌ பெரும்பழம்‌ என்றும்‌ பாடம்‌. 
(௨௧௩) 


௨௧௪, கருவூர்க்‌ கோசனார்‌ 


திண : பாலை. 
துறை: இஃது, உலகியலாம்‌ பிரிவுணர்த்தப்பட்ட தலைமகன்‌ 
குறித்த பருவங்கண்டு தலைமகள்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, இரந்தோர்க்‌ தல்‌ முதலாய காரணத்தானே 
பொருள்வயிற்‌ பிரியும்‌ தலைமகன்‌ இன்னபருவத்து வருவேனென்றபடி. 
வாராமையாலே அவன்‌ குறித்த பருவம்‌ வரக்கண்ட தலைவி, போதணிய 
வருவேனென்று சூளுரை கூறியகன்ற ஈம்‌ தலைவர்‌ தாங்கூறிய பருவத்‌ 
துக்குரிய இடிமுழக்கத்தைக்‌ கேட்டிலரோவென வருந்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, (தோழிக்‌ குரியவை......... ஆவயின்‌ வரூஉம்‌ 
பல்வேறு நிலையினும்‌'' (தொல்‌. கற்‌. ௬) என்பதன்கண்‌ அமைத்துக்‌ 
கொள்க. 

௩. கா--94 


இ; ௮ ட அண்ட. ம... 


௩.௭௦ நற்றிணை நானூறு 


இசையும்‌ இன்பமும்‌ ஈதலும்‌ மூன்றும்‌ 
அசையுடன்‌ இருந்தோர்க்கு அரும்புணர்வு இன்மென 
வினைவயிற்‌ பிரிந்த வேறுபடு கொள்கை! 
அரும்பவிழ்‌ அலரிச்‌ சுரும்புண்‌ பல்போ.து 
ட. அணிய வரு.துநின்‌ மணியிருங்‌ கதுப்பென 
எஞ்சா வஞ்சினம்‌ நெஞ்சணக்‌ கூறி 
மைகுழ்‌ வெற்பின்‌ மலைபல இறம்‌.து 
செய்பொருட்கு அகன்ற செயிர்தீர்‌ காதலர்‌ 
கேளார்‌ கொல்லோ தோழி தோள 
40. இலங்குவளை நெகிழ்த்த கலங்கஞர்‌ எள்ளி 
நகுவது போல மின்னி 
ஆர்ப்பது போலும்‌இக்‌ கார்ப்பெயல்‌ குரலே. 


(சொடள்‌.) கோழி இசையும்‌ இன்பமும்‌ ஈதலும்‌ மூன்றும்‌ 
அசையுடன்‌ இருந்‌ தோர்க்கு அரும்புணர்வு இன்ம்‌ என - தோழீ! 
இம்மைக்குரிய புகமும இருமைக்குமுரிய இன்பமும்‌ அங்கனம்‌ 
மறுமையிலும்‌ இன்பு தற்கேதுவாயெ இரந்கோர்க்£ கல்‌ முதலா 
இய கொடைமையும்‌ ஆயெ இம்மூன்றும்‌ தமது இல்லின்கண்ணே 
செயலற்றிருக்தோர்க்கு அருமையாகவும்‌ கைகூடுவதில்லை எனக்‌ 
கருதி; வினைவயின்‌ பிரிந்த வேறுபடு கொள்கை - பொருள்‌ 
செயல்‌ வினையிடத்துப்‌ பிரிந்த வேறுபட்ட கோட்பாட்டுடனே ; 
நின்‌ மணி இருங்‌ கதுப்பு அரும்பு அவிழ்‌ அலரிச்‌ சுரும்பு உண்‌ 
பல்‌ போது அணிய வருதும்‌ என நெஞ்சு உண - என்னை 
நோக்க “நின்னுடைய நீலமணிபோலுங்‌ கரிய கூம்தலுக்குக்‌ கார்‌ 
காலத்து அரும்பு மலர்ந்த இதழ்களில்‌ வண்டுகள்‌ தேனைப்‌ 
பருகாநின்ற பலவாய மலர்களை அணியும்‌ பொருட்டு யாம்‌ வரு 
இன்றோம்‌ என்று என்‌ மனக்கொள்ளுமாணு; எஞ்சா வஞ்சினம்‌ 
கூறி - குறையாத கடுஞ்சூள்‌ பலவுங்‌ கூறி; மை சூழ்‌ வெற்பின்‌ 
மலை பல இறந்து செய்பொருட்கு அகன்ற செயிர்‌தர்‌ காதலர்‌ - 
மேகந்‌ தவழும்‌ வெற்பாஇய மலைகள்‌ பலவற்றைக்‌ கடந்து பொரு 
ளீட்டும்‌ வண்ணம்‌ சென்ற யாதொரு குற்றமும்‌ இல்லாத நங்‌ 
காதலர்‌; தோள்‌ இலங்குவனை நெகிழ்த்த கலங்கு அஞர்‌ எள்ளி 
ஈகுவது போல மின்னி - என்னுடைய கோளிலுள்ள இலங்கிய 
வளைகளை  நெழும்படி செய்த தனாலாஇய கலங்கிய துன்பத்தை 
கோக்‌ இகழ்ந்து ஈகைபுரிவதுபோல மின்னி; ஆர்ப்பது போலும்‌ 
இக்கார்ப்பெயல்‌ குரல்‌ கேளார்‌ கொல்‌-ஆரவாரன்செய்வது போலு 
ஒன்ற இந்த மழைபெய்யும்‌ மேகத்தின்‌ இடி முழக்கத்தைக்‌ 
கட்டிலர்‌ கொல்லோ 2; எ-_ அ. - 


மூலமும்‌ உரையும்‌ எக 


(வி- ம்‌.) அசை - செயலறவு. 

தேயந்தோ றும்‌ பருவவேறுபாடுண்மையின்‌ அவர்‌ சென்ற நாட்டு 
இக்கார்ப்பருவமில்லை போலும்‌, இருந்தால்‌ அறிந்துகொள்வாரே 
என்பாள்‌, கேளார்கொல்லோ வென்றாள்‌. அவர்‌ தவறுநரல்ல ரென்‌ 
பாள்‌ செயிர்தீர்‌ காதலரென்றாள்‌. இஃது அருண்மிகவுடைமை. வஞ்சி 
னங்கூறிச்‌ சென்றனர்‌ என்றது குறித்த பருவத்து, வாராவிடின்‌ வஞ்சி 
னத்தான்‌ அணங்கப்படுவர்கொலென இரங்கினாளாயிற்று; இது தெய்வ 
மஞ்சல்‌. ஏனை டுமய்ப்பாடு- அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) *அரும்புணா்வு ஈன்ம்‌ என' என்றும்‌ பாடம்‌; இப்‌ 
பாடமே சிறப்புடையதுமாகும்‌. ஈனும்‌ எனற்பாலது, ஈற்றுயிர்‌ மெய்‌ 
கெட்டு நின்றது. இல்லை என்னுஞ்‌ சொல்‌ இன்ம்‌ என வருதற்கு விதி 
யின்மையும்‌ நோக்குக. இசை இம்மைப்‌ பயனாதலும்‌ இன்பம்‌ இருமைக்‌ 
கும்‌ பயனாதலும்‌ ஈதல்‌ இவ்வீரண்டிற்கும்‌ காரணம்‌ ஆதலும்பற்றி 
இம்‌ முறையே நிறுத்திய நயம்‌ உணர்க. 


அகன்ற காதலரை, அஃது அவன்‌ அறக்கடமை என்பது பற்றிச்‌ 
செயிர்தீர்‌ காதலர்‌ என்று பாராட்டிய தலைவியின்‌ மாண்பு உணர்க. 
இதன்கண்‌ தலைவன்‌ வஞ்சினம்‌ பிழைக்குமோ என்றே தலைவி வருந்து 
இன்றனள்‌ என்க. “*இசையும்‌ இன்பமும்‌ ஈதலும்‌ மூன்றும்‌ அசையுடன்‌ 
இருந்தோர்க்கு அரும்புணர்வு இன்ம்‌'' என்னும்‌ இவ்வருமையான 
பொருள்‌ பொதிந்த சொற்றொடர்‌ தலைவன்‌ கூற்றாகும்‌. இதனைத்‌ 
தலைவி கொண்டு கூறுகின்றனள்‌. (௨௧௪) 


௨௧௫. . மதுரைச்‌ சுள்ளம்போ தனார்‌ 


திணை: நெய்தல்‌. 

துறை: (க) இது, பகற்குறிவந்து மீள்வானை “அவள்‌ ஆற்றுத்‌ 
தன்மையள்‌ அல்லள்‌; நீயிர்‌ இங்குத்‌ தங்கற்பாலீர்‌; எமரும்‌ இன்ன 
தொரு தவற்றினர்‌”' எனத்‌ தோழி தலைமகற்குச்‌ சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, வெளிப்படை. 

(இ-ம்‌.) இதற்கு, “வேளாண்‌ பெருநெறி வேண்டிய வீடத்தும்‌”' 


* (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதிகொள்க. 


துறை: (௨) இரவுக்குறிமறுத்து வரைவுகடாயதூஉமாம்‌. 

(தி-ம்‌.) என்பது, களவொழுக்கத்து இரவுக்கு றிவரும்‌ தலைமகளை 
அங்ஙனம்‌ வாராதபடி தடுத்து மணம்புரிந்து கொள்ளும்‌ வண்ணங்‌ 
குறிப்பாற்‌ கூறாநிற்பதுமாகும்‌. 

(இ-ம்‌.) இதனை, (களனும்‌ பொழுதும்‌........ ...அனேநிலைவகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௩.) என்னும்‌ விதியால்‌ 
அமைத்துக்‌ கொள்க. 

குணகடல்‌ இவர்ந்து குரூஉக்கதிர்‌ பரப்பிப்‌ 
பகல்கெழு செல்வன்‌ குடமலை மறையப்‌ 
புலம்புவம்‌ இறுத்த புன்கண்‌ மாலை 


௧௩௦௭௨ நற்றிணை நானூறு 


இலங்குவளை மகளிர்‌ வியனகர்‌ அயர 

ட. மீன்நிணர்‌ தொகுத்த ஊன்நெய்‌ ஒண்சுடர்‌ 
நீல்நிறப்‌ பரப்பின்‌ தயங்குதிரை உதைப்பக்‌ 
கரைசேர்பு இருந்த கல்லென்‌ பாக்கத்து 
இன்‌ றுநீ இவணை யாகி எம்மொடு 
தங்கின்‌ எவனோ தெய்ய செங்கால்‌ 

௧௦. கொடுமுடி அவ்வலை பரியப்‌ போகிய 
கோட்சுறாக்‌ குறித்த முன்பொடு 


வேட்டம்‌ வாயாது எமர்வா ரலரே. 


(சோ - ள்‌.) குணகடல்‌ இவர்ந்து குரூஉக்‌ கதிர்‌ பரப்பிப்‌ 
பகல்‌ கெழு செல்வன்‌ குடமலை மறைய -. சேர்ப்பனே ! &ழ்க்சட 
லினின்றெழுந்து நல்ல நிறத்தையுடைய கதிர்களைப்‌ பரப்பிப்‌ பகற்‌ 
பொழுகைச்‌ செய்து விளங்கிய ஆ.இ.த்‌.தன்‌ மேல்பால்‌ உள்ள மலை 
யிலே மறைந்து செல்லலும்‌; புலம்புவந்‌ இறுத்த புன்கண்‌ மாலே- 
அன்பத்தை முற்படுத்து வந்து தங்கிய புன்கண்ணையுடைய 
மாலைப்பொழுதஇனை; இலங்கு வளை மகளிர்‌ வியன்‌ ஈகா அயர - 
இலங்கிய வளையணிந்த மகளிர்‌ தத்தம்‌ மாளிகையிலே எதிர்‌ 
கொண்டு அழையாகிற்ப; மீன்‌ நிணம்‌ தொகுத்த ஊன்‌ மெய்‌ 
ஒள்‌ சுடர்‌ - மீன்‌ கொழுப்பைச்‌ சேர்த்து உருக்ய ஊனாகிய 
நெய்வார்‌,த்து ஏற்றிய ஒள்ளிய விளக்கின்‌ ஒளியையுடைய; நீல்‌: 
கிறப்‌ பரப்பில்‌ தயங்குதஇிரை உதைப்பக்‌ கரைசேர்பு இருந்த 
கல்‌ என்னும்‌ பாக்கத்து - நீல நிறமுடைய பரப்பின்கண்‌ விளங்‌ 
கிய அலைமோதக்‌ கரையிட,த்துப்‌ பொருந்தஇயிருக்‌ த கல்லென்னு 
மொலியையுடைய பாக்கத்து; இன்னு நீ இவணை ஆகி எம்மொடு 
கங்கன்‌ எவன்‌ - இன்று நீ இவ்விடத்து இருந்தனையாக எம்‌. 
மொடு தங்கியிருப்பின்‌ உனக்கு ஏதேனும்‌ குறைபாடுள,தாமோ?; 
செங்கால்‌ கொடுமுடி ௮ வலை பரியப்போகிய கோள்‌ சுறுக்‌ 
குறிக்‌. த முன்பொடு - சிவந்த நூலாலாகய காலையும்‌ வளைந்த 
முடியையுமுடைய ௮ழுூய வலை இழியும்படி. அறுத்துக்‌ கொண்டு 
புறத்தே ஓடிப்போன கொல்லவல்ல சுறாமீனைக்‌ கருதி மிக்க வலி. 
யுடனே; வேட்டம்‌ வாயாது எமர்‌ வாரலர்‌ - அவற்றைத்‌ தம்‌ 
வேட்டையிலகப்படப்‌ பிடித்துக்கொண்டு வாராது எஞ்சுற்றத்‌ 
கார்‌ வறிதே மீண்டுவருபவரல்லர்‌; எ- ணு. 

(வீ- ம்‌.) அயரவென்னு மெச்சம்‌ இருந்த வென்பதனைக்‌ 
கொண்டது. 

தலைவிக்கு வருத்த மிகுதியுண்டா மென்பதனை அறிவுறுத்துவாள்‌ 
புன்கண்மாலை யென்றாள்‌. தலைவியொடு கூடி நலந்துய்க்க வென்று 
குதிப்பிப்பாள்‌ எம்மொடு தங்கனெவனோ என்றாள்‌. அச்சமும்‌ கண்‌ 


தன. 


மூலமும்‌ உரையும்‌ கூ 


படையும்‌ இன்றி இரவுமுழுதுந்‌ துய்க்கலாமென்பாள்‌ எமர்வாரலரென்‌ 
ருள்‌, மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(௨) இரவுக்குறி மறுத்து வரைவுகடாதற்கு-மணஞ்செய்து 
கொண்டால்‌ அன்றி வெளிப்படையாகத்‌ தலைவிபால்‌ வைகுதற்கு 
இயலாதாதலானும்‌, வேட்டம்‌ வாய்ப்பின்‌ எமர்‌ உடனே வருவராதலால்‌ 
அவர்‌ அறியின்‌ ஏதம்‌ நிகழும்‌ ஆகலானும்‌, மாலை புன்கணுடையதா 
தலால்‌ நீ தங்காவிடின்‌ தலைவி ஆற்றகிலாளெனக்‌ குறிப்பாற்‌ கூறுத 
லானும்‌ மணஞ்செய்து கொள்கவெனக்‌ களவுமறுத்து வரைவுகடாய 
தறிக. மெய்ப்பாடும்‌ பயனும்‌ அவை. 

(பெரு - ரை.) புன்கண்ணைச்‌ செய்கின்ற மாலை என்க. காதல 
ரோடு கூடியிருக்கும்‌ மகளிர்‌ என்பாள்‌ இலங்குவளை மகளிர்‌ என்றாள்‌. 
அவர்‌ மாலையை மகிழ்ந்து வரவேற்ப இவள்மட்டும்‌ வருந்தியிருப்பதோ 
என்றிரங்கியபடியாம்‌. (௨௧௫) 


௨௧௭௬. மதுரை மருதனிள நாகனார்‌ 


திண : மருதம்‌. 

நுறை: இது, தலைமகட்குப்‌ பாங்காபினார்‌ கேட்பத்‌ தலைமகன்‌ 
தலைநின்று ஓழுகப்படாறின்று பரத்தை பாணற்காயினும்‌ விறலிக்‌ 
காயினும்‌ சொல்லுவாளாய்‌ நெருங்கிச்‌ சொல்லியது. 

(நு-ம்‌.) என்பது, தலைமகனாலே தலையளிசெய்யப்பட்ட காதற்‌ 
பரத்தை அவனுக்கு அறிவுறுத்துமாற்றால்‌ அத்‌ தலைவீக்குப்‌ பாங்கா 
யுள்ளோர்‌ கேட்ப முற்கூறிய அவ்விருவரில்‌ ஒருவரைகோக்கி இன்ப 
அகராவிடினும்‌ அவரைக்‌ காணுதல்‌ இனிதேயாம்‌; அவரில்லாத வூர்‌ 
இன்னாதாகு'மென வருந்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “புல்லுதன்‌ மயக்கும்‌”! (தொல்‌. கற்‌. '௧0) 
என்னும்‌ நரற்பாவின்கண்‌ வரும்‌ *இவற்றொடும்‌ பிறவும்‌' என்பதனால்‌ 
அமைத்துக்‌ கொள்க. 

துனிதீர்‌ கூட்டமொடு தன்னா ராயினும்‌ 
இனிதே காணுகர்க்‌ காண்புழி வாழ்தல்‌ 
கண்ணுறு விழுமங்‌ கைபோல்‌ உதவி 
கம்மு.று துயரங்‌ களையா ராயினும்‌ 

௫. இன்னா தன்றே அவரில்‌ ஊரே 
எரிமருள்‌ வேங்கைக்‌ கடவுள்‌ காக்குங்‌ 
குறுகார்‌ கழனியின்‌ இதணத்‌்து ஆங்கண்‌ 
ஏதி லாளன்‌ கவலை கவற்ற 
ஒருமுலை யறுத்த திருமா வுண்ணிக்‌ 

௧௦. கேட்டோ ரனையா ராயினும்‌ 

வேட்டோ ரல்லது பிறரின்‌ னாரே. 


எ நவை 


௩௦௪ நற்றிணை நானூறு 


(சோ-ள்‌.) துனி தீர்‌ கூட்டமொடு. துன்னாராயினும்‌ - 
புலவி தனித்துக்‌ கூடுனெற கலவியொடு பொருந்து என்பால்‌ 
எய்திலராயினும்‌ பலகாலும்‌ முன்பு அவர்‌ மெய்யை நோக்கி 
மகிழ்க துளேனா கலின்‌; காணுநர்க்‌ காண்புழி வாழ்தல்‌ இனிது - 
அங்கனமா கக்‌ காணுந்தகரக்தனரை நோக்கி யிருந்தாலும்‌ உயி 
சோடு வாழ்வதினிய தாகும்‌, அவ்வண்ணம்‌ காணப்‌ பெறேனா,தலின்‌ 
யான்‌ இனி உயிர்‌ வைத்திருப்பதில்‌ யாது பயன்‌ 7, கண்‌ உறு 
விழுமம்‌ கை போல்‌ உதவி ஈம்‌ உறுதுயரம்‌ கனையார்‌ ஆயினும்‌ - 
கண்ணில்‌ விழுகின்ற நுண்ணிய அகளையும்‌ கை விலக்குமாறு 
போல ஈம்மையுற்ற துன்பத்தை நீக்காராயினும்‌; அவர்‌ இல்‌ ஊர்‌ 
இன்னாது- ௮வரில்லா,க வூர்‌ இன்னா தாகும்‌, இன்னாத வூரில்‌ யான்‌ 
இருந்தும்‌ யாது பயன்‌? ஆதலின்‌ இன்னே துறக்‌,தகலினும்‌ 
அகலுவன; குருகு ஆர்‌ கழனியின்‌ கடவுள்‌ காக்கும்‌ எரிமருள்‌ 
வேங்கை இதணத்து ஆங்கண்‌ - குருகுகள்‌ ஆரவாரிக்கும்‌ வயற்‌ 
கரையிலே கடவுள்‌ ஏறிய எரிபோனற பூவையுடைய வேங்கை 
மர.து.இற்கட்டிய கட்டுப்பண்‌ அருகிலே; ஏஇலாளன்‌ கவலை 
கவற்ற - அயலான்‌ ஒருவன்‌ செய்்‌ககனாலாய கவலை வருத்து 
கலாலே; ஒரு முலை அறுத்த இருமாவுண்ணிக்‌ கேட்டோர்‌ 
அனையராயினும்‌ - ஒரு கொங்கையை அணு,த்த இருமாவுண்ணி 
யைக்‌ கேட்டவர்கள்‌ அத்‌தன்மையராயினும்‌; வேட்டோர்‌ 
அல்லது பிறர்‌ இன்னார்‌ - அவள்பால்‌ அன்பு வைத்தவர்‌ மாத்‌ 
திரம்‌ வருந்‌ துவரேயன்றிப்‌ பிறர்‌ வரும்துபவரல்லர்‌; அவ்வாறே: 
தலைவரைப்‌ பிரிந்த தலைவி வருந்துவளாயினும்‌ மிக்க வேட்கையை 
யுடைய யான்‌ வருந்துந்துணை அவள்‌ வரும்‌ துபவளல்லள்‌; அங்க 
னமே பிறரும்‌ வருந்துபவரல்லர்‌ எ- ஹு. 

(வி-ம்‌) கண்‌ பரத்தையாகவும்‌, விழுமம்‌ அவள்கொண்ட காம 
மாகவும்‌, கை தலைவனாகவும்‌ உவமங்கொள்க. இது வினையுவமம்‌. 
அவ்வாறேயென்ப து முதற்‌ குறிப்பெச்சமும்‌ முன்னுள்ள யாவும்‌ இசை 
யெச்சமுமாகக்‌ கொள்க. திருமா வுண்ணியென்பது கண்ணகி கதை 
யைக்‌ குறிக்கின்றது போலும்‌. 

துன்னாராயினுமென்ற உம்மையால்‌ ஒருகால்‌ துன்னினுக்‌ துன்னுவ 
ரெனக்கொண்டு காண்புழி இனிதேயென்றாள்‌. களையாராயினும்‌ என்ற 
தற்கும்‌ அங்ஙனமே ஒருகால்‌ களையினுங்‌ களைவரெனக்‌ கொண்டு அத்‌ 
ககையார்‌ இல்லாத வூர்‌ இன்னாதென்றாள்‌ எனலுமாம்‌. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - தலைவி புலத்தல்‌. 

(பெரு - ரை.) ஏதிலாளன்‌ செயலாலே கவலையுற்ற திருமா 
வுண்ணி என்பாள்‌ ஒரு பரத்தையே ஆதல்வேண்டும்‌, அவள்‌ தான்‌ காத 
லித்த தலைவன்‌ தன்னைக்‌ கைவிட்ட காரணத்தாலே தனது ஒருமுலையை 
அறுத்தக்கொண்டனள்‌ என்னும்‌ அச்செயல்‌ கேட்ட பிறரெல்லாம்‌ 


அவட்கு இரங்‌ஒனரேனும்‌ உண்மையாக வருந்தினாரிலர்‌ ஆகலின்‌, என்‌ 


வருத்தத்தைக்‌ கேட்ட வரெல்லாம்‌ அத்திருமா வுண்ணியின்‌ வருத்தம்‌ 


} 


| 


மூலமும்‌ உரையும்‌ ௩:௪௫ 


கேட்டவர்‌ போல ஓரளவு இரங்குவாரேனும்‌ வருர்‌.துபவரல்லர்‌. அன்‌ 
புடையோர்‌ மட்டுமே வருந்துவர்‌, என்பாற்‌ றலைவன்‌ அன்பிலன்‌ 
ஆகலின்‌ அவன்கூட என்னிலை கேட்டு வருந்துவானல்லன்‌ போலும்‌ 
எனப்‌ புலந்து கூறினாள்‌ எனக்‌ கோடலே தகுதியாம்‌ என்க, பிறர்‌ 
என்றது தலைவனை என்க. மதுரை மருதனிளகாகனார்‌ சிலப்பதிகார 
காலத்துக்கு முந்தியவர்‌ ஆதல்‌ வேண்டும்‌ என்று ஊகக்கப்படுவதாலும்‌ 
திருமாவுண்ணி என்று கண்ணகயாரை யாண்டும்‌ கூறக்‌ கேட்கப்‌ 
படாமையாலும்‌ கண்ணகியார்‌ என்று கருத இடனில்லை; ஆராய்க / 

(௨௧௬) 


௨௧௭. கபிலர்‌ 


திணை : குறிஞ்சி. 

திறை: இது, தலைமகள்‌ வாயில்‌ மறுத்தது. 

(தி-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகன்‌ மீண்டுவந்து 
தலைவி புலந்திருப்பது அறிந்து அப்புலவியைத்‌ தணிக்கவேண்டித்‌ 
கோழியை விடுப்ப அத்தோழியைத்‌ தலைவிகோக்கி ஈம்‌ மலைநாடன்‌ மிக 
இனியனாயினும்‌ புலவி நீக்கிக்‌ கூடுதல்‌ நல்ல இன்பத்தைத்‌ தருதலால்‌ 
யான்‌ ஊடுகிற்பேன்கா' ணென வெகுண்டு கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, கொடுமை யொழுக்கம்‌ தோழிக்‌ குரியவை... 
ஃஃஃவாயிலின்‌ வரூஉம்‌ வகை'' (தொல்‌, கற்‌, ௬) என்னும்‌ விதி 
கொள்க. 

இசைபட வாழ்பவர்‌ செல்வம்‌ போலக்‌ 
காண்டொறும்‌ பொலியுங்‌ கதழ்வாய்‌ வேழம்‌ 
இருங்கேழ்‌ வயப்புலி வெரீஇ அயலது 
கருங்கால்‌ வேங்கை ஊறுபட மறலிப்‌ 

௫. ' பெருஞ்சினம்‌ தணியுங்‌ குன்ற நாடன்‌ 
நனிபெரிது இனியன்‌ ஆயினும்‌ துனிபடர்ந்து 
ஊடல்‌ உறுவேன்‌ தோழி நீடு 
புலம்புசேண்‌ அகல நீந்திப்‌ 
புலவி உணர்த்தல்‌ வண்மை யானே. 


(சோ -ள்‌.) தோழி இசைபட வாழ்பவர்‌ செல்வம்‌ 
போலக்‌ காண்தொறும்‌ பொலியும்‌ கதழ்வாய்‌ வேழம்‌ - தோழி / 
புகழ்மிகும்படி வாழ்‌ன்றவருடைய செல்வம பொலிவடை தல்‌ 
போலக்‌ காணுந்கோறும்‌ பொலிந்து தோன்றுகின்ற விரைந்த 
செலவினையுடைய களீற்றுயானை ; இருங்கேழ்‌ வயப்‌ புலி வெரீஇ 
அயலது கருங்கால்‌ வேங்கை ஊறுபட மறலிப்பெருஷ்னம்‌ 
தணியும்‌ குன்ற காடன்‌ - தன்னெதிர்நிற்க இயலாது கரிய 
கிற த்தை உடைய வலிய புலி வெருவியோடு,தலாலே அயலிலுள்ள 
தாகிய கரிய அடியையுடைய வேங்கைமரம்‌ சிதைவுபடுமாறு 
முறித்து, த தள்ளித்‌ தனது சனம்‌ கணியாகிற்கும்‌ மலைகாடனாகிய 


எச நற்றிணை நானூறு 


நம்‌ காதலன்‌; நணி பெரிது இனியன்‌ ஆயினும்‌ நீடு புலம்பு சேண்‌ 
அகல நீந்தி புலவி உணர்த்தல்‌ வண்மையான்‌-பலகாலும்‌ ஈம்பால்‌ 
நிகழ்கிதும்‌ புணர்ச்யொனும்‌ பெருகயப்பு முதலியவற்றானும்‌ 
மிகப்பெரிதும்‌ இனியனாயிருப்பினும்‌ பிரிவினலுண்டாகிய நீடிய 
வருக்கு மெல்லாம்‌ தரரத்கதே அகன்‌ றுபோஞும்படி. வந்துகூடி 
யான்‌ கொண்ட புலவியைப்‌ போக்குமாறு என்னைப்‌ பணிர்‌ 
அணர்த்தல்‌ முதலாகிய வண்மையைச்‌ செய்தலானே; துனி 
படர்ந்து ஊடல்‌ உறுவேன்‌ - யான வருகு,கமேற்கொண்டேன்‌ 
போல ஊடாகிற்பேன்காண்‌ ! எ. று, 


(வி-ம்‌.) கதழ்வு - விரைவு. வெரீஇ என்னுஞ்‌ செய்க தத 
சத்தை வெருவ என்னுஞ்‌ செயவெனெச்சமாகத்‌ திரித்து ஏதுப்பொருட்‌ 
டாக்குக. 

பிரிந்த காலத்துத்‌ ' தான்‌ உற்ற வருத்தம்‌ தலைவனும்‌ படுவதைத்‌ 
தான்‌ நேரிற்‌ பார்க்க வேண்டுங்‌ கருத்தால்‌ ஊட_லுறுவேனெல்ழாள்‌, 
அங்ஙனம்‌ ஊடியவழி அவன்‌ உணர்த்தல்‌ இன்பநனிபயப்பதனை 
“இல்லை தவறவர்க்‌ காயினும்‌ ஊடுதல்‌, வல்ல தவரளிக்கு மாறு” 
(குறள்‌ - ௧௩௨௧) என்றதனானும்‌ அறிக. 

உள்ளுற: களிற்று யானை தன்னிடத்துப்‌ புலி யஞ்சியோடுத 
லாலே தான்கொண்ட சினத்தை அயலிலுள்ள வேங்கையை மோதித்‌ 
தணியாநிற்கும்‌ என்றது, தலைவி கொண்ட புலவிக்குத்‌ தலைவன்‌ அஞ்சி 
யகலுதலாலை அவன்பாலுற்ற பரத்தைமையை இகழ்ந்துகூறி 
அச்சனம்‌ தணியாநிற்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி, பயன்‌ - 
வாயின்‌ மறுத்தல்‌. இது நிலத்தாம்‌ குறிஞ்சி. 

(பெரு - ரை.) “புலம்பு சேண்‌ அகல நீக்கி” என்றும்‌ பாடம்‌. 
இதுவே சிறந்த பாடமாம்‌. வேழம்‌ புலிக்கு வெருவி அதனோடு 
பொராது அயலுள்ள வேங்கை ஊறுபடப்‌ பொருது தன்‌ சினந்தணியும்‌ 
என்றேகொண்டு யான்‌ பிரிவுக்கு வருந்தியும்‌ அவன்மேலுற்ற சினத்தை 
ஊடலின்‌ வாயிலாகத்‌ தணித்துக்கொள்வேன்‌ என்பது உள்ளுறையாகக்‌ 
கோடலுமாம்‌. இச்செய்யுட்‌ கருத்தொடு, | 


“பல்லா திராஅ௮ப்‌ புலத்தை அவருறும்‌ 
அல்லனேய்‌ காண்கஞ்‌ சிறிது?” (குறள்‌ - ௧௨௦௧) 


எனவரும்‌ திருக்குறளையும்‌ நினைவு கூர்க. (௨௧௭) 


௨௧௮. ங்கில்‌ காவிதிரேங்கண்ணனார்‌ 
தினை: நெய்தல்‌. 
துறை: இது, வரைவிடை மெலிந்த தலைமகள்‌ வன்பொறை எதிர்‌ 
மொழிந்தது. 
(து-ம்‌.) என்பது, களவினின்று மணஞ்‌ செய்துகொள்ள வேண்‌ 
ஆல தலைமகன்‌ நீட்டித்தலால்‌ வருத்தமுற்ற தலைவி, தன்னை வலிதிற்‌ 
பாறுத்திரு வென்ற தோழியை கோக்க *மரலையம்பொழு தும்‌ வந்தது 
அதன்மேல்‌ இரவும்‌ வந்திறுத்தது; அவர்‌ கூறிய பருவங்‌ கழிந்தது 


மூலமும்‌ உரையும்‌ உளள 


கூகையுங்குமறும்‌, அன்றி அன்றிலின்‌ குரலையுங்‌ கேட்குவன்கொலாம்‌, 
என்று அழிந்து கூறாநிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, ““வரைவிடைவைத்த காலத்து வருந்தினும்‌” 
(தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதிகொள்க, 
ஞாயிறு ஞான்று கதிர்மழுங்‌ கன்றே 
எல்லியும்‌, பூவீ கொடியிற்‌ புலம்படைம்‌ தன்றே 
வாவலும்‌ வயின்தொறும்‌ பறக்குஞ்‌ சேவலும்‌ 
நகைவாய்க்‌ கொளீஇ நகுதொறும்‌ விளிக்கும்‌ 
௫. மாயாக்‌ காதலொடு அதர்ப்படத்‌ தெளித்தோர்‌ 
கூறிய பருவங்‌ கழிந்தன்று பாரிய 
பராரை வேம்பின்‌ படுசினை யிருந்த 
குராஅல்‌ கூகையும்‌ இரா௮ இசைக்கும்‌ 
ஆனா கோயட வருந்தி யின்னும்‌ 
௧௦. தமியேன்‌ கேட்குவென்‌ கொல்லோ 
பரியரைப்‌ பெண்ணை அன்றிற்‌ குரலே. 


(சோ-.ள்‌. ஞாமிறு ஞான்று கதிர்‌ மழுங்கன்று எல்லியும்‌ 
பூ வீ கொடியில்‌ புலம்படைக்‌ தன்று - ஆதி,த்‌,த மண்டிலம்‌ மேலைத்‌ 
.இசையிலிறங்கிக்‌ கஇரும்‌ மழுச்கம்‌ அடைந்தது இராப்பொழு 
தென்பதும்‌ பூவுஇர்ந்‌,த கொடிபோல ஞாயிற்றை யிழந்து கணனிக்‌ 
துப்‌ பொலிவு குன்றாகின்றது; வயின்தகொறும்‌ வாவலும்‌ பறக்‌ 
கும்‌ - இடங்கள்‌ கோனும்‌ வெளவாலும்‌ பறந்து உலவாகிம்கும்‌; 
சேவலும்‌ நகை வாய்க்‌ கொளிஇ க௩ககுதொறும்‌ விளிக்கும்‌ -- 
ஆந்தையின்‌ சேவலும்‌ மகிழ்சி மிகப்பெற்று,த்‌ தால்‌ நகைக்கும்‌ 
சோறும்‌ தன்‌ பெடையை அழையாகிற்கும்‌; மாயாக்‌ கா,தலொடு 
அதர்ப்பட,த்‌ கெளிக்கோர்‌ கூறிய பருவம்‌ கழிம்‌ தன்‌௮ு-இவையேயு 
மன்றித்‌ தீராத ஆசையுடனே நெறிப்பட என்னைத்‌ தேற்றிய காத 
லர்‌ கூறிய பருவமும்‌ மெல்ல மெல்லச்‌ செல்லாநின்ற து; பாரிய 
பராரை வேம்பின்‌ படுசினை இருந்த குராஅல்‌ கூகையும்‌ இரா௮ 
இசைக்கும்‌ - இடையிடையே நிழல்‌ பரவிய பருத்த அடியை 
யுடைய வேம்பின்‌ பெரிய களையிலிறாம்‌த குராலாகிய கூகையும்‌ 
இரவுமுழுதும்‌ குழறா நிற்கும்‌ ஆனா கோய்‌ அட வருந்தி இன்‌ 
னும்‌ தமியேன்‌ - இத்தகைய இரவிலே தராத காமநோய்‌ துன்‌ 
புறத்து தலாலே வருத்கமடைந்து இத்துணைகாளும்‌ வருந்திய 
கன்றி இன்னும்‌ ,தமியளாயிருகந்து; பரி அரைப்‌ பெண்ணே அன்‌ 
நில்‌ குரல்‌ கேட்குவென்கொல்‌ - பருத்த அடியையுடைய பனை 
மடலிலே இருக்கும்‌ அன்றிலின்‌ குரலையுவ்‌ கேட்டு மாழ்கு 
வேனோ ? எவ்வண்ணம்‌ இ,கனை ஆற்றியிருப்பேன்‌ 2 எ -அ. 


௩௭௮ நற்றிணை நானூறு 


(வி- ம்‌.) ஞான்று - தொங்கு, கிழிறங்கி, எல்லி - இரவு, 
சேவல்‌ - ஈண்டு இரவிலியங்கும்‌ ஆந்தையின்‌ சேவல்‌; **எந்நில மருங்‌ 
கின்‌” (தொல்‌. பொ. ௧௯) என்றபடி புள்மயங்கிற்று. குரால்‌ - கோட்‌ 
டான்‌; குராற்கூகை : இருபெயரொட்டு, பரியஅரை - பரிய என்ற 
பப பெயரெச்சத்தின்‌ அகரம்‌ தொக்கது. கேட்குவன்‌ கொல்லோ 

வன்றது துன்பத்துப்‌ புலம்பல்‌. 

மாலைப்‌ பொழுதான து காமகோயை முற்பட.விட்டு வருதலின்‌ அது 
வருத.ற்கேதுவாகய ஞாயிறு படுந்தன்மை கூறி வருந்தினாள்‌. தனித்‌ 
துறை வாழ்க்கையின்‌ இரவு பொலிவடையாமையின்‌ எல்லியும்‌ புலம்‌ 
படைந்தது என்றாள்‌. ஏனைப்‌ புள்ளினம்‌ புணர்ச்சிகருதிப்‌ பெடையை 
யழைப்பக்‌ கேட்டலானே தனது ஆற்றாமை கூறுகின்றவள்‌ அதனுள்‌ 
இறந்துபடாமல்‌ அன்றிற்குரலுங்‌ கேட்குவென்கொ லென்றாள்‌. 
மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 3 

(பெரு -ரை,) “ஆயாக்‌ காதலொடு' எனக்‌ கண்ணழித்துக்‌ கோட 
அமாம்‌. ஆயாக்‌ காதல்‌ - தேயாக்‌ காதல்‌. அதர்ப்படுதல்‌ - அவன்கூறிய 
நெறியிலே படுதல்‌. தெளித்தார்‌ என்றது - இயற்கைப்‌ புணர்ச்சிக்‌ 
கண்‌ “மெல்லிய லரிவைகின்‌ னல்லகம்‌ புலம்ப, நிற்றுறந்து அமைகுவெ 
னாயின்‌ எற்றுறந்து, இரவலர்‌ வாரா வைகல்‌, பலவா குகயான்‌ செலவுறு 
தகவே! என அவன்‌ கூறிய தெளிவகப்படுத்த மொழியை நினைந்‌ 
தென்க, (௨௧௮) 


௨௧௯. தாயங்கண்ணனார்‌ 
தினை: நெய்தல்‌. 

துறை: இது, வரைவிடைவைத்துப்‌ பிரிய ஆற்றாளாய தலைமகள்‌ 
தோழிக்குச்‌ சொல்லிய து. 

(தி - ம்‌.) என்பது, களவினின்று மணம்புரிந்து கொள்ளக்கருதிய 
தலைமகன்‌ அது காரணமாகப்‌ பொருளீட்டி வருமாறு பிரிதலும்‌ ஆற்றா 
ளாகிய தலைவி தோழியை “நோக்க என்‌ உயிர்போவதாயினும்‌ சேர்ப்பன்‌ 
தானேவந்து புணர்ந்து தலையளிசெய்ததனாலே இன்னும்‌ வந்து முயங 
நின லுங்‌ கருத்தோடு அவன்மீது சிறிதுஞ்‌ சினங்‌ கொள்ளே! 

னனத்‌ தனக்குண்டாய வருத்தத்தை உள்ளடக்கிக்கொண்டு கூறா 
நிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கும்‌ முற்செய்யுள்‌ விதியே அமையும்‌, 
கண்ணும்‌ தோளும்‌ தண்நறுங்‌ கதுப்பும்‌ 
பழகலம்‌ இழந்து பசலை பாய 
இன்னுயிர்‌ பெரும்பிறி தாயினும்‌ என்னதூஉம்‌ 
புலவேன்‌ வாழி தோழி சிறுகால்‌ 
அலவனொடு பெயரும்‌ புலவுத்திரை ஈகளிகடற்‌ 
பெருமீன்‌ கொள்ளுஞ்‌ சிறுகுடிப்‌ பரதவர்‌ ' 
கங்குல்‌ மாட்டிய கனைகதிர்‌ ஒண்சுடர்‌ 


ல்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௩௨௭௯ 


முதிரா ஞாயீற்று எதிரொளி கடுக்குங்‌ 
கானலம்‌ பெருந்துறைச்‌ சேர்ப்பன்‌ 
௧௦. தானே யானே புணர்ந்த மாறே. 


(சோ-.ள்‌.) தோழி வாழி - தோழி ! நெடுங்காலம்‌ வாழ்‌ 
வாயாக !; கண்ணும்‌ கோளும்‌ தண்‌ ஈறுங்‌ கதுப்பும்‌ பழநலம்‌: 
இழந்து - என்னுடைய கண்களும்‌ தோள்களும்‌ மெல்லிய நறிய 
கூந்தலும்‌ பழைய அழகு கெட்டு; பசலை பாய இன உயிர்‌ பெரும்‌. 
பிறிது ஆயினும்‌ -- பசலைபாய இனிய என்னுயிர்‌ இறந்து படுவ 
தாயினும்‌; சிறு கால்‌ அலவடெடு பெயரும்‌ புலவுத்‌ திரை ஈளி 
கடல்‌ பெருமின்‌ கொள்ளும்‌ சிறுகுடிப்‌ பரதவர்‌ - சிறிய காலை 
யுடைய ஞெண்டுகளோடு பெயர்ந்தேகும்‌ புலவு நாற்ற தை தயுடைய 
அலைகள்‌ நெருங்கிய கடலின்‌ கண்ணே சென்று பெரிய மீனைப்‌ 
பிடிக்கும்‌ சிறிய குடியின்கணுள்ள பரதமாக்கள்‌ ; கங்குல்‌ மாட்‌ 
டிய கனைகஇர்‌ ஒள்‌ சுடர்‌ .. மரக்கலங்களுக்கு, த்‌ தெரியுமாறு இரவி 
லிடப்பட்ட நெருங்கிய கதிாகளையுடைய ஒள்ளிய விளக்கம்‌; 
முதிரா ஞாயிற்று எதிர்‌ ஒளி கடுக்கும்‌ - முதிராத இளஞாயிற்றின்‌ 
எதிரே தோன்றிய ஒளிக்கு ஒப்பாகும்‌; கானல்‌ பெருந்துறைச்‌ 
சேர்ப்பன்‌ - கழிக்கரைச்‌ சோலையையும்‌ பெரிய கடலின்‌ துறை: 
யையும்‌ உடைய நங்காகலன்‌; கானே யான்‌ புணாந்த மாறு - 
தமியனாய்‌ வந்து யான்‌ மகிழுமாறு முன்பு புணர்ந்து . தலையளி 
செய்‌,க,கனால்‌ இனியும்‌ அங்கனம்‌ வருவான்‌ என்னுங்‌ .கருக்‌ 
கோடு; என்னதூாஉம்‌ புலவேன்‌ -. சிறிதும்‌ அவன்மீது புலப்பே 
னல்லேன்காண்‌; எ . ஹு. 

(வி-ம்‌.) பெரும்பிறிது - சாக்காடு, கனைகதிர்‌ - நெருங்கிய கதிர்‌. 
நளி - செறிவு. தானே யானே என்பவற்றின்‌ ஏகாரம்‌ பிரிநிலை, எதி. 
ரொளி - பிரதிவிம்பம்‌. 

இழந்து பாய உயிர்‌ பெரும்பிறிதாயினும்‌ என்றது பழநலனிழந்து 
பசலைபாய்‌தலினாலே உயிர்போகும்‌ தன்மையேனென்றா ளென்பது. 
இறக்கும்‌ தன்மையேன்‌ புலந்தாவதென்னை யென்பாள்‌, புலவேனென்‌ 
பத்‌ தமிவந்து புணர்ந்து போயதனல்‌ இன்னும்‌ வருவான்‌ கொல்லோ 

வன்று ஐயுற்று உயிர்வைத்திருக்கன்றே னென்றாள்‌. பழஈலமிழந்து 
பசலைபாய வென்றது, பசலைபாய்தல்‌. உயிர்‌ பெரும்‌ பிறிதாயினு: 
மென்றது, கலக்கம்‌. 

இறைச்சி பரதவர்‌ கங்குல்மாட்டிய விளக்கு இளங்கதிரின்‌ ஒளி 
போல விளங்குமென்றது, தலைவன்‌ என்னைக்‌ கலந்து “நின்னிற்பிரி 
யேன்‌" என்று சொல்லிவிடுத்த வாய்மை என்னெஞ்சின்‌ இலங்கா நின்ற 
தென்றாள்‌ என்பதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) தானேயான்‌ - தானாகவே. முன்னரும்‌ தானாகவே: 
வந்து தண்ணளி செய்தான்‌ இன்றும்‌ தானாகவே வந்து அளி செய்வன்‌ 
என்னும்‌ நம்பிக்கையால்‌ அவனைப்‌ புலவாமலே ஒருவாறுய்ந்திருக்கன்‌ 
றேன்‌ என்றவாறு. (௨௧௯) 


௩-0/0 நற்றிணை நானூறு 


௨௨௦. குண்டுகட்பாலியாதனார்‌ 
நினை : குறிஞ்சி, 

நிறை: (௧) இது, குறை3கர்ந்த தோழி தலைமகளை முகம்புக்கது. 

(து- ர்‌.) என்பது, தலைமகன்‌ அடைந்த குறையைத்‌ தீர்க்குமாறு 
உடன்பட்ட தோழி தலைமகளிடஞ்‌ சென்று, அத்தலைவி தன்முகம்‌ 
கோக்க மகிழ்ந்து வினாவுதல்‌ நிமித்தமாக உரையாடுகின்றவள்‌, **ஒரு 
தலைவன்‌ ஊர்கன்ற மடல்மாவை யீர்த்து நம்முடைய மறுகின்கண்‌ 
வரும்‌ மாக்களாகிய மயக்கமுற்ற இவர்கள்‌ உலகவியல்பறிந்திருப்பின்‌ 
“இத்தோழியர்‌ தலைவிக்கு வேறாவார்‌' என்று எம்முடன்‌ சொல்லாடப்‌ 
படுதல்‌ எவ்வண்ணமாகு மென்று சூழ்ந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “குறைந்து அவட்‌ படரினும்‌'' (தொல்‌. கள. 
௨௩.) என்னும்‌ விதிகொள்க. 4 

துறை? (௨) பின்னின்ற தலைமகன்‌ தோழிகேட்பத்‌ தலைமகளை 
ஓம்படுத்த தர உமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, ““தன்குறையைத்‌ தோழிபாலுரைத்த தலைமகன்‌ 
மீட்டும்‌ தான்கூறுவதனை அவள்கேட்டு விரைந்து குறைமுடிக்குமாற்‌ 
மூனே யான்‌ ஊர்கின்ற பனைமாவை யீர்த்து மறுகன்வரு மக்களாகிய 
மயக்கமுடைய இவர்கள்‌ உலகவியலறிந்திருப்பின்‌ 'இத்தோழியர்‌ தலை 
விக்கு வேறாதலுடையார்‌' என்று எம்முடன்‌ சொல்லுதல்‌ எவ்வண்ண 
மாகு'' மென்று கூறிய துமாகும்‌. 

(இ-ம்‌.) இதற்கு, “தோழி குறைஅவட்‌ சார்த்தி மெய்யுறக்‌ 
கூறலும்‌” (தொல்‌. கள. ௧௧) என்னும்‌ விதிகொள்க. அன்றி “மடன்‌ 
மாக்‌ கூறும்‌ இடனுமா ருண்டே'' டே என்னும்‌ விதிகோடலுமாம்‌. 

துறை: (௩) தான்‌ ஆற்றானாய்ச்‌ சொல்லியதூஉமாம்‌. 
(தநி-ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை எல்லாவற்றிற்கு 
மொக்கும்‌.) 
(இ-ம்‌.) இதற்கு, *பரிவுற்‌.று மெலியினும்‌' (தொல்‌. கள - ௧௨) 
என்னும்‌ வீதிகொள்க. 
சிறுமணி தொடர்ந்து பெருங்கச்சு நிறீஇக்‌ 
குறுமுகிழ்‌ எருக்கங்‌ கண்ணி சூடி 
உண்ணா ஈன்மாப்‌ பண்ணி எம்முடன்‌ 
மறுகுடன்‌ திரிதருஞ்‌ சிறுகுறு மாக்கள்‌ 

. பெரிதுஞ்‌ சான்றோர்‌ மன்ற விசிபிணி 
முழவுக்கண்‌ புலரா விழவுடை ஆங்கண்‌ 
ஊரேம்‌ என்னுமிப்‌ பேரேம்‌ உறுகர்‌ 
தாமே ஓப்புரவு அறியின்‌ தேமொழிக்‌ 
கயலேர்‌ உண்கட்‌ குறுமகட்கு 

௧௦. அயலோர்‌ ஆகலென்று எம்மொடு படலே. 


ல்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௧-௮௫ 


(சோ - ள்‌.) உண்ணா ஈல்‌ மாப்‌ பண்ணிச்‌ சிறுமணி 
தொடர்ந்து பெருங்கச்சு நிறிஇக்‌ குறு எருக்க முகிழ்க்கண்ணி 
சூடி. - பனைமடலால்‌ உண்ணாத ஒரு கல்ல குதிரையைச்‌ செய்து 
அதற்குச்‌ சிறிய மணிகளைக்‌ கட்டிப்‌ பெரிய கசசையைப்‌ பூட்டிக்‌ 
குறிய எருக்கம்பூமாலையைச்‌ சூடி. ஒரு தோன்றல்‌ அதில்‌ ஏறி 
யிருப்ப; எம்முடன்‌ மறுகு உடன்‌ இரி.தரும்‌ சிறு குறு மாக்கள்‌ - 
அக குதிரையை ஈர்த்துக்‌ கொண்டு யாம்‌ வருறெ தெருவில்‌ எம்‌ 
பின்னே வந்து இரினெற சிறிய குறிய பிள்ளைகளாகிய; மன்ற 
விசி பிணி முழவுக்கண்‌ புலரா விழவு உடை ஆங்கண்‌ ஊரேம்‌ 
என்னும்‌ இ பேர்‌ ஏம்‌ உணுகர்தாம்‌-நன்றுய்‌ இறுகக்‌ கட்டிய குட 
முழாவின்கண்‌ ஓயாது முழங்குகின்ற இருவிழாவையுடைய 
அந்த வூரினே மென்று கூனும்‌ இப்பெரிய மயக்கமுடையவர்கள்‌ 
தாம்‌; ஒப்புரவு அறியின்‌ - உலககடை அறிந்‌ திறாப்பரேயாயின; 
தேம்‌ மொழிக்‌ கயல்‌ ஏர்‌ உண்கண்‌ குறுமகட்கு அயலோர்‌ ஆகல்‌ 
. என்னு - எம்மைச்‌ சுட்டித்‌ £ தேன்போலும்‌ மொழியையும்‌ கயல்‌ 
போன்ற மையுண்ட கண்ணையுமுடைய ஈம்‌ இளமடந்கைக்கு இத்‌ 
கோழிமார்‌ அயலார்‌ தன்மையுடையர்‌' என்னு; எம்மொடு படல்‌- 
எம்முடன்‌ சொல்லாடல்‌ எவ்வளவு வியப்புடையது 7, பெரிதும்‌ 
சான்றோர்‌ - இங்கனம்‌ கூறு கலால்‌ இவர்‌ பெரிதும்‌ சால்புடையர்‌ 
போலும்‌; எ... ு. 

(வி-ம்‌.) தொடர்தல்‌ - தொங்கக்‌ கட்டுதல்‌. கச்சு - முதுகிலிட்ட 
கலனை நழுவாதபடி குதிரையின்‌ பின்னே மாட்டிக்‌ கட்டும்‌ வார்‌. இவை 
யிரண்டும்‌ குதிரையின்‌ புனைவு. எருக்கங்‌. கண்ணி : தலைமகன்‌ சூடுவது. 

தலைமகன்‌ மடலூர்தலை ஊராரறியின்‌ நின்னை அலர்‌ தூ.ற்றுவராத 
லின்‌ அதன்முன்‌ நீ உடன்படவேண்டுமென்பதை யறிவுறுத்துவாளாய்‌ 
அவன்‌ மடலூர்கன்றமை கூறினாள்‌. மக்களை நீவிர்‌ யாவரென்றதற்குத்‌ 
தக்க விடை கூறாது அந்த வூரி3ன மென்றமையின்‌ மயக்கமுற்றவரென்‌ 
றுள்‌. யான்‌ நினக்குரியள்‌ ஆதலையறியாராய்க்‌ குறுமகட்கயலோரென்ற: 
தனால்‌ பெரிதுஞ்‌ சான்றோரென்‌ நிகழ்ந்து கூறினாள்‌. இவையனைத்துந்‌ 
தன்‌ முகமாகத்‌ தலைவீநோக்கி வீனவுமாற்றாற்‌ கூறியது. புகுதல்‌ - தலைவி 
நோக்கிய. நோக்கெதிர்‌ தான்‌ சென்றுபுகுதல்‌. முகமென்பது அங்‌ 
ஙனம்‌ தான்புகுதற்‌ கடமாகிய நோக்கு. மெய்ப்பாடு - பிறன்கட்‌ 
டோன்றிய இளிவரல்‌. பயன்‌ - தலைமகளை முகம்புகுவித்தல்‌. 


(பெரு - ரை.) உண்ணாமா - பனைமடலாற்‌ செய்த குதிரை. சான்‌ 
றோர்‌ என்றது இகழ்ச்சி. (௨௨௦): 
௨௨௧. இளவேட்டனார்‌ 

தினை: முல்லை. 


துறை: இது, வினை முற்றி மறுத்தராநின்ற தலைமகன்‌ பாகற்குச்‌ 
சொல்லியது. 


௩௮௨ நற்றிணை கானூனு 


(து- ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்து மீளும்‌ தலைமகன்‌ 
தேர்ப்பாகனை நோக்கிப்‌ பாகனே / நம்‌ காதலி தன்‌ புதல்வன்‌ தயிலு 
மிடம்‌ புகுந்து ‘எந்தாய்‌ வருக' என்னுஞ்‌ சொல்லை யாம்‌ கேட்டு மகிழு 
மாறு நின்‌ தேர்‌ விரைவீலே செல்லுவதாகவென்று மகிழ்ந்து 
கூறுகிற்பது, 

(இ-ம்‌.) இதற்கு பேரிசை யூர்திப்‌ பாகர்‌ பாங்‌இனும்‌'' (தொல்‌. 
கல்‌. ட) என்னும்‌ விதி கொள்க, 
மணிகண்‌ டன்ன மாநிறக்‌ கருவிளை 
ஒண்பூம்‌ தோன்றியொடு தண்புதல்‌ அணியப்‌ 
பொன்தொடர்ம்‌ தன்ன தகைய நன்மலர்க்‌ 
கொன்றை ஒள்ளிணர்‌ கோடுதொறும்‌ தூங்க 
வம்புவீரித்‌ தன்ன செம்புலப்‌ புறவின்‌ 
நீரணிப்‌ பெருவழி நீனளிடைப்‌ போழச்‌ 
செல்க பாகறின்‌ செய்வினை நெடுந்தேர்‌ 
விருந்து விருப்புறு உம்‌ பெருந்தோள்‌ குறுமகள்‌ 
மின்னொளிர்‌ அவிரிமை நன்னகர்‌ விளங்க 
௧௦. நடைநாள்‌ செய்த.நவிலாச்‌ சீறடிப்‌ 

பூங்கண்‌ புதல்வன்‌ தூங்குவயின்‌ ஒல்கி 
வந்தீக எந்தை என்னும்‌ 
அந்தீம்‌ களவி கேட்க நாமே. 


ஐ 


(சோ-.ள்‌.) பாக விருந்து விருப்புறாஉம்‌ பெருந்தோள்‌ 
குறுமகள்‌ - பாகனே வரும்விருந்கை எதிரேற்க விருப்பங்‌ 
கொண்ட பெரிய தோளையுடைய இளமையுற்ற எங்‌ காதலி; 
மின்‌ ஒளிர்‌ அவிர்‌ இழை றல்‌ ஈகர்‌ விளங்க நாள்‌ ஈடை செய்த 
நவிலாச 2றடிப்‌ பூங்கண்‌ புதல்வன்‌ - மின்னல்‌ போல்‌ ஒளிவிடுதலை 
யுடைய விளங்கிய அனிகலன்களால்‌ எமது .நல்ல மாளிகை 
யெங்கும்‌ விளங்காநிற்ப நாட்காலையில்‌ நடத்‌ கலைப்‌ பயின்றறியா.த 
குறிய அடிகளையும்‌ பூப்போன்ற கண்ணையுமுடைய புதல்வன்‌, 
தூங்குவயின்‌ ஒல்கி - தூங்குமிட ததலே சென்று உடம்பிலுள்ள 
துவட்சியோடு அப்பு, கல்வனை நெருங்கி கோக்கு ; எந்தை வந்தீக 
என்னும்‌ அம்‌ திங்‌ களவி நாம்‌ கேட்க - “எந்தாய்‌ ! வருக' என்று 
அழைக்கின்ற அழூய இனிய வார்‌,த்தையை நாம்‌ கேட்டு மகிழும்‌ 
படி. ; மணி கண்டு அன்ன மா நிறக்‌ கருவிளை ஒள்‌ பூ்தோன்றி 
யொடு தண்‌ புதல்‌ அணிய - நீலமணியாற்‌ செய்துவைத்தாற்‌ 
போன்ற கரிய நிறத்தையுடைய கருங்காக்கணங்கொடி ஒள்ளிய 
காந்களுடனே தண்ணிய புதல்தோறும்‌ மலர்க்து அழகுசெய்ய ; 
பொன்‌ தொடர்ந்து அன்ன தகைய நல்மலர்க்‌ கொன்றை ஒள்‌ 
இணர்‌ கோடு தொறும்‌ தூங்க - பொற்காசினைக்‌ தொங்க 


i 
| 


மூலமும்‌ உரையும்‌ ௩௮௩ 


விட்டாற்‌ போன்ற அழகையுடைய நல்ல மலரையுடைய சரக்‌ 
கொன்றையின்‌ ஒள்ளிய பூங்‌ கொத்துக்கள்‌. அதன களைகள்‌ 
கோனும்‌ தரங்காநிற்ப; வம்பு விரித்து அன்ன செம்புலப்‌ 
புறவின்‌ - இவற்றால்‌ நறுகாற்ற,த்தைப்‌ பரப்பினாற்‌ போன்ற சிவந்‌,த 
முல்லை நிலகஇல்‌; நீர்‌ அணிப்‌ பெருவழி நீள்‌ இடை போழ நின்‌ 
வினைசெய்‌ நெடுந்தேர்‌ செல்க - நீர்‌ அமையப்‌ பெற்ற பெரிய 
வழியின்‌ நீண்ட இடமெங்கும்‌ சுவடு பிளப்ப இயங்குக்‌ தொழிலை 
யுடைய நினது நெடிய தேர்‌ விரைவிலே செல்வதாக; எ - று. 

(வி-ம்‌. கருவிளை - கருங்காக்கணம்‌. தோன்றி - செங்காந்தள்‌. 
வம்பு - ஈறுமணம்‌. நவிலுதல்‌ - பயிலுதல்‌. இழையையுடைய புதல்வ 
னென்க. வந்‌ தக : வருகவென்னும்‌ வினைச்சொல்லின்‌ திரிபு, “போர்‌ 
யானை வந்திக ஈங்கு'' என்றார்‌ (௮௬) கலியினும்‌. 

காதலி தன்னுள்ளமகிழ்ச்சியால்‌ புதல்வனை எழுப்புவது முதலிற்‌ 
கூறினான்‌. காதலியும்‌ புதல்வனும்‌ தன்னைக்‌ கண்டவழி கழியுவகை 
மீதார்தலானும்‌ அவருவகையைக்‌ கண்டவுடன்‌ தான்‌ வழிவரும்‌ 
வருத்தம்‌ நீங்கப்‌ பெறுதலுண்மையானும்‌ அவள்‌ புதல்வனையெழுப்புங்‌ 
கிளவியைத்‌ தான்‌ கேட்டு மகிழுமாறு விரைந்து தேர்செல்வதாக 
வென்றான்‌. மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - பாகன்‌ விரைந்து தேர்கடாவல்‌, 

(பெரு - ரை.) செய்வினை நெடுந்தேர்‌ என்பதற்கு அணிசெய்தலை 
யுடைய நெடிய தேர்‌ எனினுமாம்‌. 

அந்‌ திங்‌ இளவி கேட்கம்‌ என வினைமுற்றகக்‌ கண்ணழித்துத்‌ தேர்‌ 
செல்க யாம்‌ அக்கிளவியைக்‌ கேட்போமாக எனப்‌ பொருள்‌ கூறலு 
மாம்‌. நாள்‌ செய்தல்‌ ஈவிலாச்‌ சீறடி. எனக்‌ கண்ணழித்துக்‌ கொள்க. 
இச்‌ செய்யுளில்‌ தலைவன்‌ தான்‌ கண்டின்யைபுற எண்ணும்‌ தலைவியின்‌ 
நிலை மிகவும்‌ சிறந்த இன்பம்‌ நல்கும்‌ நிலையாதல்‌ உணர்க. முல்லைநில 
வண்ணனை மிகவும்‌ இனிதாதலும்‌ உணர்க. (௨௨௧) 


௨௨௨. கபிலர்‌ 


திண: குறிஞ்சி. ட்‌ 

துறை: இது, தோழி தலைமகன்‌ வரவுணர்ந்து சிறைப்புறமாகச்‌ 
செறிப்பறிவு நீஇ வரைவுகடாயது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ களவொழுக்க மேற்கொண்டு 
ஓழுகுபவன்‌ ஒருநாள்‌ பைய ஒருபுறமாக வருதலையறிந்த தோழி 
உள்ளுறையால்‌ தலைவியை இல்லிடத்துச்‌ செறித்ததையும்‌ குறிப்பால்‌ 
அவன்‌ இன்றியமையாமையையும்‌ அறியப்படுத்தி வரைவுகடாவு 
வாளாய்த்‌ தலைவியை நோக்கித்‌ தோழி / நீ அவருடைய குன்றத்தை 
யேனுங்‌ கண்டு மகிழும்படி வேங்கையிலே கட்டிய கயிற்று ஊசலிலே 
நின்னைவைத்து வீசியாட்டவோ ஒன்று கூறாுயென அமுங்கிக்‌ கூறா 
நிற்பது. 

(இ-ம்‌) இதனை **களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க, 


| 
| 
க 
| 
| 
| 
| 
1 


௩ அர நற்றிணை நானூறு 


கருங்கால்வேங்கைச்‌ செவ்வீ வாங்குசினை 
வடுக்கொளப்‌ பிணித்த விடுமுரி முரற்சிக்‌ 
கைபுனை சிறநெறி வாங்கிப்‌ பையென 
விசும்பாடு ஆய்மயில்‌ கடுப்பயான்‌ இன்று 

டு. பசுங்கா மல்குல்‌ பற்றுவன்‌ களக்இச்‌ 
செலவுடன்‌ வீடுகோ தோழி பலவுடன்‌ 
வாழை ஓங்கிய வமையமை சிலம்பில்‌ 
துஞ்சுபிடி. மருங்கின்‌ மஞ்சுபடக்‌ காணாது 
பெருங்களிறு பிளிறுஞ்‌ சோலையவர்‌ 

௧௦. சேணெடுங்‌ குன்றங்‌ காணிய நீயே. 


(சோ...ள்‌. தோழி பலவுடன்‌ வாழை ஓங்கிய வழை 
அமை லம்பில்‌ - தோழீ ! பலவாகிய மலைவாழையும்‌ உயர்ந்த 
சுரபுன்னைகளும்‌ பொருந்திய மலையின்கண்ணே ; துஞ்சு பிடி 
மருங்கின்‌ மஞ்சுபடக்‌ காணாது பெருங்களிறு பிளிறும்‌ - துயிலு 
இன்ற பிடியானையின்‌ பக்கத்தில்‌ மேகம்‌ மறைக்‌ கலால்‌ அப்பிடி 
யைக்‌ காணப்பெறுது பெரிய களிற்று யானை பிளிறாகிற்கும்‌ ; 
சோலை அவர்‌ சேண்‌ நெடுங்‌ குன்றம்‌ நீ காணிய - சோலையை 
யுடைய அவரது உயர்ந்த நெடிய மலையை நீ பார்‌த்தேனும்‌ 
நினது கவலை கணியும்‌ படியாக; கருங்‌ கால்‌ வேங்கைச்‌ செவ்‌ வீ. 
வாங்கு சனை வடுக்கொளப்‌ பிணித்த - கரிய  அடியையுடைய 
வேங்கையின்‌ சிவக்‌ த மலர்களையுடைய வளைந்த களையிலே தழும்பு 
படக்‌ கட்டிய; முரி விடு முரற்‌ிக்‌ கை புனை சிறு நெறி வாங்கி - 
வளையவிட்ட கயிற்றினலாஇிய கைவன்மையாலே செய்த சிறிய 
முடக்கத்தையுடைய ஊசலை யிழுத்து ; பையென யான்‌ இன்று 
அல்குல்‌ பசுங்‌ காழ்‌ பற்றுவன்‌ விசும்பு ஆடு ஆய்‌ மயில்‌ கடுப்ப 
ஊக்க செலவுடன்‌ விடுகோ - மெல்ல நின்னை யேற்றிவைத்து 
யான்‌ அப்பொழுது நின்னுடைய அல்குலின்‌ மேலே கிடந்த 
பய பொன்னாலாகிய வடத்தைப்பற்றி ஆகாயத்திலே பறக்கின்ற 
அழயெ மயிலே போல கின்னை ஆட்டி நீளச்‌ சென்று மீளும்படி. 
விடுவேனோ? ஓன்னு கூறிக்காண்‌ / எ - ு. 

(வி- ம்‌.) முரி - மூரிவு, ஓடிவு. முரற்சி - கயிறு, நெறி - நெறிப்புர 
புரியின்‌ முடக்கம்‌. 

மனைவயிற்‌ சாவற்படுத்தியதனாலே தலைவனே முயங்கவும்‌ காணவும்‌ 
இயையாமையால்‌ அவன்‌ குன்றத்தை கோக்கியேனுஞ்‌ சிறிது ஆறுதல்‌ 
கொள்ளுமாறு மனைமுன்றிலின்கணுள்ள வேங்கையிலே தொடுத்த 
ஊசலில்‌ வைத்து நின்னை யாட்டுகோவென்றாள்‌; வீசியாட்டும்பொழுது 
உயரப்போகுங்‌ காலத்து அவன்‌ குன்றங்‌ காணப்படுமாதலால்‌. இஃது 
இல்வயிற்செறித்ததம்‌ அவன்‌ இன்றியமையாமையுங்‌ கூறியதாயிற்று. 
இனிக்‌ களவுநிகழ்தற்‌ன்மையானும்‌, பிரிவாலே தலைவி இறந்துபடு 


8 


மூலமும்‌ உரையும்‌ அமு 


மாகலானும்‌ கேட்ட தலைவன்‌ வரைந்து எய்துவதன்றி வேறு செய்யக்‌ 
கஇடநர்ததின்மையின்‌ வரைவுகடாவாயிற்று. 

உள்ளுறை : பிடியை மேகம்‌ மழைத்தலாலே அதனைக்‌ காணாது 
களிறு பிளிறுமென்றது, தலைமகளை இற்செறித்தலானே தலைமகன்‌ 
குறியிடம்‌ புகுந்து அவளைக்‌ காணாது வருந்தாநிற்கு மென்றதாம்‌. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு -ரை.) விடுபுரி முரற்சி என்றும்‌ பாடம்‌. கைபுனைமுர ற்சி 
வாங்கி என மாறுதலுமாம்‌. “பற்றுவனன்‌' என்றும்‌ பாடம்‌. பற்று 
வனன்‌ : முற்றெச்சம்‌. (பலவுடன்‌' என்பதற்குப்‌ பலாமரங்களோடு 
எனினுமாம்‌. சேண்‌ நெடுங்‌ குன்றம்‌ என்பதற்குத்‌ தொலைவிலுள்ள 
நெடிய குன்றெனினுமாம்‌. (௨௨௨) 


௨௨௩. உலோச்சனார்‌ 


திண: நெய்தல்‌. 
திறை: இது, பகற்குறி வந்து மீள்வானத்‌ தோழி இரவுக்குறி 
கேர்வாள்‌ போன்று அது மறுத்து வரைவுகடாயது. 

(து- ம்‌.) என்பது, அங்ஙனம்‌ வந்துமீளும்‌ தலைமகனைத்‌ தோழி 
இவள்‌ நின்பால்‌ அன்புடையளாதலிற்‌ பகலும்‌ வருகின்றனை, இங்கு நீ 
வந்துபோவத எங்கள்‌ ஐயன்ம।ர்‌ அறியின்‌ இல்வயிற்‌ செறிப்பராத 
லின்‌, இரவில்வருவாயாக என்று கூறினவள்‌ அவ்வண்ணம்‌ நீ இரவில்‌ 
வருவதற்கும்‌ இவ்வூர்‌ துறையின்கண்ணே இரவிலும்‌ துயிலாத அம்பற்‌ 
பெண்டிரையுடையதா யிராரின்ற தென அதனையு மறுத்து வரைவு 
தோன்றக்‌ கூறாநிற்பது. "த்‌ 

(இ-ம்‌.) இதற்கும்‌ முன்‌ செய்யுட்குக்‌ கூறிய விதியேயாம்‌. 

இவள்தன்‌, காமம்‌ பெருமையிற்‌ காலையென்‌ னாள்நின்‌ 

அன்புபெரி துடைமையின்‌ அளித்தல்‌ வேண்டிப்‌ 
பகலும்‌ வருதி பல்பூங்‌ கானல்‌ 
இக்ரீ ராகலோ இனிதால்‌ எனின்‌ இவள்‌ 
இ. அலரின்‌ அருங்கடி ப்‌ படுகுவள்‌ அதனால்‌ 
எல்லி வம்மோ மெல்லம்‌ புலம்ப 
சுறவினங்‌ கலித்த நிறையிரும்‌ பரப்பின்‌ 
துறையினும்‌ துஞ்சாக்‌ கண்ணர்‌ 
பெண்டிரும்‌ உடைத்திவ்‌ வம்பல்‌ ஊரே. 

(சோஃள்‌.) மெல்லம்‌ புலம்ப இவள்‌ காமம்‌ பெருமையின்‌ - 
காலை என்னாள்‌ நின்‌ அன்பு பெரிது உடைமையின்‌ - மெல்லிய 
நெய்தல்நில,த்‌ தலைவனே 'இவள்‌ தன்னுடைய காமமிகுஇயாலே 
இது காலைப்‌ பொழுதாமே என்று கருதாளாகி நின்னலே 
செய்யப்படும்‌ அன்டைப்‌ பெரிதும்‌ பாராட்டு தலுடைமையால்‌; 

ந. நர 


௩௮௭ நற்றிணை நானூறு 


அளித்தல்‌ வேண்டிப்‌ பகலும்‌ பல்‌ பூங்‌ கானல்‌ வருதி - இவளைத்‌ 
கலையளி செய்யவேண்டி. நீ பகற்பொழுஇன்‌ கண்ணும்‌ பலவாய 
மலர்களையுடைய கழியருலுள்ள சோலையில்‌ அன்று கொண்ட 
குறிவயின்‌ வாராஙின்றனை; இக்‌ நீர்‌ ஆகலோ இனிது எனின்‌ - 
இங்கனம்‌ நீயிர்‌ இருவிரும்‌ களவின்‌ ஓழுகு,கல்‌ இனி? கயா மென்‌ 
ருலோ; அலரின்‌ இவள்‌ அருங்கடி.ப்படு )வள்‌-ஊரார்‌ கூனும்‌ பழி 
மொழியே காரணமாக இவள்‌ மிள்வகற்கரிய சிறையின்கண்ணே 
படுத்தப்‌ படா நிற்பள்காண்‌!; அதனால்‌ எல்லி வம்‌ - ஆதலின்‌ 
இனி நீ இராப்‌ பொழுகையில்‌ இங்குவருவாயாக!; (என்றலும்‌ 
அவன்‌ இரவிலும்‌ வருவானேயன்றி வரைந்து எய்துவன்‌ எனக்‌ 
கொண்டு மீட்டும்‌ சேர்ப்பனே!) இ அம்பல்‌ களர்‌ நீ அங்கனம்‌ 
இரவின்‌ வருவையாயினும்‌ பழிச்சொல்லை மேலேறட்டுக்‌ கூறா 
நிம்கும்‌ இவ்வூர்‌ ; சுறவு இனம்‌ கலித்த நிறை இரும்‌ பரப்பின்‌ 
துறையினும்‌ - சுறுமீனினம்‌ மிக்க நிறைந்த கடற்பரப்பிலுள்ள 
துறையிட த்தும்‌; துஞ்சாக்‌ கண்ணர்‌ பெண்டிரும்‌ உடைத்து 
துயிலாக கண்ணினராகிய கொடிய மாதரையும உடையரா 
யிராகின்றது ; ஆதலின்‌ இரவின்‌ வரு,தலினும்‌ இடும்பை எய்தும்‌ 
போலும்‌; எ- அ. 


(வி- ம்‌.) கடு - காவல்‌, சலித்தல்‌ - மிகுதல்‌. வருதியென்றது 
வந்து மீள்வானை நோக்கிக்‌ கூறியது: நிகழ்கால வினைமுற்று. 


இரவுக்குறி நேர்வாள்‌ போன்று எல்லிவம்மோ வென்றாள்‌. இரவு 
வரின்‌ அவர்கண்டு பூசலிட்டுத்‌ தலைமகளை இல்வயிற்‌ செறிப்பரென 
அறிவுறுத்த வேண்டி இவ்வூர்‌ துறையிலே துஞ்சாக்கண்ணராகிய 
பெண்டிரையுடையது என்றாள்‌. இஃது, அழிவில்‌ கூட்டத்‌ தவன்‌ 
புணர்வுமறுத்தல்‌. 


.. இறைச்சி: சுறாமீனிருக்குங்‌ கடலினது துறையிலே அஞ்சாத 
கண்ணையுடை.யரான' மாதரை இவ்‌ வருடையதென்ற து, தலைவியிருக்‌ 
இன்ற மனையின்கண்ணே அஞ்சாத கண்ணளாகிய அன்னையை யாம்‌ 
உடையேமாய்‌ இராநின்றே மென்றதாம்‌. 


மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு -ரை.) இவள்தானும்‌ காமம்‌ பெரிதுண்மையால்‌ காலைப்‌ 
பொழுதென்று கருதாளாய்‌ கினக்கு உடன்பட்டு ஒழுகுகன்றாள்‌; 
நீதானும்‌ அன்பு பெரிதுடைமையின்‌ அவளை அளித்தற்குப்‌ பகலென்று 
கருதாமல்‌ வாராின்றாய்‌ என்பது கருத்து. 


இன்னீர்‌ ஆகலோ என்றும்‌ பாடம்‌: இத்தன்மையீர்‌ ஆதல்‌ இனிதே 
யாம்‌ என்க. எல்லி வருதற்கும்‌ இடையூறாகத்‌ துஞ்சாக்கண்ணராகிய 
பெண்டிரையும்‌ உடைத்து ஆதலால்‌ விரைந்து வரைக்துகோடலே 
அறிவுடைமையாம்‌ என்றுணர்த்தியபடி யாம்‌. (௨௨௨௩) 


மூலமும்‌ உரையும்‌ கூ௮ள 


௨௨௪, பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


தினை: பாலை, 

துறை: இது, தோழியாற்‌ பிரிவுணர்த்தப்பட்ட தலைமகள்‌ பெயர்த்‌ 
அஞ்‌ சொற்கடாவப்பட்டு அறிவிலாதேம்‌ என்னை சொல்லியும்‌ பிரியா 
சாகாரோ என்று சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது; தலைவன்‌ பிரிந்ததனைத்‌ தோழி தலைவிக்குத்‌ 
தெரியக்‌ கூறி மீட்டும்‌ வினாவக்‌ கேட்டு வருந்தி அன்பின்‌ மிக்க பெரிய 
ராய்‌ நின்னை நீங்ககிலேம்‌ என்று தேற்றிச்‌ சுரத்தின்கண்ணே சென்ற 
நம்‌ காதலர்‌ திறத்து யான்‌ இனி மொழிவது யாதென நொந்து கூறா 
நிற்பது. 

, (இ-ம்‌) இதற்கு “' அவனறிவு ஆற்ற அறியுமாகலின்‌'' (தொல்‌ 
கற்‌. ௬) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “ஆவியின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை 
யினும்‌” என்னும்‌ விதிகொள்க, 

அன்பினர்‌ மன்னும்‌ பெரியர்‌ அதன்றலைப்‌ 
பின்பனி அமையம்‌ வருமென முன்பனிக்‌ 
கொழுந்து முந்துநிஇக்‌ குரவுஅரும்‌ பினவே 
புணர்ந்தீர்‌ புணர்மி னோவென இணர்மிசைச்‌ 

௫. செங்கண்‌ இருங்குயில்‌ எதிர்குரல்‌ பயிற்றும்‌ 

இன்ப வேனிலும்‌ வந்தன்று ஈம்வயின்‌ 
பிரியல மென்று தெளித்தோர்‌ தேஎத்து 
இனியெவன்‌ மொழிகோ யானே கயனறக்‌ 
கண்ணழிந்‌,து உலறிய பன்மா கெடுகெறி 

௧௦. வினைமூசு கவலை விலங்கிய 

வெம்முனை அருஞ்சுரம்‌ முன்னி யோர்க்கே. 


(சோ - ள்‌.) அன்பினர்‌ மன்னும்‌ பெரியர்‌ - ௩ங்‌ காதலர்‌ 
கம்பால்‌ அன்புடையவர்‌ மிகப்‌ பெரியர்‌ அவர்‌ அப்படியிறாப்ப; 
அதன்‌ தலை அமையம்‌ பின்பனி வரும்‌ என முன்பனிக்‌ 
கொழுந்து முந்துநிஇ- அதன்மேலுங்‌ காலமோ பின்பனிக்‌ 
காலம்‌ வருமென்று முன்பனியின்‌ கொழுந்தை முற்படவிட்டு 
அதிவுறு த்தி அதற்கு அடையாளமாக; குரவு அரும்பின - 
குராமரம்‌ அரும்பு கட்டின; இணர்‌ மிசைச்‌ செங்கண்‌ இருங்‌ 
குயில்‌ எதிர்‌ .. மாவின்‌ பூங்கொத்துமீது சிவந்த கண்களையுடைய 
கரிய குயிலின்‌ சேவலும்‌ பேடையும்‌ எதிரெதரிருந்து; ஓ 
புணர்க்‌ கீர்‌ புணர்மின்‌ என _ £ஓ தலைவனும்‌ தலைவியுமாயமைம்‌ தூ 
புணர்ந்துடையீர்‌ பிரியார்‌ இன்னும்‌ பலபடியும்‌ புணறாங்கோள்‌!” 
என்று, குரல்‌ பயிற்றும்‌ இன்ப வேனிலும்‌ வந்தன்ணு - தம்‌ 
இனிய குரலாலெடுத்து இசைக்கா நின்ற இன்பமுடைய வேனிற்‌ 


௩.௮ நற்றிணை கானூறு 


பருவம்‌ வந்திருக்‌.க.கா.கலின்‌; ஈம்‌ வயின்‌ பிரியலம்‌ என்று கெளிக்‌ 
தோர்‌ கேஏக்து- (இனி நாம்‌ ஈம்வயிற்‌ பிரியகில்லோம்‌,' என்று 
என்னைக்‌ கெளிவி,த்தனர்‌, அங்கனம்‌ கெளிவி,த்‌தவராய்ப்‌ பின்பு; 
கயன்‌ அறக்‌ கண்‌ அழிந்து உலறிய பல்‌ மா நெடு நெறி- குளக்‌ 
களில்‌ நீர்வற்ற த தடையறச்‌ செவ்வியழிந்து காய்ந்த பல பெரிய 
நெடிய நெறியையுடைய; வினை மூசு கவலை விலங்கிய வெம்முனை 
அருஞ்சுரம்‌ முன்னியோர்க்கு -- மறத்‌ தொழில்‌ நெருங்கிய 
கவர்ந்த வழிகள்‌ குறுக்கட்ட கொடிய முனையையுடைய செல்லு: 
தற்கரிய சர,த்இன்‌ கண்ணே சென்றனர்‌, அவ்வாறு சென்றவர்‌ 
நிமித்தமாக; இனி யான்‌ எவன்‌ மொழிகு - அவர்பால்‌ இனி யான்‌ 
யாது சொல்லமாட்டுவேன்‌? எ - று, 


(வி-ம்‌.) கயன்‌ - குளம்‌. உலறுதல்‌ - காய்தல்‌. வினை - போர்‌ 
வினை. விலங்குதல்‌ - குறுக்‌இடுதல்‌, பின்பனியென்பதுமுதல்‌ பிரியல 
மென்றதன்‌ காறும்‌ தலைவன்‌ கூற்றைக்கொண்டு கூறியது. 


பருவவியல்பு அறியாதார்‌ பிரியக்கருதினால்‌ அவரைத்‌ தெளித்தலு 
மாம்‌. அங்ஙனமின்றித்‌ தாம்‌ அறிந்துவைத்துப்‌ பிரிபவர்க்கு யான்‌ யாது 
கூறவல்லேனென்றழிந் து கூறினாள்‌. பிரியலமென்று கூறப்படு 
நம்‌ பால்‌ அன்புடையவரென அசதியாடிக்கூறினள்‌. மன்னும்‌ பெரிய 
ரென்றதும்‌ ௮.து. உலறிய கொடியநெறியிலே செல்லுகன்றனரென்றது, 
அத்தகைய நெறியிலே செல்லுபவர்‌ நெஞ்சமும்‌ பசையற்ற கொடுமை 
யுடையதாதலின்‌ அவர்‌ திறத்து யாது சொல்ல மாட்டுவேன்‌ என்றதாஉ 
மாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


(பெரு - ர.) மன்னும்‌ - மிகவும்‌. ““பின்பனி....ஃஃஃஃஃஃஃ வந்தன்று'! 
என்னுமளவும்‌ தலைவியே கூறினள்‌ என்று கோடலே அமையும்‌. 
தலைவன்‌ கூற்றைக்‌ கொண்டு கூறினள்‌ எனல்‌ வேண்டாவாம்‌, அவர்‌ 
தாமே உணர்ந்து பிரியாமைக்குப்‌ பல ஏதுக்கள்‌ உளவாகவும்‌ மேலும்‌ 
பிரியலம்‌ என்று தெளித்தவராகவும்‌ அன்பினராகவும்‌ மிகப்‌ பெரிய 
ராகவும்‌ இருக்கன்ற அவரே பிரிவார்‌ எனின்‌ அவர்க்கு யாம்‌ கூற 
யாதுளது என்று வருந்தியபடியாம்‌ :வில்ரூசு கவலை” என்றும்‌ றது 

: 4 (௨௨௪. 


௨௨௫. கபிலர்‌ 


தினை: குறிஞ்சி. 

துறை: (௧) இத, வன்புறை எதிரழிந்தது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பிரிதலானே வருந்திய தலைமகளைத்‌, 
தோழி, “நீ வருந்தாதேகொள்‌; அவர்‌ இப்பொழுதே வருவர்‌? என்று 
வலியுறுத்திக்‌ கூறப்‌ பின்னும்‌ ஆற்றாளாய்த்‌ தோழியை கோக்கத்‌ 
தோழீ ! நாடனதுமார்பை காம்‌ போய்‌ இரந்தோமோ ?£ இல்லையே: 
அவன்‌ தானே வந்து தலையளிசெய்து, இப்பொழுது துன்பு முத்துன்‌ 
னே யென்று எதிரழிந்து கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கும்‌ முற்‌ செய்யுட்கோதிய விதியே யமையும்‌.. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௮௯ 


துறை :. (௨) பரத்தை தலைமகட்குப்‌ பாங்காயின வாயில்‌ கேட்பச்‌ 
“சொல்லியதாஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, காதற்பரத்தை தலைமகளுக்குரிய தோழி முத ட்‌ 
லாயினார்‌ கேட்கும்படியாக நாடனது மார்பை யாரேனும்‌ இரந்தோ 
ருண்டோ? அவனே நமது நலனைத்‌ துய்க்கவந்தவிடத்துத்‌ தலைமகள்‌ 
வருந்துவதனால்‌ யாது பயன்‌ உண்டெனச்‌ செருக்கிக்‌ கூறாகிற்பது 
மாகும்‌. 

(இ-ம்‌.) இதற்குப்‌ “புல்லுதன்‌ மயக்கும்‌ புலவிக்‌ கண்ணும்‌? 
(தொல்‌. கற்‌. ௧௦) என்னும்‌ வீதிகொள்க, 
முருகுறம்‌ முன்பொடு கடுஞ்சினஞ்‌ செருக்கிப்‌ 
பொருத யானை வெண்கோடு கடுப்ப 
வாழை ஈன்ற வையேர்து கொழுமுகை 
மெல்லியல்‌ மகளிர்‌ ஓதி அன்ன 
பூவொடு துயல்வரும்‌ மால்வரை நாடனை 
இரந்தோர்‌ உளர்கொல்‌ தோழி திருந்திழைத்‌ 
தொய்யில்‌ வனமுலை வரிவனப்பு இழப்பப்‌ 
பசந்தெழு பருவரல்‌ தீர 
நயந்தோர்க்‌ குதவா நாரின்‌ மார்பே 


(சோ - ள்‌.) தோழி திருந்து இழைத்‌ தொய்யில்‌ வனமுலை 
வரி வனப்பு இழப்பப்‌ பசந்து எழு பருவரல்‌ இர - தோழீ! இருத்த 
மாகச்‌ செய்த கலன்‌ அணிம்‌,த தொய்யிற்‌ குழம்பால்‌ எழுதப்பட்ட 
வனமுலையின்‌ கணுள்ள இரேகையின்‌ அழகு கெடும்படி. பசந்து 
தோன்றிய அன்பந்‌தீரறாுமானு; முருகு உறழ்‌ முன்பொடு கடுஞ்‌ 
சினம்‌ செருக்கப்‌ பொறாத யானை வெள்‌ கோடு கடுப்ப - முருக 
வேளையொ,த்த வலியொடு கடுஞ்னைம்‌ மிகுத்துப்‌ போர்செய்த 
யானையின்‌ குருதி படிந்த வெளிய தந்தம்‌ போல; வாழை ஈன்ற 
வை ஏந்து கொழுமுகை - வாழை அப்பொழுது ஈன்ற தாற்றின 
கூர்மை பொருந்இய கொழுத்த முகை; மெல்‌ இயல்‌ மகளிர்‌ ஓதி 
அன்ன பூவொடு துயல்வரும்‌ - மெல்லிய சாயலையுடைய மகளிரது 
கூந்தலை முடி.தீதுப்போட்டாற்‌ போன்ற அதன பூவோடு அசையா 
நிற்கும்‌; மால்‌ வரை நாடனை நயத்தோர்க்கு உதவா நார்‌ இல்‌ 
மார்பு இரந்தோர்‌ உளர்‌ கொல்‌ - பெரிய மலை நாடன்பாற்‌ 
சென்று விரும்பின எமக்கு உதவாத அன்பற்ற அவனது 
மார்பை நம்மில்‌ இரந்து கேட்டவர்‌ உளரோ? அவனே வந்து 
தலையளி செய்து இப்பொழுது கைவிட்டொழிந்‌,தனன்‌ கண்டாய்‌ ! 
எ-ண. ்‌ 

(வி-ம்‌) வை - கூர்மை, தொய்யில்‌ - கரும்பு வடிவாக முலையில்‌ 
சழுதுங்‌ கோலமுமாம்‌. நார்‌ - அன்பு. நயந்தோர்‌ : இடவழுவமைஇ. 


ஓ 


௩௯௦ நற்றிணை நானூறு 


அவனே வந்து என்பதுமுதற்‌ குறிப்பெச்சம்‌. வெண்கோடு - தாறு 
விடுதலுக்கும்‌, ஓதி - பூவுக்கும்‌ உவமையாக்குக. நாடானது மார்பை 
யென இயைக்க. 

இங்களம்‌ வருத்துமாறு கைவிட்டமையின்‌ நயந்த எமக்கு உதவாத 
நாரில்மார்பென்றள்‌. இரவாதுதானேவர்து புணர்ந்தகன்ற மையின்‌ 
தன்னுறு புன்க ணோம்புவதல்லது பிறருறுவிமுமங்‌ களையாத தன்மைய 
னாயினானே என்றிரங்கியதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌-அயா 
வுயிர்த்தல்‌, 

(௨) உரை:--மலைநாடன்பாற்சென்று விரும்பினார்க்குதவாத அவ 
னது மார்பை இங்கு இரந்தோருளரோ? யாருமிரர்தாரிலர்‌; அவன்‌ பற்‌: 
பலர்‌ மாட்டுக்‌ துய்க்கச்செல்‌.லுதல்போல, என்மாட்டும்‌ வந்தானாக அது 
கொண்டு தலைமகள்‌ வருந்துவதால்‌ யாதுபயன்‌? எ-று. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌ - காதற்பரத்தை தலைமகளை இகழ்ந் துகூறல்‌. (௨௨௫7 


௨௨௬. கணிபுன்குன்‌ றனார்‌ 

நிலை: பாலை. 

துறை: இது, பிரிவிடைமெலிந்த தலைமகள்‌ வன்பொறை எதிர்‌ 
மொழிந்தது 

(து - ம்‌.) என்பது, தலைவன்‌ பொருள்கொணருமாரு பிரிதலானே 
வருந்திய தலைமகளை நெருங்க நீ வருந்தாதேகொள்‌ வலிதிற்பொறையோ 
டிருவென்ற தோழிக்கு அவள்‌ நம்காதலர்‌ அன்புசெய்‌ திருந்தமையால்‌ 
காம்‌ உயிருய்ந்‌திருக்தேம்‌;அதனையறியா ராய்‌அவர்‌ அரும்பொருள்‌ விரும்பி 
அகன்று போயினார்‌; ஆடவர்செய்கை இதுவேயென்பர்‌ சான்றோர்‌; 
இதனை யாவரும்‌ அறிவர்காணென வருந்தி எதிர்மொழி கூறா நிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கும்‌, *அவன்‌ அறிவு ஆற்ற அறியும்‌!” (தொல்‌, 
கற்‌. ௬) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ **ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை! 
என்னும்‌ விதிய கொள்க. 

மரஞ்சா மருந்துங்‌ கொள்ளார்‌ மாந்தர்‌ 
உரஞ்சாச்‌ செய்யார்‌ உயர்தவம்‌ வளங்கெடப்‌ 
பொன்னுங்‌ கொள்ளார்‌ மன்னர்‌ நன்னுதல்‌ 
நாந்தம்‌ உண்மையின்‌ உளமே அதனால்‌ 
௫. தாஞ்செய்‌ பொருளளவு அறியார்‌ தாங்கசிம்து 
என்றூழ்‌ நிறுப்ப நீளிடை ஓழியச்‌ ச 
சென்றோர்‌ மன்றநங்‌ காதலர்‌ என்றும்‌ 
இன்ன நிலைமைத்‌ தென்ப 
என்னோரும்‌ அறிபஇவ்‌ வுலகத்‌ தானே. 
(சொடன்‌.) ஈல்துதல்‌ இ உலகத்து மாந்தர்‌ மரம்‌ சா 
மாருந்துல்‌ கொள்ளார்‌ - அழக . நு,தலையுடையாய்‌/ இஸ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௩௬௧ 


வுலகத்து மாந்தர்‌ மரம்‌ பட்டுப்போகும்படி அ,தன்பாலுள்ள 
மருந்தை முற்றுங்‌ கொள்வார்‌ அல்லர்‌; உரம்‌ சா உயர்‌தவம்‌ 
செய்யார்‌ மற்றும்‌ தம்‌ வலிமை முற்றும்‌ கெடுமாறு உயாற்க 
தவக்கைச்‌ செய்யார்‌ ; மன்னர்‌ வளம்கெடப்‌ பொன்னும்‌ கொள்‌ 
ளார்‌ - அரசர்‌ தம்முடைய குடிகளின்‌ செல்வமெல்லாம்‌ குறைபடும்‌ 
வண்ணம்‌ அவரிட,தீது இறை வாங்குபவரல்லர்‌ ) தாம்‌ கந்து 
என்றூழ்‌ கிறுப்ப நீள்‌ இடை ஒழியச்‌ சென்றோர்‌ ௩ங்‌ காதலர்‌ - 
அவற்றை உணர்ந்து வைத்தும்‌ தாம்‌ வருத்தம்‌ மேற்கொண்டு 
வெயில்‌ நிலைகொள்ள நீண்ட சுரத்துநெறி பின்னே ஒழிய 
எம்மைப்‌ பிரிந்து சென்றவராயெ நங்காதலர்‌ ; அம்‌ உண்மையின்‌ 
நாம்‌ உளம்‌ - தாம்‌ எம்மைப்‌ பிரியாதுறைதலின்‌ காம்‌ உயிரோ 
டிராகின்றோம்‌ ; தாம்‌ செய்பொருள்‌ அளவு அதனால்‌ மன்ற 
அறியார்‌ -. தாம்‌ ஈட்ட விரும்பும்‌ பொருள்‌ காரணமாக எம்மைப்‌ . 
பிரிவராயின்‌ அதனாலே வருவதுஎமது இறக்துபாடு என்பதனை 
திண்ணமாக அறிந்‌ தவரல்லர்‌ ; என்னும்‌ இன்ன நிலைமைத்து 
என்ப - எக்காலத்தும்‌ இதுவே ஆடவர்‌ இயற்கை என்பர்‌ சான்‌ 
றோர்‌; என்னோரும்‌ அ௮திப- இதனை யாவரும்‌ அறிந்திருப்பர்‌ 
கண்டாய்‌ ; எ ஸூ, 

(வி-ம்‌) பொருள்‌ஈட்டுவது இன்ப நுகர்ச்சியின்‌ பொருட்டன்றே, 
இன்பநுகர்ச்சிக்கு இன்றியமையாத எமது உயிரழிவின்பின்‌ ஈட்டும்‌ 
பொருளினால்‌ வருவது ஒன்றுமில்லையென்பது எடுத்துக்காட்டிய 
உவமைகளினால்‌ அறியப்படுவது. இது, துன்பத்துப்‌ புலம்பல்‌. மருந்து. 
மருந்துமரத்தில்‌ உள்ள பட்டை முதலியன. மாந்தரென்பதனைச்‌ 
செய்யாரென்பதனேடுங்‌ கூட்டுக. மரஞ்சாம்‌ முதலாய மூன்றும்‌ பிறிது 
மொழிதலணி. 

மற்றும்‌, மருந்‌ துகொள்ளும்‌ மாந்தர்‌ பின்னும்‌ பயனை வேண்டியே 
அம்மரத்தைப்‌ பாதுகாப்பர்‌ ; அங்ஙனமுமின்றி என்கலனை முழுவதரஉ 
மூண்டு; யான்‌ இறந்துபடும்‌ வண்ணம்‌ என்னைக்‌ கைவிட்டுத்‌ துறந்தார்‌ 
எத்தகையார்‌ என்பேனென அ௮க்காதலர்நிலைகூறிப்‌ புலந்தானாமாம்‌. 
மாந்தர்‌ உரங்கெடுமாறு தவமுஞ்செய்கின்றிலர்‌ : யான்‌ அவ்வண்ண 
மின்றி என்னுள்ளம்‌ வருந்தியொழியும்படி தவத்தினும்‌ அவரின்பம்‌ 
பெரிதுமன்‌றவெனக்கொண்டு தலைமடிய லாயினேனெனத்‌ தன்னிலை 
கூறினாளுமாம்‌. இங்ஙனங்‌ கூறினவள்‌ மீட்டும்‌ காதலர்‌ தன்னுயிருஞ்‌ 
சேரக்கொண்டகன்றன ராதலின்‌ அவர்‌ குடி.ஓம்பிக்கொள்ளாக்‌ கொடுங்‌ 
கோன்‌ மன்னர்போலவும்‌ தான்‌ அவ்‌ வரசனாலலைப்புண்ட குடிபோலவு 
மென இருவர்நிலையுங்‌ கூறினாளாமாம்‌. மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - 
அயாவுயீர்த்தல்‌. 

(பெரு - ரை.) தாம்‌ செய்‌ பொருள்‌ அளவு அறியார்‌ என்றது 
“நாள து சின்மையும்‌ இளமைய தருமையும்‌ தாளாண்‌ பக்கமும்‌ தகுதியது 
அமைதியும்‌ இன்மையது இளிவும்‌ உடைமையது உயர்ச்சியும்‌ அன்பி 
துன அகலமும்‌ அகற்சியது அருமையும்‌' அப்‌ பொருளோடொன்றா 
மையை அவர்‌ அறிந்திலர்‌ என்றவாறு. அவையாவன : யாக்கை 
நிலையா தென்னும்‌ உணர்ச்சியோடு பொருளீட்டு முணர்ச்சி ஒன்றாமை 


௩௨௯௨ நற்றிணை நானூறு 


யும்‌ இளமை நிலையாமையோடு பொருர்தாமையும்‌ முயற்சியான்‌ வரும்‌ 
வருத்தத்தை உணரும்‌ உணர்ச்சியைப்‌ பொருந்தாமையும்‌ உணர்‌ 
வுடையோர்க்குப்‌ பொருளாசை தகாது என்னும்‌ உணர்ச்சியோடொவ்‌ 
வாமையும்‌ இன்மையான்‌ வரும்‌ இளிவரவை அது பொருந்தாமையும்‌ ; 
மனவமைதியோ டொவ்வாமையும்‌ சிறந்தார்‌ மாட்டுச்‌ செல்லும்‌ அன்‌ 
பிற்குப்‌ பொருந்தாமையும்‌ அன்புடையாரைப்‌ பிரிதலருமையைப்‌ 
பொருந்தாமையுமாகிய பொருளின்‌ இழிதகைமைகளாம்‌. *'சாவவெளன்‌ 
மொழி ஈற்றுயிர்மெய்‌ சாதலும்‌ விதி”! (ஈன்னூல்‌ - ௧௬௯) என்ப 
தோத்தாகலான்‌ மரஞ்சாவ, உரஞ்சாவ எனல்‌ வேண்டிய எச்சங்கள்‌ 
சா என நின்றன. (௨௨௬) 


௨௨௭. தேவனார்‌ 
திணை : நெய்தல்‌. 

துறை: இது, வரையாது நெடுங்காலம்‌ வந்தொழுகத்‌ தோழி 
தலைமகனை வரைவுமுடுகச்‌ சொல்லியது. 

(நி-ம்‌.) என்பது மணஞ்செய்துகொள்ளாது களவுப்புணர்ச்‌ 
சியே, கருதிவந்து ஒழுகுர்‌ தலைமகனைத்‌ தோழி குறியிடத்துச்‌ சென்று 
தொழுது முன்நின்று நின்னால்‌ அருளிப்பாட்டொடுசெய்த தலையளி 
தான்‌ பலரானும்‌ அறியப்பட்டு அலராயிற்று, இனி இவள்‌ இறந்துபட்‌ 
டொழியினும்‌ இப்பொழுது உண்டாயெ பழிச்சொல்‌ நீங்குவதொன்‌ 
தன்று, இள்னாமையுடையதுகாண்‌ என வரைவுதோன்றக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை “களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டிலும்‌ '' (தொல்‌. கள. ௨௩.) என்னும்‌ விதி 
யினால்‌ அமைத்துக்‌ கொள்க. 

அறிந்தோர்‌ அறனிலர்‌ என்றலர்‌ சிறந்த 
இன்னுயிர்‌ கழியினும்‌ கனியின்‌ னாதே 
புன்னையங்‌ கானல்‌ புணர்குறி வாய்த்த 
பின்ஈர்‌ ஓதியென்‌ தோழிக்கு அன்னோ 

௫. படுமணி யானைப்‌ பசும்பூண்‌ சோழர்‌ . 

கொடி நுடங்கு மறுகின்‌ ஆர்க்காட்டு ஆங்கண்‌ 
கள்ளுடைத்‌ தடவின்‌ புள்ளொலித்து ஓவாத்‌ 
தேர்வழங்கு தெருவின்‌- அன்ன 

கெளவையா கின்றது ஐயநின்‌ அருளே. 

(சோ -ள்‌.) ஐயபுன்னை அம்‌ கானல்‌ புணர்குறி வாய்த்தபின்‌ 
ஈர்‌ஓ.இயென்‌ தோழிக்கு _ ஐயனே ! புன்னேயன்‌ சோலையிடத்துப்‌ 
புணர்தற்குப்‌ பலகாலும்‌ கீ குறித்த குறிவயின்‌ வந்துகின்ற பின்‌ 
னிய குளிர்ந்த கூக்‌ தலையுடைய என்‌ தோழிக்கு ; அன்னோ நின்‌ 
அருள்‌ படுமணி யானைப்‌ பசும்பூண்‌ சோழர்‌ - ஐயோ ! நீ செய்த 
தலையஸிதான்‌ ஒலிக்கன்‌. ற மணியையுடைய . யானையையும்‌ பசிய 


த்தது 


மூலமும்‌ உரையும்‌ * ௩௯௩. 


பொன்னாலாஇிய பூண்களையுமுடைய சோழரது ; கொடி அடங்கு 
முன்‌ ஆர்க்காட்டு ஆங்கண்‌ - கொடி. நுடங்கா நின்ற தெருச்‌ 
களையுடைய ஆர்க்காடு என்னும்‌ பதியிலே ; கள்‌ உடை தீ தடவில்‌ 
புள்‌ ஒலித்து - கள்ளையுடைய சாடியின்கண்‌ வண்டுகள்‌ ஒலித்து ; 
ஓவா,க்‌ தேர்‌ வழங்கு தெருவின்‌ அன்ன கெளவை ஆகின்றது... 
நீங்காத கேர்கள்‌ இயங்கும்‌ தெருவையொத்த பெரிய பூசலுண்‌ 
டாகா நின்றது, அப்‌ பூசலாயெ பழிச்‌ சொல்லும்‌ எப்படிக்‌ 
கூறப்படுகன்றகோ வெனில்‌ ; அறிந்தோர்‌ அறன்‌ இலர்‌ என்றலர்‌ 
சிறந்த - அறிந்தோம்‌ என்று கூறிக்கொள்ளும்‌ அவரெல்லாம்‌ 
அறநெறியிலே நிற்பவரேயல்லர்‌ என்னு எவ்விட ததும்‌ பரந்தோங்‌ 
இன ; இன்‌ உயிர்‌ கழியினும்‌ ஈனி இன்னாது - அவ்வலர்‌ தான்‌ 
அவளது இனிய உயிர்‌ இறந்துபட்ட பின்னும்‌ இன்னாமையைக்‌ 
தருகின்ற தன்மையுடையது காண்‌! எ- அணு. 

(வி- ம்‌.) அன்னோ: இரக்கச்சொல்‌. தடவு - சாடி ; பானையுமாம்‌. 
புள்‌ - வண்டு. படுதல்‌ - ஓலித்தல்‌. இஃது ஈரமில்கூற்றம்‌ ஏற்றலர்‌ 
நாணல்‌. : 

அறிந்தோரெனப்படுவார்‌ களவுதீதென்பதறியாரோ ? அஃதறியா 
ராயின்‌ அவர்‌ எவ்வாறு அறனுடையவராவார்‌ ? ஆதலின்‌ அவர்‌ அறனி 
ல3ர என்று அலர்தோன்றியது உரைத்தாளென்பது. தலைமகள்‌ தன்‌ 
காதலர்‌ அறனிலர்‌ எனப்‌ பிறர்கூறக்கேட்டலின்‌ அது பொறாது 
இறந்துபடுமெனவும்‌, அலரேயன்றி அப்பழியும்‌ கின்னைவர்‌ து குமுமென 
வுங்கூறி வரைவுடன்படுத்தினா ளாயிற்று. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - வரைவுமுடுக்கல்‌, இது, கருப்பொருளால்‌ நெய்தல்‌. 

(பெரு -ரை.) “கெடுங்காலைக்‌ கைவிடுவார்‌ கேண்மை அடுங்காலை 
உள்ளினும்‌ உள்ளஞ்‌ சுடும்‌!” என்பது பற்றி உயிர்‌ கழியினும்‌ இன்னாது 
என்றாள்‌. கானல்‌ கூறினமையின்‌ முதற்பொருளாலேயே இது நெய்தல்‌ 
ஆதலறிக, ; (௨௨௭) 


௨௨௮. முடத்திருமாறனார்‌ 


தினை : குறிஞ்சி. 

துறை: இது, தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குச்‌ சொல்லு 
வாளாய்த்‌ தலைமகன்‌ கேட்பச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, சிறைப்புறமாக வந்த தலைமகன்‌ கேட்டு, 
விரைவிலே மணம்‌ புரிந்துகொள்ளும்‌ ஆற்றானே, தோழி தலைமகளை 
நோக்கித்‌ தோழி! இனி மலைகழவோன்‌ நம்மைக்கூடித்‌ தலையளி 
செய்யானோ 2 மற்று அவன்தான்‌ இங்கு வாராதிருப்ப.து என்ன காரண 
மென்று கருதப்படுமென அழிந்‌ துகூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதற்கும்‌ மேலைச்‌ செய்யுள்‌ விதியே யமையும்‌. 

என்னெனப்‌ படுமோ தோழி மின்னுவசிபு 


அதிர்குரல்‌ எழிலி முதிர்கடன்‌ தீரக்‌ 


௩௯௪ நற்றிணை நானூறு 


கண்டுர்பு விரிக்த கனையிருள்‌ நடுநாள்‌ 
பண்பி லாரிடை வரூஉம்‌ நந்திறத்து 

௫. அருளான்‌ கொல்லோ தானே கானவன்‌ 
சிறுபுறங்‌ கடுக்கும்‌ பெருங்கை வேழம்‌ 
வெறிகொள்‌ சாபத்து எறிகணை வெரீஇ 
அழுக்துபட விடரகத்து இயம்பும்‌ 
எழுக்துவீழ்‌ அருவிய மலைகிழ வோனே. 


(சோ-ள்‌.. கோழி கானவன்‌ சிறுபுறம்‌ கடுக்கும்‌ 
பெருங்கை வேழம்‌ - தோழி ! கானகத்து வாழும்‌ வேட்டுவனது 
முதுகுபோன்ற பெரிய துதிக்கையையுடைய களிற்றியானை 7 
வெறிகொள்‌ சாபத்து எறிகணை வெறிஇ விடர்‌ அகத்து அழுந்து 
பட இயம்பு - அச்சய்கொண்ட வில்லினின்று எய்யுங்கணைக்கு 
அஞ்ச (ஓசையினது) மலைப்பிளப்பின்‌ ஆழ,க்தே. சென்று 
மோதுமாறு பிளிற்றா நிற்கும்‌; எழுந்து வீழ்‌ அருவிய மலை 
கிழவோன்‌ - குதித்து விழுகின்ற அருவியையுடைய மலைக்குரிய 
நங்கா, கலன்‌ ; மின்னு விபு அதிர்குரல்‌ எழிலி - மின்னலாலை 
இருளைப்‌ பிளந்துகொண்டு முழங்குகின்ற குரலைபுடைய மேகம்‌; 
முதிர்‌ கடன்‌ இரக்‌ கண்‌ தூர்பு விரிந்து கனை இருள்‌ நடுகாள்‌ - 
தான்‌ சூன்முதிர்த லுடைமையால்‌ அக்கடன்‌ தருமாறு கண்‌ 
ணொளி மறையும்படி பரத்தலினாலே செறிந்த இருனளையுடைய 
நடுயாமததில்‌ ; பண்பு இல்‌ஆர்‌ இடை வரூஉம்‌ நந்திறதது 
அருளான்‌ கொல்லோ - இயல்பு இல்லாத அரிய வழியில்‌ வந்து 
எம்மாட்டு அருளுதல்‌ செய்யானோ ? என்‌ எனப்‌ படுமோ - இப்‌ 
பொழுது அவன்‌ வந்து தலையளி செய்யா இருத்‌ தற்குக்‌ காரணம்‌ 
தான என்னென்று சொல்லப்படுமோ 2 எ. ணு. 

(வி-ம்‌) வெறி- அச்சம்‌ ; பல ஒன்றோடொன்று மயங்கிக்‌ டர்‌ 
தமையின்‌ வெறிகொள்கணையெனவுமாம்‌. வசிபு - பிளந்து ; வசிதல்‌ - 
பிளத்தல்‌. கடன்‌ தீர்த்தல்‌ - தன்‌ கடமையைச்‌ செய்து தீர்த்தல்‌. “யார்‌ 
கடன்‌ வைத்தாலும்‌ மாரி கடன்‌ வையாது'' என்னும்‌ பழமொழியை 
நோக்கியுமறிக. வரூஉ: வந்து என்னும்‌ இறந்தகால வினையெச்சத்‌ 
திரிபு. 3 

அற்றது ஏதத்துக்குக்‌ கவலுன்றாளாதலின்‌ “இனித்‌ தாழ்க்காது 
யாம்‌ வரைவொடு செல்லுதும்‌' எனக்‌ கருதுவனெனக்கொண்டு என்‌ ' 
னெனப்‌ படுங்கொலென்றாள்‌. 


உள்ளுறை யானை, வேட்டுவன்‌ கணக்கு வெருவி விடரகத்து 
மூழங்குமென்றது தலைவி ஏதிலாட்டியர்கூறும்‌ பழிச்சொல்லுக்கஞ்சி 
மனையகத்துப்‌ புலம்பிவருந்தாகிற்குமென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - வரைவுடன்படுத்தல்‌, 


மூலமும்‌ உரையும்‌ ௩௬௫ 


(பெரு - ரை.) இருள்ஈடுநாள்‌ பண்பில்‌ ஆரிடை வருகின்றான்‌ 
ஆயினும்‌ நந்திறத்து அருளான்‌ கொல்‌. அங்ஙனம்‌ அருளாமைக்குக்‌ 
காரணந்தான்‌ யாதோ என்றாள்‌ என்க. எனவே அவன்‌ களவின்பமே 
காமூறுகின்றான்‌ வரைந்துகொண்டு ஈந்திறத்து அருள்கிலன்‌ என்று 
ளாயிற்று. இனி தலைவன்‌ வரைந்துகொள்ளாமையான்‌ :தலைவி எய்தும்‌ 
துயரத்தை உள்ளுறையாக வைத்துணர்த்தினள்‌ என்க. வேழம்‌ கணை 
அழுந்துபட இயம்பும்‌ என மாறினுமாம்‌. அருவி மழை பெய்யுங்கால்‌ 
வீழ்தலும்‌ எஞ்சியபொழுதில்‌ மாறுதலும்‌ போன்று இவனும்‌ தான்‌ 
விரும்பியபொழுதுவந்து அளிசெய்கின்றான்‌ எஞ்சியபொழுதில்‌ மறந்து 
மாறுகின்றான்‌ என்பாள்‌ எழுந்து வீழ்‌ அருவிய மலைழவோன்‌ என்றாள்‌ 
என்றுங்‌ கொள்க. (௨௨௮) 


தில்‌: பாலை. 

துறை: ௧) இது, தலைமகனாற்‌ பிரிவுணர்த்தப்பட்ட தோழி தலை 
மகளை ஆற்றுவித்துச்‌ செல்ல உடன்பட்டது. - 

(து-ம்‌.. என்பது, தலைமகன்‌ தான்‌ வினைவயிற்பிரிதலைத்‌ 
தோழிக்குரைப்ப அவள்‌ சென்று தலைமகட்குணர்த்தி மீண்டுவந்து 
தலைமகனைத்‌ தொழுது நீயிர்‌ செல்லுகிறீரென்றும்‌ செல்லாதுறைகுவீ 
ரென்றும்‌ கூற அஞ்சுவேன்‌, ஆதலால்‌ சென்று வினைமுடித்து விரைந்து 
வருவீராக ; வாடை வந்து நின்றதனைக்‌ கண்டீரல்லீரோவென உடன்‌ 
பட்டுக்‌ கூறாஙிற்பது, 

(இ-ம்‌.) இதனைப்‌ ““பிரியுங்காலை எதிர்நின்று சாற்றிய மரபுடை 
எதிரும்‌ உளப்படப்‌ பிறவும்‌!” என்புழிப்‌ பிற (தொல்‌, கள. ௨௩) என்ற 
தன்கண்‌ அமைத்துக்கொள்க. 

துறை : (௨) செலவழுங்குவித்ததாஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ வினைவயிற்செல்லுதலை உடன்படாது 
முற்கூறியபடியே தடுத்துக்கூறியதுமாகும்‌. (உரை இரண்டற்கு 
மொக்கும்‌.) 

(இஃ ம்‌.) இதனை, முன்‌ துறைக்குக்‌ காட்டிய நூற்பாவின்கண்‌ 
வரும்‌ “'மரபுடையெதரும்‌” என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 
சேறும்‌ சேறும்‌ என்றலின்‌ பலபுலந்து 
செல்மின்‌ என்றல்‌ யானஞ்‌ சுவலே 
செல்லா தீமெனச்‌ செப்பிற்‌ பல்லோர்‌ 
நிறத்தெறி புன்சொலின்‌ திறத்தஞ்‌ சுவலே 
அதனாற்‌, செல்பின்‌ சென்றுவினை முடியின்‌ சென்ருங்கு. 
அவண்நீ டாதல்‌ ஓம்புமின்‌ யாமத்து 
இழையணி ஆகம்‌ வடுக்கொள முயங்கி 

உழையீ ராகவும்‌ பனிப்போள்‌ ; தமியே 


ஐ 


௧. நற்றிணை கானூு: 


குழைவான்‌ கண்ணிடத்து ஈண்டித்‌ தண்ணென 
௧௦. வாடிய இளமழைப்‌ பின்றை 
வாடையுங்‌ கண்டிரோ வம்‌,துநின்‌ றதுவே. 


(சோஃள்‌.) சேறும்‌ சேறும்‌ என்றலின்‌ பல புலந்து செல்‌ 
மின்‌ என்றல்‌ யான்‌ அஞ்சுவல்‌ - நாம்‌ வினைவயிற்‌ செல்வோம்‌ 
நாம்‌ வினைவயிற்‌ செல்வோம்‌ என்று நீர்‌ பலகாலும்‌ கூறு தலாலே 
யான்‌ பலவாகப்‌ புலந்து கூறிச்‌ செல்லுவீராக' என்று சொல்லு 
தற்கு அஞ்சாநிற்பேன்‌ ; செல்லாம்‌ எனச்‌ செப்பின்‌ பல்லோர்‌ 
நிறத்து எறி புன்சொலின்‌ இறத்து அஞ்சுவல்‌ - “நீர்‌ செல்லாது 
இங்கே இருமின்‌' என்று சொன்னால்‌ பலருங்‌ கூறும்‌ மார்பிலே 
தைக்கன்ற அம்பு போன்ற புல்லிய சொல்லினிமி,த்‌,தமாக எங்கே 
பழிவந்து மூடுமோ என்று அதற்கும்‌ கான்‌ அஜ்சாகிற்பேன்‌ ; 
அனால்‌ செல்மின்‌ சென்று வினை முடிமின்‌ சென்ற அவண்‌ நீடு 
ஆனல்‌ ஓம்புமின்‌ - ஆதலால்‌ நீர்‌ செல்லுவீராக ! சென்று வினை 
முடிப்பிராக ! அங்கனம்‌ முடிக்கச்‌ சென்ற அவ்விடத்து நெடுங்‌ 
காலம்‌ கிற்றலை ஓழியுமாற்றைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வீராக 1; 
யாமத்து இழை அணி ஆகம்‌ வடுக்கொள முயங்கி உழையீர்‌ 
ஆகவும்‌ பனிப்போள்‌ - இரவு ஈடுயாமத்துக்‌ கலன்‌ அணிந்த மார்‌ 
பிலை கழும்புகொள்ளுமாறு முயங்கி நீயிர்‌ அருஇஒருப்பீராயினும்‌ 
இவள்‌ நடுங்காகிற்பள்‌ கண்டீர்‌ 1; தமியே குழைவான்‌ கண்‌ 
இடத்து ஈண்டித்‌ தண்‌ என ஆடிய இளமழைப்‌ பின்றை - அத்‌ 
கையாள்‌ இப்பொழுது தனியேயிருந்து வருந்துமாறு அகன்ற 
இடமெங்கும்‌ பரவி நெருங்‌ஓத்‌ கண்‌ எனும்படி. இயங்குகின்ற 
பெய்து வெளி.காகய மேகத்தின்‌ பின்னர்‌; வந்து நின்ற வாடை 
யும்‌ கண்டிர்‌ - வந்துகின்ற வாடைக்‌ காற்றையுங்‌ கண்டீரன்றோ ? 
ஆதலின்‌ ஆராய்ந்து ஏற்றது செய்ம்மின்‌ !; எ - அ. 

(வி-ம்‌. பல்லோர்‌ நிறத்தெறிபுன்சொல்‌ - அறப்புறங்காவல்‌, 
நாடு காவலென்னும்‌ இவற்றின்பொருட்டுச்‌ செல்லாதிருப்பதாலாகிய 
கேட்டைக்குறித்துப்‌ பலருங்கூறுங்‌ கடுஞ்சொல்‌. 

ழூயங்கி அணைத்திருந்தகாலத்தும்‌ பனிப்பவள்‌ நீயிர்‌ பிரியின்‌ வாடை 
யால்‌ நடுங்கி இறந்துபடுமென்பாள்‌ சுட்டிக்காட்டி வாடையுங 
கண்டீரோ என்றாள்‌. மெய்ப்பாடு - ௮ச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. 
பயன்‌ - செலவழுங்குவித்தல்‌. 

(பெரு - ரை.) **தகைசான்ற சொற்காத்துச்‌ சோர்விலாமையும்‌! ' 
நன்மனைவிக்குச்‌ சிறந்த கடமையாதல்‌ பற்றி, பல்லோர்‌ கூறும்‌ புன்‌ 
சொலின்‌ திறத்து அஞ்சுவல்‌ என்றாள்‌. தலைவியை எவ்வாற்றானும்‌ 
பேணுதல்‌ தன்‌ தலைசிறந்த கடமையாதலின்‌ செல்மின்‌ என்றல்‌ யான்‌ 
அஞ்சுவல்‌ என்றாள்‌. சென்றால்‌ இவள்‌ இறந்துபடுதலும்‌ கூடும்‌ என்பது 
குறிப்ப. சென்றவிடத்தே நீடாது வம்மின்‌ என்றதற்கு ஏதுக்காட்டு 
வாள்‌ உழையீராகவும்‌ பனிப்போள்‌ என்றும்‌ வாடையும்‌ வந்து நின்றது 
கண்டீர்‌ என்றாள்‌. (௨௨௧) 


மூலமும்‌ உரையும்‌ ௩௯௬௭௪ 


௨௩௦. ஆலங்குடி வங்கனார்‌ 

திணை: மருதம்‌. 

துறை: இது, தோழி வாயில்மறுத்தது. 

(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிர்‌. துவந்த தலைமகன்‌ வாயில்‌ 
வேண்டிச்‌ சென்றானைத்‌ தோழி நோக்க ஊரனே! என்னைக்‌ கைவிட்டுப்‌ 
பரத்தைக்கே அருள்செய்வாயாக, நின்னைக்‌ கானும்போழ்து இனிமை 
யாயிருக்கன்ற அவ்வொன்றே யெனக்கு அமையுமென மறுத்து 
வெகுண்டு கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, நீத்த கிழவனை நிகழுமாறு படீஇக்‌,'' காத்த 
தன்மையிற்‌ கண்ணின்று பெயர்ப்பினும்‌'' (தொல்‌. கற்‌. ௬) என்னும்‌ 
விதியின்கண்‌ அமைத்துக்கொள்க. 

முயப்பிடி.ச்‌ செவியின்‌ அன்ன பாசடைக்‌ 
கயக்கணக்‌ கொக்கின்‌ கூம்புமுகை அன்ன 
கணைக்கால்‌ ஆம்பல்‌ அமிழ்துகாறு தண்போ து 
குணக்குத்‌ தோன்று வெள்ளியின்‌ இருள்கெடவிரியும்‌ 
௫. கயற்கணங்‌ கலித்த பொய்கை ஊர 

முனிவில்‌ பரத்தையை என்துறந்து அருளாய்‌ 
நனிபுலம்பு அலைத்த வேலை நீங்கப்‌ 
பு.துவறங்‌ கூர்ந்த செறுவின்‌ தண்ணென 
மலிபுனல்‌ “பரத்தம்‌ தாஅங்கு 

௧௦. இனிதே தெய்யநின்‌ காணுங்‌ காலே. 

(சோ -ள்‌.) முயப்பிடிச்‌ செவியின்‌ அன்ன பாசடை சுயக்‌ 
கணக்‌ கொக்கின்‌ கூம்பு முகை அன்ன கணைக்‌ கால்‌ ஆம்பல்‌ - 
நெருங்கிய பிடியானையின்‌ செவிபோன்ற பசிய இலையையும்‌ 
குள,த்‌இன்கணுள்ள அழயெ கொக்குப்‌ போலச்‌ கூம்பிய 
முகையையும்‌ அவற்றிற்கொ,த்‌த இரண்ட தண்டினையுமுடைய 
ஆம்பலின்‌ ; அமிழ்து காறு தண்‌ போது குணக்குத்‌ தோன்று 
வெள்ளியின்‌ இருள்கெட விரியும்‌ கயல்‌ கணம்‌ கலித்‌ த பொய்கை. 
ஊர - அமிழ்து நானும்‌ மெல்லிய மலர்‌ வைகறையிலே £ழ்த்‌ 
இசையின்‌ கண்ணே தோன்றுஜனெற வெள்ளியைப்‌ போல இருள்‌ 
கெட மலராகிற்கும்‌ கயல்மீன்‌ கூட்டஞ்‌ செருக்கை பொய்கையை 
யுடைய ஊரனே !; என்‌ துறந்து முனிவு இல்‌ பரத்தையை 
அருளாய்‌ - என்னைக்‌ கைவிட்டுச்‌ சிறிதும்‌ நின்பால்‌ சினங்‌: 
கொள்ளா திருக்கன்ற பர, தீிதையைத்‌ தலையளிசெய்து ஆண்டுறை 
வாயாக ! யான்‌ நின்பால்‌ வெகுட்‌ கொண்டுடைமையால்‌ 


(பாடம்‌) 1. பரத்தந்‌ தாங்கு இனிது. 


௩௯௮ நற்றிணை நானூறு 


நனி புலம்பு அலைத்த வேலை நீங்கப்‌ புது வலங்‌ கூர்க்‌ த செறுவின்‌- 
கோடையாலே மிகத்‌ துன்பப்பட்டகாலை அச்‌ கோடை வெப்பம்‌ 
நீங்குமாறு புதுவதாக வற்றிக்காய்ந்து வெடிப்புமிகக வயலிலே ; 
தண்‌ என மலி புனல்‌ பர,த்‌,தம்து ஆ அங்கு-குளிர்ச்சியுற நிறைந்த 
புது$ீர்‌ வெள்ளம்‌ பரவினுற்போல; கின்‌ காணுங்கால்‌ இனிது - 
வந்த நின்னைச்‌ காணும்‌ பொழுதெல்லாம்‌ இனிமையாகவேயிரா 
கின்றது; அம்காட்சியொன்றே போனும்‌! ஆதலின்‌ என்‌ 
மனையின்‌ கண்ணே வாராதேகொள்‌/ எ... று. 


(வி-ம்‌.) முயத்தல்‌ - நெருங்கல்‌: முயா என்னுங்‌. குறியத 
னிறுதிச்‌ சனைகெட்டு உகரம்பெறாதுநின்ற து. கணை - திரட்சி, தெய்ய? 
அசைகிலை. இது தலைவியைக்‌ தானாக்கூறிய து. 

நயந்து தலைவ எப்பிணித்தலின்‌ முனிவில்‌ பரத்தையை யென்றாள்‌. 
இஃது அவன்வயிற்‌ பரத்தைமையன்று. இங்கு வருதலுஞ்செய்யாய்‌ 
என்றிரு? தமுக்கு நீ வந்தத முயக்கத்தினுங்காட்டிற்‌ சிறந்ததாகக்‌ 
கொண்டு மகிழுவேமென்னுங்‌ கருத்தால்‌ நின்னக்காணுங்கால்‌ இனிதே 
என்றாள்‌. இது வாராது தாழ்த்தனையென்று இகழ்ந்ததாயிற்று. 

இறைச்சி: ஆம்பலம்போது வெள்ளிபோல மலர்ந்திருந்தாலும்‌ 
வெள்ளியாகாதவாறுபோல, மீ தலைவிக்குச்‌ செய்யும்‌ தலையளிபோலப்‌ 
பரத்தைக்குச்‌ செய்யினும்‌ அவள்‌ தலைவியாந்தன்மையளல்லள்‌ காண்‌ 
என்றதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - வாயின்மறுத்தல்‌. 

(பெரு - ரை.) £'கயக்கணக்‌ கொக்கின்‌ அன்ன கூம்புமுகை” 
எனவும்‌, “நனிபுலம்‌ பலைத்த வெல்லை நீங்க! எனவும்‌ பாட வேற்றுமை 
கள்‌ உண்டு. இப்பாடங்களே சிறப்புடையனவுமாகும்‌. வறங்கூர்ந்த 
செறுவில்‌ தண்ணென மலி புதுப்புனல்‌ பரத்தந்தாங்கு என இயைத்துக்‌ 
கோடல்‌ இனி தாம்‌. முனிவில்‌ பரத்தை என்றது தலைமகள்‌ நீன்பாற்‌ 
பெரிதும்‌ ஊடலுடன்‌ இருக்கின்றாள்‌ அவள்‌ நின்னை ஏற்றுக்‌ 
கொள்ளாள்‌ காண்‌ என்பதைக்‌ குறிப்பாலுணர்த்தியபடியாம்‌. நிற்‌ 
காணுங்கால்‌ இனிது என்றது இகழ்ச்சி. அமிழ்து நாறும்‌ ஆம்பல்‌ 
குணக்குத்‌ தோன்றும்‌ வெள்ளியின்‌ இருள்கெட விரியும்‌ என்ற வுவமை 
நினைந்து கினைந்து இன்புறற்பாற்று, (௨௨௦) 

௨௩௧. இளநாகனார்‌ 

திணை: நெய்தல்‌. 

துறை: இது, சிறைப்புறமாகத்‌ தோழி சொல்லி வரைவுகடாயது. 

(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ சிறைப்புறத்தானாதலையறிந்த தோழி 
அவன்‌ இன்றி அமையாமையாலே, தாம்‌ வருந்துவதனை அறிவுறுத்தி 
விரைந்து வரையுமாற்றுனே தலைவியை நோக்‌ நம்‌ கொண்கன்‌ 
செய்த காதல்‌ நம்மைவிட்டு நீங்காமையால துறை நோக்குதற்கு 
வருத்தமாயிராகின்றதென வரைவுதோன்றக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை “களனும்‌ பொழுதும்‌.......... .அனைகிலை வகை 
யாள்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌,கள.௨௩) என்னும்‌ விதியினால்‌ 
அமைத்துக்‌ சொள்க. 


மூலமும்‌ உரையும்‌ ௩௯௯ 


மையற விளங்கிய மணீிநிற விசும்பின்‌ 
கைதொழு மரபின்‌ எழுமீன்‌ போலப்‌ 
பெருங்கடல்‌ பரப்பின்‌ இரும்புறம்‌ தோயச்‌ 
சிறுவெண்‌ காக்கை பலவுடன்‌ ஆடும்‌ 

ட. அறைபுலம்பு உடைத்தே தோழி பண்டும்‌ 
உள்ளூர்க்‌ குரீஇக்‌ கருவுடைத்‌ தன்ன 
பெரும்போது அவிழ்ந்த கருந்தாள்‌ புன்னைக்‌ 
கானலங்‌ கொண்கன்‌ தந்த 
காதல்‌ நம்மொடு நீங்கா மாறே. 


(சோ-ள்‌., கோழி பண்டும்‌ உள்‌ ஊர்க்குரிஇக்‌ ௧௬ 
உடை தீது அன்ன பெரும்போது அவிழ்ந்த கறாந்தாள்‌ புன்னைக்‌ 
கானலங்‌ கொண்கன்‌ - தோழி! இதன்‌ முன்னும்‌ மனையின்‌ 
கண்ணேயுள்ள  ஊர்க்குருவியின்‌ முட்டையை உடைத்தாற்‌ 
போன்ற பெரிய அரும்பு மலர்ந்த கரிய அடியையுடைய புன்னை 
யனு சோலையையுடைய கொண்கன்‌; தந்த காதல்‌ நம்மொடு 
நீங்காமானு - கொடுத்த காதலானது நம்மை விட்டு நீங்காமையி 
னாலே: மை அற விளங்யெ மணிகிற விசும்பின்‌ கை தொழு 
மரபின்‌ எழு மீன்போல - மாசு அற விளங்கிய நீலமணிபோன்ற 
கிற. கதையுடைய ஆகாய த்தின்கண்ணே தோன்றி உலக, தாராலே 
கைதொழப்படுக்‌ தகுதியையுடைய முனிவரின்‌ கோற்றமாகிய 
எழுமீனகளைப்போல; பெருங்கடற்‌ பரப்பின்‌ இரும்‌ புறக்கோயச்‌ 
சிறு வெண்காக்கை பல உடன்‌ ஆடும்‌ துறை - பெரிய கடற்‌ 
பரப்பின்கண்ணே கரியமுதுகு ஈனையும்படி சிறிய வெளிய நீர்க்‌ 
காக்கை பலவும்‌ ஒருசேர நீர்‌ குடையாகிற்கும்‌ கடல்‌ துறையை; 
புலம்பு உடைத்து - யாம்‌ தமியேமாய்‌ நோக்குதற்கு அத்‌ துறை 
நனி இன்னாமை உடைய தாகக்‌ காணும்‌. தன்மைய காயிராகின்றது; 
எ-று. 

(வி- ம்‌.) எழுமீன்‌ - உத்தரதுருவத்தைச்‌ சூழ்ந்துவரும்‌ (எழு 
முனிவர்‌ எனப்படும்‌) ஏழுமீன்கள்‌, பண்டுந்தந்த காதலென இயைக்க, 

- புன்னையங்கானலின்‌ முன்பு முயங்கனமையின்‌ அதனை நோக்கலும்‌ 
கானலன்கொண்கன்தந்த காதலென இடத்தொடு புலம்பத்தொடங்கி 
னாள்‌. கொண்கனொடு ஆடற்கினிய துறையாதலின்‌ அவனின்மையிற்‌ 
புலம்பு உடைத்தென வருந்தினாளாயிற்று, மணஞ்செய்துகொண்டா 
லன்றி அவன்‌ வெளிப்படையாக வந்து ஆடற்கியலாமையின்‌, வரைவு 
கடாவுமாயிற்று. - 

இரைச்சி:--சிறுவெண்காக்கை தாம்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ பல ஒரு 
சேர ஆடுதலைநோக்கினகாலை யாமும்‌ அங்ஙனம்‌ ஆடற்கில்லையேயென 
வருந்தாகிற்குமென்றதாம்‌. மெய்ப்பாடு- பெருமிதம்‌. பயன்‌ - வரைவு 
கடாதல்‌. 


௪௦௦ நற்றிணை நானூறு 


(பெரு - ரை.) அவ்வேழுமீனும்‌ துறந்தோர்‌ குழுவாகலின்‌ கை 
தொழு மரபின்‌ மீன்‌ எனப்பட்டன. மலர்ந்த புன்னைமலர்க்கு உடைந்த 


ஊர்க்குருவியின்‌ முட்டை உவமை. (௨௩௧) 
௨௩௨. முறுவெங்கண்ணனார்‌ 
நினை: குறிஞ்சி, 


துறை: இது, பகல்வருவானை இரவுவரவெனத்‌ தோழி சொல்‌ 
லியது. 


(துஃம்‌.) என்பது, பகற்குறிக்கண்வந்த தலைவனைத்‌ தோழி 
சென்று வலங்கொண்டு எம்பெருமான்‌ எமதுபாக்கத்து இரபுதங்கினை 
யாகச்‌ செல்லுவையாயின்‌ அதற்கடையாளமாக இப்பொழுது கின்‌ 
மாலையைத்‌ தருக என்றுவேண்டுவேமெனக்‌ கூறுகன்றவள்‌, உள்ளுறை 
யால்‌ அதனையும்‌ மறுத்து வரைவுகடாவாமிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கும்‌ முற்செய்யுள்‌ விதியே யமையும்‌. 
சிறுகண்‌ யானைப்‌ பெருங்கை ஈரினம்‌ 
குளவித்‌ தண்கயங்‌ குழையத்‌ தீண்டிச்‌ 
சோலை வாழை முணைஇ அயலது 
வேரல்‌ வேலிச்‌ சிறுகுடி. அலறச்‌ 
செங்கால்‌ பலவின்‌ தீம்பழ மிசையும்‌ 
மாமலை நாட தாமம்‌ நல்கென 
வேண்டுதும்‌ வாழிய எந்தை வேங்கை 
வீயுக விரிந்த முன்றில்‌ 

கல்கெழு பாக்கத்து அல்கினை செலினே. 


ஓ 


(சொ - ள்‌.) சிறுகண்‌ பெருங்கை யானை ஈர்‌ இனம்‌ - சிறிய 
கண்ணையும்‌ பெரிய கையையுமுடைய யானையின்‌ கலிறும்‌ பிடியு 
மாய இரண்டினம்‌; குளவிக்‌ தண்‌ கயம்‌ குழையத்‌ இண்டிச்‌ 
சோலை வாழை முணைஇ - மலைப்பச்சையைச்‌ சுற்றிலுமுடைய 
நீர்ச்சுனையிலே மெய்‌ துவளப்‌ புணர்ந்து சோலையிலுள்ள மலை 
வாழையைத்‌ இன்பதை வெறுத்து; அயலது வேரல்‌ வேலிச்‌ 
இறுகுடி. அலறச்‌ செங்கால்‌ பலவின்‌ இம்பழ மிசையும்‌ மா மலை 
நாட... அயலிடத்துள்ள காசிய மூங்கில்‌ முள்ளான்‌ மிடைந்து 
வேலியையுடைப உதிய குடியின்கண்ணுள்ளார்‌ அஞ்சியலும்படி 
வந்‌. அடியையுடைய பலாவினது இனிய பழத்தைத்‌ இன்னா 
நிற்கும்‌ கரிய மலை நாடனே!; வாழிய - நீ நெடுங்காலம்‌ வாழ்வா 
யாக! எந்தை வேங்கை வீ உக விரிந்த முன்றில்‌ - எந்தைக்குரிய* 
வேங்கை மலர்‌ உதிறாம்படி அகன்ற வாயிலையுடைய; கல்‌ கெழு 
பாக்கத்து அல்னை செலின்‌ - மலையிலே பொருந்‌இய பாக்கத்து 


ல க்க 


மூலமும உரையும்‌ ௪௦௧ 


இன்று இராப்‌ பொழுதையிலே தங்கனையாகிப்‌ பிற்றைகாளிற்‌ 
செல்வ, தாயின்‌; காமம்‌ நல்கு என வேண்டுதும்‌ - அதற்கு 
அடையாளமாக நினது மாலையைக்‌ கொடுப்பாயாக! என 
வேண்டுகிற்போம்‌! எ - று, 

(வி-ம்‌.) குளவி - மலைப்பச்சை. பாக்கம்‌ - பக்கத்துள்ளவூர்‌. 
முனைதல்‌ - வெறுத்தல்‌. மிசைதல்‌ - தின்னுதல்‌. இஃது அழிவில்‌ 
கூட்டத்து அவன்‌ புணர்வுமறுத்தல்‌. 

இரவில்‌ வந்து முயங்குங்காறும்‌ ஆற்றியிருத்தலருமையின்‌, முற்‌ 
பட மாலை நல்குவாயாக வென்றாள்‌; அதனை யணைத்தேனும்‌ ஆற்றலா 
மாதலின்‌. 

உள்ளுறை :--யான ஈரினம்‌ தலைவனும்‌ தலைவியுமெனவும்‌; குழை 
யத்‌ இண்டியென்றது இயற்கைப்‌ புணர்ச்சியில்‌ கூடியதெனவும்‌, 
வாழையை வெறுத்தென்றது களவுப்புணர்ச்சியை வெறுத்ததெனவும்‌, 
சிறுகுடியலற என்றது. பழிச்சொற்கூறும்‌ அயலிலாட்டியர்‌ நடுங்கி 
அவர்‌ வாயடங்கச்‌ செய்ததெனவும்‌, பலவின்‌ பழமிசையுமென்றது 
வரைந்துகொண்டு இல்லற நடத்தி இன்பம்‌ துய்ப்பாராகவெனவும்‌ 
கொள்க. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு - ர.) *காமம்‌ நல்கென” என்றும்‌, “வீஉகவரிந்த' என்றும்‌ 
பாடம்‌. (௨௩௨) 


௨௩௩. அஞ்சிலாத்தையார்‌ 


நீனோ: குறிஞ்சி. 

துறை: இது, வரையாது நெடுங்காலம்‌ வர்தொழுக இவன்‌ 
ஆற்றாள்‌ என்பதுணர்ந்து சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குத்‌ தோழி 
சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, தலைமகன்‌ வரைந்து கொள்ளாது கள 
வொழுக்க மேற்கொண்டு நெடுநாள்கா றும்‌ வருதலையறிந்த தோழி, 
இவன்‌ களவின்‌ வருதலை இவள்‌ ஆற்றுளென்பது கொண்டு ஒருநாள்‌ 
அவன்‌ சிறைப்புறத்தானா கத்‌ தலைவியை நோக்க “நீ அவன்பால்‌ காதல்‌ 
மிக்குடையை யாதலின்‌, என்சொல்லை ஏற்றுக்கொள்ளமாட்டாய்‌; 
ஆயினும்‌ ஒன்று கூறு3வன்‌ கே'ளென்று தொடங்கி; அவன்‌ சான்றோ 
னல்லனாதலை அறிந்து கொள்ளென்று கூறி, உள்ளுமையால்‌ அவள்‌ 
செய்யவேண்டுவதனையுஞ்‌ சூழ்ந்து கூறிகிற்பது. 

(இ-ம்‌.) இதுவுமது. 

கல்லாக்‌ கடுவன்‌ நடுங்கமுள்‌ எயிற்று 
மடமா மந்தி மாணா வன்பறழ்‌ 
கோடுயர்‌ அடுக்கத்து ஆடுமழை ஒளிக்கும்‌ 

1 யெருங்கல்‌ நாடனை அருளினை யாயின்‌ 

ட. இனியென கொள்ளலை மன்னே கொன்னொன்று : 

[a] 


௪௦௨ நற்றிணை நானூறு 


கூறுவன்‌ வாழி கொடி முன்னுற 

நாருடை நெஞ்சத்து ஈரம்‌ பொத்தி 
ஆன்றோர்‌ செல்நெறி வாழாச்‌ 

சான்றோன்‌ ஆதல்‌ நன்குஅறிந்தனை தெரிமே. 


(சொடள்‌.) கோழி வாழி - தோழீ! வாழ்வாயாக 1; 
கல்லாக்‌ கடுவன்‌ நடுங்க முள்‌எயிற்று மட மா மந்து - தன்னு: 
டைய தொழிலையன்றிப்‌ பிறவற்றைக்‌ கல்லாக கடுவன்‌ ஈடுங்கு 
மானு முள்போன்ற: கூரிய எயிற்றினையும்‌ மடப்ப,தையுமுடைய 
கருமுகமந்த; மாணா வல்‌ பறழ்‌ கோடு உயர்‌ அடுக்கத்து ஆடு 
மழை ஒளிக்கும்‌ - தன்‌ மாட்சிமைப்‌ படா,த சிறிய வலிய பிள்ளை 
யோடு கொடுமுடி யுயர்ந்த மலைப்பக்கக்து இயங்கும்‌ மேகம்‌ 
அனக்கு மறைவிடமாகக்‌ கொண்டு ஒளிக்கன்ற; பெருங்கல்‌ 
நாடனை அருளினை ஆயின்‌ - பெரிய மலைகாடன்‌ வரைந்து கொள்‌ 
ளா து நாளும்‌ வந்து நின்னைக்‌ கூடியிரு, கீ கலானே அவன்பாற்‌ 
காதல்‌ கைம்மிக்கு அருளுடையையாயினை, அங்கனம்‌ ஆதலை 
ஆராயின்‌); இனி என கொள்ளலை - இனி என்னுடைய வார்த்தை 
களை ஏற்றுக்‌ கொள்வாயல்லைமன்‌; மன்கொன்‌ ஒன்னு கூறுவன்‌- 
துகாரணமாக யான்‌ கூறுவதும்‌ பயனின்றி ஒழிய த்தக்கதுதா 
னென்றாலும்‌ ஒரோவொன்று கினக்குக்‌ கூறாகிற்பேன்‌; முன்‌ உற 
நார்‌ உடை நெஞ்சத்து ஈரம்‌ பொத்து ஆன்றோர்‌ செல்நெறி 
வாழாச்‌ சான்றோன்‌ ஆகல்‌ - இதன்முன்‌ பலநாளும்‌ இங்கு வரு 
கலால்‌ யான்‌ அறிந்த அளவில்‌ அவன்‌ தன்‌ அன்புடைய 
உள்ளத்து அருள்‌ பொருந்தி ஆராய்ந்து மேலவர்‌ செல்லும்‌ நெறி 
யிலே சென்று வாழாத சால்பு இலன்‌ ஆதலை; நன்கு அறிந்தனை 
தெரிம்‌ - 8 ஈன்றாக அறிந்தனையாடித்‌ தேர்ந்து கொள்வாய்‌! 
ளு, 

(வி- ம்‌.) கோடு - கொடுமுடி, என - என்னுடைய வார்த்தை 
கள்‌: அஃறிணைப்‌ பன்மைக்‌ குறிப்பு வினையாலணையும்‌ பெயர்‌, மன்‌: 
கழிவு. கொன்‌ - பயன்‌ இன்மை. 

அன்னை கூட்டுவிக்குமுன்‌ தன்‌ சொல்‌ தலைவிக்கு இன்பஞ்‌ செய்‌ 
தாற்‌ போல இப்பொழுது செய்யாமையின்‌ இனி என கொள்ளலை 
என்றாள்‌; இன்பஞ்செய்யாமைக்குக்‌ காரணம்‌ அலர்‌ முதலாயின 
வற்றை அறிவுறுத்தி விலக்கத்‌ தொடங்கின து. ஆன்றோர்‌ சொல்லு 
தெறி பலரறிய வரைதலும்‌ களவினைக்‌ கடிதலும்‌; அந்நெறி வாழாச்‌ 
சான்‌?௫ னென்றது, பலரறிய மணந்து களவினைக்‌ கடியாத சால்பிலா 
னென்றிழித்துக்‌ கூறியதாம்‌. 

உள்ளுறை: கடுவன்‌ நடுங்க மந்தியும்‌ பறமும்‌ அடுக்கத்து மழை 
யில்‌ ஓனிக்குமென்ற இ, தலைமகன்‌ வந்து காணாது மயங்குமாறு நீயும்‌ 
யானும்‌ இங்கொருசார்பில்‌ மறைக்‌ துகொள்வோம்‌ என்றதாம்‌; , எனவே 


ச்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௦.௨ 


களவுமுட்டுப்பாட்டினால்‌ இனி வரைந்தெய்துவா னென்றதாயிற்று; 
மிமய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை.) *தெளிமே' என்றும்‌ பாடம்‌. . (௨௨௨) 
௨௩௮32 மிர ட கவ வ கன 
திணை: குறிஞ்சி, 


துறை : இது, செவிலியால்‌ அறத்தொடு நிற்கப்பட்ட . கற்றாய்‌ 
ச்‌ முதலியோர்க்கு அறத்தொடு நின்றது. 

(தி - ம) அஃதாவது, தலைவி தலைவனுக்குக்‌  கற்புக்கடம்‌ பூண்ட 
ர்‌ தோழி அறத்தொடு நிற்றலா லுணர்ந்த செவிலி ஈற்றாய்க்கு 
அறத்தொடு நின்றுணர்த்தினளாக, அவ்வழித்‌ தலைவன்‌ சான்ரோரை 
முன்னிட்டு அருங்‌ கலங்களோடு வரைவு வேண்டி. விட, முன்விளை 
வறியாத தந்தையும்‌ தமையன்மாரும்‌ வரைவு மறுத்தாராக; அது 
கண்ட ஈற்றாய்‌ தலைவி கற்புக்கடம்‌ பூண்டமையை அவர்‌ குறிப்பா 
ஷுணரும்படி. அறத்தொடு நின்றது எவ்வாறு. 

(இ- ம்‌.) இதனை, “தாய்க்கும்‌ வரையார்‌. டப படினே'* 
பலத்‌ கள. ௨௫) எனவரும்‌ மாட்டேற்று விதியான்‌ அமைத்துக்‌ 
காள்க, 


சான்றோர்‌ வருந்திய வருத்தமும்‌ நுமது 
வான்தோய்வு அன்ன குடிமையும்‌ நோக்கித்‌ 
இருமணி வரன்றும்‌ குன்றம்‌ கொண்டிவள்‌ 
வருமுலை ஆகம்‌ வழங்கினோ நன்றே 
அஃதான்று, ்‌ 

அடைபொருள்‌ கரு.துவிர்‌ ஆயின்‌ குடையொடு 
கழுமலம்‌ தந்த ஈற்றேர்ச்‌ செம்பியன்‌ 
பங்குனி விழவின்‌ உறந்தையொடு 
உள்ளி விழவின்‌ வஞ்சியும்‌ சிறிதே. 


(சொோடள்‌.) நஈமரங்காள்‌!-—; சான்றோர்‌ வரும்‌, திய வருத்க 
மும்‌ - நம்பால்‌ மகட்பேசும்‌ பொருட்டு அருங்கலம்‌ முதலியன 
சுமந்து ௩ம்மில்லிற்கு வந்துள்ள இப்‌ பெரியோருடைய வழிகடை 
வருத்தத்தையும்‌; நுமது வான்தோய்வு அன்ன குடிமையும்‌ 
நோக்கி _ நுங்களுடைய வானைத்‌ ,தீண்டுமளவு உயர்ந்‌ தா, -ற்‌ 
போன்றுயர்ந்து இகழும்‌ குலசகிறப்பினையும்‌ நினைந்து பார்‌த்து; 
இவள்‌ ஆகம்‌ வரு முலை-நம்மகளின்‌ மார்பின்கண்‌ ' , சணந்தொ, 'அம்‌ 
வளராகின்ற முலைக்கு விலையாக; இருமணி வரன்றும்‌ குன்றம்‌ 
கொண்டு _ இச்சான்றோராற்‌ குறிப்பிடப்படுகன் ற அருவிகீர்‌ 
அழகிய மணிகளை வரன்தி வீழ்‌ததற்கிடனான ,தலைவனது குன்றத்‌ 


ல்‌ 


௪௦௪ ஈற்றிணை நாறூறு 


தையே ஏற்றுக்கொண்டு; வழங்கினோ - இவளை அர்௩ம்பிககே. 
வழங்கின்‌ பெரிதும்‌, நன்று - ஈன்றாகும்‌; அஃதான்று - அங்கன 
மின்றி; அடைபொருள்‌ கருதுவிர்‌ ஆயின்‌ - நம்மகளின்‌ முலைக்கு 
விலையாக அவர்‌ கரும்‌ பொருளைச்‌ சர்‌ கரச்குவீராயின்‌; கழுமலம்‌: 
குடையொடு தந்த ஈல்கோரச்‌. செம்பியன்‌ - கழுமலப்போரின்௧கண்‌ 
மாற்றாரை அவர்குங்‌ குடையோடே அகப்படுத்திய வெற்றி 
யையுடைய நல்ல தேரினையுடைய சோழன்‌ தலைநகராகிய; பங்குனி 
விழவின்‌ உறந்தையொடு - பங்குனித்திங்களிலே விழாவெடுக்கும்‌: 
உறற்தையோடே கூடிய; உள்ளி விழவின்‌ வஞ்சியும்‌ சிறிது - 
உள்ளி விழா நிகழ்தற்கடனான சேரன்‌ தலைநகராகிய வஞ்சி: 
தானும்‌ ஈடில்லாச்‌ சிநி.தாய்விடுங்‌ கண்டீர்‌; ஆதலால்‌ இச்சான்‌ 
றோர்‌ தரும்‌ பொருளை ஏற்று இவளை அந்௩ம்பிக்கே ஈதல்‌ ஈன்று; 
என்பதாம்‌. 

(வி-ம்‌.) சான்றோர்‌ - தலைவனால்‌ விடப்பட்டு அருங்கல முதலி 
யன கொணர்ந்துள்ள பெரியோர்‌. அவர்‌ வருத்தமாவது: அருங்கல 
முதலியவற்றோடு தம்மில்லிற்கு நடந்து வந்த வருத்தம்‌ என்க. தான்‌ 
வேறு குடிப்பிறப்புடையளாதலின்‌ தந்தையையும்‌ தமையன்மாரையும்‌ 
வேறுபடுத்தி நுமதுகுடி என்றாள்‌. உயர்ச்சிக்கு ஓர்‌ எல்லைகாட்டுவாள்‌,. 
வான்தோய்வு அன்ன குடிமை என்றாள்‌. இந்நம்பிக்கு நும்மகளை வழங்க” 
ராயின்‌ நுங்குடி. வடுப்படும்‌ என்பாள்‌ நுமது வான்தோய்‌ வன்ன 
குடிமையும்‌ கோக்கு என்றாள்‌. எனவே, தலைவி கற்புக்கடம்‌ பூண்ட 
செய்தி இதலல்‌ குறிப்பாக உணர்த்தப்பட்டமையும்‌ உணர்க. “தரு 
மணி வரன்றும்‌ குன்றம்‌ கொண்டு? என்றமையால்‌ அச்சான்றோர்‌ தலைவ" 
னுடைய அக்குன்றத்தை முலைவிலையாக ' (பரியமாக)க்‌ குறித்தனர்‌ 
என்பது பெற்றாம்‌. ஆகம்‌ வருமூலை என மாறுக, அடைபொருள்‌ 
என்றது - அம்முலைக்குத்‌ தகுதியான பொருள்‌ என்றவாறு, செம்‌ 
பியன்‌ - சோழன்‌. உறந்தை - உறையூர்‌. வஞ்சி - கருவூர்‌, பங்குனி 
விழா, உள்ளிவிழா என இரண்டு விழாவுண்மை இதனாற்‌ பெற்றாம்‌. 

உறந்தையோடு கூடிய வஞ்சி என்றமையால்‌ சிறிது என ஓமை 
யின்‌ முடித்தாள்‌ எனவே இவள்‌ முலைக்கு உறந்தையும்‌ வஞ்சியுமாயெ' 
இரண்டு தலைககரங்களுமே விலையாகமாட்டா என்றாளாயிற்று. மெய்ம்‌ 
பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - அறத்தொடுநிலை மாட்சிமைப்படுதல்‌. 

இப்பாட்டு இறையனார்‌ அகப்பொருள்‌ ௨௮ ஆம்‌ சூத்திர உரையில்‌ 
மேற்கோளாக வருகிறது. ப்‌ (௨௩௪): 


பவனை லில்‌ 


திணை: நெய்தல்‌. - 

துறை: இத, வரைவுநீட ஆற்றாளாங்காலத்துத்‌ தோழி வரைவு 
மலிம்தது. 

(து-ம்‌.) என்பது, மணம்புரிந்துகொள்ளாது தலைவன்‌ நீட்‌ த்‌ 
தலும்‌ அதுபொறாது தலைவி வருந்தக்கசண்ட தோழி. *நீ வருந்தாதே. 
கொள்‌, தலைமகன்‌ பகற்குறி வந்து பெயர்ந்தனனாயினும்‌, இனி அவன்‌: 


4, 


அ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௦௫ 


வரைவொடு வருதலைப்‌ பார்த்து மீளுதும்‌ வருவாயாக'வென அவள்‌ 
ஆற்றும்‌ வண்ணம்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌) இதற்கு, “ஆங்கு அதன்‌ தன்மையின்‌ வன்புறை யுளப்‌ 
ப்ட்‌” (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதிகொள்க. 
உரவுத்திரை பொருத பிணர்படு தடவுமுதல்‌ 
அரவுவாள்‌ வாய முள்‌இலைத்‌ தாழை 
பொன்னேர்‌ தாதின்‌ புன்னையொடு கமழும்‌ 
பல்பூங்‌ கானல்‌ பகற்குறி வந்துகம்‌ 
மெய்கவின்‌ சிதையப்‌ பெயர்ந்தன னாயினுங்‌ 
குன்‌ றில்‌ தோன்றும்‌ குவவுமணல்‌ ஏறிக்‌ 
கண்டனம்‌ வருகஞ்‌ சென்மோ தோழி 
தண்‌ தார்‌ அகலம்‌ வண்டிமீர்பு ஊதப்‌ 
படுமணிக்‌ கலிமா கடைஇ 
௧௦. கெடுநீர்ச்‌ சேர்ப்பன்‌ வரூஉம்‌ ஆறே. 
(சோ-ள்‌.) கோழி உரவுத்திரை பொருத பிணர்படு 

அடவுமுதல்‌ அரவு வாள்‌ வாய முள்‌இலைத்‌ தாழை - தோழீ! 

்‌ வலிய அலைவந்து மோதிய சருச்சரை பொருந்திய வளைம்‌,த 
அடியையுடைய அராவுகன்ற வாளரம்‌ போன்ற வாயையுடைய 
முட்கள்‌ பொருந்திய இலைமிக்க தாழையின்கணுள்ள பூ; பொன்‌ 
நேர்‌ தாதன்‌ புன்னையொடு கமழும்‌ பல்‌ பூங்‌ கானல்‌ - பொன 
போன்ற மகரந்த. த்தையுடைய புன்னைமலரொடு சேர்ந்து மணக்‌ 
கமழாகிற்கும்‌ இன்னும்‌ பலவாகிய மலர்களையுடைய சோலையில்‌ 
வைத்த; குறி பகல்‌ வந்து ஈம்‌ மெய்‌ கவின்‌ சிதையப்‌ பெயர்க்‌ 
னன்‌ ஆயினும்‌ - குறியிடத்திலே பகற்பொழுது வந்து கல 
னுகர்ந்து ஈம்முடைய உடம்பின்‌ அழகு கெடும்படியாகப்‌ பெயர்ந்து 
போயினனாயினும்‌; கண்‌.கார்‌ அகலம்‌ வண்டு இமிர்பு ஊத - தண்‌ 
ணிய மாலை அணிந்த மார்பின்கண்‌ வண்டுகள்‌ வந்தொலித்து அம்‌ 
மாலையின்‌ தேனை உண்ணாநிற்ப; படுமணிக்‌ கலிமா கடைஇ - ஒலிக்‌ 
இன்ற மணியணிர்‌,த குதிரைகளைச்‌ செலுத்தி; நெடு£ர்ச்‌ சேர்ப்பன்‌ 
வரூ உம்‌ ஆஅ-நெடிய நீரையுடைய ரெய்‌தனில,த்திற்கு,த்‌ தலைவனா 
இய நம்காதலன்‌ வரைவொடு வருஇன்ற தனை; குன்றில்‌ தோன்‌ 
அம்‌ குவவு மணல்‌ ஏறிக்‌ கண்டனம்‌ வருகம்‌ சென்மோ - யாம்‌ 
சென்று குன்று போல,க்‌ தோன்றுகின்ற குவிந்‌,த மணலாலாயெ 
இடர்மீது ஏறிநின்று கண்டு வருவோம்‌ அதற்காகச்‌ செல்‌ 
வோமோ? ஒன்னு கூறிக்காண்‌; எ- அ. 

(வி- ற்‌.) அரவுவாள்‌ - வாளரம்‌. ஊதல்‌ - உண்ணுதல்‌. தாழை, 
புன்னை; மலருக்குப்‌ பொருளாகு பெயர்கள்‌: வாய தாழை: குறிப்புப்‌ 
பெயரெச்சத்‌ தொடர்‌. 


ஓ 


௪௦௭ நற்றிணை நானூறு 


ஈலனுகர்‌ தலால்‌ அழகு கதிர்ப்பேறினும்‌ அது வாட்டறமுக்‌ கை 
விட்டுச்‌ சென்றமையின்‌ கவின்‌. சதையப்‌ பெயர்ந்தனனென்றாள்‌. 
இடையீட்டாலே மெய்கவின்‌ சிதையப்‌ போயினனாதலின்‌ வரைவொடு 
வருவான்‌ காண்‌; அதனைச்‌ சென்று நோக்குதுமென அவளை ஆற்று 
வித்தாளாயிற்று. வண்டிமிர்பூதக்‌ கலிமா கடைஇ மிக்க ஆரவாரத்‌ 
தொடுவருதலின்‌, வரைவு மலிந்தமையுமாம்‌. 

இறைச்சி தாழையும்‌ புன்னையுஞ்‌ சேர்ந்‌ து மணங்கமழுங்‌ கானல்‌ 
என்றது, தலைவன்‌ வரைவொடு புகுதலாலே மணம்புரிர்‌.துகொண்டு' 
நீயும்‌ அவனும்‌ நம்முடைய சேரி விளங்க வீற்றிருப்பீரென்றதாம்‌. 
மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - மகிழ்வித்தல்‌. 

(பெரு -ரை.) வாய என்றது இலையின்‌ விளிம்புகளை. தலைவன்‌ 
ஒருதலையாக வரைவொடு வருவான்‌ என்பது தோன்ற மணியொலிக்‌ 
கும்‌ குதிரைகளைக்‌ கடாவி ஆரவாரத்தோடு வரும்‌ ஆறு என்றாள்‌. 
ஆறு - வகை, வழியெனினுமாம்‌- (௨௩௫) 


௨௩௬. - நம்பிகுட்டுவனார்‌ 
திணை: குறிஞ்சி- 


துறை: இது, தலைமகன்‌ சிறைப்புறமாக வற்புறுக்கும்‌ தோழிக்‌ 
குத்‌ தலைமகள்‌ சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, வரையாமையால்‌ ஆற்றாமை மிக்குவருந்திய 
தலைவியைத்‌ தோழி நோக்கி “நீ வலிதிற்‌ பொறுத்திரு” வென்றாட்கு. 
அப்பொழுது தலைமகன்‌ ஒருபுறத்து வந்து மறைந்திருப்பதை யறிந்த 
தலைவி அவன்‌ கேட்கு மாற்றானே தோழியை நோக்கி “எனக்கு நோய்‌ 
மிக்கது; மெய்யும்‌ வெப்பம்‌ உடைத்து; இனி உய்யேன்‌; ஒருகால்‌ 
அவனது மலையிலே பட்ட காற்று என்மெய்யைத்‌ இண்டினால்‌ உய்வே 
னாதலின்‌, அதுபடும்‌ பொருட்டு அன்னையிடஞ்‌ சென்று “என்னை 
முன்றிலிலே போகட்டாலுய்வேன்‌' என்று சொல்‌”'லென அழிந்து 
கூறாகிற்பது. i 

(இ-ம்‌.) இதனை, “வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌'” 
(தொல்‌. கள. ௨௧) என்பதனைத்‌ 'தொகுத்த மொழியான்‌ வகுத்தனர்‌ 
டல்‌ என்னும்‌ தந்திரவுத்தியாகக்‌ கொண்டு அதன்கண்‌ அமைத்துச்‌ 

காள்க. 


-நோயுங்‌ கைம்மிகப்‌ பெரிதே மெய்யும்‌ 
தீயுமிழ்‌ தெறலின்‌ வெய்தா கின்றே 
ஓய்யெனச்‌ சிறிதாங்கு உயரிய பையென 
. முன்றிற்‌ கொளினே நந்துவள்‌ பெரிதென 
ஓ. நிறைய நெஞ்சத்‌ தன்னைக்‌ குய்த்தாண்டு 
உரையினி வாழி தோழி புரையில்‌ 
்‌ நுண்ணேர்‌ எல்வளை நெகிழ்த்தோன்‌ குன்றத்து 
அண்ணல்‌ நெடுவரை ஆடித்‌ தண்ணென 


12 


மூலமும்‌ உரையும்‌. 307 


வியலறை மூழ்கிய வளியென்‌ 
௧0. பசலை ஆகம்‌ தீண்டிய சிறிதே. 


(சோ-ள்‌.) கோழி வாழி- தோழி! நீ வாழ்வாயாக ]; 
காயும்‌ கைம்மிகப்‌ பெரிது - எனக்குண்டாயெ காமநோயும்‌ அளவு 
கடப்பப்‌ பெரிதாய்‌ இராநின்றது; மெய்யும்‌ உமிழ்‌ தெறலின்‌ 
வெய்து ஆகின்று - ஏன்னுடம்பும்‌ இயை உமிழ்‌ன்ற கொதிப்பி 
னால்‌ வெப்பமுடையதாயிரா நின்றது; புரை இல்‌ நுண்‌ நேர்‌ 
எல்‌ வளை நெகிழ்‌,த் கோன்‌ குன்றத்து - ஆதலின்‌ என்‌ உடம்பை 
மெலிவித்துக்‌ குற்றமற்ற நுண்ணிய நேர்மையையுடைய ஒளி 
பொருந்‌ இய வளையைக்‌ கையினின்று கழலச்‌ செய்த தலைமகன.து 
மலையிலே; அண்ணல்‌ நெடு வரை ஆடடி.,த்‌ தண்‌ என வியல்‌ அறை 
மூழ்கிய வளி - பெருமைபொருந்திய நீண்ட கொடுமுடியின்‌ 
கண்ணே பரவி நின்னு குளிர்ச்சியுனும்படி. அகன்ற பாறையில்‌ 
அளாவிய காற்றானது; என்‌ பசலை ஆகம்‌ சிறிது தீண்டிய -்‌ 
என்னுடைய பசலைநோயுற்ற மெய்யிலே சிறிது படவேண்டி.; ஓய்‌ 
என ஆங்கு உயரிய முன்றில்‌ சிறிது பை எனக்‌ கொளின்‌ பெரிது 
நந்துவள்‌ என - நீ விரைந்து சென்று “அங்கு உயர்ந்த ஈம்முடைய 
முன்றிலிலே இவளைச்‌ சிநிதுபோது மெல்லக்‌ ட,த்தினால்‌ இவள்‌ 
பெரிதும்‌ நோய்‌ . நீங்கப்பெறுவள்‌' என்று; ஆண்டு உய்த்து 
நிரைய நெஞ்சத்து அன்னைக்கு இனி உரை - அவ்விடத்து என்‌ 
னைக்‌ கொண்டுபோய்விட்டு நரகம்‌ போன்ற கொடிய கெஞ்ச,திதை 
யுடைய அன்னைக்கும்‌ இப்பொழுதே உரைப்பாயாக!; எ- அ. 

மலையிலேபட்ட காற்றையும்‌ விரும்பியேற்பவளை நாம்‌ வரையாது 
விடின்‌ இறந்‌.துபடுவ து இண்ணமென்‌ றஞ்சி விரைய வரை வொடு புகுவ 
னென்னுங்‌ கருத்தால்‌ இங்ஙனங்‌ கூறினாள்‌. இல்வயிற்செறித்துக்‌ காவ 
லோம்பலின்‌ நிரையம்‌ போன்ற நெஞ்சத்தன்னை யென்றிகழ்ந்தாள்‌; 
இனித்‌ துய்க்குங்‌ காலத்தே துய்க்காவாறு தடுப்பவர்‌ நிரையம்புகுப 
வென்னுங்கொள்கை உடைமையால்‌ நிரயம்புகு நெஞ்சத்‌ தன்னை 
யென்றாளுமாம்‌. 

இறைச்சி: கொடுமுடியிலே காற்று அளாவிச்‌ சூழ்தல்போல 
என்னுள்ளம்‌ அவனுடைய தோளிலேபட்டு அளாவீச்‌ குழாநிற்குமே 
என்று இரங்கியதாம்‌, மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - அயாவுயீர்த்தல்‌, 

பெரு - ரை, ய்யெனச்‌ ௪ ங்கு உயிரிய என்றும்‌ பாடம்‌. 
ட்ட மே சகன்‌ அன்னை யவன வர வலைய 1 “தோழி / 
வளி ' ஆகந்‌ தீண்டிய என்னை ஆண்டு உய்த்து அன்னையை கோக்க 
இவட்கு நோயும்‌ பெரிது மெய்யும்‌ வெய்‌ துஆ&ன்‌ றுஆதலால்‌ ஓய்யெனச்‌ 
சிறிது ஆங்கு உயரிய பை என முன்றிற்கொளின்‌ இவள்‌ பெரிது நந்து 
வள்‌ என உரை” என இயைத்துப்‌ பொருள்‌ கோடலே நேரிதாம்‌. 
உயிரிய - உயிர்த்தற்‌ பொருட்டு என்க. இதனால்‌ அன்னைக்கு .என்‌ இன்‌ 
னுயிர்‌ கழிவதாயினும்‌ காமநோய்‌ எனச்‌ செப்பாதி என்று. குறிப்பா 
லுணர்த்தினாளுமாதல்‌ நுண்ணிதின்‌ உணர்க, . ்‌ (௨௨௬) 


௪௦௮ நற்றிணை நானூறு 


௨௩௭, காரிக்கண்ணனார்‌ 
தினை: பாலை, 
துறை : இது, தோழி உரை மாறுபட்டது. 


(தி-ம்‌.) என்பது, பிரிவுக்காலத்துத்‌ தலைவியின்‌ துன்பம்‌ நீங்கு 
மாறு தேற்றுதற்கு உரையெடுத்த தோழி அதனை ஏற்றுக்கொள்ளாது 
தலைவி-ஆற்றியிருப்பதை யறிந்து வியந்து! மட.ந்தாய்‌, அவர்கூறிய 
பருவ வரவின்‌ அடையாளமாக மழைவாராநின்றது கண்டாய்‌; அது 
காறும்‌ தலைவர்‌ நீத்தகன்றனரெனக்‌ கூறினாயுமல்‌கூயே, இஃதென்ன 
வியப்‌'பென மாறுபடக்‌ கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌? (தொல்‌. 
கற்‌. ௫) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ பிறவும்‌ வகைபட வந்த ஜளவி' 
என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 
நனிமிகப்‌ பசந்து தோளாஞ்‌ சாஅய்ப்‌ 
பனிமலி கண்ணும்‌ பண்டு போலா 
இன்னுயிர்‌ அன்ன பிரிவருங்‌ காதலர்‌ 
நீத்து நீடினர்‌ என்னும்‌ புலவி 
உட்கொண்டு ஊடின்றும்‌ இலையோ மடம்தை 
உவக்காண்‌ தோன்றுவ ஓங்கி வியப்புடை 
இரவலர்‌ வரூஉம்‌ அளவை அண்டிரன்‌ 
புரவெதிர்ந்து தொகுத்த யானை போல 
உலக முவப்ப ஓதரும்‌ 
௧௦. வேறுபல்‌ உருவின்‌ ஏர்கரு மழையே. 


ஐ 


(சோ -ள்‌.) மடந்தை - மடந்தாய்‌/; வியப்பு உடை இரவ 
லர்‌ வரூஉம்‌ அளவை - வியப்புடைய இரவலர்‌ வரும்‌ பொழுது; 
புரவு எஇர்ந்து அண்டிரன்‌ தொகு,த்த யானைபோல - அவர்கட்‌ 
குக்‌ கொடுப்பது ௧௬௫ “ஆய்‌ அண்டிரன்‌” சேர்‌,த்துவை, தத யானைத்‌ 
இரள போல; உலகம்‌ உவப்ப ஓது அறாம்‌ வேறுபல்‌ உருவின்‌ ஏர்‌ 
தரு மழை - உலகத்தில்‌ வாழும்‌ உயிர்கள்‌ மஒழ்ச்சியடையச 
சொல்லுதற்கரிய வெவ்வேறாக உருவத்தோடு எழுகின்ற 
மேகங்கள்‌; ஓங்‌இ,த்‌ கோன்றுவ உவக்காண்‌ - ஓங்கிக்‌ தோன்று 
வனவற்றை உவ்விடத்தே காணாய்‌! இஃது அவர்‌ குறித்‌,த பருவ 
மன்றோ?; ஈனிமிகப்‌ பசந்த தோளும்‌ சாஅய்‌ - இதுகாறும்‌ மிகப்‌ 
பசந்து கோளும்‌ வாட்டமடைந்‌து; பனி மலி கண்ணும்‌ பண்டு 
போலா - நீர்‌ வடினெற கண்களும்‌ முன்போல்‌ இன்றி வேறுபாடு 
கொள்ள; இன்‌ உயிர்‌ அன்ன பிரிவு அருங்‌ காதலர்‌ நீத்து 
கீடினர்‌ என்னும்‌ புலவி உள்கொண்டு - இனிய உயிர்‌ போனற 
பீரி. தற்கரிய காதலர்‌ என்னைக்‌ கைவிட்டு நெடுந்தூரம்‌ சென்று 


மூலமும்‌ உரையும்‌ ௪௦௯ 


ஒழிந்தனரே என்று கூறப்படுகின்ற புலவியை நீ நின்‌ உள்‌ 


ள,த்‌த கொண்டு; ஊடின்றும்‌ இலை- ஊடுகன்றதும்‌ இல்லையோ? 
இஃகென்ன வியப்பு; எ. அறு. 

(வி-ம்‌.) ஈனிமிக: ஒருபொருட்‌ பன்மொழி. உவக்காண்‌ - உவ்‌ 
விடத்தே பார்‌. ஏர்தரல்‌ - எழுதல்‌, : இஃதென்ன வியப்பு என்றது 
சொல்லெச்சம்‌. வியப்புடை யிரவலர்‌-செய்யுளால்‌ தன்னைப்‌ புகழ்தலை 


யுடைய இரவலர்‌. 


, அவர்பால்‌ அன்பிலள்‌ கொடியளென்று ஏதிலாட்டியர்‌ ஏசுபவாத 
லின்‌ அத்திறத்தேனும்‌ புலப்பாயாக வென்பாள்‌ ஊடின்‌ றுமிலயோ 
என்றாள்‌. வருந்தாது மகிழ்ந்த வண்ணமே தலைவரை எதிரேற்கும்‌ 
தன்மையைக்‌ காணென்பாள்‌ அவர்‌ குறித்த மழை தோன்று மென்றாள்‌. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - மாறுபடக்கூறல்‌. 

(பெரு - ரை.) இது, தலைவன்‌ பிரிவினால்‌ பெரிதும்‌ வருந்தி ஈகை 
யறவு' என்னும்‌ ஆறாம்‌ மெய்ப்பாடெய்தியிருந்த தலைவியைத்‌ தோழி 
அவன்‌ கூறிப்‌ போந்த கார்ப்பருவ வரவுகாட்டி அவளை விழிப்பூட்டி 
ஆற்றுவித்தபடியாம்‌. தலைவி ஆற்றியிருப்பதை அறிந்து தோழி 
வியந்து கூறினாள்‌ எனக்‌ கோடல்‌ தகுதியன்றென்க. ஊடின்றுமிலையே 
என்றது, கையறவு என்னும்‌ மெய்ப்பாடு, மழைகாண்‌ என்றது, பருவ 
வரவு காட்டியபடியாம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. (௨௩௭) 


௨௩௮. கந்தரத்தனார்‌ 

திணை: முல்லை. 

துறை: இது, தலைமகள்‌ பருவங்கண்டழிந்தது. 

(து- ம்‌.) என்பது, வரைவிடைவைத்துப்‌ பொருள்வயிற்பிரிந்த 
தலைமகன்‌ குறித்த பருவம்‌ வரக்கண்டும்‌ அவன்‌ வாராமையைக்‌ கருதிய 
தலைவி மேகத்தை நோக்க, “மேகமே, அவர்நிலையைக்‌ கூறக்கேளென்று 
நீ இங்கு வருதல்‌ சால்புடையதன்று கண்டாய்‌, நின்குரல்‌ பாம்பின்‌ 
படத்தை மழுங்கச்‌ செய்வதன்றி அவர்‌ கெஞ்சைக்‌ கனியச்‌ செய்யாமை 
யின்‌ இனிய வல்ல மன்‌'னென அழிந்து கூறாமிற்ப து. 

(இ-ம்‌.) இதற்கு, “'வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌”' 
(தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ விதிகொள்க. 

வறங்கொல வீந்த கானத்துக்‌ குறும்பூங்‌ 
கோதை மகளிர்‌ குமூஉநிரை கடுப்ப 
வண்டுவாய்‌ திறப்ப விண்ட பிடவ 
மாலை அந்தி மாலதர்‌ நண்ணிய 

டு. பருவஞ்‌ செய்த கருவி மாமழை 
அவர்நிலை யறிமோ ஈங்கென வருதல்‌ 
சான்றோர்ப்‌ புரைவதோ அன்றே மான்‌. றுடன்‌ 
உரவுரறாம்‌ உரறு நீரின்‌ பரந்த 


௪௧௦ நற்றிணை நானூறு 


பாம்புபை மழுங்கல்‌ அன்‌ றியும்‌ மாண்ட 
௧௦. கனியா நெஞ்சத்‌ தானும்‌ 
இனிய அல்லநின்‌ இடி.நவில்‌ குரலே. 

(சோ-ள்‌.), வறம்‌ கொல வீந்த கானத்துக்‌ குறும்‌ பூங்‌ 
கோதை மகளிர்‌ குழுஉநிரை கடுப்ப - கோடை தெறுதலாலே 
பட்டுப்போன காட்டிலே சிறிய பூவணிற்‌த கூந்தலையுடைய . ஆயர்‌ 
மகளிர்‌ கூடுகின்ற கூட்டம்‌ போல; வண்டு வாய்‌ இறப்ப விண்ட 
பிடவ அந்‌. இமாலை - வண்டுகள்‌ வாய்‌ இறந்து தேனைப்‌ பருகும்படி. 
மலர்ந்‌,க பிடவுகளையுடைய அந்‌இமாலையில்‌; மால்‌ அதர்‌ கண்ணிய 
பருவம்‌ செய்த கருவி மாமழை - யான்‌ காமரோய்‌ மிகக்கொள்ளு 
மாறு கார்ப்பருவக்தைச்‌ செய்த மின்னல்‌ முதலாகிய 
தொகுஇயையுடைய கரிய மேகமே!, அவர்நிலை ஈங்கு அறி என 
வருதல்‌ - நீ (அவர்‌ நிலைமையை இங்கு கான்‌ கூற அறிந்து கொள்‌" 
என்று வருதல்‌; சான்றோர்ப்‌ புரைவது அன்னு - சான்றோர்‌ 
செய்கையை ஓ,த்ததாகமாட்டாது கண்டாய்‌!; உடன்‌ மான்று நின்‌ 
இடி. ஈவில்குரல்‌ உரவு உரும்‌ உரணும்‌ நீரின்‌ - ஒரு சேர மயங்கி 
நின்‌ இடித்து முழங்குக்‌ தொழிலையுடைய குரல்‌ வலிய இடியாய்‌ 
முழங்குக்‌ தன்மையினாலே; பர்‌,த பாம்பு பைமழுங்கல்‌ அன்றியும்‌- 
பரவிய பாம்புகள்‌ படம்‌ மழுக்‌ யடங்குமாறு செய்வ தல்லாமல்‌; 
மாண்ட கனியா நெஞ்சத்தானும்‌ இனிய அல்ல - மாட்‌ மைப்‌ 
பட்ட தலைவரது நெஞ்சம்‌ கனியும்படி. செய்ய வல்லனவல்ல ஈத 
லால்‌ நின்‌ இடித்து முழங்கும்‌ அக்குரல்‌ எனக்கு இனிமை 
செய்வன அல்ல; எ- று, ்‌ 

(வி-ம்‌).) வறம்‌ - கோடை. மோ: முன்னிலையசை. பிடவு 
இலையுதிர்த்துத்‌ தூர்தெரியாதபடி பூத்தலால்‌ பட்ட கானத்தைப்‌ 
பூச்குடிய மகளிரை யுவமித்தார்‌. 

அவரை உடனழைத்து வருதலின்றி அவர்‌ நிலையை நீ யறிவையோ 
எனக்‌ கூறுதலால்‌ என்‌ காமகோயை நீக்கும்‌ தன்மையைக்‌ கருதுகின்றிலை 
யாதலின்‌ சான்றோர்‌ செய்கையை நின்‌ செய்கை ஓவ்வா தென்றாள்‌; 
சான்றோர்‌ செய்கை “பிறர்நோயும்‌ தந்கோய்போற்‌ போற்றி அறனறி 
தல்‌, சான்றோர்கட்‌ கெல்லாங்‌ கடன்‌'' (கலி-௧௩௯) என்றதனாலறிக. 
குறித்த பருவத்து வாராது தாழ்த்தமையின்‌ பாம்பின்‌ ஈஞ்சுடைத்‌ 
தலையினும்‌ அவர்‌ மெஞ்சங்‌ கொடிதென்பாள்‌ கனியா நெஞ்சத்தானு 
மென்றாள்‌. 

மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) நின்குரல்‌ கேட்டும்‌ எம்பெருமான்‌ கனியா நெஞ்சம்‌ 
உடையராதலான்‌ நீ எனக்கு இனியை யல்லை நின்குரல்‌ பாம்பு முதலிய 
சிற்றுயிர்களை வருத்துவதே யன்றி எம்‌ போல்வார்க்கு இனிய வல்ல 
காண்‌ என்றவாறு. உரவு - வலிமை. உரும்‌ - இடி. நீரின்‌ - நீர்மை 
யாலே. பரந்த பை என இயைத்தலுமாம்‌. (௨௨௮) 


மூலமும்‌ உரையும்‌ ௪௧௧ 


௨௩௯. குன்றியனார்‌ 
திலே: நெய்தல்‌. 
துறை: இது, தோழி தலைமகன்‌ சிறைப்புறமாகச்‌ சொல்லியது- 
ட (தி-ம்‌.) என்பது, களவொழுக்கத்துத்‌ தலைமகன்‌ ஓரிடத்தில்‌ 
வந்து மறைந்திருப்பதை யறிந்த தோழி தங்களுக்குண்டாகிய பழிச்‌ 
சொல்லை அவன்கேட்டு விரைய வரைந்து கொள்ளுமாற்றானே “யாம்‌ 
இதுகாறும்‌ சேர்ப்பனுக்குப்‌ பொருந்தி ஈடந்துகெர்ண்டோ மில்லை ; 
அங்ஙனமா க இப்பொழுதே எம்மை நோக்கி “அக்காதலனை யணைத்து 
முயங்குவாய்‌' என்று கூறுகின்ற இவ்வூர்‌ யாம்‌ ஏதாவது களவொழுக்‌ 
கத்துக்கு உரியதைச்‌ செய்துவிட்டால்‌ இனி என்ன பாடுபடுமோ "' 
வென்று நொந்து கூறாகிற்பது. 

.(இ-ம்‌.) இதனை, *களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டி.னும்‌' (தொல்‌, கள. ௨௩) என்னும்‌ விதியினால்‌: 
கொள்க. 
ஞான்ற ஞாயிறு குடமலை மறைய 
மான்ற மாலை மகிழ்ந்த பரதவர்‌ 
இனிதுபெறு பெருமீன்‌ எளிதினின்‌ மாறி 
அலவன்‌ ஆடிய புலவுமணல்‌ முன்றில்‌ 
காமர்‌ சிறுகுடிச்‌ செல்நெறி வழியின்‌ 
ஆய்மணி பொதியவிழ்ச்‌ தாங்கு செய்தற்‌ 
புல்லிதழ்‌ பொதிந்த பூத்தப மிதிக்கும்‌ 
மல்லல்‌ இருங்கழி மலிநீர்ச்‌ சேர்ப்பற்கு 
அமைந்துதொழில்‌ கேட்டன்றோ இலமே முன்கை. 

௧௦. வார்கோல்‌ எல்வளை உடைய வாங்கி 

முயங்கெனக்‌ கலுழ்ந்த இவ்வூர்‌ 
எற்றா வதுகொல்யா மற்றொன்று செயீனே. 

(சோ - ள்‌.) ஞான்ற ஞாயிறு குடமலை மறைய - மேலைத்‌: 
இசையிலே சாய்ந்து] விழுகின்ற ஆதிதீத மண்டிலம்‌ ஆங்குள்ள 
அ,த்தமனக்‌ குன்றின்வாய்‌ மறையாநிற்ப ; மான்ற மாலை மகிழ்ந்த. 
பர தவர்‌ _ மயங்கிய மாலைக்‌ காலத்தில்‌ கட்குடித்து மகிழ்ச்சியுற்ற 
பர,தவ மாக்கள்‌ ; இனிது பெறு பெரு மீன்‌ எளிதினின்‌ மாறி ... 


ஓ 


. தாம்‌ வருந்தாது பெற்ற பெரிய மீனை எளிதாக விற்று ; அலவன்‌ 


ஆடிய புலவு மணல்‌ முன்றில்‌ காமர்‌ குடி. - ஞொண்டு விளை 
யாடிய புலவு நாற்றத்தையுடைய மணல்‌ பரந்த முன்றிலையுடைய 
நோக்குவார்க்கு விருப்பம்‌ வருனெற ுகுடியின்கண்ணே ; 
செல்‌ நெறி வழியின்‌ ஆய்மணி பொதி அவிழ்ந்து ஆங்கு - 
செல்லலுற்ற ஒழுங்குபட்ட வழியின்‌ அழயெ நீலமணியின குவி 


கட நற்றிணை கானூறு 


யலை விரித்துப்‌ பரப்பினாற்போல; நெய்தல்‌ 'புல்‌ இதழ்‌ பொதிந்த 
பூதி தப மிதிக்கும்‌ - நெய்தலின்‌ புறவிகழான்‌ மூடப்பட்ட 
மலரைக்‌ கெட மிதித்துச்‌ செல்லாநின்ற ; மல்லல்‌ இருங்கழி மலி 
நீர்ச்‌ சேர்ப்பற்கு - வளப்ப,கையுடைய கரிய கழி பொருந்திய 
நிரம்பிய கடல்நீரையுடைய கெய்கனில க்‌ தலைவனுக்கு ; அமைந்து 
தொழில்‌ கேட்டன்று இலம்‌ - யாம்‌ மனமொத்து இதுகாறும்‌ 
அவனிட்ட தொழிலைக்‌ கேட்டு அதன்படி நடந்தோமே யில்லை- 
முன்‌ கை வார்‌ கோல்‌ எல்‌ வீ உடைய வாங்கி முயங்கு என - 
அங்கனமாக என்னை நோக்க” கின்‌ முன்‌ கையில்‌ அணிந்த 
நெடிய கோற்றொழில்‌ அமைந்த ஒளி பொருந்திய வளைகள்‌ 
உடையும்படி. அச்சோப்பலை அழைத்து ௮ணைத்து முயங்கு 
வாயாக!” என்னு கூறி; கலுழ்ந்த இ ஊர்‌ - புலம்பியமுத இவ்‌ 
வூர்‌ கான்‌; யாம்‌ மற்றொன்று செயின்‌ எற்று ஆவது கொல்‌-யாம்‌ 
இனி அவனுக்கு அமைய நடக்கவல்ல வேறொரு காரியத்தைச்‌ 
செய்துவிட்டால்‌ என்ன பாடுபடுமோ? எ. அ. 

(வி-ம்‌.) வரைந்துகொண்டு அவற்குக்‌ குற்றேவலிழைக்கும்‌ 
பயனைப்பெற்றேம்‌ இல்லையே யென்றிரங்குவாள்‌ தொழில்‌ கேட்டன்றோ 
விலமே யென்றாள்‌. அவனோடு கூட்டமுண்மையை ஊரறிந்ததென 
அறிவுறுத்துவாள்‌ வாங்கி முயங்கென இவ்வூர்‌ கலுழ்ந்ததென்றாள்‌. 
தனால்‌ இனி வரையாது தாழ்ப்பின்‌, இறந்துபடுவதல்லது வேறு 
சய்யக்‌ கடவ தின்மையும்‌ அதனால்‌ அவன்‌ பழியெய்துகன்ற உண்மை 
யுங்‌ கூறினாளாயிற்று. 

உள்ளுறை :— குடித்து மயங்கிய பரதவர்‌ தாம்‌ பெற்ற பெரிய மீனை 
எளிதிலே மாறி நெறியிலுள்ள நீலமலரை மிதித்துச்‌ செல்லுவரென்‌ 
றது, காம மயக்கங்‌ கொண்ட காதலன்‌ தான்‌ அரிய பொருளை எமரிடத்‌ 
துக்‌ கொடுத்துத்‌ தலைவியைப்‌ பெற்று மணந்து ஊரார்‌ எடுத்த அலரைத்‌ 
தாழ மிடத்து அடக்கத்‌ தன்னூர்‌ கொண்டு புகுவானாக வென்றதாம்‌. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவு கடாதல்‌ . 

(டுபரு-ரை.) இஃது அலர்‌ அறிவுறுத்து வரைவு கடாயபடியாம்‌. 
மற்றொன்று செயின்‌ என்றது, பகற்குறியே யன்றி இரவுக்‌ குறியும்‌ 
கூறி அவனை அழைத்து அவன்‌ விரும்பியவாறு ஒழுகுவமாயின்‌ என்ற 
வாறு, - (௨௧௩௧) 


{ 


௨௪௦. நப்பாலத்தனார்‌ 

திணை: பாலை. 

துறை: (௧) இது, பிரிவிடை மெலிந்த தலைமகள்‌ சொல்லியது. . 

(து- ம்‌.) என்பது, பிரிவின்கண்‌ மெலிவுற்ற தலைமகள்‌ “என்‌ முயக்‌ 
கத்தை வெறுத்துச்‌ செல்லுதலால்‌ என்னுடம்பு துயில்‌ கொள்ளாது 
இடையீடுபடுவதாயினும்‌ அவர்‌ சென்ற காடு மலைபோல அச்சத்தைத்‌ 
தாராகின்றது; அதனைப்‌ படைத்த சொடியோன்றானும்‌ அதன்‌ கண்ணே 
சென்று கனி வருந்துவானக 'வென நொர்து கூறாநிற்ப து. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௧௩௨ 


(இ-ம்‌.) இதனை, “ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌” 
(தொல்‌. கற்‌. க) என்னும்‌ விதி கொள்க. 

(௨) கெஞ்சினாற்‌ பொருள்‌ வலிக்கப்பட்டு ஆற்றானாய 
தலைமகன்‌ சொல்லியதூஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, உள்ளத்தாலே பொருள்‌ கருதப்படுதலும்‌ 
தலைவியைப்‌ பிரிதல்‌ ஆற்றாத தலைமகன்‌ ஈம்‌ காதலியின்‌ முயக்கத்தை 
வெறுத்துச்‌ செல்லுதலால்‌ என்னுடம்பு துயில்‌ கொள்ளாது இடை 
யீடுபடுவதாயினும்‌ செல்லுங்‌ காடு மலைபோல அச்சத்தைத்‌ தாரா 
நின்றது; அத்தகைய காட்டினைப்‌ படைத்த கொடியோன்‌ தானும்‌ 
அதன்கண்ணே சென்று நனி வருந்துவானாக' என வருந்திக்‌ கூறா 
நிற்பதுமாகும்‌. 

ரகு 
(இ-ம்‌.) இதற்கு “வேற்றுநாட்‌ டகல்வயின்‌ விழுமத்‌* தானும்‌” 
(தொல்‌. கற்‌. ௫) என்னும்‌ விதிகொள்க. 
ஐதேகு அம்மஇவ்‌ வுலகுபடைத்‌ தோனே 
வையேர்‌ வாலெயிற்று ஒண்ணுதற்‌ குறுமகள்‌ 
-கைகவர்‌ முயக்கம்‌ மெய்யுறத்‌ திருகி 
ஏங்குயிர்ப்‌ பட்ட வீங்குமுலை ஆகம்‌ 
டு. துயிலிடைப்‌ படூஉம்‌ தன்மைய தாயினும்‌ 
வெயில்‌ வெய்துஉற்ற பரலவல்‌ ஓதுக்கில்‌ 
கணிச்சியிற்‌ குழித்த கூவல்‌ கண்ணி 
ஆன்வழிப்‌ படுகர்‌ தோண்டிய பத்தல்‌ 
யானை இனநிரை வெளவும்‌ 
௧௦. கானம்‌ திண்ணிய மலைபோன்‌ றிசினே. 


(சோடள்‌.) (துறை.க) வை ஏர்‌ வால்‌ எயிற்று ஒள்‌ 
அதல்‌ குறுமகள்‌ - கூர்ரையாயெழுந்‌,த வெளிய பற்களையும்‌ ஒள்‌ 
ளிய. நெற்றியையுமுடைய இளமையுற்ற தோழீ/; கை கவர்‌ 
முயக்கம்‌ மெய்‌ உறத்‌ இருகி ஏங்கு உயிர்ப்பட்ட வீங்கு முலை 
ஆகம்‌ - ஈம்‌ காதலர்‌ தாம்‌ கையாலணை தது முயங்கும்‌ புணர்‌சசி 
யானது மெய்யிலே பொருக்க வேண்டாவென்று மாறுபடுதலானே 
ஏங்குகன்‌.ற . உயிர்‌ த்தலோடு பொருந்திய பருத்த கொங்கையை 
' யுடைய என்‌ மெய்யானது ; துயில்‌ இடைப்படூஉம்‌ தன்மையது 
ஆயினும்‌ - இனித்‌ தனியே கடந்து துயிலுவ தனாலே துன்பப்படுக்‌ 
தன்மைய தாயிராநின்றது எனினும்‌; வெயில்‌ வெய்து உற்ற பரல்‌ 
அவல்‌ ஒதுக்கல்‌ கணிச்சியின்‌ குழி,க்‌,த கூவல்‌ நண்ணி - வெயி 
லால்‌ வெப்பமுற்ற பரல்மிக்க பள்ள,த்‌தின்‌ ஒரு புறத்திலே குந்‌ 
தாலியாற்‌ குழி,த்‌த ணெற்றை யடைந்து) ஆன்‌ வழிப்‌ படுகர்‌ 
தோண்டிய பத தல்‌-பசுவின்‌ நிரையைப்‌ பாதுகாக்கும்‌ ஆயர்‌ பறித்த 
சிறுகுழியிலுள்ள நீரை ; * யானை இனம்‌ நிரை வெளவும்‌ -- யானை 


ப்பது நற்றிணை நானூறு 


வரிசையாகச்‌ சென்று உண்ணாகிற்கும்‌ ; கானம்‌ ண்ணி க்‌ 
போன்றிசின்‌ .. அவர்‌ சென்ற கானமானது இண்ணிய மலைபோல 
அழியாத தன்மைய, காய்‌ கின்று கருதுனெற எனக்கு அச்சத்‌ 
தைத்‌ தாராநின்றது ; இவ்‌ உலகு படை, க்கோன்‌ - அத்தகைய 
அந்தக்‌ கொடிய சுரமுற்ற பாலை நில,த்தினைப்‌ படைத்‌ அ கொடி 
யோன்றானும்‌; ஐது எகு- அதன்கட்‌ பையச்‌ சென்று நனி துன்‌ 
புற்று வருந்துவானாக/ எ- று, 

(வி- ம்‌.) அவல்‌ - பள்ளம்‌. கணிச்சி - குந்தாலி, இடைப்‌ 
படல்‌ - இடையீடுபடுதலுமாம்‌, திருகியென்பதைத்‌ இருக வனத்‌ 
திரிக்க. பத்தல்போலச்‌ சிறிதாகத்‌ தோண்டப்படுதலிற் லென்‌ 
மூர்‌; இது ணெற்றினிரைல்‌ யெடுத்து ஊற்றி ஆனிரையை உண்பித்‌ 
தற்குத்‌ தோண்டப்படுவ து. 

இறைச்சி ஆனிரை யுண்பிக்கும்‌ வண்ணம்‌ ஆயர்‌ கூவலருகலே 
பறித்த குழியாயெ பத்தலி னிரப்பிவைத்த நீரை யாளையினம்‌ உண்ணா 
நிற்கும்‌ என்றது, இப்பொழுது தலைவனாலே துய்க்குமாறு சமைக்க 
என்‌ நலனைப பசலையுண்டொழிக்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - 
அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. ்‌ 

(௨) உரை --கெஞ்சமே / குறுமகளை முயங்கு முயக்கம்‌ வேண்டா 
என்று வெறுத்து நீங்குதலானே பருத்த கொங்கையை யுடையாளது 
மெய்துயிலின்றி வருந்துவதாயினும்‌, யான்‌ இப்பொழுது செல்லும்‌ 
கானமான து மலைபோல அச்சத்தைத்‌ தாராகின்றது ; அத்தகைய அச்‌ 
கானம்‌ பரவிய பாலைநிலத்தைப்‌ படைத்த கொடிய இறைவன்தானும்‌ 
அதன்‌ கண்ணே மெத்தெனச்‌ சென்று துன்புறுவானாக; ஏஃறு, 

இலறச்ரி:- யான்‌ துய்க்கவேண்டிய நலத்தைப்‌ பசலையுண்டொழிக்‌ 
கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பிறன்கட்‌3டான்றிய அச்சம்பற்றிய 
இளிவரல்‌. பயன்‌ - இல்லத்தழுங்கல்‌. 

(பெரு -ரை.) கானம்‌ மலைபோன்றிசின்‌ என்றது, காடு மலை 
போன்று கடத்தற்‌ கரியதாகத்‌ தோன்றுகின்றது என்றவாறு, இது 
பண்புவமை. உலகியலினும்‌ செயற்கரிய செயல்‌- ஒன்றைக்‌ கருதி 
அஃது எனக்கு மலைபோலத்‌ தோன்றுகின்றது. எனல்‌ காண்க, 
“ வீங்குமலை யாகம்‌ துயிலிடைப்‌ படூஉம்‌ தன்மையது ? என்றது, 
அன்பினது அகலம்‌ கானம்‌ மலை3பான்றது என்றது, தாளாண்பக்கம்‌. 
அஃதாவது - முயற்சியான்‌ வரும்‌ வருத்தத்தை உணரும்‌ உணர்ச்சி 
யோடு அப்பொருட்டிரிவு பொருந்தாமையாம்‌. இவ்வுலகு என்றது 
இந்தப்‌ பாலை நிலத்தை என்றவாறு. நிலத்தின்‌ பகுதிகளையும்‌ தனித்‌ 
தனி உலகு என்றே கூறும்‌ மரபினை, “மாயோன்‌ மேய காடுறை யுலக 
மும்‌' (தொல்‌. அகத்‌.) என்னும்‌ நூற்பாவானும்‌ உணர்க. : (௨௪௦) 


௨௪௧. மதுரைப்‌ பெருமருதனார்‌ 


தீனை : பாலை, 
நுறை : இது, தலைமகன்‌ வன்பொறை எதிரழிந்தது. 
ற்‌.) என்பது, தலைமகன்‌ பொருள்வயிற்பிரிதலாலே வருந்திய 
பல்‌ “நீ வருந்தாது வலிதிற்‌ பொறுத்திருப்பா'யென்ற தோழியை 


இட. ச வ ட்டி 


மூலமும்‌ உரையும்‌ ௪கடு 


நோக்கி அவள்‌ யான்‌ எஙஙனம்‌ ஆற்றுவேன்‌? பொருள்வயிற்‌ பிரிந்தோர்‌ 
ஆண்டு என்னை நினைப்பாராயின்‌ எனக்குப்‌ புரையேறும்‌; அப்படியுஞ்‌ 
செய்யார்‌ போலு" மென்று அழிந்து கூறாநிற்பது. 
(இ-ம்‌.) இதனையும்‌, **ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை'' என்ப 
தனாற்‌ கொள்க. 
உள்ளார்‌ கொல்லோ தோழி கொடுஞ்சிறை 
உள்ளடி. பொறித்த வரியுடைத்‌ தலைய 
நீரமி மருங்கின்‌ ஈரயிர்‌ தோன்ற 
வளரா வாடை உளர்புகனி தீண்டலின்‌ 
வேழ வெண்பூ விரிவன பலவுடன்‌ 
வேக்துவீசு கவரியிற்‌ பூம்புதல்‌ அணிய 
மழைகழி விசும்பின்‌ மாறி ஞாயிறு 
வீழித்திமைப்‌ பதுபோல்‌ விளங்குபு மறைய 
எல்லை போகிய பொழுதின்‌ எல்லுறப்‌ ்‌ 
௧௦. பனிக்கால்‌ கொண்ட பையுள்‌ யாமத்துப்‌ 
பல்லிதழ்‌ உண்கண்‌ கலுழ 
நில்லாப்‌ பொருட்பிணிப்‌ பிரிந்திசி னோரே: 


(சோ - ள்‌.) கோழி கொடுஞ்சிறை உள்‌ அடி பொதிதத 
வரி உடை தலைய நீர்‌ அழி மருங்கின்‌ - தோழி! வளைந்த சிறகை 
யுடைய பறவைகளின்‌ உள்ளங்காற்‌ சுவடு பொருந்திய. வரிகளை 
மேற்கொண்டுள்ள நீர்வற்றிய இடங்கள்‌ தோனும்‌; ஈர்‌ அயிர்‌ 
தோன்ற - மெல்லிய நுண்மணல்‌ தோன்றாநிற்ப; வளரா வாடை 
உளர்பு கனி சண்டலின்‌ - மெல்லென வீசும்‌ வாடைக்காற்று 
உளர்ந்து மிகவும்‌ இண்டுதலினா?ல; வேழ வெண்பூ விரிவன பல 
உடன்‌ வேந்து வீசு கவரியின்‌ பூம்பு,தல்‌ அணிய - கரும்பின்‌ 
வெளிய பூப்‌ பலவும்‌ ஒருசேர விரிவனவாய்‌ அரசனுக்கு வீசப்‌ 
படும்‌ கவரிபோல மெல்லிய பு,தல் கோனும்‌ அழகு செய்யா நிற்ப; 
மழை கழி விசும்பின்‌ மாறி விழித்து இமைப்பதுபோல்‌ ஞாயிறு 
விளங்குபு மறைய - மேகங்கள்‌ நீங்கிச்‌ செல்லுகின்ற ஆகாயத்தில்‌ 
மாறி மாறி விழித்து மூடி இமைப்பதுபோல்‌ ஞாயிறு தோன்றித்‌ 
தோன்றி மறையாநிற்ப; எல்லை போகிய பொழுதின்‌ எல்‌ உற - 
பகற்காலன்‌ சென்ற மாலைப்‌ பொழுதோடு இராக்காலம்‌ வந்து 
சேர்‌தலும்‌; பனி கால்‌ கொண்ட பையுள்‌ யாமத்து - பனி நிலத்‌ 
தில்‌ விழத்தொடங்யெ துன்பத்தைத்‌ தருகின்ற நடு யாமத்தில்‌; 
பல்‌ இதழ்‌ உண்கண்‌ கலுழ - இமையையுடைய மையுண்ட கண்கள்‌ 
நீர்‌ பெருக வடியும்படி. அழாநிற்ப; கில்லாப்‌ பொருள்‌ பிணிப்‌ 
பிரிந்திசனோர்‌ - நிலைகில்லாத பொருளை ஈட்டுதலில்‌ உள்ளம்‌ 


@ 


சுக்கா நற்றிணை நானூறு 


பிணிப்புண்டு எம்மைப்‌ பிரிந்து சென்‌ ற. காதலர்‌; உள்ளார்‌ 
கொல்‌ - இப்பொழுது யாம்‌ படுக்துயரைக்‌ கருதினாரேல்‌, புரை 
யேறல்‌ தும்மல்‌ முதலியவற்றால்‌ அறிந்து இனி அவர்‌ வருவர்‌ 
போலுமென ஆற்றியிருப்பேமன்றோ! அங்ஙனம்‌ இன்மையால்‌ 
கருஇயிருப்பாரல்லரோ 2 ள- று, 

(வி- ம்‌.) கொடுஞ்சிறை: பறவைக்குச்‌ சனையாகுபெயர்‌. வேழம்‌ - 
பேய்க்‌ கரும்புமாம்‌, 

நிலைகில்லாப்‌ பொருள்‌ பிணித்தலானே நிலைபெறக்‌ கைவந்த இன்‌ 
பத்தை நீத்துச்‌ சென்றவராதலின்‌, அறவரல்லரெனவும்‌, அங்ஙனம்‌, 
அறவரல்லாதார்க்குச்‌ செய்ந்நன்றி மறப்பது இயல்பாதலிற்‌ பண்டு 
நாம்‌ பாலித்த நலனுண்டு துறந்து ஈம்‌ காதலர்‌ நம்மை உள்ளாருமாயினார்‌ 
போலு மெனவுங்‌ கொண்டு கூறினாளென்பது. கைகோள்‌ - கற்பு. 
மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ர.) தொலைவிலுள்ள அன்புடையா ரொருவர்‌ நினைத்‌ 
துழி அன்பு செயப்பட்டார்க்குத்‌ தும்மல்‌ முதலியன தோன்றும்‌ என்பது 
ஒரு நம்பிக்கை, இதனை, 


** வழுத்தினாள்‌ தும்மினே னாக அழித்தமுதாள்‌ 
யார்‌ உள்ளித்‌ தும்மினீர்‌ என்று ?' (குறள்‌ - ௧௩௧௭) 
எனவரும்‌ திருக்குறளானும்‌ உணர்க. (௨௪௧) 

௨௪௨. விழிக்கட்பேதைப்‌ பெருங்கண்ணனார்‌ 

நிண: முல்லை. 

துறை: இது, வினைமுற்றி மறுத்தராரின்ற தலைமகன்‌ கார்கண்டு' 
பாகற்குச்‌ சொல்லிய து. 

(தி-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ சென்று மீளூந்‌ தலைமகன்‌ தலை 
மகளைக்‌ கானும்‌ அவாவினால்‌ விரைவிலே தேர்செலுத்த வேண்டிப்‌ 
பாகனை நோக்கிப்‌ (பாகனே ! மழைபெய்யத்‌ தொடங்கியதுமன்‌; இல்‌ 
வேலை தன்‌ குட்டியோடு களரின்‌ கண்ணே சென்ற பிணைமானை அதன்‌ 
கலைமான்‌ தேடா நின்றது உவ்விடத்‌3த பாராய்‌; ஆதலின்‌ நின்தேர்‌ 
விரைந்து செல்வதாக'வென உவந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பேரிசை யூர்திப்‌ பாகர்‌ பாங்கனும்‌!* 
(தொல்‌. கற்‌. 6.) என்னும்‌ விதிகொள்க. 

இலையில்‌ பிடவம்‌ ஈர்மலர்‌ அரும்பப்‌ 
புதலிவர்‌ தளவம்‌ பூங்கொடி அவிழப்‌ 
பொன்னெனக்‌ கொன்றை மலர மணியெனப்‌ 
பன்மலர்க்‌ காயாங்‌ குறுஞ்சினை கஞலக்‌ 

௫. கார்தொடங்‌ கின்றே காலை வல்விரைந்து 
செல்க பாகநின்‌ தேரே உவக்காண்‌ 


அ இடது இதி 


மூலமும்‌ உரையும்‌ ௪௧௭ 


கழிப்பெயர்‌ களரில்‌ போகிய மட.மான்‌ 
விழிக்கண்‌ பேதையொடு இனனிரிக்‌ தோடக்‌ 
காமர்‌ நெஞ்சமொடு அகலாத்‌ 

௧௦. தேடுஉ கின்ற இரலை ஏறே. 


(சோ-ள்‌.) பாக இலை இல்‌ பிடவம்‌ ஈர்‌ மலர்‌ அரும்ப - 
பாகனே / பழுத்து உதிர்தலானே இலைகளில்லாத பிடாவெல்‌ 
லாம்‌ மெல்லிய மலர்கள்‌ நிறையும்படி. அரும்பு மு௫ழ்ப்ப; புதல்‌ 
இவர்‌ தளவம்‌ பூங்கொடி அவிழ - பு,கர்மேலேறிப்‌ படர்கின்ற 
முல்லைக்கொடி. பூக்கள்‌ மலராகிற்ப;GS கொன்றை பொன்‌ என 
மலர - கொன்றைகள்‌ அனைத்தும்‌ பொன்போல மலர்‌தலைச 
செய்ய; மணி எனப்‌ பல்‌ மலர்க்‌ காயாங்‌ குனுஞ்‌ சனை கஞல - 
நீலமணி போலப்‌ பலவாய மலர்களையுடைய காயாவின்‌ குறுமை 
யாகிய களைகள்‌ விளங்கா நிற்ப; காலை கார்‌ தொடங்கின்னு - 
இன்று காலைப்‌ பொழுதிலேயே மேகம்‌ கான்‌ மழைபெய்யும்‌ 
தொழிலைத்‌ -கொடங்கியது கண்டாய்‌; கழிப்‌ பெயர்‌ களரில்‌ 
போகிய மடமான்‌ விழிக்கண்‌ பேதையொடு இனன்‌ இரிந்து ஓட - 
கழிந்து பெயர்கின்ற களர்நிலதிதிலே சென்றபிணைமான்‌ 
மருண்டு விழித்‌ தலையுடைய கண்களையுடைய தன்‌ குட்டியோடு 
கூட்டக்தினின்று இரிங்கோடுகலும்‌; காமர்‌ நெஞ்சமொடு ௮௧ 
லாக்‌ தேடூஉ நின்ற இரலை எனு உவக்காண்‌ - அதன்பால்‌ உற்ற 
விருப்பமிக்க நெஞ்ச,த்கொடு சென்று கேடாகின்ற ஆண்மானை 
உவ்விட,த3,த பாராய்‌/; கின்‌ தேர்‌ வல்‌ விரைந்து செல்க-_அ,கலின்‌ 
நின்கேர்‌ மிக விரைந்து செல்வதாக! ளு, 


(வி- ம்‌.) ஆண்மான்‌ பெண்மானயுங்‌ குட்டியையும்‌ தேடாநின்‌ 
றதனைப்‌ பார்‌. எனவே யான்‌ என்‌ காதலியையும்‌ புதல்வனையுங்‌ காண 
மிகவிருப்ப முடை 3யனென்பதைப்‌ பிறிதொன்றன்‌ மேல்வைத்து அறி 
வுறுத்தினா னென்பது. இது குறிப்பெச்ச மெனவும்படும்‌. தான்‌ கார்‌ 
காலத்‌ தொடக்கத்தில்‌ வநவதாகக்‌ காதலிக்குக்‌ கூறிச்‌ சென்றனனாத 
லின்‌ அத பழுதுறாவாறு செல்ல வேண்டிக்கார்‌ தொடங்கன்றென்றான்‌. 
வீழ்க கண்பேதை என மான்குட்டிக்குக்‌ கூறிய அடைச்சிறப்பால்‌ 
ஆசிரியர்‌ பெருங்‌ கண்ணனார்‌ விழிக்கட்பேதைப்‌ பெருங்‌ கண்ணனார்‌ 
எனப்பட்டார்‌ போலும்‌. கைகோள்‌ - கற்பு. 


மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - பாகன்‌ தேர்கடாவல்‌. 


(பெரு - ரை.) காலை - காலம்‌ எனக்கொண்டு காலம்‌ கார்ப்பருவத்‌ 
தைத்‌ தொடங்கிற்று என்றலே சிறப்பு; முல்லைக்குச்‌ சிறுபொழுது 
மாலை; காலையன்றாதலின்‌. மேகம்‌ என எழுவாய்‌ வருவித்தலும்‌ மிகை 
யென்க. இலையில பிடவம்‌ என்றும்‌ பாடம்‌. காயாஞ்சினை பல்மலர்‌ 
கஞல என மாறுதல்‌ இனிது, இனன்‌ - இனம்‌. தேடூஉகின்ற - தேடா 
நின்ற. (௨௪௨) 

௩, நா 27 


௪க௪௮ நற்றிணை நானூறு 


௨௪௩, காமக்கணிப்பசலையார்‌ 


தினை: பாலை. 

துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகள்‌ சொல்லியது. 

(நு-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரிதலால்‌ 
மெலிந்த தலைவி (சோலை தோறும்‌ குயில்கள்‌ புணர்ந்இர்‌ பிரியாதிரென்‌ 
பதுபோலக்‌ கூவா நிற்கும்‌ இவ்‌ விளவேனிற்‌ காலத்திலே பிரிதல்‌ இயல்‌ 
பென்றால்‌ அறத்தினும்‌ பொருளே அருமையது போலும்‌! என்று 
அழிந்து கூறுறிற்பது, 

ம (9 -ம்‌) இதனை, *ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு மிலையினும்‌' 
(தொல்‌. கற்‌. ௪) என்னும்‌ விதியினால்‌ அமைத்துக்‌ கொள்க, 
தேம்படு சிலம்பில்‌ தெள்ளறல்‌ தழீஇய 
துறுகல்‌ அயல நூமணல்‌ அடைகரை 
அலங்குசினை பொதுளிய நறுவடி மாஅத்துப்‌ 
பொதும்புதோ றல்கும்‌ பூங்கண்‌ இருங்குயில்‌ 
கவறுபெயர்த்‌ தன்ன நில்லா வாழ்க்கையிட்டு 
அகறல்‌ ஓம்புமின்‌ அறிவுடை யீரெனக்‌ 
கையறத்‌ துறப்போர்க்‌ கழறுவ போல 
மெய்யுற இருந்து மேவர நுவல 

இன்னா தாகிய காலைப்‌ பொருள்வயின்‌ 

௧௦. பிரிதல்‌ ஆடவர்க்கு இயல்பெனின்‌ 

அறிதுமன்‌ றம்ம அறத்தினும்‌ பொருளே. 

(சோ - ள்‌.) தேம்‌ படு சிலம்பில்‌ தெள்‌ அறல்‌ தழீஇய 
துறுகல்‌ அயல தூ மணல்‌ அடை கரை - தேன்‌ உண்டாகின்ற 
பக்கமலையிலே கெளிக்‌,த நீர்‌ சூழ்க க துறுகல்லின்‌ அயலிலுளள 
தரய மணல்‌ அடுத்த கரையின்‌ கண்ணே; அலங்கு சினை பொது 
ளிய ஈறு வடி மாஅத்துப்‌ பொதும்பு தோன அல்கும்‌ - அசை 
இன்ற களைகளிலே தளிர்‌த்துத தழைதித நறிய வடுக்களையுடைய 
மாமரமிக்க சோலைதோ னும்‌ கங்குகல்கொண்ட, பூங்‌ கண்‌ இருங்‌ 
குயில்‌ கவறு பெயர்‌,த்து அன்ன நில்லா வாழ்க்கைஇட்டு - சிவந்த 
கண்ணுடைய கரிய குயில்கள்‌ சூ.தாடு கருவி பெயர்ந்து விழுமாறு 
போன்ற நிலையில்லாத பொருளீட்டும்‌ வாழ்க்கையை ஏதுவாகக்‌ 
கொண்டு, அறிவு உடையீர்‌ அகறல்‌ ஓம்புமின்‌ - “அறிவுடையீர்‌ 
நீங்கள்‌ நுங்களுடைய கா.தலிமாரை விட்டுப்பிரியாது கலந்ததே 
மிருங்கோள்‌!' எனக்‌ கையறத்து றப்போர்க்‌ கழறுவ போல மெய்‌ 
உற இருக்கது மே வர அவல - என்று செயலனறும்படி கைவிட்டுத 
துறந்து செல்வோரை இடித்துரைப்பனபோலத்‌ தாம்‌ தாம்‌ 
ஆனும்‌ பெண்ணும்‌ மெய்யொடு மெய்‌ சேரவிருந்து பொருந்து 


ல 


ட 


! மூலமும்‌ உரையும்‌ ௪௧௯ 
தல்‌ வரக்‌ கூவாநிற்ப; இன்னாது ஆகிய காலை பொருள்‌ வயின்‌ பிரி 
தல்‌ ஆடவர்க்கு இயல்பு எனின்‌ - பிரியும்‌ பொழுதே, இன்னாமை 
யைத்‌ தகருவகாகிய இளவேனிற்‌ காலத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரி 
வது ஆடவர்க்கு இயல்பாகு மென்னில்‌; அறத்தினும்‌ மன்ற 
பொருள்‌ அரிது - அடைந்தோம்‌ என்பாரைக்‌ கைவிடேம்‌ 
என்று கூறிப்‌ பாதுகாக்கும்‌ அறத்தினுங்காட்டில்‌ தெளிவாகப்‌ 
பொருள்‌ அரியது போலும்‌? இது மிக்க வியப்பு; எ-று. 


(வி-ம்‌.) பிரிந்த வழிக்‌ குயில்கூவுமோசை தனக்கு இன்னாமை 
செய்தலில்‌ அவை இங்ஙனமே கூவுகன்றன வென்றாள்‌, ''ஊடினீ 
ரெல்லா முருவிலான்‌ றன்னாணை, கூடுமி னென்று குயில்சாற்ற”' என்றார்‌ 
பிறரும்‌. அடைநர்தாரைக்‌, காப்பேமென்று முன்னர்க்‌ கூறியபடி பின்‌ 
னர்க்‌ காப்பத அறமெனப்‌ படுவது. அதனைக்‌ கைவிட்டுப்‌ பொருள்‌ 
பெரிதெனப்‌ பிரிந்தார்‌ ஆதலின்‌ அறத்தைக்‌ கைவிட்டார்க்குப்‌ பிற 
கைகூடாவே யென்று இரங்கிபவாறு. மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - 
அயாவுயிர்த்தல்‌. 


(பெரு - ரை.) பொருள்வயிற்‌ பிரிதல்‌ ஆடவர்க்கு இயல்‌] 
ஆற்றியிருப்பது மகளிர்‌ கடமை என்று ஆற்றுவிக்கும்‌ தோழியை 
நோக்கிச்‌ கூறுகின்றாள்‌ ஆகலின்‌ பிரிதல்‌ ஆடவர்க்கு இயல்பெனின்‌ 
கானத்‌ தோழி கூற்றைக்கொண்டு கூறுபவள்‌ இயல்பாயினும்‌ இன்னா 
தாகிய இப்பருவத்தே பிரிதல்‌ அறமா3மா என்று நொந்து கூறுகின்‌ 


ருள்‌ என்க. *பிரியல்‌' என்றும்‌ பாடம்‌ ்‌ (௨௪௩) 
௨௫௫, கூற்றங்குமானார்‌ 
தினை: குறிஞ்சி, 


திறை: இஃது, அறத்தொடு நிலைவலித்த தோழியைத்‌ தலைவி 
முகம்புக்க து. 

(நு-ம்‌.) என்பது, களவொழுக்கத்துத்‌ தலைமகன்‌ சிலபொழுது 
வாராமையாலே தலைமகள்‌ கவலையால்‌ வாடியதறிந்த தோழி இதனைத்‌ 
அமர்க்கு அறிவுறுத்தி வரைவெதிர்‌ கொள்ளுவிப்பலெனக்‌ கருதுதலும்‌ 
அதன யறிந்ததலைவி தோழியை நோக்கி என்னுடம்பிலுள்ள அழ 
கைக்‌ கெடுத்த பசலையை நீ கண்டு வைத்தும்‌ நாடனுக்கு உரைத்த 
லாவது அன்னைக்கு இது தணியும்‌ வகையை யுரைத்தலாவது செய்தா 
யல்லையே யென்று நொந்து கூறாநிற்பது, 

. “உயிரினும்‌ சிறந்தன்று நாணே காணினும்‌ 
செயிர்‌ தீர்‌ காட்சிக்‌ கற்புச்‌சறந்‌ தன்றெனத்‌ 
தொல்லோர்‌ கிளவி புல்லிய கெஞ்சமொடு 
காமக்‌ கிழவ னுள்வழிப்‌ படினும்‌ 
தாவி னன்மொழி கிழவி கிளப்பினும்‌ 
ஆவகை பிறவும்‌ தோன்றுமன்‌ பொருளே” (தொல்‌. கள. ௧௧) 


ன்னும்‌ விதிகொள்க, இது தலைவி தோழிக்கு அறத்தொடு நின்றது. 


௪௨௦ நற்றிணை நானூறு 


விழுந்த மாரிப்‌ பெருந்தண்‌ சாரல்‌ 

கூதிர்க்‌ கூதளத்து அலரி நாறும்‌ 

மாதர்‌ வண்டின்‌ நயவருர்‌ தீங்குரல்‌ 

மணகமாறு சிலம்பின்‌ ௮சுணம்‌ ஓர்க்கும்‌ 
இ. உயர்மலை நாடற்கு உரைத்தல்‌ ஒன்றோ 

அயர்மருங்கு அறியா அன்னைக்‌ இந்நோய்‌ 

தணியுமா றிதுவென உரைத்தல்‌ ஒன்றோ 

செய்யாய்‌ ஆதலிற்‌ கொடியை தோழி 

மணிகெழு நெடுவரை ௮ணிபெற நிவந்த 
௧௦. செயலை ௮ந்தளிர்‌ அன்னஎன்‌ 

மதனின்‌ மாமெய்ப்‌ பசலையுங்‌ கண்டே. 


(சோ -ள்‌.) கோழி மணி கெழு நெடு வரை ௮ணி பெற 
கிவம்‌த செயலையந்‌ தளிர்‌ அன்ன - தோழி! நீலமணி போன்ற: 
நிண்ட மலையில்‌ அழகு பொருந்து உயர்ந்த அசோகம்‌ தளர்‌ 
போன்ற; என்‌ மகனின்‌ மா மெய்ப்‌ பசலையும்‌ கண்டு - எனது 
ஈல்ல மேனியின்‌ அழகுகெடும்படி செய்த பசையை நீ கண்டு 
வைத்தும்‌; மாரி விழுந்த பெரும்‌ கண்‌ சாரல்‌ கூதிர்க்‌ கூகளத்து 
௮லரு நாறும்‌ மாதர்‌ வண்டின்‌ -. மழைபெய்த பெரிய தண்ணிய 
சாரலின்‌ கண்ணே கூதிர்க்காலத்துக்‌ கூதாளி பலரின்‌ மணம்‌ வீசு 
இன்ற அழயெ வண்டின்‌; கயவரும்‌ தீம்‌ குரல்‌ மணம்‌ நானும்‌: 
சிலம்பின ௮சுணம்‌ ஓர்க்கும்‌ - விருப்பமுறும்‌ இனிய ஓசையை 
யாழோசைபோலுமென்று மலைமுழையிலிருக்கன்ற ௮சுணமானா 
இய விலங்கு செவி கொடுத்துக்‌ கெளாநிற்கும்‌; உயர்மலை காடு 
உரைத்தல்‌ ஒன்று - உயர்ந்‌ க மலைகாடனுக்குச்‌ சொல்லுதல்‌ ஒன்றா. 
வது; துயர்‌ மருங்கு அறியா அன்னைக்கு இந்‌ கோய்‌ தணியும்‌ 
ஆஅ இது என உரைத்தல்‌ ஒன்௮ு-எனது துன்ப,த்இன்‌ மிகுதியை 
அறியாத அன்னைக்கு இம்கோய்‌ சணியும்‌ வழி இதுதான்‌ என 
உரைத்தல்‌ ஒன்றாவது; செய்யாய்‌ ஆதலின்‌ கொடியை - செய்தா 
யல்லை இங்கனம்‌ இரண்டில்‌ ஒன்றேனுஞ்‌ செய்து என்னைப்‌ பாது 
காவாமையாலே நீ கொடுமை மிக்குடையையாவாய்‌!; எ - அ. 

(வி-ம்‌.) கூதளம்‌ - தாளிக்கொடி; அதன்‌ பேதமுமாம்‌. மாதர்‌ - 
அழகு. கூதள மணகாறும்‌ வண்டு - தேனையுண்ணுமாறு தாளிப்பூவில்‌' 
விழுதலால்‌ அம்மலர்‌ மணம்வீசும்‌ வண்டு, 

அன்னை வெறியெடுத்தல்‌ முதலாயின கூறி அதன்முன்‌ அவனை 
விரைந்து மணஞ்‌ செய்து கொள்ளும்படி. வற்புறுத்தாமைபற்றி நாடற்‌- 
குரைத்தலாய வொன்றேனுஞ்‌ செய்தலையென்றாள்‌. அன்ன வெறி 
யெடாதபடி காடனது மார்பினால்‌ வந்த இந்நோய்‌ அவன்‌ . மார்பை: 
வுயங்குவதாலே தணியும்‌ என அவட்கு அறிவுறுத்தாமையீல்‌ 


பு 


மூலமும்‌ உரையும்‌ ௪௨௧ 


அன்னைக்கு இந்‌ நோய்‌ தணியுமாறு உரைத்தலொன்றுஞ்‌ செய்திலை 
யென்றாள்‌. 

உள்ளுறை :--கூ காளி மலரில்‌ வீழ்ந்துண்ணுதலாலே அதன்‌ மணம்‌ 
நாறுகின்ற வண்டுபாடும்‌ ஓசையை யாழோசை போலுமென்று அசுண 
மான்‌ ஆராயுமென்றது, என்னைத்‌ தலைவன்‌ மூயங்கி விடுத்தலானாகிய 
வேறுபாட்டைக்‌ கண்டு இது மூருகணங்கு போலுமென அன்னை 
ஆராய நிற்குமே என்றதாம்‌. மெய்ப்பாடு - வருத்தம்‌ பற்றிய வெகுளி. 
ய்யன்‌- தோழியைத்‌ தன்முகமாக்குதல்‌. 

, (பெரு-ரை.) பயன்‌ - அறத்தொடு நிற்றல்‌ என்க. மாதர்‌ 
வண்டின்‌ தஇங்குரல்‌ அசுணம்‌ ஓர்க்கும்‌ என்றது, நமது மறையை நீ 
அன்னைக்கு (செவிலிக்கு)க்‌ குறிப்பாக உணர்த்துவாயாயின்‌ அவள்‌ 
மகிழ்ந்து அதற்கு ஆவன செய்யச்‌ சமைவாள்‌ என்னும்‌ உள்ளுறை 
பொருளது என்றலே துறைக்குப்‌ பொருந்தும்‌ கருத்தென்க. “வீழ்ந்த 
மாரி' என்றும்‌, £செயலை மருதளிர்‌' என்றும்‌, *மாமைப்‌ பசலை” என்றும்‌ 
பாடவேற்றுமைகள்‌ உண்டு, (௨௪௪) 


௨௪௫.  அல்லங்கேனார்‌ 

திணை: நெய்தல்‌. 

துறை: இது, குறை நேர்ந்த தோழி தலைமகளை முகம்புக்கது. 

(து-ம்‌.) என்பது, பாங்கியிற்‌ கூட்டத்துத்‌ தலைமகன்‌ கூறிய 
குறையை முடிப்பதாக உடன்பட்ட தோழி, மீண்டுவந்து தலைவியின்‌ 
குறிப்பைத்‌ தன்வயம்‌ ஆக்குவாளாய்‌ உரையாடு&ன்றவள்‌, சேர்ப்ப 

ருவன்‌ நம்மை நோக்கி, என்னுயிரைக்‌ கைக்கொண்ட நீ யாவளோ 
என்று அவனால்‌ நாம்‌ வருந்துவது அறியாமல்‌ நம்மால்‌ அவன்‌ வருந்தின 
தாகக்‌ கூறித்‌ தொழுது நின்றது, ஈகையாயிற்றுக்‌ காணென ஈகை 
யாடிக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “'மறைந்தவளருகத்‌ தன்னொடும்‌ அவளொடும்‌, 
முதன்மூன்று அஃஇப்‌ பின்னிலை நிகழும்‌ பல்வேறு மருங்கினும்‌!” 
(தொல்‌, கள. ௨௨) என்னும்‌ விதிகொள்க. 
நகையா கின்றே தோழி தகைய 
அணிமலர்‌ முண்டகத்து ஆய்பூங்‌ கோதை 
மணிமருள்‌ ஐம்பால்‌ வண்டுபடத்‌ தைஇத்‌ 
துணிநீர்ப்‌ பெள வர்‌ துணையொடு ஆடி 
ஒழுகு நுண்‌ நுசுப்பின்‌ அகன்ற அல்குல்‌ 
தெளிதீங்‌ களவியாரை யோவென்‌ 
அரிதுபுணர்‌ இன்னுயிர்‌ வெளவிய நீயெனப்‌ 
பூண்மலி நெடுந்தேர்ப்‌ புரவி தாங்கித்‌ 
தான்ஈம்‌ அணங்குதல்‌ அறியான்‌ நம்மின்‌ 
௧௦. தான்‌ ௮ணங்‌ குற்றமை கூறிக்‌ கானல்‌ 


ஐ 


௪௨௨ நற்றிணே நானூறு 


சுரும்பிமிர்‌ சுடர்‌ நுதல்‌ நோக்கிப்‌ n 
பெருங்கடற்‌ சேர்ப்பன்‌ தொழு.துநின்‌ றதவே. 


(சோ - ள்‌.) தோழி தகைய அணிமலர்‌ முண்டகத்து ஆய்‌ 
பூங்கோதை - தோழி தகுதியையுடைய : அழயெ மலர்‌ மிக்க 
கழிமுள்ளியின்‌ நுண்ணிய பூமாலையை; மணி மருள்‌ ஐம்பால்‌ 
வண்டுபடதக்‌ இ. - நீலமணிபோன்ற கூந்தலில்‌ வண்டுகள்‌ 
பொருந்தும்படி. சூடி; துணி நீர்ப்‌ பெளவம்‌ துணையொடு ஆடி. - 
கெகளிந்‌,த நீரையுடைய கடலிலே கோழியரோடு சென்று நீராடி; 
ஒழுகு நுண்‌ நுசுப்பின்‌ அகன்ற அல்குல்‌ தெளி இம்‌ கிளவி- 
நேர்மையுடைய நுணுயெ இடையையும்‌ அகன்ற அல்தலையும்‌ 
கெளிற்‌,த இனிய சொல்லையுமுடையாய்‌; என்‌ அரிது புணர்‌ 
இன்‌ உயிர்‌ வெளவிய நீ யாரை என - எனது அரி 'தாயமைந்‌ 
இருக்கின்ற இனிய உயிரைக்‌ கைக்கொண்ட நீதான்‌ யாவளோ? 
உரையாய்‌! என்று; பூண்‌ மலி நெடுந்தேர்ப்‌ புரவி தாங்கித்‌ 
தான்‌ ஈம்‌ அணங்கு,தல்‌ அறியான்‌ - பூண்‌ நிரம்பிய நெடிய தேரிலே 
பூட்டிய குதிரையொடு வந்து அவன்‌ தான நம்மை வருத்துதல்‌ 
அறியானாய்‌; நம்மில்‌ தான்‌ அணங்குற்றமை கூறி- நம்மால்‌ 
அவன்‌ வருக்இயது மட்டும்‌ கூறி; காணல்‌ சுரும்பு இமிர்‌ சுடர்‌ 
கல்‌ நோக்‌ூ - கழிச்‌ சோலையின்கண்ணே நாம்‌ கின்றபொழுது 
நறுமண,க்கால்‌ வண்டுகள்‌ வந்து சூழ்ந்தகொலிக்கின்ற ஒளியை 
யுடைய நமது நெற்றியை நோக; பெருங்கடல்‌ சேர்ப்பன்‌ 
தொழுதுகின்றது ஈகை ஆகின்று - பெரிய கடற்‌ சேர்ப்பன்‌ 
கை கூப்பி வணங்‌ நின்றதைக்‌ கருதுந் தோறும்‌ ஈகையுடையதா 
யிராகின்றதுகாண்‌/ எ - ணு. 


(வி- ம்‌.) முண்டகம்‌-கழிமுள்ளி, துணிநீர்‌. தெளீந்தநீர்‌. ஒழுகல்‌- 
கேர்மை. 

அவன்‌ செல்வக்‌ குறைபாடின்மை கூறுவாள்‌, தேர்ப்புரவி தாங்‌ 
என்றாள்‌. அவனாலே தலைவி மயங்கி நின்றமை அறிவுறுத்துவாள்‌, தான்‌ 
நம்மணங்குதலென்றாள்‌. மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய பேதைமை 
பொருளாகப்‌ பிறந்த ஈகை. பயன்‌ - தலைவியின்‌ கருத்தறிதல்‌. 

x 

(பெரு - ரை) **தகைய...... உயிர்‌ வெளவிய நீ?' இவை தலைவன்‌ 

கூற்று: இவற்றைத்‌ தோழி தலைவிக்குக்‌ கொண்டு கூறுகின்றாள்‌. புரவி 


தாங்‌ என்றது, குதிரையை இழுத்து நிறுத்திக்கொண்டு என்றவாறு. 
(௨௪௫) 


ட ௨௪௬. காப்பியஞ்சேத்தனார்‌ 


திணை: பாலை. | 
துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகளைத்‌ தோழி வற்புறீஇ 
யது. 


இ 


மூலழும்‌ உரையும்‌ ௪௨௩ 


(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பிரிதலால்‌ ' மேனி வேறுபட்டு 
மெலிந்த தலைமகளை நேக்கி இனிய சகுனங்காணா நின்றது, பல்லியும்‌ 
அடிக்கின்ற து, குயில்‌ பயிற்றும்‌, ஆதலிற்‌ காதலர்‌ இன்னே வருகுவர்‌ ; 
வானம்‌ இரங்காகின்றதனால்‌ அவர்‌ வருவேமென்ற பருவ மிதுவே 
போலுமெனத்‌ தோழி வலியுறுத்திக்‌ கூறாநிற்பது. 

, (இ-ம்‌.) இதனை, “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி '' (தொல்‌. 

கற்‌. ௬) என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 
இடுஉ ஊங்கண்‌ இனிய படூஉம்‌ 
நெடுஞ்சுவர்ப்‌ பல்லியும்‌ பாங்கின்‌ தேற்றும்‌ 
மனைமர நொச்சி மீமிசை மாச்சினை 
வினை மாண்‌ இருங்குயில்‌ பயிற்றலும்‌ பயிற்றும்‌ 
கு. உரம்புரி உள்ளமொடு சுரம்பல நீர்திச்‌ 

செய்பொருட்கு அகன்றன ராயினும்‌ பொய்யலர்‌ 
வருவர்‌ வாதி தோழி புறவின்‌ 
பொன்வீக்‌ கொன்றையொடு பிடவுத்தளை அவிழ 
இன்னிசை வானம்‌ இரங்குமவர்‌ 

௧௦. வருதும்‌ என்ற பருவமோ இதுவே. 

(சோ-.ள்‌., கோழி வாழி இ௫௨ ஊங்கண்‌ இனிய படூஉம்‌- 
தோழீ! வாழி நாம்‌ கருதிய தன்‌ இடையிட்டு உவ்விட தீதே இனிய 
கிமிகதம்‌ உண்டாகாநின றன ; நெடுஞ்‌ சுவர்ப்‌ பல்லியும்‌ பாங்கன்‌ 
தேற்றும்‌ - நெடிய சுவரின்கணுள்ள பல்லியும்‌ ஈம்பக்கத்திருந்து 
கம்மைக்‌ செளிவியாகின்றது ; மனை மர கொச்சி மீமிசை மாச 
சனை வினைமாண்‌ இருங்குயில்‌ பயிற்றலும்‌ பயிற்றும்‌ - மனையகது 
துள்ள பெரிய நொச்சிவேலியிலுயர்ந்த மாமரத்தின்‌ கையி 
லிருந்து இனிமை பயப்பக்‌ கூவுந்கொழிலிலே கை போ,தலான்‌ 
மாட்சமைப்பட்ட கரிய ஞாயில்‌ கூவுதலையுள்‌ செய்யாகிற்கும்‌ ; 
உரம்புரி உள்ளமொடு ச௬ரம்பல நீந்திச்‌ செய்பொருட்கு அகன்ற 
னராயினும்‌ - நந தலைவர்‌ வலிமைமிக்க உள்ள ததுடனே பலவாய 
சுரத்தைக்‌ கடந்து ஈட்டப்படும்‌ பொருட்காக அகன்றனராயினும்‌ ; 
பொய்யலர்‌ வருவர்‌ - தாம்‌ குறித்த பருவத்திலே பொய்யாராய்‌ 

. வருவர்காண்‌ !; புறவின்‌ பொன்‌ வீக்‌ கொன்றையொடு பிடவு 
கனை அவிழ - கானத்துப்‌ பொன்‌ போலும்‌. மலரையுடைய 
கொன்றையுடனே பிடாவும்‌ மலராகிற்ப; இன்‌ இசை வானம்‌ 
இரங்கும்‌ - இனிய குரலையுடைய மேகம்‌ முழங்காநிற்குமாதலால்‌ ; 
அவர்‌ வருதும்‌ என்ற பருவமோ இது - அவர்‌ வருவே மென்ற 
பருவம்‌ இது தான்‌ போலும்‌; சா- அ. 

(வி- ம்‌.) ஊங்கண்‌ - உவ்வீடம்‌. இனிய படுதல்‌ - இன்னே வருகு 
வரென்னும்‌ வாய்ச்சொல்லுண்டாதன்‌ முதலிய நன்னிமித்தம்‌ படுதல்‌. 


௪௨௪ நற்றிணை நானூறு 


**எருவுஞ்‌ செருவும்‌'! (தொல்‌. எழு. ௨௬௦) என்ற குத்திரத்துத்‌ 
*தம்மொலற்று மிகூஉம்‌' என உடம்பொடு புணர்த்துக்‌ கூறலின்‌ ஈண்டு 
“இடு, படு' என உகாரம்‌ நீண்டு !*குற்றெழுத்திம்பரும்‌'” (தொல்‌- 
எழு- ௨௬௭) என்ற சூத்திரத்து *நிற்றல்‌ வேண்டும்‌ உகரக்‌ இளவி', 
என்றபடி. உகரம்‌ பெற்று இடூஉ படூஉ என்முயினமை அறிக. மெய்ப்‌ 
பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) இது நிமித்தமும்‌ பருவழும்காட்டி அவர்‌ இன்னே 
வருகுவர்‌ வருந்தற்க / எனத்‌ தோழி ஆற்றுவித்தது. மீமிசைக்‌ கரிய 
இளையின்கண்‌ என்றுமாம்‌. (௨௪௪) 


௨௪௪. பரணர்‌ 
தினை: குறிஞ்சி, 
துறை: இது, நீட்டியாமை வரையெனத்‌ தோழி சொல்லியது. 
(து- ம்‌.) என்பது, களவொழுக்கத்தை மே.ற்கொண்டிருந்து 
மணம்புரியாது வினைமேற்செல்லும்‌ தலைமகனைத்‌ தோழி நோக்க, நீ 
அருளினும்‌ அருளாது விடினும்‌ நின்வழி யொழுகுபவளாகிய தலை 
மகளது நெற்றியிலுண்டாகய பசலை நோய்க்கு நீய மருந்தென்ப 
கறிந்து அப்பாற்‌ செல்வாயாக! என்று செலவுமறுத்துக்‌ கூறாகிற்பது; 
(இ-ம்‌.) இதற்கு 'ஓம்படைக்‌ களவிப்‌ பாங்கின்‌ கண்ணும்‌' 
(தொல்‌, கள. ௨௩௨) என்னும்‌ விதி கொள்க. 
தொன்றுபடு துப்‌ பொடு முரண்மிகச்‌ சினை இக்‌ 
கொன்ற யானைச்‌ செங்கோடு கழா௮ 
வழிதுளி பொழிந்த இன்குரல்‌ எழிலி 
எஃகுறு பஞ்சிற்‌ முக வைகறைக்‌ 
இ. கோடுயர்‌ நெடுவரை ஆடும்‌ காடநீ 
நல்கா யாயினும்‌ நயனில செய்யினும்‌ 
நின்வழிப்‌ படஉமென்‌ தோழி நன்னுதல்‌ 
இருந்திறை கூடிய பசலைக்கு 
மரும்துபிறி தின்மைகன்‌ கறிந்தனை சென்மே. 
(சோ-. ள்‌.) தொன்றுபடு துப்பொடு முரண்மிகச்‌ இனை இக்‌ 
கொன்ற யானைச்‌ செங்‌ கோடு கழா௮ - முதிர்ந்த வலியுடனே 
பகை மிகுதலாலே னெந்து புலியைக்‌ கொன்ற யானையின்‌ சிவந்த 
தந்தம்‌ கழுவும்படி; வழி துளி பொழிந்த இன்‌ குரல்‌ எழிலி 
எஃகு உறு பஞ்ிற்று ஆகி - வீழ்னெற மழையைப்‌ பெய்த 
இனிய மூழக்க,த்தையுடைய மேகம்‌ வில்லால்‌ ௪ நியப்பட்ட பஞ்சு 
போல்‌ ஆகி; வைகறைக்‌ கோடு உயர்‌ நெடுவரை ஆடும்‌ காட - 
விடியற்கால,த்‌ இலே இகரம்‌ உயர்ந்து நெடிய மலையிலே இயங்கா 
கிற்கும்‌ காட்டையுடையோனே !; நீ ஈல்காயாயினும்‌ ஈயன்‌ இல 


மூலமும்‌ உரையும்‌ ௪௨௫ 


செய்யினும்‌ - நீ தலையளி செய்யாயாயினும்‌ அவள்‌ விரும்பாத 
வற்றை வெறுக்கும்படி செய்தாயெனினும்‌ ; கின்‌ வழிப்‌ படூஉம்‌ 
என்‌ கோழி நல்‌ நுதல்‌ - நின்‌ உள்ளன்‌ சென்றவழி நடக்கும்‌ 
என்‌ தோழியின்‌ நல்ல நெற்றியில்‌; இருந்து இறை கூடிய 
பசலைக்கு மருந்து பிறிது இன்மை அறிந்‌ தனை செல்‌ - இருந்து 
நிலை மிகு தலைக்கொண்ட பசலை நோய்ச்கு நீயே மருந்‌ தாவதன்றி 
மற்றொரு மருக்‌இல்லாமையை நீ நன்றாக அறிந்‌ தனையாகில்‌ பின்பு 
செல்வாயாக/ ௯ ஹு. 


(வி-ம்‌.) எஃகுதல்‌ - வில்லாலடித்தல்‌. நயனில்‌ - விரும்பாதன. 
இறைகூடுதல்‌ - நிலைமிகுதல்‌, 


இல்லற நிகழ்த்த நின்னுள்ளம்‌ போல்‌ ஒழுகுபவளென்பாள்‌, மின்‌ 
வழிப்படூஉம்‌ என்‌ தோழியென்றாள்‌. வரைந்து பிரியாதுறைந்து பல 
காலும்‌ முயங்கிய வழியே பசலை மென்மெலத்‌ தணியுமென்‌ றறிவுறுத்து 
வாள்‌, பசலைக்கு மருந்து பிறிதில்லையென்றாள்‌. இது, பசலைபாய்தல்‌. 


உள்ளுறை :--புலியைக்கொளன்ற - யானையின்‌ கோடு கழுவும்படி 
மழைபொழிந்த மேகம்‌ விளர்த்து வைகறையில்‌ வரைமீ தியங்கு 
மென்றது, வேற்றரசைவென்ற நின்னுடைய காமந்தணியும்படி பெரிய 
இன்பத்தைக்‌ கொடுத்த தலைவி நீ கைவிடுதலாலே பின்பு விளர்த்துக்‌ 
காட்டும்‌ என்பதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயள்‌-வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை.) இது தலைவியின்‌ பசலைகோய்‌ அறிவுறுத்துக்காலம்‌ 
கீளின்‌ இவள்‌ இறந்துபடுதலும்‌ கூடும்‌ ஆதலால்‌ நீட்டியாது விரைந்து 
வந்து இவளைப்‌ பாதுகாத்துக்கொள்‌ என ஓம்படுத்துரைத்ததாம்‌. 
அழிதுளி என்று கண்ணழித்து மிக்க துளி என்று பொருள்கொள்ளு 
தலுமாம்‌. நயனில செய்தல்‌ - வரைதற்கு முயலாவமயும்‌ ஒருவழித்‌ 
தணத்தலும்‌ பிறவுமாம்‌. நின்வழிப்படுஉம்‌ இவள்‌ என்றது நீ விரும்பி 
யாங்கு பகற்குறி இரவுக்குறி யிடங்களிலே வந்து மகழ்ச்சி விளைத்‌ 
தவள்‌ என்றவாறு. (௨௪௭) 


௨௫௮. காசிபன்‌ ரனார்‌ 


தீனை : முல்லை. 

துறை: இது, பருவங்கொண்டு ஆற்றாளாகய தலைமகளைத்‌ தோழி 
மழைமேல்‌ வைத்துப்‌ பருவமறுத்தது. - 

(து- ம்‌.) என்பது, அங்ஙனம்‌ மழைமேல்‌ வைத்துப்‌ பருவமறுக்‌ 
இன்றாள்‌ தலைவர்‌ தாம்‌ கார்ப்பருவத்து வருவேமென்றார்‌; அதற்குள்ளாக 
மேகமே நீ இவள்பால்‌ அன்பின்மையால்‌ இடையில்‌ வந்து பெய்யத்‌ 
தொடங்க மருட்டிப்‌ பெய்தலையுடைய நின்‌ பொய்நீர்மையை மெய்ந்‌ 
நீர்மையாகக்‌ கொண்டு மயங்குகின்ற மயிலின்குழாம்போல, யான்‌ 
மயங்கேனென மறுத்துக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, (பிறவும்‌ வகைபட வந்த கிளவி?” (தொல்‌. 
கள, ௨௩) என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க, 


௪௨௬ நற்றிணை நானூறு 


சிறுவீ முல்லைத்‌ தேங்கமழ்‌ பசுவீ 
பொறிவரி நன்மான்‌ புகர்முகங்‌ கடுப்பத்‌ 
தண்புதல்‌ அணிபெற மலர வண்பெயல்‌ 
கார்வரு பருவம்‌ என்றனர்‌ மன்‌ இனிப்‌ 
ட. பேரஞர்‌ உள்ளம்‌ £டுங்கல்‌ காணியர்‌ 
அன்பின்‌ மையிற்‌ பண்பில பயிற்றும்‌ 
பொய்யிடி. அதிர்குரல்‌ வாய்செத்து ஆலும்‌ 
இனமயில்‌ மடக்கணம்‌ போல 
நினை மருள்‌ வேனோ வாழியர்‌ மழையே. 
டூசா-ள்‌.) மழையே சிறு வீ முல்லைத்‌ தேம்‌ கமழ்‌ பசு வீ 
நல்‌ மான்‌ பொறி வரி புகர்‌ முகம்‌ கடுப்ப - மேகமே ! ௩ம்‌ காதலர்‌ 
காம்‌ வினைவயிற்‌ பிரிந்து செல்கின்ற பொழுது இனி என்று வரு 
வீரோ என்று யாம்‌ வினாவியகுற்கு அவர்‌ “சிறிய பூவையுடைய 
முல்லையின்‌ தேன்மணம்‌ வீசும்‌ பசிய மலரெல்லாம்‌ நல்ல யானையின்‌ 
புள்ளிகளையும்‌ வரிகளையும்‌ உடைய புகரமைந்‌த முகம்‌ போல ; 
கண்‌ புகல்‌ அணி பெற மலர வண்‌ பெயல்‌ கார்வரு பருவம்‌ என்‌ 
றனர்‌ - மெல்லிய புதர்களில்‌ எங்கும்‌ அழகு பொருந்தும்படி 
மலராகிற்ப மிக்க மழை பெய்‌. தலையுடைய கார்ப்பருவம்‌ அன்றோ 
யாம்‌ வரும்‌ பருவம்‌' என்று கூறிச்‌ சென்றார்‌ ; இனி அன்பு 
இன்மையின்‌ பேர்‌ அஞர்‌ உள்ளம்‌ நடுங்கல்‌ காணியர்‌ - அங்கன 
மாக நீ இப்பொழுது மிகுதியும்‌ இவள்பால்‌ அன பில்லாமையால 
இவளுடைய பிரிவினாலுண்டாகிய பெரிய துன்பம்‌ பொருந்திய 
உள்ளம்‌ நடுங்கு, கலைச்‌ செய்யும்‌ பொருட்டு ; பண்பு இல பயிற்றும்‌ 
பொய்‌ இடி அதிர்‌ குரல்‌ - இயல்பில்லா தவற்றை மேற்கொளளு 
கின்ற பொய்ம்மையாக இடிக்கன்ற அதிர்ச்சியையுடைய நின்முழசு 
கத்தை; வாய்‌ செத்து ஆலும்‌ மயில்‌ இனம்‌ மடக்‌ கணம்‌ போல - 
மெய்ம்மையா கக்‌ கொண்டு ஆரவாரிக்கன்ற மயிலினமாயெ அறி 
வில்லாத அக்கூட்டம்போல ; நினை மருள்வேனோ - நின்னைக்‌ 
கண்டவுடன்‌ அவர்‌ இப்பொழுது வருகுவர்‌ என்று யானும்‌ 
மயங்குவேனோ ? அங்கனம்‌ செய்யேன்‌ ; அவர்‌ இயல்பாகிய காப 
பருவ.த்‌திலே,தான்‌ வருகுவர்‌; நீ வீணே முழங்காதே கொள்‌; 
வாழியர்‌ - நீடு வாழவாயாக!; ௨ -அு. 
(வி- ம்‌.) வாழியர்‌ : இகழ்ச்சிக்குறிப்பு. 
கார்ப்பருவர்‌ தொடங்கியுங்‌ காதலர்‌ வாராமையால்‌ வருந்திய தலைவி 
தேறுதல்வேண்டி மழையைப்‌ பொய்ம்மழையென்று மறுத்தான்‌. 
மேய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியையாற்றுவித்தல்‌, 
(பெரு - ரை) கன்மான்‌- ஈண்டு யானை, வாய்‌ - உண்மை. மடக 
கணம்‌ - அறியாமையுடைய கூட்டம்‌. வாய்மையுணரமாட்டாமைக்கு 
எதுக்கூறுவாள்‌ மடக்கணம்‌ என்றாள்‌. ம்‌ - (௨௪௮) 


மூலமும்‌ உரையும்‌ ௪௨௭ 


௨௪௯, உலோச்சனார்‌ 


தினா : நெய்தல்‌. 
துறை : இது வரைவிடை மெலிந்தது. 
துறை: என்பது, களவொழுக்கத்துத்‌ தலைமகன்‌ வரைவிடை 
வைத்துச்‌ சென்றான்‌ நீட்டித்தலும்‌ வருந்திய தலைவி, முன்பு ஈமது சேரி 
யில்‌ அலரெழுந்தமையால்‌ அதுபொறாத கொண்கனது தேர்‌ தடுக்கவும்‌ 
நில்லாது சென்றுவிட்டதன்றோ ? ஆதலின்‌ அவன்‌ மீண்டுவந்து வரை 
வதுமுளதாமோ என அழிந்து கூறாநிற்பது. க 
(இ-ம்‌.) இதற்கு **வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌ 
ப்பட்ட தானே கூறுங்‌ காலமு முளவே'' (தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ 
விதி கொள்க. 
இரும்பின்‌ அன்ன கருங்கோட்டுப்‌ புன்னை 
நீலத்து அன்ன பாசிலை அகந்தொறும்‌ 
வெள்ளி அன்ன விளங்கிணர்‌ நாப்பண்‌ 
பொன்னின்‌ அன்ன நறுந்தா அதிரப்‌ 
டு. புலிப்பொறிக்‌ கொண்ட... பூராறு குரூஉச்சுவல்‌ 
வரிவண்‌ டூதலிற்‌ புலிசெத்து வெரீஇப்‌ 
பரியுடை வயங்குதாள்‌ பந்தின்‌ தாவத்‌ 
தாங்கவும்‌ தகைவரை நில்லா ஆங்கண்‌ 
மல்லலஞ்‌ சேரி கல்லெனத்‌ தோன்றி 
௧௦. அம்பல்‌ மூதூர்‌ அலரெழச்‌ 
சென்றது அன்றோ கொண்கன்‌ தேரே. 


(சோ -ள்‌.) இரும்பின்‌ ௮ன்ன கருங்‌ கோட்டுப்‌ புன்னை 
நிலத்து அன்ன பசலை அகந்தோறும்‌ - இரும்புபோன்ற கரிய 
இகயையுடைய புன்னை நீலம்‌ போன்ற ப௫ய இலையிடமெக்கும்‌ ; 
வெள்ளி அன்ன விளங்கு இணர்‌ நாப்பண்‌ பொன்னின்‌ அன்ன 
ஈணுந்தாது உதிர வெள்ளி போன்ற விளங்கிய பூங்கொத்தினிடை 
உள்ள பொன்போன்ற நறிய மகரந்தம்‌ உதிராநிற்ப ; புலிப்பொறிசு 
கொண்ட பூ காணு குரூஉச்‌ சுவல்‌ வரி வண்டு ஊதலின்‌ - புலி 
யின து புள்ளியைக்‌ கொண்ட அழகு விளங்கிய நல்ல நிறமுள்ள 
மேற்புறத்தையுடைய வரியமைந்‌த வண்டுகள்‌ ஊதுதலினா ல 
புலி செத்து வெரிஇத்‌ தாங்கவும்‌ தகை வரை ஆங்கண்‌ நில்லா - 
இது புலி யோசையோ வென்று அயிர்த்து அ௮சசமுற்றுப்‌ பல 
முறை இழுத்து நிறுத்தவும்‌ நிறுத்திய இடத்தில்‌ நில்லாவாூ ; 
பரி உடை வயங்கு தாள்‌ பந்தின்‌ தாவ - தேரிற்பூட்டிய குதிரை 
யினுடைய வயங்கிய கால்கள்‌ பந்துபோல.க்‌ தாவாநிற்ப ; மல்லல்‌ 
சேரி கல்‌ எனத்‌ தோன்றி அம்பல்‌ மூதூர்‌ அலர்‌ எழ - வளப்ப 


௪௨௮ நற்றிணை நானூறு 


மிக்க ஈம்மடைய சேரியிலே கல்லென்னும்‌ ஓசையோடு வெளிப்‌ 

பட்டுச்‌ சிறிய பழிச்சொல்லைக கூறும்‌ முதிய ஊரெங்கும்‌ பெரி 

காய பழி கூற்று தலினாலே; கொண்கன்‌ தேர்‌ சென்றது அன்றோ- 

கொண்கனது கேர்‌ முன்பு இங்கு நில்லாது சென்ற தன்றோ 2 

அது நாம்‌ அறிந்ததே! அத்தகைய தலைவன்‌ வெள்கலினறி * 
மீண்டு வந்து மணஞ்செய்து கொள்ளவும்‌ இயையுமோ ? இனி 

என்‌ செய்து உய்குவேன்‌ 2; எ. ஹு. 


(வி- ம்‌.) ஆங்கண்‌ - ஊர்‌. ஊரிலுள்ள சேரியெனக்‌ கூட்டுக. 
பல வீடுகள்‌ சேர்ந்திருப்பது சேரி. ஆங்காங்கு உவமையும்‌ பொருளு 
மொத்தமையின்‌, உள்ளுறையின்மையறிக. கைகோள்‌ - களவு, கேட்‌ 
போர்‌ யாருமில்லையாதலில்‌ தானே கூறியாறுதல்‌. மெய்ப்பாடு- அழுகை. 
பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) இதன்கண்‌ இரும்பு வெள்ளி பொன்‌ என்னும்‌ இவை 
கள்‌ முரணணியைத்‌ தாற்றுவித்துச்‌ செய்யுளின்பம்‌ மிகுதல்‌ உணர்க. 
குகைவரை ஆங்கண்‌ என மாறினுமாம்‌. தகைந்த எல்லையாகிய அவ்‌ 
விடத்தே என்க, இஃது அவன்‌ ஒரோவழி அலரஞ்சி வாராதொழி 
வானோ? என்று வருந்தியபடியாம்‌. 

இதன்கண்‌ வண்டின்‌ முரற்சியைப்‌ புலியின்‌ ஓசையாகக்‌ கருதிக்‌ 
குதிரைகள்‌ விரைந்தன என்றதன்கண்‌ மாக்களின்‌ பழிச்சொற்குப்‌ 
பயக்து நம்மை நீத்துப்‌ போவானா என்னும்‌ உள்ளுறையுந்‌ தோன்றுத 
லறிக, * (௨௪௯) 


௨௫௦. மதுரை ஓலைக்கடையத்தார்‌ 
நல்வெள்ளையார்‌ 
திண : மருதம்‌- 
நுற: இது, புதல்வனொடுபுக்க தலைமகன்‌ ஆற்றனாய்ப்‌ பாணற்‌ 
குரைத்தது. 


(நு-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிக்‌ துவந்த தலைமகன்‌ வாயில்‌ 
பெறானாய்த்‌ தன்‌ புதல்வனொடு சென்றால்‌ மனைவி சினங்கொள்ளா 
ளென்னுங்‌ கருத்தால்‌ அங்ஙனமே கொண்டுபுகுதலும்‌ அதனையறிந்து 
தலைவி ஊடல்நீடுதலை உடன்வந்த பாணனை நெருங்கி யானும்‌ புதல்‌ 
வனுமாக அடைந்த வழியும்‌ அவள்‌ வெகுண்டு *நீ யாவனடா' 
என்றிகந்து நின்றது ஈகையாகின்றது ஆதலின்‌, யாம்‌ ஈகுவோம்‌ வாரா 
யென அவள்‌ ஊடல்‌ தணியும்படி கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்த **அழியல்‌ அஞ்சல்‌ என்று ஆயிரு பொருளினும்‌, 
தானவட்‌ பிழைத்த பருவத்‌ தானும்‌ '' (தொல்‌. கற்‌. ௫) என்னும்‌ விதி 
கொள்க. 

ஈகுகம்‌ வாராய்‌ பாண பகுவாய்‌ 
அரீபெய்‌ ண்கிணி யார்ப்பத்‌ தெருவில்‌ 
கேர்கடை பயிற்றும்‌ தோமொழிப்‌ புதல்வன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௨௯ 


பூநாறு செவ்வாய்‌ சிதைத்த சாம்தமொடு 

௫. காமர்‌ நெஞ்சம்‌ துரப்ப யாந்தன்‌ 
முயங்கல்‌ விருப்போடு குறுகனே மாகப்‌ 
பிறைவனப்பு உற்ற மாசறு திருநுதல்‌ 
நர றிருங்‌ கதுப்பின்‌ எம்‌ காதலி வேறுணர்ந்து 
வெரூஉமான்‌ பிணையின்‌ ஒரீஇ 

௧௦. யாரை யோவென்று இகந்துநின்‌ றதுவே. 


(சோ - ள்‌.) பாண வாராய்‌ - பாணனே / எமது அருகில்‌ 
வருவாயாக !; பகுவாய்‌ அரி பெய்‌ கிண்கிணி ஆர்ப்ப ... பகுத்து 
வாய்‌ வழியாலே உள்ளே பரலிடப்பட்ட ணெகணி யொலிப்ப; 
தெருவில்‌ தேர்‌ நடை பயிற்றும்‌ தேம்‌ மொழிப்‌ புதல்வன்‌ - தெரு 
விலே முக்காலம்‌ சறுதெரைப்‌ பற்றிக்கொண்டு ஈடைபயிலுனெற 
இனிய மொழியையுடைய , புதல்வனை; பூ காணு செவ்வாய்‌ 
சிதைத்த சாற்தமொடு காமர்‌ நெஞ்சம்‌ துரப்ப யாம தன்‌ முயங்‌ 
கல்‌ விருப்போடு குஅகனேமாக - எம்‌ மார்போடு அணைத் தலும்‌ 
அவன து செவ்வாம்பல்‌ மலர்‌ போலக்‌ கோன்றுகு சிவந்த வாய 
நீர்‌ ஒழுகுதலாலே சிதைந்த சந்தனப்‌ பூச்சோடு விருப்பம்‌ வரும்‌ 
எம்முள்ளம்‌ எம்மைச்‌ செலுத்த யாம்‌ எம்‌ காதலியை முயங்க 
வேண்டிய விருப்பத்துடனே அருகில்‌ சென்றேமாக; பிறை 
வனப்பு உற்ற மாசு அணு இருதுதல்‌ நாறு இருங்கதுப்பின்‌ எம்‌ 
காதலி வேறு உணர்ந்து - ௮ங்தனஞ்‌ சென்றவுடன்‌ பிறைத்‌ திங்க 
னவைப்போன்ற அழகு பொருந்திய மாசற்ற சிறப்புடைய நெற்றியை 
யும்‌ மணங்கமழும்‌ கரிய கூந்தலையும்‌ உடைய அவள்‌ கன்‌ உள்‌ 
ள,த்து வேறாகக்‌ கருதி; மான்‌ பிணையின்‌ வெரூ௨ ஓரீஇ - பிணை 
மான்‌ போல வெருண்டு எம்மை நீங்கி அயலே சென்று நின்று; 
யாரை என்று இகந்து நின்றது ஈகுகம்‌ _ நீ என்னருகில்‌ வரு 
தற்கு யாவனாக்கன்மையையுடையை என்றுஇகந்து நின்றதை 
நினைக்கும்‌ தோறும்‌ ஈகை தோன அ தலானே நாம்‌ இருவேமும்‌ ௩கா 
நிறரபம்‌/எள- அ. 

(வி-ம்‌.) தான்‌ காதலிபால்‌ உழுவலன்புடையனென அவள்‌ 
கருதுமா று நெஞ்சர்துரப்ப என்றான்‌. அவனை நன்கு மதித்தமைதோன்ற 
நுதலையுங்‌ கூந்தலையுங்‌ சிறப்பித்தான்‌. அணைந்தவழி நுதலையுங்‌ 
கூந்தலையும்‌ தைவரல்‌ இயல்பாதலிற்‌ கூறினனுமாம்‌, மெய்ப்பாடு - 
பிறர்‌ எள்ளல்‌ பொருளாகப்‌ பிறந்த ஈகை. பயன்‌ - ஊடல்தணிவித்தல்‌. 

(பெரு - ர.) வேறு உணர்ந்து என்றது, சாந்தம்‌ சிதைந்ததற்குக்‌ 
காரணம்‌ பரத்தையரை முயங்கியதென்று கருதி என்றவாறு, இனி 
அச்சிதைவிற்குக்‌ காரணங்‌ கூறி அவள்‌ ஊடல்‌ தாத்தற்குப்‌ புதல்வன்‌ 
செவ்வாய்‌ சிதைத்த சாந்தமொடு என்று மாயஞ்செப்பினான்‌. அவள்‌ 
அனமகலுதற்பொருட்டுப்‌ பிறைவனப்புற்ற மாசறு திருநுதல்‌ நாறிருங்‌ 


௪௩.௦ நற்றிணை நானூறு 


கதுப்பின்‌ எங்காதலி என அருமையாக நலம்‌ பாராட்டினமையும்‌ 
உணர்க. (௨௫௦) 


உந ௧. மதுரைப்‌ பெருமருதிள நாகனார்‌ 


நினை: குறிஞ்சி 

நுறை: இது, சிறைப்புறமாகச்‌ செறிப்பறிவுறீஇயது, 

(நி-ம்‌.. என்பது, களவொழுக்கத்துத்‌ தலைமகன்‌ ஒருசிறைப்‌ 
புறத்தானாக வந்திருப்பதையறிந்த தோழி, தலைவியை இற்ெறிப்பறி 
வுறுத்துவாள்‌ இனையை நோக்கித்‌ தனையே! யாம்‌ நாடனை விரும்பியது 
காரணமாகவே நின்னைப்‌ பாதுகாத்தலையும்‌ நீ காண்பாய்‌; இப்பொழுது 
எம்மை இற்செறித்து அன்னை வெறியெடுத்த னிமித்தம்‌ நின்னைக்‌ 
காப்பாரில்லாமையால, பறவைகள்‌ நின்‌ கதிரைக்‌ கொண்டுபோய்‌ 
வீடுமாதலின்‌ நீ இப்பொழுது விளையாமல்‌ பிற்காலத்து விளைவாயாக 
வென நயந்து கூறாநிற்பது. 


(இ- ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌......... அனை நிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்கொள்க. 

நெடுநீர்‌ அருவிய கடும்பாட்டு ஆங்கண்‌ 
பிணிமுதல்‌ அரைய பெருங்கல்‌ வாழைக்‌ 
கொழுமுதல்‌ ஆய்கனி மந்தி கவரும்‌ 
கன்மலை நாடனை கயவாய்‌ யாமவன்‌ 

௫. அஹிபேர்‌ அன்பின்‌ நின்குரல்‌ ஓப்பி 
நின்புறங்‌ காத்தலும்‌ காண்போய்‌ நீயென்‌ ௩ 
தளிரேர்‌ மேனித்‌ தொல்கவின்‌ அழியப்‌ 
பலிபெறு கடவுட்‌ பேணிக்‌ கலிசிறந்து 
தொடங்குரநிலைப்‌ பறவை உடங்குகுரல்‌ கவருந்‌ 

௧௦. தோடிடங்‌ கோடாய்‌ கிளர்ந்து 

நீடினை விளமோ வாழிய தினையே. 

(சோ-ள்‌.) இனையே நெடுநீர்‌ அருவிய கடும்‌ பாட்டு 
ங்கண்‌ - தனையே மெடிதாம்‌ நீர்மையுடைய அருவி 
மின து'ஒலிமிக்க அவ்விட ததி; பிணிமுதல்‌ அரைய பெருங்கல்‌ 
வாழைக்‌ கொழுமுதல்‌ ஆய்கனி பிணிப்புண்ட அடியையுடைய 
பெரிய மலையிடத்துண்டாகிய - வாழையின்‌ கொழுத்து அழகிய 
கனியை; மந்து கவரும்‌ கல்‌ மலை நாடனை நயவாய்‌ - மந்திகள்‌ 
கவர்ந்து உண்ணாகிற்கும்‌ ஈல்ல மலைகாடனை விரும்பி; யாம்‌ 
அவன்‌ அளி பேர்‌ அன்பின்‌ நின்குரல்ஓப்பி நின்‌ புறங்‌ காத்த 
லும்‌ நீ காண்போய்‌ - யாம்‌ அவனது கருணைமிக்க அன்பினால்‌ 
கின்னுடைய கதிர்களைக்‌ கிளிகள்‌ கொய்யா,தபடி ஓப்பி நின்னைப்‌ 


மலமும்‌ உரையும்‌ ௪௩௧ 


பாதுகா த.இருப்பசையும்‌ நீ கண்டிருக்கன்றாயன்றே?; என்‌ தளிர்‌ 
ஏர்‌ மேனித்‌ தொல்‌ கவின்‌ அழிய - தளிர்‌ போன்ற என்னுடம்பில்‌ 
உள்ள பழை: அழகு கெடும்படி; பலிபெறு கடவுள்‌ பேணி- 
அன்னையானவள்‌, யான்‌ வெளிப்படா கவாறு இல்வயிற்‌ செறித்து 
ஆடு முதலிய பலியைப்‌ பெற இருக்கின்ற முருகவேளை ' வழிபட்டு; 
கலிகிறந்து தொடங்கு நிலை - மாதர்‌ குழா,த்தொடு கூடி. ஒலிமிக்கு 
வெறியெடுக்குங்காலை; பறவை உடங்கு குரல்‌ கவரும்‌ கோடு 
இடம்‌ கோடாய்‌ செர்ந்து நீடினை . விளை வாழிய - யான்‌ நின்னைக்‌ 
காப்ப தில்லா து கைவிட்டு விடுதலானே கள்ள முதலாய பறவை 
கள்‌ ஒருசேர வந்து உன்னுடைய கதிர்களைக்‌ கொய்துகொண்டு 
போகாகிற்கும்‌, ஆகலின்‌ இப்பொழுது நின்௧இர்‌.க்காட்டி.னிடம்‌ 
தலைசாயாது நிமிர்ந்து கின்று நெடுநாட்‌ கழித்துக்‌ கதிரின்று 
விளைவாயாக / நீ நெடுங்காலம்‌ வாழ்வாயாக! ன. று, 

(வி- ம்‌.) நாடனொடு களவுப்புணர்ச்ச நீட்டிக்கச்‌ செய்தலாலும்‌, 
பகற்குறிக்கடங்‌ கொடுத்தலாலும்‌ வாழியவென்றாள்‌, வெறியெடுத்த 
காலை அறத்தொடு நிற்றலின்‌ பின்வரையுநாள்‌ இன கொய்யுங்காலமும்‌ 
வேங்கை மலருங்காலத்தொடுபட்டு வருகலால்‌, அப்பருவங்கடர்து 
பின்னர்க்‌ கொய்யும்படி காலம்‌ நீட்டித்து விளைவாயாக வென்றாள்‌, 

உள்ளுறை :--அருவியொலிக்கன்றவிடத்துத்‌ தோன்றிய வாழை 
யின்‌ கனியை மந்தி கவருமென்றது, வெறியெடுத்து முழங்குமிடத்தும்‌ 
தலைவன்‌ அஞ்சாதுவந்து இவளது ஈலம்பருகுவானவனென்ற தாம்‌, 
இனித்‌ தமரெல்லாங்‌ கூடி ம௫ழ்கின்றவிடத்து வரைவொடுபுகுக்து தலை 
வன்‌ தலைவியை மகிழ்ந்து துய்ப்பானவனெனவும்‌. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌, 

(பெரு - ரை.) தொடக்கத்தே தோழி தலைவியையும்‌ உளப்‌ 
படுத்தியாம்‌......... ஓப்பி எனப்‌ பன்மையாற்‌ கூறியவள்‌ பின்னர்த்‌ 
தலைவியெனத்‌ தானென வேற்றுமை கருதாளாய்த்‌ தானே தலைவியாய்‌ 
என்‌ தளிரேர்‌ மேனி என ஒருமையாற் கூறிய நுணுக்கமுணர்க, இது 
ஒருமை பன்மை மயக்கமன்றென்க, “நுடங்குநிலைப்‌ பறவை உடங்கு 
பீன்கவரும்‌' என்றும்‌ பாடம்‌. அன்பின்‌ இன்குரல்‌ எனக்‌ கண்ணழித்து 


எமது இனிய குரலாலே களைகளை ஒப்பி எனவுமாம்‌, (உக) 
௨௫௨. அம்மெய்யனாகனார்‌ 
திண: பாலை. 


துறை: இது, பொருள்வயிற்பிரியுமெனக்‌ கவன்ற தலைமகட்குத்‌ 
தோழி சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரிவானெனக்‌ 
குறிப்பாலறிந்து வருந்திய தலைமகளைத்‌ தோழி, இவளுடைய குணங்‌ 
கள்‌ தலைவர்‌ சூழ்ந்து-மே.ற்கொண்ட வினையிலே குறுக்கிட்டுத்‌ தடுத்தல்‌ 
செய்திலபோலும்‌; ஆதலின்‌ ஆற்றியிருக்கற்பாலதன்றி வேறு செய்யக்‌ 
கடவதியாதெனக்‌ கருதித்‌ தேற்றாஙிற்பது. 


௪௩௨ நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌” (தொல்‌.கற்‌க) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ (பிறவும்‌ வகைபட வந்த ளெவி' என்பதனாத்‌ 
கொள்க. 

உலவை ஓமை ஓஒல்குநிலை ஓடுங்கிச்‌ 
சிள்வீடு கறங்குஞ்‌ சேய்நாட்டு அத்தம்‌ 
திறம்புரி கொள்கையொடு இறரச்‌,துசெயின்‌ அல்லது 
அரும்பொருள்‌ கூட்டம்‌ இருந்தோர்க்கு இல்லென 
௫. வலியா நெஞ்சம்‌ வலிப்பச்‌ சூழ்ந்த 
வினையிடை விலங்கல்‌ போலும்‌ புனைசுவர்ப்‌ 
பாவை யன்ன பழிதீர்‌ காட்சி 
ஜதேய்ந்து அகன்ற அல்குல்‌ மைகூர்ந்து 
மலர்பிணைத்‌ தன்ன மாயிதழ்‌ மழைக்கண்‌ 
௧௦. முயல்வேட்டு எழுந்த முடுகுவிசைக்‌ கதநாய்‌ 
நன்னாப்‌ புரையுஞ்‌ ச£றடிப்‌ 
பொம்மல்‌ ஓதிப்‌ புனையிமை குணனே. 

(சோ...ள்‌.. சுவர்‌ புனை பாவை அன்ன பழிதர்‌ காட்‌? 
ஐது ஏய்ந்து அகன்ற அல்குல்‌ - சுவரில்‌ அலங்கரித்து எழுதிய 
பிரதிமை போன்ற குற்றந்‌தீர்்க காட்சியையும்‌ மெல்லியதாய்ப்‌ 
பொருக்இயகன்ற அல்குலையும்‌; மை கூர்ந்து மலர்‌ பிணைத்து 
அன்ன மா இதழ்‌ மழைக்கண்‌ - மையெழுகப்பட்டு நீலமலரை 
எதிரிட்டுப்‌ பிணைத்தாற்‌ போன்ற கரிய இமைகளையுடைய 
குளிர்ச்சியுற்ற கண்ணையும்‌; முயல்வேட்டு எழுந்த முடுகு விசைச்‌ 
கதநாய்‌ ஈல்‌ காப்‌ புரையும்‌ ஒறேடி - முயலைப்‌ பிடிக்க வெழுந்த 
விரைந்த செலவும்‌ சனமுமுடைய காயினது நல்ல காவினை 
யொத்த சிறிய அடிகளையும்‌; பொம்மல்‌ ஓதிப்‌ புனை இழை 
குணன்‌ - செறிந்த கூந்தலையும்‌ புனைந்த கலன்களையுமுடைய 
இவளுடைய குணங்கள்‌; ஓமை உலவை ஐஓல்கு நிலை ஒடுங்‌ 
இக்‌ என்‌ வீடு கறங்கும்‌ சேய்காட்டு அத்தம்‌ - கொக்‌ 
யுடைய ஓமை மரத்தின்‌ பட்டககாகளுள்‌ மறைத்து தங்கிச்‌ 
சிள்வீடு ஒலியாகிற்கும்‌ வேற்றுகாட்டின்கண்ணே; தறம்புரி 
கொள்கையொடு இறந்து செயின்‌ அல்லது - செல்லுஇன்ற நெறி 
யில்‌ இன்னவாறு செல்வோமென்னுங்‌ கோட்பாட்டினோடு 
சென்றிருந்து பொருள்‌ சேர்‌த்தாலல்லாமல்‌ ; இருக்கோர்க்கு 
அரும்பொருள்‌ கூட்டம்‌ இல்‌ என - வீட்டின்கண்‌ கவலையுடன்‌ 
மனமடிந்து இருக்தவர்க்கு அரிய பொருளின்‌ சேர்க்கை ஒரு 
பொழுதும்‌ சேர்வதில்லை யென்று; வலியா நெஞ்சம்‌ வலிப்ப - 
இதுவரையிலும்‌ உடன்பட்டெழாத நெஞ்சம்‌ ஒருப்படு தலால்‌; 
சூழ்ந்த வினைஇடை விலங்கல்‌ போலும்‌ - தலைவர்‌ ஆராயாது 


1 


மூலமும்‌ உரையும்‌ ௪௩௩ 


தொடங்யெ காரிய.த்‌இன்கண்ணே குறணுக்கிட்டுத்‌ தடுத்தல்‌ செய்‌ 
இல போலும்‌: ஆதலின்‌ ஆற்றியிருக்கற்பால தன்றி வேறு. செய்‌ 
யக்கடவது யாதுமில்லை; எ - அ. 

(வி-ம்‌.) சிள்வீடு- ஒருவகை வண்டு, 

இறைச்சி:- சிள்வீடு ஓமைமரத்தின்‌ பட்ட கிளையிலுள்ளாலொடுங்கி 
ஒலியாஙிற்குமென்றது, இவள்கொண்ட காமமானது கற்பின்‌ மிகுதி 
யால்‌ வெளிப்படத்‌ தோன்றாது உள்ளகத்‌ தொடுங்கிக்‌ கன ற்றாரிற்குமே 
யென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்று 
வித்தல்‌. கைகோள்‌ - கற்பு. 

(பெரு - ரை.) உலவை - ஒருமரமுமாம்‌. உலர்ந்த ஓமை மரத்தின்‌ 
கண்‌ ஒடுங்கியிருந்து சிள்வீடு கறங்கும்‌ என்றது, இன்மையதிளிவி 
னிடையே தலைவர்‌ கெஞ்சத்தே பொருட்பிணி ஒடுங்கியிருந் து அவரை 
இடையறாது ஊக்குதலால்‌ என்னும்‌ இறைச்சிப்பொருள்‌ தோன்ற 
கின்றதுணர்க. திறம்‌ - முயற்சி. வலியாநெஞ்சம்‌ என்றது, நின்னைப்‌ 
பிரிதற்கு இயலாமையால்‌ உடன்பட்டெழாத நெஞ்சம்‌ என்பதுபட 
கின்றது. எனவே அவர்‌ பொருளீட்டியவுடனேயே விரைர்துவருவர்‌ 
என்பது குறிப்பு. 

தலைவர்‌ நெடிது ஆராய்ந்தபின்னரே பிரிந்தனர்‌. ஆதலின்‌ அப்‌ 
பிரிவு இன்றியமையாமையின்‌ யாமும்‌ ஆற்றியிருத்தல்‌ வேண்டும்‌ என்று 
ஏதுக்காட்டியபடியாம்‌. இருந்தோர்‌ என்றது மடிந்திருந்தோர்‌ என்பது 
பட நின்றது. எண்ணித்‌ துணிந்த செயலை இடைகின்று தடுத்தல்‌ அற 
மாகாமையின்‌ குணங்கள்‌ விலங்கல என்றாள்‌. பொருள்‌ இன்றியமை 
யாமையிற்‌ பிரிந்தாரேனும்‌ நின்‌ பேரழகும்‌ . நற்குணங்களும்‌ அவரை 
விரைவில்‌ மீட்டுக்கொடுவருங்காண்‌ என்பாள்‌ புனைசுவர்‌......... குணன்‌ 
என்று நலம்‌ பாராட்டினள்‌. (௨௦௨) 


௨௫௩. கபிலர்‌ 

திண: குறிஞ்சி. 

துறை: இது, செறிப்பறிவுறீஇ வரைவுகடாயது. 

(து-ம்‌.) என்பது, “தலைவி அழகின்‌ கதிர்ப்பு மிகுதலாலே காவ 
அட்பட்டவள்‌ ஆயினள்‌, நீ தானும்‌ வெய்யவாகப்‌ பெருமூச்‌ செறியா 
கின்று என்னுடைய மொழியைக்‌ கேளாய்‌ வேறுகருதாநின்றனை, 
இனி வரைந்தாலல்லாது களவொழுக்கம்‌ எங்ஙனம்‌ நிகழ்த்த இசையு" 
மென்று தோழி தலைவனை நோக்கித்‌ தலைவியின்‌ இற்செறிப்பு அறி 
வுறுத்தி வரைவுகடாவா நிற்பது. 

.(இ-ம்‌.) இதனை, *களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை. 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌: (தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதியினாற்‌. 
கொள்க. 

புள்ளுப்பதி சேரினும்‌ புணர்க்தோர்க்‌ காணினும்‌ 
பள்ளி யானையின்‌ வெய்ய உயிரினை ‘ 
கழிபட வருந்திய எவ்வமொடு பெரிதழிம்‌து 

௧. கா:—28 


௪௩௪ நற்றிணை நானூறு 


எனவ கேளாய்‌ நினையினை நீநனி 

டு. உள்ளினும்‌ பனிக்கும்‌ ஒள்ளிழைக்‌ குறுமகள்‌ 
பேரிசை உருமொடு மாரி முற்றிய 
பல்குடைக்‌ கள்ளின்‌ வண்மகிழ்ப்‌ பாரி 
பலவுறு குன்றம்‌ போலப்‌ 
பெருங்கவின்‌ எய்திய அருங்காப்‌ பினளே. 


~ 

(சோ-ள்‌.. ஒள்‌ இழை குறுமகள்‌ பேர்‌ இசை ௨௫ 
மொடு மாரி முற்றிய பல்‌ குடைக்‌ கள்ளின்‌ வள்‌ மதிழ்ப்‌ பாரி- 
ஓள்ளிய இழையை யணிக்‌,த இளமகளாகிய தலைவி பெரிய முழக்க 
முற்ற இடியடனே மழை மாருது சூழ்ந்து பெய்தலையுடைய 
பலவாகிய பனங்குடையிலிட்டுண்ணும்‌ கள்ளினாலாகிய பேரு 
ணவையுடைய பாரியின து; பல உறு குன்றம்‌ போல - பலாமர 
மிக்க பறம்புமலை போல; பெருங்கவின்‌ எய்திய அருங்காப்பி 
னள்‌ - பெரிய அழகு அமை,தலாலே இல்வயிற்‌ செறிக்கப்‌ பெற்று 
அரிமகாவலுட்பட்டவளாயினாள்‌; உள்ளினும்‌ பனிக்கும்‌ - அங்தனம்‌ 
காவலுட்படு கலானே இக்களவொழுக்க,த்தைக்‌ கருதினாலும்‌ 
நடுங்கும்‌ தன்மையளாயிராகின்றாள்‌? நீ புள்ளூப்‌ பதி சேரினும்‌ 
புணர்ந்தோர்க்‌ காணினும்‌ - நீதானும்‌ புள்ளினம்‌ தம்‌தம்‌ கூட்‌ 
டின்கண்ணே சென்று கூடியின்புற்றாலும்‌ தலைவனும்‌ ,தலைவியு 
மாகக்‌ கூடிப்‌ புணர்ம்தாரைக்‌ கண்ணாலே கண்டாலும்‌; பள்ளி 
யானையின்‌ வெய்ய உயிரினை - படுக்கையிலே ெந்த யானைபோல 
வெய்ய பெருமூசசனையுடையையாய்‌; கழிபட வருந்திய எவவ 
மொடு பெரிது அழிந்து எனவ கேளாய்‌ _ மிகுதிப்பட வருத்த 
முற்ற துன்பத்துடனே பெரிதும்‌ அழிந்து யான்‌ கூஅவனவற்றை 
யுங்‌ கேளாது; நனி நினையினை - மிகக்‌ கருதும்‌ தன்மையுடைய 
யாயினை; இங்கனம்‌ வருந்தியாவதென்னோ ? இன்னே . சென்று 
வரைவொடு வந்து புகுதுவாய்‌; வரைந்து கொள்வாய்‌; யான 
கூறுவன இவைகளேயாகும்‌; எ. அ. 


(வி- ம்‌.) மாரி முற்றிய குன்றமென்க. 


ஆற்றூறஞ்சல்‌ முதலியவற்றாலும்‌ கானும்பொழுதிற்‌ கானாப்‌ 
பொழுது பெரிதாயிருத்தலாலும்‌ வரையுங்‌ கருத்தன்றித்‌ தலைவிக்கு இக்‌ 
களவொழுக்கம்‌ உடன்பாடில்லை யெனக்‌ குறிப்பாள்‌, உள்ளினும்‌ 
பனிக்கு மென்றாள்‌. -ஒருகாரியஞ்‌ செய்வார்க்கு அக்காரியம்‌ முட்டுப்‌ 
பட்டவழி அறிவு மயங்கல்‌ இயல்பாதலின்‌, அருங்காப்பினால்‌ நின்கள 
வொழுக்க முட்டுப்பட்ட வழிப்‌ பெரிதும்‌ அழிந்து நி£னவுடையை 
யாயின; என்கூற்றையுங்‌ கேட்பாயல்லை என்று இரங்கிக்‌ கூறினாள்‌. 
6மய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை.) பாரியின்‌ குன்றம்‌ போல அரிய காவலையுடையள்‌ 
என உவமையைக்‌ கவினுக்குமட்டுமின்றிக்‌ காப்பிற்கும்‌ கொள்க. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௩௫ 


மற்று இவ்வாசிரியரே “'கடந்தடு தானை மூவுருங்கூடி உடன்றனி ராயி 
அம்‌ பறம்பு கொளகற்கரிதே'' (புறநா - ௧௧௦) என்றும்‌, **அளி2தா 
தானே பேரிருங்‌ குன்றே வேலின்‌ வேறல்‌ வேந்தர்க்கோ அரிதே!” 
(புறநா - ௧௧௧) என்றும்‌ ஓதுதல்‌ காண்க. மாரி முற்றிய குன்றம்‌, 
பலவுறு குன்றம்‌ எனத்‌ தனித்‌ தனிக்‌ கூட்டுக, பெரிதழிந்தும்‌ எனல்‌ 
வேண்டிய உம்மை செய்யுள்‌ விகாரத்தாற்‌ றொக்கது. (உட) 


௨௫௪, உலோச்சனார்‌ 

திணை: நெய்தல்‌. 

துறை: இது, தோழி படைத்து மொழிந்தது. 

(தி- ம்‌.) என்பது, தலைமகன்‌ குறையுற்றுங்‌ அக்குறை நீக்கப்‌ 
பெறானாய்ச்‌ செல்கன்றானே ஆற்றுவிக்கக்‌ கருதிய தோழி புதியனவாகிய 
சிலமொழிகளை அமைத்துக்‌ கொண்டு “பரப்ப3ன! நீ எஞ்சிறு குடியின்‌ 
கண்‌ இன்றிரவு கங்ச்‌ செல்லுவையாயின்‌ நின்பரிகள்‌ உணவுண்ண 
நீயும்‌ தனியாகத்‌ தங்குவை அல்லை” யெனப்‌ புனைந்து கூறாரிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, (*ஈன்னயம்‌ பெற்றுழி ஈயம்புரி யிடத்தும்‌” 
(தொல்‌, கள. ௨௨) என்னும்‌ விதி கொள்க. 

வண்டல்‌ தைஇயும்‌ வருதிரை உதைத்தும்‌ 
குன்றோங்கு வெண்மணல்‌ கொடியடும்பு கொய்தும்‌ 
துனியில்‌ நன்மொழி இனிய கூறியும்‌ 
சொல்லெதிர்‌ பெறாஅய்‌ ஆகி மெல்லச்‌ 
இ. செலீஇய செல்லும்‌ ஒலியிரும்‌ பரப்ப 

உமணர்‌ தந்த உப்புகொடை நெல்லின்‌ 
அயினி மாஇன்று .அருந்த நீவிக்‌ 
கணம்நா று பெருக்தொடை புரளும்‌ மார்பின்‌ 
துணையிலை தமியை சேக்குவை அல்லை 

௧௦. மேர்கண்‌ சிறுதடி நீரின்‌ மாற்றி 
வானம்‌ வேண்டா உழவினெம்‌ 
கானலஞ்‌ சிறுகுடிச்‌ சேர்க்தனை செலினே. 

(சோ- ள்‌.) வண்டல்‌ தைஇயும்‌ வருதிரை உதைத்தும்‌ - 
யகற்பொழுதெல்லாம்‌ எம்முடன்‌ வண்டல்மண்ணை வீடுபோலச்‌ 
சமைத்துக்‌ கோலன்‌ செய்தும்‌ கரைமேல்‌. ஏறுகின்ற அலையை 
எற்றியும்‌; குன்று ஓங்கு வெள்‌ மணல்‌ கொடி அடும்பு கொய்தும்‌ - 

பால்‌ உயர்ந்‌ த வெளிய மணல்‌ மேட்டிலே படர்க்த கொடி 
யடும்பின்‌ பூவைப்‌ பறித்தும்‌; துனி இல்‌ ஈல்‌ மொழி இனிய 
கூறியும்‌ - வருத்தந்‌ இர்க்த கல்ல வார்‌, த்தை இனியவற்றைக்‌ கூறி 

வும்‌; சொல்‌ எஇர்‌ பெறாஅப்‌ ஆஃ - அக்தனம்‌ நீ கூறியவற்றிற்கு 


௪௩௬ நற்றிணை நானூறு 


விடையும்‌ பெறாயால; மெல்லச்‌ செலீஇய செல்லும்‌ ஒலிஇரும்‌- 
பரப்ப - மெல்ல நின்னூர்க்குப்‌ போகும்‌ பொருட்டுக்‌. செல்லா 
நின்ற ஓலிக்கின்ற பெரிய கடற்‌ பரப்பினையுடைய தலைவனே 4. 
கேர்‌ கண்‌ சிறு தடி. நீரின்‌ மாற்றி வானம்‌ வேண்டா உழவினெம்‌ 
கானலஞ்‌ சிறுகுடி. சேர்ந்‌, கனை செலின்‌ - நேர்மையான இடத்தை 
யுடைய உப்புப்‌ பாததியிலே கடலின்‌ நீரைக்‌ கொணர்ந்து 
பாய்ச்சி விளைவித்துக்‌ கொள்வ,கன்றி மழையை விரும்பாத 
வேளாண்மையுடைய கடந்சரைச்‌ சோலை சூழந்த எமது 
சிறகுடியின்கண்ணே வந்து செர்ந்து இராப்பொழுஇல்‌ அங்கே 
தங்கியிருந்து செல்வாயாயின்‌; உமணர்‌ தந்த உப்புகொடை நெல்‌ 
லின்‌ அயினி மா இன்னு ரும்‌, -. உப்பு வாணிகராலே கொண்டு 
வரப்பட்ட உப்பு வீலையீனால்‌ பெற்ற நெல்லைக்‌ குற்றி ஆக்கிய 
௮ரிசிக்காண த்தை நின்‌ குதிரை இன்று உண்ணாகிற்ப; நீ வீக்‌. 
கணம்‌ காறு பெறுந்கொடை புரளும்‌ மார்பில்‌ தணை இல்‌ 
தமியை சேசகுவை அல்லை - நீயும்‌ மலரின்‌ கூட்டம்‌ ஈன்‌ மணக்‌ 
கமழும்‌ பெரிய பூமாலை புரளுகன்ற மார்பில்‌ அணைக்கும்‌ துணை 
யன்றித்‌ அமியே த௩்குவாயல்லை, அத்தகைய கூணையாகிய தலை 
வியை ணை த்து. உறங்கப்‌ பெறுவாய்‌; எ.று, 

(வி-ம்‌.) சிறுதடி - உப்புப்பாத்து. “*காயற்சிறுதடி. கண்கெடம்‌ 
பாய்தலின்‌'' என்றார்‌ (௩௬௬௯) அகத்தினும்‌, இனியகூறல்‌ - இம்முத்து 
நல்லன, இக்கண்ணி நல்லன, இத்தறை நல்லன, இவைகொள்ளத்‌ : 
பாலன என்பனவற்றைக்‌ கூறுதல்‌. அடும்பு கொய்தல்‌ - அதன்‌ 
மலரைக்‌ கொய்து பாவைக்குச்‌ குட்டக்‌ கொடுத்தல்‌. ஆனியில்‌ கன்‌ 
மொழி - சினவா து இரங்குமா று கூறும்‌ நல்ல மொழி... நின்‌ இரப்புச்‌ 
இயைந்துழிக்‌ களவு நீட்டிப்பின்‌ ஏதம்‌ பயக்குமாகலானும்‌, வரைச்‌. 
தன்றிப்‌ பலரறிய மனைவயிற்றங்க இயலாதாகாலானும்‌ வரைந்தெம்‌ 
அக வென்பாள்‌ இங்கனம்‌ கூறினாள்‌ மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
தலைவனை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) “சொல்‌ எதிர்‌ பெறாஅய்‌ உயங்கி' என்றும்‌, [நீலச்‌ 
கணம்‌ நாறு பெருந்தொடை” என்றும்‌ பாடவேற்றுமை பட 


௨௫௫. ஆலம்பேரி சாத்தனார்‌ 


திணை : குறிஞ்சி. 

துறை: இஃது. அறுபார்த்‌ துற்றது. i 

(து- ம்‌.) என்பது, “ஒருதலை யுரிமை வேண்டியும்‌” என்ற 
(தொல்‌. பொ. ௨௨௫) குத்திரப்படி வரைதல்‌ வேட்கையுற்ற தலைமகள்‌. 2 
தோழீயை நோக்‌கிஅநறது ஏதங்கூறி வரைந்தெய்தும்படி தலைமக. : 
அச்குச்‌ சொல்வாயாக வென்பாள்‌ “கானவர்‌ தஞ்சார்‌, கெற்கிக்்‌ 


* 


கண்ணே புலீமுழங்கா நிற்கும்‌, மழைபெய்து. இடி இடியா நி 
இத்தகைய பொழுதில்‌ நாம்‌ காமத்தால்‌ வருந்திலும்‌ அவர்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௩௭ 


.இருத்தல்‌ நல்லதாகு'மென நெறியினது ஏதங்காட்டி மறுத்துக்‌ கூறா. 
கிற்பது. 

(இ- ம்‌.) இதற்கு. “பொழுதும்‌ ஆறும்‌ புரைவது அன்மையின்‌, 
அழிவுதலை வந்த சிந்தைக்‌ கண்ணும்‌” (தொல்‌. கள. ௨0) என்னும்‌ 
விதிகொள்க. 
கழுதுகால்‌ கிளர ஊர்மடிம்‌ தன்றே 
உறுகெழு மரபிற்‌ குறிஞ்சி பாடிக்‌ 
கடியுடை வியன்நகர்க்‌ கானவர்‌ அஞ்சார்‌ 
வயக்களிறு பொருத வாள்வரி வேங்கை 
கன்முகைச்‌ சிலம்பிற்‌ குழுமு மன்னோ 
மென்தோள்‌ கெ௫ழ்ந்துநாம்‌ வருக்தினும்‌  இன்றவர்‌ 
வாரா ராயினோ நன்றுமற்‌ றில்ல ள்‌ 
உயர்வரை அடுக்கத்து ஒளிறுபு மின்னிப்‌ 
பெயல்கால்‌ மயங்கிய பொழுதுகழி பானாள்‌ 
௧௦. திருமணி அரவுத்தேர்ம்‌ து உழல 

உருமுச்சிவந்து எறியும்‌ ஓங்குவரை யாறே. 


ஐ 


(சோடள்‌.) கழுது கால்‌ இளர ஊர்மடிற்‌தன் னு - பேயி 
ணங்கள்‌ விளக்க முற இயங்காநிற்ப, இவ்‌ விராப்பொழுகெல்லாம்‌ 
ஊர்முழுதும்‌ துயில்‌ கொள்ளாகின்றது; உருகெழு மரபின்‌ 
குறிஞ்சி பாடி. வியல்‌ நகர்க்‌ கடியுடைக்‌ கானவர்‌ அஞ்சார்‌ - கேட்‌ 
போர்‌ அச்சம்‌ பொருந்து குற்குரிய தன்மையுடனே குறிஞ்சி 
யென்னும்‌ பண்ணைப்‌ பாடிக்கொண்டு அகன்ற இவ்வூரைக காத 
தலையுடைய கானவர்‌ யாரும்‌ துயில்வாரல்லர்‌ ; வயக்களிறு 
பொருத வாள்‌ வரி வேங்கை கல்‌ முகைச்‌ சிலம்பின்‌ குழுமும்‌ - 
வலிய களிற்நியானையொடு பொருத வாள்போலுங்‌ கோடுகளை 
யுடைய புலி துறகல்‌ மிக்க மலையடியினின்று முழங்கா நிற்கும்‌; 
அன்னோ ஓங்கு வரை ஆணு உயர்வரை அடுக்கத்து ஒளிறுபு 
மின்னிப்‌ பெயல்‌ கால்‌ மயங்கிய பொழுது கழி பால்‌ நாள்‌-ஐயோ ! 
ஒங்க மலைவழியில்‌ உயர்ந்‌,த மலைப்பக்க,த்தில்‌ விளங்க மின்னி 
மழை பெய்கலை மயங்‌இ நிற்கின்ற காலம்‌ நீட்டித்த இரவு நடு 
யாமத்து; அரவுதேர்ந்து இருமணி உழலச்‌ சிவந்து உருமு 
அறியும்‌-பாம்பு தன்செவியிற்‌ படுதலும்‌ தனனிடத்துள்ள அழகிய 
நிலமணியைக்‌ கக்‌ வருந்து உழலுமாறு சினங்கொண்டு இடி. 
முழங்கி மோ:தாகிற்கும்‌; இன்று மெல்‌ தோள்‌ கெகழ்ந்து நாம்‌ 
வருந்‌ இனும்‌ அவர்‌ வாரார்‌ ஆயின்‌ ஈன்று_இப்பொழு.து மெல்லிய 
தோள்‌ களர்வுற்று நாம்‌ வருக்துவதாயினும்‌ ௮அவர்‌இங்கு வாராரா 
பிரு,ததலே மிக நல்லதாகும்‌; எ -ு. 


௪௩௮ நற்றிணை நானூறு 


வி-ம்‌.) கழுது - பேய்‌, கால்ளெர்தல்‌: ஒருசொல்‌. பேய்‌ 
காற்றைப்‌ போல இயங்கவென உரைப்பீனுமமையும்‌. குழுமுதல்‌ - 
குமுறுதல்‌. 

யாமத்தெய்திற்‌ பேயணங்கு மென்பாள்‌ கழுதுகால்‌ கிளர்ந்தமை: 
கூறினாள்‌. அவன்வரினும்‌ கூடுதலருமை யென்னுங்‌. கருத்தாம்‌ காவ 
லருமை கூறினாள்‌. புலி குழுமுதலும்‌ உருமுச்சிவர்‌ தெறிதலும்‌ குறிப்‌ 
பாள்‌, நெறயினது ஏதங்கூறினாள்‌. அவனின்றியமையாமை கூறு 
வாள்‌ நாம்‌ தோள்‌ நெகிழ்ந்து வருந்தினு மென்றாள்‌. இங்ஙனங்‌ கூறவே 
இவ்வெல்லாந்தீர வரைந்தெய்துமாறு பணிப்பாயாக  வென்றா 
ளாயிற்று. மெய்ப்பாடு - அச்சம்‌. பயன்‌ - வரைவு வேண்டல்‌. 

(பெரு -ரை.) இஃது, கூறியதற்குக்‌ காரணம்‌ வரைதல்‌ வேட்கை 
யன்று, தலைவியின்‌ மேலாய பண்புடைமையேயாம்‌ என்க, என்னை? 
தற்கொண்டாற்‌ பேணுதல்‌ குலமகளின்‌ தலைசிறந்த பண்பாகலான்‌ 
என்க. வரைதல்‌ வேட்கையா லீங்கனங்‌ ௯ றுதலுண்டு, அவற்றிற்கும்‌ 
இதற்கும்‌ வேறுபாடுண்டு. அவற்றைப்‌ பொருளியலில்‌ (௨௨௫)காண்க. 
மன்‌, தில்ல: அசைகள்‌. (௨66), 


௨௫௭௬. பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


திண: பாலை. 
துறை: இது, பொருள்வயிற்‌ பிரிந்தானென்று ஆற்றாளாகய 
தலைமகளைத்‌ தலைமகன்‌ ஆற்றியது. i 
(நு-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரியக்‌ கருதிய 
தறிந்து வருந்துகின்ற தலைவியை “நீ மெல்லிய அடியுடையை, காடுகள்‌ 
கொடியவாதலீன்‌ நீன்னுடன்‌ செல்லுஞ்‌ செலவு இப்பொழுது தவிர்ச்‌ 
தனம்‌, கார்காலத்து நினனைப்‌ பிரியவே இயலாதாகலின்‌, அப்பொழு 
அந்‌ தவீர்ந்தன'மென அவளாற்றும்‌ வண்ணம்‌ தலைமகன்‌ கூறாநிற்பது 
(இ-ம்‌.) இதனை, :*மரபுநிலை திரியா மாட்சிய வா விரவும்‌ 
பொருளும்‌ விரவும்‌” (தொல்‌, அகத்‌. ௪௫) என்பதனான்‌ அமைத்‌, 
கொள்க. 
நீயே பாடல்‌ சான்ற பழிதபு சீறடிப்‌ 
பல்குறப்‌ பெருநலத்து அமர்‌ த்த கண்ணை 
காடே, நிழல்கவின்‌ இழந்த அழல்கவர்‌ மரத்த 
புலம்புவீற்‌ றிரும்து நமலஞ்சிதைம்‌ தனவே 
௫. இந்நிலை தவிர்ந்தனம்‌ செலவே வைந்நுதிக்‌ 
களவுடன்‌ கமழப்‌ பிடவுத்‌ தளை அவிழக்‌ 
கார்செயல்‌ செய்த காமர்‌ காலை 
மடப்பிணை தழீஇய மாஎருத்து இரலை 
காழ்கொள்‌ வேலத்‌ தாழ்சினை பயந்த 
௧௦. கண்கவர்‌ வரிநிழல்‌ வதியும்‌ 
தண்படு கானமுக்‌ தவிர்ந்தனஞ்‌ செலவே. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௩௯ 


(சோ-ள்‌.) நீ பாடல்‌ சான்றபழி தபு றைடி பல்குற 
பெருத்து அமர்த்த கண்ணை - நீதான்‌ புலவராலே பாடுதற்‌ 
கமைந்த குற்றமற்ற அழகிய சிறிய அடிகளுடனே பல்கய 
பெரிய அழகு அமைந்த . அமர்த்த கண்ணையுடையையாயிரா 
நின்றனை; காடு அழல்‌ கவர்‌ மர,த்தநிழல்‌ கவின்‌ இழக்‌த - காடு 
களோ இப்பற்றிய மரங்களையுடையனவாதலின்‌ கிழலும்‌ 
அழகும்‌ நீங்கி ஒழிந்தன; புலம்பு வீற்றிருந்‌ து ஈலம்‌ சிதைந்தன - 
அவ்வண்ணம்‌ ஒழிதலும்‌ தனிமை திலைபெற்றிருக்‌தலினால்‌ 
நன்மைகளெல்லாம்‌ ஒருங்கே சிதைவுற்றன; இந்‌ நிலை செலவு 
அவிரந்‌ தனம்‌ - இத்கன்மையாகிய நிலைமையினால்‌ நினனை உடன்‌ 
கொண்டு சேறல்‌ இயையாமையின்‌ நின்னுடன்‌ செல்லுதலைத்‌ 
தவிர்ந்தனம்‌; வை றுதிக்‌ கள உடனகமழப்‌ பிடவுத தளை அவி 
ழக கார்‌ செயல்‌ செய்த காமர்‌ காலை - அன்றிக்‌ கூரிய நுனியை 
யுடைய களாவின்மலர்‌ ஒருங்கே மலர்ந்து மணங்கமழாநிற்பப்‌ 
பிடாமலர்‌ முறுக்குவாய்‌ நெஇழ்ந்து மலர மேகந்‌ தான்‌ செய்ய 
வேண்டிய மழை பெய்தலைச்‌ செய்யக்‌ தொடங்கிய அழகிய கார்ப்‌ 
பருவத்தில்‌; மடப்‌ பிணை தழீஇய மா எருத்து இரலை - இளைய 
பிணைமானைப்‌ புணர்ந்‌,த கரிய பிடரினை யுடைய கலைமான்‌ ; காழ்‌ 
கொள்‌ வேலக்‌ தாழ்‌ சனை பயந்த கண்கவர்‌ வரிநிழல்‌ வசதியும்‌ 
- உள்ளே வயிர முற்றிய வேல மரத்தின்‌ தாழ்ந்த களையினாற்‌ 
பல்கிய காண்போர்‌ கண்ணைக்‌ கவர்ந்து கொள்ளும்‌ வரி பொருந்‌ 
இய நிழலிலே தங்கியிருக்கும்‌; ,தண்படு கானமும்‌ செலவு தவிர்க்‌ 
தனம்‌ - குளிர்சசியுற்ற காட்டின கண்ணே செல்லுவ தனையும்‌ 
அவிர்ந்‌ தனம்‌; ஆக இருவகைக்‌ காலத்தும்‌ நின்னைப்‌ பிரியா இருக்க 
நீ வருந்துவதென்னை 7 வருந்தாதே கொள்‌/ எ -ு, 


(வி-ம்‌.) வெப்பத்தில்‌ அடிவைத்தல்‌ இயையாதென்னுங்‌ கருத்‌ 
தால்‌ அடியையும்‌, நோக்கவு மியையா தென்னுங்‌ கருத்தால்‌ கண்ணை 
யுங்‌ கூறினான்‌. கார்‌ காலத்தே கலைமான்‌ பிணையைத்‌ தழுவி உறையு 
மாதலின்‌ அவற்றை நோக்குவார்‌ தாமும்‌ பிரிந்திருப்ப மனம்‌ பொரும்‌ 
தார்‌ எனக்‌ கொண்டு அக்‌ காலத்துக்‌ தவிர்ந்தனம்‌ என்றான்‌. இனிக்‌ 
காதலியைக்‌ காதலன்‌ அணைந்திருந்தாலன்றிக்‌ கார்முதல்‌ நான்கு பருவங்‌ 
களையுங்‌ கடத்தலரிதாதலின்‌ அங்ஙனங்‌ கூறினானெனினுமாம்‌. மெய்ப்‌ 
பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு - இர.) வேனிற்‌ காலத்தே என்னுடன்‌ வருதல்‌ நினக்‌ 
கயலாதாகலின்‌ கின்துயர்‌ கருதிச்‌ செலவு தவிர்ந்தேன்‌. கார்ப்பருவத்தே 
நின்னைப்‌ பிரிந்துறைதல்‌ எற்கயலா தாகலின்‌ என்னல3மே கருதிச்‌ 
செலவு தவிர்ந்தனங்காண்‌ என்று ஆற்றுவித்தபடியாம்‌. கார்ப்பரு 
வத்தே நின்னைப்‌ பிரிர்துறைதல்‌ எற்கியலா தென்பதனை உள்ளுறுத்தி 
இரலை பிணை தழீஇ கண்கவர்‌ வரிநிழல்‌ வதியும்‌ கக்‌ 
என்றான்‌ என்க. “அல்கு பெருகலத்து" என்றும்‌, *கார்பெயல்‌ செய்த 
காலை” என்றும்‌, பாட வேற்றுமையுண்டு. வேலத்துத்தாழ்சினை எனக்‌ 


௪௫௦ நற்நிணை நானூறு 
பாலது வேலத்‌ தாழ்சினை என விகாரமுற்றது. அல்லது சாரியை 
பெறாது புணர்ந்தது எனக்‌ கோடலுமாம்‌. வேலத்து ஆழ்சினையுமாம்‌. 
**செலவிடை அழுங்கல்‌ செல்லாமை யன்றே 
வன்புறை குறித்தல்‌ தவிர்ச்சி யாகும்‌'' (தொல்‌. கற்‌. ௪௪) 
என்பதுபற்றி இது பாலையாயிற்று. (௨௫௯௫) 


௨௫௭. வண்ணக்கன்‌ சொருமருங்குமரனார்‌ 
நினை: குறிஞ்சி. 


துறை: இது, தோழி தலைமகனது ஏதஞ்சொல்லி வரைவு 
கடாயது. 


(து- ம்‌.) என்பது, ரவுக்குறிவருந்‌ லைமகனைத்‌ (தோழி 
நெருங்கி, “நாடனே / படகும்‌ அப “ிறுகெறியிலே சிங்க 
முதலாயின இயங்குதலறிந்து வைத்தும்‌ நடுயாமத்தில்‌ வாராநின்றனை : 
இதற்கு யான்‌ வருந்‌ துஒன்றேன்‌' என இரவுக்குறி மறுத்து வரைவுடன்‌ 
படுமாறு கூறாிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “'களனும்‌ பொழுதும்‌......... அனிநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌. கள. ௨௩) என்பதனால்‌ 
அமைத்துக்கொள்க. 

விளிவில்‌ அரவமொடு தளிசிறநம்து உறைஇ 
மழையெழுக்து இறுத்த ஈளிர்தூங்கு சிலம்பின்‌ 
கழைனமல்பு நீடிய வானுயர்‌ நெடுங்கோட்டு 
இலங்குவெள்‌ அருவி வியன்மலைக்‌ கவா அன்‌ 
௫. அரும்புவாய்‌ அவிழ்ந்த கருங்கால்‌ வேங்கைப்‌ 
பொன்மருள்‌ நறுவீ கன்மிசைத்‌ தாஅம்‌ 
கன்மலை நாட நயந்தனை அருளாய்‌ 
இயங்குநர்‌ மடிந்த வயந்திகழ்‌ சிறுநெறிக்‌ 
கடுமா வழங்குதல்‌ அறிந்து 
௧௦. நடுநாள்‌ வருதி கோகோ யானே. 


(சொ-ள்‌.) அரும்பு வாய்‌ அவிழ்க்க கருங்‌ கால்‌ வேக்‌ 
கைப்‌ பொன்‌ மருள்‌ ஈணு வீ கல்பிசைக்‌ தா அம்‌ கல்‌ மலை காட - 
அரும்புகள்‌ முக மலர்ந்து கரிய காம்பையுடைய வேங்கை மறத்‌ 
இன்‌ பொன்‌ போன்ற கறிய மலர்‌ பாறைமேலுதிர்ந்து பரவாகிற்‌ 
கும்‌ கல்ல மலைகாடனே!; கயந்‌ தனை அருளாய்‌ - எம்பால்‌ bt 
அருள்‌ செய்யாய்‌; விளிவு இல்‌ அரவமொடு அளிசிறந்து 
உறைஇ மழை எழுந்து இறுத்த ஈளிர்‌ தூங்கு சிலம்பில்‌ ஓயாத 

்‌ மழை மிகுத்து இடியிடித்து மேகம்‌ ;ஓக்கிச்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௪௧ 


சென்று பெய்யத்‌ தொடங்கிய குளிர்ச்சமிக்க மலையிலே; கழை 
அமல்பு நீடிய வான்‌ உயர்‌ நெடுங்கோட்டு - மூங்கில்‌ நெருங்கிப்‌ 
பரந்த மிக உயர்ந்‌ த நெடிய சிகரத்தின்‌ கண்ணே ; இலங்கு வெள்‌ 
அருவி வியன்மலைக்‌ கவான்‌ - விளங்கிய வெளிய அருவியை 
யுடைய அகன்ற மலைப்பக்க,து.இல்‌ ; இயங்குகர்‌ மடிந்த அயம்‌ இகழ்‌ 
சிறுநெறி - வழிப்‌ போகுவார்‌ யாருமில்லாத நீர்‌ விளங்கிய சிறிய 
நெறியிலே ; கடுமா வழங்குதல்‌ அறிந்தும்‌ - கொடிய சிங்கமுகலிய 
விலங்குகள்‌ இயங்குவ தனை அறிற்‌துவைத்தும்‌ ; நடுகாள்‌ வருதி - 
இரவு ௩டுயாம,த்தில்‌ நீ வாராகின்றனை ; யான்‌ நோகு - இதற்கு 
யான்‌ நோகா நின்றேன்‌ அல்லேனோ 2; எ- அ. 

(வி-ம்‌. அமலுதல்‌ - நெருங்குதல்‌, தளி - மழை, 

நீ இரவில்‌ வரும்‌ ஏதத்துக்கு யாம்‌ அச்சமுறாதபடி வரைந்து 
பிரியாது உறைய நினைந்தா யல்லை யென்பாள்‌, ஈயந்தனை யருளா 
யென்றாள்‌. 

உள்ளுறை :—சூடுவாரின்றி வேங்கையின்‌ நறிய மலர்‌ கற்பாறை 
யில்‌ உதிர்தல்போல நீ வரைந்துகொண்டு அருகிருந்து நலனுகர்ந்திலை ; 
ஆதலின்‌ தலைவியின்‌ நலன்‌ இழக்கலாயிற்‌ நென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
அச்சத்தைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - ஏதஞ்சொல்லி வரைவு 
கடாதல்‌. ்‌ 

(பெரு - ரை.) ஆசிரியர்‌ :பெயர்‌ *சோருமருங்‌ குமரனார்‌! என்றுங்‌ 
காணப்படுகின்றது; உறைஇ- உறைத்து ; பெய்து. இறுத்தல்‌ - 
நெடி துகிலை பெறல்‌. நயந்தனை 2 முற்றெச்சம்‌. அயம்‌- நீர்‌. கடுமா - 
அரிமாமுதலிய ஆற்றலொடு புணர்ந்த வல்விலங்குகள்‌. (௨9௭) 


௨௫௮. நக்கீரனார்‌ 

தின: நெய்தல்‌. 

துறை: இது, தோழி செறிப்பறிவுறீஇயது. 

(நு-ம்‌.) என்பது, பகற்குறி வந்த தலைவனைத்‌ தோழி நெருங்கிக்‌ 
*கொண்கனே / எம்‌ தலைவியின்‌ வளை கழல்வதனை அறிந்த அன்னை 
அவளை இல்வயிற்‌ செறித்து .ஓம்புவளாயினள்‌ ; இங்கு யான்‌ தமியே 
ஓய்‌ வந்து போகின்றேன்‌” என வரைவு தோன்ற உரையாடா நிற்பது. 

(இ-ம்‌.) இதுவுமது. 

பல்பூங்‌ கானல்‌ பகற்குறி மரீஇச்‌ 

செல்வல்‌ கொண்க செறித்தனள்‌ யாயே 

கதிர்கால்‌ வெம்பக்‌ கல்காய்‌ ஞாயிற்றுத்‌ 

திருவுடை வியனகர்‌ வருவிருந்து அயர்மார்‌ 
௫. பொற்றொடி மகளிர்‌ புறங்கடை உகுத்த 

கொக்குகர்‌ நிமிரல்‌ மாந்தி எற்பட 


௪௪௨ ஈற்றிணை கானூறு 


அகலங்‌ காடி. அசைநிழற்‌ குவித்த 
பச்சிறாக்‌ கவர்ந்த பசங்கண்‌ காக்கை 
தூங்கல்‌ வங்கத்துக்‌ கூம்பிற்‌ சேக்கும்‌ 
௧௦, மருங்கூர்ப்‌ பட்டினத்து அன்னவிவள்‌ 
நெருங்கேர்‌ எல்வளை ஓடுவ கண்டே. 


(சோஃள்‌.) கொண்க கதிர்‌ கால்‌ வெம்பக்‌ கல்‌ காய்‌ 
ஞாயிற்று - கொண்கனே ! கதர்‌ எறிததலானே மக்கள்‌ முதலாயி 
னோர்‌ கால்கள்‌ வெம்பும்படி. கழைக்‌ இசைமலையிலே தோன்றிக 
காய்னெற ஞாயிற்றினுடைய இயக்கம்‌ பொருந்திய பகற்‌ பொழு 
இலே; இருவுடை வியன்‌ ஈகா வரு விருந்து அயர்மார்‌ - செல்வம்‌ 
உடைய அகன்ற நகரின்‌ கண்ணே வருகின்ற விருந்துகளைப்‌ பாது 
காக்கும்படி), பொன்‌ தொடி. மகளிர்‌ புறங்கடை உகுத்த 
கொக்கு உரெ நிமிரல்‌ மாந்தி _ பொன்னாலாகிய கொடியை 
யுடைய மகளிர்‌ சமைத்து நிவேஇத்து முற்றத்திலே பலியாகப்‌ 
போகட்ட கொக்கனது உிர்போன்ற சோற்றைத்‌ இன்று; எல்‌ 
பட அகல்‌ அங்காடி. ௮சை நிழல்‌ குவித்த பச்சிறாக்‌ கவர்ந்த பசுங்‌ 
கண்‌ காக்கை - பொழுதுபடும்‌ அளவில்‌ அகன்ற மீன்கடையில்‌ 
அசைகின்ற நிழலிலே குவித்த பசிய இறாமினைக்‌ கவர்ந்துண்ட 
பசுமையாகிய கண்ணையுடைய காக்கை; தூங்கல்‌ வங்கத்துக்‌ கூம்‌ 
"பில்‌ சேக்கும்‌ மருங்கூர்ப்‌ பட்டின,த்து அன்ன இவள்‌ - ஆங்கு 
"வினையின்றிக்‌ காற்றாலசைகன்ற கோணியிலே பிணித்த பாய்‌ 
மரகீதிற்‌ சென்று தங்காகிற்கும்‌ மருங்கூர்ப்பட்டினம்‌ போன்ற 
இவளுடைய ; நெருங்கு ஏர்‌ எல்வளை ஓடுவ கண்டு - நெருங்கிய 
அழகும்‌ ஒளியும்‌ பொருந்‌ இய வளைகள்‌ கழல்வனவற்றைக்‌ கண்டு; 
யாய்‌ செறித்தனள்‌ - அன்னை இவ்வேறுபாடு முருகு அணங்கால்‌ 
ஆகியது போலுமென உட்கொண்டு, இல்லின்கண்ணே செதித்‌ 
அப்‌ புறககேகவிடாது காவல்‌ செய்வாளாயினள்‌ ; . பல்‌ பூங்‌ 
கானல்‌ பகல்‌ குறி மரிஇச்‌ செல்வல்‌ - ஆதலின இவள்‌ வருதற்‌ 
இயலாமையால்‌ இல்வயிற்‌ செறிப்பை நினக்கு உரைசெய்யும்படி 
கருதிய யான்‌ இன்னு பலவாய மலர்களையுடைய கழியருகிலுள்ள 
சோலையிலே பகற்‌ பொழுஇன்கண்ணே குறியிடத்து வந்து 
போகாகின்?றன்‌ ; எு. ்‌ 

(வி-ம்‌.) நிமிரல்‌- சோறு. நிழல்‌ - அங்காடி நிழல்‌; ௮௬௫ 
அள்ள மரத்து நிழலுமாம்‌. 

நின்னைப்‌ பிரிதலால்‌ உடம்பு வாடி வேறுபட்டு வளைகளுங்‌ கழலா 
நின்றன என்பாள்‌, வளையோடு என்றாள்‌. அருலுள்ளாளென அவன்‌ 
ஆற்றவேண்டி இவளெனச்‌ சுட்டுப்பெயராற்‌ கூறினாள்‌. இனி இங்‌ 
கனம்‌ வாடாதபடி வரைந்துகொள்ளெனக்‌ குறிப்பாற்கொள்ளக்‌ 
கடக்தமையின்‌ வரைவுகடாவாயிற்று. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௪௯ 


உள்ளுறை :--மகளிரிட்ட பலிச்சோற்றை யுண்டு அங்காடியிலே 
குவித்த இறாமீனைக்‌ கவர்ந்த காக்கை வங்கத்துக்‌ கூம்பிற்‌ சென்று 
தங்குமென்றது, பாங்கற்‌ கூட்டத்தால்‌ நலனுகர்ந்து பாங்கியிற்‌ 
கூட்டத்தால்‌ ஆய தனையும்‌ துய்த்த நீ கவர்சியின்றி நின்னூரின்‌ 
கண்ணே சென்று தங்கா நின்றனை யென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌.] : 

(பெரு - ரை.) தாங்கல்‌ வங்கம்‌ - இயக்கமற்ற மரக்கலம்‌. கூம்பு - 
பாய்மரம்‌. ஏரும்‌ எல்லும்‌ வளையம்‌ ஓடுவகண்டென உம்மை வீரிப்‌ 
பினுமாம்‌. ஞாயிறு பகலுக்கு ஆகுபெயராக்கினுமாம்‌. (௨௫௮) 


௨௫௯. கொற்றங்‌ கொற்றனார்‌ 
திண : குறிஞ்சி, 
திறை: இது, தோழி தலைமகளைச்‌ செறிப்பறிவுறீஇ வரைவு 
கடாயது. 

-(து-ம்‌.) என்பது, களவொழுக்கத்துத்‌ தலைவன்‌ கேட்டு வரையு 
மாற்றானே தோழி தலைவியை நோக்கித்‌ “இனை முற்றின; இனி அவற்‌ 
ஹைக்‌ கொட்த உடன்‌ நின்னை இல்வயிற்‌ செறிப்பாராதலின்‌ நாடனோடு 
இயைந்த கேண்மை இனி அரியவாகுமெனக்‌ கருதா நிற்பேன்‌ ; அப்‌ 
பால்‌ யாது செய்வா'மெனக்‌ கவன்று கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதுவுமது. 

, யாங்குச்செய்‌ வாங்கொல்‌ தோழி பொன்வீ 
வேங்கை ஓங்கிய'தேம்கமழ்‌ சாரல்‌ 
பெருங்கல்‌ நாடனொடு இரும்புனத்து அல்கிச்‌ 
செவ்வாய்ப்‌ பைங்கிளி ஓப்பி அவ்வாய்ப்‌ 
பெருவரை அடுக்கத்து அருவி ஆடிச்‌ 
சாரல்‌ ஆரம்‌ வண்டுபட நீவீப்‌ 
பெரிதமர்ந்‌.து இயைந்த கேண்மை சிறுகனி 
அரிய போலக்‌ காண்பேன்‌ விரிதிரைக்‌ 
கடல்பெயர்ந்‌ தனைய ஆகிப்‌ 

௧௦. புலர்பதங்‌ கொண்டன ஏனற்‌ குரலே. 


(சோடள்‌.) தோழி ஏனல்‌ குரல்‌ விரிதிரைக கடல்‌ 
பெயர்ந்து அனைய ஆகிப்‌ புலர்‌ பதம்‌ கொண்டன - தோழீ / இனை 
யின்‌ கதிரெல்லாம்‌ விரிந்த அலையையுடைய கடல்தான்‌ வற்றினாற்‌: 
போலக்‌ காயும்‌ பருவம்‌ எய்‌தினகண்டாய்‌ ! இனி அவற்றை கமர்‌ 
கொய்துகொண்டு போவதன்றி நின்னையும்‌ இல்லின்‌ கண்ணே 
செறிப்பது ,இண்ணம்‌ ; பொன்‌ வீ வேங்கை ஓங்கிய கேம்‌ ஃமழ்‌ 
சாரல்‌ _ பொன்போன்ற மலரையுடைய வேங்கைமரங்கள்‌ 
உயர்ந்த மணங்கமழ்கின்ற. சாரலின்‌ கண்ணே; பெருங்‌ கல்‌ 


ல 


௪௪௪ நற்றிணை கநானூஅ 


நாடனொடு இரும்புன, தீது அல்கிச்‌ செவ்வாய்ப்‌ பைங்‌ கிளி ஒப்பி - 
பெரிய மலைகாட»ொடு கரிய இனைப்புன,த்தலே தங்கச்‌ சிவந்த 
வாயையுடைய பசிய கிளியை ஓப்பி; அவவாய்ப்‌ பெருவரை 
அடுக்கத்து அருவி ஆரு - அங்குள்ள கரிய பக்க மலையின்கணுள்ள 
அருவியில்‌ நீர்விளையாட்டயர்ந்து ; சாரல்‌ ஆரம்‌ வண்டு பட நீவி - 
மலைச்சாரலி லெழுந்‌,த சந்‌ தனமரம்‌ ஈறுமணங்‌ கமழ்‌தலால்‌ வண்டு 
வந்து விழும்படி. அச்சற்தன,த்தேய்வையைப்‌ பூசி; பெரிது 
அமர்ந்து இயைந்த கேண்மை சிறு நனி அரிய போலக்‌ காண்‌ 
பேன்‌-பெரிதும்‌ விரும்பி இயைந்த நட்பு மிகச்‌ சிறுக இனி அது 
கானும்‌ இல்லையாகும்‌ போல யான்‌ காண்பேன்‌ !; யாங்குச்‌ செய்‌ 
வாம்‌ ... ஆதலால்‌ காம்‌ என்னசெய்ய மாட்டுவேம்‌ ; எ- அ. 

(வி-ம்‌.) நீவுதல்‌ - கையாலே தடவுதல்‌; இங்குப்‌ பூசுதலுக்‌ 
காயிற்று, நாடனொடு இயைந்த கேண்மை யெனக்‌ கூட்டுக, 

காடனுடன்‌ அல்கி ஒப்பி ஆடியியைந்த பெரிய நட்பாதலின்‌ அதன்‌ 
கண்‌ இடையற வெய்தியவழிக்‌ காதலி இறந்துபடுமென அவனுக்கு 
அறிவுறுத்த வேண்டி அரியபோலக்‌ காண்பே னென்றாள்‌. முன்போல 
நீங்கா துறைதல்‌ வரைந்தன்றி இயலாதாதலின்‌ வரைந்‌ தெய்துக 
வெனக்‌ கடாயதாயிற்று. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவு 
கடாதல்‌, 

(பெரு - ரை.) *இனி அவற்றை நமர்‌ கொய்துகொண்டு 


போவதன்றி கின்னையும்‌ இல்லீன்‌ கண்ணே செறிப்பர்‌' என்பது குறிப்‌ 
பெச்சம்‌. (௨௫௧) 


௨௬௦. பரணர்‌ 

திண : மருதம்‌. 

துறை: இஃது, ஊடல்‌ மறுத்த தலைமகள்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்துவந்த தலைமகன்‌ தலை 
மகளைத்‌ தழுவலும்‌ அவள்‌ கொண்டிருந்த சினத்தை உள்ளடக்கி 
உடன்பட்டாள்‌ போன்று *ஊரதேு/ நீ இப்பொழுது மிக்க விருப்ப 
முற்றாய்‌ போன்று புல்லுகன்றனை, முன்பு என்‌ கோதை வாடுமாறு 
வையகன்று ஒழிந்தா யென்பதை யான்‌ அறிவேன்‌” என உள்ளுறையால்‌ 
அவன்‌ பரத்தையிற்‌ பிரிந்ததனையுங்‌ கூறி ஊடல்‌ நீங்கா நிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, 'அவனறிவு ஆற்ற அறியு மாகலீன்‌"' (தொல்‌. 
கற்‌. ன) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை 
என்பதனாலமைத்துக்‌ கொள்க. 

கழுநீர்‌ மேய்ந்த கருந்தாள்‌ எருமை 
பழனத்‌ தாமரைப்‌ பனிமலர்‌ முணைஇத்‌ 
தண்டுசேர்‌ மள்ளரின்‌ இயலி அயலது 
குன்றுசேர்‌ வெண்மணல்‌ அஞ்சும்‌ ஊர 


ற மூலமும்‌ உரையும்‌ ௪௪௫ 


இ: வெய்யை போல முயங்குதி முனேயெழத்‌ 
தெவ்வர்த்‌ தேய்த்த செவ்வேல்‌ வயவன்‌ 
மலிபுனல்‌ வாயில்‌ இருப்பை அன்னஎன்‌ 
ஓலிபல்‌ கூந்தல்‌ ஈலம்பெறப்‌ புனைந்த 
முகையவிழ்‌ கோதை வாட்டிய 

௧௦. பகைவன்‌ மன்யான்‌ மறந்தமை கலனே. 


(சோ-ள்‌.) கழுநீர்‌: மேய்ந்த கருற்காள்‌ எருமை பழன 
தாமரைப்‌ பனி மலர்‌ முணஇ -கழுநீர்‌ மலரை மேய்ந்த 
பெரிய (கரிய) காலையுடைய எருமை அயலிலுள்ள வய 
லிலே படர்ந்த தாமரையின்‌ குளிர்ந்த மலரைக்‌ இன்பதனை 
வெறு த்துவிட்டு ; தண்டு சேர்‌ மள்ளரின்‌ இயலி அயலது குன்று 
சேர்‌ வெள்‌ மணல்‌ துஞ்சும்‌ ஊர. கையிலே தடிகொண்ட 
வீரரைப்போலச்‌ செருக்கி நடந்து அதன்‌ பக்க த்துள்ள குன்று 
போலக்‌ குவிந்‌,த வெளிய மணலின்மீது துயிலாகிற்கும்‌ ஊரனே !; 
வெய்யைபோல முயங்குதி- நீ . இப்பொழுது விருப்பமுடையாய்‌ 
போலப்‌ பலகாலும்‌ என்னைக்‌ தழுவிக்‌ கொள்கின்றனை ; முனை 
எழத்‌ தெவ்வர்த்‌ தேய்த்த செவ்வேல்‌ வயவன்‌ மலிபுனல்‌ வாயில்‌ 
இருப்பை அன்னஎன்‌ - பகை மிமுதலாலே ஆண்டு வந்த பகை 
வரை யழி,த்‌,த சிவந்‌,த வேற்படையையுடைய வீரனாகிய *விராஅன்‌” 
என்பவன து நிறைந்த “புனல்வாயிலை' அடுத்த “இருப்பையூர்‌' 
போன்ற என்னை விட்டொழிதலானே ; ஒலி பல்‌ கூந்தல்‌ கலம்‌ 
பெறப்‌ புனைந்‌,த முகை அவிழ்‌ கோதை வாட்டியபகைவன்மன்‌ - 
என்னுடைய தழைத்த பலவாக கூந்தல்‌ அழகு பெற அலங்‌ 
கரித்த அரும்பு மலர்ந்த பூமாலை வாடும்படி. செய்த மிக்க பகை 
வனல்லையோ 7; யான்‌ மறந்து அமைகலன்‌ - யான்‌ நின்‌ செய்‌ 
கையை மறந்இருப்பேனல்லேன்‌ காண்‌; ஆதலின்‌ என்னைக்‌ 
தொடாகே கொள்‌) எ- அ. 

(வி- ம்‌.) பழனம்‌ - நீர்கிலைவயல்‌. 

மெய்ம்மையாக என்பால்‌ நினக்கு அன்பில்லை யென்பாள்‌ வெய்யை 
போல முயங்குதி யென்றாள்‌. கோதை புனைந்ததன்‌ பயனாகிய புணர்ச்சி 
எய்தப்‌ பெறாமையிற்‌ கோதைவாட்டிய பகைவனென்றாள்‌. தொட 
ராதே என வெறுப்புக்கொண்டமை குறிப்பாள்‌ மறந்தமைகலனென்‌ 
றாள்‌. பணிந்து வேண்ட ஊடல்‌ தீர்வாளாவது. 

உள்ளுறை தாமரை மலரை வெறுத்துக்‌ கழுநீரை மேய்ந்த 
எருமை மணற்குன்றிலே சென்று தங்குமென்றது, தலைவி நலனை 
வெறுத்துக்‌ காதற்‌ பரத்தையின்‌ இன்பம்‌ தய்த்த தலைவனே, நீ ஆண்டுக்‌ 
தங்காயாய்ச்‌ சேர்ப்பரத்தையின்‌ மனையின்கண்ணே சென்று உறங்குவா 
யாயீனா யென்றதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - ஊடல்‌ தீர்தல்‌ 


௪௪௬ நற்றிணை கானூறு 

(பெரு - ரை.) மறந்து அமைகலன்‌ என்றது மறவேனாயினேன்‌ 
கின்புன்மையை ஒருவாறு பொறுத்துக்‌ கொள்கின்றேன்‌ என்பது குறிப்‌ 
பெச்சமாகலின்‌ ஊடல்‌ தீர்வது குறிப்பாயிற்‌ றென்க. (௨௬௦) 

௨௬௧. சேந்தன்பூதனார்‌ 

தினை : குறிஞ்சி, 

திறை: (௧) இது, சிறைப்புறமாகத்‌ தோழி இரவுக்குறி விலக்கி 
வரைவுகடாயது. 


(நி-ம்‌.) என்பது, தலைவன்‌ சிறைப்புறமாக வந்திருப்பதை 
அறிந்த தோழி தலைவியை நோக்கி “இத்தகைய கொடிய சிறிய நெறி 
யில்‌ ஈம்‌ தலைவர்‌ இருளில்‌ வருதலால்‌, அவர்‌ நம்பால்‌ அருளிலராவ'ரென 
இரவுக்குறி விலக்க வரைவுகடாய து. 


(இ-ம்‌. இதனை, *களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ ' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதியின்‌ 
கண்‌ அமைத்துக்‌ கொள்க, 

நுறை: (௨) தலைமகள்‌ இயற்பட மொழிந்ததூஉமாம்‌. 

(நு-ம்‌.) என்பது, தலைவி வரைதல்‌ வேட்கையளாய்‌ மொழிந்தது 
கேட்ட தோழி தலைமகனை இகழ்ந்து கூறுதலும்‌ அதுபொறாது தலை 
மகள்‌ நொந்து “அவர்‌ வரைந்து கொள்ளாது இருளில்‌ வருதலால்‌ நம்பால்‌ 
அருளிலராயினும்‌ நாம்‌ இறந்துபடுவது கருதி அன்பின்‌ வருதலால்‌, 
அவர்‌ நீடுவாழ்வாராக? என இயற்படக்‌ கூறாநிற்பதுமாம்‌. 


(இ-ம்‌.) இதற்கு, 
₹* வரைதல்‌ வேண்டித்‌ தோழி செப்பிய 
புரைதீர்‌ கிளவி புல்லிய எதிரும்‌ ?' (தொல்‌. கள. ௧௬) 
என்னும்‌ விதிகொள்க. 
அருளிலர்‌ வாழி தோழி மின்னுவசிபு 
இருள்‌ தூங்கு விசும்பின்‌ அதிரும்‌ ஏறொடு 
வெஞ்சுடர்‌ கரந்த கமஞ்சூல்‌ வானம்‌ 
நெடும்பெருங்‌ குன்றத்‌.துக்‌ குறும்பல மறுகித்‌ 
௫. தாவில்‌ பெரும்பெயல்‌ தலைஇய யாமத்துக்‌ 
களிறகப்‌ படுத்த பெருஞ்சின மாசுணம்‌ 
வெளிறில்‌ காழ்மரம்‌ பிணித்து ஈனிமிளிர்க்கும்‌ 
சாந்தம்‌ போகிய தேங்கமழ்‌ விடர்முகை 
எருவை நறும்பூ நீடிய 
௧௦. பெருவரைச்‌ சிறுநெறி வருத லானே. 
(சோ-ள்‌.) தோழி வாழி-தோழீ ! நீ நெடுங்காலம்‌ வாழ்‌ 
வாயாக!; மின்னு வூபு இருள்‌ தங்கு விசும்பின்‌ அதிரும்‌ 


ன 


மூலமும்‌ உரையும்‌ : ௪௪௭ 


ஏறெடு - மின்னல்‌ பிளம்‌ து எழுந்து இருள்‌ நிறைந்த ஆகாய தில்‌ 
அதிர்கன்ற இடிமுழக்க,த்துடனே; வெம்‌ சுடர்‌ கரந்த கமம்‌ சூல்‌ 
வானம்‌ - மிவய்ய ௮,இ.க்கன்‌ வெளியிலே கோன்றா,தபடி. மறையச்‌ 
செய்த நிறைந்த சூலையுடைய மேகம்‌; நெடும்‌ பெருங்‌ குன்றத்‌ 
துக்‌ குறும்‌ பல மறுஇ - நெடிய பெரிய மலையிட தூதுச்‌ சிறிய பல 
வாக இயங்கி; தா இல்‌ பெரும்பெயல்‌ தலைஇய யாமத்து -வராத்த 
மில்லாத பெரிய மழையைப்‌ பெய்துவீட்ட ஈடுயாமத்திலே; 
களிறு அகப்படு,க்‌,க பெருஞ்ென மாசுணம்‌ - களிற்றியானையைப்‌ 
பற்றிச்‌ சற்றிக்கொண்ட பெரிய சினத்தையுடைய பெரும்பாம்பு; 
வெளிறுஇல்‌ காழ்‌ மரம்‌ பிணித்து ஈனி மிளர்க்கும்‌ - வெண்மை 
யில்லாது முற்றிய வயிரம்‌ பொரும்‌திய்‌ மரத்துடனே சேரப்‌ 
பிணித்து மிகப்‌ புரட்டாநிற்கும்‌; சாந்தம்‌ போகிய மீதம்‌ கமழ்‌ 
விடர்முகை - சற்‌தனமர,த்தினின்னும்‌ போந்த நறுமணவய்‌ கமழ்‌ 
இன்ற மலைப்‌ பிளப்பினையுடைய துறுகல்லின்‌ அயலிலே; எருவை 
ஈனும்பூ நீடிய... கொறுக்கச்சியின்‌ நல்ல பூ நீடி மலர்ந்‌,த; பெருவரைச 
சிறுநெறி வரு,கலான்‌ - பெரிய மலையின்கணுள்ள றிய நெறியில்‌ 
வருதலான்‌, அருள்‌ இலர்‌ - ஈம்‌ தலைவர்‌, தாம்‌ நம்பாம்‌ சிறிதும்‌ 
அருள்‌ உடையார்‌ அல்லர்‌; இனி அங்ஙனம்‌ வாராதிருக்குமாஅன 
கூறாய்‌; ஏ. ஹு. 

(வி- ம்‌.) அவர்‌ வருநெறியின்‌ ஏதங்கருதி நாம்‌ வருந்தும்படி 
வருதலின்‌ அருளிலர்‌ என்றள்‌; இங்ஙனங்‌ கூறவே வரைந்துகொள்வ 
தன்றி வேறு செய்யலாவது இன்மையால்‌, வரைவுகடா வாயிற்று. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(௨) உரை :--அவர்‌ வரைந்து கொள்ளாது இருளில்‌ வருதலால்‌ ஈம்‌ 
பால்‌ அருளிலராயினும்‌ ஈரம்‌ இரந்துபடுவது கருதி அன்போடு வருத 
லால்‌, அவர்‌ நீடுவாழ்வாராக வென்று கூறி முடிக்க, 

(பெரு - ரை.) வெஞ்சுடர்‌ கரந்த இருள்தூங்கு விசும்பின்‌ கமஞ்‌: 
குல்‌ வானம்‌ மின்னுவ௫பு அதிரும்‌ ஏறொடு குன்றத்து மருகிப்‌ பெயல்‌ 
தலைஇய யாமத்து எனக்‌ கொண்டு கூட்டி அதற்கேற்பப்‌ பொருள்‌ 
கோடல்‌ சிறப்பு, இன்றேல்‌ கதிரவனை மறைத்து நடுயாமத்திலே மழை 
பெய்தது எனப்‌ பொருந்தாமை யுணர்க., காழ்மரம்‌ பண்டே பாம்பு 
தான்‌ சுற்றிக்‌ கொண்டிருந்த மரமாம்‌. அம்மரத்தைப்‌ பற்றுக்கோடா 
கக்‌ கொண்டன்றித்‌ தான்‌ படுத்த யானையைப்‌ புரட்டலாகாமையின்‌ 
மாசுணம்‌ மரம்‌ பிணித்து மிளீர்க்கும்‌ எனல்‌ வேண்டிற்று. 

(௨) உரை:--இனி, தலைவி கூற்றாகக்‌ கொள்ளுங்கால்‌, தோழி 
“அவர்‌ அருள்‌ இலர்‌ என்று இயற்பழித்தாளாக அது கெட்ட தலைவி 
அருள்‌ இலரோ2 என்று வினவி எற்றால்‌ அருளிலாமைக்குக்‌ காரணம்‌ 
அவர்‌ சிறுநெறி வருதல்தானோ என்று மீண்டு வினவிக்‌ குறிப்பாக 
அவர்‌ அருளுடையரே என்றுஇயற்பட மொழிக்தாள்‌ என நுண்ணிதின்‌ 
உரைகோடல்‌ வேண்டும்‌; இன்றேல்‌ அருள்‌ இலர்‌ என்றது இயற்பட 
மொழிந்த தாகாது. (௨௬௧) 


௭௪௮ நற்றிணை நானூறு 
௨௬௨. பெருந்தலைச்சாத்தனார்‌ 
தினா: பாலை. 
துறை: இது, தலைமகள்‌ ஆற்றுக்‌ குறிப்பறிந்து பிரிவிடை விலக்‌ 
இயெது, 


(து-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ பிரிகின்றா னென்பது 
உணர்ந்த தலைமகள்‌ வருந்துதலும்‌ அதனை யறிந்த தலைவன்‌ “இத்தகை 
யாணை விட்டுப்‌ பிரிவேன்‌ என்று என்நெஞ்சு கருதுமாயின்‌, இன்ன எ 
இளிவு மிகக்‌ கொடி'தென அழிந்து கூறாநிற்ப து. 

(இ-ம்‌.) இதற்கு, **வேற்றுகாட்‌ டகல்வயின்‌ விழ்மத் தான்‌ 
(தொல்‌. கம்‌. ௫) என்னும்‌ விதிகொள்க, 

தண்புனக்‌ கருவிளைக்‌ காண்போன்‌ மாமலர்‌ 
ஆடுமயில்‌ பீலியின்‌ வாடையொடு துயல்வர 
உறைமயக்‌ குற்ற ஊர்‌ துஞ்சு யாமத்து 
நடுங்குபிணி நலிய நல்லெழில்‌ சாஅய்த்‌ 
௫. துனிகூர்‌ மனத்தள்‌ முனிபடர்‌ உழக்கும்‌ 
பணைத்தோள்‌ அரும்பிய சுணங்கிற்‌ கணைக்கால்‌ 
குவளை நாறுங்‌ கூந்தல்‌ தேமொழி 
இவளின்‌ தீர்க தும்‌ ஆள்வினை வலிப்பப்‌ 
பிரிவன்‌ நெஞ்‌ சென்னும்‌ ஆயின்‌ 
௧௦. அரிதுமன்‌ றம்ம இன்மையது இளிவே. 
(சோ-ள்‌.) தன்‌ புனக்‌ கருவிகாக்‌ கண்போல்‌ மாமலர்‌ - 
ஈரியபுன ததிலுள்ள கருங்க்ககாண ததன்‌ கண்போன்ற கரிய மலா; 
வாடையொடு ஆயில்‌ பீலியின்‌ அயல்வர - வாடைக்காற்றுவீசு 
தலானே கைதி ்‌ தாடுகின்‌ற மயிலின்‌ பீலிபோல ஆடாகிற்ப; உறை 
மயக்கு உற்ற ஊர்‌ அஞ்சு யாமத்து - விடாது மழை,த்தூவல்‌ 
பொருந்திய ஊர்‌ முழுதும்‌ உறங்கும்‌ நடுயாமத்து; நடுங்கு பிணி 
நலிய ஈல்‌எழில்‌ சாஅய்‌ துனி கூர்‌ மனத்தள்‌ _ நடுங்குன்ற 
காமநோய்‌ வருத்களு செய்தலாலே நல்ல அழகு குறைந்து; முனி 
படர்‌ உழக்கும்‌ - துன்பமிக்க மன,த்தளாய்‌த்‌ தன்னை முனிக்‌ 
தொறணுக்கும்‌ காமகோயால்‌ உழக்‌(கப்படு)கின்ற; பணைத்தோள்‌ 
அரும்பிய சுணங்கின்‌ கணைக்கால்‌ குவளை நாறும்‌ கூந்தல்‌ தேம்‌ 
மொழி இவளின்‌ - பருத்த கோளையும்‌ வெளிப்படை க்‌ ௦ ,தான்‌நிய 
[6 கமலையும்‌ இரண்ட கண்டையுடைய குவளைமலர்‌ மணம்‌ வீசுங்‌ 
கூந்தலையும்‌ இனிய சொல்லையுமுடைய இவளை; தர்க்தும்‌ ஆள்‌ 
வினை வலிப்ப _ கைவிட்டும்‌ பொருளின்‌ முயற்சி என்‌ னெஞ்சினை 
இழுத்தலால்‌; நெஞ்சு பிரிவின்‌ என்னும்‌ - என்னெஞ்சு யான்‌ 
இவனைப்‌ பிரிற்பேன்‌' என்று கூறாகிற்கும்‌; ஆயின்‌ இன்மைய து. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௪௯ 


இளிவுஅம்ம மன்ற அரிஅ-அங்கனம்‌ கூறுமானால்‌ வறுமையான 
வரும்‌ இளிவரவு அம்ம இண்ணமாக மிகக்‌ கொடியகேயாம்‌; 
இஃகொரு வியப்பிரறாுந்தவாறென ? எ-று, 

(வி- ம்‌.) கருவிளை - கருங்காக்கணம்‌. உறை - மழைத்துளி, 

பிரிந்தவழி நடுயாமத்துத்‌ துனிகூர்ந்து உழக்குங்கால்‌ ஆற்றுவாரும்‌ 
இலராவரே யென்பான்‌ ஊர்துஞ்சிய யாமத்தை முதலிற்‌ கூறினான்‌. 
தோள்மீ துங்‌ கூந்தல்மீதுங்‌ இடந்த முயங்குமின்பம்‌ நினைவில்வர ௮ தனை 
யடுத்துப்‌ பிற்கூறினான்‌. முயங்காதிருந்தக்காலும்‌ மொழி யொன்றனக்‌ 
கேட்டே இன்புற்று இருக்கலாமே அதுவுமில்லை யாவதோவென 
இரங்கி ஈற்றிற்‌ கூறினான்‌. தானே கூறியாறியது, கைகோள்‌ - கற்பு. 
மெய்ப்பாடு - பிறன்கண்‌. தோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. 
பயன்‌ - இல்லத்‌ தழுங்கல்‌. 

(பெரு - ரை.) இன்மையது இளிவு - இன்மையான்‌ வரும்‌ இளி 
வரவு. நாளும்‌ இன்மையது இளிவரவினைத்‌ தனக்கெடுத்துக்‌ காட்டிக்‌ 
காட்டி நெஞ்சுதன்னைப்‌ பொருள்வயிற்‌ பிரியத்‌ தூண்டுகலானே, தன்‌ 
காதலியின்‌ அரும்பெரும்‌ பண்புகளை நினைந்து நினைந்து இத்தகைய 
மாண்புடையாளையும்‌ பிரிந்து செல்லத்‌ தூண்டுமாயின்‌ அவ்விளிவரவு 
ஆற்றுதற்‌ கரியதொன்றே ஆதல்வேண்டும்‌ என வித 

(௨௬௨ 


௨௬௩. இளவெயினனார்‌ 
திணை: நெய்தல்‌. 
துறை: இது, சிறைப்புறமாகத்‌ தோழி தலைமகனை வரைவு 
கடாயது. 2 6 
(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ ஒருசிறைப்புறமாக வந்திருப்பதை 
யறிந்த தோழி தலைவியை நோக்கி அவர்‌ நம்பால்‌ 'வந்து போகின்ற 
களவொழுக்கத்தால்‌ அடைந்த அலர்முதலாயவைகளை நாணத்தினால்‌ 
நாம்‌ நேரே கூறாவிடினும்‌ ஈம்முடைய கண்ணீரே அவரறியும்படி உரை 
செய்துவிடுகன்றன வென்று அழிந்துகூறாநிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, '*களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை வகை . 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'” (தொல்‌. கள, ௨௩) என்பதனால்‌ 
அமைத்துக்கொள்க; - ; 
பிறைவனப்பு இழந்த நுதலும்‌ யாழநின்‌ 
இறைவரை நில்லா வளையும்‌ மறையா அ 
- ஊரலர்‌ தூற்றும்‌ கெளவையும்‌ நாணிட்டு 
உரையவற்கு உரையாம்‌ ஆயினும்‌ இரைவேட்டுக்‌ 
ட. கடுஞ்சூல்‌ வயவொடு கானலெய்‌ தாது 
கழனி ஒழிந்த கொடுவாய்ப்‌ பேடைக்கு 
முடமுதிர்‌ நாரை கடல்மீன்‌ ஓய்யும்‌ 
௩. ௧-29 ' 


நி நற்றிணை மானூன 


மெல்லம்‌ புலம்பற்‌ கண்டுநிலை செல்லாக்‌ 
கரப்பவுங்‌ கரப்பவுங்‌ கைம்மிக்கு 
௧௦. உரைத்த தோழி உண்க ணீரே. 


(சோ-ள்‌.) கோழி பிறை வனப்பு இழந்தநின்‌ நுதலும்‌ 
இறைவரை நில்லா வளையும்‌ _ தோழீ பிறைபோன்ற அழகெல்லாம்‌ 
இழந்த நினது நெற்றியையும்‌ முன்கையளவினில்லாது கழலும்‌ 
வளையையும்‌; மறையாது ஊர்‌ அலர்‌ அரற்றும்‌ கெளவையும்‌ - 
மறைந்கேனுங்‌ கூறாது நேராக வந்து ஊரார்‌ அலர்‌ தூற்றும்‌ 
பழிச்சொல்லையும்‌; உரையவற்கு நாண்‌இட்டு உரையாம்‌ ஆயினும்‌ - 
சொல்லவேண்டிய நங்காதலனுக்கு நாம்‌ நாரணமேலீட்டினால்‌ 
சொல்லாகதொழிந்தோ மெனினும்‌; இரைவேட்டுக்‌ கடுஞ்சூல்‌ வய 
வொடு கானல்‌ எய்‌,காது கழனி ஒழிந்த கொடுவாய்ப்‌ பேடைக்கு - 
இரையை விரும்‌3 நிறைந்த சூலுடைமையின்‌ இயங்கமாட்டா 
வரு,கீ,கதீஇனாலே நெய்தனில ததின்கண்ண தாகிய கழியை அடை 
யாமல்‌ மருதநில,த்‌தன்கண்ணதாகய கழனியிலே தங்கியிருந்த 
வளந்த வாயையுடைய பேடைநாரைக்கு; முடம்‌ முதிர்‌ நாரை 
கடல்‌ மீன்‌ ஓய்யும்‌ - முடம்‌ முதிர்ந்த நாரைப்‌ போத்துக்‌ கடலின்‌ 
மீனைக்‌ கொண்டுபோய்க்‌ கொடாகிற்கும்‌; மெல்லம்‌ புலம்பன்‌ 

“கண்டு - மெல்லிய கடற்கரைத்‌ தலைவனைக்‌ கண்டு; கரப்பவும்‌ கரப்‌ 
பவும்‌ கிலை செல்லா கைம்மிக்கு - பலகால்‌ நாம்‌ மறைக்கவும்‌ மறைக்‌ 
கவும்‌ நிலைகொள்ளாமல்‌ அளவு கடந்து; உண்‌ கண்‌ நீர்‌ உரைத்த - 
மையுண்ட நம்முடைய கண்களின்‌ நீரே வெளிவந்து உரை 
செய்து விட்டன; யாம்‌ யாது செய்யவல்லேம்‌! எ. ஹு. 


(வி-ம்‌.) ஒய்யும்‌- கொடுக்கும்‌. நிலைசெல்லல்‌: ஒருசொல்‌ 

வரைந்து பிரியாது முயங்குவையென்பாள்‌ பிரிவினே தமும்‌ அலருங்‌ 
கூறினாள்‌. i 

உள்ளுறை;--வயலிலே தங்கிய பேடைக்கு நாரைப்போத்து, 
கடலின்‌ மீனைக்‌ கொண்டுவந்து சொரிதல்‌ போலத்‌ தலைவன்‌ தலைவியை 


வரைந்து தன்னில்லத்தே கொண்டு சென்றுவைத்துத்‌ தானும்‌. 


பொருளீட்டிவந்து முட்டின்றி இல்லறம்‌ நடத்துவனென்றதாம்‌. 

இன்னும்‌ இகனானே தன்னாட்டுப்பறவையும்‌ மனைவியொடு வாழக்‌ 
கண்டும்‌ தான்‌ அங்ஙனஞ்‌ செய்திலனே இஃதென்ன வியப்போவென 
வேறும்‌ ஒருபொருள்‌ தோன்றிற்று. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
வரைவுகடாதல்‌. 


(பெரு -ரை.) இச்‌ செய்யுளின்‌ பொருண்முடிபு பொருத்த 
மூடையதாகக்‌ காணப்படவில்லை. கண்ணீர்‌ காதலனுக்கு உரைத்து 
விட்டது என்பது துறையோடு பொருந்தாது. ஆதலால்‌ இச்செய்யுளின்‌ 
சொற்கள்‌ இல இரிந்துவிட்டிருத்தல்‌ வேண்டும்‌ என்று ஊக்குகின்றோம்‌. 
பிறைவனப்புஇழக்த நுதலும்‌ நில்லா வளையும்‌ ஊர்‌ தூற்றும்‌ கெளவை 


மூலமும்‌ உரையும்‌ ௪௫௧ 


யும்‌ அவர்க்கு. உரையா ஆயினும்‌ உண்கண்‌ நீர்‌ உரைத்தொழிந்தன, 
ஆதலால்‌ நமர்‌ இனி நம்மை இற்செறிப்பர்‌, இனியாம்‌ யாது செய்வாம்‌ 
எனத்‌ தோழி தலைவியை நோக்கிக்‌ கூறுவாளாய்க்‌ களவொழுக்கத்தை 
நமர்‌ அறிந்துகொண்ட செய்தியை குறிப்பாக வுணர்த்தி வரைவு 
கடாவினள்‌ என்று கோடலே தகுதியாம்‌. இதற்கு உரையவர்க்கு 
உரையா ஆயினும்‌ ஏன்று பாடம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. இங்கன: 
மிருப்பின்‌ (தோழி நமர்க்கு நின்‌ நுதலும்‌ வளையும்‌ ஊரலர்‌ தூற்றும்‌ 
கெளவையுங்கூட உரையாநின்‌ உண்கண்‌ ணீரே நாண்‌ விட்டுக்‌ கரப்ப 
வும்‌ கரப்பவும்‌ கைம்மிக்கு உரைத்த என நன்கு பொருத்தமுற அமை 
யும்‌. “நாண்விட்டு' என்ற பாடவேற்றுமையுண்டு, இஃதே சிறந்த 
பாடமுமாம்‌. இக்கருத்திற்கு உரையவர்‌ என்று பாடங்கொண்டு நாம்‌ 
அறத்தொடு நிலையால்‌ உரைத்தற்குரிய ஈமர்க்கு எனப்‌ பொருள்‌ 
கொள்க. (௨௬௨), 


௨௬௪.  அவர்க்‌ காவிதிகள்‌ சாதேவனார்‌ 


கிணை: பாலை. ்‌ 
திறை: (௧) இஃது, உடன்போகாநின்ற தலைமகன்‌ தலைமகளை 
வ்பு,நீஇயது. 

(து-ம்‌.) என்பது, உடன்போக்கிற்‌ கொண்டு செல்லுந்‌ தலைமகன்‌ 

மடந்தாய்‌, ஊர்‌ தோன்றுகின்றது உங்கே பாராய்‌: சிறிது நனி 
விரைந்து செல்‌லுவாயாக என ஆற்றிக்கொண்டு செல்லாகிற்ப.து. 
.. (இ-ம்‌,) இதனை, ““ஒன்றாத்‌ தமரினும்‌'!. (தொல்‌. அகத்‌. ௪௧) 
எனவரும்‌ நூற்பாவின்‌ கண்‌ **கற்பெர்டு புணர்ந்த கெளவை உளப்பட்‌, 
அப்பாற்‌ பட்ட வொருதிறத்‌ தானும்‌!" என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க. 
உ துறை: (௨) உடன்போய்‌ மறுத்தராநின்றான்‌ ஊர்காட்டி வற்‌ 
புறீஇயதுமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, வெளிப்படை. (ஊரெனப்‌ பொதுப்படக்‌ 
கூறியிருத்தலால்‌ உரை இரண்டற்குமொக்கும்‌.) ' விசியம்‌ 

(இ-ம்‌.) இதுவுமது. ட்‌ 

.. பாம்பளைச்‌ செறிய முழங்க வலனேர்பு 
வான்தளி பொழிந்த காண்பின்‌' காலை 
அணிகளர்‌ கலாவம்‌ ஐதுவிரித்‌ தியலும்‌ 
மணிபுரை எருத்தின்‌ மஞ்ஞை போலஙின்‌ 

இ. வீபெய்‌ கூந்தல்‌ வீசுவளி உளர p 
ஏகுதி மடந்தை எல்லின்று பொழுதே 
வேய்பயில்‌ இறும்பின்‌ கோவலர்‌ யாத்த 
ஆபூண்‌ தெண்மணி இயம்பும்‌ 
உதுக்காண்‌ தோன்றுமெம்‌ சிறுகல்‌ ஊரே. 


௪௫௨ நற்றிணை கானூறு 


(சோ ஃ- ள்‌.) மடந்தை பொழுது எல்லின்று - மடந்தாய்‌மீ 
ஞாயிறு மேலைகஇசையிலே சென்று ஒளி மழுங்கிய து; வேய்பயில்‌ 
இஅம்பின்‌ ஆ பூண்‌ கோவலர்‌ யா,த்‌த கெள்ம்ணி இயம்பும்‌ - 
மூக்கில்‌ நிறைந்‌த சிறிய மலையின்‌ கண்ணே பசுவினிரை பூண்ட 
கோவலராலே கட்டப்பட்ட கெளிந்த ஓசையையுடைய மணி 
ஒலியா நிற்கும்‌; எம்‌ சனு௩ல்‌ ஊர்‌ தோன்றும்‌ உதுக்காண-எமத 
சிறிய நல்லூர்‌ தோன்றாநின்ற து, உவ்விடத்தே பாராய்‌! ; பாம்பு' 
அளைச்‌ செறிய முழங்கி வலன்‌ ஏர்பு வான்‌ களி பொழிந்த காண்‌ 
பின்‌ காலை - பாம்பு அளையினுள்ளே செறிந்‌ இருக்குமாறு முழங்க 
வலமாக எழுந்து மேகம்‌ மழை பொழிந்த காட்சியையுடைய 
காலைப்‌ பொழுதிலே; ௮ணிகளர்‌ கலாவம்‌ ஐது விரித்து இயலும்‌ 
மணி புரை எருத்தின்‌ மஞ்ஞை போல - அழகு விளங்கிய கலா 
ப,திதை வியப்புடைய தாக விரித்து ஆடுகின்ற நீலமணி போன்ற 
பிடரியை உடைய மயில்போல; வீ பெய்‌ கின்‌ கூந்தல்‌ வீசு வளி 
ச_ளர ஏகுஇ - மலர்‌ சூடிய நின்‌ கூந்தல்‌ வீசுன்ற காற்று உளரி 
விரித்துவிடச்‌ சிறிது விரைந்து செல்வாயாக ! எ-று. 

(வி-ம்‌.) ஏர்பு -எழுந்து. காண்பு - காட்சி. ஐது - வியம்‌ 
புடையது. ்‌ 

“்‌ இரட்டைக்‌ இளவி யிரட்டை வழித்தே ” (தொ- பொ - ௨௧௭) 
என்றதன்படி தலைவிக்கு மஞ்ஜையையும்‌ அவள்‌ கூந்தலுககுச்‌ 
கலாவத்தையும்‌ உவமித்ததென்க. இது காதல்‌ சிலைக்களமாக அடை 
யடுத்த முதலொடு முதல்வந்த உருவுவமம்‌. 

தன்னூர்‌ மிக நெருங்கிய தென்பான்‌ ஆபூணுமணி இயம்பு 
மென்றான்‌. இஃது அவளது அயாவொழியுமாறு கூறினானுமாம்‌. 
விரைந்து செல்கவென்பான்‌ கூந்தல்வளியுளர ஏகுதியென்றான்‌. இனி 
அச்சமில்லையாதலால்‌  “‘கொண்டை3மற்‌ காற்றடிக்கச்செல்‌, என்றான 
மாம்‌. மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - தலைமகளை அயாவகற்றிக்‌ 
கொண்டேகல்‌. ம்‌: 

(பெரு - ர.) காண்பு இன்‌ எனக்‌ கண்ணழித்து, காண்டற்கு 
இனிதாகிய என்று பொருள்‌ கோடலுமாம்‌. **ஈகரண்‌ தோன்றும்‌'' என்‌ 
றும்பாடம்‌, தலைவன்‌ தலைவியைக்கொண்டு தலைக்கழியுமிடத்தே “இடை 
யூறின்றிப்‌ புணர்ச்சி நிகழினும்‌ தந்தையரும்‌ தன்னையரும்‌ தேடிப்பின்‌ 
வந்து இவ்வொழுக்கத்திற்கு இடையூறு செய்வரென்னும்‌ கருத்தே 
இவருள்ளத்தும்‌ பெரும்பான்மை நிகழ்தலின்‌ பிரிவுநிகழ்ந்தவாறாயிற்று” 
எனவரும்‌ ௩ச்சினார்க்கனியர்‌ நுண்ணுரை (தொல்‌. அகத்‌. ௧௫, உரை) 
ஈண்டு நினைக. (௨௫௫) 


௨௬௫. பரணர்‌ 


தீனை: குறிஞ்சி. 
துறை: இது, பின்னின்ற தலைமகன்‌ நெஞ்சிற்கு உரைத்தது. 


மூலமும்‌ உரையும்‌ .. ௪௫௩ 


(தி- ம்‌.) என்பது பாங்கி மதியுடம்பாட்டின்‌ கண்ணே இவனொரு 
குறையுடையான்‌ போலுமென்று தோழி உய்த்துணர சி்குமிடத்சு 
அதுவரையும்‌ பொறாத தன அ நெஞ்சைத்‌ தலைவன்‌ நெருங்கி நெஞ்சமே 
இவளின்‌ தலைவியாகிய மெல்லிய கூந்தலையுடையாள்‌ ஈம்பால்‌ 
அன்புடையளாதலின்‌ நீ வருந்தாதொழியென்று தெளியக்‌ கூறு 
கிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “தோழி குறை அவட்சார்த்தி மெய்யுறக்‌ 
கூறலும்‌” (தொல்‌- கள. ௧௧) என்னும்‌ விதிகொள்க, 

இறுகுபுல்‌ மேய்ந்த அறுகோட்டு முற்றல்‌ 
அள்ளல்‌ ஆடிய புள்ளி வரிக்கலை 
வீளை அம்பின்‌ வில்லோர்‌ பெருமகன்‌ 
பூந்தோள்‌ யாப்பின்‌ மிஞிலி காக்கும்‌ 

இ. பாரத்து அன்ன ஆர மார்பின்‌ 
சிறுகோல்‌ சென்னி ஆரேற்று அன்ன 
மாரி வண்மகிழ்‌ ஓரி கொல்லிக்‌ 
கலிமயிற்‌ கலாவத்து அன்ன இவள்‌ 
ஓலிமென்‌ கூந்தல்‌ ஈம்வயி னாளே. 


(சோ - ள்‌.) இணுகு புல்‌ மேய்ந்து ௮றுகோட்டு முற்றல்‌ 
அள்ளல்‌ ஆடிய புள்ளி வரிக்‌ கலை - காய்ந்து புல்லை. மேய்கன்ற 
உதிர்ந்த கொம்பினையுடைய முதிர்சசியையுடைய சேற்றில்‌ 
ஒட்டி வருந்த, செய்த புள்ளியையும்‌ வரியையும்‌ உடைய கலை 
மானை; வீனை அம்பின்‌ வில்லோர்‌ பெருமகன்‌ பூர்கோள்‌' யாப்பின்‌ 
மிஞிலி காக்கும்‌ - எய்யும்‌ ஒலியையுடைய அம்பினையும்‌ 
வில்லினையுமுடைய வீரர்‌ தலைவனாகிய, பொலிவு பொருந்‌ திய 
தோளிலே கவசம்‌ பூட்டிய மிஞிலி என்பவனாலே காவல்‌ 
செய்து வருஇன்‌ ற; பார,த்து அன்ன (இவள்‌) ஆரம்‌ மார்பில்‌ சிறு 
கோல்‌ சென்னி- பாரம்‌ என்னும்‌ ஊரைப்போன்ற ஆத்‌ இமாலையை 
யுடைய மார்பையுடைய சிலவாகிய ஊர்களை ஆட்சிகொண்ட 
செங்கோலையுடைய சோழனுடைய; ஆர்‌ எனு அன்ன (இவள்‌) மாரி 
வண்‌ மகிழ்‌ ஓரி கொல்லி - ஆரேற்றைப்‌ போன்ற இவளுடைய்‌ 
தலைவியாகிய மழைபோன்ற கொடையும்‌ கள்ளூணவுமுடைய ஓரி 
யென்பவன அ கொல்லி மலையிலிருக்‌இன்ற; கலிமயில்‌ அன்ன 
இவள்‌ - செருக்யெ மயிலைப்‌ போன்ற ஈம்‌ காகலியாவாள்‌; கலா 
வத்து ஓலி மென்‌ கூந்தல்‌ - அம்‌ மயிலின்‌ கலாபம்‌ போன்ற 
ஆழைக்‌,த மெல்லிய கூந்தலையுடையாள்‌; “கம்‌ வயினாள்‌ - ஈம்பாலள்‌ 
அல்லளோ?; _ஆ,தலின்‌ கெஞ்சமேகவலை கொள்ளாதே; நின்செயல்‌ 
விரைய முடிவு பெறுங்காண்‌ ! எ - அ. 


(வி-ம்‌.) வீணை - அம்பினொலி. 


கீ 
ம்‌ 
க 


௪௫௭ நற்றிணை மானான்‌ 


கோடு முதிர்ந்தகாலத்து உதிர்தலின்‌ அறுகோடெனப்பட்டது, 
முற்றிய கோடு உதிர்தலையுடைய கலையென இயைப்பினும்‌ அமையும்‌. 
பாரத்து அன்ன ஆரேற்று அன்ன மயிலன்ன காதலியாக இவளெனக்‌ 
கூட்டி. இவள்‌ கூந்தல்‌ நம்முடைய கையிலே சிக்குண்டதன்றோ இனி 
எங்குப்‌ போகுவளென: இயைப்பினுமாம்‌. மெய்ப்பாடு - பிறன்கண்‌ 
தோன்றிய ஆக்கம்பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - தலைமகன்‌ ஆற்றல்‌. 


(பெரு - ரை.) மிஞிலிகாக்கும்‌ பாரத்து அன்ன இவள்‌; சென்னி 
ஆரேம்று அன்ன இவள்‌ கொல்லிக்‌ கலிமயில்‌ அன்ன இவள்‌ எனத்‌ 
தனித்தனி இலயத்துக்கொள்க, கலாவத்து ஒலிகூந்தல்‌ என்று 
இயைத்துக்கொள்க. பாரம்‌, ஆரேறு என்பன ஊர்ப்பெயர்கள்‌, (௨௬௫) 

௨௬௭௬. கச்சிப்பேட்டு இள ந்தச்சனார்‌ 
திணை: முல்லை, 
துறை: (௧) இது, தலைமகனைச்‌ செலவடன்பட்ட து. 
(தி- ம்‌.) என்பது, தலைவன்‌ வினைவயிற்‌ செல்லக்‌ கருதியதறிந்த 
தோழி, அவன்‌ கவலையில்லாது சென்று வினைமுடித்து வருதல்கரு 
அவனை நெருங்கி ஐயனே, எம்மை இங்கு நீங்கி வினைவயினேகுவிரா 
யின்‌, யாம்‌ வருந்தாது 8றூரின்கண்ணே உறைவோம்‌? நல்லகுடியிலே 
பிறந்தாரைத்‌ தனி வைத்த காலை வருந்துதல்‌ அவர்க்கியல்பன்றென 
உடன்பட்டுக்‌ கூறுகிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌'' (தொல்‌- 
கற்‌. ௬) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவீ, 
என்பதனாலமைத்துக்கொள்க. 
துறை: (௨) கடுககர்‌ வரைப்பிற்‌ கண்டுமகிழ்ந்த தலைமகற்குத்‌ 
தோழி நும்மாலே யாயிற்றென்று சொல்லிய தூ உமாம்‌. 
(து- ம்‌.) என்பது, தலைமகன்‌ அந்தணர்‌ சான்றோர்‌ _ அருங்கல 
முன்னிட்டு மனையகம்புகுந்து தோழியைக்‌ கண்டானுக்கு அவள்‌ நீயிர்‌ 
வரைவிடை வைத்துப்‌ பிரியுங்காலை யாம்‌ வருந்ததாதிருந்ததன்றி இம்‌ 
ம்ணவினையை முயன்றேமில்லை, இது நும்‌ முயற்சியானன்றோ நிகழ்ந்த 
தென மகிழ்ந்து கூறாகிற்பதுமாகும்‌. (உரை இரண்டற்கு மொக்கும்‌.) 
(இ- ம்‌.) இதனை, “நாற்றமும்‌ தோற்றமும்‌”' (தொல்‌ - கள, ௨௨ 
என்னும்‌ நூற்‌! வின்கண்‌ “நாலெட்டு வகையும்‌ தாங்கருஞ்‌ சிறப்பி 
றோழி மேன” என்புழித்‌ தாங்கருஞ்‌ சிறப்பு என்ற விதப்பால்‌ கொள்க. 
கொல்லைக்‌ கோவலர்‌ குறும்புனஞ்‌ சேர்க்த 
குறுங்காற்‌ குரவின்‌ குவியிணர்‌ வான்பூ 
ஆடுடை இடைமகன்‌ குடப்‌ பூக்கும்‌ 
அகலுள்‌ அங்கண்‌ சீறூ ரேமே 

. இ. அதுவே சாலுவ காமம்‌ அன்றியும்‌ 
எம்விட்டு அகறிர்‌ ஆயின்‌ கொன்னொன்று 


- 


A 


இ 


மூலநூம்‌ உரையும்‌ . ., ௪௫௫ 


கூறுவல்‌ வாழியர்‌ ஐய வேறுபட்டு 
இரீஇய காலை இரியின்‌ 
பெரிய அல்லவோ பெரியவர்‌ நிலையே. 

(சோ - ள்‌.) ஐய வாழியர்‌ - ஐயனே! வாழ்வீராக/) எம 
விட்டு அகறிர்‌ ஆயின்‌ -.. நீவிர்‌ எம்மைக்‌ கைவிட்டு வேற்று நாட்டுக்‌ 
குச்‌ செல்வீராயின; கொல்லை கோவலர்‌ குறும்‌ புனனு சோந்த 
குனுங்கால்‌ குரவின்‌ குவி இணர்வான்‌ பூ - அக்காலத்தில்‌ யாம்‌ 
கொல்லைகளிலே தனியே இருக்கும்‌ கோவலருடைய சிறிய புன தீ 
தைச்‌ சார்ந்து குறுகிய காம்பினையுடைய குராமர.த்தின்‌ குவிந்த 
கொ,த்திலுள்ள வெள்ளிய பூ; ஆடு உடை இடை மகன்‌ சூடம்‌ 
பூக்கும்‌ அகல்‌ உள்‌ ஆங்கண்‌ சீறூரேம்‌ - ஆடு மேய்‌ த தலையுடைய 
இடையன்‌ அணிந்து கொள்ளுமாறு மலராகிற்கும்‌ அகன்ற 
இடத்தையுடைய சீறூரின்கண்ணே யிறுததலையுடையேமாயிரா 
கின்றேம்‌; அதுவே காமம்‌ சாலுவ -. அங்கனம்‌ உறைகுவகொன் 
ஹுமே எங்கள விருப்பத்துக்குப்‌ பொருந்து, தலா . யிருக்கும்‌; 
அன்றியும்‌ கொன்‌ ஒன்று கூறுவல்‌ - அல்லாமலும்‌ யான கூறு 
வதில்‌ ஒருபயனும்‌ இல்லையாயினும்‌ இன்னும்‌ ஒன்னு கூறுகிற 
பேன்‌; வேறுபட்டு இரிஇய காலை இரியின்‌ - நீயிர்‌ வற்று நாட்டுக்‌ 
குச்‌ செல்லக்‌ கருதி எம்மை இல்லினகண்‌ இரு,த்தியகாலை யாம்‌ 
வருந்‌இயக்கால்‌; பெரியவர்‌ நிலை பெரிய அல்ல - பெருங்குடி.யிலே 
பிறந்‌ தவர்‌ நிலை பெரிய அல்லவாமன்‌8றா? எ - று, 


(வி- ம்‌.) அகலுளாங்கண்‌ - அகன்ற இடம்‌. ஆங்கண்‌ - ஊரை 
யடுத்தவிடமுமாம்‌. பெரியவல்லவோ பெரியவர்‌. நிலை: பிறிதுமொழித 
லணி. இஃது அருள்‌ மிக உடைமை, 


பிரிந்த தலைமகன்‌ வருந்துணை இல்லின்கண்‌ ஆற்றியிருத்தல்‌ 
கற்புடை மகளிர்‌ கடனாதற்கேற்பச்‌ £றூரேமென்றாள்‌, அதுவே காமம்‌ 
சாலுமென்றதனால்‌ உடன்பட்டமையாயிற்று. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - செலவுடன்படுதல்‌. . : 


(பெரு - ரை.) நும்முடைய திருவுளக்குறிப்பிற்கே ற்ப நும்முடைய 
திருமனயின்கண்‌ நீயிர்‌ மீண்டுவருந்துணையும்‌ ஆற்றியிருத்தலே எம்‌ 
கடமை என்பதை யாங்கள்‌ நன்குணர்வேம்‌ ஆதலின்‌ யாம்‌ ஆற்றியிருப்‌ 
பேம்‌ எம்‌ பெருமான்‌ கருதியாங்குச்‌ சென்றுவருக எனச்‌ செலவுடன்‌ 
பட்டபடியாம்‌. 


இவ்வூர்‌ எம்பெருமான்‌ ஊர்‌ என்னும்‌ நினைவே எம்‌ பிரிவுத்‌ 
துன்பத்தை ஆற்றி நும்மோடுறைவது போன்று அமைதிதரும்‌ 
என்பாள்‌ 2 றரரேம்‌ ஆகவே காமம்‌ சாலும்‌ என்றாள்‌ என்க. குரவின்‌ பூ 
“இடைமகன்‌ சூடப்‌ பூக்கும்‌” என்றது எம்‌ பெருமானின்‌ பொருளீட்டும்‌ 
முயற்சி எம்‌ பெருமாட்டி இல்லறம்‌ நிகழ்த்த ஆக்கமாகும்‌ என்னும்‌ 
உள்ளுறையுடையதென்க. (௨௧௫) 


௪௫௬ கற்றிணை நானூறு 


௨௬௭. கபிலர்‌ 

'திணை: நெய்தல்‌. 

துறை: (க) இது, தோழி காப்புக்‌ கைமிக்குக்‌ காமம்‌ பெருகிய 
காலத்துச்‌ சிறைப்புறமாகச்‌ சொல்லிய து. 

(தி - ம்‌.) என்பது, தலைவியை வேற்றுமைகண்டு இல்வயிற்‌ 
செறித்தகாலத்துக்‌ காமமிகுதிப்பட்டு வருந்துக்‌ தலைவியை ஆற்றப்‌ 
புகுந்த தோழி, தலைவன்‌ சிறைப்புறத்தானுதலையறிந்‌து அவன்‌ கேட்கு 
மாற்றானே கானலில்‌ என்றும்‌ வாராத யான்‌ ஒருநாள்வந் து ஆண்டுப்‌ 
புள்ளொலிக்‌ குரலைத்‌ தலைவனது தேர்க்குரலோவென்றவுடன்‌ அவன்‌ 
அங்கு வந்துவிட்டனன்‌: இப்பொழுது அங்ஙனமும்‌ தலைப்‌ பெய்யாத 
படி காவல்‌ செய்யப்பட்டாயிற்று என்று நொந்து கூறாஙிற்பது. 

(இ- ம்‌.) இதற்குக்‌ “காப்பின்‌ கடுமை கையற வரினும்‌! 
(தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதி கொள்க, 

திறை: (௨) வரைவுகடாயதூ உமாம்‌. 

(தி- ம்‌.) என்பது, வெளிப்பனட . (உரை இரண்டற்கும்‌ ஓக்கும்‌. 

(இ-ம்‌.) இதனை, “'அனைநிலை வகையான்‌ வரைதல்‌ 3வண்டினும்‌” 
(ஷே) என்பதனாற்‌ கொள்க. 

நொச்சி மாஅரும்‌ பன்ன கண்ண 

எக்கர்‌ ஞெண்டின்‌ இருங்களைத்‌ தொழுதி 
இலங்கெயிற்று ஏஎர்‌ இன்ஈகை மகளிர்‌ 
உணங்குதினை துழவும்‌ கைபோன்‌ ஞாழல்‌ . 

ட. மணங்கமழ்‌ நறுவீ வரிக்கும்‌ துறைவன்‌ 

தன்னொடு புணர்த்த இன்னமர்‌ கானல்‌ 
தனியே வருதல்‌ நனிபுலம்‌ புடைத்தென 
வாரேன்‌ மன்யான்‌ வந்தனென்‌ தெய்ய 
சிறுமா வொண்மணித்‌ தெள்ளிசை கடுப்‌ 

௧௦. இனமீன்‌ ஆர்கை ஈண்டுபுள்‌ ஓலிக்குரல்‌ 

இவைமகன்‌ என்னா அளவை 
வயமான்‌ தோன்‌ றல்‌ வந்துநின்‌ றனனை. 
(சோ-ள்‌.) கொச்சி மா அரும்பு அன்ன கண்ண எக்கர்‌ 
கஞெண்டின்‌ இருங்க த தொழுத - மொச்சியின்‌ கரிய அரும்பு 
போன்ற கண்ணையுடைய மணலால்‌ ஆயெ எக்கரின்கண்‌ உள்ள 
பெரிய சுற்ர திையுடைய ஞெண்டின்‌ கூட்டம்‌; இலங்கு எயிற்று 
ஏஎர்‌ இன்‌ நகை. “மகளிர்‌ உணக்குதினை அழவும்‌ கைபோல்‌ 
ஞாழல்‌ மணககமழ்‌ கணுவீ வரிக்கும்‌ துறைவன்‌ தன்னொடு - 
விளங்கிய பற்களின்‌ அழகிய இனிய ஈகையையுடைய மாதர்கள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௫௭ 


வெயிலிலே காயும்‌ இணையைக்‌ கைவிரலாலே துழாவி வருதல்‌ 
போல மணம்‌ வீசும்‌ ஞாழலின்‌ உதிர்ந்த மலரைக்‌ காலால்‌ வரிக்‌ 
துக்‌ கோலஞு்‌ செய்யுந்‌ துறையையுடைய தலைவனொடு; புணர்‌ தத 
இன்‌ அமர்‌ கானல்‌ தனியே வரறாதல்‌_கூட்டிய இனிய விறாப்ப, த்தை 
யுடைய கழிச்‌ சோலையிலே அவளின்றி,த்‌ தனியே நானவரு தல்‌; ஈனி 
புலம்பு உடைத்து என வாரேன்‌ மன்‌ யான .. மிக வருத தமுடைய 
காய்‌ இராநின்ற து எனக்‌ கருதி அதனால்‌ பெரும்பாலும்‌ வாரா 
இருந்த யான்‌; வந்‌,தனென்‌ - முன்பு ஒருநாள்‌ வந்துளேனாக) சிறு 
கா ஒள மணிக்‌ கெள்‌ இசை கடுப்ப இனம்‌ மீன்‌ ஆர்க்கை ஈண்டு 
புள ஒலிக்குரல்‌ - சிறிய நாவையுடையஒள்ளிய மணியின்‌ கெளி்‌,த 
ஓசையைப்‌ போலக்‌ கூட்டமாகிய மீனைத்‌ இனனுறெதற்கு வந்து 
கூடுகின்ற புள்‌ ஒலிக்குங்‌ குரலைக்‌ கேட்டு; இவை மகன்‌ என்னா 
அளவை - இவ்வொலி ,தலைமகன த தேரின்‌ மணியோசை போலு 
மென்றுட்கொண்டு 'இவ்வோசை தலைமகன' என்று சொல்‌ 
லெடுக்கு முன்‌; வயமான்‌ தோன்றல்‌ வந்து நின்றனன்‌ - வலிய 
குதிரையையுடைய தோன்றலாவான்‌ ஆங்கு வந்து நின்றனன்‌; 
இப்பொழுது அங்கன மும்‌ காணாதபடி காவல்‌ செய்தாயிற்று; 
எ-று. 

(வி- ம்‌.) இறைச்சி: ஞாழலி னுதிர்ந்த பூவை ஞொண்டு துழவுமென்‌ 
றது, தலைவன்பால்‌ நின்று பிரித்து இல்வயிற்‌சறிக்கப்பட்ட தலைவியை 
ஏதிலாட்டியர்‌ அலர்தாற்றி வருத்தாநின்றார்‌ என்றதாம்‌. காப்புக்‌ 
கைமிக்குக்‌ காமம்‌ பெருகயகாலத்துக்‌ கூறினமையின்‌ அறத்தொடு 
கிலைக்கட்பட்டது இத்துறை என்க, மெய்ப்பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - 
அறத்தொடு நிற்றல்‌. 

. (பெரு - ரை.) இச்செய்யுட்குப்‌ பயன்‌ “அறத்தொடு -நிலை' என்று 
உரையாசிரியர்‌ கூறுவது பொருந்தாது. இது தலைவி காப்புக்‌ கைமிக்‌ 
கமையால்‌ இரவுக்குறிக்கண்‌ தலைவனைக்‌ காணவியலாதிருத்தலைத்‌ 
தோழி தலைவனுக்குக்‌ கூறி இரவுக்குறி மறுத்தபடியாம்‌. இதற்குப்‌ 
பயன்‌ வரைவுகடாதலேயாம்‌. முதற்றுறைக்குத்‌ தோழி தலைவனுக்குத்‌ 
தலைவியின்‌ காப்பு மிகுதியுணர்த்து மாத்திரையே கொள்க. 

.... இரண்டாவது துறைக்கு, காப்புமிகுதி இலதாகவும்‌ தோழி அஃது 
உள தாகப்‌ படைத்துமொழிக்து தலைவனை வரைவுகடாவினள்‌ எனக்‌ 
கோடல்‌ வேண்டும்‌. (௨௬௭) 


௨௬௮. வெறிபாடிய காமக்கண்ணியார்‌ 
நினை: குறிஞ்சி, 


துறை: (௪) இது, தலைமகட்குச்‌ சொல்லியது. 


(து -ம்‌.) என்பது, அன்னை வெறியயர்வதாயினளென்று 
ய்டைத்து மொழிந்து வரைவுடன்‌ படுக்கலுறுந்‌ தோழி, தலைமகளை 
கெருங்கி அன்னையெடுக்கும்‌ . வெறிக்களத்து வரும்‌ வேலனை நாம்‌ 


௪௫௮ நற்றிணை கானூஸு 


காதலன்பால்‌ அளவுஈடப்பக்‌ காதல்‌ உண்டாக்‌க.பும்‌ அவனால்‌ விரும்பம்‌ 


படேமா யிருப்பது எக்க ரரணத்தாலெனக்‌ கேட்போ 3மாவென 
ஆராய்ந்து கூறாநிற்ப து. 
(இ-ம்‌,) இதற்கும்‌ “களனும்‌ பொழுதும்‌... .....ஃஃஃ அனைகிலை 


வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌.கள.௨ ட) என்னும்‌ விதியே 
கொள்க. 


துறை: (௨) தலைமகன்‌ வந்தொழுகவும்‌ வேறுபாடுகண்டாள்‌ 
அவன்‌ வருவானாகவும்‌ நீ வேறுபட்டாய்‌ வெதியெடுத்துக்கோ ட்‌ 
வகையான்‌ என்றதூஉமாம்‌. 


(தி-ம்‌.) என்பது, வெளிப்படை (உரை இரண்டற்குமொக்கும்‌.) 
(இ- ம்‌.) இதுவுமது. 


சூருடை நனந்தலைச்‌ சுனைநீர்‌ மல்க 
மால்பெயல்‌ தலைஇய மன்னெடுங்‌ குன்றத்துக்‌ 
கருங்கால்‌ குறிஞ்சி மதனில வான்பூ 
ஓவுக்கண்‌ டன்ன இல்வரை இழைத்த 

௫. மாறுகொள்‌ பிரசம்‌ ஊறுகா டற்குக்‌ 
காதல்‌ செய்தும்‌ காதலம்‌ அன்மை 
யாதெனிற்‌ கொல்லோ தோழி வினவுகம்‌ 
பெய்ம்மணல்‌ முற்றங்‌ கடிகொண்டு 
மெய்ம்மலி கழங்கின்‌ வேலற்‌ றந்தே. 

(சோ-ள்‌.) கோழி மணல்‌ பெய்‌ முற்றம்‌ கடிகொண்டு - 
தோழீ! மணலைப்‌ பரப்பிய முற்ற,கிகைச்‌ சிறப்புச்‌ செய்து; மெய்‌: 
மலி கழங்கன்‌ வேலன்‌ தந்து - மெய்ம்மையைக்‌ கூறுகின்ற கழங்‌' 
கட்டுக்‌ குறிபார்‌ த தலையுடைய படிம,த்‌ தானை அன்னை வீட்டில்‌ 
அழைத்து வந்திருத்தலானே; சூர்‌ உடை நனந்தலைச்‌ சுனை நீர்‌ 
மழை பெய்துவிட்ட மிக்கநெடிய குன்.ற,த்‌இன்கண்ணே; கருங்கால்‌ 
மல்க - ௮ச்சஞ்‌ செய்‌ தலையுடைய இடமகன்ற சுனையின்‌ நீர்‌ கிறை 
யும்படியாக ; மால்பெயர்‌ தலைஇய மன்‌ நெடுங்குன்ற,தீ.து - மேகம்‌: 
குதிஞ்சி மதன்‌ இல வான்‌ பூ - கரிய காம்பையுடைய குறிஞ்சியின்‌. 
வன்மையில்லா,த மெல்லிய வெளிய பூ; ஓவுக்‌ கண்டு அன்ன இல்‌ 
வரை இழைத்த காறுகொள்‌ பிரசம்‌ ஊறும்‌ காடற்கு - ஓவியன்‌ 
மலையிடத்தே ௪த்இரிக்‌ காற்‌ போன்ற வேட்டுவர்‌ இல்லங்களிலே 
இழைக்கப்பட்ட தேனடைக்கு வேண்டிய அளவு மணங்கொண்ட 
தனூணுகின்ற நாட்டையுடைய தலைவனுக்கு; காதல்‌ செய்தும்‌: 
காதலம்‌ அன்மை யாதெனின்‌ வினவுகம்‌ - யாம்‌ பலபடியாகக்‌. 
காதலுண்டாக்கியிரும்‌, தும்‌ அவனாலே கா.தலிக்கப்படுக்‌ தன்மையே 
மல்லா.இரு,க்‌,தல்‌ எக்காரண,ததனலோ? இவ்வொரு சாண ட 
அந்த வேலன்பாற்‌ கேட்போமாக; எ - ஹு. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௫௯- 


(வி-ம்‌. இழைத்த என்பதனை வினைப்பெயராக்கி கான்களனுருபு! 
கொடுத்துக்‌ கூறுக. தந்து என்பதனைத்‌ தரஃவனத்‌ திரிக்க, 


சிழைப்புறமாகிய தலைமகன்‌ கேட்டு விரைய வரையுமாற்றானே 
அவன்பால்‌ இறைமகள்‌ கைகடந்த கரதலுடையளைனவும்‌ அவன்‌ அண்‌ 
ஙனம்‌ இல்னாயினானெனவுங்‌ கூறுவாள்‌ நாடற்குக்‌ காதல்‌ செய்துங்‌ 
காதலம்‌ அன்மை என்றாள்‌, 


உல்ரூறை :—கருங்கோற்‌ குறிஞ்சியின்‌ மதனிலவாகிய பூ இல்‌: 
லகத்து இழைத்த தேனடைக்கு மிக்க தேனூறுமென்றது, குறவர்‌ 
மகளி3ரம்‌ ஆகிய யாம்‌ மமுதநிலத்‌ தலைவன்‌ மகனாகிய ௩ம்‌ காதலன்பால்‌' 
வழிமுறை பெருகற்பால தாகிய நட்புவைத்துள்ளோம்‌ ; அதனை அவன்‌ 
அறிந்தானில்லைஃய யென்று இரங்கியதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு - ரை.) நாடற்குக்‌ காதல்‌ செய்தும்‌ என்றது நாடனைக்‌ 
காதலித்திருந்தும்‌ என்றவாறு, ** ஒருதலையான்‌ இன்னாது காமம்‌”? 
என்பதுபற்றி நாம்‌ காதலிக்குமளவு ஈம்‌ பெருமானும்‌ நம்மைக்‌ காதலித்‌ 
இலன்‌; காதலித்திருப்பின்‌ அவன்‌ வரைந்துகொண்டிருப்பன்‌, வரையா 
மையா லன்பீறு வெறியெடுத்தன்‌ முத மய வீண்‌ துயர்கள்‌ எய்துகன்றன, 
என்று வருந்தியபபு.யாம்‌. வன்மையில்லாத பேதையாயெ குறிஞ்சிப்‌ 
பூக்கள்‌ தமக்குக்‌ கைம்மாறேதும்‌ இயற்றாத தேனடைக்குத்‌ தாம்‌ 
தேலூறி நல்குதல்‌ போன்று நம்பால்‌ காதலில்லாத நம்‌ பெருமானுக்கு. 
நாம்‌ மட்டும்‌ காதல்‌ கனிந்த பேதைய3ரமாயினேம்‌ என்பாள்‌ 
குறிஞ்சிப்பூ இல்வரை இழைத்தனவற்றுற்குப்‌ பிரசம்‌ ஊறும்‌ என்றாள்‌ 
என்க. . “காதல்‌ செய்தவும்‌ காதலம்‌ ௮ன்மை' என்றும்‌ பாடம்‌, இதே 
சிறந்ததுமாம்‌. (௨௬௮) 

௨௬௯. எயின ந்தைமகன்‌ இளங்கீரனார்‌ 

திணை: பாலை. g 

துறை: (௧) இது, தோழி வாயின்மறுத்தது. 

(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து மீண்டுவந்த தலைமகன்‌ 
தலைவிமகாண்ட ஊடலைத்‌ தணித்தற்பொருட்டுத்‌ தூதாகவிடுக்கப்‌ 
பட்ட வரயிலவரைத்‌ தோழி நெருங்கி நம்‌ காதலர்‌ இறைவியின்‌ கண்‌ 
கள்‌ தம்மைப்‌ பிணிக்குமென்றெண்ணாது கடுஞ்சுரஞ்‌ செல்பவர்‌ பின்பு 
எதைத்தான்‌ செய்யார்‌? பரத்தையிற பிரிதலோ அவர்க்கு அரிது; 
அவர்‌ கருதியவை யாவர்‌ அறிவார்‌ என்று மறுத்துக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பாணர்‌ கூத்தர்‌ விறலியர்‌ என்றிவர்‌ பேணிச்‌ 
சொல்லிய குறைவினை யெதிரும்‌?' (தொல்‌. கற. ஃ) என்னும்‌ விதி: 
கொள்க, - 

துறை: (௨) செலவழுங்குவித்ததாஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, வெளிப்படை (உரை இரண்டற்கு £ ஓக்கும்‌.) 


(இ-ம்‌.) இதற்கு, **பிரியுங்காலை எதிர்கினறு ௪ மறய மரபுடை 
எதிரும்‌'” என்னும்‌ விதி கொள்க. இத்துறைக்கு இதனை முன்னிலைப்‌: 
புறமொழியாகக்‌ கொள்க, : த A 


‘ ப்ட்‌ ட zw 


௮௬௦, நற்றிணை நானூறு 


குரும்பை மணிப்பூண்‌ பெருஞ்செங்‌ கண்டிணிப்‌ 
பாலார்‌ துவர்வாய்ப்‌ பைம்பூண்‌ புதல்வன்‌ 
மாலைக்‌ கட்டின்‌ மார்பூர்பு இழிய 

அவ்வெயிறு ஒழுகிய வெவ்வாய்‌ மாண்ஈகைச்‌ 
செயிர்தீர்‌ கொள்கைகம்‌ உயிர்வெங்‌ காதலி 
திருமுகத்து அலமருங்‌ கண்நினைந்து அல்கலும்‌ 
பெருமர வள்ளியிரற்‌ பிணிக்கும்‌ என்னார்‌ 
சிறுபல்‌ குன்றம்‌ இறப்போர்‌ 

அறிவார்‌ யாரவர்‌ முன்னி யவ்வே. 


(சோ- ள்‌.) குரும்பை மணிப்‌ பூண்‌ பெருஞ்‌ செய்‌ கண்‌ 
கிணி - குரும்பை போன்ற மணிமையுடைய பூணாய பெரிய 
செவ்விய கண்ணெயையும்‌ : பால்‌ ஆர்‌ துவர்‌ வாய்ப்‌ பைம்பூண்‌' 
வுகுல்வன ... பாலுண்ணுளு சிவந்த வாயையும்‌ மற்றும்‌ பல பசிய 
கலனகளையு முடைய பு,சல்வன்‌ ; மாலைக்கட்டு இன்‌ மார்பு எர்பு 
இழிய - மாலையணிகலையுடைய இன்பத்திற்குக்‌ காரணமாகிய 
மார்பிலூர்ந்து இறங்குதலால்‌ ; ௮ எயிறு ஒழுகிய வெவ்‌ வாய்‌ 
மாண்‌ ஈகை செயிர்‌ கீர்‌ கொள்கை ௩ம்‌ உயிர்‌ வெம்‌ காதலி - அழகயெ 
எயிறறினின்றொழுயெ - விருப்பமுற்ற மாட்சுமைப்பட்ட நகையை 
யும்‌ குற்றமற்ற கோட்பாட்டினையுமுடைய நம்முயிர்‌ போன்ற 
விருப்பமிக்க கா தலியினது; இருமுக,த்து அலமரும்‌ கண்‌ இனைந்து 
அல்கலும்‌ பெருமர வள்ளியின்‌ பிணிக்கும்‌ என்னார்‌-அழூய முகத்‌ 
அலே உலாவுகின்ற கண்கள்‌ துன்பமெய்தி காள்‌ தோறும்‌ பெரிய 
மரத்தைச்‌ சுற்றிய வள்ளிக்கொடியைப்‌ போல: ௩ம்மைப பிணிக்‌ 
குமே என்று கருதாராய்‌; சிறு பல்‌ குன்றம்‌ இறப்பார்‌ - எப்‌ 
பொழுதும்‌ சிறிய பலவாய குன்றங்கடந்து சுரஞ்செல்வாராயினர்‌, 
௮.திதகையார்‌ பின்பு எதனை த்தான்‌ செய்யார்‌? பர.தையிற்பிரிந்து 
செல்லு தலோ அவர்க்கு அரியது, அ௮ஃதியல்பு தானே; அவர்‌ 
முன்னிய யார்‌ அறிவார்‌ - இன்னும்‌ அவர்‌ கருதி உள்ளவை 
யாவர்‌ தாம்‌ அறியவல்லார்‌? எ. ஹு. ்‌ 

(வி-ம்‌.) குரும்பை மணிப்பூண்‌ - அரையிற்‌ கட்டும்‌ இண்டுணி. 

காதலனது முயக்கம்‌ வேண்டாது புதல்வன்‌ முகத்தில்‌: ஆறியிருக்க 
வும்‌ அமையுமென்பாள்‌, புதல்வனை முற்கூறினாள்‌. காதலி முயக்கத்தை 
வெறுத்ததன்றிச்‌ செறுகரும்‌ விரும்புஞ்‌ சேயின்‌ காட்சியையும்‌ வெறுத்‌ 
அச்‌ செல்பவர்‌, யாதுதான்‌ செய்யாரெனக்‌ கொண்டு கூறினாளுமாம்‌. 
வமய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - வாயின்மறுத்தல்‌. 

பெரு - ரை. ண்டாவ றைக்கு மெய்ப்பாடு அழுகை, 
வ்‌ அ காப ந்‌ பிப வள்ளியிற்‌ பிணிக்கும்‌! 
அன்றும்‌ பாடம்‌, (௨௬௧) 


மூலமும்‌ உரையும்‌ ௪௬௯ 
௨௭௦, பரணர்‌ 

தினை: நெய்தல்‌. 

துறை: இது, தோழி வாயினேர்கன்றாள்‌ தலைமகனை நெருங்கிச்‌ 
சொல்லி வாயிலெதிர்கொண்டது. 

உடனிலைக்களவிவகையால்‌. 

(தி-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிர்துவந்த தலைமகனை இறை 
மகளுடன்‌ எதிர்கொண்ட தோழி / நின்னைப்‌ பிரிந்து வருந்துவதல்லா 
மல்‌ நின்னைத்‌ தன்பால்‌ வயமாக்க அறியாத இத்தலைவிபால்‌ வைத்திருக்‌ 
கும்‌ அன்பினும்‌ என்பால்‌ அன்புடையைதான்‌ ; ஆயினும்‌ நீ பிரிந்தது 
நன்னன்‌ செய்த கூந்தற்கயிற்றினுங்காட்டிற்‌ கொடியதன்றோ? அத்‌, 
தகுதியை யான்‌ மறப்பேன்காணென்று வெகுண்டு கூறாமிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பிழைத்து வந்திருந்த இழவனை நெருங்கி, 
இழைத்துஆங்கு ஆக்கிக்‌ கொடுத்தற்‌ கண்ணும்‌ ''(தொல்‌, கற்‌. ௬3 
என்னும்‌ விதிகொள்க. ்‌ 

தடந்தாள்‌ தாழைக்‌ குடம்பை கோனாத்‌ 
தண்‌ தலை கமழும்‌ வண்டுபடு நாற்றத்து 
இருள்புரை கூந்தல்‌ பொங்குதுகள்‌ ஆடி 
உருள்பொலி போல எம்முனை வருந்தல்‌ 

ட. அணித்தகை அல்லது பிணித்தல்‌ தேற்றாப்‌ 
பெருந்தோள்‌ செல்வத்து இவளினும்‌ எல்லா 
எற்பெரி தளித்தனை நீயே பொற்புடை 
விரியுளைப்‌ பொலிந்த பரியுடை ஈன்மான்‌ 
வேந்தர்‌ ஓட்டிய ஏர்‌. துவேல்‌ நன்னன்‌ 

௧௦. கூந்தல்‌ முரற்சியின்‌ கொடிதே 

மறப்பன்‌ மாதோநின்‌ விறல்‌ தகை மையே. 


(சோ ள்‌.) எல்லா தடந்‌ தாள்‌ தாழைக்‌ குடம்பை - ஏட £' 
8 பிரிக்தக்கால்‌ பெரிய தூற்றினையுடைய தாழைப்‌ பு,கலினாலே: 
கட்டப்பட்ட எமது சிறிய' வீட்டின்கண்ணே !  கோனா தண்டலை 
கமழும்‌ வண்டு படு நாற்றத்து இருள்‌ புரை கூந்தல்‌ - பொறுக்க 
முடியாதபடி சோலையிலுள்ள புன்னை முதலாயெவற்றின்‌ மலரை 
முடித்‌தலால்‌ வண்டுகள்‌ மொய்க்கின்ற நறுகாற்றததையுடைய 
இருளொதத்த கூந்தலில்‌; பொங்குதுகள்‌ ஆடி உருள்பொலி' 
போல எம்முனை வருந்தல்‌ அணித்தகை அல்லது -மிக்க துகள்‌ 
படிய நிலத்திலே புரண்டு சாய்க்தாற்‌ போலாக எம்முன்னே 
வருந்து தலையுடையளாக அழகழிந்‌,த தன்மை யொன்றல்லாது 7 
பிணி,த்தல்‌ தேற்றா பெருக்தோள்‌ செல்வத்து இவளினும்‌-கின்னை 


மண்ட நற்றிணை நானூறு - 


வசமாக்குகலைக்‌ தெளியாத பெரிய கோளையுடைய செல்வமக 
ளாகிய இவளினுங்காட்டில்‌; என்‌ பெரிது நீ அளித்தனை-எனனைப்‌ 
பெரிதும்‌ நீ அன்பு செய்கொழுகா நின்றனை அங்கனமாயினும்‌ 
ரீ பிரிர்து சென்றதான து; பொற்பு உடை விரி உளை பொலிந்த 
பரி உடை ௩ல்‌ மான்‌ வேந்‌,கர்‌ ஓட்டிய ஏந்து வேல்‌ ஈன்னன்‌-அ௮ழகு 
பொறாந்‌, இய விரிந்த பிடரிமயிர்‌ பொலிவுபெற்ற விரைந்த செல 
வினையுடைய நல்ல குதிரைப்‌ படைகளையுடைய பகையரசராகிய 
பிண்டன்‌ முதலாயினோரைப்‌ போரிலே தோற்றோடச செய்த 
ஏந்‌ இய வேற்படையையுடைய நன்னன்‌ ; கூந்தல்‌ முரற்சியின்‌ 
கொடிது - கான்‌ அப்பகையரசரின்‌ உரிமை மகளிரைப்‌ பற்றி 
வந்து அவர்‌ தலையை மழித்து அக்‌ கூந்தலைக்‌ கயிறாகத்‌ திரித்து 
அக்‌ கயிற்றாலே அப்பகைவரின்‌ யானையைப்‌ பிணி,த்‌த கொடுமை, 
யினும்‌ கொடிய காயிராகின்றது ; நின விறல்‌ தகைமை மறப்பன்‌ - 
அதலால்‌ கினது வலிய தகுதிப்பாட்டினே யான்‌ மறந்தே 
விடுன்றேன்காண்‌ ; எ- ஹு. 

(வி-ம்‌.) நோன்றல்‌ - பொறுத்தல்‌; நோனாமை. - பொறுக்க 
முடியாமை, முனை - ஐ: சாரியை. அணித்தகை - அழகைத்‌ தடுப்பது. 
எல்லா.: ஏடவென்னும்‌ முன்னிலைச்‌ சொல்‌. கணவனை வயமாக்க 
அறியாதாள்‌ வருந்தியென்னென்றதாம்‌. இதனை, ““பஞ்சிறைகொண்ட்‌' 
(3௧ம-௧௨௭) என்னுஞ்‌ சிந்தாமணீச்‌ செய்யுளானுமறிக. முர.ற்சி-கயி.று. 
தலைவீயுடனெதிர்‌ கொண்டமையால்‌ உடனிலைக்‌ இளவியாயிற்று, இவ 
ளெனச்‌ சுட்டினமையின்‌ உடனின்றமை தெளிக. 

புலவி தீர்க்கும்‌ வாயிலாக யான்‌ அமையாதவழி என்னுடனும்‌ 
பேசாது வெறுத்தல்‌ செய்வாய்‌ அமைந்தமையால்‌ என்னுடன்‌ பேசுவா 
யாயினை என்று கொண்டு எற்பெரிதளித்தனை யென்றாள்‌. 

மெய்ப்பாடு - உவமையைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - வாயி 
னேர்தல்‌, 

(பெரு - ரை) 4 பொங்கு துகள்‌ ஆடி 

உருள்பொறி போல எம்முனை வருதல்‌ 

அணித்தகை யல்லது பிணித்தல்‌ தேற்றா !' 
என்றும்‌ பாடவேறுபாடுண்டு. இந்தப்‌ பாடமே சிறப்புடைய துமாகும்‌. 
இந்தப்‌ பாடம்‌ இடைக்கப்பெறாமையால்‌ இந்தச்‌ செய்யுட்கு உரை 
யாசிரியர்‌ பெரிதும்‌ இடர்ப்பட்டு உரைகூறியிருத்தலும்‌ அவ்வுரை 
பொருந்தாமையும்‌ அறிக. 

உருள்கன்ற பொறி போல (இயந்திரம்‌ போல) எமக்கு முன்னரே 
வருவதன்றி தன்‌ அணித்தகையால்‌ நின்னைப்‌ பிணித்தல்‌ தேற்று 
இவளைத்‌ தலையளி செய்யாயாய்‌ உனக்கு வாயில்‌ நேர்விக்கும்‌ என்னை 
மட்டும்‌ நீ ஈன்கு அளிசெய்ன்றனை, அதனால்‌ நீ ௪.ற்சில செவ்வியில்‌ 
வெற்றியும்‌ கண்டனை நின்னுடைய இவ்விறற்றகைமை நன்னன்‌ 
கூந்தல்‌ முரற்யினும்‌ கொபு.யதாயிருந்தது ; ஆதலால்‌ “நன்றல்லது 
அன்றே மறப்பது அறன்‌' என்பது பற்றி நின்‌ தகைமையை நான்‌ 


: மூலமும்‌ உரையும்‌ ௪௬௩ 


மறப்பன்காண்‌ என்று பொருள்‌ காண்க. . விறற்றகைமை என்றது, 
இகழ்ச்சி, தலைவியின்‌ எளிமை கூறுவாள்‌ அவள்‌ தன்மாட்டு.நினக்குச்‌ 
சில செவ்வியில்‌ இனியவாயிருக்கன்ற தனது தோட்செல்வம்‌ ஒன்றே 
யுடையாள்‌ என்று இரங்குவாள்‌ பெருந்தோட்‌ செல்வத்து இவள்‌ 


என்று சுட்டி.னாள்‌. (௨௭௦) 
௨௦1௧, . கப்பட்ட சக ப யத்‌ 
திணை: பாலை. 


நிறை: இது, மனைமருண்டு சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைவியைத்‌ தலைமகன்‌ கொண்டு தலைச்‌ 
கழிந்தவழிக்‌ கற்பொடு புணர்ந்த கெளவைக்கண்‌ மனையகத்திருந்த 
கற்றாய்‌, அஃது அறத்தாரெனக்‌ கொண்டாளாயினும்‌, ஏதிலார்‌ கூறும்‌ 
பழிமொழி பொறாளாய்‌ மயங்கி “முன்னமே என்னுயிரைக்‌ கொண்டு 
போகாது இப்பொழுது ஏதிலாளன்‌ பின்சென்ற என்மகளைப்‌ பின்‌ 
சென்று தேடி அலர்கூறுதலை யான்‌ கேட்டிருக்குமாறு என்னை இது 
காறும்‌ கைவிட்டொழிந்த கூற்றும்‌ தானே கெடுவதாக' என்று மருண்டு 
கூறுறிற்பது, 

- (இ-ம்‌.) இதனை, “(தன்னும்‌ அவனும்‌ அவளும்‌ !! என்ற நாற்‌ 
யாவின்கண்‌ (தொல்‌. ௮௧. ௩௬) தெய்வம்‌. நன்மை தீமை ௮ச்சஞ்‌ 
சார்தல்‌ என்று அன்ன பிறவும்‌ என்பதனாற்‌ கொள்க, 

இரும்புனிற்று எருமைப்‌ பெருஞ்செவிக்‌ குழவி 
பைந்தாது எருவின்‌ வைகு துயில்‌ மடியும்‌ 
செழுந்தண்‌ மனையோடு எம்மிவண்‌ ஒழியச்‌ 
செல்பெருங்‌ காளை பொய்மருண்டு சேய்நாட்டுச்‌ 

இ. சுவைக்காய்‌ நெல்லிப்‌ போக்கரும்‌ பொங்கர்‌ 

வீழ்கடைத்‌ திரள்காய்‌ ஒருங்குடன்‌ தின்று 
வீசுனைச்‌ சிறுநீர்‌ குடியினள்‌ கழிந்த 
(குவா உண்கணென்‌ மகளோர்‌ அன்ன 
செய்போழ்‌ வெட்டிப்‌ பெய்தல்‌ ஆயம்‌ 

௧௦. மாலைவிரி நிலவிற்‌ பெயர்புபுறங்‌ காண்டற்கு 

மாயிரும்‌ தாழி கவிப்பத்‌ 
தாவின்று கழிகஎற்‌ கொள்ளாக்‌ கூற்றே. 

(சோ -ள்‌.) இரும்‌ புனிற்று எருமைப்‌ பெருஞ்செவிக்‌ 
குழவி - அணி,த்தாக -ஈனப்பட்ட கரிய எருமையின்‌ பெரிய 
செவியையுடைய கன்று ; பைந்‌ தாது எருவின்‌ வைகு துயில்‌ மடி 
யும்‌ செழும்‌ கண்‌. மனையோடு - பசிய மலரில்‌ உள்ள பராகங்கள்‌ 
உதிர்ந்து எருவாகக்‌ இடத்தலையுடைய கொழுவத்‌இடத்துத்‌ 
அங்கப்பெற்ற துயிலை மேற்கொண்டு செழுமையுடைய குளிர்ச்‌9 


௪௬7? கற்றிணை நானூறு 


யுற்ற மாளிகையுடனே ; எம்‌ இவண்‌ ஒழியச்‌ செல்‌ பெரும்‌ 
காளை பொய்‌ மருண்டு -- எம்மை இங்கே ஒழியவிட்டுக தன்னு 
டனே வருகின்ற பெரிய காளையாவான்‌ கூனும்‌ அளவு கடந்த 
பொய்ம்மொழியாலே மயங்கி ; சேய்‌ நாட்டுச்‌ சுவைக்‌ காய்‌ நெல்‌ 
லிப்போக்கு அரும்‌ பொங்கர்‌ -. நெடுந்தூரத்திலுள்ள அவனது 
நாட்டை அடைய விரும்பி இளமரனா செறிந்த, சுவையை 
யுடைய நெல்லியன்‌ சோலையில்‌ ; வீழ்‌ கடை திரள்காய்‌ ஒருங்கு 
உடன்‌ இன்று -. உ இிர்ந்த கடையிலே இரண்ட காயை ஒருசேரத்‌ 
இன்று; வீ சுனைச்‌ சறுரீர்‌ முடியினள்‌ - வறந்‌த சுனையில்‌ உள்ள 
மிகச்‌ சலவாஇய நீரைப்‌ பரு; கழிந்‌,த குவளை உண்கண்‌ என்மகள்‌- 
சென்றுவிட்ட நெய்தன்மலர்போன்ற மையுண்ட கண்ணையுடைய 
என்‌ மகனை ; ஓர்‌ அன்ன செய்‌ போழ்‌ வெட்டிப்‌ பெய்தல்‌ ஆய 
மாலை - ஒருதன்மையாஇய சிவந்த பனங்குரு,த்தைக்‌ கீண்டு பத 
னிடுமாறு போடுதலாய மாலைப்பொழுதில்‌ ; விரி நிலவில்‌ பெயர்பு 
புறங்‌ காண்டற்கு - விரிந்த கிலவிலே சென்று. பின்னே போய்ச்‌ 
காணும்படியாக விட்ட இதற்கு ; மா இரும்‌ தாழி கவிப்ப என்‌ 
கொள்ளாக்‌ கூற்று - முன்னலேயே என்னைப்‌ பெரிய ,தாழியிலிட்‌ 
டுக்‌ கவிக்கும்படி என்‌ உயிரைக்‌ கொண்டு போகாத கூற்ற 
மானது; தா இன்று தாழி கவிப்ப கழிக-. தான்‌ வலியழிக்தூ 
தன்னை அந்தத்‌ தாழியிலிட்டுக்‌ கவிக்கும்படி இறந்தொழியச்‌ 
கடவதாக/; எ- ணு. - ம்‌ 


(வி-ம்‌.) பனங்குருத்தைக்‌ ண்டு பதனிடப்‌ போடுகின்ற மாலை 
யென்க. 


தன்‌ செல்வச்‌ சிறப்பு அறிவுறுத்துவாள்‌ குழவிதாதெருவிலே 
துயில்‌ மடியுமென்றாள்‌. அவன்‌ வறுமை கூறுவாள்‌ . காளையின்‌ 
பொய்ம்மை கூறினாள்‌. பின்னிருட்‌ பொழுதிலே. கொண்டு தலைக்கழிர்‌ 
தமை குறிப்பின்‌ உணர்த்துவாள்‌ மாலைவிரி நிலவென்றாள்‌. புறங்காண்‌ 
டற்கு என்றது, இதனாலே தமர்‌ பின்விரைந்து சென்றார்‌ காணவும்‌ 
பெறும்‌ என்றாளாமாம்‌. தமருடன்‌ சென்றுழி அஞ்சி விடுத்துச்‌ செல்லு 
மாதலின்‌, இவனுறுர்‌ தோல்வி காண்டல்‌ இழிபென்பது கொண்டு 
அதனைக்‌ காணுமாறு வைத்த கூற்றென்றவாறு. 


இறைச்சி :--எருமைக்‌ குழவி தாதிலே தயிலுமென்றது, அழைத்‌ 
துச்‌ சென்ற தலைமகன்‌ இனிய தன்மார்பு துணையாகத்‌ துயிற்று மென்று 
உள்ளம்‌ மகிழ்வாளாவ து. 


மெய்ப்பாடு - உவகைக்‌ கலுழ்ச்‌சி. பயன்‌ - ஆற்றியிருத்தல்‌. 


(பெரு - ரை.) “பொய்தல்‌ ஆயம்‌' என்றும்‌ பாடம்‌. .இப்பாடத்‌ 
திற்கு, என்மகளை - ஓரன்ன-ஒத்த ஆயம்‌ அவளையின்றி வறிதே நிலவில்‌ 
உலாவுதலைக்‌ காண்டற்‌ பொருட்டு எற்கொள்ளாக்‌ கூற்று கழிக என்று 
பொருள்‌ கொள்க, (௨௭௧) 


மூலமும்‌ உரையும்‌ ௪௬௫ 


௨௭௨, முக்கல்‌ ஆசான்‌ நல்வெள்ளையார்‌ 
திணை: நெய்தல்‌. 

துறை: (௧) இது, வரையாது நெடுங்காலம்‌ வந்தொழுக ஆற்றா 
ளாய தலைமகள்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ மணம்புரிந்து கொள்ளாது கள 
வொழுக்கமேகொண்‌ டுநெடுங்காலம்‌ வந்து போவதனை ஆற்றாத தலைவி, 
தோழியை நோக்கத்‌ துறைவன்‌ தலையளி செய்யாமையால்‌, யான்‌ 
கொண்ட நோயானது ஊராரால்‌ அறியப்பட்டு இன்னும்‌ மிக்க 
நோயாய்‌ இரா௩நின்றதெனக்‌ கூறி உள்ளூறையாலே தலைவன்‌ தன்னை 
வரைந்துகொண்டு இல்லறம்‌ நிகழ்த்துமாறுங்‌ கூறாநிற்பது, 

(இ-ம்‌,) இதற்கு, “வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌!' 
(தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ விதிகொள்க, 

துறை: (௨) தோழி தலைமகளுக்குச்‌ சொல்லுவாளாய்ச்‌ சொல்லி 
யதூஉமாம்‌. ்‌ 3 

(து-ம்‌.) என்பது, வெளிப்படை (உரை இரண்டற்கு மொக்‌ 
கும்‌). 

(இ-ம்‌.) இதற்கு, *களனும்‌ பொழுதும்‌.......ஃ. அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. க 

கடலங்‌ காக்கைச்‌ செவ்வாய்ச்‌ சேவல்‌ 
ப்டிவ மகளிர்‌ கொடிகொய்து அழித்த 
பொம்மல்‌ அடும்பின்‌ வெண்மணல்‌ ஒருசிறைக்‌ 
.  கடுஞ்சூல்‌ வதிந்த காமர்‌ பேடைக்கு 
ட. இருஞ்சேற்று அயிரை தேரிய தெண்கழிப்‌ 
பூவுடைக்‌ குட்டம்‌ துழவுந்‌ துறைவன்‌ 
நல்கா மையின்‌ ஈசைபழு தாகப்‌ 
பெருங்கை அற்றவென்‌ சிறுமை அலர்வாய்‌ 
அம்பன்‌ மூதூர்‌ அலர்‌ தந்து 
௧௦. நோயா கின்றது நோயினும்‌ பெரிதே. 


(சோடள்‌.) கடல்‌ காக்கைச்‌ செவ்வாய்‌ச்‌ சேவல்‌ - கடலி 
லியங்கும்‌ நீர்க்காக்கையிலே சிவந்த வாயையுடைய ஆண்‌ 
காக்கையானது; படிவ மகளிர்‌ கொடி. கொய்து அழித்த பொம்‌ 
மல்‌ அடும்பின வெள்‌ மணல்‌ ஒருசிறை - கோன்பினையுடைய மாதர்‌ 
கள்‌ வைகு தல்வேண்டி. ஆண்டுப்‌ படர்ந்துள்ள கொடிகளைக்‌ கொய்‌ 
தலால்‌ அழிபட்ட நெருங்கிய: அவ்வடும்பின. கொடியையுடைய 
வெளிய மணற்பரப்பின்‌ ஒருபால்‌; கடுஞ்‌ சூல்‌ வதிந்த காமர்‌ 
பேடைக்கு - நிரம்பிய சூலுடனே தங்க தன்னால்‌ விரும்பப்படுஇற 

௧. ா:—80 : 


௫௭௭ நற்றிணை காலா 


பேடைக்கு; இருஞ்சேற்று அயிரை  கேரிய-கரிய சேற்றின்கண்ண 
வாகிய அயிரை மீனைக்‌ தேர்ந்தெடுக்க வேண்டி; கெள்‌ கழிப்‌ பூ 
உடைக்‌. குட்டம்‌ துழவும்‌ துறைவன்‌ - கெளிந்த கழியிடத்துப்‌ 
பூவு இரப்பெற்ற ஆழமான இடத்தினை க்‌ தனமூக்காலும்‌ காலாலும்‌ 
துழாவா நிற்கும்‌ துறையையுடைய கொண்கன்‌; நல்காமையின்‌ 
நசை பழுதுஆக . குறித்தபொழுது வந்து கூடிக்‌ தலையளி செய்யா 
மையால்‌ யான கொண்ட விருப்பம்‌ வீணாகிவிட அதனாலே; 
கையற்ற என்பெருஞ்‌ சிறுமை-செயலழிந்த என்‌ பெரிய கோயா 
னது; அலர்வாய்‌ அம்பல்‌ மூதூர்‌ அலர்‌,தந்து - பழிமொழி கூறு 
இன்ற அம்பலையுடைய பழைய நமது ஊராரால்‌ ௮ றியப்பட்டு; 
நோயினும்‌ பெரிது நோய்‌ ஆன்ற து- முன்பு நான்‌ கொண்டிருந்த 
நோயினுங்‌ காட்டில்‌ மிக்க சோயுடைய,தாகாநின்றது; எ - அ. 

(வி-ம்‌.) தேரிய: செய்யிய வென்னும்‌ வாய்ப்பாட்‌ டெச்சம்‌. 
கடலம்‌, அம்‌ 2: சாரியை. 

உள்ளுறை:--நீர்க்காக்கைச்‌ சேவல்‌ சூலொடு வதிந்த பெனடக்கு 
அயிரை மீனைத்‌ தேடுமென்றது, என்னை மணஞ்செய்துகொண்டு மனை 
யறம்‌ படுத்து யான்‌ இல்வயினிருக்குமாறு வைத்துத்‌ *தாயத்தாற்‌ செய்‌ 
தது தேவரும்‌ பிதிரரு மின்புறார்‌' ஆதலின்‌ அவரை இன்புறுத்துமாறு 
வேற்று நாட்டுக்குச்‌ சென்று பொருளீட்டிவந்து இல்லறம்‌ நிகழ்த்தற்‌ 
பாலனென்று அறிவுறுத்தியதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயா 
வுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) கோயாகின்று அது கோயினும்‌ பெரிது எனக்‌ 
கண்ணழித்து, அலர்தந்து நோயாகியது அது யான்படும்‌ காமகோயி 
னும்‌ பெரிது என்று பொருள்‌ கூறலுமாம்‌. அலர்‌ தந்து £ ஒருசொல்‌. 
அலர்ந்து என்றவாறு. இரண்டாவது துறைக்குப்‌ பயன்‌ வரைவு கடா 
தல்‌ என்க. (௨௭௨) 


௨௭௩. மதுரை இளம்பாலாசிரியன்‌ 
சேந்தன்‌ கூத்தனார்‌ 
தீணை: குறிஞ்சி. 
துறை: இது, தோழி தலைமகனது வரவுணர்ந்து தலைமகட்‌ 
ரைப்பாளாய்‌ ன்‌ வேறுபாடு தாய்க்குப்‌ புலனாக அவள்‌ வேலனைச்‌ 
கூவி வெறி அயருமென்பதுபடச்‌ சொல்லியது. 1 
(து-ம்‌.). என்பது, ( வெளிப்படை) அங்ஙகனஞ்‌ சொல்‌ லுஜன்றவள்‌ 
“வெறியயர்‌ தலாலே குன்ற நாடனை நினைக்குந்தோறும்‌ அவன்‌ ப்‌ 
கையாலே தந்த வருத்தம்‌ எனது கெஞ்சை நடுங்கச்‌ செய்யா கின்றது? 
இஃதெப்படியாய்‌ முடியுமோ” என்று நொந்து கூறுகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கும்‌, “*களனும்‌ பொழுதும்‌.........- அ னைநிலை 


மூலமும்‌ உரையும்‌ ௪௬௭ 


இஃதெவன்‌ கொல்லோ தோழி மெயபரர்து 
எவ்வங்‌ கூர்ந்த ஏமுறு. துயரம்‌ 
வெம்மையின்‌ தான்வருத்‌ துறீஇ ஈம்வயின்‌ 
அறியாது அயர்ந்த அன்னைக்கு வெறியென 

௫. வேலன்‌ உரைக்கும்‌ என்ப ஆகலின்‌ 
வண்ணம்‌ மிகுத்த அண்ணல்‌ யானை 
நீர்கொள்‌ நெடுஞ்சுனை யமைர்துவார்ந்‌ துறைந்தென்‌ 
கண்போல்‌ நீலர்‌ தண்கமழ்‌ சிறக்குங்‌ 
குன்ற நாடனை உள்ளுதொறும்‌ 

௧௦. நெஞ்சுநடுக்‌ கு. றூஉமவன்‌ பண்புதரு படரே. 


(சோ ...ள்‌.) தோழி மெய்‌ பரந்து எவ்வம்‌ கூர்ந்த ஏம்‌ 
உது துயரம்‌ தோழீ! நின்‌ உடம்பெங்கும்‌ பரந்து துன்பமிக்கு: 
மயங்கிய துயர, தைத நோக்கி; வெம்மையின்‌ கான்‌ வருத்து உறீஇ 
கம்‌ வயின்‌ அறியாது அபர்ந்த அன்னைக்கு - நம்பாலுள்ள விருப்‌. 
பதீதாலே தானும்‌ வருத்தமுற்று நம்மிடத்தில்‌ நிகழ்ந்தது அறி 
யாது முருகவேளுக்கு வெறியெடுத்த நம்‌ அன்னையை நோக்கி; 
வெறி என வேலன்‌ உரைக்கும்‌ என்ப- இது முருகணங்கு 
என்ற வேலன்‌ கூறாநிற்கும்‌ என்பர்‌; ஆகலின்‌ வண்ணம்‌ மிகுத்த 
அண்ணல்‌ யானை நீர்கொள்‌ நெடுஞ்சுனை அமைந்‌ து-ஆ,தலின்‌ கிற 
மிக்க பெரிய யானை நீர்முகந்து கொள்கின்ற மெடிய சுனையின்‌ 
கண்ணே அமைந்து; வார்ந்து உறைந்து என்‌ கண்‌ போல்‌ நீலம்‌ - 
நீண்டுற்று என்‌ கண்போல்கன்ற நீலமலர்‌; தண்‌ கமழ்‌ இறக்கும்‌ 
குன்ற நாடனை உள்ளுகொறும்‌ - தண்ணியவாய்‌ மணமிகும்‌ மலை 
காடனை நினைக்குக் தோணும்‌; அவன்‌ பண்பு கரு படர்‌ கெஞ்ச 
ஈடுக்குறூடம்‌. - அவன்‌ இயல்பாகத்‌ தந்த கவலையானது எனது 
நெஞ்சை நடுங்கச்‌ செய்யாகின்றது; இஃது எவன்கொல்‌ - இஃது 
இனி எப்படியாக முடியுமோ? எ.- அ. 


(வி-ம்‌.) வார்தல்‌ - நெடுகுதல்‌, படர்‌ - வருத்தமுமாம்‌. கேட்ட 
தலைவன்‌ வரைவொடு புகுமாறு கருதியதாதலின்‌, இது வரைவுகடாய 
தாயிற்று. . 

அவன்‌ தலையளி செய்ததெல்லாம்‌ தனக்கு மிக்க துன்பமும்‌ மயக்கந்‌ 
தீருதுயரமு மாகியதென்பாள்‌. எவ்வங்‌ கூர்ந்த ஏமுறு துயரமென்றாள்‌. 
இனி வரைந்தன்றிக்‌ களவினியலாதென்‌ றறிவுறுத்துவாள்‌ உள்ளு 
தொறும்‌ படர்‌ நடுக்குறுத்து மென்றாள்‌. 

உள்ளுறை: யானை தலைவனாகவும்‌ சுனை தமது குடியாகவும்‌ நீர்‌ 
தலைவியாகவும்‌ அவ்‌ யானையுண்ணுதல்‌ தலைவன்‌ தலைவியை மணந்து 
கலன்‌ நுகர்தலாகவும்‌ நீல மலர்தல்‌ இருமுது குரவரும்‌ ம௫ழ்வதாகவுங்‌ 
கொள்க. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. ்‌ 


௪௬௮ நற்றிணை கானூறு 


(பெரு - ரை.) அயர்ந்த - வெறியாட்டயர்ந்த. வரைதற்கு வற்‌: 
புறுத்துவாள்‌ (கண்போல்‌ நீலம்‌ தண்கமழ்‌ சிறக்கும்‌ குன்ற நாடன்‌! 
என அன்புறு தகு இறைச்சியிற்‌ சுட்டினாள்‌; என்னை? 

“அன்புறு தகு இறைச்சியுட்‌ சுட்டலும்‌ 
வன்புறை யாகும்‌ வருந்திய பொழுதே! (தொல்‌. பொருள்‌... 


௩௭) என்பதோத்தாகலின்‌ என்க. (௨௭௩) 


௨௭௫,  காவன்முல்லைப்‌ பூதனார்‌ 

தினா: பாலை. 

துறை: இது, தோழி பருவமாறுபட்டதென்ற து. 

(து - ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிந்து சுரஞ்சென்றதறிந்த தலை 
மகள்‌ கானின்‌ கடுமையை நினைந்து வருந்துதலும்‌, அதுகண்ட தோழி, 
சரம்‌ மழை பெய்தலினாலே பொலீவூடைய தென்று கூறுதல்‌ கருதி: 
அங்ஙனம்‌ பிரிந்து சுரநெறி செல்லுகின்ற தலைவர்‌ *மழை பெய்த. 
மலையீன்கண்ணே மான்சென்று தண்டலானே குமிழம்‌ பழம்‌ உதிர்‌ 
இன்ற கானக நெறியில்‌ நீ எம்மோடு வருதியோ என்று அழையா 
கின்றனர்‌ கா'ணென்று கூறி ஆற்றுவீப்பது. 

(இ-ம்‌.) இதனை, *பெறற்கறும்‌ பெரும்‌ பொருள்‌” (தொல்‌. 
க.ற்‌.௧) என்னும்‌ நூற்பாவீன்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த களவி? 
என்பதனால்‌ கொள்க. 

நெடுவான்‌ மின்னிக்‌ குறுந்துளி தலைஇப்‌ 
படுமழை பொழிந்த பகுவாய்க்‌ குன்றத்து 
உழைமான்‌ அம்பிணை தீண்டலின்‌ இழைமகள்‌: 
பொன்செய்‌ காசின்‌ ஒண்பழம்‌ தா௮அங்‌ 

ஓ. குமிழ்தலை மயங்கிய குறும்பல்‌ அத்தம்‌ 
எம்மொடு வருதியோ பொம்மல்‌ ஓதியெனக்‌ 
கூறின்று முடையரோ மற்றே வேறுபட்டு 
இரும்புலி வழங்குஞ்‌ சோலைப்‌ 
பெருங்கல்‌ வைப்பிற்‌ சுரன்‌ இறந்‌ தோரே. 


(சோ -ள்‌.) இரும்புலி வேறுபட்டு வழங்கும்‌ சோலைப்‌" 
பெருங்கல்‌ வைப்பின்‌ சுரன்‌ இறந்தோர்‌ - கரிய புலி சினங்‌ 
கொண்டு மாறுபட்டு உலவாகிற்குY்‌ சோலையையுடைய பெரிய . 
மலையிட தீ. துள,தாயயெ சுர,த்தன்கண்ணே சென்ற காதலர்‌; நெடு. 
வான்‌ மின்னிக்‌ குுந்துளி. ,சலைஇப்‌ படமேழை பொழிந்த பகு. 
வாய்க்‌ குன்றத்து - நெடிய மேகங்கள்‌ மின்னிச சிறிய அளிகளா 
கப்‌ பெய்யத்‌ தொடங்கி மிக்க மழை பெய்த பிளப்புக்களையுடைய 
அலைச்சாரலிலே; உழை மான்‌ அம்‌ பிணை சண்டலின்‌ - உழையா. 


௩ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௬௧ 


கிய அழயெ பிணைமான்‌ உராய்ந்து கொள்ளுகலாலே; இழை 
மகள்‌ பொன்‌ செய்‌ காசின்‌ ஒள்‌ பழம்‌ தாஅம்‌ - கலன்‌ ௮ணிச்‌த 
மடந்தை ஒருத்இ.பின்‌ பொன்னாற்‌ செய்த கலன்கள்ப்‌ பரப்பினுற்‌ 
போல ஒள்ளிய பழங்கள்‌ உதிரப்பெற்ற; குமிழ்‌ தலை மயங்கிய 
குனும்‌ பல்‌ அத்தம்‌ - குமிழ மரங்கள்‌ நிரம்பிய குறிய பல 
வழியையுடைய சுரத்து நெறியிலே; பொம்மல்‌ ஓதி எம்மொடு 
வருதயோ எனக்‌ கூறினும்‌ உடையர்‌ - செறிந்த கூர்‌ தலையுடை 
யாய்‌ நீ எம்முடன்‌ வருகன்றனையோ ? என்று கூறிய சொல்லை 
யம உடையர்‌ காண்‌; ஆகலின்‌ அம்‌ நெறி மழைபெப்தலான நல 
னுடையகா யிராநின்றது; அது காரணமாக நீ வருந்தாதே 
கொள்‌, எ-று. 


(வி- ற்‌.) பொற்காசு - பொன்னாபரணம்‌. உழைமான்‌: இரு 
பெயரொட்டு. 


மழை பெய்‌ திருப்பதோடு அந்நெறிகளும்‌ சிறிய தூரங்களுடைய 
அன்றிக்‌ கடத்தற்கரிய பெரியவல்லவென்பாள்‌, குறும்பல்‌ அத்த 
மென்றாள்‌ நீர்மிக்கு இருப்பதோடு நிழலும்‌ ஈன்குடையதென்பாள்‌, 
சோலைவைப்பிற்‌ சுரனென்றாள்‌. 


இறைச்சி :--மான்சென்று இண்டலும்‌ குமிழ்‌ பழத்தை உதிர்க்கும்‌ 
என்றது, தலைவர்சென்று பொருளீட்டத்‌ தொடங்கலும்‌ உடனே 
பொருள்‌ கைவருமாதலின்‌ விரைந்து வருவரென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவீத்தல்‌, 

(பெரு - ரை.) வேறுபட்டுச்‌ சுரன்‌ இறந்தோர்‌ என இயைத்துக்‌ 
கோடல்‌ நன்று, இஃது எம்பெருமான்‌ கொடிய பாலையின்கண்‌ செல்‌ 
லுங்கால்‌ என்படுவ3ரா என்று கவன்ற தலைவிக்குத்‌ தோழி பாலை 
நிலத்தே மழைபெய்து நெறி நல்லவாயின என்பது அவர்‌ கூற்றலே3ய 
தெளிக்‌தம்‌ ஆகலின்‌ கவலற்க/ என்று ஆற்றுவித்தபடியாம்‌. 

.இனி எம்மொடு வருதியோ? என்று கூறின்றும்‌ உடைய 3ரா? 
என்றதற்கு நந்தலைவர்‌ சுரன்‌ செல்லுங்கால்‌ நின்னை நோக்கி £ எம்‌ 
மொடு வருதி3யோ ? என ஒரு செல்லேனுங்‌ கூறினரோ கூறினரிலரே 
என்று இயற்பழித்துத்‌ தலைவியின்‌ நினைவை வேறுவழியிற்‌ றிருப்‌ 
பினாள்‌ எனப்‌ பொருள்‌ கூறுதல்‌ ஈன்று. இயற்பழிக்கு மாற்றால்‌ தலை 
வன்‌ கூற்றைக்‌ கொண்டு டூறிப்‌ பாலை நிலம்‌ மழையாற்‌ றண்‌ 
தாயிற்று என்றுணர்த்தும்‌ திறம்‌ நினைக. (௨௭௪) 

௨௭௫. அம்மூவனார்‌ 

நினை: நெய்தல்‌. 

துறை: இது, சிறைப்புறமாகத்‌ தலைமகனது வரவுணர்ந்து வற்‌ 
புறுப்ப வன்புறை எதிர்மொழிந்தது. 

(து-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரிந்த தலைமகன்‌ மீண்டு ஒரு 


சிறைப்புறமாக வருதலையறிந்த தோழி தலைமகளை நோக்க “அவன்‌ இப்‌ 
பொழுதே வந்துவிடுவன்‌ ஆதலின்‌ நீ வருந்தாதே யென்று” வலியுறுத்‌ 


ந 1 1 


௪௭௦ நற்றினை கானூறு 


இக்‌ கூறினாளுக்கு “அவனை நினைந்து வருந்தேனுதலின்‌, வெறுத்தேனு 
மல்லேன்‌; என்னைக்‌ கைவீட்டு வெறுத்து அகன்ற தலைவன்‌ தன்னைப்‌ 
பிறரிகழாது புகழ வேண்டி மீட்டும்‌ பெறுவதாயினும்‌ யான்‌ உடன்படு 
1 அகன்று உள்ளூறையாலே தன்நிலைமையும்‌ அவனறியும்படி கூழு 

ற்பது. 


(இ- ம்‌.) இதனை, “கொடுமை யொழுக்கந்‌ தோழிக்‌ குரியவை 


வடுவறு சிறப்பிற்‌ கற்பிற்‌ நிரியாமைச்‌, காய்தலும்‌ உவத்தலும்‌ பிரித்‌ 


தலும்‌ பெட்டலும்‌, அவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையிலும்‌!” (தொல்‌. 
கற்‌. ௨) என்பதன்கண்‌ காய்தலின்‌ பாற்டடுத்துக. 
செம்நெல்‌ அரிநர்‌ கூர்வாள்‌ புண்ணுறக்‌ 
காணார்‌ மூதலொடு போந்தெனப்‌ பூவே 
படையொடுங்‌ கதிரொடு மயங்கிய படுக்கைத்‌ 
தன்னுறு வீழுமம்‌ அறியா மென்மெலத்‌ 
இ. தெறுகதிர்‌ இன்‌ தயில்‌ பசுவாய்‌ திறக்கும்‌ 
பேதை நெய்தல்‌ பெருநீர்ச்‌ சேர்ப்பற்கு 
யானினைம்‌து இரங்கேன்‌ ஆக கோயிகந்து 
அறனி லாளன்‌ புகழஎன்‌ 
பெறினும்‌ வல்லேன்மன்‌ தோழி யானே. 
(சோ-ள்‌.. தோழி செந்‌ செல்‌ அரிகர்‌ கூர்‌ வாள்‌ புண்‌ 
உறக்‌ காணார்‌ முதலொடு போக்தென - தோழி ! சிவந்த. கெதி 
கதிரை யறுக்கும்‌ மள்ளர்‌ தம்‌ கூரிய  அரிவாளினாலே புண்படச்‌ 
காணாராசக்‌ கதிர்த்தூரெொடூம்‌ போக்‌ த. கனாலே; பூ படையொடும்‌. 
கதிரொடும்‌ மயங்கிய படுக்கை _ அம்மலர்‌ அரிவாளொடும்‌ கதி 
ரொடும்‌ கலக்‌,தனவர கய அசிக்கடையிலை படுக்கையாகக்‌ கிடந்து? 
தன்‌ உறு வீழுமம்‌ அறியா - தான்‌ உற்ற துன்பத்தை ஆசய 
மல்‌; மென்மெல தெறு கதிர்‌ இன்‌ துயில பசுவாய்‌ இறக்கும்‌ 
பேதை நெய்தல்‌ பெரு நீர்ச்‌ சேர்ப்பற்கு - மெல்ல மெல்லச்‌ 
கொடிய ஆதித் தனைக்‌ காண்டலும்‌ இயை துயிலிடத்துப்‌ பனை 
வாயைத்‌ இறவா கிற்கும்‌ பேதைமையுற்ற நெய்தன்‌ மிக்க பெரிய 
கடற்கரைத்‌ தலைவனுக்காக; யான்‌ கொய்‌ இகந்து கினைந்து இரக 
கேன்‌ ஆக - யான்‌ படுகின்ற தன்பத்லையும்‌ கடக்து 
கினைந்து இரக்கம்‌ உறுவேன்‌ அல்லேன்‌ ஆதலால்‌, அவனை 
வெறு த்தேனுமல்லேன்‌; யான்‌ அறன்‌ இலாளன்‌ _ புகழ என 
பெறினும்‌ வல்லேன்‌ - யான்‌ அவ்வறனிலாளன்‌ தன்னை அய 
லார்‌ புகழும்படி, என்னை மீட்டும்‌ பெறுவதாயினும்‌ அதற்கும்‌ 
இயைகன்றேன்‌; மன்‌ - அங்கனம்‌ - வெறாது விடப்பட்ட கனல்‌ 
அதுவும்‌ இல்லையாயிற்று; எ - அ. 
(வ-ம்‌.) தஞ்சமென்றடைக்த தன்னைக்‌ கைவிட்டமையின்‌ அத. 
கிலானன்‌ என்றாள்‌. 6 2 


மூலமும்‌ உரையும்‌ ௪௭௧ 


உள்ளுறை: மள்ளரால்‌ அறுபட்ட நெய்தற்பூக்‌ கதிரொடு கலந்து 
அரிக்கு இடையிலே வாடிக்கிடந்தும்‌ தன்‌ துன்பத்தை ஆராயாமல்‌ 
கதிரை கோக்கனவுடன்‌ மலருமென்றது, ஏதிலாட்டி.ய ரெடுத்த பழிச்‌ 
சொல்லாலே தலையெடாதபடி படுக்கையாகக்‌ கடந்தும்‌ யான்‌ 
தலைவனைக்‌ காணில்‌ என்‌ நோயைக்‌ காட்டாது முகமலர்ச்சியோடு 
அவற்கு  உடன்படுவேனென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - 
அயாவுயிர்த்தல்‌. இவ்வுள்ளுறை “'கடுங்கை வயலுழவர்‌ காலைத்‌ தடிய, 
மடங்கி யரியுண்ட நீலம்‌ - தடஞ்சேர்ந்து, நீளரிமேற்‌ கண்படுக்கு நீணீ 
சவந்தியார்‌, கோளரியே றிங்கருந்த கோ?! எனப்‌ பிறநூலுள்ளும்‌ 
வநதமை காண்க. 

(பெரு - ரை.) நெல்‌ அரிநர்தங்‌ கூர்வாளால்‌ நெய்தல்‌ புண்ணுறக்‌ 
காணாராக அது முதலொடு போந்ததாக அப்பூ தன்‌ விழுமம்‌ அறயாது 
வாய்திறக்கும்‌ என இயைபு காண்க. கதிரவன்‌ இனித்‌ . தன்னைக்‌ 
காய்ந்து கொல்வான்‌ என்பதுணராமல்‌ அவன்‌ வரவுகண்டு மலரும்‌ 
என்பதற்ெங்கிப்‌ பேதை நெய்தல்‌ என்றாள்‌, பெருநீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
என்றது இகழ்ச்சி. அருளில்லா தவன்‌ என்பது கருத்து. (௨௭௫) 


௨௭௬. தொல்கபிலர்‌ 


திணை: குறிஞ்சி. 

துறை: இது, பகற்குறிவந்து பெயரும்‌ தலைமகனை உலகியல்‌ 
சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, பகற்குறி நீக்கத்துத்‌ தலைவியைத்‌ தோழியர்‌ 
கூட்டத்து விடுத்துவந்து ஆங்குத்‌ தன்‌ ஊர்க்குச்‌ செல்லும்‌ தலைவனைத்‌ 
தோழி நெருங்கி (யாம்‌ குறமகளிராகய கொடிச்சியேம்‌, எம்மூர்‌ இம்‌ 
மலைபிடத்தது; ஆதலின்‌, நீ இப்பொழுதே நின்ஞூர்க்குச்‌ செல்லாது 
எம்மூர்‌ வந்து நறவுண்டு குரவைகண்டு செல்வாயாக! வென்று விருக்‌ 
தெதிர்கொள்கன்ற உலகியல்‌ கூறுவாள்‌ போன்று வரைவுபயப்பக்‌ 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, *வேளாண்‌ பெருநெறி வேண்டிய விடத்தும்‌ ”” 
(தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதிகொள்க. 

கோடு துவையாக்‌ கோள்வாய்‌ நாயொடு 

காடுதேர்‌ ஈசைஇய வயமான்‌ வேட்டு 

வயவர்‌ மகளிர்‌ என்றி ஆயின்‌ 

குறவர்‌ மகளிரேம்‌ குன்‌ றுகெழு கொடிச்சியேம்‌ 
௫. சேணோன்‌ இழைத்த நெடுங்கால்‌ கழுதின்‌ 

கான மஞ்ஜை கட்சி சேக்கும்‌ 

கல்லகத்‌ ததுஎம்‌ ஊரே செல்லாது 

சேந்தனை சென்மதி நீயே பெருமலை 

வாங்கமை பழுனிய நறவுண்டு 

௧௦, வேங்கை முன்றிற்‌ குரவையுங்‌ கண்டே. 


௪௭௨ நற்றிணை நானூறு 


(சோஃள்‌.) கோடு துவையாக்‌ கோள்‌ வாய்‌ நாயொடு காடு 
தேர்‌ ஈசைஇய வயமான்‌ வேட்டு வயவர்‌ மகளிர்‌ என்றி ஆயின்‌ - 
தலைவனே / கொம்பையு,திக்‌ கெளவிக்‌ கொல்லும்‌ நாயோடு காம்‌ 
டின்‌ கண்ணே ஆராய்னெற விருப்பமுற்ற வலிய மானை வேட்டை 
யாற்‌ கொள்ளும்‌ வேட்டுவ வீரரின்‌ மகளிர்‌ என எம்மைக்‌ கூறு 
வீராயின்‌; குறவர்‌ மகளிரேம்‌ குன்‌றுகெழு கொடி.ச்சியேம்‌ - வேட்‌ 
டுவ மகளிரல்லேம்‌ யாம்‌ குறமகளிரேம்‌ மலையிலிருக்கற கொடிச்‌ி 
யரேம்‌; சேணோன்‌ இழைத்‌ த நெடுங்கால்‌ கழுஇல்‌ - இனை காவலன்‌ 
கட்டிய நீண்ட காலையுடைய கட்டுப்‌ பரணை; கான மஞ்ஞை கட்ச 
சேக்கும்‌ - காட்டில்‌ இருக்கின்ற மயில்கள்‌ காம்‌ இருத்தற்குரிய 
பஞ்சரமாகக்‌ கொண்டு ௮. கன்கண்ணே தங்காகிற்கும்‌; எம்‌ ஊர்‌ 
பல்லகக,௧து - எம்மூர்‌ இம்மலையினக,த்த,தாயிராநின்றது; நீ 
செல்லாது சேந்தனை பெருமலை வாங்கு அமை பழுனிய நறவு 
உண்டு - ஆ,கலால்‌, நீ இப்பொழுது கின்னூர்க்குச்‌ செல்லாது எம்‌ 
முரை யடைந்து பெரிய மலையின்கண்ணே கோன்றி வளைந்த 
மூங்லொலாக்கெ குழாயில்‌ நிரப்பி முற்ற வைத்த கள்ளைப்‌ 
பரு; வேங்கை முன்றில்‌ குரவையும்‌ கண்டு செல்‌ - வேங்கை 
மர கதையுடைய முன றதிலிலே யாம்‌ அயருங்‌ குரவையையும்‌ கண்டு 
மகிழ்ந்து பின்‌ நாள்‌ நின்‌ ஊரை அடைவாயாக. எ_ அ. 


(வி- ம்‌.) கோடு - கொம்பு என்னும்‌ வாச்சியம்‌. கோள்‌ - கொலை 
யுமாம்‌. வயமான்‌ நசைஇய வேட்டுவரெனினுமாம்‌. சேனோன்‌ - மரத்‌ 
இன்‌ மீதிருந்து இரவிலே தினைப்புனங்‌ காப்பவன்‌. கழுது - கட்டுப்‌ 
பரண்‌, - 

ஓரோவொருகால்‌ நீ வந்து பிரிதலை ஆற்றலளாதலின்‌ எம்மூர்வந்து 
தங்கிச்‌ செல்வாயாக வென்றாள்‌. எமர்‌ உலஇயலறிவ ராதலின்‌ நின்னை 
எதிர்கொண்‌ டோம்புவரென்பது குறிப்பிப்பாள்‌ நறவுண்டு குர 
வையுங்‌ காண்பாய்‌ என்றாள்‌. 


உள்ளுறை:--கழுதினத்‌ தன்னுடையதாகக்‌ கொண்டு மஞ்ஞை 
தங்கும்‌ என்றது, எம்‌ மாளிகையை நின்னுடையதாகக்‌ கருதி நீ தங்கு 
வாயாக வென்று முகமன்‌ கூறியதாம்‌. வரைந்தன்றி அங்ஙனம்‌ இயலா 
மையின்‌ வரைவு கடாயதென்பது. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌- 
வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை.) வேடு--வயவர்‌: வேட்டுவயவர்‌ என்று புணர்ந்தன. 
வேடு : சாதிப்பெயர்‌. வயமான்‌ -வேடு என்பதற்கு அடைமொழி தேர்‌ 
தலை ஈசை இய வயவர்‌-என்றவாறு. குறிஞ் நிலமாக்களுள்‌ நிலைமக்களும்‌ 
தலைமக்களும்‌ என இருவகையினர்‌ உளர்‌ ஆதலின்‌, தலைவன்‌ குறிஞ்சி 
யின்‌ நிலைமக்களின்‌ மகளிர்‌ என்னும்‌ பொருள்பட துவையா நாயொடு 
காடுதேர்‌ கசைஇய வேட்டுவமகளிர்‌ என்றானை மறுத்து யாங்கள்‌ அனை 
யரல்லேம்‌ தலைமஃகளினத்தேம்‌ என்பாள்‌ குறவருள்ளும்‌ கொடிச்சி 
யேம்‌ என்றாள்‌. கொடிச்சி - குறிஞ்சித்‌ தலைமக்களிற்‌ பெண்பாற்‌ 
பெயர்‌ என்க. எமர்‌ வேட்டையாடச்‌ செல்லுதல்‌ ஒருதலையன்‌ றென்‌ 
பாள்‌ யாங்கள்‌ கொடிச்சியரேம்‌ என்றாள்‌. எனவே எம்மில்லத்தே தங்கு 


ட இரக நூ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௪௩ 


தலும்‌ அரிதே என இரவுக்‌ குறியும்‌ மறுத்தாளாயிற்‌ றென்க. “காடு 
தேர்ந்து அசைஇய' என்றும்‌ பாடம்‌. இதுவே சிறந்த பாடமுமாம்‌. 
(௨௭௫) 


௨௭௭. அம்பிசேர்‌தீரனார்‌ 


திணை: பாலை. 

துறை: இது, “பட்டபின்றை வரையாது கிழவோன்‌ நெட்டி 
டைக்‌ கழிந்து பொருள்வயிற்‌: பிரிய' ஆற்றாளாகிய தலைமகள்‌ தம்பிக்‌ 
குச்‌ சொல்லியது. 

(தி- ம்‌.) என்பது, அறத்தொடு நிற்றலின்பின்‌ மணஞ்செய்து 
கொள்ளா து பொருள்‌ ஈட்டுதற்குத்‌ தலைவன்‌ வேற்று நாட்டுச்‌ சென்ற 
தனால்‌ தலைமகள்‌ வருந்தி வண்டை நோக்‌, வண்டே! கொடியை; நீ 
கூடிமுயங்குவது போல எம்மை முயங்குமாற. செய்திலை; நின்கெஞ்சுங்‌ 
கரியதே 3யா? இந்நோயால்‌ இன்ற யான்‌ மடிகன்றேன்‌; நீ நீடு 
வாழ்தியென அழிந்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, £'வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌ ”' 
(தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ விதிகொள்க, 
கொடியை வாழி தும்பி இந்ரோய்‌ 
படுகதில்‌ அம்ம யான்நினக்கு உரைத்‌ தென 
மெய்யே கருமை அன்றியுஞ்‌ செவ்வன்‌ 
அறிவுங்‌ கரிதோ அறனிலோய்‌ நினக்கே 
மனையுறக்‌ காக்கும்‌ மாண்பெருங்‌ கிடக்கை 
நுண்முள்‌ வேலித்‌ தாதொடு பொதுளிய 
தாறுபடு பீரம்‌ ஊதி வேறுபட 
நாற்றம்‌ இன்மையிற்‌ பசலை ஊதாய்‌ 
சிறுகுறும்‌ பறவைக்‌ கோடி விரைவுடன்‌ 

௧௦. நெஞ்சுநெகிழ்‌ செய்ததன்‌ பயனோ அன்பிலர்‌ 

வெம்மலை அருஞ்சுரம்‌ இறந்தோர்க்கு 
என்நிலை உரையாய்‌ சென்றவண்‌ வரவே. 

(சோடள்‌.) தும்பி அறன்‌ இலோய்‌ கொடியை மனை 
உறக்‌ காக்கும்‌ மாண்‌ பெருங்‌ . கடக்கை நுண்முள்வேலி - 
'வண்டே/ அறநெறியிலே செல்லாதோய்‌ நீ மிக்க கொடியை 
நமது மாளிகையைப்‌ பொருந்தக்‌ காவலாயிருக்கும்‌ மாட்சிமைப்‌ 
படப்‌ பெரிதாக அமைக்கப்பட்ட நுண்ணிய முட்களையுடைய 
வேலியிலே படர்ந்து; தாதொடு பொதுளிய தாஅுபடு பீரம்‌ ஊத... 
தேனொடு தழைக்த குலைகட்டிய பீர்க்கம்பூவிலே சென்று கேனைப்‌ 
யர; வேறுபட நாற்றம்‌ இன்மையின்‌ பசலை ஊதாய்‌ - அதற்கு 
மாறாக நறுகாற்றமில்லாமையினாலை என்‌ பசலையிடத்து முரன்றா 


ஐ 


௪௭௪௫ நற்றிணை கானூ: 


யும்‌ அல்லை; சிறு குறும்‌ பறவைக்கு ஓடி. விரைவுடன்‌ நெஞ்சு 
நெலழ்‌ செய்ததன்‌ பயனோ - சிறிய குறிய கின்பேடு விரும்பு: 
தலும்‌ நீ விரைவாக வோடி.ச்‌ சென்று அதன்‌ மனம்‌ நெழைப்‌: 
புணர்ந்து தலையளி செய்ததன்‌ பயனாகவே 7; அன்பு இலர்‌ வெம்‌ 
மலை அரும்‌ சுரம்‌ இறந்தோர்க்கு வர அவண்‌ சென்று என்‌ நிலை 
உரையாய்‌ - என்னிடத்து அனபிலராகக்‌ கொடிய மலையிலே 
செல்லுதற்கரிய சுர,க்‌இற்‌ சென்ற தலைவர்பால்‌ ஆங்குச்சென்று 
அவர்‌ விரைவில்‌ வருமாறு ஈங்கு யானுற்ற நில்மையை யுரை த 
தாயுமில்லை; நினக்கு மெய்யே கருமை அன்றியும்‌ அறிவும்‌ 
செவ்வன்‌ கரிதோ - நினக்கு கின்னுடம்பே கரிய. தா தலன் றியும்‌ 
அறிவும்‌ (ஈன்கு) கரிய கிறமுடையகோ 2? அதனையேனுங்‌ கூறிக்‌ 
காண்‌; யான்‌ நினக்கு உரை,த்தென இந்நோய்ப்‌ படுக - இங்கனம்‌ 
கொடியையாகிய கின்னிடத்து என துன்பத்தைக்‌ கூறியதனா 
லேயே இக்கோயிலே பட்டு இப்பொழுதே இறப்பேனாக; வாழி - நீ 
நீண்டகாலம்‌ வாழ்ந்இருப்பாயாக !; ன - று, 

(வி-ம்‌.) தல்‌: காலத்தின்‌ மேலது. இது பசலை பாய்தலும்‌, 
தூதுமுனிவு இன்மையுமாம்‌. 

கூடிஇன்பட்‌ தய்க்கன்றவா்‌ தம்மைப்போலப்‌ பிறருந்‌ துய்க்கக்‌ 
கருதுவர்‌; நீ அங்ஙன மின்றி உரைத்தாயு மில்லை யாதலால்‌ அறிவுங்‌ 
கரிதா வென்றாள்‌. கொடிய நெஞ்சுடையாரைக்‌ கரிய நெஞ்சினரென்‌ 
பது வழக்கு. “*கரிமாலை கெஞ்சினான்‌”! என்றார்‌ சிக்தாமணியினும்‌;: 
(காமகள்‌ - ௨௬௫).கொடியோர்பால்‌ ஒருகாரியங்‌ கூறினால்‌ அக்காரியம்‌ 
மாறாக முடியுமென்பதற்‌ கேற்ப கீன்பாற்‌ கூறியதன்‌ காரணமாக அவர்‌ 
வாரா தொழிதலின்‌ கோய்மிக்கிறப்பேன்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. ப 

(பெரு - ரை.) யான்‌ நினக்கு உரைத்தென இந்நோய்‌ படுக என 
இயைக்க. அம்ம கேட்பித்தற்கண்‌ வந்தது. தன்மெய்‌ பீர்க்கப்‌ பூப்‌ 
போன்று பசலை பூத்தமை கூறுவாள்‌ நாற்றம்‌ இன்மையிற்‌ பசலையூதாய்‌ 
என்றாள்‌. சிறுகுறும்‌ பறவை என்றது பெடை வண்டினை. (௨௭௭) 

௨௭௮. உலோச்சனார்‌ 

திணை: நெய்தல்‌. 

துறை: இது, தோழி தலைமகட்கு வரைவுமலிந்தது. 

(து- ம்‌.) என்பது, வரைவிடை வைத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிக்‌ 
தோன்‌ குறித்த காலத்து வாராமையாலே தலைமகள்‌ வருக்தினாளாக, 
அப்பொழுது அவன்‌ விரைவில்‌ வருவதனை அறிந்த தோழி தலைவியை 
கெருங்ல “நம்‌ காதலன்‌ பலரறிய வருதலானே நின்னை வரைந்து கொள்ள 
வருறொனென்பதை யறிந்தேன்‌' என்றுகூறி உள்ளுறையால்‌ நீ கவலை: 
யின்றி வாழ்வாயாக வெனவும்‌ மகிழ்ந்து கூறாகிற்பது. 


(8 ஈம்‌.) இதற்கு, “ஆங்கு அதன்‌ தன்மையின்‌ வன்புறை யுளம்‌: 
பட” (தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதிகொள்க.. -: வாகு 


மூலமும்‌ உரையும்‌ ௪எடு 


படுகாழ்‌ நாறிய பராரைப்‌ புன்னை 
அடுமரல்‌ மொக்குளின்‌ அரும்புவாய்‌ அவீழப்‌ 
பொன்னின்‌ அன்ன தாதுபடு பன்மலர்‌ 
சூடுநர்‌ தொடுத்த மிச்சில்‌ கோடுதொறும்‌ 

ஓ. நெய்கனி பசுங்காய்‌ தூங்கும்‌ துறைவனை 
இனியறிச்‌ திசினே கொண்கன்‌ ஆகுதல்‌ 
கழிச்சேறு ஆடிய கணைக்கால்‌ அத்திரி 
குளம்பினுஞ்‌ சேயிறா ஓடுங்கின 
கோதையும்‌ எல்லாம்‌ ஊதைவெண்‌ மணலே. 


(சோ-ள்‌.) ௮டு மரல்‌ மொக்குளின்‌ படு காழ்‌ நாறிய 
பராரைப்‌ புன்னை அரும்பு வாய்‌ அவிழப்‌ பொன்னின்‌ அன்ன 
தாதுபடு பல்மலர்‌-அடுத்்‌,த மரலின்‌ மொக்குகளப்போல பொருநர்‌ 
இய வயிரம்‌ விளங்கிய பரு,த்‌,த அடியையுடைய புன்னையரும்பு வாய்‌ 
திறந்து 'மலராகிற்ப அங்கனம்‌ மலர்ந்த பொன்‌ போன்ற மக 
ரந்தமிக்க பலவாயெ மலர்களில்‌; சூடுகர்‌ தொடுத்த மிச்சில்‌ - 
அணிந்‌ து கொள்பவர்‌ கொய்து தொடுத்தனபோக எஞ்சியன; 
கோடு தொறும்‌ நெய்கனி பசுங்காய்‌ தூங்கும்‌ - ளெகடோனும்‌ 
நெய்மிக்க பசிய காயாக,த்‌ தூங்காநிற்கும்‌ துறைவனை - கடற்று 
றையுடைய தலைவனை; கழிச சேறு ஆடிய கணைக்கால்‌ அத்திரி 
குளம்பினும்‌ சே இறா ஓடுங்கன - கழிக்கரையிலுள்ள சேறு 
பட்ட இரண்ட காலையுடைய அவனது தேரிலே பூட்டிய கோ 
வேறு கழுதையின்‌ குளம்பினெங்கும்‌ சிவந்‌,த இராமீன்கள்‌ ஒடுங்‌ 
கப்பட்டு அழிந்‌ தன; கோதையும்‌ எல்லாம்‌ ஊதை வெண்மணல்‌ - 
அவன து மாலையிலும்‌ மற்றெவற்றினும்‌ காற்றால்‌ எறியப்படும்‌ 
வெளிய மணல்‌ ஓடுங்க; கொண்கன்‌ ஆகுதல்‌ இனி 2 அதிக்‌ 
திசின்‌ - ஆதலின்‌ நினக்கே கணவனாமா அ விரைவில்‌ வந்தனன்‌ 
போலுமென்று இப்பொழுதுதான்‌ அறிம்துகொண்டேன; எ - அ. 

(வி- ற்‌.) நெய்கனி காயென்றதனால்‌ புன்னைக்‌ காயிலிருந்து நெய்‌ 
யெடுக்கப்படும்‌ வழக்கு அக்காலத்து முளதெனவறிக. ஒடுங்க 
வென்பதனை மணலொடுங்‌ கூட்டுக. 

பகற்பொழுதிலே பலரறிய அருங்கல முன்னிட்டு விழைவு மிகுதி 
யால்‌ விரைந்து வருதலின்‌ இருக்‌ குளம்பிலொடுங்கன; கோதை முத 
லாயவற்றுள்‌ மணலொடுங்கன வென்றாள்‌. 

உள்ளுறை: புன்னை மலர்‌ கொய்தன போக எஞ்சியவை நெய்‌ 
கனிந்த காயாகத்‌ தூங்குமென்றது, நீஇதுகாறும்‌ஏதிலாட்டிய ரெடுத்த 
அலரரல்‌ வருந்தியது போக, இனிக்‌ கனிந்த நெஞ்சினை யாகி 
மகிழ்வாய்கா ணென்றதாம்‌, மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - ஐயர்‌ 
தீர்த்தல்‌. te 


௪௯௭௭௬ கற்றிணை நானூறு. 


(பெரு -ரை.) கணைக்கால்‌ என்றது கோவேறு கழுதையின்‌ காலை 
கழிச்‌ சேற்றிலிறங்கியும்‌ மணல்‌ மெய்யலாம்‌ படியவும்‌ விரைந்து 
வந்தமை தோன்றுகலின்‌ அவன்‌ வரைவொடு வந்துளான்‌ என்றறிந்‌ 
தேன்‌ என்பாள்‌ கொண்கன்‌ ஆகுதல்‌ இனி அறிந்தேன்‌ என்றாள்‌. 

(௨௭௮) 


௨௭௯. கயமனார்‌ 


நிண: பாலை. 

துறை: இது, மகட்போக்கிய தாய்சொல்லியது. 

(நு- ம்‌.) என்பது, தலைவன்‌ கொண்டுதலைக்‌ கழிதலும்‌ தோழியா 
லறிஃ$த செவிலி ஈன்ற தாய்க்‌ குரைப்ப, அவள்‌ அஃது அறகெறிதா 
னென்று கொண்டனள்‌ ஆயினும்‌ தன்மகளின்‌ மெல்லிய தன்மை கருதி 
இரங்குதின்றாள்‌, *ஐ யா! சிலம்புகழி கோன்பாகிய விழாவின்‌ சிறப்பை 
யான்‌ காணாது பிறர்கண்டு மழெம்படி சென்றொழிந்த என்மகளுடைய 
அடிகள்‌ சுரஜநெறியின்கண்ணே சென்று வருந்தி நின்றனவோ' வென்று 
கூறாகிற்பது. 

(இஃ ம்‌) இதனை, “தன்னும்‌ அவனும்‌ அவளுஞ்‌ சுட்டி......-5 
போஃய திறத்து நற்றாய்‌ புலம்பலும்‌!” (தொல்‌. அகத்‌, ௨௬) என்பதன்‌ 
சண்‌ அமைத்துக்‌ கொள்க, 

வேம்பின்‌ ஓண்பழம்‌ முணைஇ இருப்பைத்‌ 
தேம்பால்‌ செற்ற தீம்பமன்‌ நசைஇ 
1வைகுபனி உழந்த வாவல்‌ சினைதொறும்‌ 
நெய்தோய்‌ திரியின்‌ தண்சிதர்‌ உறைப்ப 
இ. நாட்சுரம்‌ உழந்த வாட்கேழ்‌ ஏற்றையொடு 
பொருத யானைப்‌ புண்தாள்‌ ஏய்ப்பப்‌ 
பசிப்பிடி உதைத்த ஓமைச்‌ செவ்வரை 
வெயில்காய்‌ அமையத்து இமைக்கும்‌ அத்தத்து 
அதருழந்து அசையின கொல்லோ ததரல்வாய்ச்‌ 
௧௦. சிலம்பு கழீஇய செல்வம்‌ 
பிறருணக்‌ கழிந்தஎன்‌ ஆயிழை அடியே. ' 
(சொ-ஸள்‌.) த,தரல்‌ வாய்ச்‌ சிலம்பு கழீஇய செல்வம்‌ 
பிறர்‌ உணக்கழிந்‌,த என்‌ ஆய்‌ இழை அடி - தலைவனைச்‌ சார்க்து 
மணமுடிக்கும்‌ பொழுது காலிலணிக்‌திராந்‌த செறிந்த வாயினை 
யுடைய லெம்பினைக்‌ கழற்றுகுற்குச்‌ செய்யும்‌ விழாசசிறப்பை 
யான்‌ கண்டு மழொது பிறர்கண்டு மழெம்படி. சென்றொழிந்‌த 
அழயெ கலன்‌ அணிந்த என்‌ புதல்வியின்‌ அடிகள்‌; வேம்பின்‌ 
ஒள்‌ பழம்‌ முணைஇ இருப்பைத்‌ தேம்பால்‌ செற்ற ிம்பழன 
(பாடம்‌) 7, வைகுபனி யுறந்த. 


மூலமும்‌ உரையும்‌ . ௪௭௭ 


நசைஇ - வேம்பின்‌ ஒள்ளிய பழத்தைத்‌ இன்னுதல்‌ வெறுத்து 
இருப்பையின்‌ தேன்போலும்‌ பால்வற்றிய இனிய பழத்தை 
விரும்பி ; வைகு பனி உழந்த வாவல்‌ சினைதொனும்‌ கெய்‌ கோய்‌ 
இரியின்‌ தண்‌ சிதர்‌ உறைப்ப வைகிய பனியிலே உழக்கு 
வெளவால்‌ இக்கள்தோனறும்‌ செல்லுதலால்‌ அவற்றின்மேல்‌ 
நெய்‌ தோய்ந்த இரிச்சுடர்‌ விழுதல்‌ போலக்‌ கண்ணிய பனித்‌ 
துளிகள்‌ மிகவிழ ; காள்‌ சுரம்‌ உழந்த வாள்கேழ்‌ ஏற்றையொடு' 
பொரு,க யானை - விடியற்‌ காலையிலே சுரதீதிற்‌ சென்று வருந்திய 
வாள்போலும்‌ நிறமுற்ற வரிபொருக்‌ இய ஆண்புலியொடு போர்‌; 
செய்த யானையின்‌ ; புண்‌ தாள்‌ எய்ப்பப்‌ பசிப்‌ பிடி உதைத்த 
ஓமை ... புண்ணையுடைய கால்போலப்‌ பொளிந்‌தெடுத்து,த்‌ இன்ன. 
வேண்டிப்‌ படமிக்க பிடியானை உதைத்து மேற்பட்டையைப்‌. 
பெயர்‌,த்‌,த ஓமையின்‌ ; செவ்‌ வரை - சிவற்‌,த அடிமரம்‌) வெயில்‌ 
காய்‌ அமையத்து இமைக்கும்‌ அத்ததீது அதர்‌ உழக்து - 
ஞாயிறெழுந்து வெயில்‌ வீசும்போது விளங்கக்‌ தோன்றா 
நிற்கும்‌ பாலையின்‌ அருஞ்சுரநெறியிலே சென்று ; அசையின 
கொல்‌ - வருந்துகன்றனவோ 2 ஓ - ஐயோ! எ- அ. 1 


(வி- ம்‌.) உறைத்தல்‌ - மிகவிழல்‌, உறைப்ப இமைக்கும்‌ அத்த 
மெனக்‌ கூட்டுக. 


புலியேற்றையொடு யானை பொருததனைக்‌ கூறுவது போன்று 
நெறி ஏதமுடையதே யென்று இரங்கனாள்‌. இதுகாறும்‌ கூந்தல்வாரி 
நுசுப்பு இவர்ந்து ஓம்பியும்‌ சிலம்புகழி நோன்பு யான்‌ காணுமாறு 
நோற்றிலே னென்பாள்‌ பிறருணக்‌ கழிந்தனளென்று இரங்கினளா 
யிற்று. 

இறைச்சி:-(௧) வேம்பின்‌ பழத்தை வெறுத்து இருப்பையின்‌ 
பழத்தை விரும்பி வெளவால்‌ வெய்ய பனி உறைப்ப இருக்குமென்று, 
தந்த செல்வத்தை வெறுத்துக்‌ கேள்வனது செல்வத்தை விரும்பி 
இரவிலே சென்ற என்புதல்வி மாமி, நாத்தூணார்‌ செறிர்‌ருப்ப 
எங்ஙன மிருக்குமோ என்றதாம்‌. 

ன்‌ . (௨) பிடியாலுதைபட்ட ஓமை ஞாயிறு தோன்றிய. 

வுடன்‌ வீளங்‌இத்‌ தோன்றுமென்றது, மகளால்‌ வெறுத்து நீக்கப்பட்ட 
யான்‌ பொழுது விடிந்தவுடன்‌ எல்லாராலும்‌ தூற்றப்பட்டு எங்குர்‌ 
தெரியலாயி3னன்‌ என்றதாம்‌. 

மெய்ப்பாடு - உவகைக்‌ கலுழ்ச்‌ி. பயன்‌ - ஆற்றாமை நீங்குதல்‌. 

(பெரு- ரை.) ததர்‌ - செறிவு. யானையின்‌ புண்பட்ட கால்‌ 
பட்டை உரிக்கப்பட்ட ஓமையின்‌ அடிமரத்திற்‌ குவமை, வாவல்‌ சனை 
தோறும்‌ சிதர்‌. உறைப்பச்‌ சுரம்‌ உழந்த ஏற்றை எனினுமாம்‌. 


* பிறருழைக்‌ கழிந்த ' என்றும்‌ பாடம்‌. (௭௧) 


சை௮ நற்றிணை கானூறு 


௨௮௦. பரணர்‌ 

நிண: மருதம்‌. 

துறை: (௧) இது, வாயில்வேண்டிச்‌ சென்ற தோழிக்குத்‌ தலை 
மகள்‌ மறுத்து மொழிந்தது. 

(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைமகன்‌ தலைவி 
யின்‌ ஊடல்‌ தணியவேண்டி. வாயிலாகவிடுப்ப வந்த தோழி துறைவனை 
வெறாதே என்றாட்கு “என்‌ மனைவயின்‌ வந்த விருந்துகளை ஓம்பு தலானே 
கையொழியாமையின்‌ அவனை எதிர்ப்படப்‌ பெற்றிலேன்‌, ஆதலிற்‌ 
புலவேன்‌ ; அன்றேல்‌ புலந்துகொள்வே னெனவெகுண்டு கூறுகிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “*தோழிக்‌ குரியவை......... ஆவயின்‌ வரூஉம்‌ 
பல்வேறு நிலையினும்‌ '" (தொல்‌. கற்‌. ௬) என்பதனால்‌ அமைத்துக்‌ 
கொள்க. 


துறை: (௨) தலைமகனை ஏற்றுக்கொண்டு வழிபட்டானைப்‌ 
புகழ்ந்து புக்க தோழிக்குத்‌ தலைமகள்‌ சொல்லிய தூஉமாம்‌. 
(து- ர்‌.) என்பது, வெளிப்படை- 
(இ-ம்‌.) இதுவுமது. 
கொக்கினுக்கு ஒழிந்த தீம்பழங்‌ கொக்கின்‌ 
கூம்புநிலை அன்ன *முகைய ஆம்பல்‌ 
தூங்குநீர்க்‌ குட்டத்துத்‌ துடுமென வீழும்‌ 
தீண்துறை ஊரன்‌ தண்டாப்‌ பரத்தமை 
௫. புலவாய்‌ என்றி தோழி புலவேன்‌ 
பழன யாமைப்‌ பாசறைப்‌ புறத்துக்‌ 
கழனி காவலர்‌ சுடுநந்து உடைக்கும்‌ 
தொன்றுமுதிர்‌ வேளிர்‌ குன்‌. றூர்‌ அன்னளன்‌ . 
நன்மனை நனிவிருந்து அயரும்‌ 
௧௦. கைதூவு இன்மையின்‌ எய்தா மாறே. 


(சோ -ள்‌.) தோழி கொக்கனுக்கு ஒழிந்த இம்‌ பழம்‌ - 
€காழீ ! கொக்கு வந்திருக்ககனால்‌ கக அசைதலின்‌ உதிர்க்க. 
இனிய மாங்கனியானது; கொக்கின்‌ கூம்பு நிலை அன்ன 
மூகைய ஆம்பல்‌ தங்கு நீர்க்குட்டத்து,த்‌ அடும்‌ என வீழும்‌ - 
கொக்கனது குவிந்திருந்த நில்போன்ற அரும்புகளையுடைய 
ஆம்பல்‌ மிக்க கிறைந்‌் த ஆழமுள்ள நீரிலே “அடும்‌” என வீழா 
கிற்கும்‌; தண்‌ துறை ஊரன்‌ - கண்ணிய துறைகளையுடைய ஊர 
னது ; தண்டாப்‌ பரத்தமை புலவாய்‌ என்றி - அமையாத அய 
லாக்‌ தன்மை ஆஃய செய்கையைக்‌ கண்டு வைத்தும்‌ “ரீ புலவரதே 


(பாடம்‌) 1. தகைய அம்பல்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௭௯ 


கொள்‌ !' என்று என்னை ஆற்றுகன்றனை; பழன்யாமைப்‌ பாசு 
அறைப்‌ புர த்துக்‌ கழனி காவலர்‌ சுடு நந்து உடைக்கும்‌ - வயலி 
லுள்ள யாமையின்‌ பய கற்போன்ற முதுகலே அவ்வயலைக்‌ 
காவல்செய்யும்‌ மள்ளர்‌ தாம்‌ சுடுகனெற  நத்தையை உடைத்துத்‌ 
இன்னாகின்‌ற; கொன்ணறுமுதிர்‌ வேளிர்‌ குன்னூர்‌ ௮ன்ன- பழைமை 
முதிர்ந்த வேளிருடைய குன்றூர்போனற ; என்‌ நல்மனை நனி 
விருந்து அயரும்‌ கை துரவு இன்மையின்‌-என து. நல்ல மனையின்‌ 
கண்ணே வருன்ற மிக்க விருந்தினரை உபசரி,த்‌தலிற்‌ 
கையொழியாமையால்‌ ; எய்‌தாமானு புலவேன்‌ - அவனை. எதிர்ப்‌ 
படப்‌ பெற்றி?லன்‌; ௮,கனாலே புலவா து வைகனேன்‌ ; அன்றேல்‌ 
புலவி கூர்‌தலின்‌ இங்கு வர ஒல்லேன்‌ கண்டாய்‌! எ- அ. 

(வி- ற்‌). பரத்தமை - அயலார்‌ தன்மை; தன்னின்‌ வேறாயொழு 
குந்‌ தன்மை, பாசறை - பசியகல்‌, கைதூவல்‌ - கையொழிதல்‌. கை 
தரவின்மை - கை யொழியாமை. துடுமெனல்‌ : ஒலிக்குறிப்பு. 

உள்ளுறை :--கொக்கஇனால்‌ உதிர்ந்த பழம்‌ ஆம்பற்பொய்கையிலே 
துடுமென விழுமென்றது பரத்தையாலிகந்து விடப்பட்ட தலைமகன்‌ 
விரைந்து நின்னை வாயிலாகக்‌ கொண்டு இங்கு வாராநின்றான்‌ போலும்‌. 
என்றதாம்‌. 

இறைச்சி:--நாட்டுக்‌ கடைஞராயுள்ளார்‌ சிறப்பில்லாத நத்தை 
ஊனைத்‌ தப்புடைய ஆமையின்‌ புறத்து உடைத்துத்‌ தின்பரென்றத 
னால்‌ தலைமகன்‌ சிறப்புடைய தலைமகளை இகழ்ந்து வருத்தமுற விட்டுச்‌ 
சிறப்பில்லாத பரத்தையரை நலனுகரு மென்றதாம்‌. இப்பொருள்‌ :-- 
“பவேட்டொழிவ தல்லால்‌ விளைஞர்‌ விளைவயலுள்‌, தோட்ட கடைஞர்‌ 
சடுநந்து - மோட்டாமை, வன்புறத்து மீதுடைக்கும்‌ வச்சத்‌ திளங்‌ 
கோவை, யின்புறுத்த வல்லமோ யாம்‌'” என வச்சத்‌ தொள்ளாயிரத்‌ தும்‌ 
எடுத்தாண்டமை யறிக. மெய்ப்பாடு - வெகுளி. . பயன்‌ - வாயில்‌ 
மறுத்தல்‌. 

உரை :--(௨) ஊரன்‌ வேறுயொழுகுக்‌ தன்மையைக்‌ கருதிப்‌ புல 
வாதே கோளென்றனை ; அவன்‌ என்பால்‌ எய்துவது எஞ்ஞான்றும்‌ 
அரியதாய்‌ இருத்தலால்‌ புலந்தால்‌ முற்றும்‌ வெறுக்குமோ வென்று 
என்றும்‌ புலவேன்‌ என்றதாம்‌. உள்ளுறை இழைச்‌சி இதற்கு மொசக்‌ 
கும்‌. மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - மகிழ்தல்‌ 

(பெரு - ரை.) முதல்‌ துறைக்கு ஊரன்‌ பரத்தமைக்குப்‌ புல 
வாதே கொள்‌ என்று வாயில்‌ வேண்டிய தோழிக்கு யான்‌ அவனைப்‌ புல 
வேன்காண்‌ விருந்து அயரும்‌ கைதூவு இன்மையின்‌ யாம்‌ அவனை 
எய்தாம்‌. அவனை மீண்டும்‌ சேரிக்கே செல்லவிடுக என மறுத்தான்‌ 
எனப்‌ பொருள்‌ கொள்க. 

இரண்டாவது துறைக்கு தலைவன்‌ பரத்தமைக்குப்‌ புலவாதே 
அவனை ஏற்றுக்கொண்டனை இஃது அறிவோ? என்று கழறிய 
தோழிக்கு யாம்‌ எற்றாற்‌ புலவேமாயி3னம்‌ எனின்‌ விருந்து அயருதலின்‌ 
கண்‌ அவனோடு ஊடிக்கொள்ள ஒழிவின்மையானே ஊடல்‌ எய்தாம்‌ 
ஆயினேம்‌ என நுண்ணிதிற்‌ பொருள்‌ கொள்க. (௨&0) 


௪.௮௦ கற்றிணை கானூறு 


- ௨௮௧. கழார்க்‌ சரனெயிற்றியார்‌ 
திணை: பாலை. 


றை: (க) இது, வன்பொறை எதிரழிந்த தலைமகள்‌ தோழிக்‌ 
குச்‌ சொல்லியது. i 

(து-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ பிரிந்தான்‌ குறித்த பருவத்து 
வாராமையால்‌ அதுகாறும்‌ ஆற்றியிருந்து பின்பு ஆற்றாளாய தலைவி 
யைத்‌ தோழி வலிதிற்‌ பொறுத்திரு வெனறாட்குத்‌ தலைவி *குளிர்காலத்து 
அவர்‌ நம்மிடத்தில்‌ இருப்பவும்‌ காம்‌ வருந்தித்‌ துபிலாததனை அறிந்த 
காதலர்‌ இப்பொழுது கைவிட்டதனால்‌ அன்பிலர்கா£ணென அழிந்து 
கூறாநிற்பது. 

(இ- ம்‌) இதனை, “கொடுமை யொழுக்கம்‌ தோழிக்‌ குரியவை 
க ஆவியின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌'' (தொல்‌. கற்‌. ௬) என்ப 
தனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 

துறை: (௨) ஆற்றாளெனக்‌ கவன்ற தோழி தலைமகட்குரைத்த: 
தாடமாம்‌. 


ம்ப ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்கு மொக்‌. 
கும்‌. 
(இ-ம்‌.) இதனை, “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி ” (தொல்‌. 
கற்‌. ௯) என்பதன்கண்‌ அமைத்துக்கொள்க. 
மாசில்‌ மரத்த பலியுண்‌ காக்கை 
வளிபொரு நெடுஞ்சனை களியொடு தூங்கி 
வெல்போர்ச்‌ சோழர்‌ கழாஅர்க்‌ கொள்ளும்‌ 
நல்வகை மிகுபலிக்‌ கொடையோடு உகுக்கும்‌ 
இ. அடங்காச்‌ சொன்றி அம்பல்‌: யாணர்‌ 
விடக்குடைப்‌ பெருஞ்சோறு உள்ளுவன இருப்ப 
மழையமைந்து உற்ற மாலிருள்‌ நடுகாள்‌ 
தாம்கம்‌ உழைய ராகவும்‌ காம்ம்‌ 
பனிக்கடு மையின்‌ ஈனிபெரிது.அழுங்கத்‌ 
௧௦. துஞ்சாம்‌ ஆகலும்‌ அறிவோர்‌ 
அன்பிலர்‌ தோழிகங்‌ காத லோரே. 

(சோ-ள்‌.. தோழி ௩ம்‌ காதலோர்‌-தோழீ/ ஈம்‌ காத 
லர்‌ ; மாசு இல்‌ மரதத பலி உண்‌ காக்கை - மாசற்ற மரத்திலுள்ள 
னவாூ மக்களிடு பலியை உண்ணுங்‌ காக்கை; வளி பொரு நெடுஞ்‌ 
சனை தளியொடு தூங்க - காற்று மோதுன்ற நெடிய இனளையில்‌ 
தன்மேல்‌ விழுகின்ற மழைத்துளியுடனே அ௮சைந்துகொண்டு ; 
வெல்‌ போர்ச்‌ சோழர்‌ கழாஅர்க்‌ கொள்ளும்‌ - வெல்லுகின்ற. 
போரையுடைய சோழரது 'கழாஅர்‌' என்னும்‌ பதியிலே கொள்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௪னக 


எப்படுகன்ற; ஈல்‌ வகை மிகு பலிக்‌ கொடையோடு உகுக்கும்‌ 
அடங்காச்‌ சொன்றி - நல்ல பலவகையாக மிகுந்த பலிக்கொடை 
யொடு போகடப்படுகன்ற சொல்லிலடங்காக சோற்றுத்‌ இரளு 
டனே; அம்பல்‌ யாணர்‌ விடக்கு உடைப்‌ பெருஞ்சோறு உள்ளு 
வன இருப்ப - அழயெ பலவாகிய புதிய ஊனொடு கலந்து இடம்‌ 
படுகின்ற பெரிய சோற்றைத்‌ இன்னக்‌ கருதியனவாயிருக்குமா ணு; 
மழை அமைந்து உற்ற மால்‌ இருள்‌ நடுநாள்‌ - மழைபொருந்இப்‌ 
பெய்‌ தலையுற்ற மயக்க ததையுடைய இருளின்‌ நடுயாமத்தில்‌; தாம்‌ 
ஈம்‌ உழையர்‌ ஆகவும்‌ - அவர்தாம்‌ ஈம்மிட த்து முயங்கியிறாப்பாரா 
கவும்‌; காம்‌ ஈம்‌ பனிக்கடுமையின்‌ ஈனிபெரிது அழுங்க - நாம்‌ நமக்‌ 
குண்டாயெ குளிரின்‌ கடுமையால்‌ மிகப்பெரிதும்‌ வருத்தமுற்று; 
அஞ்சாம்‌ ஆகலும்‌ அறிவோர்‌ - தூங்காதிராந்‌ தனமா தலையும்‌ 
அறிந்தவர்‌ இப்பொழுது நம்மைக்‌ கைவிட்டு அகன்றனர்‌ கண்‌ 
டாய்‌; அன்பு இலர்‌ - ஆதலின்‌ அவர்‌ ஈம்மீது சிறிதும்‌ அன்பே 
இல்லா,தவர்‌ அல்லாரோ2 எ- ணு. 


(வி-ம்‌.) சொன்றி - சோற்றுத்திரள்‌, 


இறைச்சி :-—பலியுண்‌ காக்கை மழையி3ல நனைந்து வருந்தியும்‌ 
விடக்‌ குடைச்‌ சோற்றைக்‌ கருதியிருக்கு மென்றது, அவர்‌ தலையளி 
செய்தலால்‌ இன்புற்ற யாம்‌ இப்பொழுது பனியாலுங்‌ குளிராலும்‌ 
வருந்தியும்‌ இன்னும்‌ ஒருகால்‌ அவர்‌ வந்து கூடுவரோ வென்னும்‌ 
ஆசையால்‌ உயிர்‌ துற3வமாய்‌ இராநின்றே மென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


(பெரு - ரை.) காக்கை மழை பெய்தலாலே உணவு பெறுவாய்‌ 
நெடுஞ்சினையில்‌ தாம்பண்டுண்ட சோழர்‌ இடுகின்ற பெருஞ்‌ சோற்றை 
உள்ளிப்‌ பசித்திருப்ப என்பது கருத்து. பெருஞ்‌ சோறாவது:-- 
*வேந்தன்‌ போர்‌ தலைக்‌ கொண்ட... பிற்றை ஞான்று போர்‌ குறித்த படை 
யாளரும்‌ தானும்‌ உடனுண்பான்‌ போல்வதாரு முகமன்‌ செய்தற்குப்‌ 
பிண்டித்து வைத்த உண்டியை (மறவர்க்கு)க்‌ கொடுத்தல்‌." என வரும்‌ 

ஆசிரியர்‌ நச்சினர்க்கினியர்‌) உரையானும்‌ “பிண்டம்‌ மேய பெருஞ்‌ 

சாற்று நிலையும்‌” (தொல்‌.புறத்‌. ௮) என்னும்‌ நூற்பாவானும்‌ உணர்க. 
அப்பெருன்‌ சோறு வழங்குங்கால்‌ முதலில்‌ தெய்வங்கட்கும்‌ காக்கைக்‌ 
கும்‌ பலியீட்டு வழங்‌ ததலான்‌ காக்கை அதனைத்‌ தின்று பின்னர்‌ உள்ளி 
யிருக்கும்‌ என்க. **நெய்த்‌ 2தார்த்‌ தூஉய நிறைமதிழ்‌ இரும்பலி....... ட 
கருங்கட்‌ காக்கையொடு பருந்து இருந்து ஆர' (௨௦) எனவரும்‌ பதிற்‌ 
அப்பத்தும்‌ நினைக. (௨௮௧) 


௨௮௨. நல்லூர்‌ சிறுமேதாவியார்‌ 
தீனை: குறிஞ்சி. 
துறை: இது, ஒறைப்புறமாகத்‌ தோழி செறிப்பு அறிவுறீஇ 


வரைவுகடாயது. 
(1) ௩ா—21 


வ. நற்றிணை கானூறு 


(து-ர்‌.) என்பது, களவொழுக்க மேற்கொண்ட தலைமகன்‌ “ 


மறைவாதிய ஓரிடத்தில்‌ வந்திருப்பதைக்‌ குறிப்பாலறிந்த தோழி தலை 
வியை இல்வயிற்‌ செறித்தமை அறிவுறுத்தி வரைந்‌தெய்துமாறு உடன்‌ 
படுத்துகன்றுள்‌ தலைவியை நெருங்கி “நீ கொண்ட இக்கோய்‌ காதல 
னாலே தரப்பட்ட தென்பதை யறியாத அன்ன வெறியெடுத்‌ தலின்‌ 
ஆங்கெய்திய வேலன்‌ வார்த்தையால்‌ இது தணிபுமாயி3னு மிக நன்று, 
அது கழிந்தது; இனி வெற்பன்பாலுற்ற நாது தொடர்பு கழிந்தது 
போலு'மென்று அழிந்து கூறாநிற்பது. 

(இஃ-ம்‌.) இதற்கு, **களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. 

தோடமை செறிப்பின்‌ இலங்குவளை ஞொதிழக்‌ 

கோடேந்து அல்குல்‌ அவ்வரி வாட 

நன்னுதல்‌ பாய படர்மலி ௮ருகோய்‌ 

காதலன்‌ தந்தமை அறியா துணர்த்த 

ட. வணங்குறு கழங்கின்‌ முதுவாய்‌ வேலன்‌ 

கிளவியின்‌ தணியின்‌ ஈன்றுமன்‌ சாரல்‌ 

அகில்சுடு கானவன்‌ உவல்சுடு கமழ்புகை 

ஆடுமமை மங்குலின்‌ மறைக்கும்‌ 

நாடுகெழு வெற்ப னாடு அமைக்த௩ம்‌ தொடர்பே. 

(சோ-ள்‌.) கோடு அமை செறிப்பின்‌ இலங்கு வளை நெ 

ழக்‌ கோடு ஏந்து அல்குல்‌ ௮ வரி வாட நல்‌ நுதல்‌ பாய படர்மலி 
அரு நோய்‌ - தொகுதியாக அமைத்துச்‌ செறித தலையுடைய 
இலங்குன்ற வளைகள நெகழ்ச்ியுறப்‌ பக்கம்‌ உயர்ந்து அல்குலி 
னுடைய அழயெ வரிகள்‌ வாட்டமடைய கல்ல நு,கலின்கண்ணே 
பசலைபாயக்‌ கவலைமிக்க நீங்குதல்‌ ௮ரிய கோயானது?; காதலன்‌ . 
தந்தமை அறியாது உணர்த்த - நங்‌ காதலனாலே தரப்பட்ட 
தென்பதை அறியாது ஈம்‌ அனை படிமத்தானுக்கு இவள்‌ 
படும்‌ சோயின்‌ காரணம்‌ தெரியவேண்டும்‌ என்றறிவிப்ப; முது 
வாய்‌ வேலன்‌ ௮ணங்குஉது கழங்கின்‌ - அந்த அமிவு வாய்ந்த 
வேலன்‌.. வெறிக்களத்து மூருகவேளின்‌ முனபு இடப்பட்ட கழற 
சிக்கொட்டையைக்‌ கொண்டு ஆராய்ந்து; ளெவியின்‌ துணியின்‌ . 
தன்றுமன்‌ - முருகணங்கென்று அம்முருகவேளைத்‌ துதித்த 
லாலே தணிபப்படுமாயின்‌ அது மிக ஈல்லதேயாம்‌; அங்கனம்‌ 
வெறியுமெடுக்காது  இல்வயிற்‌ செறிக்கடபட்டமையால்‌; சாரல்‌ 
அகில்‌ சுடு கானவன்‌ உவல்‌ சுடு கமழ்புகை ஆடு மழை மங்குலின்‌ 
மறைக்கும்‌ நாடு கழு வெற்பனொடு - இனிச்‌ சாரலின்கண்ணே 
அலைத்‌ இயிட்டுக்‌ கொளுத்துங்‌ கானவன்‌ ஆங்குள்ள சருகில்‌ 
முதலில ,இயிடுகலானே ஈனுமணம்‌ வீசுனெற புகையானது 


ர்‌ 
டூ 


்‌ 
த்தி 


மூலமும்‌ உரையும்‌ ௪௮௩ 


இயக்குனெற மழைமேகம்போல்‌ மறைக்கப்பட்ட : காடுவிளங்யெ 
சிலம்பனுடன்‌; அமைக்க ஈம்‌ தொடரப்‌ - விரும்பிப்‌ பொருக்திய 
கமது தொடரச்‌ கழிந்துவிட்டது போலும்‌; எ - அு. ்‌ 

(வி-ம்‌.) உவல்‌ - சருகு. முதுவாய்‌. வேலன்‌ - முதுமைவாய்ந்த 
வேலன்‌ என விரித்து, அறிவுவாய்ந்த வேலன்‌ எனப்‌ பொருள்‌ கொள்க. 

காதலன்‌ கைவிட்டுப்‌ பிரிந்தமையை நினைத்தலும்‌ உடம்பு இளைத்‌ 
தலானே கைவளை கழன்றமை கூறினள்‌. பிரிதலும்‌ பசலைபரந்து 
கலக்‌ கெடுத்தமை தோன்ற “அல்குலவ்‌ வரிவாட' வென்றாள்‌. இது 
பசலை பாய்தல்‌. 

இறைச்சி கானவன்‌ சுடுபுகை. மேகம்போலத்‌ தோன்றி மறைக்‌ 
கும்‌ என்றது, நமது ஊழ்வினை காதலனுக்குக்‌ களவுப்புணர்ச்‌]3ய , 
சிறந்தது எனக்‌ காட்டி அவனறிவை மயக்காகிற்கு மென்றதாம்‌. 
மெய்ப்பாடு- பெருமிதம்‌. பயன்‌ வரைவுகடாதல்‌, 

(பெரு - ர.) *கழித்துவிட்டது போலும்‌" என்பது குறிப்பெச்‌ 
சம்‌. “ஈன்னுதல்‌'சாய' என்றும்‌ பாடம்‌. வேலன்‌ கிளவி - வெறிப்‌ 
யாடல்‌. மங்குல்‌ - மேகம்‌, (௨௮௨) 

௨௮௩. மதுரை மருதனிள நாகனார்‌ 

திணை: நெய்தல்‌. 

துறை: (க) இது, பகற்குறி வந்த தலைமகனைத்‌ தோழி வரைவு 
கடாயது. 

(து-ம்‌) என்பது, களவொழுக்கத்தே பகற்குறிவந்த தலைமகனை 
எதிர்கண்ட தோழி உன்சொல்லை.மமய்‌9யன்று கொண்ட இவளழகு 
கெடும்படி நீ இங்ஙனம்‌ . நீட்டித்துவநவது தகுமோவெனவும்‌” 
உள்ளுறையால்‌ வரைந்து எய்துகவெனவுஞ்‌ சூழ்ந்து கூ றகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கும்‌ முற்செய்யுட்கோதிய இலக்கண 3மயாம்‌. 

துற: (௨) கடிஈகர்‌ புக்க தோழி பிற்றைஞான்று வேறுபடாது 
ஆற்றின யென்று சொல்லிய தூஉமாம்‌. 

(நு- ம்‌.) என்பது, அருங்கலந்‌ தந்து வரைந்துகொண்டு மனைவி 
யொடு காதலன்‌ தன்௩கர்‌ புகுந்தபின்பு இறைவியின்‌ இல்ல றெறியை 
அறியுமாறு செவிலியொடு தோழி தலைமகனது மாளிகையி3ல சசன்று 
அவனை நெருங்கி நீ காதலி வேறுபாடுறாது மணந்து நன்காற்றினா 
யென்று ம8ழ்க்து கூறாகிற்பதும்‌ ஆகும்‌, 2, 

(இ-்‌.) இதற்கு “அற்றம்‌ அழிவு உரைப்பினும்‌" (தொல்‌. 
கற்‌. ௯) என்னும்‌ விதிகொள்க. 

ஒண்ணுதல்‌ மகளிர்‌ ஓங்குகழீக்‌ குற்ற 
கண்கேர்‌ ஓப்பின்‌ கமழ்கறு பெய்தல்‌ . 
அகல்வரிச்‌ சிறுமனை அணியும்‌ துறைவ 


௪௮௪ நற்றிணை நானூறு 


வளலோர்‌ ஆய்ந்த தொல்கவின்‌ தொலைய 
டு. இன்னை அகுதல்‌ தகுமோ ஓங்குதிரை 

முந்கீர்‌ மீமீசைப்‌ பலர்தொழத்‌ தோன்றி 

ஏமுற வீளங்கய சுடரீலும்‌ 

வாய்மை சான்‌ நநன்‌ சொல்கயம்‌ தோர்க்கே. 


(சோ-ள்‌.) ஒள்‌ நுதல்‌ மகளீர்‌ ஓங்கு கழிக்குற்ற கண்‌ 
கேர்‌ ஒட்பின்‌ கமழ்‌ ஈணு நெய்தல்‌ - ஒள்ளிய நெற்றியையுடைய 
ஆளைசசியர்‌ அகன்ற கழியீன்சண்ணே பறித்துவந்த மகளிர்‌ 
கண்ணை நேராக ஒத்‌ தலையுடைய மணக்கமழ்கன்ற நறிய நெய்தன்‌ 
மலர்‌; அகல்‌ வரிச்‌ சறுமனை அஆணீயும்துறைவ - ௮கன்ற 
கையாலே கோலஓசெய்த சிறிய மனையை அலங்கரிக்கும்‌ 
துழைமையுடைய தலைவனே/; ஓக்குதிரை முந்நீர்‌ மீமிசைப்‌ 
பலர்‌ தொழத்‌ தொன்றி ஏம்‌ உற வீளக்கய சுடரினும்‌ வாய்மை 
சான்ற - உயர்ந்து வரும்‌ ஆஉையையடைய கடலினமீது பலரார்‌ 
தொழுமாறு தோன்றி யாவரும்‌ மகிழ விளங்கிய ஞாயிற்றினுங்‌ 
காட்டில்‌ வாடமை வீளக௩கய; நின்‌ சொல்‌ நயந்தோர்க்கு - நினது 
சொல்லை வீரும்பிய எமப்மிடச்துள்ள; வல்லோர்‌ ஆய்ந்த தோல்‌ 
கவன்‌ தொலைய - ௮.றிவடையோரால்‌ ஆராய்ந்து கண்ட பழைய 
அழகு கெடும்படியாக; இன்னை ஆகு,தல்‌ ,தகுமோ-நீ இத்தன்‌ 
மையை உடையையாயீருக்‌ தல்‌ அ இயுடையதொரு காசிய 
மாகுமோ? ௮ தலீன்‌ அராய்ந்து ஒன்‌ நனைச்‌ செய்வாயாக?) எ - அ: 

(வி-ர்‌.) தவிராது தோன்றி எளங்குதலீன்‌ ஞாயிற்றை உவமித்‌ 
தார்‌. சொல்‌ நயந்தோர்‌ : இடஉழு௨மைதி. 

வரைந்தெய்தாது இங்கனம்‌ நீட்டித்து அருகிவருஞ்‌ செய்கையை 
என்னும்‌ பொருள்டட இலனையென்றாள்‌. புகல்புக்கார்‌ மாட்டு வாய்மை 
பிறழ்ன்‌ மிக்க ஏதமெய்தமேயென்ற குறிப்பத்தாளுமாம்‌. 

உள்ளுறை மகளீர்‌ கொய்தவந்த நெய்தல்‌ சிறுமனையை அணி 
செய்யுபென்றது, இவளை மணந்து சென்று நீனது இல்லத்தை அணி 
பெறச்‌ செய்யெவ்றதாம்‌ டமய்ப்பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - வரைவு 
கடாதல்‌. ்‌ 

(௨) உரை:--தறைவனே, தொல்கவின்‌ தொலையுமாறு இப்படி 
வரைந்தகொள்ளாது களவிஜெழு£யது தகு தியாகுமோ வென்றவாறு... 

உல்ளுறை:--கெய்தல்மலர்‌ சிறுமனை அழகு செய்தல்போல 
இவளே நின்‌ இல்லத்தச்கு அழகமைந்தவளென்பது. மேய்ப்பாடு - 
உவகை: பயன்‌-ம௫ழ்தல்‌. இப்பாட்டுச்‌ சிறமைக்குக்‌ கூறிய ஒன்பதடி 
ஜீனுங்‌ குறைந்துளது; முதலடியில்லைப்‌ போலும்‌. 

(பெரு - ரை.) நின்‌ சொல்‌ ஈயந்‌2தாராகிய எமக்கு நீ எம்‌ கலம்‌ 
தொலைய இன்னை ஆகுதல்‌ தகுமோ? என்றியைத்தலே சக அனு 


மூலமும்‌ உரையும்‌ ௪௮இ 


௨௮௪, தேய்புரிப்பழங்கயிற்றினார்‌ 

திணை: பாலை. 

திறை: இது, பொருண்‌ முடியாநின்ற தலைமகன்‌ ஆற்றானாகிச்‌ 
சொல்லிய து. 

(து-ம்‌.) என்பது, பொருள்வயிற்சென்ற தலைமகன்‌ தலைவியை 
நினைந்து ஆற்றன்‌ ஆடு “என்‌ கெஞ்சமானது தலைவிபாற்‌ செல்லு3வர 
மென்னகின்றது, என்‌ அறிவானது பொருள்முடித்துப்‌ 3பா3வாமாத 
லின்‌, அதற்தள்‌ விரையா?த என்டன்றது. இவ்விரண்டும்‌ பகை 
கொண்டத னல்‌ இடையிலுள்ள என்‌ உடம்பு அழிப 3வண்டுயதுதான்‌ 
போலும்‌' என இடைச்சுரத்து அழுங்கக்‌ கூறாகிற்பது. 

(இ -ம்‌.) இதற்கு, *வேற்றுகாட்டுஅகல்வயின்‌ விழுமத்‌ தானும்‌!* 
(தொல்‌. கற்‌. ௫) என்னும்‌ விதி கொள்க, 

புறக்தாழ்பு இருண்ட கூந்தற்‌ போதின்‌ 
*நிறம்பெறும்‌ ஈரிதழ்‌ பொலிந்த உண்கண்‌ 
உள்ளம்‌ பிணிக்கொண்‌ டோள்வயின்‌ நெஞ்சம்‌ 
செல்லல்‌ தீர்க்கஞ்‌ செல்வாம்‌ என்னுஞ்‌ 

௫. செய்வினை முடியாது எவ்வஞ்‌ செய்தல்‌ 

எய்யா மையோடு இளிவுதலைத்‌ தருமென 
உறுதி தூக்கத்‌ தூங்கு அறிவே 
சிறி.துகனி விரையல்‌ என்னும்‌ ஆயிடை 
ஒளிறேம்‌,து மருப்பிற்‌ களிறுமாறு பற்றிய 

௧௦. தேய்புரிப்‌ பழங்கயிறு போல 

வீவ.து கொல்‌்ளஎன்‌ வருந்திய வுடம்பே. 

(சோ-ள்‌.) நெஞ்சம்‌ புறம்‌ தாழ்பு இருண்ட கூந்தல்‌ 
போ.இன்‌ நிறம்‌ பெறும்‌ ஈர்‌ இதழ்‌ பொலிம்‌த உண்கண்‌ - என்‌ 
கெஞ்சமானது புறத்த தாழ்ந்து இருண்ட கூந்தலையும்‌ 
நெய்தல்‌ மலர்‌ போன்ற நிறம்‌ விளங்கிய சரிய இமைபொருந்திய 
மையுண்ட கண்ணையும்‌ உடைய; உள்ளம்‌ பிணிக்கொண்டோள்‌ 
வயின்‌ செல்வாம்‌ செல்லல்‌ தர்க்கம்‌ என்னும்‌ - என்‌ உள்ள,த்தைப்‌ 
பிணிக்துப்‌ பற்றிக்கொண்டவளிடத்து யாம்‌ செல்வோம்‌, 
சென்று அவளுடைய இன்னாமையைத்‌ தீர்ப்போம்‌ என்று 
கூறாகிற்கும்‌; அறிவு செய்வினை முடியாது எவ்வம்‌ செய்தல்‌ 
-ஏய்யாமையோடு இளிவு தலைத்தராம்‌ என - அப்பொழுது என்‌ 
அறிவான து நாம்‌ எடு த்த காரியத்தை மூடிவுபெறப்‌ போக்காமல்‌ 
இடையில்‌ இகழ்ந்து விட்டு விடுதலானது அறியாமையுடனே 
இகழ்ச்சியையும்‌ கொடாகிற்கும்‌ என; உணுதி தூக்கத்‌ தூக்‌இ 


ந 


(பாடம்‌) 1. ஙி றங்ஜளர்‌ நிறையிதழ்‌, 


௪௮௭ நற்றிணை கானூறு 


சிறிது ஈனி விசையல்‌ என்னும்‌-உறு இப்பாட்டை ஆராய்கையாலே 


“ஏ நெஞ்சமே ! நி நிலையிலே பொருந்து நின று லெ பொழுதளவும்‌ 
மிக விரையாதே கொள்‌ ;' என்று கூறாகிற்கும்‌; ஆயிடைவருந்திய 
என்‌ உடம்பு - அவ்விரண்டும்‌ மா௮ுபடுகல்‌ கொண்டமையின்‌ 
அவற்றிடை நின்று வருந்துகின்ற என்‌ உடம்பானது; ஒளிறு 
ஏந்து மருப்பின்‌ களிறு மாறு பற்றிய 3தய்புரிப்‌ பழங்கயிறு 
போல - விளங்யெ தலையிலே தாங்கிய கொம்பினையுடைய களிற்றி 
யானை ஒன்றோடொன்று மாறாகப்‌ பற்றி யிர்‌த்‌த தேய்ந்த புரியை 
உடைய டழைய கயிறு இற்றொழிவது போல; வீவது கொல்‌ - 
அழிய லெண்டுவது தானோ? இஃகொரு கொடுமை யிருந்தவாறு 
ஈன்று! எ-று, 


(வி-ம்‌. ஆயிடை வருந்திய உடம்பெனக்‌ கூட்டுக. எய்த்தல்‌ - 
அறிதல்‌; எய்யாமை - அறியாமை. செல்லல்‌ தர்க்கம்‌ செல்வாமென்றது, 
காதல்‌ கைம்மிகல்‌. 


உள்ளம்‌ அவளாலே பிணிப்புண்ட்மையின்‌ அது மீண்டும்‌ அவள்‌ 
பால்‌ ஏகக்‌ கருதியதாயிற்று: அறிவு பிணிப்புறுமையின்‌ ஆராய்ச்சியின்‌ 
மேலதாய்‌ வீரையலென்றது', என இதனானே மகளிர்பால்‌ மயங்கி 
ஓூர்க்கு ஆராய்ச்சி தோன்டுமையும்‌ மயங்காதார்க்கு ஆராய்ச்சி மேம்‌ 
படத்‌ தோன்றுவதுங்‌ கூறிஞன்‌. மெய்ப்பாடு - பிறன்கண்‌ தோன்றிய 
வருத்தம்‌ பற்றய இளிவரல்‌. பயன்‌ - இடைச்சுரத்தழுங்கல்‌. 


(பேரு - ரை.) “செல்லல்‌ தீர்கம்‌' என்றும்‌ பாடம்‌. இதற்கு. 
யாமுற்ற துன்பம்‌ திர்சற்பொருட்டு என்க. *உறுதி தூக்காத்‌ தூங்கி 
என்றும்‌ பாடம்‌; இதற்கு “அறிவு உறுதிப்பொருளை ஆராய்ந்து 
தெளிந்து ௮த்தகெளிவிற்கணங்க அதல கட்‌ டங்க நின்று, என்க!" செய்‌ 
வீனைபுடியாது எவ்‌வஞ்செய்சல்‌ எம்யாமையோடு இளீவுதலைத்‌ தரும்‌ 
என்னும்‌ அறவுனரயை நெஞ்சத்தே அழப்பதித்துக்‌ கொள்க. “பொறி 
யின்மை யார்க்கும்‌ பழியன்று அறவறிந்து, ஆள்‌ வினை யின்மை பழீ' 
எனவரும்‌ தருக்குறளும்‌ (௬௧௮) ஈண்டு நினைக. ஓளிறேந்து மருப்பின்‌ 
என்பது வனைத்தொகையடுக்கு. (242) 


௨௮௫. மதுரைக்‌ கொல்லன்‌ வெண்ணாகஞார்‌ 
திணை : குறிஞ்சி. 


ம்‌ 4 3 . % ல்லு 
துறை: இது, தோழி ஒறைப்புறமாகத்‌ தலைமகட்குச்‌ சொ 
வாளாய்த்‌ தலைமகன்‌ கேட்ப அம்பலும்‌ அலருமாயிற்றென்று சொல்லீ 
யது. 


(து- ம்‌.) என்பது, அங்கனம்‌ தலைமகன்‌ கேட்குமாறு கூறுகின்ற 
வள்‌, குன்ற காடன்‌ இரவில்‌ வருதலன்றியும்‌ அயலார்‌ கூறும்‌ பண்ட்‌ 
சொல்லுக்கும்‌ அகலானாகிப்‌ பகற்பொழுதினும்‌ புனத்தே வரு 
னன்‌; அவனது கேண்மை கல்லதில்லயென இருவகைக்குகனா 
மறுத்து உள்ளுறையாலே உடன்கொண்டு சென்றாயினும்‌ drs து. 
கொள்ளும்படி சுழ்ந்து கூறுகி.ற்பத:. 


மூலமும்‌ உரையும்‌ ௪௮௭ 


(இஃம்‌.) இதனை, **களனும்‌ பொழுதும்‌......... அனைஙிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌, கள, ௨௩) என்பதனால்‌ கொள்க, 
அரவிரை தேரும்‌ ஆரிருள்‌ நடுகாள்‌ 
இரவின்‌ வருதல்‌ அன்றியும்‌ உரவுக்கணை 
 வன்கைக்‌ கானவன்‌ வெஞ்சிலை வணக்கி 
உளமிசைத்‌ தவிர்த்த முளவுமான்‌ ஏற்றையொடு 
ட. மனைவாய்‌ ஞமலி ஓருங்குபுடை ஆட ்‌ 
வேட்டுவலம்‌ படுத்த உவகையன்‌ காட்ட 
நடுகாற்‌ குரம்பைத்தன்‌ குடிவயிற்‌ பெயரும்‌ 
குன்ற நாடன்‌ கேண்மை நமக்கே 1 
நன்றால்‌ வாழி தோழி என்றும்‌ 
௧௦. அயலோர்‌ அம்பலின்‌ ௮கலான்‌ 
பகலின்‌ வரூஉம்‌ எறிபுனத்‌ தானே. I 
(சொடள்‌.) கோழி வாழி - தோழி ! வாழ்வாயாக /; வல்‌ 
கைக்கானவன்‌ வெம்‌ லை வணக்கி உரவுக்‌ கணே உளமிசைத்‌ 
தவிர்‌,த்‌,த முளவுமான்‌ ஏற்றையொடு - தண்ணிய கையையுடைய 
கானவன்‌ தனது வெய்ய வில்லை வளைத்து வலிய கணையை எய்து 
நெஞ்சிலே பாய்‌,த்‌திக்‌ கொன்ற முட்பன்றியேற்றையைக்‌ கைக்‌ 
கொண்டு; வேட்டு வலம்‌ படுத்த உவகையன்‌ - வேட்டையிலே 
தான்‌ பெற்ற வென்றியாலாய உவகையுடையவனாகி; மனைவாய்‌ 
ஞமலி ஒருங்கு பு ட ஆட - மனையகத்துள்ள நாய்கள்‌ எல்லாம்‌ 
ஒரு சேரப்‌ பக்கத்திலே வந்து குரைத்து விளையாட; காட்ட 
நடுகால்‌ தன்‌ குரம்பைக்‌ குடிவமின்‌ பெபரும்‌ குன்ற நாடன்‌ - 
காட்டகத்துள்ள நட்டகாலிலே கை சேர்த்துப்‌ பிணித்த தானி 
ருக்கும்‌ குடிசையையுடைய சேரியின்கண்ணே செல்லாநிற்குங்‌ 
குன்றநாடன்‌; அரவு இரைததரும்‌ ஆர்‌ இருள்‌: இரவு நடுநாள்‌ - 
பாம்புகள்‌ ,தமக்கு வேண்டிய இரையைக்‌ தேடி. உழலாநினற 
இயங்குகற்கரிய இருள்‌ மிக்க இரவு நடுயாமத்தில்‌; வருதல்‌ 
அன்றியும்‌ - ஈம்பால்‌ வருவதல்லாமலும்‌; என்றும்‌ அபலோர்‌ 
௮ம்‌:பலின்‌ அகலான்‌ - எப்பொழுதும்‌ அயலவர்‌ கூனும்‌ பழிச்‌ 
சொல்லைக்‌ கேட்டும்‌ அ௮கன்றுபோகானாகி; எறி புனதீதான்‌ 
பகலின்‌ வரூஉம்‌ - வெட்டியுழுது விதைத்த இனைப்புன,த்‌, தின்‌ 
கண்ணே பகற்‌ பொழுஇனும்‌ வாராநின்றான்‌; கேண்மை நமக்கு 
நன்று - ஆதலின்‌ அவனுடைய ௩ட்பானது நமக்கு நல்லதோ? 
ஈல்ல,தன்றாயிற்றுக்‌ காண்‌; எ - அ. 4 அ 
(வி-ம்‌) கன்று - நல்லதன்று என்னும்‌ பொருள்தோன்ற எடுத்த்‌ 
லோசையாற்‌ கொள்க. இஃது, அவன்‌ புணர்வுமறுத்தல்‌, பலது 


௪௮௮ நற்றிணை நானூறு 


உள்ளுறை:--கானவன்‌ எய்துபெற்ற மூளவுமானேற்றையொடு 
உவகையனாய்‌ நாய்கள்‌ மனயகத்து எதிரேபோந்து குரைத்து மகழா 
நி.ம்பக்‌ குடிவயிற்‌ பெயருமென்ற.து, தலைமகன்தான்‌ களவொழுக்கத்துப்‌ 
பெற்ற தலைவியை இரவில்‌ உடன்கொண்டுசென்று தன்னூர்வயிற்‌ 
புகுந்து தன்மனையின்கணுள்ள தமர்‌ மகழோநிற்ப மணம்புணர்வானாக 
என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு - ரை.) அரவு இரைதேரும்‌ ஆர்‌ இருள்‌ நடுநாள்‌ என்றது 
ஆறின்னாமை கூறி இரவுச்குறி மறத்ததாம்‌; அம்பலீன்‌ அகலான்‌ 
பகலும்‌ ௮ரூஉம்‌ என்றது அலரறிவுறிஇ பகற்குறியும்‌ மறுத்ததாம்‌. 
என3வ இனி வரைந்து3காடலே தகுதி என்று வரைவு கடாவிய 
தாயிற்று, (௨௮0) 


௨௮௬. அறைக்குஅமாவிற்‌ பாலங்கொற்றனார்‌ 
தினை: பாலை, 

துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகளைத்‌ தோழி வற்புறுத்‌ 
த்து, 

(து-ம்‌.) என்பது, வணிகர்‌ தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரிதலால்‌ 
வருந்திய தலைவியைத்‌ தோழி நெருங்கி அவர்‌ பிரிதலால்‌ இறந்துபடுவே 
னென்று வருந்தா 3தகொள்‌; ஈட்பாளர்க்கு ஆக்கமும்‌ கின்‌ தோளுக்கு 
அணியும்‌ கொண்டுவரவேண்டி.யன்றோே அவர்‌ சென்றதென வலியுறுத்தி 
ஆற்றுமாறு கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதன, *பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌” (தொல்‌ 
கற்‌. க) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி! 
என்பதனால்‌ அமைத்துக்கொள்க. 

ஊசல்‌ ஒண்குழை உடைவியத்து அன்ன 
அத்தக்‌ குமிழின்‌ ஆயிதழ்‌ அலரி 

கல்லைன வரிக்கும்‌ புல்லென்‌ குன்றம்‌ 
சென்றோர்‌ மன்ற செலீஇயரென்‌ உயிரெனப்‌ 

இ. புனையிறை நெகிழ விம்மி கொந்துநொந்து 

இனைதல்‌ ஆன்றிசின்‌ ஆயிழை நினையின்‌ 
நட்டோ ராக்கம்‌ வேண்டியும்‌ ஓட்டிய 
நின்தோள்‌ அணிபெற வரற்கும்‌ 
அன்றோ தோழியவர்‌ சென்ற திறமே. 

(சோ - ள்‌.) ஆய்‌ இழை தோழி உடைவியத்து ஒள்குழை 
ஊசல்‌ அன்ன அத்தக்‌ குமிழின்‌ ஆய்‌ இதழ்‌ அலரி கல்‌ எனவரிக்‌ 
கும்‌ -ஆராய்ந்‌ தணீம்‌, த இழையையுடைமாய்‌! தோழீ, உடைமரக்கள்‌ 
மிக்க நெறியினகண்ணே மகளிரின்‌ ஒள்ளிய குண்டலத்திற்‌ 
கொளுவிய ஊசல்‌ போன்ற மலை நெறியிலுள்ள குமிழ மரத்தின்‌ 
அழூய இதழையுடைய மலர்‌ கல்லென்னும்‌ ஒலியோடு கோலன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ சனுஸ 


செய்தாற்போல உ.இராகிற்கும்‌; புல்‌ என்னும்‌ குன்றம்‌ சென்றோர்‌ 
மன்ற என்‌ உயிர்‌ செலீஇயர்‌ என - பொலிவழிந்த குன்றத்து 
எங்கா கலர்‌ சென்றனர்‌ ஆதலால்‌ இண்ணமாக இனி என்னுயிர்‌ 
சென்றொழிவ,காக என்று; புனை இழை நெழெ விம்மி நொந்து 
நொந்து இனை தல்‌ ஆன்றிசின்‌ - நீ அணிர்‌,த கலன்கள்‌ கழன்று 
விழும்படி. விம்மியமுது மிகமொந்து வருந்துகின்ற தனைச்‌ சிறிது 
பொறுப்பாயாக /; நினையின்‌ நட்டோர்‌ ஆக்கம்‌ வேண்டியும்‌ 
ஓட்டிய நினகோள்‌ அணிபெற வரற்கும்‌ அன்றோ - கருதுங்காலே,த்‌ 
தம்மை நட்புக்‌ கொண்டவர்‌ தாம்‌ செல்வமடைய வேண்டிய தற்‌ 
காகவும்‌ அடைக்கலமாகப்‌ புகுந்த நின்னுடைய தோள்கள்‌ நல்ல 
கலன்களை அணியப்‌ பெறுவதற்காகவும அன்றோ; அவர்‌ சென்ற 
இறம்‌ - அவர்‌ சென்ற தன்மையாகும்‌; எ-று. 

(வி-ம்‌. உடை - உடைமரம்‌, வியம்‌ - வழி, உடைவியத்துக்‌ 
கற்பாறையிலை குழை ஊசலன்ன அலரி கோலஞ்‌ செய்யுமென மாறிக்‌ 
கூட்டுக. ஊசல்‌ போறலின்‌ ஊசலென்றார்‌. இக்காலத்துச்‌ சிமிக்கி 
யெனவுங்‌ குடைக்கடுக்கன்‌ எனவுங்‌ கூறுப: குமிழம்பூ அங்ஙனமே 
யிருப்பதுகண்டு மதளிக. பெறுவரல்‌: ஒருசொல்‌. அணிபெறுதற்‌ 
கெனவே தலைவன்‌ வணிகனானமை தெளிக. 

கல்லறை குமிழமலர்‌ வரிக்குமென்ற து, சென்றோர்‌ மீண்டு நின்‌ 
மாட்டு அருங்கலம்‌ பலகொணர்ந்து அலங்கரிப்பரென்றதாம்‌. மெய்ப்‌ 
பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைமகளை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) “ஊசல்‌ ஒண்‌ குழை உடை வாய்த்தன்ன, என்றும்‌ 
பாடம்‌: இதற்கு ஊசலாடுதன்ற ஒள்ளிய குழையின்‌ உடைந்த சிதர்‌ 
கள்‌ பொருந்தனாற்போன்று குமிழின்‌ அலரி கல்‌ அறை வரிக்கும்‌ என்று 
இயைத்துக்‌ கொள்க. உடை - உடைந்த சிதர்தள்‌. ஊசல்‌ என்பது 
முதலாக என்னுயிர்‌ ஈறாக என்னும்‌ துணையும்‌ தோழி தலைவியின்‌ 
கூற்றைக்கொண்டு கூறியபடியாம்‌. (௨௮௬) 


உ௮௭. உலோச்சனார்‌ 

தினை : நெய்தல்‌, 

துறை: இது, காப்புமிகுதிக்கண்‌ ஆற்றாளாகிய தலைமகள்‌ சொல்‌ 
லியது. 

(து-ம்‌.) என்பது இல்வயிற்‌ செறித்துக்‌ காவல்‌ செய்யப்படுத 
லாற்‌ புறத்தே போதற்கியலாது ஆற்றாமைமிக்க தலைவி, முன்பு 
தலைவன்‌ நம்பால்‌ வந்தபொழுதெல்லாம்‌ அஞ்சாத என்னெஞ்சம்‌ இப்‌ 
பொழுது இல்வயிற்செறித்தலால்‌ இரவிலே புள்ளொலி கேட்கும்‌ 
தோறும்‌ தலைவனது தேரின்‌ மணிக்குரலோவென்றஞ்சித்‌ துயில்கொண்‌ 
டிலதென நொந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, (கமர்‌ தற்காத்த காரண மருங்கினும்‌"! (தெரல்‌" 
கள. ௨௦) என்னும்‌ விதிகொள்க. 


௪௯௦ நற்றிணை நானூறு 


.விசும்புறழ்‌ புரிசை வெம்ப முற்றிப்‌ 
பைங்கண்‌ யானை வேந்துபுறத்‌ இறுத்த 
நல்லெயில்‌ உடையோர்‌ உடையம்‌ என்னும்‌ 
பெருந்தகை மறவன்‌ போலக்‌ கொடுங்கறிப்‌ 

டு. பாசடை நெய்தல்‌ பனிநீர்ச்‌ சேர்ப்பன்‌ 

நாம முதலை நடுங்குபகை அஞ்சான்‌ 

காமம்‌ பெருமையின்‌ வந்த ஞான்றை 
அருகா தாகிய வன்கண்‌ மெஞ்சம்‌ 

நள்ளென்‌ கங்குற்‌ புள்ளொளி கேட்டொறும்‌ 

௧௦. தேர்மணித்‌ தெள்ளிசை கொல்லென 

ஊர்மடி கங்குலும்‌ துயின்மறம்‌ ததுவே. 

(சோ ள்‌.) கொடுங்‌ கழிப்‌ பாசடை நெய்தல்‌ பனி நீர்ச்‌ 
சேர்ப்பன்‌ - வளைந்த கழியின்கண்ணே பசிய இலைகளையுடைய 
நெய்கன்‌ மிக்க குளிர்ந்த நிரையுடைய கொண்கன்‌; காம முதலை 
நடுங்கு பகை அ௮ஞ்சான காமம்‌ பெருமையின்‌ வந்த ஞான்றை - 
௮ச்சஞ்‌ செய்கின்ற முதலையின்‌ நடுக்க முனு த்தும்‌ பகைமைக்கும்‌ 
௮ஞ்சானாகிக்‌ காமமிகுஇயால்‌ இங்கு வந்தபொழுது; விசும்பு 
உறழ்‌ புரிசை வெம்பமுற்றிப்‌ பைங்‌ கண்‌ யானை வேந்து புறத்து 
இறு த்த -விசும்பிலே நீண்டுயர்ந்‌ த மதிலை உள்ளிருப்பவர்‌ நடுங்கும்‌ 
படி. முற்றுகை செய்து பசிய கண்ணையுடைய யானைப்‌ படையொடு 
பகையரசன்‌ அதன்‌ புறத்தே தங்கப்‌ பெற்றதனால்‌; நல்‌ எயில்‌ 
உடையோர்‌ உடையம்‌ என்னும்‌ பெருந்தகை மறவன்‌ ,போல - 
அப்‌ பகையரசனை உள்ளே புகுதவிடா,தபடி. நல்ல மதில்காவ 
லுடையாரை யாம்‌ பெற்றுடையோமென்று கருதியிருக்கின்ற 
பெருந்‌ தன்மையுடைய உள்ளடைப்பட்டிருக்‌ கு விரனைப்போல்‌ 
அருகாது ஆகிய வன்கண்‌ நெஞ்சம்‌ - கெடாத வன்கண்மை 
யுடைய என்னெஞ்சமானது இப்பொழுது; கள்‌ என்‌ கக்கல்‌ 
புள்‌ ஒலி கேள்‌ கொறும்‌-செறிந்‌ த இருளையுடைய நடுயாம,த்திலை 
பறவையொலிப்பதைக்‌ கேட்குக் தோணும்‌; தேர்‌ மணித்‌ தெள்‌ 
இசை கொல்‌ என - ஈங்காதலன்‌ ஊர்ந்து வருகின்ற தேரிலே 
கட்டிய : மணியின்‌ கெளிந்த ஓசையோ? என்று; ஊர்‌ மடி 


கங்குலும்‌ துயில்‌ மறந்தது - ஊராரெல்லாரும்‌ உறங்குகின்ற . 


'இராப்பொழுஇனும்‌ அயில்‌ கொளவதனை மறந்துளதாயிரா 
நின்றது; வா. 

.. (வீ-ம்‌.) தான்‌ காவலுட்பட்டிருந்தமையை மூ.ற்றுகையுட்பட்ட 
வீரனோடு உவமித்தாள்‌. அவ்வீரன்‌ எயில்காவலரை உடையேமென்‌ 
திருத்தல்பேோல யானும்‌ தலையளனி செய்யும்‌ தலைவனையுடையேனாயிருக்‌ 
தேன்‌ அத கழிந்த தென்பாள்‌, இப்பொழுது, கரவன்மிகுதியாலும்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௯௧: 


அவன்‌ வாராமையாலும்‌ புள்ளொலி ஒருந்தன்மைய தாகியதென்றாள்‌. 
புள்ளொலி கேட்டலென்றது, எதிர்டெய்துபரிதல்‌. துயின்மறந்ததென்‌ 
து, கண்டுயின்‌ மறுத்தல்‌, ஏனை மெய்ப்பாடு - பிறன்கட்டோன்றிய 
வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌, 

(பெரு - ரை.) ஈல்லெயிலும்‌ அதனைக்‌ காத்தற்‌ றொழில்‌ உடை 
யாரும்‌ உடையம்‌ என உம்மை விரித்துரைப்பினுமாம்‌, யானை வேந்து 
என்றது, உழிஞை வேந்தனை ; பெருந்தகை மறவன்‌ என்றது, நொச்சி 
மன்னனை என்க. (௨௮௭) 


௨௮௮. குளம்பனார்‌ 

திணை: குறிஞ்சி, 

துறை: இது, தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குரைப்பாளாய்‌ 
வெறியறிவுறீஇ வரைவுகடாயது. 

(து - ம்‌.) என்பது, சிறைப்புறம்வந்த தலைமகன்‌ கேட்டு விரைய 
வரையுமாறு தோழி தலைவியை நெருங்கி நாடன்பிரிவினலே பசலை 
தோன்றியதறிந்த அன்னை கட்டுவைத்துக்‌ கேட்டால்‌ அந்தக்‌ கட்டுக்‌ 
குறியானது முன்பு யாம்‌ களியோப்பிப்‌ புனங்காவல்‌ செய்யச்‌ சென்‌ 
இருந்தும்‌ அதனையறியாது நெடிய முருகவேள்‌ அணங்கியதென்று 

சால்லுமோவென அழிந்து கூறாநிற்பது. 

-(இ-ம்‌.) இதற்கு, “'களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ '' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. - 

அருவி யார்க்கும்‌ அணங்குடை நெடுங்கோட்டு 
ஞாங்கர்‌ இளவெயில்‌. உணீ இய ஓங்குசினைப்‌ 
பீலி மஞ்ஞை பெடையோ டாடுங்‌ 
குன்ற நாடன்‌ பிரிவிற்‌ சென்று 

௫. நன்னுதல்‌ பரந்த பசலைகண்டு அன்னை 
செம்முது பெண்டிரொடு நெல்முன்‌ நிறீஇக்‌ 
கட்டிற்‌ கேட்கும்‌ ஆயின்‌ வெற்பில்‌ 
ஏனற்‌ செந்தினைப்‌ பாலார்‌ கொழுங்குரல்‌ 

ன்‌ குறுகளி கடி.கஞ்‌ சென்றும்‌ இக்‌ 
௧௦. நெடுவேள்‌ ௮ணங்கிற்‌ நென்னுங்கொல்‌ அதுவே. 


(சோடள்‌.) ஓங்கு சினைப்‌ பீலி மஞஜ்ஜளை இள வெயில்‌ 
உணிஇய அருவி ஆர்க்கும்‌ அணங்கு உடை நெடுங்கோட்டு 
ஞாங்கர்‌ - உயர்ந்‌த ாரக்களையிலுளள பீலியையுடைய மயில்‌ 
காலையில்‌ விரிக்‌,த இளவெயில்‌ காயவேண்டி அருவி யொலிக்கின்ற 
அச்சமுடைய நெடிய கொடுமுடியின்‌ பக்கத்திலே ; பெடையோடு 
ஆடும்‌. குன்ற . நாடன்‌ பிரிவின்‌ சென்று - தன்‌ பெடையோடு 


௪௫௯௨ நற்றிணை நானூறு 


விலரயாடாகிற்கும்‌ மலைகாடன்‌ நம்மைப்‌ பிரிகலினாலே செனணு; 
கல்‌ நுதல்‌ பரந்த பசலை கண்டு அன்னை செம்முது பெண்டிரொடு _ 
நல்ல நின து நு,தலிலே பரந்‌,த பசலையை நோக்கி ௩ம்‌ அனனை சேரியி 
லுள்ள செம்மையாகிய முதுமையுடைய கட்டுவிசச முதலாயீனோ 
முடனே இலலகம்‌ புகுந்து ; முன்‌ நெல்‌ கிறிஇக்‌ கட்டிற்‌ கேட்கும்‌ 
ஆயின்‌ - முன்னர்‌ முறத்தில்‌ நெல்லைப்‌ பரப்பிக்‌ கட்டுவைத து 
நம்மை எதிரில்‌ நிறுத்திக்‌ குறிகேட்குமாயின்‌ ; வெற்பில்‌ ஏனல்‌ 
செந்இனைப்‌ பால்‌ ஆர்‌ கொழுங்குரல்‌ குறு இளி கடிகம்‌ சென்றும்‌ 
அது - ௮க்கட்டுக்‌ குறியானது இப்பொழுது மலையிட தஇல்‌ உள்ள 
ஏனலாகிய சிவக்க இனையின்‌ பால்‌ நிரம்பிய கொழுவிய கதிர்களைக்‌ 
கொயதுகொண்டு போகுங்‌ இளிகளை வெருட்டுவேமாடிச்‌ சென்‌ 
திருந்தும்‌ ௮கனையறியாது; இந்‌ நெடுவேள்‌ அணங்டிற்று என்னுங்‌ 
கொல்‌... இவள்‌ இங்நெடிய முருகவே ளிருக்குமிட தீது அருகு 
சென்ற,கனால்‌ முருகவேள்‌ அணங்யெடதென்று கூறாநிற்குமோ ? 
எ- ணு. 

(வி- ம்‌.) ஏனலாகிய தினை : இருபெயரொட்டு. 

கட்டு- சேரியின்‌ முதுபெண்டாகிக்‌ குறிசொல்லுமாதரை மனை 
யகத்துக்‌ கொணர்ந்துவைத்து -முறத்திலே பிடிநெல்லையிட்டு எதிரே 
கலைமகளை நிறுத்தித்‌ தெய்வத்துக்குப்‌ பிரப்பிட்டு வழிபாடு செய்து அம்‌ 
நெல்லை நந்கான்காக எண்ணி எஞ்சியவை ஒன்றிரண்டு மூன்றளவும்‌ 
முருகணங்கெனவும்‌ நான்காயின்‌ பிறிதொரு கோயெனவுங்‌ கூறப்‌ 
படுவது. முருகணங்கென்று கூறின்‌ உடனே வேலனை (முருகனுக்குப்‌ 
பூசை நடத்தும்‌ பூசாரியை) அழைத்து வெறிக்களந்திருந்தி முருக 
வேளுக்குச்‌ சிறப்பெடுத்து ஆண்டுக்‌ கழங்குக்‌ குறிபார்ப்பது. அதனை 
நேர்க்துழி இந்நூலுட்‌ கூறப்படுவதறிக. 

உள்ளுறை :--இளவெயிலுண்ணவேண்டி மயில்‌ பெடையொடு 
கோட்டின்பக்கஞ்‌ சென்று ஆங்கு ஆடுமென்றது, காமவின்பர்‌ துய்த்து 
இல்லறம்‌ நிகழ்த்தவேண்டித்‌ தலைமகன்‌ தலைமகளைக்கொண்டு தலைச்‌ 
கழிந்து மணந்து வைகுவானாக என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌: 
பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு -ரை.) செம்முது பெண்டிர்‌ என்றது செவிலியின்‌ தோழிய 
ராகிய அகவைமுதிர்ந்த பெண்டிரை என்று கோடலே சிறப்பு. குறு 
கிளி: வினைத்தொகை. “பெடையொடு ஆலும்‌” என்றும்‌ ண்ட ஜி 


௨௮௯. மருங்கூர்ப்‌ பட்டினத்துச்‌ 
சேந்தன்குமானார்‌ 
தினை: முல்லை, 
துறை: இது, பிரிவிடைப்‌ பருவங்கண்டு சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, பிரிந்த தலைமகன்‌ குறித்தபருவத்து வாரா 
வால்‌ வருந்திய தலைவி “அவர்‌ சொல்லிய சொற்பிழையார்‌ ; அதன்முன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௪௯௩௨ 


வானம்‌ கார்காலத்தைச்‌ செய்துவிட்டகாதலின்‌, அவரால்‌ அளித்தற்‌ 

குரிய யான்‌ இப்பொழுது அருளப்படாமலிருக்‌கன்றே'னென்று நொந்து 

கூரறாநிற்பது. ்‌ 
(இ-ம்‌) இதனை, “4அவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌ '' 

(தொல்‌. கற்‌. ௬) என்பதனாற்‌ கொள்க. 8 

அம்ம வாழி தோழி காதலர்‌ 

நிலம்புடை பெயர்வ தாயினுங்‌ கூறிய 

சொற்புடை பெயர்தலோ இலரே வானம்‌ 

நளிகடல்‌ முகந்து செறிதக இருளிக்‌ 

கனைபெயல்‌ பொ ழிந்து கடுங்குரல்‌ பயிற்றிக்‌ 

கார்செய்து என்னுழை யது வ யாயிடைக்‌ 

கொல்லைக்‌ கோவலர்‌ எல்லி மாட்டிய 

பெருமர வேரடிப்‌ போல 

அருளிலேன்‌ அம்ம அளியேன்‌ யானே. 


(சோ-ள்‌.) தோழி வாழி அம்ம-தோழீ! வாழி யான்‌ 
கூறுகன்ற தனைக்‌ கேட்பாயாக /; : நிலம்‌ புடை பெயர்வது ஆயி 
னும்‌ காதலர்‌ கூறிய சொல்‌ புடை பெயர்‌தல்‌ இலர்‌ - இந்நிலம்‌ 
தன கிலையினின்று பெயர்வதாயிறாந்தாலும்‌ ஈம்‌ காதலர்‌ தாங்‌ 
கூறிய சொல்லை அ௮,கனிலைமையினின்றும்‌ பெயாத்துக கூறுபவ 
ரல்லர்‌ ; வானம்‌ ஈளிகடல்‌ முகந்து செறிதக இருளிக கனைபெயல்‌ 
பொழிந்து - ஆ.தலீன்‌ குறித்த பருவத்து வருவர்‌ அதன்முன்‌ 
மேகமானது நெருங்கிய கடனிரை முகந்து செறிவு பொருந்த 
இருண்டு மிக்க மழையைப்‌ பெய்து ; கடுங்‌ குரல்‌ பயிற்றிக்‌ கார்‌ 
செய்து என்‌உழையது-கடிய குரலைக்‌ காட்டி இடித்துக்‌ கார்கால 
கைச்செய்து ஆுன்புு த்து தறகு என்மாட்டு அமைந்‌ திரா நின்றது; 
அளியேன்‌ மான்‌ - இப்பொழுது ௮ளிக்கத்‌,கக்க தகுதியுடையே 
னாகிய யான; ஆயிடை கொல்லைக்‌ கோவலர்‌ எல்லி : மாட்டிய 
பெருமர வேர்‌ அடி போல அருள்‌ இலேன்‌ - அங்கே கொல்லையில்‌ 
கோவலர்கள்‌ இரவில்‌ எரி கொளுத்திய வெட்டுண்ட பெரு மரத்த 
னது வேரடிக்‌ கட்டையைப்‌ போலக்‌ காமநோய்‌ கனற்றலானே 
அவரான்‌ அருள்‌ செய்யப்‌ பெறேனாயிராநினறேன்‌ ; எ-று. 

(வி- ம்‌.) காட்டின்கட்‌ கொல்லையிற்‌ கோவலர்‌ கொளுத்திய 
வேர்க்கட்டை அவீப்பாரின்றித்‌ தானே வெந்து தணியுமன்றே, 
அப்படிப்போல அருள்செய்யும்‌ தலைவரின்றி யான்‌ காமத்‌ தீயால்‌ அழிந்‌ 
தொழீயாநின்றேனென உவமையொடு பொருத்திக்‌ காண்க, மெய்ப்பாடு- 
அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) பெருமர வொடியல்‌ போல என்றும்‌ பாடம்‌, பெரு 
மர வேரடிப்‌ போல என இந்தப்‌ பாடமே ஏடெழுதுவோராற்‌ பிறழ 
வெழுதப்பட்டிருத்தல்‌ கூடும்‌. (௨௮௧): 


ஓ 


௫௯௪ நற்றிணை கானூறு 


௨௯௦. . மதுரை மருதனிளநாகனார்‌ . வ. 
நினை: மருதம்‌. A 
திறை: (௧) இது, பரத்தை விறலிமேல்‌ வைத்துத்‌ தலைமகளை 
நெருங்கிச்‌ சொல்லிய து. ம்‌ 
(து-ம்‌.) என்பது, காமக்றழெத்தி விறலியை நோக்கச்‌ சொல்லு 
வாள்போலக்‌ கூறித்‌ தலைவியைப்‌ புலவி தணிக்கின்றாள்‌... ஊரனது 
தொடர்பை விரும்பினையாயின்‌ என்‌ சொல்லைக்‌ கொள்ளுவையாக ; 
நின்‌ தகுதிக்கு இப்புலவி தகாதுகாண்‌ ; அவ? வண்டென்பதன்றி 
மகனென்னாராதலிற்‌ புலவா?த கொள்ளென நயந்து கூறாநிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, 
“ காதற்‌ சோர்விற்‌ கடப்பாட்‌ டாண்மையின்‌ 
தாய்போற்‌ றழீஇக்‌ கழறியம்‌ மனைவியைக்‌ 
காய்வின்‌ றவன்வயிற்‌ பொருத்தற்‌ கண்ணும்‌” (தொல்‌. கற்‌. ௧௦) 
என்னும்‌ விதிகொள்க. 
துறை : (௨). பரத்தையிற்‌ பிரிய வாயிலாய்ப்புக்க பாணன்‌ 
கேட்பத்‌ தோழி சொல்லிய தூஉமாம்‌. 
(து-ம்‌.) என்பது, வெளிப்படை. 


(இ-ம்‌., இதற்கு, *பாணர்‌............ பேணிச்‌ சொல்லிய குறை 
வினை யெதிரும்‌ ? (தொல்‌. கள. ௯) என்னும்‌ விதிகொள்க. 


வயல்வெள்‌ ஆம்பல்‌ சூடுதரு பு.துப்பூக்‌ 

கன்‌ றுடைப்‌ புனிற்று தின்ற மிச்சில்‌ 
ஓய்வீடு நடைப்பகடு ஆரு மூரன்‌ 
தொடர்புநீ வெஃகினை யாயின்‌ என்சொல்‌ 

ட. கொள்ளல்‌ மாதோ முள்ளெயிற்‌ றோயே 

நீயே பெருகலத்‌ தகையே அவனே 
நெடுநீர்ப்‌ பொய்கை நடுகாள்‌ எய்தித்‌ 
தண்கமழ்‌ புதுமலர்‌ ஊதும்‌ 
வண்டென மொழிப மசனென்‌ னாரே. 

(சோ-ள்‌.) முள்‌ எயிற்றோய்‌ - முட்போன்ற கூரிய பற்களை 
யுடையோய்‌ /; வயல்‌ வெள்‌ ஆம்பல்‌ சூடு தர புதுப்‌ பூக்‌ கன்று | 
உடை புனிற்று ஆ இன்ற மிச்சில்‌ - வயலில்‌ மள்ளர்‌ அணுககும்‌ . 
கதிரோடு அறுபட்டு ரிச்‌ சூட்டோடு கள,த்‌இற்‌ கொணாந்து 
போகடப்பட்ட வெளிய ஆம்பலின்‌ அப்பொழுது மலர்ந்த புதிய 
பூ, கன்றை ௮ணிமையில்‌ ஈன்‌றுடைய பசுவானது இன்று எஞ்சிய 
மிச்சலை ; ஓய்விடு ஈடைப்‌ பகடு ஆரும்‌ ஊரன்‌ - உழுது விட்ட; 


மூலமும்‌. உரையும்‌ ..- ௪௯௫: 


ஓய்ந்த ௩டைமையுடைய பகடு இன்னா நிற்கும்‌ ஊரனுடன ; 
தொடர்பு நீ வெஃூனையாயின்‌ - கூட்டம்‌ நெடுங்காலம்‌ நிகழ்த்து 
தலை நீ விரும்பினையா,தலின்‌ *அவள்‌ அவனோடு சுட்டில்‌ வரை 
யெய்தினாள்‌' என்று ஊரார்‌ கூறுகின்ற. சொல்லைக்கொண்டு 
என்னைப்போல வேறுபட்டுக்‌ கொள்ளாதே இனி என்‌ வார்த்தை 
யைக்‌ கேட்டல்‌ நினக்கு விருப்பமோ ? என்‌ சொல்‌ கொள்ளல்‌ - 
விருப்பமாயின்‌ யான்‌ கூறுஇன்றதனைக்‌ கொள்வாயாக /; நீ்‌ 
பெரு ஈல,த்தகை ... ௮து,தான்‌ யாகோவெனில்‌ பெரிய இளமை 
யும்‌ தகுஇப்பாடும்‌ உடையையா தலால்‌ நீ வேறு பட்டுககொள்வது 
நின்‌ இளைமைக்கும்‌ எழிலுக்கும்‌ ஏலாதது காண்‌; அவன' 
நெடுநீர்ப்‌ பொய்கை நடு நாள்‌ எய்‌தித்‌ தண்‌ கமழ்‌ புது மலர்‌ 
ஊதும்‌ வண்டு என மொழிப -. அவளை நெடிய நீரையுடைய., 
பொய்கையில்‌ ஈடுயாமத்‌் திலே தண்ணிதாய்‌ ஈறுமணய்‌ கமழும்‌ 
புதிய மலரிலே சென்று கேனுண்ணும்‌ வண்டு எனச்‌ சொல்லுவ 
சல்லாமல்‌ ; மகன்‌ என்னார்‌ - நல்ல ஆண்மகன்‌ என யாராய்‌ 
கூறார்‌; ஆதலின்‌ அவனைப்‌ புலவாதே கொள்‌ !; எ- அ. 

(வி-ம்‌.) ஈள்ளிரவிலே சென்று புதிய பரத்தையை விரும்பித்‌ 
துய்ப்பவன்‌ என்பாள்‌, ஈடுயாமத்து விரியும்பூவை உண்ணுகின்ற வண்‌ 
டெனக்‌ கூறினாள்‌. 

உள்ளுறை புனிற்று தின்ற மிச்சலை உழுதுவிடுபகடு சென்று 
தின்றாற்போல, நீ இளமைச்‌ செவ்வியெல்லாம்‌ அவனை தகர்ந்து புதல்‌ 
வனைப்‌ பயந்த பின்னர்‌ நீ உண்ட மிச்சில்‌ போன்ற அவனைப்‌ பிறர்‌ நுகர்‌ 
கின்றனர்‌ ; அது நினக்கு இழுக்கன்று என்றதாம்‌, மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - ஊடல்‌ தணித்தல்‌. 

(௨) உரை: முள்ளெயிற்றோய்‌, நீ ஊரன து தொடர்ச்சியை விரும்‌ 
பின்‌ என்‌ சொல்லை ஏற்றுக்கொள்ளவேண்டா; கொள்ளின்‌ நீ மிக்க அழ 
குடையையாமிருந்‌ தும்‌ அவனை வண்டென்பதன்றி ஆண்‌ மகனென்னார்‌:. 
ஆதலின்‌, அவன்‌ தொடர்பு என்ன பயனுடையதுகாண்‌? எ-று., 
மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - வாயில்மறுத்‌ தல்‌. 

(பெரு - ரை.) இச்செய்யுட்கு ஆசிரியர்‌ நச்சினார்க்கினி௰ர்‌ கூறும்‌ 
(தொல்‌. கற்‌. ௧௦, உரை மேற்கோள்‌.) விளக்கம்‌ வருமாறு :-- 

₹: இதனுள்‌ நீ இளமைச்‌ செவ்வியெல்லாம்‌ நுகர்ந்து புதல்வற்‌ 
பயந்த பின்னர்‌ உழுதுவிடு பகடு எச்சிலை அயின்றாற்போலப்‌ பிறர்‌ 
அவனை நுகர்ந்தமை நினக்கு இழுக்கன்‌ று எனவும்‌; அவனோடு கூட்டம்‌ 
நெடுங்காலம்‌ நிகழ்த்த வேண்டும்‌ நீ அவள்‌ அவனோடு கட்டில்வரை 
எய்தியிருக்கன்ருளென்று ஊரார்‌ கூறுஒன்ற சொல்லை என்னப்‌ பால 
வேறபட்டுக்கொள்ளா?த கொள்வது நின்‌ இளமைக்கும்‌ எழிற்கும்‌ 
ஏலாதெனவம்‌, அவனை வண்டென்பதன்றி மகன்‌ என்னாராகலின்‌ 
அவன்‌ கடப்‌ பாட்டாண்மை அதுவென்றுங்‌ கூறினாள்‌; இனி என்சொழ்‌ : 
கொள்ளன்மாதோ என்பதற்கு என்‌ வார்த்தையைக்‌ கேட்டல்‌ நினக்கு, , 
- விருப்பமோ ? விருப்பமாகில்‌ யான்‌ கூறுகின்‌ றதனைக்‌ கொள்க (என்க), 
எனவரும்‌. “12௧ த (௨௯௦) 


ல்க நற்றிணை நானூறு 


௨௯௧. கபிலர்‌ 

தினா? நெய்தல்‌. 

துறை: இது, வாயிலாகப்‌ புக்க பாணற்குத்‌ தோழி தலைமகளது 

குறிப்பறிந்து நெருங்கிச்‌ சொல்லியது. 

(தி - Dd என்பது, பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகன்‌ விடுப்ப வந்த 
பாணனத்‌ தோழி நோக்கித்‌ *தலைவன்பால்‌ இறைமகள்‌ வேட்கை 
யுடையாளென்னுங்‌ குறிப்பு அறிந்தனளாதலின்‌, அதற்‌ கேற்கும்படி 
கூறுவாளாகிப்‌' பாண2ன, இவள்‌ தான்‌ நலமிழந்து வருந்துவதை நீ 


கண்ணாலே கண்டவாறு துறைவன்‌ உள்ளங்கொள்ள மொழிந்தா 
யல்லையே இது தகுதியோவென நொந்து கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, ““பாணர்‌......... பேணிச்‌ சொல்லிய குறைவினை 
எதிரும்‌ '' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌. 
நீர்பெயர்ந்து மாறிய செறிசேற்று அள்ளல்‌ 
நெய்த்தலைக்‌ கொழுமீன்‌ அருந்த இனக்குருகு 
குப்பை வெண்மணல்‌ ஏறி அரைசர்‌ 
ஓண்படைத்‌ தொகுதியின்‌ இலங்கித்‌ தோன்றும்‌ 
௫. தண்பெரும்‌ பெளவரீர்த்‌ துறைவ ற்குநீயுங்‌ 

கண்டாங்கு உரையாய்‌ குணமோ பாண 
மாயிரு முள்ளூர்‌ மன்னன்‌ மாவூர்ந்து 
எல்லித்‌ தரீ இய இனநிரைப்‌ 
பல்லான்‌ கிழவரின்‌ அழிந்தவிவள்‌ நலனே. 


(சோ ள்‌.) பாண மா இரு முள்ளூர்‌ மன்னன்‌ மா 
ஊர்ந்து - பாணனே! மிக்க பெரிய முள்ளூர்‌ மன்னவனாகய 
மலையமான்‌ இருமுடிக்காரி பரியேறிச்‌ சென்று ; எல்லித்‌ தரீஇய 
இனநிரைப்‌ பல்லான்‌ இழவரின்‌ - இராப்‌ பொழுதில்‌ அடி.த்துச்‌ 
கொண்டு வரப்பட்ட கூட்டமாகிய பலவாய பசுவினிரைக்குரிய 
வர்‌ அவனோடெதிர்கின்று போர்முனையில்‌ அழிந்‌தாற்போல; 
அழிந்‌,த இவள்‌ ஈலம்‌ - அழிந்து போகிய இவளது நலத்தை; நீ 
கண்டாங்கு - நீ கண்‌ கூடாகக்‌ கண்டபடி. ; நீர்‌ பெயர்ந்து மாறிய 
செறி அள்ளல்‌ சேற்று - நீர்‌ தனனிலையிலிரும்‌து ஓடி வற்றிய 
அள்ளற்‌ சேற்றின்கணுள்ள ; நெய்த்‌தலைக்‌ கொழுமீன்‌ அருந்த 
இனக்குருகு - கிணமிக்க தலையையுடைய கொழுத்த மீனை அருந்த. 
வேண்டி. காரையினம்‌; குப்பை வெள்‌ மணல்‌ ஏறி- - குவிந்த 
வெளிய மணன்மேட்டில்‌ ஏறியிருந்து ; அரைசர்‌ ஒள்‌ படைத்‌ 
தொகுதியின்‌ இலங்‌5.த்‌ தோன்றும்‌ _ அரசரது ஒள்ளிய காலாட்‌ 
படையின்‌ கூட்டம்போல விளங்கத்‌ கோன்றாகிற்கும்‌; தண்‌ 
பெரும்‌ பெளவம்‌ கீர்‌,த்‌ துறைவற்கு- தண்ணிய பெரிய கடனிர்து 


மூலமும்‌ உரையும்‌ ௪௯௭ 


அறையை உடைய காதலனுக்கு; உரையாய்‌ குணமோ - உரைக்‌ 
தாய்‌ இல்லையே! அங்ஙனம்‌ கூறாதது நினக்கு இயல்பாகுமோ ? 
கூறியிருந்தால்‌ முன்னரே அவனவர்து கூடித்‌ தலையளி செய்திருப்‌ 
பன்‌; நீ உள்ளவாறு கூறாமையின்‌ அவனும்‌ வந்திலன்‌; இவளது 
கலனும்‌ அழிந்‌ததுகாண்‌!; எ. - அ. 


(வி-ம்‌.) காலாட்படை சென்னியில்‌ வெள்ளாடை குடிச்செல்லு 
தல்‌ அக்கால வழக்காதலின்‌, வெளிய நாரையிருத்தற்கு உவமித்தனர்‌ 
போலும்‌. நிணத்தை உருக்க கெய்யாமாதலின்‌ நெய்த்தலை யென்றதாம்‌. 


உள்ளுறை :--மீனருந்த வேண்டிக்‌ கூட்டமாகக்‌ குருகுகளிருத்தல்‌ 
போல இறைமகன்‌ பால்‌ கிடைக்கப்‌ பெறுவனவற்றைத்‌ தெட்டிக்கொள்‌ 
ரூதற்கு விறலி முதலானவரொடு கூட்டமாக விருக்கின்றீர்‌ ; குருகு 
கள்‌ படைபோன்‌ நிருப்பினும்‌ படையாகாதன்‌ ற; அங்ஙனம்‌ நீயிர்‌ 
வாயில்கள்‌ ஆகுர்‌ தன்மையீர்‌ போலிருர்தும்‌ அது செய்யும்‌ வன்மை 
யுடையீரல்லீர்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலை 
வனைத்‌ தலைவியொடு கூட்டுவித்தல்‌. 


(பெரு - ரை.) கொழுமீன்‌ அருந்த இனக்குருகு என்புழி அருந்த 
என்னும்‌ எச்சம்‌ ஆர்ந்த என்னுஞ்‌ செய்த வென்னும்‌ வாய்‌ 
பாட்டுப்‌ பெயரெச்சத்தின்‌ குறுக்கல்‌ விகாரம்‌; செயவென்னும்‌ வாய்‌ 
பாட்டு வினையெச்சம்‌ அன்று. எனவே அதற்குக்‌ கொழுத்த மீனைத்‌ 
தின்ற நாரையினம்‌ என்று பொருள்கோடலே நேரிதாம்‌. இதனை, 
“அந்நாற்‌ சொல்லும்‌...... நாட்டல்‌ வலிய என்மனார்‌ புலவர்‌? என 
வரும்‌ (தொல்‌. சொல்‌ - எச்சவியல்‌ - எ) நூற்பாவானும்‌ அதன்‌ 
உரையா னும்‌ உணர்க. எனவே உள்ளுறைக்கும்‌ மீனைத்தின்ற நாரை 
மணற்‌ குன்றேறி இருத்தல்‌ போன்று நின்‌ தலைவனும்‌ பரத்தையரை 
நுகர்ந்து நல்லோன்‌ போன்று ஈண்டு வருவானாயினன்‌ என்பது கருத்‌ 
தாக்குக. இது மறுப்பாள்‌ போன்று வாயில்‌ நேர்ந்தபடியாம்‌. “கண்‌ 
டாங்கு உரையாய்‌ கொண்மோ' என்றும்‌ பாடம்‌. (௨௧௧) 


௨௯௨. நல்வேட்டனார்‌ 

தினை: குறிஞ்சி. 

துறை: இஃது, இரவுக்குறி மறுத்தது. 

(து-ம்‌.) என்பது, களவொழுக்கத்து இரவுக்குறி வருந்‌ தலை 
வனைத்‌ தோழி நெருங்கி “ஐயனே, கரைகளில்‌ யானை பொருதலால்‌ 
இடிந்து பொன்‌ முதலியன மின்னாநிற்கும்‌; கான்யாற்றின்‌ கண்ணே 
முதலை இயங்காநிற்கும்‌; இத்தகைய நெறியின்‌ ஏதம்‌ நினையாது இராப்‌ 
பொழுதில்‌ நீ வருதலாலே தலைவி உயிர்வாழாள்‌ கா'ணென இரவுக்‌ 
குறி மறுத்து வரைவுகடாவா நிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌.........அனைகிலை வகை 


யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌. கள. ௨௩) என்பதனாற்‌ 
கொள்க. 


௩. நா.--98 


ட்டன. கற்திகன நானு 


நெடுங்கண்‌ ஆரத்து அலங்குசினை வலந்த 
பசுங்கேழ்‌ இலைய ஈறுங்கொடித்‌ தமாலம்‌ 
த்தேன்‌ கொள்பவர்‌ வாங்குபு பரியும்‌ 
யாணர்‌ வைப்பிற்‌ கானம்‌ என்னாய்‌ 

இ. களிறுபொரக்‌ கரைந்த கயவாய்க்‌ குண்டுகரை 
ஒளி.றுவான்‌ பளிங்கொடு செம்பொன்‌ மின்னுங்‌ 
கருங்கற்‌ கான்யா ற்று அருஞ்சுழி வழங்குங்‌ 
கரா அம்‌ பேணாய்‌ இரவரின்‌ 
வாழேன்‌ ஐய மைகூர்‌ பணியே. 


(சோ-ள்‌.), ஐய நெடுங்‌ கண்‌ ஆரத்து அலங்குனை 
வலந்த பசுங்‌ கேழ்‌ இலைய நறுங்கொடி.த தமாலம்‌ - ஐயனே ! 
நேடி.ப கணுக்களையுடைய சந்தன மரத்தின்‌ அசைனெற கிள 
யிலே சுற்றிய பெய நிறம்‌ பொருந்திய இலையையுடைய நறிய 
இமாலக கொடியை; இம்‌ தேன கொள்பவர்‌ வாங்குபு பரியும்‌ 
யாணர்‌ வைப்பின்‌ கானம்‌ என்னாய்‌ - இனிய தேனெடுக்கும்‌ 
வேடர்‌ வளைத்து அறுத்துக்கொண்டு செல்லாகிற்கும்‌ புதுவரு 
வாய்‌ மிக்க இடத்தினையுடைய கானமென்று கருதாயாக; 
களிறு பொரக கரைந்த கயவாய்க்‌ குண்டு கரை ஒளிறுவான்‌ 
பளிங்கொடு செம்‌ பொன்‌ மின்னும்‌ - யானைகள்‌ ஒன்றோடொன்று 
போர்‌ செய்தலாலே  இடிக்தொழிந்த . பெரிய பள்ளங்கள்‌ 
பொருந்திய ஆழ்ந்த கரையிடமெல்லாம்‌ வெள்ளிய பளிங்குக்‌ 
கற்களும்‌ சிவந்த பொன்னும்‌ மின்னாகிற்கும்‌; கருங்‌ கல்‌ கான்‌ 
யாற்று அருஞ்‌ சுழி கராஅம்‌ வழங்கும்‌ - கரிய கற்பாறையில்‌ ஒடு 
இன்ற கானயாற்றில்‌ நீக்துதற்கரிய நீர்ச்‌ சுழியையுடைய இடம்‌ 
தோணும்‌; முதலைகள்‌ இயங்காநிற்கும்‌; பேணாய்‌ இர வரின்‌ 
(வாழேன்‌) - இத்தகைய ஏதங்களை கினையாயாகி இரவின்கண்ணே 
கீ இங்கு வரின்‌ யான்‌ இனி உயிர்‌ வாழ்க்‌இரேன்‌; மைகூர்‌ பனி 
வாழேன்‌ ... இந்த இருள்‌ நிரம்பிய பனிக்காலத்திலே தனித்தும்‌ 
உயிர்‌ வாழ்ந்துரேன்‌: ஆதலின்‌ இதனை ஆராய்ந்து ஒன்றனை 
இன்னே செய்வாயாக! எ. அணு. 

(வி- ம்‌.) வாழேனென்பதை இரண்டிடத்துங்‌ கூட்டுக. தலைவி 
கூற்றைத்‌ தோழிகொண்டு கூறியது. 

நறுங்கொடி. என்றிரங்காது அறுப்பவரென்றதனால்‌ நீ அரச குமர 
னென்று இரங்காது ஊறுசெய்பவரென்பது குறிப்பித்தாள்‌. வாழே 
னென அவனது நெறிவருமேதம்‌ நினைந்து கவன்றது போலவுங்‌ றி 
னமையின்‌ வரைந்து பிரியாதுறைக வென்றாளாமாம்‌. இஃது அழிவில்‌ 
கூட்டத்து அவன்‌ புணர்வுமறுத்தல்‌. 

இறை* தேன்‌ கொள்பவர்‌ சந்தன மரத்திலே சுற்றிய 
கொடியை அறுப்பரென்றதனால்‌, தலைவியின து நலனை நுகரவருன்ற 


மலமும்‌ உரையும்‌ ௪௯௯ 


நீ இரவில்‌ வ ஈதலானே கவதுகன்ற அவளது கவலை நீங்குமாறு வரைச்‌ 
தெய்துக வென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - இரவுக்குறி 
மறுத்து வரைவுகடாதல்‌. 


(பெரு-ரை.) கண்‌ - கணு, பரியும்‌ - அறுக்கும்‌. இரா, ஈறு 
குறு இர என நின்றது. “நெடுந்தண்‌ ஆரத்த' என்றும்‌ பாடம்‌. 
(௨௬௨) 


௨௯௩. கயானார்‌ 


திணை: பாலை. 

துறை: (௧) இது, தாய்‌ மனைமருண்டு சொல்லீயது. 

(து-ம்‌. என்பது, களவினொழுகுர்‌ தலைமகன்‌ தலைவலியை உடன்‌ 
கொண்டு சென்றமை செவிலியாலறிந்த ஈன்றதாய்‌ வருந்தி 'எம்புதல்வி ' 
யுடனிருந்த தோழியரை யாம்‌ காணுந்தோறும்‌ நடுங்கி நொந்தொற 
தல்‌ போல, எம்மகளை உடன்‌ கொண்டகன்ற: காளையாவானை ஈன்ழி 
தாயும்‌ ஈநடுங்தி நொர்தழிவாள்‌ ஆக?” வென்று தன்‌ மனையின்‌ கண்ணே 
யிருந்து மருண்டு கூறாரிற்பது. 

. (இ-ம்‌.) இதற்கு, “(தன்னும்‌ அவலும்‌......... போகிய திறத்து 
கற்றாய்‌ புலம்பலும்‌'' (தொல்‌. அகத்‌. ௩௬) என்னும்‌ விதிகொள்க, 
துறை: (௨) அவரிடத்தாரைக்‌ கண்டு சொல்லிய தூஉமாம்‌. 

(தி- ம்‌.) என்பது, தலைவனைச்‌ சார்ந்தவரைச்‌ கண்டு சொல்லியது 
மாகும்‌. (உரை இரண்டற்கு.மொக்கும்‌..) 

(இ- ம்‌.) இதுவுமது. 

மணிக்குரல்‌ ரொச்சித்‌ தெரியல்‌ குடிப்‌ 
பலிகள்‌ ஆர்கைப்‌ பார்முது குயவன்‌ 
இடுபலி நுவலும்‌ அகன்றலை மன்றத்து 
விழவுத்தலைக்‌ கொண்ட பழவிறல்‌ மூதூர்ப்‌ 

ஓ. பூங்கண்‌ ஆயங்‌ காண்தொறும்‌ எம்போல்‌ 

பெருவிதுப்‌ புறுக மாதோ எம்மில்‌ 
பொம்மல்‌ ஓதியைத்‌ தன்மொழிக்‌ கொளீஇக்‌ 
கொண்டுடன்‌ போக வலித்த 

வன்கண்‌ காளையை ஈன்ற தாயே. 

(சோ -ள்‌.) மணிக்‌ குரல்‌ கொச்சி,த்‌ தெரியல்‌ குடிப்‌ பலி 
கள்‌ ஆர்கைப்‌ பார்முது குயவன்‌ - நீலமணி போலும்‌ பூங்கொத 
இனையுடைய நொச்‌சமாலையைச்‌ சூடிப்‌ பலிகளிடுதற்கு அமைக்க 
கையையுடைய பரிய முதிய குயவன்‌; இடு பலி துவலும அகல்‌ 
தலை மன்றத்து - தன்னால்‌ இடப்படும்‌ பலியை உண்ணுதற்கு 
அணங்குகளையும்‌ காக்கைகளையும்‌ அழையாநிற்கும்‌ அகன்ற 


௫௦௦ நற்றிணை நானூறு 


இடத்தையுடைய மன்றக்இன்கண்ணே; விழவு,த்‌ தலைக்கொண்ட: 
பழவிறல்‌ மூதூர்‌ - இருவிழாச்‌ செய்‌. தலை மேற்கொண்ட பழமை” 
யான வெற்றியையுடைய இம்மூகுரரிட,க்தல்‌, பூங்‌ கண்‌ ஆயம்‌” 
காண்‌ கொனும்‌ - எம்பு.கல்வியடன்‌ விளையாடும்‌ நெய்தன்‌ மலர்‌ 
போலும்‌ கண்ணையுடைய கோழியரைக்‌ காணும்போதெல்லாம்‌; 
எம்‌போல்‌ - யாம்‌ பெரிய நடுக்கமுற்று கத துன்பப்படுவதுபோல); 
எம்‌ இல்‌ பொம்மல்‌ ஓதியைக் தன்‌ மொழிக்‌ கொளிஇ - எம்‌ மனை 
யக.த்‌இருந்‌ த பொலிவு பெற்ற கூந்தலையுடைய எம்பு, கல்வியை 
மருட்டிப்‌ பலவாய பொய்ம்மொழிகள’ைக கூறி; உடன்‌ கொண்டு - 
போக வலித்‌ த வன்கண்‌ காலையை ஈன்ற தாய்‌ - தன்‌ சொற்படி 
ஒழுகச்‌ செய்து தன்னுடன்‌ அழைத்துக்கொண்டு சென்ற வன்‌ 
கண்மையுடைய காளையாவானை ஈன்ற தாயும்‌; பெருவிதுப்பு 
உறுக-இத்ககைய கொடிய புதல்வனை ஈன்ற தனாலே அவள்‌ பெரிய 
நடுக்கமுற்று.க துன்பம்‌ அடைந்கொழிவாளாக !; எ- ணு. 
(வி-ம்‌.) விதுப்பு - நடுக்கம்‌. பழவிறல்‌ - பழைய வெற்றி. 
பொம்மல்‌ - பொலிவு. இங்ஙனம்‌ கூறிய தனால்‌ தலைவனுக்குத்‌ தாயும்‌ 
தலைவிக்குத்‌ தாயுமாவார்‌ ஒருவரை ஒருவர்‌ கடிந்து கூறுதல்‌ பண்டைக்‌ 
' காலமுதல்‌ தமிழ்நாட்டில்‌ நிகழும்‌ வழக்குப்போலும்‌, மெய்ப்பாடு - 
வெகுளி, பயன்‌ - ஆற்றுதல்‌. 
(பெரு -ரை.) *பலிக்கள்‌' என்றும்‌ பாடம்‌. இதுவே சிறந்தபாடம்‌. 

பலிக்கள்‌ ஆர்கை - பலியாகிய கள்ளை யுண்ணுதலயுடைய குயவன்‌ 
என்க. (௨௧௩) 


௨௯௪. புஅக்கயத்‌ அ வண்ணக்கன்‌ கம்பூர்கிழான்‌ 


திணை : குறிஞ்சி. 

திறை: இது, மணமனை உட்புக்க தோழி தலைமகளது கவின்‌ 
கண்டு சொல்லியது. 

(து-ம்‌) என்பது, கொண்டுதலைக்‌ கழிந்த தலைமகன்‌ தன்னகம்‌ 
புகுந்‌.து தலைமகளை மணஞ்‌ செய்துகொண்ட தறிந்த தோழி, அவன்‌ 
மாளிகையின்‌ கண்ணே சென்று தலைவியின்‌ புதிய அழகு கண்டு வியக்து 
“தலைவனது மார்பு முன்பு நோயும்‌ பின்பு இன்பமுமா யிராநின்றது,இது 
பஸ்மம்‌ யன்‌”றென மஃ&ழ்ந்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) “பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌ முடிந்தபின்‌ வந்த 
தெறற்கரு மரபின்‌ சிறப்பின்‌ கண்ணும்‌'' (தொல்‌. கற்‌. ௯) என்னும்‌ 
விதிகொள்க. ்‌ 
தீயும்‌ வளியும்‌ விசும்புபயந்‌ தாங்கு 
கோயும்‌ இன்பமும்‌ ஆகின்று மாதோ 
மாயம்‌ அன்று தோழி வேய்பயின்று 
எருவை நீடிய பெருவரை அகந்தொறுக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (௫௦௪ 


இ. 3தொன்றுறை துப்பொடு முரண்மிகச்‌ சினைஇக்‌ 
கொன்ற யானைக்‌ கோடுகண்டு அன்ன 
செம்புடைக்‌ கொழுமுகை அவிழ்ந்த காந்தள்‌ 
சிலம்புடன்‌ கமழுஞ்‌ சாரல்‌ 
இலங்குமலை நாடன்‌ மலர்ந்த மார்பே. 


(சோ - ள்‌.) கோழி வேய்‌ பயின்று எறாவை நீடிய பெரு 
வரை அகந்தொறணும்‌ - தோழி! மூங்கில்‌ நெருங்கிக்‌ கொணுக்‌ 
கச்சி முளைத்துப்‌ பரவிய மலையிடமெல்லாம்‌; கொன்று உறை 
அப்பொடு முரண்‌ மிகச்‌ சினைஇக்‌ 'கொன்றயானைக்‌ கோடு கண்டு 
அன்ன - பழமையாயுற்ற அறிவுடனே வலிமையும்‌ மிகுதலாலே 
சினங்‌ கொண்டு புலியைக்‌ கொன்ற .யானையின்‌ தற்‌த.தீதைக்‌ கண்‌ 
டாற்போன்ற; செம்‌ புடைக்‌ கொழு முகை அவிழ்ந்த காந்தள்‌ - 
செவ்விய புற. த்தையுடைய கொழுவிய அரும்பவிழ்ம்‌த காந்தள்‌; 
சிலம்புடன்‌ கமழும்‌ சாரல்‌ இலங்கும்‌ மலை நாடன்‌-சிலம்பிடம்‌ எல்‌ 
லாம்‌ மணங்கமழும்‌ சாரலையுடைய இலங்குகன்ற மலைகாடன த; 
மலர்ந்த மார்பு - அகன்ற மார்பானது; இயும்‌ வளியும்‌ விசும்பு 
பயந்த ஆங்கு - ஆற்றற்கரிய தயையும்‌ ஆற்று, தற்கினிய காற்றை 
யும்‌ ஆகாயந்‌ தான்‌ பெற்றது போலக்‌ களவுக்கால,தீது ௮ணித்‌ காக 
எப்பொழுதும்‌ இல்லாமையால்‌; நோயும்‌ இன்பமும்‌ ஆகின்று - 
கோய்‌ செய்யுந்‌ தன்மையும்‌; இப்பொழுது வரைந்து கொண்டு 
கவவுக்‌ கை கெஓழாது அணைத்து முயங்கியிறாத்‌,தலானே இனப்‌ 
மாம்‌ தன்மையுமாஇ யிராநினறது; . மாயம்‌ அன்னு - இது 
பொய்ம்மை யெனப்‌ படுவதன்‌ அ; மெய்ம்மையே யாகும்‌; எ - அ. 

(வி- ம்‌.) அகந்தொறும்‌ அவிழ்ந்த காந்தளென்க, புலியின்‌ 
இரத்தம்‌ தோய்ந்த கோடாதலின்‌ செம்முகைக்கு உவமித்தார்‌. இது, 
கலன்‌ கிலைக்களமாகச்‌ சனையொடு சனைவந்த உருவுவமம்‌. பிரிந்துறையும்‌ 
பொழுது யாலே தெறப்படுவதுபோலத்‌ தலைவி வருந்துதலின்‌ மார்பு 
தீியொத்த கோயைப்‌ பயந்ததெனவும்‌ வரைந்து பிரியா துறையும்‌ 
பொழுது அவ்வெப்பம்‌ தீரக்‌ காற்றுவீசி இன்பஞ்‌ செய்வ துபோலமார்பு 
காற்றொத்த இன்பத்தைப்‌ பயந்தது எனவுங்‌ கூறினாளாயிற்று, இது, 
மறைந்தவை யுரைத்தல்‌, 

உள்ளுறை:--காந்தள்‌ சிலம்பிடமெங்குங்‌ கமழுமென்றது: தலை 
வனது அன்பு தலைவியின்‌ இல்லகத்தார்‌ யார்க்கும்‌ மகிழ்ச்சி யளிக்கின்ற 
தென்றதாம்‌. மெய்ப்பாடு - உவகை, பயன்‌ - மகிழ்தல்‌. 

(பெரு - ரை.) “துப்பொடு முரண்மிக' என்‌ தற்கு வலிமையோடு 
மாறுபாடும்‌ மிகுதலால்‌ என்னல்‌ நேரிதாம்‌. இன்பமும்‌ துன்பமும்‌ 
தோன்றுதற்கு ஒரு பொருளே காரணமாதற்குத்‌ “தீயும்‌ வளியும்‌ 
விசும்பு பயந்தாங்கு' எனவரும்‌ உவமை ஆற்றவும்‌ இனிதாதல்‌ உணர்க, 
மாயம்‌ - பொய்‌. *தாண்டுறை' என்றும்‌ பாடம்‌. (௨௧௪) 


. (பாடம்‌) 1. தொண்டுறை, 


௫௦௨ நற்றிணை நானூறு 


௨௯௫. ஓளவையார்‌ 

தினா. நெய்தல்‌. 

துறை (௧) இத, தோழி செறிப்பறிவுறீஇ வரைவுகடாயது. 

(தி-ம்‌.) என்பது, தோழி தலைமகனை (நெருங்கி எம்‌ தலைவியின்‌ 
களவொழுக்கத்‌ இனை அன்னை யறிந்து அவளை இல்வயிற்‌ செறித்தனள்‌; 
இனிக்‌ களவின்‌ இயலாமையால்‌, யாம்‌ எந்நலன ழியச்‌ செல்லாநிற்பேம்‌; 
நீ வாழிய'வென ரொர்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, :*களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌.கள.௨௩௨)என்னும்‌ விதிகொள்க. 

துறை: (௨) சிறைப்புறமுமாம்‌. 

(தி-ம்‌.) என்பது, தலைவன்‌ சிறைப்புறத்தானாக அவன்‌ கேட்பச்‌ 
கூறியதுமாகும்‌. (உரை இரண்டற்குமொக்கும்‌) 

(இ-ம்‌.) இதுவுமது. 

முரிந்த சிலம்பி னெரிந்த வள்ளியின்‌ 
புறனழிந்து ஓலிவரும்‌ தாழிருங்‌ கூந்தல்‌ 
ஆயமும்‌ அழுங்கின்று யாயுமஃ தறிந்தீனள்‌ 
அருங்கடி. அயர்ந்தனள்‌ காப்பே எந்தை 

௫. வேறுபல்‌ நாட்டிற்‌ கால்தர வந்த 

பலவினை நாவர்ய்‌ தோன்றும்‌ பெருந்‌ துறைக்‌ 
கலிமடைக்‌ கள்ளின்‌ சாடி. அன்னஎம்‌ 
இளகலம்‌ இற்கடை ஒழியச்‌ 

சேறும்‌ வாழியோ முதிர்கம்‌ யாமே. 

(சோ -ள்‌.) முரிந்த லெம்பின்‌ எரிந்த வள்ளியின்‌ - தலை 
சரிம்‌,த மலைப்பக்க,த்‌,தில்‌ முதலொடு கருயெ வள்ளிக்‌ கொடிபோல; 
புறன்‌ அழிந்து ஒலிவருக்‌ தாழ்‌ இருங்‌ கூந்தல்‌ ஆயமும்‌ அழுகி 
ன்று - மேலின்‌ அழகெல்லாம்‌ அழிந்து தழைந்த தாழகத 
கரிய கூந்தலையுடைய தோழியர்‌ குழாமும்‌ வருந்தி அழு சர 
நின்றது; அது யாயும்‌ அதிக்‌ தனள்‌ அருங்கடி. அயர்க்‌ னள காப்பு- 
அக்களவொழுக்கக்தகை அன்னையும்‌ அறிந்‌ .தனளாகி இல்வயிற்‌ 
செறித்து அரிய காவல்‌ செய்வாளாயினள்‌!; வேறு பல்‌ நாட்டின்‌ 
கால்‌: தர வந்த எந்தை பல வினை காவாய்‌ கோன்னும்‌ பெருக்‌ 
துறை - ஆதலின்‌ வேறாகிய பலபல 6 'தயங்களினின்னுவ்‌ காற்றுச்‌ 
செலுத்து கலால்‌ வந்த எற்தையினுடைய பலவாய தொழிலின்‌ 
பொலிவு பெற்ற சலங்கள்‌ ஒங்‌5.த்‌ தோன்றும்‌ பெரிய துறையின்‌ 
கண்ணே; மடைக்கலி கள்ளின்‌ சாடி அன்ன எம்‌ “இளாலம்‌ - 
வைத்துடைய உண்ணு தலால்‌ செருக்குமிகுகன்ற கள்ளின்‌ சாடி, 


மூலமும்‌ உரையும்‌ (௫௦௩. 


போன்ற எம்முடைய இளமையும்‌ அழகும்‌; இல்கடை ஓழிய - இல்‌ 
லின்‌ கண்ணே வைகிக்‌ கெடும்படியாக; யாம்‌ சேரும்‌ - யாங்கள்‌ எம்‌ 
மனையக ததுச்‌ செல்லாகிற்பேம்‌; முதிர்கம்‌ - அம்‌ மனைவயில! 
ருந்தே முதிர்ந்து முடிவேம்‌; வாழி- இன்ன சங்கனை உறுவிக்‌ க 
நீ நெடுங்காலம்‌ வாழ்வாயாக! எ. ஹு. 

(வி-ம்‌) கலி- செருக்கு, மடை- மடுத்தல்‌, சாடி. தலைவிக்கும்‌ 
கள்‌ அவளது நலத்துக்கும்‌ உவமையாகக்‌ கொள்க; இது இழக்கிடு 
பொருளாக முதலோடு முதலே வந்த பலவுவமம்‌, வாழிய: இகழ்ச்‌ 
சிக்‌ குறிப்பு. களவுக்‌ இயலாது என்றமையின்‌ வரைந்தெய்துக என 
வரைவுகடாயதாயிற்று. 

இளநலம்‌ நீ உண்ணாதவாறு ஒழியவென்றதனால்‌ இனிக்‌ களவுக்யெ 
லாது என்று அறிவுறுத்தினாள்‌. முதிர்கமென்றதனால்‌ நீ வரைந்தெய்‌ 
தாமையின்‌ முதிர்ந்தொழிவோ மென்று குறிப்பித்தாள்‌. இதனால்‌ தமர்‌ 
வேற்றுவரைவு படுத்தின்‌ உடன்படாது இறந்தொழிவோ மென்று 
அறிவுறுத்தினாாமாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவு 
சடாதல்‌. 
(பெரு - ரை.) முரிந்த சிலம்பின்‌ நெரிந்த வள்ளி எனக்‌ கண்‌ 
ணழித்து அதற்கேற்பப்‌ பொருள்‌ கூறலுமாம்‌. அஃது என்றது கள 
வாழுக்கத்தை. யாயும்‌ என்ற எச்சவும்மையான்‌ ஊரவர்‌ அறிந்த 
தல்லாமலும்‌ என்றும்‌ கொள்க. துறையில்‌ வைக்கப்‌ பட்ட கள்‌ கலம்‌ 
வந்துழி நுகரப்பட்டு எஞ்சிய பொழுதெல்லாம்‌ வாளாவைகுதல்‌ 
போன்று இவளும்‌ இதுகாறும்‌ நீ வந்துழி நுகரப்பட்டு எஞ்சிய பொழு 
தெல்லாம்‌ வறிதேடடப்பாள்‌ என்பாள்‌; *பெருந்துறைக்‌ கள்ளின்‌ சாடி 
அன்ன இவள்‌ நலம்‌” என்றாள்‌ என்க. . (௨௧௬௫) 


௨௯௬. குதிரைத்தறியனார்‌ 

தினா: பாலை, 
ளி துறை: இது, தோழியாற்‌ பிரிவுணர்த்தப்பட்ட தலைமகள்‌ சொல்‌ 

யது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பிரிதலைத்‌ தோழியாலறிந்த தலைவி 
அவளை நோக்கிக்‌ *கார்காலத்திலே ஈம்‌ தலைவர்‌ நம்மைப்‌ பிரிந்து செல்வா 
ராயினார்‌; நாம்‌ அவரின்றி வருந்தி மனையின்க ணிருப்போ மாயினோம்‌; 
இஃதென்ன கொடுமை, இங்ஙனம்‌ பிரிந்தால்‌ இனி யாதாய்‌ முடி 
யுமோ” வென நொந்து கூறுகிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “கொடுமை யொழுக்கம்‌ தோழிக்‌ குரியவை... 
பபப ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌'” (தொல்‌. கற்‌, ௪) என்ப 
தனாற்‌ கொள்க. 

என்னா வதுகொல்‌ தோழி மன்னர்‌ 
வினைவல்‌ யானைப்‌ புகர்முகத்து அணிந்த 
பொன்செய்‌ ஓடை புனைகலங்‌ கடுப்பப்‌ 


(9௦௪ நற்றிணை கானூறு 


புழற்காய்க்‌ கொன்றைக்‌ கோடணி கொடியிணர்‌ 
இ. ஏகல்‌ மீமிசை மேதக மலரும்‌ 

பிரிந்தோர்‌ இரங்கும்‌ அரும்பெறற்‌ காலையும்‌ 

வினையே நினைந்த உள்ளமொடு துனைஇச்‌ 

செல்ப என்ப காதலர்‌ 

ஒழிதும்‌ என்பநாம்‌ வரும்‌. துபடர்‌ உழந்கே, 

(சோ ஃள்‌.) கோழி மன்னர்‌ வினை வல்‌ யானைப்‌ புகர்‌ 
முகத்து அணிந்த பொன்செய்‌ ஓடை புனை நலம்‌ கடுப்ப - தோழீ! 
அரசறாடைய போர்க்‌ கொழில்வல்ல யானையின்‌ புள்ளியை 
யுடைய முகத்தஇிலணிநர்‌ த பொன்னாற்‌ செய்த நெற்றிப்‌ பட்டத்தில்‌ 
அலங்கரித்த அழயெ கோற்றம்போல; புழல்‌ காயக்‌ கொன்றைக்‌ 
கொடு அணிகொடி இணர்‌ ஏகல்‌ மீமிசை மேதக மலரும்‌ - உள்ளே 
புழலமைக்‌,த காயையுடைய சரக்‌கொன்றையின்‌ இளை களில்‌ அழகிய 
கொடி போன்ற பூங்கொத்துக்கள்‌ பெரிய மலையின்‌ மிகவுயர்ந்த 
இடத்தில்‌ மேம்பட மலராகிற்கும்‌; பிரிந்தோர்‌ இரங்கும்‌ அரும்‌ 
பெறல்‌ லையும்‌ - பிரிந்தோர்‌ வருக்துகன்ற பெறுதற்கரிய கார்‌ 
காலத்திலும்‌; வினையே நினைந்த உள்ளமொடு காதலர்‌ துனைஇ 

சல்ப - தாம்‌ செய்ய வேண்டிய காரியத்தையே கருதிய வுள்ளத்‌ 
துடனே கங்‌ காதலர்‌ விரைந்து செல்வாராயினர்‌; நாம்‌ வருந்து 
படர்‌ உழந்து ஒழிதும்‌ - அங்கனம்‌: செல்லுன்‌ றவருடன்‌ சேரவுளு 
செல்லாமல்‌ காம்‌ வருந்துகின்ற துன்பத்இலுழன்று இங்கேயே 
இங்கியிருக்கக்‌ கடவேமாயினோம்‌; இஃகென்ன கொடுமை? இவ்‌ 
வண்ணம்‌ பிரிகலால்‌; என்‌ ஆவது கொல்‌ - இனி யாதாய்‌ முடி 
யுமோ? ஒன்று சூழ்ந்து கூறாய்‌; எ- அ. 

(வி-ம்‌.) ஏ - பெருமை. என்ப இரண்டும்‌ அசைநிலை. கொன்றை 
மலர்வது கார்காலத்தாதலின்‌, ஈண்டுக்கார்காலமெனப்பட்ட து, “கார்‌ 
விரி கொன்றை?! “கண்ணி கார்கறுங்‌ கொன்றை?” என்றார்‌ பாரதம்‌ 
பாடிய பெருந்தேவனாரும்‌ (அகம்‌ புறம்‌ காப்புச்செய்யுள்களில்‌.) 

பிரிவின்‌ இறந்துபடுவ னென்னுங்‌ கருத்தால்‌ என்னாவதுகொல்‌ 
என்றாள்‌. 

இறைச்சி,--யானயின்‌ நெற்றிப்‌ பட்டம்‌ போலக்‌ கொன்றை கார்‌ 
காலத்து மலருமென்றது, யான்‌ தலைமகற்கு உரிமை பூண்டொழுகும்‌ 
இல்லறக்‌ ழத்திபோல அவரை கோக்கு மகிழ்ந்‌ துறைந்தேன்‌; கார்‌ 
நீக்கத்துக்கண்‌ “அம்மலர்‌ உதிர்க்தொழிதல்போல அவர்‌ பிரிவினால்‌ 


யான்‌ இறந்து ஓழிதல்‌ திண்ணமென்றா ளென்பதாம்‌. மெய்ப்பாடு - 


அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை): வின - போர்த்‌ தொழில்‌, ஓடை - முகபடாம்‌, 
இது பிரிதத்கொண்ணாத பருவத்தே பிரியலாயினர்‌ என்று வருந்திய 
படியாம்‌. (௨௬௬) 


மூலமும்‌ உரையும்‌ ௫௦௫ 


௨௯௭, மஅரை அளக்கர்ஞாழார்‌ மகனார்‌ 

மள்ளனார்‌ 

நினை : குறிஞ்சி, 

திறை: (௧) இது, தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகட்‌ குரைப்‌ 
பாளாய்த்‌ தலைமகன்‌ கேட்பச்‌ சொல்லியது 

(தி-ம்‌.) என்பது, தலைமகன்‌ சிறைப்புறத்தானாக அவன்‌ கேட்கு 
மாற்றனே தோழி தலைமகளை நோக்க நின்னிடத்து நிகழுங்‌ குறிப்புப்‌ 
புணர்ச்சிக்‌ குறிப்புப்‌ போலப்‌ பெரிதா யிராஙின்றது: நீ நாடனை 
மூயங்கிய குறியை அன்னை நோக்கினால்‌ ஐயப்படா நிற்குமன்‌3ற; 
ஆண்டுக்‌ கூவாநின்றனள்‌ காணென்று மருண்டு கூறுஙிற்ப.து. 

(இ-ம்‌.) இதற்கு, “களனும்‌ பொழுதும்‌........- அனைநிலை வகை 
யான்‌: வரைதல்‌ வேண்டினும்‌ '' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. '* 
துறை: (௨) தோழி தலைமகளை அறத்தொடு கிலைவலிப்பித்த 
தாடமாம்‌, 

(தி- ம்‌.) என்பது, தோழி தலைமகளை அறத்‌ தாடு நிற்கும்படி 
கூறி உடன்‌ படுத்தியதுமாகும்‌. (உரை இரண்டற்கு மொக்கும்‌.) 

. (இ-ம்‌.) இதனை, “நாற்றமும்‌ தோற்றமும்‌” (தொல்‌. கள. ௨௨) 
கான்னும்‌ நூற்பாவின்கண்‌, “வகை” என்பதனாற்‌ கொள்க, க 
பொன்செய்‌ வள்ளத்துப்‌ பால்கிழக்‌ திருப்ப 
நின்னொளி ஏறிய சேவடி. ஓ.துங்காய்‌ 
பன்மாண்‌ சேக்கைப்‌ பகைகொள நினைஇ 
மகிழா நோக்கம்‌ ம௫ழ்ந்தனை போன்றனை 

டு. எவன்கொல்‌ என்றுநினைக்கலும்‌ நினை த்திலை 

நின்னுள்‌ தோன்றுங்‌ குறிப்புகனி பெரிதே 
சிதர்கனை முனை இய சிதர்கால்‌ வாரணம்‌ 
முதிர்கறி யாப்பின்‌ துஞ்சும்‌ நாடன்‌ 
மெல்ல வர்‌.து நல்லகம்‌ பெற்றமை 

௧௦. மையல்‌ உறுகுவள்‌ அன்னை 

ஐயம்‌ இன்றிக்‌ கடுங்கூ வினளே. 

(சோ -ள்‌.) பொன்‌: செய்‌ வள்ளத்துப்‌ பால்‌ கிழக்கு 
இருப்ப - தோழீ ! பொன்னாற்‌ செய்த கண்ணத்துள்‌ வைத்த 
பால்‌ நின்னால்‌ உண்ணப்‌ படாமல்‌ ழே வைத்திறாக்கன்றமை 
காணாய்‌ ; நின்‌ ஒளி ஏறிய - நின்‌ மேனியின்‌ ஒளிமிக்கு வேறு 
வண்ணமாக,த்‌ தோன்றுவ ; சே அடி ஒதுங்காய்‌ - அன்றி மெல்ல 
கின்‌ வெந்த அடிகளால்‌ நடந்து இயங்கனாயுமல்லை ; பல்‌ மாண்‌ 


௫௦௬ நற்றிணை நானூறு 


சேக்கை ; பகை கொள நினைஇ- பல மாட்சிமைப்பட்ட படுக்கை 
யைப்‌ பகையாகக்‌ கருஇக்கொண்டு ; மஇழா நோக்கம்‌ மஇஉழ்க் தனை 
போன்றனை - மதிழா நோக்கம்‌ கட்குடியான்‌ மயங்கனாற்போல்‌: 

யினை) எவன்‌ கொல்‌ என்று நினைக்கலும்‌ நினைத்திலை - நாம்‌: 
இப்படி.யிருப்பது என்ன காரணம்‌ என்னு நினைக்கலுஞ்‌ செய்தலை; 
நின்னுள்‌ கோன்னும்‌ குறிப்பு நனி பெரிது - ஆகலின்‌ நின்‌ 
னுள்ளே கோன்றும்‌ குறிப்பானது மிகப்‌ பெரிதாயிராநின்றது ; 
சிதர்‌ நனை முனைஇய சிதர்கால்‌ வாரணம்‌ - வண்டுகள்‌ மொய்க்‌ 
கின்ற மலரும்‌ பருவத இனையுடைய பூவினை வெறுத்த மெல்லிய 
காலையுடைய கோழி! முதிர்கறி யாப்பின்‌ துஞ்சும்‌ நாடன்‌ - 
முதிர்ந்த மிளகுக்கொடி ஒன்றோடொன்று பின்னியிருப்பதன்‌ 
கண்ணே துயிலாகிற்கும்‌ மலை நாடன்‌ ; மெல்ல வந்து நல்‌ அகம்‌: 
பெற்றமை - மெல்ல வந்து நின்மார்பினை ,அடையப்பெற்ற தனால்‌ 
ஆகிய சில குறிகளை நோக்கிய ; அன்னை மையல்‌ உனுகுவள்‌ - 
அன்னை இவளுக்கு இக்குறிப்புக்கள்‌ உண்டாயதன்‌ காரணம்‌: 
யாகென்று மயக்கமுறாகிற்கும்‌ உவ்விட, த்தே கேளாய்‌; ஐயம்‌ 
இன்றிக்‌ கடுங்‌ கூவினள்‌ - ஐயப்பாடின்‌ றி அவ்வன்னை கடுமை 
யான குரலே யெடுத்து நின்னைக்‌ கூவுகின்றனள்‌ காண்‌ ; எ- அ, 


(வி- ம்‌.) கிழக்கு - 8ழிடம்‌. மகிழ்தல்‌ - கட்குடித்தல்‌. சிதர்‌ - 
வண்டு. சிதர்கால்‌ - மெல்லிய கால்‌. யாப்பு ஒன்றோடொன்று பின்னீ 
யிருக்குங்‌ கட்டு, இருப்ப: முற்று. 

இப்பொழுது ஆசாரமும்‌ நாணுங்‌ காதலும்‌ மீதூர்தலானே 
உணவை கோக்காயாய்ப்‌ பண்டையிற்‌ குறைந்த உண்டியையுடையா 
யென அன்னை ஐயம்கொள்ளுவ ளென்பாள்‌ பால்‌ இழக்கருப்ப என்ப 
தனால்‌ அறிவுறுத்தினாள்‌. பண்டை நிறமின்றிக்‌ கண்ணுங்‌ கொங்கையுச்‌ 

காளுங்‌ கதிர்ப்புக்‌ கொண்டு வேறுபட்டுக்‌ காட்டலானே ஐயுறுமென்‌ 
பாள்‌, நின்னொளி ஏறிய என்பதனால்‌ அறிவுறுத்தினாள்‌. ஆயத்தொடு 
பயிலாது இடந்தலைப்பாட்டிற்கு ஏதுவாக நீங்கி நிற்றலானும்‌, செவிலி 
முலையிடத்‌3த துயில வேண்டாது வேறோரிடத்துப்‌ பயின்று நிற்ற 
லானும்‌, செய்வினை மறைப்புப்‌ பயில்வு முதலியவற்றான்‌ ஐயுறுமே 
யென்பாள்‌ சேவடி ஒதுங்கா யென்பதனுல்‌ அறிவுறுத்தினாள்‌. இவை 
தானறிந்தனவன்றி அன்னையுமறியும்மென அச்சு அுத்தினாளுமாம்‌. 
இவற்றை கோக்க வேண்டிய நின்னைக்‌ கடுமையான குரலை எடுத்துக்‌ 
கூவுதலையுடையளென மேலும்‌ அச்சுறுத்தியது ஆயிற்று. 

உள்ளுறை :-ஈனையை வெறுத்த வாரணம்‌ சுறிக்‌ கொடியிலே 
அஞ்சும்‌ என்றது, இத்தகைய தலைவியை வருந்தவிடுத்துத்‌ தலைவன்‌ 
கரந்து தன்னூர்‌ அகத்து வைகுவானாயினான்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - 

பருமிதம்‌, பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு - ரை.) சிதர்‌ கனை - பூந்துகளையுடைய மலருமாம்‌. கறி 
யாப்பு - மிளகுக்‌ கொடிப்‌ பின்னல்‌. இரண்டாவது அறைக்கு: கோழி 
மலரை வெறுத்துக்‌ கொடிப்‌ பின்னலில்‌ உறங்கும்‌ என்பதற்கு இனி நீ 
அறத்தொடு கிற்குமாற்றுல்‌ ஈம்‌ பெருமானை மணந்துகொண்டு இம்மை 


மூலமும்‌ ௨உ.ரையும ந௦ள 


துறந்து அவன்‌ மனைக்கண்‌ மூழ்ந்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பது உள்‌ 
ளுறையாகக்‌ கொள்க, “ஜயமின்றிக்‌ கடுங்கவவினள்‌' என்றும்‌ பாடம்‌.. 
(௨௯௭) 


௨௯௮. விற்றூற்று வண்ணக்கன்‌ தத்தனா ॥ 
மணி: பாலை, 3 
திறை: இது, தோழியாற்‌ பொருள்‌ வலிப்பித்துத்‌ தலைமகளை 
எய்தி ஆற்றாதாய நெஞ்சினை நெருங்கிச்‌ சொல்லித்‌" தலைமகன்‌ செல 
வழுங்கயது. 

(தி-ம்‌.) என்பது, தோழி தலைவனை நெருங்கி “நீ பொருளீட்டி 
வருக'வென்று தரண்டுதலானே இயைந்த தலைமகன்‌ காதலியை 
யடைந்து ஆங்கு வருந்திய நெஞ்சினை நெருங்கி “நெஞ்சமே, பொருள்‌ 
வருவாயினையும்‌ இவள்‌ தோளின்‌ பிரிவினையும்‌ ஒருசேர நினைதலானே, 
நீ ஒரு வழியினுஞ்‌ சென்றாய்‌ அல்லை; தோழி கூறியபடி. பொருள்‌ 
கொணருமாறு யாம்‌ செல்லின்‌ ஆண்டு இவளை எதிர்காணவுமியை 
யுமோ? இயையுமாயின்‌ நீ சென்று காணென! அழிந்து கூறாகிற்ப.து. 

(3-ம்‌.) இதனை, “பண்பிற்‌ பெயர்ப்பினும்‌''(தொல்‌. கள. கம்‌.) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ ““ஆற்றிடையுறுதலும்‌ '' என்னும்‌ விதியை 
இரட்டுற மொழிதல்‌ என்னும்‌ உத்தியான்‌ தோழி பொருள்‌ வலிப்பித்து 
வரைவிடை வைத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரிவோன்‌ ஆற்றிடை வருத்த. 
முற்றுக்‌ கூறியது எனக்‌ கொள்க. இதற்கு கைகோள்‌ - களவென்க. 
இனி இதனைக்‌ கற்புக்‌: காலத்துப்‌ பொருள்வயிற்‌ பிரி 3வான்‌ 44 வேற்று 
நாட்டகல்‌ வயின்‌ விழுமம்‌ '' (தொல்‌. கற்‌. ௫) உற்றுக்‌ கூறிய கூற்‌: 
றெனினுமாம்‌. 
வம்ப மாக்கள்‌ வருதிறம்‌ நோக்கச்‌ 
செங்கணை தொடுத்த செயிர்ரோக்கு ஆடவர்‌ 
மடிவாய்த்‌ தண்‌ ணுமைத்‌ தழங்குகுரல்‌ கேட்ட 
எருவைச்‌ சேவல்‌ கிலாவயிற்‌ பெயரும்‌ 
அருஞ்சுரக்‌ கவலை யஞ்சுவரு நனந்தலைப்‌ 
பெரும்பல்‌ குன்றம்‌ உள்ளியும்‌ மற்றிவள்‌ 
கரும்புடைப்‌ பணைத்தோள்‌ நோக்கியும்‌ ஒருதிறம்‌ 
பற்றாய்‌ வாழிஎம்‌ நெஞ்சே ஈற்றார்ப்‌ 
பொற்றேர்ச்‌ செழியன்‌ கூடல்‌ ஆங்கண்‌ 

௧௦. ஒருமை செப்பிய அருமை வான்முகை 

இரும்போ து கமழுங்‌ கூந்தல்‌ 
பெருமலை தழீஇயுகோக்‌ கஇயையுமோ மற்‌ 2ற. 
(சோ-ள்‌.) எம்‌ கெஞ்சே- எமது கெஞ்சமே/; வம்ப: 
மாக்கள வருஇறம்‌ நோக்க - அயல்‌ நாட்டு மாந்தர்‌ நெறியில்‌ 
வருகின்ற தன்மையை நோக்கி ; செங்கணை தொடுத்த செயிர்‌ 


ஸ்‌ 


௫௦௮ நற்றிணை நானூறு 


நோக்கு ஆடவர்‌ - அவரைக்‌ கொள்ளை கொள்ளும்பொரறுட்டு சீ 
சிவ்‌. அம்பைச்‌ செலுத்‌ இய இன த்தொடு நோக்குகின்ற மறவரு 
டைய ; மடி வாய்த்‌ கண்ணுமை க்‌ தழங்குகுரல்‌ கேட்ட எருவைச 
சேவல்‌ - தோலை மடித்துப்‌ போர்த்த வாயையுடைய கண்ணு 
மையை முழக்கி எழுப்பும்‌ ஓசையைக்‌ கேட்ட பருந்தின்‌ சேவல்‌ ; 
இல்வயின்‌ பெயரும்‌ அருஞ்சுரக்‌ கவலை - அச்சமுற்றுத்‌ தன்‌ சுற்‌ 
றகதிடதக்துச்‌ செல்லாகிற்கும்‌ சென்று சேர்‌தற்கரிய பாலைநிலத்‌ 
இன்கணுள்ள கவர்த்த வழிகளையுடைய ; அஞ்சுவரு ஈனந் தலைப்‌ 
பெரும்‌ பல்‌ குன்றம்‌ உள்ளியும்‌ -. கரு இனவர்க்கு அச்சந்தோன்று 
கின்ற அகன்ற இடத்தையுடைய பெரிய பலவாய குன்றுகளைப்‌ 
பொருள்‌ 3 கடும்‌ விருப்பினலே செல்ல நினைந்தும்‌ ; இவள்‌ கரும்பு 
உடைப்பணை க கோள்‌ நோக்கியும்‌ - இவளுடைய கரும்பு எழுதப்‌ 
பெற்ற பறாத்த தோளைப்‌ பிரிய வேண்டியிரு,த்‌தலினால்‌ அ,தனுச்‌ 
கஞ்சிப்‌ பலமுறை நோக்கியும்‌ ; ஒரு இறம்‌ பற்றாய்‌ - நீ ஒரு நெறி 
யைக்‌ கடைப்பிடித்து ஒழுகுவாயல்லை ; நல்‌ தார்‌ பொன்‌ தேர்ச்‌ 
செழியன்‌ கூடல்‌ ஆங்கண்‌ - கல்ல மாலை அணிந்‌,க பொன்னா 
லாகிய தகேரையுடைய பாண்டியனது மதுரையம்பதயிலை ; 
ஒருமை செப்பிய ௮ருமை- இவள்‌ கோழி ஒருதன்மையாகப்‌ 
பொருள்வயிற்‌ செல்லும்படி உறு.இப்‌ படுத்தக்‌ கூறிய அருமை 
யாகிய மொழியினால்‌; பெருமலை தழீஇயும்‌ - யாம்‌ பெரிய மலை 
நெறியைத்‌ தழுவிய பின்னும்‌ ; வால்முகை இரும்போது கமழும்‌ 
கூர்‌ கல்‌ நோக்கு இயையுமோ - வெளிய அரும்பு மலர்ந்த பெரிய 
மலரின்‌ மணம்வீசும்‌ கூந்தலையுடையாளைப்‌ பார்ப்பதற்கு இயை 
யுமா 2 இயையு மாயின்‌ பொருள்வயிற்‌ பிரிந்து சென்று காண்‌ : 
எண. 

(வி-ம்‌.) கோக்க என்பதின்‌ அகரம்‌ தொகுக்கும்‌ வழித்‌ 
தொக்கது. 

இலறச்சி:-எருவைச்‌ சேவல்‌ தண்ணுமை யொலிக்கஞ்சித்‌ தன்‌ 
சஅற்றத்திடத்துப்‌ பெயர்ந்து செல்லா நிற்குமென்றது, யாம்‌ பொருள்‌ 
வயிற்‌ சென்றாலும்‌ ஈண்டு இவள்படும்‌ ஏதத்தைக்‌ கருதின்‌ அஞ்சி மீண்‌ 
டெய்துவாம்‌ போலும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பிறன்கண்‌ தோன்றிய 
இளிவரல்‌ பொருளாகப்‌ பிறந்த அவலம்‌. பயன்‌ - இல்லத்தழுங்கல்‌. 

(பெரு -ரை.) மலை தழுவிய பின்னரும்‌ கூந்தலை யுடையாளை 
நோக்குதல்‌ பொருந்துமோ என்று நெஞ்சைக்‌ கடிந்தான்‌ எனினுமாம்‌* 
எனவே குன்றம்‌ உள்ளூதலொழி இன்றேல்‌ தோள்‌ நோக்குதல்‌ ஒழி 
இவற்றுள்‌ ஒருதிறமே பற்றுக என்றானாம்‌. (asl 


௨௯௯ வடம வண்ணக்கன்‌ பேரிசா த்தனார்‌ 


தீனை: நெய்தல்‌. 
துறை: இத, தோழி தலைமகன்‌ சிறைப்புறமாகச்‌ சொல்லியது. 


ழ்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௫௦௭ 


(தி- ம்‌.) என்பது, தலைமகன்‌ சிறைப்‌ புறத்தானாதலை யறிந்த. 
தோழி கான்‌ சொல்லுவதனை அவன்‌ அறிந்தவுடன்‌ *நாமின்மையின்‌ 
இவருமிலர்‌ போலும்‌” என நன்றாக அறிந்து விரைவின்‌ மணம்புரிந்து 
கொள்ளும்‌ வண்ணம்‌ தலைவியை நெருங்கநாம்‌ களவி னியங்கு வதறிந்து 
ஈம்முடைய சிறுகுடி என்ன துன்பம்‌ எய்தினும்‌ அவரே நம்‌ தலைவ 
ராவார்‌; அவரை மகிழ்ந்து கூடாத நாளில்‌ நாமிருந்தும்‌ இல்லாதே: 
மாதலை யறிவோம்‌: அது கழிந்ததே'யென அழிந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, ““களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை. 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி: 
கொள்க. ்‌ 
உருகெழு யானை உடைகொண்‌ டன்ன 
ததர்பிணி அவிழ்ந்த தாழை வான்புதர்‌ 
தயங்கிருங்‌ கோடை தாக்கலின்‌ நுண்தாது 
வயங்கிழை மகளிர்‌ வண்டின்‌ தா அங்‌ 
காமர்‌ சிறுகுடி புலம்பினும்‌ அவக்காண்‌ 
நாமிலம்‌ ஆகுதல்‌ அறிதும்‌ மன்னோ 
வில்லெறி பஞ்சி போல மல்குதிரை 
வளிபொரு வயங்குபிசிர்‌ பொங்கும்‌ 
நளிஃடற் சேர்ப்பனொடு ஈகா௮ ஊங்கே, 

(சோ - ள்‌.) உரு கெழு யானை உடைகொண்டு அனன - அச்‌ 
௪,திதைச்‌ செய்கின்ற யானை நல்ல ஆடையை அணிர்து கொண்‌ 
டாற்‌ போன்ற; ததர்‌ பிணி அவிழ்ந்த தாழை வான்‌. புதர்‌ - 
நெருங்கிய பிணிப்பு அவிழ்ந்த பெரிய தாழைப்‌ புதரில்‌; தயங்கு. 
இருங்‌ கோடை தாக்கலன்‌ நுண்‌ தாது வயங்கு இழை மகளிர்‌ 
வண்டின்‌ தாழும்‌ - இயங்குகின்ற கடிய மேல்‌ காற்று மோது. 
லாலே நுண்ணிய மலரில்‌ உள்ள தாதுக்கள்‌ வயங்கிய கலண்‌ 
அணிந்த மகளிருடைய வளைகள்‌ உடைந்து உதார்‌ காற்போல 
உதிர்ந்து பரவாநிற்கும்‌; காமர்‌ சிறுகுடி புலம்பினும - அழகிய 
கடற்கரையிலுள்ள சிறிய நம்மூர்‌ வருத தமுறுவ தாயினும்‌; அவக. 
காண்‌ - அ௮ச்சேர்ப்பரே ௩ந்‌ தலைவர்‌ காண்‌; வில்‌ எறி பஞ்சி போல 
மல்கு இரை வளி பொரு வயங்கு பிசிர்‌ பொங்கும்‌ ஈளி கடல்‌ 
சேர்ப்பனொடு - வில்லால்‌ அடிபட்ட பஞ்சுபோல நிரம்பிய அலை: 
களிலே காற்று மோதுதலால்‌ வயங்கிய பிசர்கள்‌ மிகுகின்ற 
நெருங்கிய கடற்கரையின்‌ தலைவராகிய அசசேர்ப்பரொடு; ௩ஈகா௮। 
ஊங்கு நாம்‌ இலம்‌ ஆகுதல்‌ அறிதும்‌ மன்‌ - மகிழ்ந்து கூடாத. 
நாளில்‌ காம்‌ இருந்தும்‌ இல்லாதேம்‌ போல ஆதலை அறியா 
கின்றோமன்றே ? அங்கனம்‌ ஆஃகயும்‌ இப்பொழுது அவர்‌ 
தொடர்பு கழிந்தது கண்டாய்‌; இஃதென்ன இன்னாமையுடை. 
யது? எ_று., 


ஐ 


௫௧௦ ௩ )றிணை நானை 


(வி- ம்‌.) தாழையிலை அடியளவுந்‌ தாழாது மேலே சிறிதளவு 
தழைதலால்‌ யானை முதுகிலிடும்‌ ஆடையை உவமித்தார்‌ பிசிர்‌ - அலை 
யின்கணெழுந்‌ திவலை. இதிலுள்ள யாவும்‌ உவமையும்‌ பொருளும்‌ 
ஓத்தலால்‌ உள்ளுறையின்மை தெளிக, 


தன்னையே கேள்வஷகக்‌ கொண்டன ளென்பதை அவன்‌ அறியு 
மாற்று குடிபுலம்பின்‌ அவர்‌ என எடுத்தவள்‌, பிறர்கேட்பர்‌ கொல்‌ 
'லென்றஞ்சி இசை யெச்சத்தால்‌ தலைவரெனக்‌ கொள்ளுமாறு வைத்‌ 
தாள்‌. இன்றி அமையாமை கூறுவாள்‌ நாமிலமாதல்‌ அறிதும்‌ என்றாள்‌. 
களவினியலாமை பில்‌ புணர்ச்சி யருகயதால்‌ அதுகழிந்ததே யென்றிரங்‌ 
இளை, மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை.) 1யானை உடைகோடு அன்ன” என்றும்‌ “வண்டல்‌ 
தாஅம்‌? என்றும்‌ பாடவேறுபாளை. இப்பாடங்களே சிறப்புடையன. 
இவற்றிற்த, நிரலே யானையின்‌ உடைந்த கோடு போன்று மலர்ந்த 
வெண்டாழம்பூ என்றும்‌; மகளிர்‌ விளையாட்டு மனைகளிலே பரவும்‌ 
என்றும்‌ பொருள்‌ கொள்க. இனி இதன்கண்‌ தாழை வான்பூவினைக்‌ 
காற்று மோதுதலானே அதன்‌ தாது மகளிர்‌ ஆடலரங்கத்‌3த பரவும்‌ 
என்றது. குல்வன்‌ தலைவியைக்‌ களவு மணஞ்‌ செய்து கொண்ட 
செய்தியை அம்பற்‌ பெண்டிர்‌ தூற்றலின்‌ ஊரெங்கும்‌ அலர்‌ பரவிற்று 
என்னும்‌ உள்ளுறையாகக்‌ கொள்க. (௨௧௬௯) 


௩௦௦. பரணர்‌ 


தினை: மருதம்‌. 
துறை: (௧) இது, வாயில்‌ மறுத்தது. 


(தி-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைமகனால்‌ 
விடப்பட்டுக்‌ காமக்‌ இழத்தியிடத்துத்‌ தாதாத வந்த பாணனை 
அவட்குப்‌ பாங்காயின விறலி நோக்கி (ஊரனாவான்‌ சிறிய வளையை 
யுடைய இவட்கு இஃது ஈடென்று தனது தேரை அலங்கரித்து என்‌ 
முன்றிலின்கண்ணே .நிறுத்தியிட்டு வேறாவா ளொருபரத்தைபாற்‌ 
சென்றனன்‌ கண்டாய்‌; அவனது தேரொடு வந்த நீயும்‌ அவனொடு 
போகாது எமது அட்டிற்சாலைக்‌ கூரையைப்‌ பற்றி நிற்கன்றனை, அப்‌ 
வடியே நீ நிற்பாயாக'வென வெகுண்டு கூறாநிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “பாணர்‌ கூத்தர்‌ விறலியர்‌ என்றிவர்‌ பேணிச்‌ 
சொல்லிய குறைவினை யெதிரும்‌'' (தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதி 
யாற்‌ கொள்க. 


துறை: (௨) வரைவுகடாயதூஉமாம்‌. மாற்றோர்‌ கொதுமலாளர்‌ 
வரைவின்‌ மேலிட்டு மருதத்துக்‌ களவு. - 


(துஃ- ம்‌.) என்பது வரையாது வந்தொழுகுர்‌ தலைமகனை நெருங்கிய 
தோழி ஐயனே ! வரைவு வேண்டிவந்த அயலரனொருவன்‌ நம்‌ தலை 
மகனின்‌ வளைவிலை இதுவாகு மென்று தனது தேரை முன்றிலின்கண்‌ 
வைக விடுத்து அகன்றொழிந்தனன்‌; நீயும்‌ அங்ஙனம்‌ அகன்றொழியாது 
போர்து மணம்‌ புரிக்து கொள்‌" ளென ஆய்ந்து வரைவுகடாதல்‌ தோன்‌ 
அம்‌ வண்ணம்‌ கூறியதுமாகும்‌. 


தர மூலமும்‌ உரையும்‌ ௫௧௧ 


(இ-ம்‌.) இதற்கு, “பிறன்‌ வரைவு ஆயினும்‌'' (௫. என்னும்‌ 
விதிகொள்க. 
- சுடர்த்தொடிக்‌ கோமகள்‌ சினச்தென அதனேதிர்‌ 
மடத்தகை ஆயங்‌ கைதொழு தாஅங்கு 
உறுகால்‌ ஒற்ற ஒல்கி ஆம்பல்‌ 
தாமரைக்கு இறைஞ்சும்‌ தண்டுறை ஊரன்‌ 
௫. சிறுவளை விலையெனப்‌ பெருந்தேர்‌ பண்ணிஎம்‌ 
முன்கடை நிறீஇச்‌ சென்றிசி னோனே 
நீயுக்‌, தேரொடு வந்து போதல்செல்‌ லாது 
நெய்வார்ந்‌ தன்ன துய்யடங்கு நரம்பின்‌ 
இரும்பா ணொக்கல்‌ தலைவன்‌ பெரும்புண்‌ 
௧௦. ஏளர்‌ தழும்பன்‌ ஊணூர்‌ ஆங்கண்‌ 
பிச்சைசூம்‌ பெருங்களிறு போலவெம்‌ 
அட்டில்‌ ஓலை தொட்டனை நின்மே. 

(சோ -. ள்‌.) நெய்‌ வார்ந்து அன்ன துய்‌ அடங்கு நரம்பின்‌ 
இரும்‌ பாண்‌ ஒக்கல்‌ தலைவன்‌ ... நெய்வடிஈ,காலொகத்த பிசிர்‌ அடங்‌ 
இய நரம்பு பூட்டிய யாழையுடைய பெரிய சுற்றத்தையுடைய 
பாணர்‌ தலைவனே !; சுடர்த்தொடிக கோமகள்‌ சினந்தகென அதன்‌ 
௪.இர்‌-விளங்குகன்ற தொடியணிந்‌த அரசகுமாரி சினங்கொண்ட 
வுடன்‌ அவ்விட,த்தில்‌; மடத்‌ தகை ஆயம்‌ கைதொழுதாங்கு ... 
மடப்ப.ததையுடைய கோழியர்‌ குழாம்‌ கைதொழுது இறைஞ்சி : 
னாற்போல; உணுகால்‌ ஒற்ற ஆம்பல்‌ ஓல்‌ தாமரைக்கு இறைஞ்‌ 
சும்‌ - மிக்க காற்று மோதுதலானே ஆம்பல்‌ குவிந்து தாமரை 
மலரிட,த்தில்‌ வந்து சாய்ந்து வணங்காகிற்கும்‌; தண்‌ துறை 
ஊரன்‌ று வளை விலை என - கண்ணிய துறையையுடைய ஊரன்‌ 
ஏனையொரு,த்‌.இக்குப்‌ பரியமளிக்க வேண்டிச்‌ செல்லுவான்‌ 
இடையே எம்மைக்‌ காண்டலானே சிறிய வக£யினையுடைய இவட்‌ 
குரிய விலை இதுவென்று; பெருந்தேர்‌ பண்ணி எம்‌ முன்கடை 
கிமீஇச்‌ சென்றிசினோன்‌-,கன்‌ பெரிய தேரை அலங்கரித்து எமது 
முன்‌ நிலின்கண்ணே நிறு ,த்தியிட்டு வேறொரு பரத்தையின்‌ மனை 
யகம்‌ ஈர்டிச்‌ சென்றொழிந்‌ தனன்‌ கண்டாய்‌; நீயும்‌ தேரொடு வந்து 
போதல்‌ செல்லாது ஏஎர்‌ தழும்பன்‌ 'ஊணூர்‌' ஆங்கண்‌-௮அவன து 
2 தருடனே வந்த நீயும்‌ அவன்‌ பின்னே செல்லாது போரிலே 
பெரிய புண்ணால்‌ அழகுபெற்ற 'தழும்பன்‌' என்பவன து ஊணூரி 
டதீதுள்ள; பிச்சைசூழ்‌ பெருங்களிறு போல - பிச்சைக்கு வந்த 
பெருங்களிறு நிற்றல்போல; எம்‌ அட்டில்‌ ஓலை தொட்டனை நில்‌ - 
எம்முடைய அட்டிற்சாலைக்‌ கூரையின்‌ பனையோலையைத்‌ 
தொட்டு நிற்ன்றனை; அவ்வண்ணமே கிற்பாயாக! எ - ஹு, 


௫௧௨ நற்றிணை நானூறு 


உள்ளுறை காற்று மோதுதலாலே ஆம்பல்‌ தாமரையைத்‌: 
தாழும்‌ என்றது, தலைவன்‌ நின்னை ஏவுதலாலே நீ இங்கு வந்து 
இறைஞ்சி நடலை பயிற்று நின்றனை என்றதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி... 
பயன்‌ - வாயின்‌ மறுத்தல்‌. 


இரண்டாம்‌ துறையின்‌ உரை :--ஊ ரனொருவன்‌ இவளைப்‌ பொன்‌ 
அ௮ணியவேண்டி. இச்சிறிய வளையுடையாளுக்கு விலை ஈதென்று தனது 
தேரினை அலங்கரித்து நிதியத்தோடு எமது முன்றிலிற்‌ கொணர்ந்து 
நிறுத்தி அந்தணர்‌, சான்றோர்‌ முதலாயினோரை அழைத்து வரப்‌: 
போயினான்‌; நீயும்‌ அவ்வண்ணம்‌ தேரோடு வந்து நிதியந்தந்து மணந்து 
செல்லாது பாணர்‌ ஓக்கலுக்கு உணவளிக்குந்‌ தழும்பனது ஊணூ 
ரென்னு மிடத்தே களிறு நிற்றல்‌ போல இரவுக்‌ குறியிடமாகிய அட்‌ 
டிற்‌ சாலைக்‌ கூரைப்‌ பனை யோலையைத்‌ தொட்டுக்‌ கருதிக்கொண்‌ டிருக்‌ 
இன்றனை; அங்ஙனமே நிற்பாயாக: எ-று. 


(பெரு -ரை.) இரும்பாண்‌ ஒக்கல்‌ தலைவன்‌ என்னும்‌ தொடரை 
பவ மும்பலுக்கே அடையாக்‌இப்‌ பாணனே என வருவித்‌ தோதுதல்‌ 
இச்செய்யுளாசிரியர்‌ கருத்திற்‌ கொப்பதாம்‌. ஏளஎர்‌ தழும்பு - விழுப்‌: 
புண்ணால்‌ உண்டான தழும்பு. இத்தகைய தழும்புடைமையால்‌ ஏஎர்‌ 
தழும்பன்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றான்‌ போலும்‌. அவன்‌ ஊர்தானும்‌ அறக்‌ 
கோட்டங்கள்‌ மிக்கு எளியவர்க்கு உண்டி வழங்குமிடமாதலாற்‌ 
போலும்‌ ஊனூர்‌ எனப்படுகஇன் ஏது. அவ்வூரில்‌ களிறு பிச்சைக்குச்‌ 
சூழ்ந்து வரும்‌ என்றது, அறறிலையங்கட்கு அரிசி முதலிய ஏற்றற்கு. 
யானை தெருக்களி32ல வரும்‌ வழக்கத்தைக்‌ குறித்தவாறு போலும்‌; 
“பேர்தல்‌ செல்லாது' என்றம்‌ பாடம்‌. இச்செய்யுளின்கண்‌ மெல்லிய 
தண்டுடைமையாற்‌ காற்றுன்‌ மோதுண்ட ஆம்பன்‌ மலர்‌, வன்றண்டு 
டைமையாற்‌ சாயாது நிற்கும்‌ தாமரை மலரின்பாற்‌ சாய்தலைக்‌ 
கோமகள்‌ சினங்கண்டு தோழியர்‌ வணங்குதல்‌ போன்று என உவமித்த 
அழகுங்‌ கற்பனையும்‌ உள்ளு?தாறுவகை தருகின்றன. (௩00) 


௩௦௧. பாண்டியன்‌ மாறன்வழுதி 
திணை : குறிஞ்சி. 


துறை: இது, சேட்படுத்துப்‌ பிரிவின்கண்‌ அன்பின்‌ இயற்கை 
யில்‌ தகுவகையதோர்‌ ஆற்றாமையினான்‌ என்று தோழி தன்‌ உள்ளே 
சொல்லியது. - 


(து- ம்‌.) என்பது, தலைமகளைக்‌ குறைகயப்பித்துக்‌ கூட்டுவிக்குர்‌ 
தோழி தலைவியின்‌ அருமை பெருமை முதலாயவைகளை யறிந்து, தலை 
மகன்‌ விரைவில்‌ வரை தல்‌ காரணமாக அவனுக்கு இயையா து மறுத்துக்‌ 
கூறி அவன்படுக்‌ துன்பத்தை அறிந்துவைத்தும்‌ எம்‌ அன்னை 
இவளைப்‌ பலகாலும்‌ கோக்கிப்‌ புகழ்ந்து கூறித்‌ தன்மனத்து மறக்கப்‌ 
படாத்‌ தன்மையளாய்‌ இராகின்றாள்‌ ஆதலின்‌ இங்குக்‌ கூட்டுவிப்பதை 
யறிந்தால்‌ எத்தன்மையளாமோ? யான்‌ இதனை அஞ்சுகின்றேனென்று 
தன்னுள்ளே கவன்று கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “£மறைந்தவள்‌ அருக,.....பின்னிலை நிகழும்‌ 
பல்வேறு மருங்கிலும்‌!” என்னும்‌ (தொல்‌. கள. ௨௩) விதிகொள்க, 


இ 


மூலமும்‌ உரையும்‌ இசாட 


நீண்மலைக்‌ கலித்த பெருங்கோல்‌ குறிஞ்சி 
நாள்மலர்‌ புரையும்‌ மேனிப்‌ பெருஞ்சுனை 
மலர்பிணைத்து அன்ன மாயிதழ்‌ மழைக்கண்‌ 
மயிலோர்‌ அன்ன சாயல்‌ செந்தார்க்‌ 

௫. கிளியோர்‌ அன்ன கிளவிப்‌ பணைத்தோள்‌ 
பாவை அன்ன வனப்பினள்‌ இவளெனக்‌ 
காமர்‌ நெஞ்சமொடு பலபா ராட்டி 
யாய்மறப்பு அறியா மடந்தை 
தேமறப்பு அறியாக்‌ கமழ்கூம்‌ தலளே. 


(சோ-ள்‌.) தேம்‌ மறப்பு அறியாக்‌ கமழ்‌ கூந்கலள்‌ .- 
அகிலின்‌ நெய்பூ நீங்ககல்லாக மணம்‌ வீசுகின்ற கூர்‌ தலையுடைய 
தலைமகள்‌, கான்‌ பருவம்‌ உடையள்‌ ஆயினமையால்‌; நீள்‌ மலைக்‌ 
கலி.கக பெருங்கோல்‌ குறிஞ்சி நாள்‌ மலர்‌ புரையும்‌ மேனி - நீண்ட 
மலையிலே தழைந்‌,த பெரிய தண்டினையுடைய குறிஞ்சியின்‌ விடிய 
லிலே விரிந்‌த மலர்‌ போன்ற மேனியையும்‌; பெருஜஞ்சுனை மலர்‌ 
பிணைத்து அன்ன மா இகழ்‌ மழைக்‌ கண்‌ - பெரிய சுனையிலுள்ள 
குவளை மலர்‌ எதிர்‌ எதிர்‌ வைத்துப்‌ பிணை த. தாற்போனற இமையை 
யுடைய கரிய குளிர்ச்சி பொருந்திய கண்ணையும்‌; மயில்‌ ஓர்‌ 
அன்ன சாயல்‌ - மயிலின்‌ ஒருதன்மையொ,.த்த சாயலையும்‌; செந்‌ 
கார்க்‌ களி ஓர்‌ ௮ன்ன களவி - கழுத்திலிட்ட சிவந்த வரை 
யுடைய கிளியின்‌ ஒருதன்மையொ.த்த சொல்லையும்‌; பணைத்‌ 
கோள்‌ - பருத்த தோளையும்‌; பாவை அன்ன வனப்பினள்‌ - 
கொல்லிப்‌ பாவை போன்ற அழகையுமுடையவள்‌; இவள்‌ எனக்‌ 
காமர்‌ நெஞ்சமொடு பல பாராட்டி - இவளென்னு விருப்பம்‌ 
வரும்‌ உள்ள,த் துடனே பலபடியாகப்‌ புகழ்ந்து கூறி; யாய்‌ மறப்பு: 
அறியா மடந்தை - எம்‌.தாய்‌ சிறிதுமீ மறக்கப்படா,த மடந்தையா 
யிராநின்றாள்‌ ஆ,கலின்‌ இவளது ஆற்றாமை தீரக்‌ கூட்டுவிப்பதை 
அறியின்‌ அவ்வன்னை எ,த்தன்மையள்‌ ஆவளோ? இதற்கு 
யான்‌ அஞ்சுகின்றேன்‌; எ- ஹு. 

(வி-ம்‌.) தேம்‌ - அலினெய்‌, செத்தார்‌ - கழுத்திலிட்ட வரை 
. தலைமகள்‌ பருவமெய்திக்‌ கதிர்ப்புக்கொண்டதனை நோக்கனமை 

யின்‌ புறத்தேபோலல்‌ முருகு அணங்குமோவென்று அன்ன ஓழியாது 
கருதுபவள்‌ ஆதலின்‌, யாய்மறப்பறியா மடந்தையென்றாள்‌. மெய்ப்‌ 
பாடு - பிறன்கண்தோன்றிய வருத்தம்‌ பற்றிய அவலம்‌. பயன்‌ - தானே 
கூறி ஆறுதல்‌. 

(பெரு - ரை.) *'நீண்மலை, என்பது தொடங்கி “ வனப்பினள்‌ !” 
என்னுந்‌ துணையும்‌ தோழி தாயின்‌ பாராட்டுரையைக்‌ கேட்டிருந்தவள்‌ 
அவற்றைக்‌ கொண்டு கூறினள்‌. (௩௦௧) 

௩. நர--88 


[] 


இக௪ நற்றிணை நானூறு 


௩௦௨. மஅரை மருதனிளதாகனார்‌ 

திணை பாலை. 

துறை: இது, பருவங்கழிந்த து கண்டு தலைமகள்‌ சொல்லியது, 

(து- ம்‌.) என்பது, கார்காலம்‌ வரும்பொழுது வருவேனென்று 
கூறி வினைவயிற்‌ சென்ற தலைமகன்‌ முன்பு கூறிய பருவம்வந்து நீங்கு 
மளவும்‌ வாராமையாலே கலைமகள்‌ கெஞ்சழிந்து சுரநெறியேதய ஈம்‌ 
காதலர்‌ கொன்றைகள்‌ மலர்ந்து கார்காலஞ்‌ செய்ததனை அறிந்திலரா 
யினும்‌, புதர்தொறும்‌ மலர்ந்த எறுழமலர்‌ வெண்ணிறம்‌ பெறுகின்ற 
கூதிர்காலத்தையும்‌ அவர்‌ அறிந்திலரோவென பொந்து கூறாசிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, “அவனறிவு ஆற்ற அறியும்‌! (தொல்‌- கற்‌. எ) 
என்னும்‌ நூற்பாவிற்‌ (பல்வேறு நிலை' என்பதனாற்‌ கொள்க, 

இழையணி மகளிரின்‌ விழைதகப்‌ பூத்த 
நீடுசுரி இணர சுடர்வீக்‌ கொன்றைக்‌ 
காடுகவின்‌ பூத்த ஆயினும்‌ நன்றும்‌ 
வருமழைக்‌ கெதிரிய மணிநிற இரும்புதல்‌ 

இ. நரைநிறம்‌ படுத்த நல்லிணர்த்‌ தெறுழ்வீ 

தாஅம்‌ தேரலர்‌ கொல்லோ சேய்நாட்டுக்‌ 
களிறுதைத்‌.து ஆடிய கவிழ்கண்‌ இடுநீறு 
வெளிறில்‌ காழ வேலம்‌ நீடிய 

பழங்கண்‌ முதுநெறி மறைக்கும்‌ 

௧௦ வழங்கருங்‌ கானம்‌ இறந்திச னோரே. 

(சோடள்‌.) சேய்‌ காட்டுக்‌ களிறு உதைத்து ஆடிய கவிழ்‌ 
கண்‌ இடு நீறு - வேற்று காட்டிலே களிறு காலால்‌ உதைத்துப்‌ 
போகட்டு ஒழிந்த மேல்‌ கீழாகப்‌ படிந்த மிக்க புழுதி; வெளிறு 
இல்‌ காழ வேலம்‌ நீடிய பழங்கண்‌ முதுநெறி மறைக்கும்‌ - வெளிறு 
இன்றி வயிரமேறிய வேலமரங்கள்‌ நெருங்கிய செல்லுவோருக்குத 
துன்பளு செய்‌, தலையுடைய முதிர்ந்த நெறியை மரையாநிற்கும்‌; 
வழங்கு அருங்கானம்‌ இறக்திசினோர்‌ - மக்கள்‌ நடத்‌ தற்கரிய 
சுரநெறியின்கண்ணே சென்ற தலைவர்‌; இழை அணி மகளிரின்‌ 
விழை தகப்‌ பூத்த நீடு சுரி இணர சுடர்வீக்‌ கொன்றைக 
காடு கவின்‌ பூத்த ஆயினும்‌ - பொன்னாலாகிய கலன்களை மிக 
அணிக்‌ மகளீர்போல யாவரும்‌ விரும்பும்‌ வண்ணம்‌ மலர்‌ 
விரிந்த நீண்ட சரிந்த பூங்கொ.த்தில்‌ உள்ள விளங்குகின்ற பூவை 
யுடைய கொன்ரைக்காடு அழகு மிக்கருக்‌த அதனை அறிந்‌ இல 
ரேனும்‌; ஈன்றும்‌ வரும்‌ மழைக்கு எதிரிய மணி கிற இரும்‌ 
புதல்‌ - பெரிதும்‌ வருனெற மழையை நோக்கி மலர்ந்த நீலமணி 
யின்‌ கிறம்‌ போன்ற கரிய புதர்களிலுள்ள; ஈல்‌ இணர்தது 


டி 


மூலமும்‌ உரையும்‌ ௫௧௫ 


அனுழ்‌ வீ நரை நிறம்‌ படுத்த தாஅம்‌ தேரலா்‌ கொல்‌ - நல்ல பூங்‌ 
கொத்தை உடைக்‌ தாகிய எனுழ மலர்‌ மழைக்காலம்‌ நீங்குக 
லாலே தன்னிறமாறி வெண்மை நிறம்‌ பொருந்தியிறாத தலை அவா 
தாம்‌ அறியாரோ? அறிந்‌திறாப்பாரேல்‌ முன்பு தாம்‌ கூறிய 
பருவம்‌ கழினெறகதே என்று வந்திருப்பரே; எ - ஹு, 

(வீ-ம்‌.) நீறு நெறியை மறைக்குங்‌ கானமென்க.. மணிகிற 
இணரையுடையது எறுழமலரெனவுமாம்‌. 

, தலைவர்‌ விரைவில்‌ வந்து முயங்கு தற்கு மில்லையேயென்பாள்‌ சேய்‌ 
காட்டு இறந்திசி3னோரென்றாள்‌. இது துன்பத்துப்‌ புலம்பல்‌, 

இறைச்சி :--இரும்புதரிலுள்ள  மணீிநிறமலர்‌ நரைநிறம்படுத்த 
வென்றது, மணிநிறமுடைய யானும்‌ வீளர்ப்பு மிறம்பெற்3றனென்ற 
தாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) இதன்கண்‌ களிறதைத்த நீறு முதுநெறி மறைக்‌ 
கும்‌ என்றது, “எம்பெருமானுக்கு அவர்‌ உள்ளத்‌ தெழுந்த பொருளாசை 
அவர்‌ எமக்குக்‌ கூறிச்சென்ற உறுதிமொழியை மறைப்பதாயிற்று” 
என்னும்‌ உள்ளுறையுடைத்தென்க. சேய்காட்டு என்பது தொடங்கிக்‌ 
கானம்‌ என்னுந்துணையும்‌ பண்டொருகால்‌ பாலைநிலத்தின்றன்மை 
யைத்‌ தலைவன்‌ கூறியதனைக்கொண்டு கூறியபடியாம்‌. (௨௦௨) 


௩௦௩. மதுரை அருலவியதாட்டு 
ஆலம்பேரி சாத்தனார்‌ 


திணை: கெய்தல்‌. 

துறை: (௧) இது, வேட்கை தாங்ககில்லாளாய்த்‌ தோழிக்குத்‌ 
தலைமகள்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைவன்மீதுண்டாகிய காதலானது கை 
கடந்து பெருக அது தாங்க இயலாத தலைவி தோழியை நெருங்க நாம்‌ 
.துயரமடைதல்‌ போல நம்‌ கொண்கனும்‌ துன்பமெய்தி. “ஈள்ளிரவினும்‌ 
கம்‌ காதலி துயிலாளாய்‌ வருந்‌. துவளோ' என்று தன்‌ நெஞ்சிலே கருது 
துண்டாகுமோ, ஆகும்‌ எனில்‌ ஒன்று கூறுவாயாகவென்று அழிந்து 
கூறாமிற்பது. 

(இ-ம்‌. இதனை, “காமஞ்‌ சிறப்பினும்‌'' (தொல்‌. கள. ௨0) 
என்னும்‌ விதியாற்‌ கொள்க. 

துறை: (௨) சிறைப்புறத்தானென்பது மலிந்ததூஉமாம்‌. 


(து- ம்‌.) என்பது, தலைமகள்‌ ஒருசிறைவந்து உறைவதனை 
அறிந்த தோழி சொல்லியதுமாகும்‌. (உரை இரண்டற்குமொக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதற்கு, **ஈன்னயம்‌ பெற்றுழி ஈயம்புரி யிடத்தும்‌!* 
(தொல்‌.கள. ௨௩) என்னும்‌ விதி கொள்க. 


இக நற்றிணை கானூறு 


ஒலியவிந்‌ து அடங்கி யாமம்‌ ஈள்ளெனக்‌ 
கலிகெழு பாக்கம்‌ துயின்மடுர்‌ தன்றே 
தொன்றுஉறை கடவுள்‌ சேர்ந்த பராரை 
மன்றப்‌ பெண்ணை வாங்குமடற்‌ குடம்பைத்‌ 
௫. துணைபுணர்‌ அன்றில்‌ உயவுக்குரல்‌ கேட்டொறும்‌ 
துஞ்சாக்‌ கண்ணள்‌ துயரடச்‌ சாஅய்‌ 
நம்வயின்‌ வருந்தும்‌ நன்னுதல்‌ என்பது 
உண்டுகொல்‌ வாழி தோழி தெண்கடல்‌ 
வன்கைப்‌ பரதவர்‌ இட்ட செங்கோல்‌ 
௧௦. கொடுமுடு அவ்வலை பரியப்‌ போகிக்‌ 
கடுமுரண்‌ எறிசுறா வழங்கும்‌ 
நெடுநீர்ச்‌ சேர்ப்பன்தன்‌ நெஞ்சத்‌ தானே. 


(சோ-ள்‌.) கோழி வாழி. தோழீ! நெடுங்காலம்‌ வாழ்‌ 
வாயாக! ஒலி அவிந்து அடங்‌ யாமம்‌ ஈள்‌ என - ஊர்‌ ஓசை' 
யவிந்து அடங்க இரவு நடுயாம மாகலும்‌; கலி கெழு . பாக்கம்‌ 
துயில்‌ மடிற்தன்னு - கட்குடியின்‌ செருக்கு அடங்கிப்‌ பாக்கமும்‌ 
துயிலா நின்றதே இப்பொழுது ஈம்‌ காதலனை நினைந்து நாம்‌ 
வருந்துதல்‌ போல; கெள்‌ கடல்‌ வன்கைப்‌ பரதவர்‌ இட்ட 
செங்கோல்‌ கொடுமுடி ௮ வலை - தெளிந்த கடலின்கண்ணே 
வலிய கையையுடைய பரதவ மாக்கள்‌ மீன்‌ பிடித்தற்கு நெடுக. 
இட்ட வெந்த நிறத்தையும்‌ வலித்துக்‌ கட்டிய முடியை 
யும்‌ உடைய அழயெ வலை; பரியப்போடிக்‌ கடு முரண்‌ எறி சுறு 
வழங்கும்‌ - பீனுபடக்‌ கிழித்துச்‌ சென்று ௮அச்ச,த்தைச்‌ செய்யும்‌: 
வலிமையுடைய தன்‌ மருப்பினாற்‌ கொல்ல வல்ல சுறாமீன்‌ இயங்கா 
திற்கும்‌; நெடு நீர்ச்‌ சேர்ப்பன்‌ தன்‌ நெஞ்ச,த்தான்‌ - நீண்ட நீர்த்‌: 
துறையையுடைய தலைவனது உள்ளத்திலும்‌; கொன்று உறை. 
கடவுள்‌ சேர்ந்த பராரை மன்றப்‌ பெண்ணை வாங்குமடல்‌ குடம்‌ 
பைத்‌ துணை புணர்‌ அன்றில்‌ - பண்டு கொட்டு உறைகின்ற: 
கடவுள்‌ தங்கப்பெற்ற பருதீத அடியையுடைய ஊர்ப்பொதுவி 
லுள்ள பனையின்‌ வளைந்த மடலிடத்துச்‌ செய்த குடம்பையின்‌ 
கண்‌ இருந்து தன்‌ பெடையைப்‌ புணர்‌ன்ற மகன்றிலின்‌; உயவுக்‌- 
குரல்‌ கேள்‌ தொறும்‌ -. வருத்,தந்‌ தரும்‌ குரலைக்‌ கேட்குந்தோனும்‌; 
கல்‌ நுதல்‌ துஞ்சாக்‌ கண்ணள்‌ துயர்‌ அட - நல்ல அ.தலினையுடைய 
கம்‌ காதலி கண்‌ உறங்காது காமநோய்‌ வருத்து தலானே; சாஅய்‌ 
கம்‌ வயின்‌ வருந்தும்‌ என்பது உண்டு கொல்‌ - உடம்பு மெலிந்து 
தம்மீது வருக்தமடையாகிற்பள்‌ என்பதும்‌ உண்டாகுமோ 2- 
அசாய்க்து கூறாய்‌; எ. xx 


மூலமும்‌ உரையும்‌ (இகள 


வி-ம்‌.) மன்றப்பெண்ணை - ஊர்ப்பொதுப்பனை- தம்‌ குல 
தெய்வத்தையும்‌ ஊர்ப்‌ பொதுத்‌ தெய்வத்தையும்‌ பனையிலேற்றுவித்து 
வணங்கிவருவ து தொன்றுதொட்டு வரும்‌ நெய்தல்‌ நிலத்து வழக்கு. 

, உசாவுவாருண்டாயவிடக்துச்‌ சிறிதாற்றலாமெனினும்‌, அதுவும்‌ 
இல்லாதபடி. பாக்கம்‌ துயில்மடி.ந்த3தயென்று இரங்கினள்‌. 

, உள்ளுறை :--பரதவரிட்ட வலையைக்‌ இழித்‌ தச்சென்று சுறு இயங்‌ 
கும்‌ என்றது, நாம்‌ நமது அன்பினாலே பிணிக்கவும்‌ தலைவன்‌ அதனை 
இகந்து சென்று வைகாநின்றானென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. 
பயள்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) சேர்ப்பன்‌ நெஞ்சத்தும்‌ நன்னுதல்‌ ஈம்‌ வயின்‌ 
வருந்தும்‌ என்பது உண்டு கொல்‌? என இயைத்துக்கொள்க, *பரியப்‌ 
போூ' என்றும்‌ பாடம்‌. (௩௦௧) 


௩௦௪, மாறோக்கத்து நப்பசலையார்‌ 


தீனை: குறிஞ்சி. 

துறை: இது, வரையாது நெடுங்காலம்‌ வந்தொழுக ஆற்ற 
ளாகிய தலைமகள்‌ வன்பொறை எதிர்மொழிந்தது. 

(நு-ம்‌.) என்பது, வரைந்துகொள்ளாது பலநாளும்‌ களவில்வம்‌ 


.தொழுகுந்‌ தலைமகனை நினைந்து” வருநெறியின்‌ ஏதங்கருதி வருந்திய 


தலைமகள்‌, தன்னை வருந்தாதேயென்று தோழி பலகாலுங்‌ கூறுதலானே 
தாங்காது எதிர்மொழிபவள்‌ தலைவனை முயங்க போது எழிலும்‌ 
பிரிந்தபோது பசலையுக்‌ தோன்றுதலால்‌, அவன்மார்பு இன்பமும்‌ 
துன்பமும்‌ உடையதென்று கூறுவதுடன்‌ உள்ளுறையால்‌ அவன்‌ 
விரைய மணஞ்செய்து கொள்வானாக எனவும்‌ பரிந்து கூறாகிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு *வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌”? 
(தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ விதிகொள்க. 
வாரல்‌ மென்தினைப்‌ புலவுக்குரல்‌ மாம்திச்‌ 
சாரல்‌ வரைய கிளையுடன்‌ குழீஇ 
வளியெறி வயீரின்‌ கிளிவிளி பயிற்றும்‌ 
நளியிருஞ்‌ சிலம்பின்‌ ஈன்மலை நாடன்‌ 
இ. புணரிற்‌ புணருமார்‌ எழிலே பிரியின்‌ 
மணிமிடை பொன்னின்‌ மாமை சாயஎன்‌ 
அணிகலஜஞ்‌ சிதைக்குமார்‌ பசலை அதனால்‌ 
அசுணங்‌ கொல்பவர்‌ கைபோல்‌ நன்றும்‌ 
இன்பமும்‌ துன்பமும்‌ உடைத்தே 
௧௦. தண்கமழ்‌ நறுந்தார்‌ விறலோன்‌ மார்பே, 
(சோடள்‌.) கிளி சாரல்‌ வரைய கிளயுடன்‌ குழீஇ கிளி 
கள்‌ சாரல்‌ பொருக்இய மலையிலுள்ள சுற்றத்‌ தொடு சேர்ந்து; 


௫௧௮ நற்றிணை நானூறு 


வாரல்‌ மெல்‌ இனைப்‌ புலவுக்குரல்‌ மாந்தி - தாம்‌ கொள்ளையிடுதற்‌' 
குரிய மெல்லிய இனையின்‌ மணம்‌ நிரம்பிய கதிரைக கொய்து 
இன்னு; வளி எறி வயிரின்‌ விளி பயிற்றும்‌ ஈளி இருஞ்‌ சிலம்பின்‌ 
நல்‌ மலைநாடன்‌ -. காற்றினால்‌ ஒலியெழுப்பும்‌ கொம்பு வாச்சியம்‌ 
போல ஒன்றனையொன்று அழையா கிற்கும்‌ நெருங்கிய பக்க 
மலைகளையுடைய நல்ல மலைகாடன்‌ வந்து; புணரின்‌ ஆர்‌ எழில்‌ 
புணரும்‌ -. என்னைப்‌ புணர்ந்த காலமெல்லாம்‌ எனக்கு நிரம்பிய 
நல்ல அழகு உண்டாகாகிற்கும்‌; பிரியின்‌ - அவன்‌ என்னைப்‌ 
பிரிந் காலோ; மணி மிடை பொன்னின்‌ மாமை சாய .. நீலமணி 
யிடைப்பட்ட பொன்போல எனது மெய்யின்‌ மாந்தளிரின்‌ 
தன்மை கெட; அணி கலம்‌ பசலை சிதைக்கும்‌ _ என்‌ அழகையும்‌ 

கலத்கையும்‌ பசலை தோன்றிக்‌ கெடுக்காகிற்கும்‌ அதனால்‌ 

கண்‌ கமழ்‌ கறுந்‌ தார்‌ விறலோன்‌ மார்பு - ஆதலினால்‌ தண்ணிய 

தாய்‌ மணங்கமழும்‌ நறிய மாலையணிந்‌த வலிமையுடைய ௩ம்‌ 
காதலன்‌ மார்பான அ; அசுணங்‌ கொல்பவர்‌ கைபோல்‌ ஈன்னும்‌: 
இன்பமும்‌ துன்பமும்‌ உடை த்து - இசையறிவிலங்காகிய ௮சுண 

மானைக்‌ கொல்பவருடைய கையைப்‌ போலப்‌ பெரிதும்‌ இன்பமும்‌: 
துன்பமும்‌ உடையகதாயிராகின்றது; எ. று, 

(வி-ம்‌.) வாரல்‌ - நீளுதலுமாம்‌. ஆர்‌ இரண்டும்‌ அசை நிலை 
அசுணங்கொல்பவர்‌ முதலில்‌ யாழை வாசித்துப்‌ பின்பு செவியில்‌ ஏற்க 
வொண்ணாத பறையை முழக்க அவற்றைக்‌ கொல்வதனால்‌ இன்பமும்‌ 
துன்பமும்‌ உடைமையின்‌ அதனை உவமித்தார்‌. 

.. உள்ளுறை: ளி இளையொடு குழீஇ வந்து இனணையைத்‌ தின்று 
விளி பயிற்றும்‌ நாடனென்றது, அப்படிப்போலத்‌ தலைமகனும்‌ 
அந்தணர்‌ சான்றோர்‌ உடன்‌ குழீஇ வந்து என்னை மணந்து என்நலத்‌ 
துய்த்து மடுழ்ந்து விளயாடப்பெறுவானாகவென்றதாம்‌: மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) வாரல்‌ மென்தினைப்‌ புலர்வுக்குரல்‌ என்றும்‌ பாடம்‌... 
இதுவே பொருத்தமான பாடம்‌. புலர்வுக்குரல்‌-முதிர்ந்துலர்ந்த கதிர்‌. 
புலவு என்பது புலானாற்றத்தையே சிறப்பாகக்‌ குநிக்குமொரு சொல்‌ 
லாகலின்‌ என்க. (௩௦௪). 


re ௩௦௫. கயமனார்‌ 


திண: பாலை. 

துறை: (க) இது, நற்றாய்‌ தோழிக்குச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ தலைமகளை இரவில்‌ உடன்கொண்டு' 
சென்றனன்‌ என்று செவிலியாலறிந்த ஈன்ற தாய்‌ அஃது, அறநெறி 
யென்று கொண்டும்‌ பிரிதல்‌ பொருத தோழியை நெருங்கி, “மகளே” 
கின்‌ தோழி ஆடிய பந்தும்‌ அவள்‌ ஓம்பீ வந்த வயலையங்‌ கொடியும்‌, 
விகாயாடிய மொச்சியும்‌, அவளில்லாது தனியே கண்ட சோலையும்‌: 


த 


மூலமும்‌ உரையும்‌ ௫௧௯ 


என்னை வருத்தாடிற்ப அதனொடு நில்லாமே காட்டின்கண்ணே ஈண்‌ 
பகலிற்‌ புறவின்‌ குரலைக்‌ கேட்டு, அமர்த்த நோக்கத்தால்‌ அவ்விடலை 
வருந்தவுஞ்‌ செய்யுமோவென என்னுள்ளம்‌ துயரம்‌ எய்துவ?தயென்‌ 
தழிந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “தன்னும்‌ அவனும்‌ அவளும்‌ சுட்டி.......... 2௦ 
போகிய திறத்து நற்றாய்‌ புலம்பலும்‌!' (தொல்‌. அகத்‌, ௩௬.) என்னும்‌ 
விதிகொள்க. 

துறை: (௨) மனைமருட்சியுமாம்‌. 

(தி-ம்‌.) என்பது, ஈன்ற தாய்‌ மனையின்கண்ணே இருந்து 
மருண்டு சொல்லியதுமாம்‌. (உரை இரண்டற்கு மொக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதுவுமது. 

வரியணி பந்தும்‌ வாடிய வயலையும்‌ 
மயிலடி அன்ன மாக்குரல்‌ நொச்சியும்‌ 
கடியுடை வியன்ககர்‌ காண்வரத்‌ தோன்றத்‌ 
தமியே கண்டதண்‌ தலையும்‌ தெறுவர 

இ. கோயா கின்றேம்‌ மகளைநின்‌ தோழி 
எரிசினம்‌ தணிந்த இலையில்‌ அம்சினை 
வரிப்புறப்‌ புறவின்‌ புலம்புகொள்‌ கெள்விளி 
உருப்பவிர்‌ அமையத்து அமர்ப்பனள்‌ கோக்க 
இலங்கிலை வென்வேல்‌ விடலையை 

௧௦. விலங்குமலை ஆர்‌ இடை நலியுங்கொ லெனவே. 


(சோடள்‌.) மகள்‌ வரி அணி பந்தும்‌ வாடிய வயலையும்‌ - 
மகளே! நின்‌ தோழி விளையாடிய வரிந்து அணிந்த பந்தும்‌ நீர்‌ 
விடுவார்‌ இன்மையாலே வாடிய அவளோம்பி வந்த வயலைக்‌ 
கொடியும்‌; மயில்‌ அடியன்ன மாக்‌ குரல்‌ கொச்சியும்‌ - சிற்றில்‌ 
கோலி விளையாடிய மமில்‌ போன்ற இலையையும்‌ கரிய. பூங்‌ 
கொத்தலையும்‌ உடைய நொச்சியும்‌; கடி உடை வியன்‌ நகர்‌ 
காண்வர,த்‌ தோன்ற - காவலையுடைய அகன்ற மாளிகையிடத்து 
எதிரே காணும்படி. தோன்றாநிற்ப; தமியே கண்ட தண்டலபயும்‌ 
தெறுவர - அவளின்றித்‌ தனியே கண்ட சோலையும்‌ என்னை 
வருத காகிற்ப,) நின தோழி எரி சனம்‌ தணிந்த இலை இல்‌ ௮ம்‌ 
சினை வரிப்புறப்‌ புறவின்‌ புலம்புகொள்‌ தெள்விளி - அவற்றொடு, 
கின்‌ கோழி ஆதித்த மண்டிலம்‌ கொதிப்புச்‌ சிறிது அடங்கிய 
மாலையின்‌ முற்படு பொழுதில்‌ இலையுதிர்‌ த அழகிய மரக்கிளையில்‌ 
இருந்து வரி பொரும்‌,திய முதுகனையுடைய புறாவினது அச்சங்‌ 
கொள்ள,த்தக்க தெளிந்த கூவுதலானாகய ஓசையைக்‌ கேட்டு; 
உருப்பு அவிர்‌ அமையத்து அமர்ப்பனள்‌ நோக்கி - வெப்பமிக்க 


௫௨௦ நற்றிணை நானூறு 


பொழுஇன்கண்‌ வருந்இப்‌ போர்‌ செய்யப்‌ புகுந்தாற்‌ போன்ற 
கண்ணையுடையாளாய்‌ நோக்‌; இலங்கு இலை வென்‌ வேல்‌ 
விடலையை மலை விலங்கு ஆர்‌ இடை நலியும்‌ கொல்‌ என-இலங்கிய 
இலைவடிவாயெ வெற்றிபொருந்‌இய வேற்படையை யேந்திய 
காதலனை மலை குறுக்கிட்ட அரிய நெறியிட தேத துன்புறுத்துங்‌ 
கொல்லோ? என்றே; நோய்‌ ஆனெறேம்‌ - எனக்கு வருத்தம்‌ 
உண்டாகா நின்றது; எ...ூ, 


(வி-ம்‌.) மகளை, ஐ: சாரியை. நலியுமோவென நோயாகன்று 
எனக்‌ கூட்டுக. 


தன்‌ புதல்வி காதலனொடு கலந்து இனிய வாழ்வெய்தக்‌ கண்டால்‌ 
இப்பொழுது அவளின்றிக்‌ காணப்படும்‌ பம்து முதலாயவற்றானெய்துந்‌ 
துயரம்‌ எல்லா மொருங்கே யகலும்‌; அவ்வண்ணமின்றி அவனை 
வெறுக்கச்செய்யின்‌ இல்லறநிகழ்த்தற்யெலாது வருந்துமே என்பது 
கொண்டு பந்து முதலாய கண்டவழி எய்துந்‌ துன்பமேயன்றி விடலையை 
நலியுங்கொலென்றும்‌ இரங்கனொள்‌. மெய்ப்பாடு - உவகைக்‌ கலுழ்ச்சி, 
பயன்‌ - ஆற்றாமை நீங்குதல்‌. 

(பெரு - ரை.) பாலைநிலத்தின்கண்‌ பேதையாகலான்‌ என்மகள்‌ 
அஞ்சவேண்டாதனவற்றிற்கும்‌ அஞ்சுமாற்றால்‌ அவள்‌ காதலனுக்குத்‌ 
அன்பர்‌ தருகுவளோ? என்று வருந்துஇன்றேன்‌ என்று கூறியபடியாம்‌. 
எனவே தன்‌ மகள்‌ பாலை நிலத்த உண்டாகும்‌ பறவை விலங்கு 
முதலியவற்றின்‌ ஓலி கேட்டே நடுங்குவளே/ என்று இரங்கினாளா 
யிற்று. அங்ஙனம்‌ அஞ்சினும்‌ அவள்‌ காதலன்‌ அவட்கு ஏதம்‌ உறா 
வண்ணம்‌ ஓம்புவன்‌ என்று ஒருவாறு நெஞ்சத்தே ஆறுதலும்‌ கொள்‌ 
வாள்‌ அவனை *இலங்கிலை வென்‌ வேல்‌ விடலை' என விதந்து க்ஸ்‌ 

௨௩௦ 


௩௦௬. உரோடோகத்துக்‌ கந்தரத்தனார்‌ 


திணை: குறிஞ்சி. 

துறை: (௧) இது, புனமடிவுரைத்துச்‌ செறிப்பறிவுநீஇயது 

(து- ம்‌.) என்பது, தலைமகன்‌ ஒருபுறமாகவந்‌ து மறைந்‌ துறைதலை 
அறிந்த தோழி, புனங்கொய்தலையும்‌ தலைமகளை இல்வயிற்செறிப்ப 
தனையும்‌ அவன்‌ அறிந்து விரைய மணம்‌ புரிந்து கொள்ளும்படி கூறு 
வாளா கமர்‌ இனைப்புனங்‌ கொய்யலுறாநின்‌ றனர்‌; அன்றி, இறைவி 
யையும்‌ மனையகங்கொண்டு புகுவாராயினார்‌; இனி, அவளை நமது புனத்‌ 
இன்கண்ணே காணவும்‌ இயையாதேயென நொந்துகூறுநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலைவகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌. கள. ௨௩.) என்னும்‌ விதி 
கொள்க. 

துறை: (௨) றைப்புறமுமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகக்‌ கூறியது 
மாகும்‌. (உரை இரண்டற்குமொக்கும்‌.) 


மூலமும்‌ உரையும்‌ ௫௨௧ 


(இ-ம்‌.) இதுவுமது. 
தம்தை வித்திய மென்‌ தனை பைபயச்‌ 
சிறுகிளி கடிதல்‌ பிறக்கயா வணதோ 
குளிர்படு கையள்‌ கொடிச்சி செல்கென 
நல்ல இனிய கூறி மெல்லக்‌ 

ட. கொயல்தொடங்‌ தனரே கானவர்‌ கொடுங்குரல்‌ 
குலவுப்பொறை இறுத்த கோல்தலை இருவி 
விமவொழி வியன்களங்‌ கடுப்பத்‌ தெறுவரப்‌ 

. பைதல்‌ ஒருநிலை காண வைகல்‌ 

யாங்கு வருவது கொல்லோ தீஞ்சொல்‌ 

௧௦. செறிதோட்டு எல்வளைக்‌ குறுமகள்‌ 
சிறுபுனத்‌.து அல்கிய பெரும்புற நிலையே. 


(சோ - ள்‌.) குளிர்படு கையள்‌ கொடிச்சி செல்க என ஈல்ல 
இனிய கூறி - *இளிகடி. கருவி பொருந்திய கையையுடைய 
கொடி.ச்சியே/ நீ மனையகம்‌ புகுவாயாக !' என்னு நல்ல இனிய 
மொழிகளை மொழிந்து; கானவர்‌ மெல்லக்‌ கொயல்‌ தொடங்‌ 
தனர்‌ _ கானவர்‌ மெல்லத்‌ இனைக்‌ கதிரைக்‌ கொய்ய,த்‌ தொடங்‌ 
இனர்‌; தந்தை வித்திய மெல்‌ இனை பைபயச்‌ சிறுகிளி கடிதல்‌ 
யாவண.அ-ஆ,தலின்‌ எம்‌ த்தை விதை தீத மெல்லிய ,இனையைக்‌ 
கொய்து கொண்டு போமாறு மெல்ல மெல்ல வருகின்ற சிறிய 
கிளிகளை வெருட்டுகல்‌ இனி எப்படியாகும்‌ 7; கொடுங்குரல்‌ 
குலவுப்‌ பொறை இறுத்த கோல்‌ தலை இருவி விழவு ஒழி வியன்‌ 
களம்‌ கடுப்ப,த்‌ தெறுவர பைதல்‌ ஒரு நிலை - அங்கனம்‌ வளைக்க 
கதிர்களாஇய குலவிய பொறையைக்‌ கொய்தொழித்த கொம்‌ 
பாகிய தலையையுடைய இனைத்தாள்கள்‌,தாம்‌ இருவிழாச்‌ செய்‌ 
தொழிந்த அகன்ற அவ்‌ விழாக்களம்‌ போலப்‌ பொலிவழிந்து 
எம்மை வரு,த்‌,தாநிற்கையில்‌ இவ்வண்ணம்‌ கொல்லை அழிந்த 
தன்மையையும்‌; இம்‌ சொல்‌ செறி கோட்டு எல்‌ வளக்‌ குறு 
மகள்‌ - இனிய சொல்லும்‌ நெருங்கிய தொகுதியான ஒளி 
பொருந்திய வனளையுமுடைய இளமையுற்ற எங்கள்‌ தலைமகள்‌; 
சிறு புனத்து அல்யெ பெரும்‌ புறநிலை _ முன்பு சிறிய இனைப்‌ 
யுனத்துப்‌ பெரிய மேற்கூரை உடைய கட்டுப்‌ பரணிலே நின்ற 
நிலைமையையும்‌; காணவைகல்‌ யாங்கு வருவது கொல்‌ - பார்க்கும்‌ 
பொருட்டுக்‌ காலையிலே கலைமகன்‌ எப்படி வறாதல்‌ இயையுமோ ? 
இயையாதே/ எ-று. 


(வி-ம்‌) பிறக்கு: அசைநிலை. பொறை - பாரம்‌, இருவி-தினைத்‌ 
தாள்‌, A 


௫௨.௨ நற்றிணை நானூறு 


களியோப்புதலில்லையாதலின்‌ இனிப்‌ புனத்து வந்து -பகற்குறி 
கூடவும்‌ இயையா3தயென்பாள்‌, யாவணதென்றாள்‌. செல்கவென்பத 
னால்‌ இற்செறிப்பு அறுவுறுத்தினாள்‌. இங்ஙனங்‌ கூறவே வரைந்து 
கொள்கவென அறிவுறுத்தினாJாமாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
வரைவுகடாகதல்‌. 

(பெரு - லர.) பைதல்‌ ஒரு நிலையையும்‌ பெரும்புற நிலையையும்‌ 
காண யாங்கு வருவது கொல்‌ என இயைத்துக்‌ கொள்க, பைதல்‌ ஒரு 
நிலை-குன்பத்திற்குக்‌ காரணமான ஒருநிலைமை. “குற்பொறை இறுத்த,” 
என்றும்‌ பாடம்‌. இனி, குறுமகள்‌ அல்கிய பெரும்புறு நிலையாகிய உல்‌ 
விடத்தே குரற்பொறை இறுத்த இருவி தெறுவரப்‌ பைதல்‌ ஒரு நிலை 
யைக்‌ காண யாங்கு வருவதுகொல்‌ என்றியைத்தலே நேரிதாம்‌. தலைவி 
நின்ற நிலைக்கண்‌ இருவி நிற்றலையே காணவியலும்‌; அவளை இற்‌ 
செறிப்பர்‌ என்றுணர்த்தியபடியாம்‌. (௩0௬) 


௩௦௭. அம்மூவனார்‌ 

தினை : நெய்தல்‌. 

துறை: இது, குறிநீட ஆற்ருளாகய தலைமகளைத்‌ தோழி வற்‌ 
புறுத்தியது, 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ குறித்த குறியிடத்துவரப்‌ பாணித்‌ 
தமையால்‌ அது பொறாது வருந்திய தலைவியைத்‌ தோழி நோக்கி அங்கே 
தேரின்‌ மணியொலி இசையாகிற்கும்‌; இளையரும்‌ ஓஒலியாகிற்பர்‌; ஆத 
லின்‌, நினது ஈலன்‌ நுகரும்படி கொண்கன்‌இன்னே வருகுவன்காண்‌; 
வருகின்ற அவன்தான்‌ நம்மைக்‌ காணாது வருந்துவதை நாம்‌ சிறிது 
பொழுது கண்டு மகிழும்‌ வண்ணம்‌ இங்குள்ள புன்னையடிமறைவில்‌ 
மறைந்‌துகொள்வோம்‌ வருவாயாகவென்று வலியுறுத்திக்‌ கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, ““என்புநெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்சென்று 
கடைஇ அன்பு தலையடுத்த வன்புறைக்கண்ணும்‌'” (தொல்‌. கள. ௨௨௩) 
என்னும்‌ விதி கொள்க. 

கவர்பிரி நெடுந்தேர்‌ மணியும்‌ இசைக்கும்‌ 
பெயர்பட இயங்கிய இளையரும்‌ ஓலிப்பர்‌ 
கடலாடு வியலிடைப்‌ பேரணிப்‌ பொலிந்த 
இதலை அல்குல்‌ நலம்பா ராட்டிய 
௫. வருமே தோழி வார்மணற்‌ சேர்ப்பன்‌ 
இற்பட வாங்கிய முழவுமுதற்‌ புன்னை 
மாவரை மறைகம்‌ வம்மதி பானாள்‌ 
பூவிரி கானல்‌ புணர்குறி வக்துகம்‌ 
மெல்லிணர்‌ கறும்பொழிற்‌ காணாதவன்‌ 
௧௦. அல்லல்‌ அரும்படர்‌ காண்ககாம்‌ சிறிதே. 
(சோ-ள்‌.) தோழி கவர்பரி நெடுந்தேர்‌ மணியும்‌ இசைக்‌ 
கும்‌ - தோழி! செல்லுதலில்‌ விருப்பமுடைய குதிரை பூட்டிய 


ன்‌ 


இத 


மூலமும்‌ உரையும்‌ ௫௨௩ 


நெடிய தேரிலே கட்டிய மணியும்‌ ஒலியாநிற்கும்‌; பெயர்பட 
இயங்கிய இளையரும்‌ ஒலிப்பர்‌ - பெயர்ந்துபட நடக்கின்ற வீரரும்‌ 
. ஆரவாரிப்பர்‌ ; வார்‌ மணல்‌ சேர்ப்பன்‌ - ஆதலின்‌ நெடிய மணம்‌ 

குனறினையுடைய சேர்ப்பன்‌; கடல்‌ ஆடு வியல்‌ இடைப்போ 
அணிப்‌ பொலிந்த இதலை அல்குல்‌ நலம்‌ பாராட்டிய வரும்‌ - 
மகளிர்‌ சென்று கடனிராடுகன்ற அகன்ற இடத்திலே மிக்க 
அழகுடன்‌ பொலிந்து விளங்குகின்ற துத்தி படாந்த நினது 
அல்குலின நலனைப்‌ பாராட்டுமானு இப்பொழுதே வருகற்பன்‌ 
காண்‌ !; பால்‌ காள்‌ பூ விரி கானல்‌ புணர்‌ குறி வந்து மெல்‌ 
இணர்‌ ஈணும்‌ பொழில்‌ ஈம்‌ காணா தவன்‌ - அவ்‌ வண்ணம்‌ வரினும்‌ 
இதுகாறும்‌ வாராது ஈம்மை நடுங்க வைத்துளன்‌ ஆதலின்‌, 
அவனும்‌ இம்‌ ஈடுயாமத்து மலர்‌ விரிந்த சோலையில்‌ நாம்‌ புணர்‌ 
கின்ற குறியிடத்து வந்து மெல்லிய பூங்‌ கொ,ததினையுடைய' 
கறிய சோலையின்கண்ணே நம்மை எதிர்‌ காணாதவனாகி; அல்லல்‌ 
அரும்படர்‌ நாம்‌ சிறிது காண்கம்‌ - படுகின்ற நீங்குகுற்கரிய 
௮ல்லலாகிய துன்பத்தையும்‌ காம்‌ சிறிது பார்ப்போம்‌; இல்பட 
வாங்கிய முழவு முதல்‌ புன்னை மா அரை மறைகம்‌ வம்‌ - அதனால்‌ 
நமது மனையருகல்‌ வளைந்த குடமுழாப்‌ போன்ற அடியையுடைய 
புன்னையின்‌ கரிய்‌ அடிமர,த்‌தின்‌ பின்னே சென்று மறைந்து 
கொள்வோம்‌; நீ வருவாயாக! எ-அ. 

(வி- ம்‌.) பெயர்படல்‌ - பெயர்ந்துபோதல்‌, 

அணித்தாகவந்தமை அறிவுறுத்துவாள்‌ தேர்மணியும்‌ இளையரும்‌ 
ஒலிப்பது கூறினாள்‌ உவகை ௨ ள்ளத்தடக்க அடங்காமையின்‌ அல்குல்‌ 
நலம்‌ பாராட்டி அமைவனெனத்‌ தலைமகள்பால்‌ இறைமகன்‌ உழுவ 
லன்புடையன்‌ என அவள்‌ ஆற்றும்படி கூறினாளாயிற்று. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆறிறுவித்தல்‌. 

(பெரு - ரை.) £*இறைபட வாங்கிய முழவுமுதல்‌” என்றும்‌, “ஈறும்‌ 
பொழில்‌ காணா அல்லல்‌” என்றும்‌ பாடம்‌; இதனோடு “புல்லா திராஅப்‌ 
புலத்தை அவருறும்‌ அல்லனோய்‌ காண்கஞ்‌ சிறிது” எனவரும்‌ திருக்‌ 
குறளும்‌ (௧௨௦௧) நினைக. 2 (௩.௦௭) 


௩௦௮. எயினந்தைமகன்‌ இளங்கீரனார்‌ 


திண: பாலை. ல்‌ 

துறை: இது, நெஞ்சினாற்‌ பொருள்வலிக்கப்பட்ட தலைமகன்‌ 
தலைமகனையெய்தி ஆற்றானாய்‌ கெஞ்சினிம்‌ சொல்லிச்‌ செலவழுங்கிய து. 

(து-ம்‌) என்பது, பொருள்வயிற்பிரியுமாறு கருதிய தலைமகன்‌ 
தலைமகள்பால்‌ நெருங்குதலும்‌ இவனது பிரிவின்‌ குறிப்பறிக்த அவள்‌ 
வருந்தி இவன்மீது சாய்ந்து கலங்க வருந்துவதறிந்து இவ்வண்ணம்‌ 
என்‌ 3மலழீந்து சாய்தலால்‌ என்னுள்ளம்‌ பிரிதலையொழித்து இவள்பால்‌ 
முயங்கியுறையா நின்றது, இனிப்‌ பொருளால்‌ ஆவதென்னென்று 
செலவழுங்கிக்‌ கூறுநிற்ப.து. 


௫௨௪ நற்றிணை நானூறு 


-ம்‌.) இதற்கு, (3வேற்றுநாட்‌ டகல்வயின்‌ விழுமத்‌ தானும்‌?' 

தின்‌. கற்‌. டு) என்னும்‌ விதிகொள்க- 
செலவிரை வுற்ற அரவம்‌ போற்றி 
மலரேர்‌ உண்கண்‌ பனிவர ஆயிழை 
யாம்தற்‌ கரையவும்‌ காணின வருவோள்‌ 
மீவண்டா மையின்‌ மென்மெல வந்து 
வினவலும்‌ தகைத்தலுஞ்‌ செல்லா ளாகி 
வெறிகமழ்‌ துறுமுடி தயங்க நல்வினைப்‌ 
பொறியழி பாவையிற்‌ கலங்கி நெடி. துநினைந்து 
ஆகம்‌ அடை தம்‌ தோளே அதுகண்டு 
ஈர்மண்‌ செய்கை நீர்படு பசங்கலம்‌ 
30. பெருமழைப்‌ பெயற்கேற்‌ மாங்கெம்‌ 

பொருண்மலி நெஞ்சம்‌ புணர்ந்துவர்‌ தன்றே. 


ஓ 


(சோ - ள்‌.) ஆய்‌இழை-ஆராய்ந்‌,தணிக்‌,த கலன்களையுடைய 
நங்‌ காதலி; செல விரைவு லில்‌ அரவம்‌ போற்றி - நாம்‌ 
பொருள்வயிற்‌ பிரிந்து செல்லுதலின்‌ விரைவால்‌ உண்டாகிய 
சொல்லை விரும்பிக்‌ கேட்டு; மலர்‌ ஏர்‌ உண்கண்‌ பனிவர - குவளை 
மலர்‌ போன்ற மையுண்ட கண்ணில்‌ நீரை வடியவிடுதலும்‌; யாம்‌ 
தன்‌ கரையவும்‌ காணினள்‌ வருவோள்‌ - அதனை யாம்‌ அறிந்து 
இஃதெனனென்ன அவைப்‌ பலபடியாகப்‌ பாராட்டி வினாவவும்‌ 
அதற்கு விடை. கூற நாணினளா வருபவள்‌; வேண்டாமையின்‌ 
மெல்‌ மெல வந்து வினவலும்‌ தகைத்தலுஞ்‌ செல்லாளாகிய-யாம்‌ 
பிரி.தலில்‌ விருப்பம்‌ இன்றி மெல்ல மெல்ல வந்து நீ எங்கே 
போ௫ன்றனை யென்று வினவாமலும்‌ போகலை என்னு தடாமலும்‌ 
இருக்கும்‌ தன்மையளாய்‌: வெறி கமழ்‌ துறுமுடி. யங்க நல்‌ 
வினைப்‌ பொறி அழி பாவையின்‌ கலங்கி நெடிது கினைந்து ஆகம்‌ 
அடை அக்தோள்‌-மணங்‌ கமழ்கின்ற நெருங்கிய குழல்‌ முடியாகிய 
கொண்டை விளங்க நல்ல சித்திரத்‌ தொழிலமைந்‌து இயக்கும்‌ 
இயந்இர மற்றழிந்த பாவை ஒன்னு எம்மீது விழுந்‌,கா.ற்போலக்‌ 
கலங்‌ நெடும்‌ பொழுது நினைந்து கின்று பின்பு எம்முடம்பின்‌ 
மீது சாய்ந்து விழுக்‌ கனள்‌? அதுகண்டு ஈர்மண்‌ செய்கை நீர்படு 
பசுங்‌ கலம்‌ பெருமழைப்‌ பெயற்கு ஏற்று ஆங்கு - அவ்வண்ணம்‌ 
விழு தலும்‌ அதனை கோக்க ஈரிய மண்ணாற்‌ செய்யப்பட்டு ஈரங்‌ 
காயா,த பசுமட்கலம்‌ ஒன்று பெரிய மழை நீரை ஏந்‌தவைத்தலால்‌, 
அஃது அர நீரொடு வேறுபாடின்‌ திக்‌ கரைந்‌ெ தாழியுமன்றே 
அப்படிப்‌ போல; பொருள்‌ மலி எம்‌ நெஞ்சம்‌ புணர்ந்து உவம்‌ 
தன்று - பொருள்வயிற்‌ பிரியக்‌ கருதிய எமது நெஞ்சம்‌ அவ 


மூலமும்‌ உரையும்‌ ௫௨௫: 


ளூடன்‌ ஒன்றுபட்டுக்‌ கரைந்து வேறுபாடின்றி அடங்றெறுமன்‌, 
ஆ.தகலின இனிப்‌ பிரிவது கான்‌ எவ்வண்ணமாகும்‌ ? எ - று, 


(வி-ம்‌.) . இதனுள்‌ ஆயிழை போற்றி நாணிவர்து செல்லாளாகித்‌ 
தயங்கக்‌ கலங்கி நினைந்து அடைந்தோளென வினையெச்ச அடுக்காகக்‌ 
கொண்டு எழுவாம்க்கும்‌ பயனிலைக்கும்‌ இடையே இடந்து பயனிலையை 
விசேடிக்கும்‌ எச்சங்கள்‌ உள்ளே ஒன்றனை முற்றாகக்கொண்டு திரித்துப்‌ 
பாலும்‌ இடமுங்காட்டி நிற்பச்‌ செய்யுள்‌ செய்தமை அறிக. தகைத்‌ 
கஞ்‌ செல்லாள்‌ : .ஒரு சொல்லாகக்‌ கொள்க, 

தான்‌ அன்பின்‌ மிகுதியாம்‌ பாராட்டின து கண்டு நாணினமையின்‌ 
அதனைக்‌ கூறுவான்போன்று தன்‌ அன்பைப்‌ புலப்படுத்தினான்‌. 
பாவையிற்‌ கலங்கி ஆகமடைதந்தோளென அவளது அன்பின்மிகுதியும்‌ 
அவட்குத்‌ தானின்றியமையாமையுங்‌ கூறினான்‌. இருவரும்‌ அன்பின்‌ 
மேலீட்டினாற்‌ கலந்து மதிழ்வதனீனும்‌ பொருள்‌ சிறப்பிலதென்பான்‌ 
“பொருள்மலி நெஞ்சம்‌ புணர்ந்துவர்‌ தன்று” என்றான்‌. மெய்ப்பாடு - 
பிறன்கட்டோன்றய வருத்தம்பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - இல்லத்‌ 
தழுங்கல்‌, 

(பெரு - ரை.) . இச்செய்யுட்கு ஆயிழை யாம்‌ விரைவுற்ற 
அரவத்தை ஓர்ந்து தன்‌ கண்‌ நீர்வர நிற்றல்‌ கண்டு யாம்‌ அவளை 
ஆற்றுவித்தற்‌ பொருட்டு அவனை அழைப்ப, அவள்‌ நாணி எம்பால்‌ 
வருகின்றவள்‌; எம்முடைய பிரிவை விரும்பாமையால்‌ மென்மெல 
வந்து எம்மை ஏதும்‌ வினவலும்‌ தடைசெய்தலுஞ்‌ செய்யாளாய்‌ 
பொறியழி பாவையிற்‌ கலங்கி நினைந்து எம்‌ ஆகத்தைத்‌ தழீஇக்‌ 
கொண்டனள்‌ ; அதுகண்டு எம்‌ நெஞ்சம்‌ புணர்ந்து உவந்தது; இ 
யாம்‌ எங்ஙனம்‌ பிரிதலாற்றுவேம்‌? என்று பொருள்கோடல்‌ ந 

௩.07) 


௩௦௯, கபிலர்‌ 


தின : குறிஞ்சி, 
- துறை: இது, வரைவுநீட  ஆற்றாளெனக்‌ கவன்று தான்‌ ஆற்றா 

ஆகிய தோழியைத்‌ தலைமகள்‌ ஆற்றுவித்தது. ! 

(து- ம்‌.) என்பது, தலைவன்‌ மணஞ்செய்துகொள்ள நீட்டித்த 
லானே தலைமகள்‌ வருந்துவளே என்று : கவலைகொண்டு தோழி ஆற்றா 
இருத்தலை அறிந்த தலைமகள்‌, அவளை நெருங்கி நின்னால்‌ எனக்குத்‌ 
திககுவந்ததென்று அழாதேகொள்‌ ; அவனது கேண்மை நமக்குத்‌ 
துன்பமுடைத்தென நீ கூறாநிற்பை ; அவருடைய நட்பினியல்பை : 
நன்றாக அறிந்துள்ளேனாதலின்‌ யான்‌ பொறைமீயாடு உறைவேனென 
அவள்‌ தெளியும்படி கூறாகிற்பது, 

(இ-ம்‌.) இதனை, **உயிரினும்‌ சிறந்தன்று காணே........ஆவகை 
பிறவும்‌ தோன்றுமன்‌ பொருளே ”' (தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ நூற்‌ . 
பாவின்கண்‌ பிற என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க, 


நெகிழ்ந்த தோளும்‌ வாடிய வரியும்‌ 
தளிர்வனப்பு இழக்தஎன்‌ நிறனும்‌ நோக்க. 


/இஉ௬ நற்றிணை நானூறு 


யான்செய்‌ தன்றிவள்‌ துயரென அன்பின்‌ 
ஆழல்‌ வாழி தோழி வாழைக்‌ 

இ. கொழுமடல்‌ அகலிலைத்‌ தளிதலைக்‌ கலாவும்‌ 
பெருமலை நாடன்‌ கேண்மை நமக்கே 
விழுமம்‌ ஆக அறியுஈர்‌ இன்றெனக்‌ 
கூறுவை மன்னோ நீயே 
தேறுவன்‌ மன்யான்‌ அவருடை நட்பே. 


(சோ-ள்‌.. தோழி நெகிழ்ந்த தோளும்‌ வாடிய வரியும்‌ 
தளிர்‌ வனப்பு இழந்த என்‌ நிறனும்‌ கோக _ தோழீ /: களர்‌ 
வடைக்கு தோளையும்‌ வாட்டமுற்ற இரேகையையும்‌ மாம்‌,தளிரின்‌ 
தன்மை போன்ற அழகு இழந்த எனது நிறத்தையும்‌ நோக்கி 7 
யான்‌ இவள்‌ துயர்‌ செய்தன்று என - “எனனால்‌ இவளுக்கு 
இத்துயர்‌ செயயப்பட்டது' என்று கூறி; அன்பின்‌ ஆழல்‌- 
என்பாலுள்ள அன்பின்‌ மிகுதியினால்‌ நீ அழாதே கொள்‌ 1; 
வாழி - நெடுங்காலம்‌ வாழ்வாயாக /; வாழைக்‌ கொழுமடல்‌ 
அசல்‌ இலைத்‌ தலை தளி கலாவும்‌ பெரு மலை நாடன்‌ கேண்மை - 
வாழையின்‌ கொழுவிய மடலகன்ற கட்டைக்‌ குருகு தாகிய இலை 
யிலே தாற்றினுள்ள இனிய நீர்‌ கலந்து தங்கியிருககும்‌ பெரிய 
மலை காடனுடைய நட்பானது ; நமக்கு விழுமம்‌ ஆக அறியுமா 
இன்ன என 8 கூனுவை - நமக்குத்‌ துன்பமாயிருக்கவும்‌ அதனை 
அறிபவர்‌ இல்லையே என்னு நீ கூறாகிற்‌ பை ) மன்னோ அவருடைய 
நட்பு யான தேறுவன்‌ மன்‌ - ஜயா! அவருடைய ௩ஈட்பை 
நான்‌ மிக நன்றாகத்‌ தெளிக்‌இருக்‌இன்றேனா,கலால்‌ ஆற்றியிறாப்‌ 
பேன்‌ காண்‌! எ-_ அ. 

(வி-ம்‌.) வரி - இரேகை, கலாவும்‌ - கலக்கும்‌. செய்தன்று - 
செய்தது. 

தலைமகன்‌ பிரிந்ததனைக்‌ கருதி ஏக்கமடைந்ததனால்‌ தோள்‌ 
நெகிழ்ச்சியும்‌ இரேகையின்‌ வாட்டமும்‌ மேனியதழிவும்‌ கண்ட தோழி 
முன்புதான்‌ மதியுடம்பட்டதன்‌ நிமித்தம்‌ இப்பொழுது இவளுக்கு இத்‌ 
இங்கு நேர்ந்தது எனக்‌ கவனறனளா தலின்‌, இவள்‌ துயர்‌ யான்‌ செய்த 
தென ஆழகிலன்றுள்‌. தலைவன்‌ பிரியும்பொழுதெல்லாம்‌ கூறிய 
வாய்மை பிறழாது குறித்த பருவத்து வருவதனால்‌ அவர்‌ நட்பை யான்‌ 
தெளி3வனென்யுள்‌. தோழி வருந்திக்‌ கூறலன்‌ நாடன்‌ என ஒருமை 
யாகவும்‌ தலைவி தலைவனை உயர்த்திக்‌ கூறலின்‌ அவர்‌ எனப்‌ பன்மை 
யாகவுங்‌ கூறியதாம்‌. ்‌ 

உள்ளுறை :--வாழைமடலிலே நீர்தங்கிக்‌ கலந்திருக்குமென்றது, 
என்‌ உள்ளத்தில்‌ எப்பொழுதும்‌ அவர்‌ தங்கக்‌ கலந்திருப்பராதலால்‌ 
யான்‌ வருக்‌3தனென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
தோழியை ஆற்றுவித்தல்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௫௨௭ 


(பெரு - ரை.) ஜெஒழ்ந்தோளும்‌ என்றும்‌ ப்‌ 
a = 7 று ளிர்‌ வனப்பிழர்‌ 
நின்றிமனும்‌ கோக்‌இ என்றம்‌ *யாஞ்‌ செய்வன மயன்‌ தம்‌ 
பாடவேறுபாடுண்டு. அகலிலை 2 வினைத்தொகை, அவருடைய ஈட்டு, 
** நிலத்தினும்‌ பெரிதே வானினும்‌ உயர்ந்தன்று 

நீரினும்‌ ஆரளவின்று ”' (குறுர்‌, ௩) 
ஆதலால்‌ அவச்‌ தேற்றமாக நம்மை அளிப்பர்‌ ஆதலால்‌ யான்‌ 
யிருப்பல்‌ ; நீ வருந்தற்க என்றவாறு. ட்‌ ட்‌ 


௩௧௦. பரணர்‌ 


திண ்‌ மருதம்‌. 
ற துறை: (௧) இது, வாயிலாகப்புக்க விறலியைத்‌ தோழி சொல்‌ 
து. 


(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து மீண்டுவந்த தலைமகன்‌ 
தலைமகளது ஊடல்‌ ர்ப்பான்‌ விறலியை விடுத்தலும்‌ அவளை நோக்கிய 
தோழி, . “எங்கள்‌ இறைவனுக்கு இன்னு மாரு பரத்தையை காளைக்‌ 
கொணர்ந்து கொடுக்க உடன்பட்டு வந்த விறலி/ நின்‌ பயனற்ற 
சொல்லை அப்பரத்தையரின்‌ தாயர்பாலுங்‌ கூறி அவரையும்‌ முயங்க 
விடுப்பாய்கொலா'மென்று வெகுண்டு கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்குப்‌ “பாணர்‌ கூத்தர்‌ விறலியர்‌ என்றிவர்‌ பேணிச்‌ 
சொல்லிய குறைவினை எதிரும்‌” (தொல்‌. கற்‌. ௯) எனவரும்‌ விதி 
கொள்க, ப்‌ 

3 துறை: 
மாம்‌. 
(து-ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்குமெரக்கும்‌.) 

. (இ-ம்‌.) இதனை, “புல்லுதன்‌ மயக்கும்‌! (தொல்‌, கற்‌, ௧௦) 

என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “இவற்றொடு பிறவும்‌ என்பதனாற்‌ கொள்க, 
விளக்கன்‌ அன்ன சுடர்விடு தாமரைக்‌ 
களி,ற்றுச்செவி அன்ன பாசடை தயங்க 
உண்‌ துறை மகளிர்‌ இரியக்‌ குண்டுநீர்‌ 
வானை பிறழும்‌ ஊரற்கு காளை 

ட. மகட்கொடை யெதிர்ந்த மடங்கெழு பெண்டே 

தொலைந்த நாவின்‌ உலைக்த குறுமொழி 
உடன்பட்‌ டோராத்‌ தாயரோ டொழிபுடன்‌ 
சொல்லலை கொல்லோ நீயே வல்லைக்‌ 
கன்றுபெறு வல்சிப்‌ பாணன்‌ கையதை 

௧௦. வள்ளுயிர்த்‌ தண்ணுமை போல - 

உள்யா தும்‌ இல்லதோர்‌ போர்வையஞ்‌ சொல்லே. 


(௨) விறலியை எதிர்ப்பட்ட பரத்தை சொல்லீயதூஉ 


௫௨௮ நற்றிணை நானூறு 


(சோ ள்‌.) விளக்கின்‌ அன்ன சுடர்‌ விடு தாமரைக்‌ 
களிற்றுச்‌ செவி அன்ன பாசடை தயங்க - விளக்கைப்‌ போன்ற: 
ஒளி விடுகின்ற மலர்‌ பொருந்திய காமரையினுடைய களிற்றி 
யானையின்‌ செவியைப்‌ போன்ற பசிய இலை அலைபட ; உண்‌ 
துறை மகளிர்‌ இரியக்‌ குண்டு நீர்‌ வாளை பிறழும்‌ ஊரற்கு - நீர்‌ 
பருகுந்‌ துறையின்௧ண்‌ இறங்கிய மாதர்கள்‌ அஞ்சி ஓட ஆழ 
மாகிய நீர்‌ மிக்க பொய்கையில்‌ வாளைமீன்‌ வெடிபாயும்‌ ஊர 
னுக்கு; நாளை மகட்‌ கொடை எதிர்ந்த மடம்‌ கெழு பெண்டே - 
இனி வருகின்ற அடுத்த நாளைக்கும்‌ ஒரு பர,த்தையைக்‌ 
கொணர்ந்து கொடுத்தற்கு நேர்ந்‌ த அறியாமையுடைய 
விறலியே !; தொலைந்த காவின்‌ உலைந்த குறு மொழி உடன்‌ 
பட்டு ஓரா,க தாயரோடு உடன்‌ ஒழிபு -- மெயம்மையே கல்லா 
கொழிக்‌,க நாவினால்‌ நிலை குலைந்‌,த ,தாழ்மையுடைய கின்‌ சொல்லுக 
குடன்பட்ட அப்‌ பர.த்தையரின்‌ காய்மாருடன்‌ ஒருசார்‌ எய்தி ; 
நீ வல்லைக்‌ கன்று பெறு வல்‌சிப்‌ பாணன்‌ கையது வள்‌ உயிர்‌தீ 
கண்ணுமைபோல - நீதான்‌ விரைவாக ஆவின்‌ கன்றை உரித்து 
உணவாகக்‌ கொள்ளுகின்ற பாணன்‌ கையிட,த்ததாகிய பெரிதாக 
ஓலித்தலையுடைய தண்ணுமை வாசசியம்‌ போல ; உள்‌ யாதும்‌. 
இல்லது ஓர்‌ போர்வைச்‌ சொல்‌ -. உள்ளே யாதுமில்லா,த ஒரு 
மேற்‌ போர்வையுடைய சொற்களை ; சொல்லலை கொல்‌ - 
சொல்லுனெறிலையோ 2 அங்கனம்‌ சொல்லி அவரையும்‌ பிறர்‌ 
முயங்குமானு விடுக்கலாமன்றோ? எ- அ. 


(வி-ம்‌.) தாமரை அதன்‌ மலருக்கு ஆகுபெயர்‌. யாதுமில்சொல்‌- 
பயனற்ற சொல்‌. தெளிவு பற்றி இறந்த காலத்தாற்‌ கூறினாள்‌. 

பரத்தை நயக்குமாறு வேண்டும்‌ பொய்ம்மைகூறிப்‌ புணர்ப்பித்‌ 
தலின்‌ தொலைந்த நரவினென்றாள்‌. பிறர்‌ அறியாவாறு மந்தணமாகச்‌ 
செய்தமைத்தலிற்‌ குறுமொழியென்றாள்‌. இழிதகவு கருதாது முதியோ 
ரையும்‌ புணர்க்கும்‌ இயற்கையையென்பாள்‌, தாயரொடு சொல்லலை 
கொலென்றாள்‌. நின்‌ பயனற்ற சொல்‌ பரத்தையர்க்கும்‌ அவரன்னை 
யர்க்கும்‌ ஏற்பதன்றி இங்குப்‌ பயன்படாதென்பதாம்‌. 

இறைர்சி :--வாளைமீன்‌ தாமரைவருந்த மகளிர்‌ இரிந்தோடக்‌ 
குண்டு நீரில்‌ வெடி பாய்ந்து பிறழுமென்ற து, தலைமகன்‌ யாம்வருந்தக்‌ 
காமக்‌ இழத்தியர்‌ இரிந்தகல விருந்தாக நீ புணர்த்திய புதிய பரத்தை 
யிடத்தே சென்று தங்காகிற்கு மென்றதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி. 
பயன்‌ - வாயின்மறுத்தல்‌. 


(பெரு - ரை.) “களிறு பெறு வல்சிப்‌ பாணன்‌' என்றும்‌ பாடம்‌. 
இதுவே சிறந்ததுமாம்‌. இச்‌ செய்யுள்‌ தலைவனுக்குப்‌ பரத்தையரை 
அமைத்துக்‌ கொடுக்கன்ற விறலியே தலைவியின்‌ ஊடல்‌ தீர்க்க வாயி 
லாக வந்துழி அவளை கோக்க ; ஊரற்கு நாளை மகட்கொடை நேர்ந்த 
விறலீயே ! நீதானும்‌ வழக்கம்போல உன்னுடைய குறுமொழிக்கு, 
உடன்பட்டு ஓர்தலில்லாத பரத்தையரின்‌ தாய்மார்க்கு நாளை ஒரு மகள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௫௨௯ 


வேண்டும்‌ என்று அவர்‌ உடன்படுமாறு உள்‌ யாதுமில்லாத பொய்ம்‌ 
மொழியைச்‌ சொல்லவில்லையோ? சொல்லியிருப்பின்‌ இங்கு வந்திராய்‌ ; 
என்‌ நீளாகக்‌ கோடல்‌ நன்று, இவ்வாறன்றி “அங்கனம்‌ சொல்லீ 
அவரையும்‌ பிறர்‌ முயங்குமாறு வீடுக்கலாமன்றோ'' எனல்‌ நாகரிக 
மன்மையும்‌ தெளிக. (௩௧௦) 


௩௧௧. உலோச்சனார்‌ 


நிண? நெய்தல்‌. 

துறை: இஃது, அலர்‌ கூறப்பட்டு ஆற்றாளாகிய தலைமகளைத்‌ 
தோழி ஆற்றுவித்த து. 

(து-ம்‌.) என்பது, அயலார்‌ பழிச்‌ சொல்லெடுத்தலால்‌ அது 

பாறாது வருந்திய தலைமகளைத்‌ தோழி நோக்கி நம்மூர்‌ எல்லா வளனு 

மூடையது; துறையும்‌ இனிமையுடையது; நம்‌ காதலரின்‌ தேரொலி 
கேட்டல்‌. அரிதானமையின்‌ நம்மூர்ச்‌ சோலைக்கு அஃது ஓ௮றுமே பழி 
யுடையதா யிராகின்றது; அவர்‌ வந்து கூடின்‌ அதுவும்‌ மிக நல்லதா 
யிருக்கு'மென்று கூறி ஆற்றுவீப்பது. - ்‌ 

(இ-ம்‌.) இதறங்கு,. “என்பு நெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்‌ சென்று 
கடைஇ அன்பு தலை யடுத்த வன்புறைக்‌ கண்ணும்‌'' (தொல்‌. கள.௨௨) 
என்னும்‌ விதிகொள்க. 
்‌ பெயினே, விடுமான்‌ உழையினம்‌ வெறுப்பத்‌ தோன்றி 
இருங்கதிர்‌ நெல்லின்‌ யாணர்‌ அஃதே 
வறப்பின்‌, மாநீர்‌ முண்டகம்‌ தா௮ய்ச்‌ சேறுபுலர்ம்து 
இருங்கழிச்‌ செறுவின்‌ வெள்ளுப்பு விளையும்‌ 
ட. அழியா மரபின்கம்‌ மூதூர்‌ நன்றே 

கொழுமீன்‌ சுடுபுகை மறுகினுள்‌ மயங்கிச்‌ 

சிறுவீ ஞாழல்‌ துறையுமார்‌ இனிது 

ஒன்றே தோழிஈுங்‌ சானலது பழியே 

கருங்கோட்டுப்‌ புன்னை மலரில்தா தருந்தி 
௧௦. இருங்களீப்‌ பிரசம்‌ ஊதஅவர்‌ 
- நெடுந்தேர்‌ இன்னொலி கேட்டலோ அரிதே. 


(சோடள்‌.) தோழி அழியா மரபின்‌ ஈம்‌ மூதூர்‌ - 
தோழி! அழியாத மரபினையுடைய நம்‌ பழைமையான ஊரா 
னது; பெயின்‌ விடுஉழைமான்‌ இனம்‌ வெறுப்பத்‌ தோன்றி 
இருங்க, இர்‌ நெல்லின்‌ யாணர்‌ அது - மழை பெய்தாலோ எங்கும்‌ 
உலாவா நின்ற உழையாகிய மான்‌ கூட்டங்கள்‌ . செறியத்‌ 
தோன்றப்‌ பெற்றும்‌ பெரிய கதிர்களையுடைய நெல்லின்‌ புது 
வருவாயினை உடைய,தாயிராநினறது; வறப்பின்‌ மாநீர்‌ முண்‌ 
டகம்‌ தாய்ச்‌ . சேறுபுலரந்து இருங்‌ கழிச்‌ செறுவின்‌ வெள்‌ 

5. கா--84 J 


(௩௦ நற்றிணை கரனூு 


உப்பு விளையும்‌ ஈன்று - அங்கனம்‌ மழைபெய்யாது வர்ந்து 
விட்டாலோ; பெரிய கழிநீரிட,தது முள்ளிச்செடியின்‌ மலருதிர்க்து 
பரந்து சேறெல்லாம்‌ ஒருசேரக்‌ காய்ந்து கரிய கழிச்‌ சேற்றிட 
மெங்கும்‌ வெள்ளாயாகிய உப்பு விளையாநிற்கும்‌ பெருமையுடையதா 
யிராநினறது; கொழு மீன்‌ சுடு புகை ம,.றுகினுள்‌ மயங்கிச்‌ 
சி௮ுவீ ஞாழல்‌ துறையும்‌ இனிது - இவையேயுமன்‌ றிக்‌ கொழுத்த 
மீன்சுடுபுகை தெருக்களினுள்‌ ளே கலந்து சிறிய மலரையுடைய 
ஞாழல்‌ மரங்கள்‌ மிக்க துறையும்‌ இனியதாயிராகின்றது; நங்‌ 
கானல்‌ ஒன்றே பழியது - இவ்வளவு வளம்‌ வாய்ந்த ஈம்மூர்க்கண்‌ 
உள்ள கடற்கரைச்‌ சோலை ஒன்றுமே ஊரார்‌ எடுககும்‌ 
ஒரு பழியை உடையகாயிராநின்றது, அதுதான்‌ யாதோ 
வெனில்‌; கருங்‌ கோட்டுப்‌ புன்னை மலரில்‌ தாது அருந்தி இருங்‌ 
களிப்‌ பிரசம்‌ ஊத - கரிய கஇகாயையுடைய புன்னை மலரில்‌ 
உளள தேனைப்‌ பருகக்‌ களிப்பினையுடைய:கரிய வண்டுகள்‌ நன்னி 
மிக கமாக எதிர்வந்து ஒலியாநிற்ப; அவர்‌ நெடுந்‌ தேர்‌ இன ஒலி 
கேட்டல்‌ அரிது - நங்‌ கா தலராகிய அவர்‌ வருகின்ற நெடிய 
தேரின்‌ செவிக்கு இனிய ஓசையைக்‌ கேட்பதுதான்‌ அரியதாயிரா 
நின்றது; இவ்வருமையொன்று இல்லையாய்விடின்‌ ௩ம்மூருன்‌ 
சோலையும்‌ மேதக்கன வாதலோடு அவர்வந்து ஈம்மைக்‌ கூடின்‌ 
அதுவும்‌ மிக்க நல்லதாக நமக்குத்‌ கோன்றுங்காண்‌; எ- அ. 

(வி-ம்‌.) வெறுத்தல்‌ - செறிதல்‌. நன்னிமித்தம்‌ - யாம்‌ தேனைப்‌ 
பருக மகிழ்தல்‌ போல நீயும்‌ தலைவியினது நலனுகர்ந்து ம$ூழ்தி 
யென்பது தோன்ற எதிர்வந்‌ தொலித்தல்‌. மழை பெய்தால்‌ மான்கள்‌ 
காட்டைக்‌ கடந்து நாட்டில்‌ வக்தியங்குவது இயல்பு, அவை எவ்வள 
வினவாகத்‌ தின்றழித்தாலும்‌ குறைபாடின்றி விளையுமது வென்றவாறு, 

“மழையின்றி மாகிலத்தார்க்‌ கில்லை' என்பது ஏனை கிலத்தார்க்‌ 
கன்றி நெய்தனிலமாக்கள்‌ பெயினும்‌ வறப்பினும்‌ பயன்பெறுவரென்‌ 
பாள்‌ போலத்‌ தலைமகன்‌ பிரியினும்‌ பிரியா தறையினும்‌ ஒரு தன்மை 
யான அன்பினன்‌ என்று கூறினாளாயிற்று. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயல்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு -ரை.) “*விடுமான்‌ உலையின்‌ வெறுப்பத்தோன்றி?' என்றும்‌ 
பாடம்‌. இதற்குக்‌ கொய்யாது விடப்பட்ட குதிரையின்‌ பிடரிமயிர்‌ 
போன்று செறிந்து தோன்றி எனக்‌ கூறி இருங்கதிர்க்குப்‌ பிடரிமயிர்‌ 


உவமை என்க. (௩௧௧) 
௩௧௨. கழார்க்‌ சரனெயிற்றியார்‌ 
திணை: பாலை, 


துறை: இது, பொருள்வலித்த தலைமகன்‌ நெஞ்சினை நெருங்கிச்‌ 
சொல்லியது. 

(இ-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ பிரியும்‌ தலைமகன்‌ தன்னெஞ்‌ 
இனை பெருங்‌ (நெஞ்சமே! அருகில்‌ நரம்‌ முயங்கியுறையுங்‌ கோடை 


H 


மூலமும்‌ உரையும்‌ ௫௩௧ 


கரளிலையும்‌ நடுங்கும்‌ ௩ம்‌ காதலி கார்முதலாய நான்கு பருவங்களிலும்‌ 
என்னபாடு படுவளோ என்று யான்‌ வருந்துன்றே'னென கொந்து 
கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “வேற்று காட்டு அகல்வயின்‌ விழுமத்‌ 
தானும்‌”' (தொல்‌. கற்‌. டு) என்னும்‌ விதிகொள்க. 


கோகோ யானே நோம்‌என்‌ நெஞ்சே 
பனிப்புதல்‌ ஈங்கை அங்குழை வருடச்‌ 
சிறைகுவிந்‌ திருந்த பைதல்வெண்‌ குருகு 
பார்வை வேட்டுவன்‌ காழ்களைம்‌ தருள 
௫. மாரி நின்ற மையல்‌ அற்சிரம்‌ 
அமர்ந்தனள்‌ உழையம்‌ ஆகவும்‌ தானே 
எதிர்த்த இத்தி முற்றா முலையள்‌ 
கோடைத்‌ திங்களும்‌ பனிப்போள்‌ 
வாடைப்‌ பெரும்பனிக்‌ கென்னள்கொல்‌ எனவே. 


(சோ -ள்‌., நோம்‌ என்‌ நெஞ்சே - பொருளீட்டுமாறு 
யான்‌ உடன்பட்டு நின்னோடு வந்திலைன்‌ என்று நொந்து 
கொள்ளுகின்ற என்‌ கெஞ்சமே/; எதிர்த்த இத்தி முற்றாமுலை 
யள்‌ உழையம்‌ ஆகவும்‌ கோடைக்‌ இங்களும்‌ பனிப்போள்‌ - 
மேலேறிப்‌ படரும்‌ தேமலையும்‌ முற்றாக இனைய கொள்கையையும்‌ 
உடையவளாகிய நங்‌ காதலி அ௮வளருகனின்றும்‌ பிரியாது நாம்‌ 
இருந்தேமாகவும்‌ மயங்கனெளாய்க்‌ கோடைகத்திங்களிலும்‌ நடுங்கு 
பவள்‌; பனிப்‌ புதல்‌ ஈங்கை அம்‌ குழை வருடச்‌ சிறை குவிந்து 
இருக்‌, த பைதல்‌ வெண்குருகு பார்வை வேட்டுவன்‌ காழ்களைம்‌து 
அருள நின்ற மாரி - குளிர்ந்த பு,தரினுள்ள இண்டின்‌ அழகிய 
குழை முதுகைத்‌ தடவிக்‌ கொடுப்பத்‌ தன்‌ சிறகு குவிந்தருக்கு 
வருத்த மிக்க வெளிய கொக்கைப்‌ பார்வையாக்கி வேட்டுவன்‌ 
அதன்‌ காற்கட்டை அவிழ்த்து விடநின்ற கார்காலத்திலும்‌; 
மையல்‌ அற்சிரம்‌ - பகல்‌ இரவு என அறிபாவா று மயங்கிக்‌ கடத்‌ 
தலையுடைய  கூதிர்க்காலத்திலும்‌; வாடைப்‌ பெரும்பனிக்கு - 
வாடைக்காற்றோடு கலந்து வீசும்‌ பெரிய முன்பனிப்‌ பருவத்தி 
லும்‌ பின்பனிப்‌ பருவத்திலும்‌; அமர்க்தனள்‌ என்னள்‌ கொல்‌ - 
தமியளாயிருந்து என்ன பாடு படுவளோ? என்று; யாம்‌ கோகு - 
யான்‌ நோவா நின்றேன்‌; எனது நோயின்‌ தன்மையறியாது நீ 
புலக்கன்றனை ! ஈதொரு வியப்பிருக்‌தவானு நன்று; எ- று. 

(வி-ம்‌) அற்சிரம்‌ - கூதிர்ப்பருவம்‌. பனியெனப்‌ பொதுப்படக்‌ 
கூறினமையின்‌ முன்பனி பின்பனியாகிய இநவகைப்‌ பருவமுங்‌ 
கொள்க... காழ்‌ - பிணிப்பு, உழையம்‌: கெஞ்சையுளப்படுத்தப து. 


௫௩௨. நற்றிணை நானூறு 


உள்ளுறை :—வேட்டுவனாலே பார்வையாகக்‌ களைந்து வைக்கம்‌ 
பட்ட குருகு இண்டங்குழை வருடப்‌ பைதலவாய்‌, மாறி நிற்குமென்‌ 
றது, ௩௦ மால்‌ இல்லின்கண்‌ வைகுமாறு விடப்பட்ட தலைவி வருந்தித்‌ 
தோழி தேற்ற மாரிக்காலத்தைக்‌ கழியா நிற்குமென்றதாம்‌. மெய்ப்‌: 
பாடு - பிறன்கட்‌ டோன்றய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌, பயன்‌ - 
இல்லத்தழுங்கல்‌ஃ ்‌ . 

(பெரு - ரை) வாடைப்‌ பெரும்பனிச்கு அமர்ந்தனள்‌ என்னள்‌ 
கொல்‌ என இயைத்துக்‌ கொள்க. அற்சிரக்‌ காலையிலே வீசும்வால டப்‌ 
பெரும்பனிச்கு என இயைத்சஓுமாம்‌. அறசிரம்‌ பனிப்‌ பருவழுமாம்‌.. 
எலனை ? ''லெண்மழை யரிதிற ரோன்றும்‌ அச்சிரக்காலை' சிலப்‌ - ஊர்‌ 
காண்‌ - ௧௦௫ என்பவாகலின்‌. இணி, “அநற்சிரம்‌ யாந்தன்‌ னுழைய 
மாகவும்‌! என்றும்‌ பாடம்‌. (௨௧௨). 


௯௧௩. தங்கால்‌ பொன்கொல்லன்‌ வெண்ணாகனார்‌ 
நீஸ்‌: குறிஞ்சி, 
நுறை: இது, தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகட்குச்‌ சொல்லு 
வாளாம்ப்‌ புனம்‌ அழீவு ரத்துச்‌ செறப்பறவுறீஇயது. 2 
(து-ம்‌. என்பது, தலைமகன்‌ ஒரு சறைப்புறமாக வந்திருப்பதை 
யறிந்த தோழி அலன்‌ வீரைவீல்‌ வரையுமாறு தலைவீயை நெருங்கிச்‌ 
“தாழி! தனை கொட்யும்பதங்‌ கோள்ளும்‌; அதனால்‌ நாம்‌ மீண்டு 
மனையகம்‌ புகுவேம்‌ போலத்‌ தோன்றா நினறத; அங்ஙனமானால்‌ ஈம்‌ 
முலடய தலட நீக்கிச்‌ சென்று முன்பு நம்மைக்‌ கைவீட்ட காதலனை 
எவ்வாறு ௮ைகற்போம்‌' என நொந்து கூருநிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, “சளனும்‌ பொழுதும்‌......... அனை நிலை வகை 
நரன்‌ வரைதல்‌ வேண்டினும்‌'' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதியாத்‌ 
காள்க. - 


கருங்கால்‌ வேங்கை நாளுறு புதுப்பூப்‌ 
பொன்செய்‌ கம்மியன்‌ கைவீனை கடுப்பத்‌ 
தகைவனப்பு உற்ற கண்ணழி கட்டழித்து' 
ஓலிபல்‌ கூந்தல்‌ அணிபெறப்‌ புனை இக்‌ 
ட. காண்டற்‌ காதல்‌ கைம்மிகக்‌ கடீ இயா ற்கு. 
யாங்கா குவங்கொல்‌ தோழி காந்தள்‌ 
கமழ்கு&ை அவிழ்ந்த நயவருஞ்‌ சாரல்‌ 
கூதள ௩றும்பொழில்‌ புலம்ப ஊர்வயின்‌ 
மீள்குவம்‌ போலத்‌ தோன்றும்‌ தோடுபுலர்ந்து: 
௧௦. அருவியின்‌ ஒலித்தல்‌ ஆனா 
கொய்பதங்‌ கொள்ளுகாங்‌ கூஉம்‌ தனையே. 
(சோ-ஸள்‌.. தோழி கொய்‌ பதம்‌ கொள்ளும்‌ நாம்‌ கூஉம்‌: 
இனை - தோழி! ௧இர்‌ கொய்யும்‌ பதம்‌ கொள்ளாஙின்ற கரம்‌ கூவிக்‌ 


க க தையா | 


மூலமும்‌ உரையும்‌ ௫௩௧௩. 


கிளியோப்பும்‌ இனைப்புன மெல்லாம்‌; கோடு புலர்ந்து அருவியின்‌ 
ஒலி,த,தல்‌ ஆனா - மேல்‌இலை காய்ந்து மலையருவி ஒலித்‌, காற்போல 
இலி க,கல்‌ அமையாவா யிராநின்றன; காந்தள்‌ கமழ்‌ குலை 
அவிழ்க்‌ த நயவரும்‌ சாரல்‌ கூதள நறும்பொழில்‌ புலம்ப - ௮௧ 
னால்‌ யாம்‌ காந்தளின்‌ கமழ்கின்ற குலைமலர்க்த விருப்பமிகுஞ்‌ 
'சாரலின்கண்ணே கூதாளி படாந்து மலர்ந்த நறிய சோலை 
தினிமையாகும்‌ படி; ஊர்வயின்‌ மீள்குவம்‌ போலத்‌ தோனும்‌ - 
கைவிட்டு ஊரிடத்து மீண்டு செல்வேம்‌ போல எனக்குத்‌ 
கோன்றாகிற்கும்‌; கண்ணழி கட்டு அழித்து கருங்‌ கால்‌ வேங்கை 
உது நாள்‌ புதுப்பூப்‌ பொன்‌ செய்‌ கம்‌.நியன்‌ கைவினை கடுப்ப - 
இங்கனமாகையில்‌ தடை முழுதும்‌ அழிதீதுக்‌ கரிய களைகளை 
யுடைய வேங்கைமரத்தில்‌ நாட்காலைபின்‌ மலர்க்த மிக்க புதிய 
பூ பொன்னைப்‌ பணி செய்யும்‌ பொற்கொல்லன்‌ உடைய கைவினை 
யைப்‌ போல; தகை வனப்பு உற்ற ஒலி பல்‌ கூற்‌தல்‌ அணி பெறப்‌ 
புனை இ - மிக அழகுபொருந்திய தாழ்ந்து பலவாய கூந்தலில்‌ 
அணி2பறச்‌ கூடி; காண்டல்‌ காதல்‌ கைம்மிக - காண்பதற்கு 
அளவ கடந்து விருப்ப மிகுகலாலே; கடிஇபாற்கு யாங்கு ஆகு 
வம்‌ - நம்மை இப்பொழுது கைவிட்டிரறுக்கன்ற தலைவனை எவ்‌ 
வாறு சென்று சேர்வோம்‌? எ- அு, 

(வி-ம்‌.) கண்ணழிவு - தடை. கட்டழித்தல்‌ - முற்ற ஓழித்‌ 
தல்‌; இஃது அழிவில்‌ கூட்டத்து அவன்‌ புணர்வு மறுத்தல்‌. 

கொய்பதங்‌ கொள்ளுர்‌ தினையென்றதனுல்‌ புனமழிவுகூறிப்‌ பகற்‌ 
குறி இயலாதென மறுத்தாள்‌. அணிபறப்‌ புனைந்து காண்டற்‌ காதல்‌ 
கைம்மிக என்றதனால்‌, அவன்‌ இன்றியமையாமை கூறி விரைவில்‌ 
வரைக்‌ தெய்துக என்றள்‌. ஊர்வயின்‌ மீள்குவம்‌ போலத்‌ தோன்று 
மென்றதனால்‌, வரைர்து எய்த இயலாதாயின்‌ இரவுக்‌ குறி3யேனும்‌ வர்‌ 
'தெய்துக வென்று குறிப்பித்தாள்‌. கடீடுயா னென்றதனுல்‌. இங்ங 
அம்‌ அடைந்த எம்மைக்‌ கைவிட்ட அறனிலாளனென நொந்து கூ 
னாள்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு-ர.) வேங்கையின்‌ நாள்‌ உறு புதுப்பூ கம்மியன்‌ கைவினை 
கடுப்ப வனப்பு உற்றன. அவற்றைக்‌ கூந்தலில்‌ அணிபெறப்‌ புனஇ 
அன இயைத்தல்‌ நன்று. (௨௧௨) 


௩௧௪. முப்பேர்‌ நாகனார்‌ 
தின: பாலை. ள்‌ 
துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகள்‌ சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, பிரிந்து சென்ற தலைமகன்‌ முன்புகூறிய பருவ 
வரவின்கண்‌ வாராமையால்‌ மெலிந்த தலைமகள்‌ நெஞ்சம்‌ நொந்து, 
“ஒன்றாத்‌ தமரினும்‌'” என்ற (தொல்‌, பொ, ௪0) சூத்திரத்தில்‌ கூறிய 
“நாள து சின்மையும்‌, இளமைய தருமையும்‌, அன்பின தகலமும்‌' பிறவும்‌ 


ன 


௩. நற்றிணை நானூறு 


“நிகழ்ந்தது கூறி மிலையலுந்‌ தணையே'' (கொல்‌.பொ.௪௪) என்ற விதிம்‌: 


யடிதானே கூறுவாளாக முன்பு சுரத்தின்கண்ணே சென்ற காதலர்‌ 
“முதிர்ந்தோர்‌ இளமை யெய்தார்‌, வாழ்நாளளவறிந்தாரில்லை , ஆதலின்‌ 
கின்‌ கொங்கையைப்‌ புல்லிக்‌ கங்குல்‌ கழியக்கடவது” என்று கூறி எம்‌ 
மளவிலே பொய்த்தனர்‌ : அதனால்‌ அணங்கப்பெறாது வாழ்வாராக 
வென்று அழிந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “நிகழ்ந்தது கூறி நிலையலுந்‌ திணையே!* 
(தொல்‌. அகத்‌. ௪௪) என்னும்‌ விதியாலமைத்துக்‌ கொள்க, 

முதிர்ந்தோர்‌ இளமை ஓழிந்தும்‌ எய்தார்‌ 
வாழ்நாள்‌ வகையளவு அறிஞரும்‌ இல்லை 
மாரிப்‌ பித்திகத்து ஈரிதழ்‌ அலரி 

நழுங்காழ்‌ ஆரமொடு மிடைந்த மார்பிற்‌ 

௫. குறும்பொறிக்‌ கொண்ட கொம்மையம்‌ புகர்ப்பிற்‌ 

கருங்கண்‌ வெம்முலை ஞெமுங்கப்‌ புல்லிக்‌ 
கழிவ தாக கங்குல்‌ என்றுதாம்‌ 
மொழிவன்‌ மையிற்‌ பொய்த்தனர்‌ வாழிய 
நொடிவிடு வன்ன காய்விடு கள்ளி 

௧௦. அலங்கலம்‌ பாவை ஏறிப்‌ புலம்புகொள் 
புன்புறு வீழ்பெடைப்‌ பயிரும்‌ 
என்றூழ்‌ நீளிடைச்‌ சென்றிசி னோரே. 

(சோ - ள்‌.) நொடி விடுவு அன்ன காய்‌ விடு கள்ளி அலங்‌ 
கல்‌ பாவை ஏறி - நொடித்து விட்டாற்‌ போன்ற காய்கள்‌ ஓலி 
யெழும்பத்‌ தெறிக்ன்ற கள்ளியின்‌ அசைகின்ற பாவைபோன்ற: 
இனைகளிலேறி; புலம்பு கொள்‌ புன்‌ புறா வீழ்‌ பெடை பயிரும்‌ - 
தனியே இரு,க்‌ தலைக்‌ கொண்ட புல்லிய புறாுவானது கான்‌ விரும்‌: 
பிய பெடையைப்‌ புணர்சசிக்‌ குறிப்பால்‌ அழையா நிற்கும்‌; 
என்றூழ்‌ நீள்‌ இடைச்‌ சென்றிசினோர்‌ - வெயிலின்‌ வெப்ப 
மாறாக நீண்டிருக்கன்‌ ற சுர,க்‌,தின்கண்ணே சென்ற தலைவர்‌ தாம்‌; 
முதிர்ந்தோர்‌ இளமை ஒழிந்தும்‌ எய்தார்‌ - “ஆயுள்‌ முதிர்ந்து 
யாக்கை மூத்துத்‌ தளர்ந்தவர்‌ மீண்டொருகால,த்து இளமைப்‌ 
பறாவத்தை விரும்பினாலும்‌ தவறியேனும்‌ அடைபவர்‌ அல்லா; 
வாழ்நாள்‌ வகையளவு அறிஞரும்‌ இல்லை - தாம்‌ வாழ்காளின்‌ 
வகையினளவை அறிபவருமில்லை; மாரிப்‌ பித்‌திகத்து சர்‌ இதழ்‌ 
அலரி ஈறுவ்‌ காழ்‌ ஆரமொடு மிடைந்த மார்பின்‌ - ஆதலால்‌ 
மரரிக்காலத்து மலர்னெற ஜு சண்பகத்இன்‌ ஈரிய இதழ்களை 
யுடைய மலரை கதிய வயிரம்‌ முற்றிய சந்‌தன,தைக அரைத்தும்‌. 
யை மேல்‌ மாலையாக அணிந்த மார்பிலே; குறும்‌ பொறிக்‌ 
கொண்ட கொம்மை அம்‌ புகர்ப்பின்‌ கருங்கண்‌ i 


மூலமும்‌ உரையும்‌ ட-௫ 


ஜெழுங்கப்‌ புல்லி - குறுகிய புள்ளி அமைந்த இனைய அழகிய 
நிறத்தையுடைய கரிய கண்கள்‌ அமைந்த விருப்பமிகு முலைகள்‌ 
நெருங்க அணை தஇருக்தபடியே ; கங்குல்‌ கழிவது ஆக என்று 
காம்‌ மொழிவன்மையின்‌ பொய்த்தனர்‌ - கங்குல்‌ கழியக்கடவ 
தாக' என்னு முன்பு கூறிய தம்‌ மொழியளவில்‌ வன்னைஞ்சு 
உடைமையாற்‌ பொய்,த்தனர்‌ ; வாழிய-அங்கனம்‌ பொய்த,த தனால்‌ 
ஓசே.கழுமின்றி நீடு வாழ்வாராக; எ- று, 

(வி-ம்‌. பித்திகம்‌ - சறுசண்பகம்‌, ஜெழுங்கல்‌ - நெருங்கல்‌. 
நொடிவீடல்‌ - நெறித்துவிடல்‌. கள்ளியின்‌ தலை, பாவை போன்றிருத்‌ 
தலிற்‌ பாவை யென்றார்‌. கொம்மை - இளமை., 

பிரியேனென்ற சூள்‌ வருத்துமாதலின்‌ அச்‌ சூள்‌ வருத்தாவாறு 
வாழிய என்றாள்‌. செல்லுநெறி புறவு பெடையை யழைத்துப்‌ புணரு 
வத£ன உடையதாயிருப்ப அதனை நோக்கியும்‌ மீண்டாரில்லை ய யென்‌ 
நிரங்யெவாறு: இதனுள்‌ முதிர்ந்தோர்‌ இளமை யெய்தாரென்றது, 
இளமையது அருமை. வாழ்நாள்‌ அறிஞரு மில்லை யென்றது நாளது 
சின்மை. ஜெழுங்கப்‌ புல்லிக்‌ கழிவதாக வென்றது, அன்பினதகலம்‌. 
ஏனையவும்‌  உய்த்துணர்க. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயா 
வுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) இது பண்டொரு காலத்தே தலைவன்‌ கூறிய கூற்‌ 
றைக்‌ கொண்டு கூறி இவ்வாறு கூறியவர்‌ அக்கூற்றிற்‌ கேற்ப ஓழுகாது 
பொய்ப்படுத்தினர்‌ என்று இரங்கயபடியாம்‌. “முதிர்ந்தோர்‌, என்பது 
தொடங்க *கழிவதாக கங்குல்‌! என்னுந்‌ துணையும்‌ தலைவன்‌ பண்டு 
கூறியது. “இளமை அழிந்தும்‌! என்றும்‌ பாடம்‌. இதற்கு முதிர்ர்‌ 
தோர்‌ பின்னர்ப்‌ பெரிதும்‌ தவமுதலியன செய்து வருந்தியும்‌ கழிந்த 
இளமையை எய்துவார்‌ அல்லர்‌ என்று பொருள்‌ கூறுக. இக்கருத்தே 
சிறப்புடையது மாகும்‌. (௨௧௪) 


௩௧௫, அம்மூவனார்‌ 
திணை : நெய்தல்‌. 
துறை: இது, தலைமகனைப்‌ பரத்தை நொந்து சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகன்‌ மீண்டு தலை 
மகள்பால்‌ வருதலும்‌ அவள்‌ சினமிகுதலாலே அதனை நீக்கும்‌ வழியின்றி 
நின்றபொழுது அவனது இளமை முதிர்ந்த காமக்‌ கிழத்தி தலைவியை 
வெகுளாதபடி கூறி உடன்படுத்துகன்றாள்‌, (துறைவனே / பருவஞ்‌ 
சென்ற பின்னன்‌3றா என்‌ போல இவளும்‌ நின்ன3ல கைவிடத்தக்கா 
ளென உள்ளுறையாலும்‌, “நீ ஓழுங்காக ஆராய்ந்து குற்றம்‌ வாராது 
நடவாயெனின்‌ நின்னை விரும்பியோர்‌ தீயிடைப்பட்ட மலர்போல்வ” 
ரென, வெளிப்படையாலுங்‌ கடிந்து கூறி ஊடலைத்‌ தீர்த்துக்‌ கூட்டா 
கற்பது. ்‌ 
(இ-ம்‌.) இதற்கு, **காதற்‌ சோர்விற்‌ கடப்பாட்‌ டாண்மையீன்‌, 
தாய்போற்‌ றழீஇக்‌ கழறியம்‌ மனைவியைக்‌, காய்வின்‌ றவன்வயின்‌ 
பொருத்தற்‌ கண்ணும்‌ ” (தொல்‌. சற்‌, ௧௦) என்னும்‌ விதிகொள்க. 


௩௬ நற்றிணை நானூறு 


ஈண்டுபெரும்‌ தெய்வத்‌,து யாண்டுபல கழிந்தெனப்‌ 
'பார்த்நுறைப்‌ புணரி அலைத்தலிற்‌ புடைகொண்டு 
மூத்துவினை போகிய முரிவாய்‌ அம்பி 
நல்லைருது நடை “வளம்‌ வைத்தென உழவர்‌ 

ஓ. புல்லுடைக்‌ காவின்‌ தொழில்விட்‌ டாங்கு 
நறுவிரை நன்புகை கொடா.௮ர்‌ சறுவீ 
ஞாழலொடு கெழீஇய புன்னையங்‌ கொழுநிழல்‌ 
முழவுமுதற்‌ பிணிக்கும்‌ துறைவ நன்றும்‌ 
விழுமிதிற்‌ கொண்ட கேண்மை கொவ்விதின்‌ 

௧௦. தவறுஈன்கு அறியா யாயின்‌ எம்போல்‌ 

ஞெகிழ்தோட்‌ சுலுழ்ந்த கண்ணர்‌ 
மலர்‌ தீய்ந்து அனையர்‌ நின்நயம்‌ தோரே. 

(சோ- ள்‌.) ஈண்டு பெருக்‌ தெய்வ தது யாண்டு பல கழிந்‌ 
தென .. நெருங்கிய பெரிய தெய்வமெனப பெயர்கொண்ட 
யாண்டுகள பல சென்‌, அதனாலே ; பார்த்‌ துறைப்புணரி அலைக்‌ 
தலின்‌ புடைகொண்டு மூத்து வினை போகிய முரி வாய்‌ அம்பி - 
கரையையடு,த்‌,த துறையிலே கடனிர்‌ அலைக்‌ கலால்‌ மோதப்பட்டு 

முதிர்ந்து தொழில்‌ செய்ய வுதவாது ஒழிந்த முரிந்த வாயை 
யுடைய கோணியை ; ; கல்‌ எருது நடை வளம்‌ வைத்தென உழ 
வர்‌ புல்‌ உடைக்‌ காவின்‌ தொழில்‌ விட்டு ஆங்கு - நல்ல எருது 
முன்புள்ள நடையின்‌ இறப்பு நீங்வயெதேயென அ அதனை உழவர்‌ 
புல்லையுடைய கோட்டத்‌ திலே தொழில்‌ செய்யாதபடி விட்டொ 
ழிந்தாற்போல; நறு விரை நல்‌ புகை கொடார்‌ - நறிய 
வாசனையுடைய நல்ல தூமங்கொடாராய்‌ ; சிறு வீ ஞாழலொடு 
கெழீஇய புன்னைக்‌ கொழுநிழல்‌ முழவு முதல்‌ பிணிக்கும்‌ 
துறைவ - றிய மலரையுடைய ஞாழலொடு சேர்க்தோங்யெ 
புன்னையின்‌ கொழுவிய நிழலிலே குடமுழாப்போன்ற அந்த 
மரத்தின்‌ வேரடியிலே பிணித்து போகடுக்‌ துறையையுடைய 
தலைவனே !; நன்றும்‌ விழுமிஇன்‌ கொண்ட கேண்மை நொவ்வி 
இன்‌ தவறு நன்கு அறியாயாயின்‌ _ பெரிதும்‌ இறப்பின தாகச்‌ 
கொண்ட ௩ட்பின்கண்ணே நுட்பமாகிய தவறும்‌ வாரா தபடி 
நன்றாக அதிந்து நடக்க வேண்டும்‌, அகனை கீ அறியாமாயின்‌ ; 
கின்‌ ஈயந்தோர்‌ எம்போல்‌ ஞெகழதோள்‌ கலுழ்க்‌,த கண்ணர்‌ 
மலர்‌ இய்க்து அனையர்‌ - நின்னால்‌ விரும்பப்படுவோர்‌ எம்மைப்‌ 
போல கெகிழ்க்க கோளும்‌ கலுழ்ந்த கண்ணும்‌ உடையராய்‌: 
மலர்ந்து முறையே உதிர்க்து கழியாது த்க்‌ இய்ந்தாற்‌ 
போல்வர்காண்‌ ; எ - அ. 


மவைவைவைவைகைகைகை ய வையை பறை பர வதுகைகைை, 
மம மம்‌ படவ ப்ட்‌ க 


(பாடம்‌) - (3 பாரத்துப்‌. ... 2, வளம்‌ வாய்த்தென. 


மூலமும்‌ உரையும்‌ “இ௩௭ 


(வி-ம்‌) தெய்வம்‌ - வருடம்‌; தெய்வத்துயாண்டு: இருபெய 
ரொட்டு ; அத்து: அல்வழிச்‌ சாரியை. அம்பி - மரக்கலமுமாம்‌, புகை 
கொடுத்தல்‌ கழுது அணங்கிக்‌ கடலிலே கெடுக்காதிருத்தற்‌ பொருட்டு. 
விழுமிது - சிறப்புடையது. நொவ்விது - நுண்ணியது. 


தன்னையும்‌ அவன்‌ கைவிட்டுச்‌ சேரிப்‌ பரத்தையர்‌ நல.நுகர்ந்‌ துமை 
தலின்‌ எம்போலென்றாள்‌. 

உள்ளுறை :--அம்பி முதிர்தலும்‌ புன்னையின்‌ 8ழ்க்‌ கொண்டு 
போய்ப்‌ பிணித்த கென்றது, முன்பு நின்னை யடைந்த மாதர்‌ பலருஞ்‌ 
சிறிது முதிர்தலும்‌ அவரைப்‌ பாதுகாவாது இல்வயின்‌ வீடுத்தொழிர்‌ 
தனை யென்றதாம்‌. 

நின்னை நயந்தோர்‌ மலர்‌ திய்ந்தனைய ரென்றது, இவளும்‌ முதிர்ச்‌ 
தால்‌ அன்றோ ஏனையோரைப்‌ போலக்‌ கைவிடப்படுவாள்‌, அங்ஙன 
மின்றி இவ்விளமையிலேயே நீ துறந்ததனால்‌ எம்மைப்போல இவளும்‌ 
மலர்‌ முதிராது கருகிய தன்மையளாயினா ளென்பது, மெய்ப்படு - 
பெருமிதம்‌. பயன்‌ - ஊடல்‌ தீர்த்தல்‌, 

(பெரு - ரை.) இச்‌ செய்யுளை இத்துறைக்குக்‌ காட்டிய ஆசிரியா்‌ 

ஈச்சினா।க்கனியர்‌ தரும்‌ விளக்கம்‌ வருமாறு :- 


“ இதனுள்‌ மூத்து வினைபோகய அம்பி3பாலப்‌ பருவஞ்‌ சென்ற 
பிணிக்கப்பட்ட எம்மைப்‌ போலாது இவள்‌ இப்பருவத்த இனையள்‌ 
ஆகற்பாலளோ ? மலர்ந்த செவ்வியான்‌ முறைவீயாய்க்‌ கழியாது 
இடையே எரிந்து கரிவுற்ற பூவினைப்‌ போலவெனத்‌ தலைவனுக்குக்‌ 
காமக்‌ கிழத்தி கூறியவாறு காண்க; எனவரும்‌ இனி, காலம்‌ தெய்வத்‌ 
தன்மை யுடையதாகலின்‌ தெய்வத்‌ தன்மையுடைய யாண்டு எனினு 
மாம்‌. பார்‌ - பாறைக்கல்‌, பாறைக்‌ கல்லையுடைய துறை என்க, 
இங்ஙனம்‌ கூறியது புடையுண்டற்கு ஓர்‌ ஏதுக்‌ காட்டியபடியாம்‌. 
*பாயிரும்‌ பனிக்கடல்‌ பார்துகள்பட' என வழம்‌ பரிபாடலினும்‌ (இ) 
அஃதப்‌ பொருட்டாதலறிக. விழுமிதிற்கொண்ட கேண்மையின்‌ இயல்‌ 
பினையும்‌ அதற்காகாத தவறுகளையும்‌ (நொவ்விதின்‌) நுண்ணிதின்‌ 
அறிந்து கோடல்‌ வேண்டும்‌ அங்ஙனம்‌ அறியாயாயின்‌ எனப்‌ பொருள்‌ 
கோடல்‌ சிறப்பு. *தவறுகற்கு அறியாயாயின்‌” என்றும்‌. “நடைவளம்‌ 
வாய்த்தென” என்றும்‌, 'நன்புகைகொண்டார்‌' என்றும்‌, *மலர்‌ தீர்ச்‌ 
தனையர்‌ என்றும்‌ பாடவேறுபாடுண்டு. . (௩௧௫) 


௩௧௬. இடைக்காடனார்‌ 


திண : பாலை. 

துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகளைத்‌ தோழி வற்புறுத்‌ 
தது. : 
(து- ம்‌.) என்பது, தலைவன்‌ பிரிதலால்‌ வருந்திய தலைவியைத்‌ 
தோழீ “நீ வருந்தாதே கொள்‌ ; முல்லை அரும்பும்‌ பொழுது வருவே 
மென்று அகன்ற காதலர்‌ மீண்டு வருமுன்‌ அவை அரும்பும்படி வம்ப 
மாரி.பெய்யத்‌ தொடங்‌ இடி இடித்துவிட்டது; ஆதலால்‌, இம்மேகம்‌ 
அறியாமை யுடைய'தென வலி உறுத்திக்‌ கூறாகிற்பது. ்‌ 


௫௩.௮ நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதனை, 'பெறற்கரும்‌' (தொல்‌. கற்‌. ௯) என்னும்‌ நூற்‌: 
பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்து ளெவி' என்பதனாற்‌ கொள்க. 

மடவது அம்ம மணிநிற எழிலி 
மலரின்‌ மெளவல்‌ நலம்வரக்‌ காட்டிக்‌ 
கயலேர்‌ உண்கண்‌ கனங்குழை இவைநின்‌ 
எமிறேர்‌ பொழுதின்‌ எய்தரு வேமெனக்‌ 

௫. சண்ணகன்‌ விசும்பின்‌ மதியென உணர்ந்தநின்‌ 
நன்னுதல்‌ நீவிச்‌ சென்றோர்‌ நம்நசை 
வாய்த்துவரல்‌ வாரா அளவை அத்தக்‌ 
கல்மிசை அடுக்கம்‌ புதையக்‌ கால்வீழ்த்துத்‌ 
தளிதரு தண்கார்‌ தலைஇ 

௧௦. விளியிசைத்‌ தன்றால்‌ வியலிடத்‌ தானே. 


(சோ - ள்‌.) அம்ம மலரின்‌ மெளவல்‌ ஈலம்‌ வரக்‌ காட்டிக்‌: 
கயல்‌ ஏர்‌ உண்கண்‌ கனங்குழை - கோழி / கேட்பாயாக / முன்பு 
மலரையுடைய முல்லையைச்‌ செவ்வையாகக்‌ காட்டிக்‌ கயல்‌ 
போன்ற மையுண்ட கண்ணையும்‌ கனவிய குழையையுமுடையாய்‌ 1/7 
இவை நின்‌ எயிறு ஏர்‌ பொழுதின்‌ எய்தருவேம்‌ என - இம்‌: 
முல்லை கின்‌ பற்கள்போன்ற அரும்பை மீனும்‌ பொழுதில்‌ யாம்‌ 
நின்னை யெய்துவேமென்று கூறி; கண்‌ அகன்‌ விசும்பின்‌ மதி 
யென உணர்ந்த கின்‌ ஈல்நுதல்‌ நீவிச்‌ சென்றோர்‌ - இடமகன்ற 
ஆகாயத்தில்‌ எழுகன்ற இங்களோ. என ஐயுற்றறியும்படியாகிய 
நினது நல்ல நெற்றியைத்‌ தடவிக்‌ கொடுத்துச்‌ சென்ற நங்‌ காத: 
லர்‌; ௩ம்‌ நசை வாய்த்து வரல்‌ வாரா அளவை - தாம்‌ கம்மை 
விரும்பும்‌ விருப்பமுடையராய்‌ வருதலின்றி வாராது அங்கறாக்‌. 
கும்‌ இக்காலத்தில்‌ ; அத்தக்‌ கல்மிசை அடுக்கம்‌ புதையக்‌ கால்‌ 
வீழ்த்து - சுரத்து நெறியையுடைய மலைமேலே அதன்‌ பக்க 
மெல்லாம்‌ மறையுமா று காலிறங்‌க ; தளி தரு தண்‌ கார்‌ ,தலைஇ- 
நீர்த்துளியைப்‌ பெய்யும்‌ கண்ணிய மேகம்‌ அம்முல்லைகள்‌ அரும்‌ 
பும்படி. மழையைப்‌ பெய்து ; வியல்‌ இடத்து விளி இசைத்தன்னு- 
அகன்ற ஆகாய,க்தினிட த்திலே இடியிடி, த்‌ தலையுன்‌ செய்யாகின்‌ 
றது; மணி நிற எழிலி மடவது..ஆ தலின்‌ நீலமணிபோலும்‌ நிறத்‌ 
தையுடைய இம்மேகம அறியாமையுடையதுகாண்‌ ! இது மிக்க 
வியப்பு; எ-று. 


(வி- ம்‌.) பருவமன்றென்‌ றமையால்‌ குறித்த பருவத்து வருவ 
ரெனவும்‌, பொய்‌ கூறாரெனவும்‌, பொய்ச்‌ சூளால்‌ அவர்‌ அணங்கப்‌- 
பெறுவரே யென்று நீ வருந்தாதே யெனவும்‌ வற்பு றுத்தினாளாயிற்று.. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


தி 


மூலமும்‌ உரையும்‌ (௫௩௯. 


(பெரு. -ரை.) “எயிறேர்‌ பொழுதின்‌ ஏய்தருவேம்‌' என்றும்‌ “தம்‌ 
நசை' என்றும்‌ பாடம்‌. மலரின்‌ மெளவல்‌ காட்டி என்றதற்கு மலர்‌ 
இல்‌ மெளவல்‌ காட்டி என்று கண்ணழித்துக்கொண்டு மலர்‌ இல்லாத 
வறிய முல்லைக்‌ கொடியைக்‌ காட்டி' எனப்‌ பொருள்‌ கூறுதலே சிறப்பு. 
கனங்குழை: விளி. (௩௧௪7: 


௩.௧௭. மஅரைப்‌ பூவண்டனாகன்‌ வேட்டனார்‌ 


திணை: குறிஞ்சி, 

துறை: இது, தோழி தலைமகனை வரைவுகடாய து. 

(து- ம்‌.) என்பது, தோழி வரையாது களவின்‌ வழிவர்‌ தொழுகுர்‌ 
தலைமகனை நெருங்கி, மலைகாடனே / நீ விரும்பிய இவள்பால்‌ வந்து 
போகுங்‌ களவினை அன்னை அறிவாளேயாயின்‌ இவள்கண்‌ நீர்கலந்து 
சிவந்து வேறுபாடெய்‌தி எவ்வண்ணமாக முடியுமோ வென அஞ்சி 
உரையாடுவாளாக உள்ளுறையால்‌ வரைந்துகொண்டு செல்வாயாக 
வெனவும்‌ கொந்து கூறாகிற்பது. 

.(இ-ம்‌.) இதற்கு, '*களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ '' (தொல்‌, கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. 

நீடுஇருஞ்‌ சிலம்பில்‌ பிடியொடு புணர்ந்த 
பூம்பொறி ஒருத்தல்‌ ஏம்‌துகை கடுப்பத்‌ 
தோடுதலை வாங்கிய நீடுகுரல்‌ பைம்தினை 
பவளச்‌ செவ்வாய்ப்‌ பைங்கிளி கவரும்‌ 

இ. உயர்வரை நாடநீ நயந்தோள்‌ கேண்மை 
அன்னை அறிகுவள்‌ ஆயின்‌ பனிகலர்து 
என்னா குவகொல்‌ தானே எம்தை 
ஓங்குவரைச்‌ சாரல்‌ தீஞ்சுனை ஆடி 
ஆயமொடு குற்ற குவளை 

௧௦. மாயிதழ்‌ மாமலர்‌ புரைஇய கண்ணே. 


(சோ-ள்‌.) நீடு இருஞ்‌ சிலம்பில்‌ பிடியொடு புணர்ந்த: 
பூம்‌ பொறி ஒருத்தல்‌ ஏந்து கை கடுப்ப - நீண்ட கரிய மலையிலை 
பிடியானையொடு கலந்த பொலிவுற்ற முகத்திலே புள்ளியை 
யுடைய களிற்றியானையின்‌ தூக்கய கைபோல ; தோடு தலை வாவ 
கய நீடுகுரல்‌ பைந்‌இனை - மேலிலையகத்இனின்றும்‌ நீண்டு 
வளைந்து பசிய இனைக்கதிரை; பவளச்‌ செவ்வாயப்‌ பைங்கிளி 
கவரும்‌ உயர்வரை நாட - பவளம்போலச்‌ சிவம்‌. த வாயையுடைய 
பயெ கிளிகள்‌ கொய்துகொண்டுபோகாகிற்கும்‌ உயர்க்த மலை 
நாடனே !; நீ ஈயந் தோள்‌ கேண்மை அன்னை அறிகுவள்‌ ஆயின்‌ - 
நீ விரும்பிய இத்தலைவியிட த்து வைத்திருக்கும்‌ களவொழுக்க,. 


(௫௪௦ நற்றிணை நானூறு 


காலாக நட்பை எம்மன்னை அறிகுவாளர்யின்‌ ; எந்தை ஓங்கு 
வரைச்‌ சாரல்‌ இம்‌ சுனை ஆடி - எற்தையின து உயர்ந்த மலைச்‌ 
சாரலினுள்ள இனிய சுனையி3ல நீராடி.) ஆயமொடு குற்ற குவளை 
மா இதழ்‌ மாமலர்‌ புரைஇய கண்‌ - தோழியரோடு சென்று 
பறித்த அ௮சசுனைக்‌ குவளையின்‌ கரிய இதழ்களையுடைய திறந்த 
மலரையொ,த்த கண்கள்‌ ; பனிகலந்து. என்‌ ஆகுவ - நீர்கலந்து 
வடியப்‌ பெற்று இனி எப்படியாக முடியுமோ? எ- ஹு. 


(வி- ம்‌.) வாங்கிய கதிர்‌ - நீண்டு பறித்த கதிருமாம்‌. குற்ற - 
பறித்த. கள வொழுக்கம்‌ அன்னையறியின்‌ ஓறுப்ப அதனாலே தலைவி 
அழுது இறந்துபடு மென்பது. 


உள்ளுறை :--இனைக்கதிர்‌ உண்ணுங்களி கொய்து கொண்டுபோக 
லான்‌ அக்கிளிக்குப்‌ பயன்படு மஃதனறித்‌ தான்‌ விளைந்த கொல்லைக்குப்‌ 
பயன்படாதன்‌?ற, அவ்வாறே இவளும்‌ நலனுகருின்ற நீனக்குப்‌ 
பயன்படுவ கன்றிப்‌ பிறந்த இல்லகத்துக்கு யாதும்‌ பயன்படுவதின்‌ 
மையின்‌, நீ வரைந்து கொண்டு செல்க வென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு - லர.) தோட்டினின்றும்‌ தலைவளைந்து பக்குவமுற்ற 
வுடன்‌ பசிய கிளி கவர்ர்து கொண்டு போவது போல்‌ நீயும்‌ தமரினின்‌ 
௮ம்‌ வேறுபட்டு நின்பகுதியளாகிவிட்ட தலைவியை வரைந்துகொடு 
நின்‌ மனைக்குச்‌ செல்வாயாக என்பது உள்ளுறை என்க. வற்புறுத்ததி 
பொருட்டு அன்புறுதகுக இறைச்சியிற்‌ சுட்டுவாள்‌ உயர்வரை காட 
என்று விளித்தாள்‌. (௩௨௧௭) 


௩௧௮. பாலைபாடிய பெருங்கடுங்கோ 

திணை: பாலை. 

துறை: இத; பிரிவுணர்த்தப்பட்ட தலைமகனைத்‌ தோழி சொல்‌ 
வலியது. 

(து-ர்‌.) என்பது, களவொழுக்கத்துக்‌ கொண்டு தலைக்‌ கழிந்து 
கன்ம வரைந்துகொண்ட தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரின்றான்‌ 
தோழிக்‌ குணர்த்த அவள்‌ “ஐய?$ன / அன்று நாம்‌ ஓமைகிழலிலி நக்கும்‌ 
பொழுது களிற்றியானை பினிற்றியதை வேறக வுணர்ந்து பிடியா 
புலம்பிய குரலை கிரனத்தலுஞ்‌ செய்வீரோ? அந்நெறியில்‌ எங்ஙனஞ்‌ 
செல்வீ'9ரன்பாள்‌ போன்று பிரிவினாலே தலைவிபடும்‌ துன்பத்தைச்‌ 
குறிப்பித்து மறுத்துக்‌ கூறாகிற்பது. ட 

(இ-ம்‌.) இதற்கு, *பிரியுங்‌ காலை எஇர்‌ நின்று சாற்றிய மரபுடை 
எதிரும்‌” (தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதிகொள்க. ௩ 

நினைத்தலும்‌ நினைதிரோ ஐய அன்றுநாம்‌ 
*பணைத்தாள்‌ ஓமைப்‌ படுசினை பயந்த 


(பாடம்‌) 3. பனத்தாள்‌ ஓமை. 


மூலமும்‌ உரையும்‌ ௫௪௧. 


பொருந்தாப்‌ புகர்றிழல்‌ இருந்தன மாக 
நடுக்கஞ்‌ செய்யாது ஈண்‌ ணுவழித்‌ தோன்றி 

ட. ஒடித்துமிசை கொண்ட ஓங்குமருப்பு யானை 

பொ ிபடு தடக்கை சுருக்கிப்‌ பிறிதோர்‌ 
அறியிடை இட்ட அளவைக்கு வேறுணர்ந்து 
என்றூழ்‌ விடரகம்‌ சிலம்பப்‌ 

புன்‌ தலை மடப்பிடி. புலம்பிய குரலே. 

(சோ-ள்‌.) ஐய ன்று நாம்‌ பணைத்‌ தாள்‌ ஓமைப்‌ படூ 
சினை பயந்‌;த பொருந்தாப்‌ புகர்கிழல்‌ இருக்‌, தனம்‌ ஆக - ஐயனே ! ' 
அன்னு நாம்‌ பருத்த அடியையுடைய ஓமை மரத்தின்‌ தாழ்ந்த 
களையிலுண்டாகய இலைஇய்ந்தமையாலே பொருந்தாத புள்ளி 
பட்ட நிழலீன்கண்ணே இருந்தேமாக; நடுக்கு செயயாது 
நண்ணுவழி,த்‌ தோன்றி ஒடித்து மிசை கொண்ட ஓங்கு மருப்பு 
யானை - அப்பொழு து நம்மை நடுக்கப்படுத்தாது தான்‌ அடையு 
மிடத,தல்‌ வந்து தழையை ஒடித்துத்‌ இன்னு, தல்‌ கொண்ட 
உயர்ந்த தந்‌ தத்ையுடைய யானை; பொறி படு தடக்‌ கை சுருக்‌ 
கப்‌ பிறிது ஓர்‌ அறி இடை இட்ட அளவைக்கு - தன்‌ புள்ளியை 
யுடைய நீண்ட கையைச்‌ சுருட்டி,த்‌ தூக்கி வேறொன்றனை அறி 
கனறதன காரணமாக இடையீடு பட்டுப்‌ பிளிற்றியவுடன; வேறு 
உணாந்துஎன்றூழ்‌ விடர்‌ அகம்‌ சலம்ப- அதனை வேறுகவுணாந்து ' 
வெயில்‌ பரவிய மலைப்பிளபபிடமெல்லாம்‌ எதிரொலி எடுக்கும்‌ 
படியாக; புன்‌ தலை மடப்பிடி புலம்பிய குரல்‌ - புல்லிய ,தலையை: 
யுடைய இளைய பீடியானை புலம்பிய குரலைக்‌ கேட்டி ருக்‌ இரன்றோ?; 
கீனைத்தஓ.ம்‌ நீனைஇரோ 7 ௮தனை நினைத்தலும்‌ செய்வீரோ ர 
செமவீராயின்‌ கொடிய சுரநெறியில்‌ ஏகா இருத்தலுடன்‌ இவனைப்‌ 
மீரியத தக8ரும்ல்லீர்‌; எ - ஹு. 

: (வி-ம்‌.) படுசனை - தாழ்ந்ததளை. வேறுணர்தல்‌ - புலீயொடு ' 

பொருததோவென உணர்தல்‌. புன்தலை - மெல்லிய தலையுமாம்‌. \ 
இறைச்சீ:_— களிறு வேறொன்றனைக்‌ கருதித்‌ தாழ்த்தமையால்‌ 

அதனை மாறுபாடாக வுணர்ந்து பிடியானை புலம்புமென்றது, நீயிர்‌ 

சென்ற இடத்துத்‌ தாழ்ப்பின்‌ இவள்‌ புலம்பி இறந்துபடும்‌ என்றதாம்‌, 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - செலவமுங்குவித்தல்‌. 

(பெரு - ரை.) வேறுணர்தல்‌ - பிறிதொரு பிடியை உள்ளித்‌. 
தன்னைப்‌ பிரிந்து செல்ல முயல்‌இன்றதோ என்று கருதி என்னல்‌ 
சிறப்பு. அறி - அறிவு, பிறிது அறிவு இடையிடுதலாவது. மாற்றான்‌ 
றனைக்‌ கருத்திற்‌ கோடல்‌. “பிறிதோர்‌ ஆறு இடையிட்ட அளவை! 
என்றும்‌ பாடம்‌. இஃதே சிறந்த பாடமுமாம்‌, இதற்கு மிசைக்‌ 
கொண்ட யானை அத்தொழிலைவிட்டுப்‌ பிறிதொரு வழியிற்‌ செல்லத்‌. 
தொடங்கிய அளவீலே என்க, . ... (௬௧௮7 


௫௫௨. நற்றிணை நானூறு 


௩௧௯, வினைத்தொழில்‌ சோகீ£ரனார்‌ 
நிண: நெய்தல்‌. 
துறை: இது, காப்பு மிகுதிக்கண்‌ ஆற்றானாகிய தலைமகன்‌ தலை 
மகளை நினைந்து தன்னுள்ளே சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, களவொழுக்கம்‌ புலப்படக்‌ கண்டு தலைவியை 
இல்வயிற்‌ செறித்துக்‌ காவலோம்பலும்‌ ஆங்குவந்த தலைமகன்‌ அதனை 
யறிந்து ஆற்றானாஇத்‌ தலைவியை நினைந்து இத்தகைய ஈடுயாமத்து இவ 
ளுடைய முயக்கத்தைக்‌ கருதி யான்‌ துயிலுகன்றிலேன்‌; இனி என்கிலை 
யாதாய்‌ முடியுமோ” என நொந்து கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, 'பரிவுற்று மெலியினும்‌' (தொல்‌. கள. .௧௨) 
என்னும்‌ விதிகொள்க. 
ஓதமும்‌ ஓலிஓ வின்றே ஊதையும்‌ 
தாதுளர்‌ கானல்‌ தெளவென்‌ றன்றே 
மணல்மலி மூதூர்‌ அகல்‌ நெடும்‌ தெருவின்‌ 
கூகைச்‌ சேவல்‌ குராலோடு ஏறி 
இ. ஆரிருஞ்‌ சதுக்கத் து அஞ்சுவரக்‌ குழறும்‌ 
அணங்குகால்‌ கிளரும்‌ மயங்கிருள்‌ நடுநாள்‌ 
பாவை அன்ன பலராய்‌ வனப்பின்‌ 
தடமென்‌ பணைத்தோள்‌ மடமிகு குறுமகள்‌ 
சுணங்கணி வனமுலை முயங்கல்‌ உள்ளி 
௧௦. மீன்கண்‌ துஞ்சும்‌ பொழுதும்‌ 
*யான்கண்‌ துஞ்சிலன்‌ யாதுகொல்‌ நிலையே. 
(சோ-ஸள்‌.) ஓதமழம்‌ ஒலி ஓவின்று - கடலும்‌ ஒலி.படங்க 
விட்டதே!; ஊதை தாது உளர்‌ கானலும்‌ 'தெள' என்றன்று - 
ஊதைக்காற்று மகரந்‌,த,த்தைக்‌ இண்டுகின்ற கழிக்கரைச்‌ சோலை 
யும்‌ பொலிவு அழிக்‌,௧0,௧!; மணல்‌ மலி மூதூர்‌ அகல்‌ நெடுந்‌ 
தெருவின்‌ கூகைச்‌ சேவல்‌ குராலோடு ஏறி ஆர்‌ இரும்‌ சதுக்கத்து 
அஞ்சுவரக்‌ குழணும்‌ - மணல்‌ மிக்க திம்‌ மூதூமின்கண்‌ உள்ள 
அகன்ற நெடிய தெருவிலே கூகையின்‌ சேவல்‌ .அதன்‌ பெண்‌ 
பறவையொடு சென்று மக்கள்‌ இயங்கா த பெரிய நாற்சந்தி கூடு 
மிட தீதில்‌ யாவர்க்கும்‌ அ௮ச்சமுண்டாகும்படி. குழறா கிற்கும்‌; 
அணக்கு கால்‌ ளெரும்‌ - பேய்களும்‌ வெளிப்பட்டு உலவாகிற்கும்‌; 
மயக்கு இருள்‌ ஈடுகாள்‌ - ஒருவரையொருவர்‌ அறிகற்கியலாது 
மயக்இய அ௮,த்‌. தகைய இரவு கடுயாம,த்‌.இல்‌; பாவை அன்ன . பலர்‌. 
ஆய்‌ வனப்பின்‌ தட மெல்பணை க்‌ தோள்‌ மடம்‌ மிகு குறுமகள்‌ - 
கால்லிப்‌ பாவை போன்ற பலரும்‌ ஆராயும்‌ அழகையும்‌. அகன்ற 
LT ப்‌ எகினம்‌ கர்பம்‌ அன. அண்ட வாக ரட்ட 2 


(பாடம்‌) 1. யான்‌ கண்துஞ்சேன்‌. a 


மூலமும்‌ உரையும்‌ ௫௪௩ 


மெல்லிய பருத்த தோளையுமுடைய மடப்பமிக்க இளமடந்தை 
யினது; சுணங்கு ௮ணி வனமுலை முயங்கல்‌ உள்ளி - தேமல்‌ 
படர்ந்த அழயெ கொங்கையை முயங்குதல்‌ கருத, மீன்‌ கண்‌ 
அஞ்சும்‌ பொழுதும்‌ யான்‌ கண்துஞ்சிலேன்‌ - மீன்கள்‌ உறங்கும்‌ 
இராப்பொழுகெல்லாம்‌ யான்‌ கண்‌ உறங்கிலன்‌; நிலையாது - 
ஆதலின்‌ இனி என்‌ நிலை எகுதன்மையகதாய்‌ முடியுமோ? அறிந்‌ 
,தஇிலேன்‌ எ._ு, 

(வி-ம்‌.) ஓவின்று- ஓவிற்று; நீங்கிற்று, இரவு நடூயாமத்துச்‌ 
கடலோசை அடங்குதல்‌ வழக்கு, தெளவெனல்‌ - பொலிவு அ.ழ்.தல்‌. 
ஊதையும்‌ என்றதன்‌ உம்மை பிரித்துக்‌ கூட்டப்பட்ட து. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) உரையாசிரியர்‌ கருத்திற்கு ஊனதையும்‌ என்புழி 
அம்மையைப்‌ பிரித்துக்‌ கானலும்‌ என இயைத்துக்‌ கொள்க. தெள 
வெனல்‌ - ஓசைக்‌ குறிப்பாகக்கொண்டு ஊழையும்‌ கானலின்கண்‌ 
“தள தெள' என்று ஒலியா நின்றது என்று பொருள்‌ கோடலே அழ 
காம்‌. இது ““தவ்‌ என்று” எனவும்‌ வரும்‌; இங்ஙனமே பாடவேற்று 
மையும்‌ உண்டு; **தவ்வென்‌ றசைஇத்‌ தாதளி மறைப்ப”! என்றார்‌ 
நெடுநல்‌ வாடையினும்‌ (௧௮௫). இனி மீன்கள்‌ நொடிப்‌ பொழுது உறங்கி 
ஜெ3ரலென விழிக்கும்‌ இயல்புடையன என்னுங்‌ கருத்தால்‌ நொடிப்‌ 
பொழுதேனும்‌ கண்ணுறங்கலேன்‌ என்பான்‌ மீன்கண்‌ துஞ்சும்‌ பொழு 
தும்‌ யான்‌ கண்‌ துஞ்சிலன்‌ என்றான்‌ என்று கோடலே நன்று, உம்மை 
இழிவு சிறப்பு. (௩௧௧) 


௩௨௦. கபிலர்‌ 


திண : மருதம்‌. 

நுறை: இது, பரத்தை தனக்குப்‌ பாங்காயினார்‌ கேட்ப நெருங்‌ 
இச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகன்‌ அவளை நீங்கிப்‌ 
புதிய ஒரு பரத்தையிடம்‌ புகுந்ததனலே, அத”னயறிந்த முதற்பரத்தை 
சினந்து தனக்குப்‌ பாங்காயினார்க்குச்‌ சொல்லுவாள்‌ போல, இறை 
மகன்‌ கேட்கும்‌ வண்ணம்‌ நெருங்கி நின்று “இருவிழாவு மில்லாத இக்‌ 
காலத்தில்‌ இவனாலே காதலிக்கப்பட்ட இவள்‌ தன்னைப்‌ புனைந்து 
கொண்டு தெருவி3ல சென்றதற்கு ஊரொருங்‌ த ஈகை செய்ததன்றிக்‌ 
குலமடமா தரும்‌ தம்தம்‌ கொழுகரைக்‌ காத்தக்கொண்டனர்‌; அங்ஙன 
மாக இவனை இவள்‌ பற்றிக்கொண்டது அரிதொன்று அன்‌'றென 
இகழ்ந்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “புல்லுதன்‌ மயங்கும்‌ புலவிக்‌ கண்ணும்‌”! 
(தொல்‌. கற்‌. ௧௦) என்னும்‌ விதிகொள்க. 4 

விழவும்‌ உழந்தன்று முழவும்‌ தூங்கின்‌.று 
எவன்குறித்‌ தனள்கொல்‌ என்றி யாயின்‌ 
தழையணிந்து அலமரும்‌ அல்குல்‌ தெருவின்‌ 


(௫௪௪ நற்றிணை கானூறு 


்‌ இளையோள்‌ இறந்த அனைத்தற்குப்‌ பழவிறல்‌ 
டு. ஓரிக்‌ கொன்ற ஒருபெரும்‌ தெருவிற்‌ 
காரி புக்க நேரார்‌ புலம்போல்‌ 
கல்லென்‌ றன்றால்‌ ஊரே அதற்கொண்டு 
காவல்‌ செறிய மாட்டி ஆய்தொடி 
எழின்மா மேனி மகளிர்‌ 
௧௦. விழுமாம்‌ தனர்தங்‌ கொழுநரைக்‌ காத்தே. 


(சோஃள்‌.) விழவும்‌ உழர்‌தன்று - ஊரிலே செய்யப்படும்‌. 


தஇருவிழாவு்‌ செய்து முடிந்‌, தது; முழவும்‌ தூங்கன்று - மத்தள 
மும்‌ ஓசை யொழிந்‌,தது; எவன்‌ குறி,த்தனள்‌ என்றி ஆயின்‌ - இக்‌ 
காலத்து இவள்‌ யாது கருதினளோ ? என்று கேட்பாயாயின்‌ 


கருஇயது கூறாநிற்பேன்‌! கழை அணிக்து அலமரும்‌ அல்குல்‌: 
தெருவில்‌ இளையோள்‌ இறந்த அனை தூதற்கு - ஒருகாள்‌ உடுக்கும்‌: 


தழையை அணிந்து அத்தழையசையும்‌ அல்குலையுடையளாய்‌,த 


தெருவின்கண்ணே இவ்விளயோள்‌ சென்ற அவ்வொரு காரணக்‌. 


இற்காக; பழ விறல்‌ ஓரிக்‌ கொன்ற ஒரு பெருந்கெருவில்‌ - 
பழைமையாகிய வெற்றியையுடைய கொல்லிமலைத்‌ தலைவனாகிய 
வல்‌ வில்‌. ஒரியைக்மொன்ற மலையமான்‌ இருமுடிக்காரி என்பான்‌ 
உடனே அவ்வோரியின து ஒப்பற்ற பெரிய தெருவிலே; புக்க 
காரி ரேரார்‌ புலம்போல்‌ புகும்‌ததைக்‌ கண்ட அ௮க்காரியின்‌ பகைவ: 
ராய ஓரியைச்‌ சார்ந்த யாவரும்‌ ஒரு?சர நின்னு பேரிரைச்ச 
லிட்டாற்போல ; ஊர்‌ கல்லென்றன்று - இவ்வூரிலே : கல்லென்‌: 
னும்‌ ககையொலி உண்டாயிற்று; அதன்‌ கொண்டு ஆய்‌ தாடி 
எழில்‌ மா மேனி மகளிர்‌ காவல்‌ 'செறிய மாட்டி - அந்ககை: 
யொலியைக்‌ கேட்டலும்‌ இவள்‌ ஈங்களுடைய கேள்வரைக்‌ கைப்‌ 
பற்றிக்‌ கொண்டு செல்லாகிற்கும்‌ என்றெண்ணி ஆராய்ந்‌, தணீட்‌த. 
வளையையுடைய அழ௫ய மாந்தளிர்‌ போன்ற மேனியையுடைய: 
மாதர்கள்‌ காவல்‌ செறியச்‌ செய்து; கொழுஈரைக்‌ காத்து விழு 
மாந்தனர்‌ - தம்தம்‌ கொழுகரைப்‌ பாதுகா ததுக்கொண்டு நன்மை. 
யடைக்தார்கள்‌. அங்கனம்‌ அவரவர்‌ பாதுகா,த்ததனால்‌ இவள்‌ 
செயல்‌ பயன்படாமையின்‌ இவனைக்‌ கைக்கொண்டகன்றனள்‌ 
காண்‌; இவட்கு இஃதோர்‌ அரிய செயலன்று) எ- அ. 

(வி-ம்‌.) உழந்தன்று- ஓடுங்கிற்றுமாம்‌. . தூங்குதல்‌ - அடங்‌ 
குதல்‌. விழுமாத்தல்‌ - சிறப்படைதல்‌. . அடு 

விழவு முதலாயின இல்லாத காலத்து இவள்‌ வெளிவந்தமையி 
ஆண்பாலாரை வயமாக்கவேண்டி. என்றாள்‌. மாதர்‌ பலரும்‌ தம்தம்‌ 
கொழுகரைக்‌ காத்துக்கொண்டன ரென்றதனால்‌, காவாத இவனைக்‌ 
கைப்பற்றிக்கொண்டன ளென்று குறிப்பாற்‌ கொள்ளுமாறு கூறினாள்‌: 


மூலமும்‌ உரையும்‌ ௫௪௫ 


ஆயிற்று. மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - விருந்தின்‌ பரத்தையைப்‌ 
பழித்தல்‌. 

(பெரு - ரை.) இனி இச்செய்யுட்கு: பரத்தை தன்‌ தோழியை 
நோக்கித்‌ 3தா[நீ! *இப்பொழுது விழவும்‌ இல்லை முழவும்‌ ஒலித்தில.து 
தழை யணிந்து அலமரும்‌ அல்குலையுடையாள்‌ ஈண்டுயாது குறித்து 
வருகின்றனள்‌/ என்று வினவு ன்றன கூறுவன்கேள்‌! இவள்‌ ஒரு 
நாள்‌ 2தழுவிற்‌ சென்றமைக்கே மகளிர்‌ தங்கொழுஈரைக்‌ காத்துக்‌ 
கொண்டனர்‌. ஆதலால்‌ இவள்‌ இப்‌ பொழுது தனக்கு 3வண்டியகா மகக்‌ 
கயவர்‌ இடைக்கப்‌ பெறாமையால்‌ அவரைத்‌ தேடித்‌ திரிகின்றாள்‌ காண்‌ / 
எனப்‌ பொடூள்‌ கோடல்‌ கூடும்‌. இவள்‌ காமுகரைத்‌ தேடித்‌ திரிகின்‌ 
ருள்‌ என்பது குறிப்பெச்சம்‌ என்க. இதனால்‌ தலைவனையும்‌ அவன்‌ 
புதிய பரத்தையையும்‌ ஒரு சேரக்‌ குறிப்பாக இகழ்ந்தாளாதல்‌ காண்க, 
விழவும்‌ மூழ்த்தன்று' பாடம்‌. (௩௨௦) 


௩௨௧, மதுரை அளக்கர்‌ ஞாழார்‌ மகனார்‌ :. 

மள்ளனார்‌ 

திண? முல்லை. 

துறை: இது, வினைமுற்றி மீள்வான்‌ தேர்ப்பாகற்குச்‌ சொல்‌ 
லியது. 

(நு-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ சென்று மீளும்‌ தலைமகன்‌ தேர்ப்‌ 
பாக? நோக்கி ஈம்‌ காதலி மாலைப்பொழுது நாமில்லாத வறுமனையை 
நோக்€ வருந்தாநிற்பளோ விரைவில்‌ நினது தேரைச்‌ செலுத்துவா 
யாக: காட்டின்கண்ணே நெருங்குதலும்‌ எம்மூர்‌ மரங்கள்‌ தோன்றா 
'சிற்பன காண்‌ என உவந்து கூறாமிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பேரிசை ஊர்திப்‌ பாகர்‌ பாங்கலும்‌,”! 
(தொல்‌. கற்‌. ௫) என்னும்‌ விதிகொள்க. 

செக்நிலப்‌ புறவின்‌ புன்மயிர்ப்‌ புருவை : 

பாடின்‌ வெண்மணித்‌ தோடுதலைப்‌ பெயரக்‌ 

கான முல்லைக்‌ கயவாய்‌ அலரி 

பார்ப்பன மகளிர்‌ சாரற்புறத்‌.து அணியக்‌ 
ட. கல்சுடர்‌ சேருங்‌ கதிர்மாய்‌ மாலைப்‌ 

புல்லென்‌ வறுமனை கோக்க மெல்ல 

வரும்‌ துங்‌ கொல்லோ திருந்திழை அரிவை 

வல்லைக்‌ கடவுமதி தேரே சென்றிக 

_.... குருந்தவிழ்‌ குறும்பொறை பயிற்றப்‌ 

௧௦. பெருங்கலி மூதூர்‌ மரந்தோன்‌ அம்மே. 
(சோ - ள்‌.) இருந்து இழை அரிவை திறாத்தமாகச்‌ 
செய்த கலன்‌ அணிந்த என்‌ காதலி; செம்‌ கிலப்‌ புறவின்‌ புன்‌ 

௧, ௧-6 


(இ௪௭ நற்றிணை நானூறு 


மயிர்ப்‌ புருவை பாடு இன்‌ கெள்‌ . மணிக்‌ கோடு தலைப்‌ பெயர - 
சிவந்த நிலகிையுடைய காட்டின்கண்ணே சிறிய மயிரையுடைய 
யாடுகளின்‌ கெளிகந்‌,க ஓசையினிய மணிகளைக்‌ கழுத திலே பூட்டப்‌ 
பட்ட கூட்டமெல்லாம்‌ தாம்‌ மேய்வதையொழித்து க்‌ கொழுவம்‌ 
புகுமானு பெயராகிற்ப; கான முல்லைக்‌ கயவாய்‌ அலரி சாரல்‌ 
புறத்துப்‌ பார்ப்பனமகளிர்‌ அணிய - கான ததின்கண்‌ உள்ள 
முல்லையின்‌ அகன்ற வாயையுடைய மலரைச்‌ சாரலின்‌ புறத்து 
உள்ள பார்ப்பன மகளிர்‌ பறித்துச்‌ சூடாகிற்ப; சுடர்‌ கல்‌ 
சேரும்‌ கதிர்‌ மாய்‌ மாலை - ஆதித்த மண்டிலம்‌ ௮.கதமனக்‌ 
குன்றை அடைகின்ற ஒளி மழுங்கிய மாலைப்‌ பொழுதில்‌; புல்‌ 
என்‌ வறு மனை நோக்கி மெல்ல வருந்துங்கொல்‌ - யான்‌ இல்லா 
மையால்‌ புல்லென்ற வனறுவிய மாளிகையை கோக மெல்ல 
வருந்தாநிற்பளோ?; தேர்‌ வல்லை கடவு - பாகனே! கமது 
கேரை விரைவிலே செலுத்திக்‌ காண்‌ !; குருந்து அவிழ்‌ குனம்‌ 
பொறை பயிற்ற - சென்று அழயெ குருந்து மலர்கின்ற காட்டின்‌ 
கண்ணே நெருங்குதலும்‌; பெருங்‌ கலி மூதூர்‌ மரக்‌ தோன்றும்‌ 
சென்றிக ... பெரிய ஒலியையுடைய ஈம்‌3ரின்‌ மரங்கள்‌ தோன்றா 
கிற்கும்‌ ஆதலின்‌ நின்தேர்‌ விரைவிலே செல்லுவதாக!; வ அணு. 


(வி- ம்‌.) புருவை - யாடு, கயவாய்‌ - அகன்ற வாய்‌. சென்றிக: 
செல்கவென்னும்‌ வியங்கோள்‌ வினைத்தரிசொல்‌. “கு றும்பொறை-காடு, 


மரந் தோன்று மென்றதனுல்‌ ஊரின்‌ அணிமைகூ றினான்‌. பார்ப்பன 
மகளிர்‌ அங்்‌தி வளர்க்குங்‌ கேள்வரையுடைமையிற்‌ பிரியப்‌ பெறாராத 
லின்‌, அம்மகளிர்‌ மலரணிந்தமை கூறுமுகத்தால்‌ அவர்‌ போலக்‌ காதலி 
யும்‌ பிரியாது உறையக்‌ கருதுமேயென்று குறிப்பித்தான்‌. மெய்ப்பாடு - 
உவகை. பயன்‌ - கேட்டபாகன்‌ தேர்கடாவல்‌. 


(பெரு -ரை.) ஊர்க்கு அண்மையில்‌ வந்துவிட்டோம்‌ என்பான்‌ 
எதிர்தோன்றும்‌ குருந்தவிழ்‌ குறும்பொறை கா!'.டீ அதனை எய்தின்‌ 
ஈம்மூதூர்‌ மரந்தோன்றுங்காண்‌? என்றான்‌. கார்ப்பருவத்து முதல்‌ 
நாள்‌ கல்சுடர்‌ சேரும்‌ கதிர்‌ மாய்‌மோால யான்‌ நின்னை மீண்டும்‌ வந்மிதய்‌ 
துவேன்‌ -என்று பண்டு காதலிக்குக்‌ கூறிவந்தமை பாகனுக்குத்‌ 
தோன்‌ றுதற்பொருட்டு மாலையில்‌ அவள்‌ வறுமனை நோக்கும்‌ என்முன்‌. 
ஈண்டுத்‌ தலைவன்‌ பார்ப்பனத்‌ தலைவன்‌ என்பதும்‌ அவன்‌ சென்றவினை 
தூது என்பதும்‌ அவன்‌ கூற்றுக வருன்ற “சாரல்‌ புறத்துப்‌ பார்ப்பன 
மகளிர்‌ முல்லை அணிவர்‌ என்பது உணர்த்தும்‌. (௩௨௧) 


௩௨௨. மதுரைப்‌ பாலாசிரியன்‌ 
சேந்தன்‌ கொற்றனார்‌ 
தீனை: குறிஞ்சி. 
துறை: (௪) இது, தோழி சிறைப்புறமாகச்‌ சொல்லியது. 


மூலமும்‌ உரையும்‌ ௫௪௪ 


(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ களவொழுக்க மேற்கொண்டு 
சிறைப்புறமாக வந்திருப்பதையறிந்த தோழி,-அவன்‌ கேட்டு உன்‌ 
ளுறையால்‌ விரைவி3ல பொருளீட்டிவந்து வரைந்துகொள்ளுமாறு 
தலைவியை நெருங்கித்‌ தோழி / நாடனது மார்பைப்‌ பெறமையாலாகிய 
வேறுபாட்டையறிந்த அன்னை முருகணங்கென்று வெறியெடுத்தலும்‌ 
அங்கெய்திய வேலன்‌ இடுகின்ற பலியால்‌ இவ்வேறுபாடு நீங்‌ தமாயின்‌ 
இதனினுங்‌ கொடியதொன்றில்லை கண்டாய்‌: அங்ஙனம்‌ நிகழ்வது 
உண்மைதானோ ஒன்றுகூறாயென்று கவன்று கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு ** களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ '' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க, 

துறை: (௨) தலைமகன்‌ பாங்க்‌ குரைத்ததாஉமாம்‌. 

(து- ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்குமொக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதற்கு, '*வெறியாட்‌ டிடத்து வெருவின்‌ கண்ணும்‌ ?' 
(தொல்‌. கள. ௨0) என்னும்‌ விதிகொள்ச. 

ஆங்கனம்‌ தணிகுவ.து ஆயின்‌ யாங்கும்‌ 
இதனிற்‌ கொடியது பிறி9தொன்‌ றில்லை 
வாய்‌ கொல்‌ வாழி தோழி வேயுயர்ந்து 
எறிம்துசெறித்‌ தன்ன பிணங்கரில்‌ விடர்முகை 
இ, ஊன்‌ தின்‌ பிணவின்‌ உட்குபசி ககாஇபர்‌ 
ஆளியங்கு அரும்புழை ஒற்றி வாள்வரிக்‌ 
கடுங்கண்‌ வயப்புலி ஒடுங்கும்‌ நாடன்‌ 
தண்கமழ்‌ வியன்மார்பு உரிதினிற்‌ பெறாது 
நன்னுதற்‌ பசந்த படர்மலி அருரோய்‌ 
.௧௦. அணங்கென உணரக்‌ கூறி வேலன்‌ 
இன்னியங்‌ கறங்கப்‌ பாடிப்‌ 
பன்மலர்‌ சிதறியர்‌ பரவுறு பலிக்கே. 


(சோ-ள்‌., கோழி வாழி- தோழீ / வாழ்வாயாக 1; வேய்‌ 
உயர்ந்து எறிந்து செறித்து அன்ன பிணங்த அரில்‌ விடர்‌ முகை- 
மூங்கில்‌ உயர்ந்து வளரபபெற்று இடையே வட்டி. நெருக்க 
அவைத்‌ தாற்போன்ற பின்னிய பு,கர்களயுடைய மலைப்‌ பிளப்பை 
அடுத்த துறுகல்லிடதக்து; ஊன்‌ இன்‌ பிணவின்‌ உட்கு பி 
களைஇயர்‌  ஊனைக்‌ இன்னுகின்ற பெண்புலிக்கு உளதாகிய 
அஞ்ச,த்‌,தக்க பசியைப்‌ போக்க வேண்டி ; ஆள்‌ இயங்கு அரும்‌ 
புழை ஒற்றி வாள்‌ வரிக்‌ கடுங்‌ கண்‌ வயப்புலி ஒடுங்கும்‌ காடன்‌ - 
மக்கள்‌ இயங்குகின்ற அழைதற்கரிய சிறுவழியை யடுத்து வாள்‌ 
போன்ற கோடுகளையும்‌ கொடிய கண்ணேயுமுடைய வலி.ப ஆண்‌ 
புலி பதுக்கியிறாக்கும்‌ மலை நாடனது; கண்‌ கமழ்‌ விபண்‌ 


'இ௫.௮ நற்றிணை நானூறு 


மார்பு உரிதினில்‌ பெறாது ௩ல்‌ நகல்‌ பரந்‌,க படர்மலி ௮ருகோய்‌ -- 
கண்ணிகாய்க்‌ கமழ்னெற . அகன்ற மார்பை : உரிமையாகப்‌: 
பெருமையால்‌ உண்டாகிய நல்ல நுதலிலேை பசப்பெய்திய கிளைத்‌. 
அல்‌ மிக்க நிங்குதற்கரிய இந்கோய்‌;) அணங்கு என உணரக்‌. 
அறி - முருகவேள்‌ அணங்யெதால்‌ உள காயிற்றென்று அன்னை 
அறியும்படி சொல்லி ; வேலன்‌ இன்‌ இயம்‌ கறங்கப்‌ பாடி. - படி 
மதகான்‌ (பூசாரி) தனது தடி முகலாய வாச்சியம்‌ ஒலிக்கப்‌ 
பாடி; பல்‌ மலர்‌ சிதறிப்‌ பரவுனு பலிக்கு - பலவாய பூக்களைத்‌: 
கூவிக்‌ துதித்து ..'இவ்‌ யாட்டினே ஏற்றுக்கொள்‌ ளென்று,. 
அதனை அணுத்துக்‌ கொடுக்கும்‌ பலிக்காக ; ஆங்கனம்‌ ,கணிகு 
வது ஆயின - அவ்வண்ணம்‌ இந்நோய்‌ தணிவ காயி?னோ; யாய்கும்‌ 
இதனின்‌ கொடியது பிறிது ஒன்னு இல்லை - எவ்விடத்தும்‌ 
இ,கனினுங்‌ காட்டில்‌ கொடியது பிறி கொன்று இல்லை கண்டாய்‌; 
வாய்கொல்‌ - அவ்வண்ணம்‌. கணியு மென்பது மெய்ம்மை தானோ £ 
ஆமாயிற்‌ கூறுவாய்‌) எ று. 

(வி-ம்‌. வாய்‌ - உண்மை. புழை - நுமைவழி. ஓற்றுதல்‌ -- 
அடுத்தல்‌. 

உரிமையிற்‌ பெறாததனாலே பசலை3நாய்‌ தோன்றியதென்பாள்‌ 
வரைந்து உரிமையிற்‌ பெறுமாறு அறிவுறுத்தினாள்‌. நீடிப்பின்‌ அன்னை 
வெறியெடுப்ப அதனால்‌ இறந்துபாடெய்‌ துமெனவும்‌ அறிவுறுத்தினா 
னாயிற்று. இது, பசலை பாய்தல்‌. 2 

உள்ளுறை :--பெண்புலியின்‌ பசியைப்போக்க அண்புலி இரை 
தேடிப்‌ ப விருச்குமென்றது, தலைவியின்‌ படர்மலியருகோய்‌ போக்கி” 
வரைந்தெய்துமாறு தலைமகன்‌ விரைவில பொருளீட்டச்சென்று' 
பெற்றுவருவானாகவென்றதாம்‌. மெய்ப்பாடு - மருட்கையைச்‌ சார்ந்த 
பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு - ரை.) உயங்குபசி களைஇயர்‌ என்றும்‌, சிதறிப்‌ பரவுறு: 
என்றும்‌ பாடமுண்டு. 


௩௨௩. வடமவண்ணக்கன்‌ பேரிசாத்தனார்‌ 


திணை: நெய்தல்‌. 

துறை: - இது, தோழி இரவுக்குறி நேர்ந்தது. 

(தும்‌) என்பது, பகற்குறி .இடையீடெய்திய தலைமகன்‌ 
இரவுக்குறி விரும்பினானாக, அதுகேட்டு உடன்பட்ட தோழி குறியிடங்‌ 
கூறுஇவருள்‌: எமது சிறுகுடிப்‌ பாக்கம்‌ பனையின்‌ கூட்டத்தின்‌ நடு: 
வணது ; வண்டொலி மிகுதயால்‌ கின்தேரொலி கேட்டலுமரிது ; வரு. 
கெறியுமீதே யாதலால்‌ மறவாது வருவாயாகவென இயைந்து கூழு 
கிற்பது. ௧ ்‌ i ட்ட 

(இ-ம்‌.) இதற்கு, புணர்ச்சி வேண்டினும்‌ ”(தொல்‌. கள. ௨௧), 
என்னும்‌ வித்கொள்க. ம்‌ இக 


ets 


௩ 


தான்‌ 


மூலமும்‌ உரையும ௫௪௯ 


ஓங்கித்‌ தோன்றும்‌ தங்கள்‌ பெண்ணை 
நடுவ ணதுவே தெய்ய மடவரல்‌ 

ஆயமும்‌ யானும்‌ அறியாது அவணம்‌ 
மாய நட்பின்‌ மாண்கலம்‌ ஒழிக்துநின்‌ 

இ. இஃாமை கொண்ட வளையார்‌ முன்கை 

நல்லோள்‌ தந்தை சிறுகுடிப்‌ பாக்கம்‌ 
புலிவரி எக்கர்ப்‌ புன்னை உதிர்த்த 

்‌ மலிதாது ஊதும்‌ தேனோடு ஒன்றி 
வண்டின்‌ இன்னிசை கறங்கத்‌ திண்தேர்த்‌ 

௧௦. தெரிமணி கேட்டலும்‌ அரிதே 

வருமாறு ஈதவண்‌ மறவா தீமே. 

(சோ _- ள்‌.) மாய நட்பின்‌ மாண்‌ நலம்‌ ஒழிந்து நின்‌ 
கிளைமை கொண்ட வளையார்‌ முன்கை நல்லோள்‌ தந்தை - நின்‌ 
பால்‌ மயக்கமுற்ற ௩ட்பினால்‌ மாட்சிமையுடைய இனிய நலத்தை 
யும்‌ ஒழிய விட்டு நின்னுடைய உறவைக்கொண்ட வளையணிர்‌,த 
மூன்னங்கையையுடைய நல்ல நின்‌ கா.தலிக்குதி தந்தையின்‌ 7 சிறு 
குடிப்‌ பாக்கம்‌ - சிறு குடியையுடைய பாக்கமானது ; ஒங்கி 
தோன்றும்‌ ங்கள்‌ பெண்ணை ஈடுவணது-உயர்ந்து தோன்றுகின்ற 
இனிய கள்வடி. தலையுடைய பனைகளின்‌ ஈடூவின்‌ உளதாமிராநின்றது 
கண்டாய்‌; மடவரல்‌ ஆயமும்‌ யானும்‌ அறியாது அவணம்‌ - 
மடப்பம்‌ வரு,தலையுடைய தோழியர்‌ கூட்டமும்‌ யானும்‌ ஒருவசை 
யொருவர்‌ அறியாதபடி. அவ்விடத்திலேயே இருப்போம்‌; புலி 
வரி எக்கர்ப்‌ புன்னை உதிர்ந்த மலி தாது ஊதும்‌ தேனோடு 
ஒன்றி - ஆங்கே புலியின்‌ வரிபோன்ற மணல்‌ மிக்க இடசில்‌ 
இருக்கும்‌ புன்னையினின்று உதிர்ந்த நிரம்பிய பராகததை 
உண்ணுகின்ற பெண்வண்டுகளுடனே ; வண்டின்‌ இன இசை 
கறங்கக்‌ இண்‌ தேர்‌ தெரி மணி கேட்டலும்‌ அரிது - ஆண்‌ வண்டு 
களும்‌ முரலுனெற இனிய ஓசை மிக்கு ஒலித்தலால்‌ நினது 
இண்ணிய தேரின்‌ விளங்கிய மணிகள்‌ ஒலித்‌ தஃப்‌ பிறர்‌ கேட்ட 
லும்‌ அரிதாகும்‌ ; அவண்‌ வரும்‌ ஆஅ ஈது- அக்கு நீ 
வருதற்கு உரிய நெ றியும்‌ இதுவேயாகும்‌ ; மறவா .தம்‌-ஆதலினாற 
சேர்ப்பனே மறவா து வந்து கூடுவாயாக | எ-று. 

2 (வி - ம்‌.) இளமை - உறவு. தேன்‌ - ஒருவகை வ்ண்டுமாம்‌. ஊதல்‌ - 
உண்ணுதல்‌. ட்‌ 

நீ வருமுன்‌ யாம்‌ அங்கே சென்று நின்‌ வருகையை எதிர்கொள்வேச 
என்பாள்‌ அவணம்‌ என்றாள்‌. நீ வருவதனை.அபலார்‌ அறியாத இன்‌ 
மென்பாள்‌, பெண்ணை ஈகடுவண சதென்றள்‌. இகனுற்‌ குறி.பிடமும்‌ அம்‌ 
கென்றே கூறினாளென்பது. அஞ்சாது வரலாமென்பாள்‌, மணியேரடை... 


இ௫௦ நற்றிணை நானூறு 


பிறர்‌ கேட்பது அரிதாகுமென்றாள்‌. தீம்கள்‌ பெண்ணையென்றதனால்‌ நீ 
அங்குத்‌ தங்கி விருந்துண்டு செல்லலாமென உலகியல்‌ கூறினாளுமாம்‌.- 

இறைச்சி புன்னை யுதிர்த்த தாதினை வண்டுகள்‌ இமீர்ந்து 
உண்ணும்‌ என்றதனால்‌, தலைவியின்‌ நலத்தை அஞ்சாதுண்டு மகிழ்க்‌ 
இருக்கலாம்‌ என்பது. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - இரவுக்குறி 
கேர்‌தல்‌. 

(பெரு - ரை.) நீ வாராதொழியின்‌ அவள்‌ இறந்துபடுவாள்‌ என்‌ 
பது தோன்ற வரும்‌ ஆறு ஈது என நெறிகாட்டியவள்‌ பின்னரும்‌' 
மறவாதே கொள்‌ என்றாள்‌. ஆயமும்‌ யானும்‌ நும்மை அறியாதேம்‌ 
போல அவ்வீடத்திலேயே இருப்பேம்‌ என்றாள்‌ எனினுமாம்‌, (௩௨௨௩) 


௩௨௪. கயமனார்‌ 


தினை: (௧) குறிஞ்சி, 

துலற: இது, தலைமகன்‌ பாங்கற்குச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, பாங்கற்‌ கூட்டத்துப்‌ பாங்கன்‌ தலைவனை 
நெருங்க நீ கூறுன்ற மங்கை எவ்விடத்து எவ்வடி.வின ளென்றானுக்கு. 
அவள்‌ தந்தையீன து இல்வயின்‌ இராஙநின்றனள்‌ : அன்னை உணவூட்ட. 
வந்துழி அவளை அலையப்படுத்தித்‌ தான்‌ ஓடியுலாவும்‌ இளம்‌ பருவத்‌: 
தனளென இயலீடங்‌ கூருகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “குற்றங்‌ காட்டிய வாயில்‌ பெட்பினும்‌ '” 
(தொல்‌. கள.கக) என்னும்‌ விதிகொள்க. 

தீணா: (௨) பாலை. 

துறை: இடைச்சுரத்துக்‌ கண்டோர்‌ சொல்லியதூஉமாம்‌. 

(தி-ம்‌.) என்பது, கொண்டுதலைக்கழிய இடைச்சுரத்தக்‌ கண்‌ 
டோர்‌ காலீனாற்‌ பந்து உருட்டுபவள்போல வெயிலிலே நடந்துசெல்ல' 
மாட்டாது ஓடாஙிற்கும்‌; இவளையீன்ற தாய்‌ என்னென்று வருந்துங்‌' 
கொலோவென்று இரங்கிக்கூறா நிற்பதுமாம்‌. (உரை இரண்டற்கு. 
மொக்கும்‌.) 

(இ-ம்‌.) **இதற்கு, “பொழுத மாறும்‌...சேய்நிலைக்கு அகன்றோர்‌ 
செலவீனும்‌ வரவினும்‌ கண்டோர்‌ மொழிதல்‌ கண்டது என்ப!” 
(தொல்‌. அகத்‌. ௪௦) என்னும்‌ வி) கொள்க. : 

அந்தோ தானே அளியள்‌ தாயே 
நொர்தழி அவலமொடு என்னா குவள்கொல்‌: 
பொன்போல்‌ மேனித்‌ தன்மகள்‌ நயக்தோள்‌' 
கோடுமுற்று யானை காடுடன்‌ நிறைதர 

இ. கெய்பட்‌ டன்ன நோன்காழ்‌ எஃகின்‌ 
செல்வத்‌ த்தை இடனுடை வரைப்பின்‌ 
ஆடுபந்து உருட்டுகள்‌ போல ஓடி 


மூலமும்‌ உரையும்‌ ௫௫க 


ஈய அஞ்சில்‌ ஓதி இவளுறும்‌ 
பஞ்சி மெல்லடி நடைபயிற்‌ றும்மே. 


(சோ-ள்‌.. பொன்‌ போல்‌ மேனித்‌ தன்‌ மகள்‌ ஈயம்‌ 
கோள்‌ - பொன்‌ போலுகன்ற மேனியையுடைய தன்‌ புதல்வி 
யாய இவளுடைய விருப்பத்தின்படி, நடத்துபவள்‌ ஆதலால்‌ ; 
காய அளியள்‌ - இவளை ஈன்ற தாய்‌ யாவராலும்‌ இரங்கத,தக்காள்‌; 
கான்‌ கொந்து அழி அவலமொடு என்‌ ஆகுவள்‌ கொல்‌ - அவள்‌ 
கான்‌ நொந்து அழிகின்ற அவலமுடனே இனி எவ்வண்ணம்‌ 
ஆகுவளோ 4; அம்தோ கோடு முற்று யானை காடு உடன்‌ நிறை 
தர நெய்‌ பட்டு ௮ன்ன நோன்‌ காழ்‌ எஃஇன்‌ செல்வத்‌ தந்தை - 
ஐயோ ! தந்தங்கள்‌ முற்றிய யானை தனது காட்டில்‌ நிறையப்‌ 
பெருகிய தால்‌ அத்தகைய செல்வமுடைப கெய்‌ பூினாலொத்த 
வலிய காம்பு பெருயெ வேற்படை ஏந்திய தந்தையின து ; இடன்‌ 
உடை வரைப்பின்‌ - அகற்சியையுடைய இடத்தில்‌) ஆடு பந்து 
உருட்டுகள்‌ போல - விஜீயாடுகின்ற பந்தைக்‌ காலால்‌ உருட்டு 
பவள்‌ போல ; ஓடி. அம்‌ சில்‌ ஓதி இவள்‌ உறும்‌ பஞ்சி மெல்‌ அடி. 
நடை பயிற்றும்‌ - ஓடி யோடி. அழயெ சிலவாயெ கூர்‌ தலையுடைய 
இவளுடைய மிக்க பஞ்சு போன்ற மெல்லிய அடிகள்‌ கடை 
பயிற்று கிற்குமே! எ - று. 

(வி- ம்‌.) சாணையாலாகிய மெருகு ரெய்பூசினாலொத்தலின்‌ நெய்‌ 
பட்டன்ன எஃகு என்றார்‌. இனி நெய்பூசிய அத்தகைய வேலெனவு 
மாம்‌, மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - பாங்கற்குணர்த்தல்‌, ்‌ 

இரண்டாந்துறைக்குப்‌ பொன்போன்ற மேனி வாடுமென்று 
வருந்துவள்‌ ஆதலின்‌ என்னாகுவளோவென்றார்‌. செல்வத்‌ தந்தையின்‌ 
புதல்வி இங்ஙனம்‌ ஓடுமேயென்றிரங்கி அந்தோவென்றார்‌ பரலின்‌ 
ஈடை பயிற்றுமே பஞ்சிமெல்லடியன்றேயென்‌ றிரங்கிறரென்பது. 
மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - ஆற்றாதுரைத்தல்‌, 

(பெரு - ரை.) வேற்படையின்‌ காம்பு முதிர்ந்த கன்‌ மூங்கிற்‌ 
கோலாகலின்‌ அஃது இயல்பாகவே நெய்பூசப்பட்டது போன்று பள 
பளப்புடையதாகலின்‌ நெய்பட்டன்ன நோன்காழ்‌ எஃகின்‌ என்றார்‌ 
எனக, 


௩௨௫, .மதுரைக்‌ காருலவியங்‌ கூத்தனார்‌ 


நினை: பாலை, 

துறை: இது, தோழி செலவமுங்குவித்தது. 

(து- ம்‌.) என்பது. தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரிகின்றானை த்‌ 
தோழி நெருங்கி, எம்‌ பெருமானே / பிரின்றனை என்பதறிந்த இவள்‌ 
கண்‌ நீர்வடியக்‌ கண்டும்‌ கொடிய காட்டில்‌ நீ செல்லுதல்‌ தகுதி 
யாமோ? நும்‌ செலவு தவிர்க என அவன்‌ செலவழுங்கும்‌ வண்ணங்‌ 
கூறாகிற்பது, அனங்கல்‌ ௫ 


டவ. நற்றிணை நானூறு 

(இ-ம்‌.) “இதற்கு, பிரியுங்காலை எதிர்நின்று சாற்றிய மரபுடை 
எதிரும்‌ '' (தொல்‌. கற்‌. ௯) என்னும்‌ விதி கொள்க. 

கவிதலை எண்கின்‌ பரூஉமயிர்‌ ஏற்றை 

இரைகதேர்‌ வேட்கையின்‌ இரவிற்‌ போதி 

நீடுசெயற்‌ சிதலைத்‌ கதோடுபுனைர்‌.து எடுத்த 

அரவாழ்‌ புற்றம்‌ ஓழிய ஓய்யென 

முரவாய்‌ வள்ளுதிர்‌ இடப்ப வாங்கும்‌ 

ஊக்கருங்‌ கவலை நீந்தி மற்றிவள்‌ 

பூப்போல்‌ உண்கண்‌ பு.துகலஞ்‌ சிதைய 

வீங்குநீர்‌ வாரக்‌ கண்டும்‌ 

தகுமோ பெரும தவிர்கநும்‌ செலவே. 


இ 


(சோ -.ள்‌.. பெரும இவள்‌ பூப்‌ போல்‌ உண்கண்‌ புதுகலம்‌ 
சிதைய வீங்கு நீர்‌ வாரக்‌ கண்டும்‌ _ பெரும / இவளுடைய நீல 
மலர்‌ போன்ற மையுண்ட கண்களின்‌ புதிய அழகு சிதையும்படி 
மிக்க நீர்‌ வடி.கலைக்‌ கண்டு வைத்தும்‌ ; கவிசலை எண்கின்‌ பரூ௨ 
மயிர்‌ எற்றை-கவிந்த கலையையும்‌ பருக்க மயிரையுமுடைய 
ஆண்கரடி. ; இரை கேர்‌ வேட்கையின்‌ இரவில்‌ போக - தான 
இரை கேடி. உண்ணும்‌ விருப்ப.த்‌தினால்‌ இரவிலே சென்று ; நீடு 
செயல்‌ கலைத்‌ தோடு புனைந்து எடுத்த அர வாழ்‌ புற்றம்‌ ஒழிய- 
நீடிய செய்கையையுடைய கறையான்‌ கூட்டம்‌ செய்து உயர்த்திய 
பாம்புகள வாழ்னெற புற்றில்‌ உள்ள இச௪ி,தலை ஒருங்கே ஒழியும்‌ 
படி ; “ஒய்‌” என முரவாய்‌ வள்‌ உர்‌ இடப்ப வாக்கும்‌ ஊக்கு 
அரும்‌ கவலை - விரைவாக ஒடிந்த வாயையுடைய பெரிய நக 
களாலே பறித்து உள்ளிருக்கும்‌ குரும்பி மூ ,தலாயவற்றை 
உறிஞ்சி இழுக்காநின்ற உள்ளத்தால்‌ நினை தகுற்குமரிய கவர்த்த 
சூர நெறியிலே; நீந்தி நும்‌ செலவு தகுமோ-கடம்து நீயிர்‌ செல்லத்‌ 
அகுமோ 2; தவிர்க - (தகாது) ஆதலால்‌ நீயிர்‌ செல்லுவதைது 
குவிர்ப்பீராக |; எ. அ. ; 

(வி- ம்‌.) சதலைத்‌3தாடு - கறையான்‌ கூட்டம்‌. மூரவு - ஓடுதல்‌ ; 
முரவாய்‌ - ஓடிந்த வாய்‌. நீந்தி என்பதை நீந்தவெனத்‌ ரிக்க. குழாத்‌ 
தொடுஞ்‌ செல்லுதலால்‌ நும்‌ செலவெனப்‌ பன்மையாற்‌ கூறினாள்‌. 

இறைச்சி கரடி. இரைகேர்‌ வேட்கையாலே பு.ற்றைப்‌ பெயர்த்து 
இரவிலுண்னுமென்றது, இவளது காமம்‌ நின்னைக்‌ கூடும்‌ வேட்கை 
மீதூர்‌ தலானே இவளுயிரை உண்டொழிக்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு- 
பெருமிதம்‌. பயன்‌ - செலவழுங்குவித்தல்‌. 

(பெரு - ரை.) சதலை இடையறாது தொழில்‌ செய்து புற்றெடுத்‌ 
தல்‌ பற்றி நீடு செயற்‌தலை எனப்பட்டது. ௮ர- அரா. இயற்கை 
கலத்தோடமையாது தலைவனோடு கூடியிருத்தலால்‌ உண்டாகும்‌ 
பேரழூனைப்‌ புதுகலம்‌ என்றாள்‌. 5A 


ரீ 


மூலமும்‌ உரையும்‌ இடு௩்‌' 


௩௨௬, மதுரை மருதனிளதாகனார்‌ “ 


திணை.: குறிஞ்சி, 

திறை: இது, தோழி தலைமகனை வரைவுகடாயது, 

(து-ம்‌.) என்பது, பலகாலுங்‌ களவுமேற்கொண்டு வந்தொழு 
குந்‌ தலைமகனைத்‌ தோழி நெருங்க, நாடனே/ நீ எந்நாளும்‌ வர்துமுயங்கி 
யகன்றும்‌ இன்னதனுல்‌ உண்டாயதென்று அறியவியலாதபடி இவள்‌ 
கண்கள்‌ பசப்பூரா நிற்கும்‌; அதனை நின்பால்‌ உரை செய்யவும்‌ வெள்கு 
வேன்‌ ; இவள்‌ இவ்வாறு துன்புறாதபடி மணந்து ஓம்புவாயாக என்று 
குழ்ந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை! “களனும்‌ பொழுதும்‌........ீ.அனைநிலை. வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌. கள, ௨௩.) என்னும்‌ விதி 
கொள்க, 

கொழுஞ்சுளை ப்‌ பலவின்‌ பயங்கெழு கவாஅன்‌ 
செழுங்கோள்‌ வாங்கிய மாச்சினைக்‌ கொக்கின்‌ 
மீன்குடை நாற்றம்‌ தாங்கல்செல்‌ லாது 
துய்த்தலை மந்தி தும்மும்‌ நாட 
ஓ. நினக்கும்‌ உரைத்தல்‌ நா.ணுவல்‌ இவட்கே 
அண்கொடிப்‌ பீரத்தின்‌ ஊழுறு பூவேனப்‌ : 
பசலை ஊரும்‌ மன்னோ பன்னாள்‌ 
அறிஅமர்‌ வனப்பினெங்‌ கானம்‌ நண்ண 
உண்டெனும்‌ உணரா வாகி 
௧௦. மலரென மரீஇ வரூஉம்‌ இவள்‌ கண்ணே. 
(சோ-.ள்‌.) கொழுனு சு&ரப்‌ பலவின்‌ பயங்கெழு கவா அன 
செழுங்‌ கோள்‌ வாங்கிய மாச்‌ சனை - கொழுத்த சுளையையுடைய 
பலாவின்‌ பயன்‌ மிக்க மலைப்‌ பக்கத்தில்‌ செழுமையாகிய காய்‌ 
காய்த்துப்‌ பருத்தலாலே தாங்கமாட்டாது வளைக்க கரிய களை 
யிலே வந்து தங்கிய; கொக்கின்‌ மீன்‌ குடை நாற்றம்‌ தாங்கல்‌ 
செல்லாது - கொக்கானது! மீனைக்‌ கொணர்ந்து குடைந்து 
அன்னு, கலால்‌ உண்டாகிய புலவு நாற்றம்‌ பொனுக்கவியலா து; 
துய்‌ திதலை மந்தி தும்மும்‌ நாட-ஆங்குள்ள பஞ்சுபோன்ற 
கலையையுடைய மந்த அம்மா நிற்கும்‌ மலை நாடனே பல்‌ நாள்‌ 
அறி அமர்‌ வனப்பின்‌ எம்‌ கானம்‌ ஈண்ண உண்டு எனும்‌ - பல 
நாளும்‌ அறியப்படுகின்ற அமர்ந்த அழகுடைய எமது . இனைப்‌. 
புன,த்தை நீ அடை கலுண்டெனினும்‌; உணரா ஆ& - இன்ன 
காரண,த்‌தரலே தோன்றினவென்று ஈம்மால்‌ உணரப்படாதன 
வா; மலர்‌ என மரீஇ வரூஉம்‌ இவள்‌ கண்‌ - நீல மலச்‌ போலப்‌ 
பொருந்‌இவரும்‌ இவளுடைய கண்ணில்‌; அண்‌ கொடிப்‌. யீரத்‌. 


இடு௯௪ நற்றிணை நானூறு 


ச 


இன்‌ ஊழ்‌ உனு பூ எனப்‌ பசலை ஊரும்‌ மன்‌ - நுண்ணிய கொடிப்‌ 
பீர்க்கன்‌ மலர்ந்த பிற்றை நாள்‌ உதிரும்‌ பழம்‌ பூவின்‌ கிறம்‌ 
போலப்‌ பசலை உண்டாகாகிற்கும்‌; நினக்கும்‌ உரைத்தல்‌ காணு 
வல்‌ - ௮.கனை கினக்குச்‌ சொல்லவும்‌ யான்‌ வெட்கமுடையவளா 
யிராகின்றேன்‌; இவட்கு - இவட்கு இத்தகைய துன்பம்‌. 
வாராகுபடி. காப்பாயாக; ள .. று. 


(வி-ம்‌.) ஊழுறுபூ- மலர்ந்து கழியும்‌ பழம்பூ. உண்டெலும்‌?' 
உண்டெனினும்‌ என்பதன்‌ இடைக்குறை. 


காமக்குறிப்பு நிகழ்ந்தவழிப்‌ படுவதோர்‌ உள்ளவொடுக்கத்தாற்‌ 
கூற நாணுவலென்றாள்‌.. 


உள்ளுறை:--பலாமரம்‌ தஇனைப்புனமாகவும்‌, கொக்குத்‌ தலைவனாக 
வும்‌, மீன்தலைவியாகவும்‌, குடைதல்‌ இன்பந்துய்த்தலாகவும்‌, நாற்றம்‌ 
அலராகவும்‌, மந்தி அன்னையாகவுங்கொண்டு பலாமரத்தின்மீது 
கொக்ஜிருந்து மீனைத்‌ இன்னுதலானாகிய நாற்றத்தைத்‌ தாங்கமாட்டாது 
மந்தி தம்முதல்போலத்‌ தினைப்புனத்து நீ வந்து இவளைக்‌ கலந்து 
செல்லுதலால்‌ உண்டாகிய அலரைத்தாங்கமாட்டாது அன்னை சினந்து 
பலகாலும்‌ நோக்காஙிற்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌.பயன்‌ - 
வரைவுகடாதல்‌, . 


(பெரு - ரை.) “அரி அமர்‌ வனப்பின்‌ எம்‌ கானம்‌ நண்ண வண்‌ 
டனும்‌ உணரா வாகி மலர்‌ என மரீஇ வரூஉம்‌ இவள்‌ கண்‌” என்றும்‌ 
பாடம்‌; இதுவே பொருத்தமான பாடம்‌. இதை அரி அமர்‌ என மரீஇ 
வரூஉம்‌ இவள்கண்‌ - எனக்‌ கண்ணழித்து வண்டுகள்‌ விரும்புகின்ற 
அழகுடைய எமது பூம்பொழிலின்கண்‌ ஆடற்கு யாங்கள்‌ நண்ணாரிற்ப 
ஆண்டுறையும்‌ வ வடுகள்‌ சிறிதும்‌ உண்மை உணரமாட்டாவாய்‌ இவை 
களூம்‌ மலர்களே என்று கருதித்‌ கேனுகர்‌ தற்கு ௮.ணுஇ வருதற்குச்‌ 
காரணமான இவளுடைய கண்களில்‌ என்று பொருள்‌ கூறுக: 
(சொ-ள்‌.) உரையில்‌ இவட்கே என்னும்‌ சொல்‌ இயைபின்றி விடப்‌ 
பட்டது. அதனை இவள்கண்ணில்‌ இவட்குப்‌ பசலையூரும்‌ என 
இயைத்துக்கொள்க. (௩௨௬) 


பசீ 


௩௨௭. அம்மூவனார்‌ 
திணை: நெய்தல்‌. 


துறை: இது, வரையாது நெடுங்காலம்‌ வந்தொழுக ஆற்றாளாய 
தலைமகள்‌ வன்பொறை எதிரழிந்தது. 


(து-ம்‌.) என்பது, தலைவன்‌ மணந்துகொள்ளாது கள விலே 
நெடுங்காலம்‌ வந்து ஓழுகுதலால்‌ வருந்திய தலைமகளைத்‌ தோழி ஆற்ற 
வும்‌, அது பொறாது தோழியை கோக்க நம்‌ காதலரை நாம்‌ விரும்புவது 
பழியெனில்‌ அதனினுஞ்‌ சாதலினியதேயாகும்‌; அது கூடாதாயின்‌ 
அவர்‌ மார்பை உரிமை உடையோமாதல்‌ இனிதேயாகும்‌; இவ்விரண்ட 
இன்‌ ஒன்றனை அடைவது ஈன்மையாமேன அழிந்து கூறாகிற்பது. ''' 


மூலமும்‌ உரையும்‌ . இடு: 


(இ-ம்‌.) இதற்கு, *'வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌''' 
(தொல்‌, கள. ௨௧)என்னும்‌ விதிகொள்க, 
நாடல்‌ சான்றோர்‌ ஈம்புதல்‌ பழியெனின்‌ 
பாடில கலுழுங்‌ கண்ணொடு சாஅய்ச்‌ 
சாதலும்‌ இனிதே காதலர்‌ தோழி 
அந்நிலை அல்ல ஆயினுஞ்‌ சான்றோர்‌ 
டு. கடன்நிலை குன்றலும்‌ இலரென்று உடனமர்ந்து: 
உலகங்‌ கூறுவது உண்டென நிலைஇய 
தாயம்‌ ஆகலும்‌ உரித்தே போ தவீழ்‌ 
புன்னை ஓங்கிய கானல்‌ 
தண்ணம்‌ துறைவன்‌ சாயல்‌ மார்பே. 

(சோடள்‌.) காதலந்‌ தோழி - என்பால்‌ அன்பு மிக்க 
கொழீ!; நாடல்‌ சான்றோர்‌ நம்புதல்‌ பழி ! எனின்‌ - நம்மை 
விரும்பிக்‌ களவொழுக்கத்தில்‌ வந்து முயங்கும்‌ சான்றோராகிய 
தலைவரை நாம்‌ விரும்பி ஒழுகுதல்‌ பழியுடையதாமெனில்‌; பாடு 
இல கலுழுங்‌ கண்ணொடு சாஅய்ச்‌ சாதலும்‌ இனிது - தூங்கா 
கனவாய்‌ அழுகின்ற கண்ணோடு ஏக்கத்தால்‌ இளைத்து இறந்து 
போதலும்‌ இனிய தாகும்‌; அந்நிலை அல்ல ஆயினும்‌ - அவ்வாறு 
இறப்பது இயல்புடைய தன்றாயினும்‌; (சான்றோர்‌ கடன்‌ கில்‌ 
குன்றலும்‌ இலர்‌” என்று - சால்புடையவர்‌ தாள்செய்யும்‌ கடமை 
யிலே குறைபடார்‌ என்று; உடன்‌ அமர்ந்து உலகம்‌ கூறுவது 
உண்டு என - சேரப்பொருக்இு உலகம்‌ கூறுவது உண்டெனக்‌ 
கொண்டு; போது அவிழ்‌ புன்னை ஓங்கிய கானல்‌ தண்ணர்‌ 
துறைவன்‌ சாயல்‌ மார்பு - அரும்புகள்‌ மலர்கின்ற புன்னைமர 
மோங்கய சோலையையுடைய தண்ணிய துறைவரது மெத்தென்ற 
மார்பை; நிலைஇய தாயம்‌ ஆகலும்‌ உரித்து - நிலையாகப்‌ பெறத்‌ 
இக்க கன்மையுடையே மானாலும்‌ ௮ஃது உரியதேயாகும்‌; இவ 
விரண்டனுள்‌ ஒன்றை அடைவது ஈலமாகுமன்றோ? எ - அ. 

(வி- ம்‌.) சான்றோ: இரண்டனுருபு விரிக்க. தாயம்‌ - பாகம்‌; 
உரிமை, துறைவன்‌: பன்மையொருமை மயக்கம்‌. 

உலகங்கூறுதலால்‌ உண்டெனக்கொள்வதன்றி  இயல்பாயெ 
உறுதி அவனிடத்தே தனக்கில்லையாதலின்‌ முதலில்‌ இறப்பதே நல 
மென்றாள்‌. இறந்துசெய்யக்கடவது யாதுமில்லையாதலின்‌ ஒருகால்‌ 
உண்டெனக்கொண்டு உரிமையாக்கினும்‌ அமையுமென்று பின்னர்ச்‌ 
கூறினாள்‌. 

இறைச்சி: அடைந்தாரைக்‌ கைவிட்ட துறைவனது சோலையாய்‌ 
இருந்தும்‌ புன்னை, போது அவிழாநின்றதே இஃதென்ன வியப்‌3பா 
எனப்‌ பொருட்புலத்தே தோன்றியதறிக. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - 
அயாவுயீர்த்தல்‌. 3 (௧௩௨௭): 


௫௫௯ கற்றிணை நானூறு 


௩௨௮]. தொல்கபிலர்‌ 

திணை: குறிஞ்சி, 

நிறை: இது, தோழி வரைவிடை யாற்றாளாகய தலைமகளை வற்‌ 
புறுத்தது. 

(து-ம்‌.) என்பது, மணஞ்செய்துகொள்வதாக மொழிந்து 
சென்ற தலைமகன்‌ குறித்த பருவத்து வாராமையால்‌, அது பொறாது 
வருந்திய தலைமகளை த்‌ தோழி நெருங்கி மலைகாடன்‌ உயர்பிறப்பின 
னென்பதை யறிந்தனம்‌; அவன்‌ கூறிய மொழி பிறழான்காண்‌; முதல்‌ 
மழை பெய்தவுடன்‌ வருவேனென்றனன்‌ ஆதலின்‌ ஒருநாள்‌ கம்மூரின்‌ 
புனத்தில்‌ மழை பெய்வதாக; பெய்த அன்றே வருவன்‌ என வலியுறுத்‌ 
துக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “*ஆங்கதன்‌ றன்மையின்‌ வன்புறை யுளப்பட'* 
(தொல்‌, கள. ௨௩) என்னும்‌ விதி கொள்க. 

கிழங்கு£ம்‌ வீழ்ந்து தேன்மேல்‌ தூங்கிச்‌ 

சிற்சில வித்திப்‌ பற்பல விளைந்து * 

இனைக்கினி கடியும்‌ பெருங்கல்‌ நாடன்‌ 

பிறப்புஓர்‌ அன்மை அறிந்தனம்‌ அதனால்‌ 

௫. அதுவினி வாழி தோழி ஓருகாள்‌ 

சிறுபல்‌ கருவித்‌ தாதி வலன்‌ ஏர்பு 

பெரும்பெயல்‌ தலைக புனனே இனியே 

எண்பிழி நெய்யொடு வெண்கிழி வேண்டாது 

சாந்துதலைக்‌ கொண்ட ஓங்குபெருஞ்‌ சாரல்‌ 
௧௦. விலங்குமலை அடுக்கத்‌ தானும்‌ 

கலம்பெறு விறலி ஆடுமிவ்‌ வூரே. 


(சோ.ள்‌., கோழி கழங்கு ழ்‌ வீழ்ந்து தேன்‌ மேல்‌ 
அரக்‌ - தோழீ! கிழங்குகள்‌ 8ழிறங்‌த்‌ தேனடைகள்‌ மிகுதி 
யாக மேலே வைக்கப்பட்டு; சில்‌ சில இனை வித்திப்‌ பல்‌ பல 
விளைந்து - மிகச்‌ சிலவாய இனைகளை விதைத்து அவை மிகப்‌ 
பலவாக விளை தலும்‌; கிளி கடியும்‌ பெருங்கல்‌ காடன்‌ - அவற்‌ 
ஹைக்‌ கிளி கொய்து போகாதபடி. ஓப்பிப்‌ பாதுகாக்கும்‌ பெரிய 
மலை நாடனுடைய; பிறப்பு ஓர்‌ அன்மை அறிந்தனம்‌ - பிறப்பு 
மிக உயர்வுடையதேயன்றி நம்மோடு ஒத்த ஒரு கன்மையதன்‌ 
நென்-தை அறிக்‌ கனம்‌; அதனால்‌ அது இனி வாழி - அதனால்‌ 
அப பிறப்பு இணி என்றும்‌ வாழ்வதாக! அத்தகைய உயர்‌ 
பிறப்பினனா தலின்‌ அவன்‌ கூறியது பிறழான்காண்‌; இனி எண்‌ 
பிழி கெய்யொடு வெள்‌ கிழி வேண்டாது - முதன்‌ மழை பெய்த 
டன்‌ வருவேன்‌ என்றனன்‌ ஆதலின்‌, இனி எள்னைப்‌  பிழிக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௫டு௭ 


தெடுக்கும்‌ நெய்யையும்‌ வெளிய இழியையும்‌ விரும்பிப்‌ பெருது;: 
சாந்து தலைக்கொண்ட ஓங்கு பெறாஞ்சாரல்‌ விலங்கு மலை ௮டுக்கத்‌ 
கானும்‌ - சந்‌ தலமரம்‌ மிகுதியாகவுடைய உயர்ந்த பெரிய மலைச்‌ 
சாரலிலே. குறுக்கிட்ட மலையின்‌ புறத்‌ிறாக்கும்‌ பக்கமலையிட தீது; 
கலம்‌ பெறு விறலி ஆடும்‌ இவ்‌ வூர்ப்‌ புனன்‌ - நன்கலம்‌ பெற்ற 
விறலி கூ,த்தயரா நிற்கும்‌ இவ்‌ வூரிலுள்ள : ஈம்முடைய இனைப்‌ 
புன;த்‌.இல்‌;  சிறுபல்‌ கறாவி,த்‌து ஆக வலன்‌ ஏர்பு பெரும்‌ பெயல்‌ 
ஒருநாள்‌ ,தலைக - அந்த மேகம்‌ சிறிய பலவாய மினனல்‌ முதலாய 
தொகு திகளையுடையதாஇ வலமாக எழுந்து பெரும்‌ பெயலை 
இருநாள்‌ பொழிந்து விடுவதாக; பெய்த அன்றே வருதவனாத 
லின்‌ நீ வருந்தாதே கொள்‌/ எ - ணு. த 


்‌்‌ (வி-ம்‌. விழுதல்‌ - இறங்குதல்‌; “வள்ளிழ்வீழா?? என்றார்‌, 
(௩௯) கலியினும்‌. தூங்குதல்‌ - தொங்குதல்‌. : விளைந்து என்பதை 
விளையவெனத்‌ திரிக்க, ஓரன்மை- தன்மையல்லாமை, எண்‌ - எள்ளு. 


, உள்ளுறைகள்‌:--(௧) கிழங்கு கழ்வீழ்ந்து தேன்மேல்‌ தூங்கி 
என்றது, அவன்‌ நம்பால்வைத்த அன்பு ழோக வேரூன்றி இறங்க 
மேலே காணும்போதெல்லாம்‌ தேனினும்‌ இனிமைசெய்கின்றதென்பது 

1) (௨) சிற்சிலவித்திப்பற்பலவிளைந்தென்ற.து, ஒரோ 
ஒருகால்‌ இயற்கைப்‌ புணர்ச்சியி 3ல நீ இன்பம்ஈல்க அதனைப்‌ பெற்றுள்‌ 
ஆதலின்‌, அதற்டோகப்‌ பல்லாயிரம்‌ நன்மையை நினக்கு அளிக்க நாடி 
யிருப்பன்‌ என்பது. 

வல்‌ ர (௩) களிகடியுமென்றது, அவ்வன்பு கெடாதபடி 
பாதுகாக்குமென்பது. 
ள்‌ 5» (௪) எண்ணெய்‌ இழி வேண்டாது விறலி ஆடு 
மென்றது, அவன்‌ பெருந்தகைமை கோக்கவே அருங்கல முதலாயின 
வேண்டாது நம்‌ சுற்றத்தார்‌ நின்னைக்‌ கொடுக்க உடன்படுவ்‌ ரென்பது. 


மெய்ப்பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌, 


. (பெரு - ர.) ஓராள்‌ பெரும்பெயல்‌ தலைக என்புழி பெரும்‌ 
பெயல்‌ என்பதனை எழுவாயாக்கினுமாம்‌. பெரும்பெயல்‌ - பெரிய 
மேகம்‌ என்க. விறலியர்‌ பொதுவாக விரும்பிப்‌ பெறுகின்ற. 
எண்ணெயையும்‌'வெண்கழியையும்‌ விரும்பீப்‌ பெறாமல்‌ செலவச்‌ சிறப்‌ 
புடைமையானே ஈம்மூரின்கண்‌ சிறப்பாக நன்கலத்தைப்‌ பெற்று ஆடு 
இன்றாள்‌ என்பது கருத்து. மலையடுக்கத்தானும்‌ என்புழி உம்மை 
இழிவுசிறப்பு. ஆக்ட்‌ 

விறலி மன்னர்‌ அரண்மனையிற்‌ பெறும்‌ பரிசிலாகிய நன்கலத்தை 
இம்மலையடுக்கத்தும்‌ பெற்று ஆடும்‌ என்பது கருத்து, வன்புறை 
யாகலின்‌ இறைச்சியின்கண்‌ கிழங்கு......-- நாடன்‌' என அன்புறு 
தகுக சுட்டினள்‌. அடுக்கிய கோடி பெறினுங்‌ குடிப்பிறந்தார்‌ குன்றுவ 
செய்தவிலர்‌” (குறள்‌ ௬௫௪) “காடன்‌ பிறப்பு ஓரன்மை அதிந்தனம்‌, 
என்றாள்‌. தா்‌ . . ்‌ (௨௨௮) 


௫௫௮ நற்றிணை நானூறு 


௩௨௯, மதூரை மருதங்கிழார்‌ மகனார்‌ 
சொகுத்தனார்‌ 

நிலை: பாலை 

நுறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகளைத்‌ தோழி பருவங்‌ 
காட்டி வற்புறுத்த து. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ வினைவயிற்‌. பிரிதலால்‌ மெலி 
வடைக்த தலைமகள்‌ வருந்தலும்‌ அதுகண்ட தோழி நெருங்கிக்‌ காதலர்‌ 
நம்மையகன்று சென்றாராயினும்‌ சென்றவிடத்‌3த தங்கியுறைபவ 
ரல்லர்‌; வருவேமென்று அவர்‌ கூறிய கார்காலம்‌ இன்றுதான்‌ 
தொடங்குகன்றதாதலின்‌ இன்னே வருகுவர்காண்‌; அதுகாறும்‌ நீ 
வருந்தாதேகொள்ளென்று வலியுறுத்திக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌!" (தொல்‌. 
கள. ௯) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி! 
என்பதனால்‌ கொள்க. i 

வரையா நயவினர்‌ கிரையம்‌ பேணார்‌ 
கொன்றாற்றுத்‌ துறந்த மாக்களின்‌ அடுபிணன்‌ 
இடுமுடை மருங்கில்‌ தொடுமிடம்‌ பெறாஅது 
புனிற்று நிரை கதித்த பொறிய முதுபாறு 

௫. இறகுஃபுடைத்து இற்ற பறைப்புன்‌ தூவி 

செங்கணைச்‌ செறித்த வன்கண்‌ ஆடவர்‌ 
ஆடு கொள்‌ நெஞ்சமொடு அதர்பார்த்து அல்கும்‌ 
அத்தம்‌ இறந்தன ராயினும்‌ நம்‌ துறம்‌து 
அல்கலர்‌ வாழி தோழி உதுக்காண்‌ 
௧௦. இருவிசும்பு அதிர மின்னிக்‌ 
கருவி மாமழை கடன்முகந்‌ தனவே. 

(சோ-ள்‌., கோழி வாழி - தோழீ! வாழ்வாயாக !; 
வரையா நயவினர்‌ கிரையம்‌ பேணார்‌ - அளவ படாத நயமுடைய 
ராய்‌ நிரையம்‌ போன்ற இய நெறிமைக்‌ கைக்‌ கொள்ளா கொழு 
கும்‌ ஈங்காதலர்‌; ஆற்றுக்கொன்று துறந்த மாக்களின்‌ அடு 
பிணன்‌ இடு மூடை மருங்கில்‌ தொடும்‌ இடம்‌ பெறாது - ௬ர,த்‌.இலை 
கொன்று போகடப்பட்ட மக்களினுடைய கொலையுண்ட பிணக்‌ 
களில்‌ உள்ள கிறைந்த 8 நாற்றத்தையுடைய அவற்றின்‌ அருகிலே 
சென்று பறித்துத்‌ இன்ன இயலாது; புனிற்று நிரை கதித்த 
பொறிய முது பாறு இறகு புடைத்து இற்ற பறைப்‌ புன்‌ தூவி- 
சன்ற அணிமையால்‌ நெருங்காது வெறுத்துக்‌ கடந்து 
போயிருக்க புள்ளிகளையுடைய முதிய பருந்து தன்‌ சிறகை 

(பாடம்‌) 1. புடைத்திட்ட. 


மூலமும்‌ உரையும்‌ (௫௫௯ 


அடி.கீதுக்‌ கொள்ளு, கலால்‌ உதிர்ந்த பறத்தலையுடைய புல்லிய 
இறகை; செங்‌ கணைச்‌ செறித்த வன்கண்‌ ஆடவர்‌ - சிவந்த 
அம்பில கட்டிய வீர,த்தன்மையுடைய மறவா; ஆடு கொள்‌ 
நெஞ்சமொடு அதர்‌ பார்த்தி அல்கும்‌ அத்தம்‌ இறந்தனர்‌ 
ஆயினும்‌ - தாம்‌ வெற்றி கொள்ளும்‌ கருத்துடனே நெறியைப்‌ 
பார்‌த்து உறைகின்ற மலைவழியிலே சென்றனராயினும்‌; ஈம்‌ 
துறந்து அல்கலர்‌ - நம்மைக்‌ கைவிட்டு அங்கே தங்குபவரல்லா; 
உதுக்‌ காண்‌ இரு விசும்பு ௮திர மின்னிக்‌ கருவி மா மழை கடல்‌ 
முகந்தன - அவர்‌ கார்காலத்து வருவே மென்றார்‌ ஆகலின்‌ உவ 
விடத்தே பாராய்‌! கரிய ஆகாயம்‌ அதிரும்படி. இடித்து மின்னி 
இடி மின்னல்‌ முதலாய தொகுதியையுடைய கரிய மேகம்‌ 
.கடனீரை முகந்து வற்‌.தன; அவர்‌ இன்னே வருகுவர்‌ போலும்‌; 
எ.ு. ்‌ 

(வி-ம்‌). ஈம்பால்‌ அளவுபடாத அன்புடையராதலின்‌ நினக்கு 
வருவே மென்று பொய்ச்சூளுரைத்து அதுகா ரணமாகப்‌ பின்னரெய்தும்‌ 
நிரையங்கொள்பவர்‌ அல்லரென்றாள்‌. 

இறைச்சி :--(௧) ஈன்ற பருந்து மக்களிறந்த பிணத்தின்‌ மூடை 
கர.ற்‌.றம்‌ மிகுதியால்‌ அருகிலே நெருங்கித்‌ இன்னமாட்டாது அகன்று 
போய்‌ இருக்கும்‌ என்றது, நினது நெற்றியில தோன்றும்‌ பசலை அவர்‌ 
நின்பால்‌ வைத்திருக்கும்‌ காதல்‌ மிகுதியால்‌ குறித்தமாளிலே வருதல்‌ 
மெய்ம்மை ஆதலின்‌ அதுகண்டு தானே யகன்றொழியும்‌ என்றதாம்‌, 

(௨) கணை செறித்த ஆடவர்‌ வெல்லும்‌ கெஞ்சத்துடன்‌ 

நெறிகோக்கித்‌ தாங்காகிற்பரென்ற து, கொடுமையுடைய அயல்மர்தர்‌ 
பலரும்‌ கின்னை அலர்‌ தூற்றுங்‌ கருத்‌3தாடு அற்றம்‌ நோக்கி இருப்பவர்‌ 
ஆதலின்‌ நின்மெய்யின்‌ வேறுபாடு அறிந்தால்‌. இகழ்ந்து அலர்‌ தூற்றா 
நிற்பர்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை 
ஆம்றுவித்தல்‌, 

(பெரு - ரை.) ஈயவு - நன்மை, நீரையம்‌: ஆகுபெயர்‌. பிணன்‌ - 
பிணம்‌. பாறு - கழுகு. பறை - பறத்தல்‌, ஆடு - வெற்றி. (௨௨௧) 


௩௩௦. ஆலங்குடி வங்கனார்‌ 

திணை: மருதம்‌. 

துறை: இது, தோழி தலைமகனை வாயின்மறுத்தது. 

(து-ம்‌.) என்பது பரத்தையிற்‌ பிரிந்துமீண்டுவக்து தலைவியின்‌ 
ஊடலைத்‌ தணிக்கும்படி தோழியை வாயில்வேண்ட, அவள்‌ தலைவனை 
"கோக்க ஊரனே/ நீ பரத்தையரை எம்மனையின்கண்‌3ண கொண்டு 
வந்து வதுவை அயர்ந்து தழுவியிருந்தாலும்‌ அவரது மனத்தின்கண்‌ 
அண்மை அரிதாதலையும்‌ அவர்‌ கற்புடைமகளிராய்‌ எம்மோடொத்தல்‌ 
அரிதாதலையும்‌ நீ அறிந்தாயல்லை3பாலுமென்று கூறித்‌ தலைவனியல்பை 
யும்‌ உள்ளுறையாலே கடி.ந்து கூறாரிற்பது, 


௫௬௦ நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதற்கு, *நீத்த கழவ நிகழுமாறு படீஇக்‌ காத்த 
தன்மையில்‌ கண்ணின்று பெயர்ப்பினும்‌'' (தொல்‌. கற்‌. ௬) என்னும்‌ 
'விதிகொள்க. 

தடமருப்பு எருமைப்‌ பிறம்சுவல்‌ இரும்போத்து. 
மட௩டை நாரைப்‌ பல்‌இனம்‌ இரிய 
நெடுநீர்த்‌ தண்கயம்‌ துடுமெனப்‌ பாய்ந்து 
நாள்‌ தொழில்‌ வருத்தம்‌ வீடச்‌ சேட்சினை 
இ. இருள்புனை மருதின்‌ இன்னிழல்‌ வதியும்‌ 
யாணர்‌ ஊரநீன்‌ மாணிழை மகளிரை 


எம்மனைத்‌ தந்துநீ தழீஇயினும்‌ அவர்தம்‌ 
புன்மனத்து உண்மையோ அரிதே அவரும்‌ 
பைந்தொடி மகளிரொடு சிறுவர்ப்‌ பயந்து 

௧௦. நன்றி சான்ற கற்போடு 

எம்பா டாதல்‌ அதனினும்‌ அரிதே. 

(சொடள்‌.) தட மருப்பு எருமைப்‌ பிறழ்‌ சுவல்‌ இரும்‌ 
போத்து - வளைந்த கொம்பையும்‌ வலிமை பெற்று விளங்கிய 
பிடரியையும்‌ உடைய கரிய எருமைக்கடா; மட ௩ஈடை நாரைப்‌ 
பல்‌ இனம்‌ இரிய - இள நடையையுடைய பலவாகிய காரையின்‌ 
கூட்ட்டம்‌ எல்லாம்‌ இரிந்தோடும்படியாக; நெடு. நீர்த்‌ தண்கயம்‌ 
அடும்‌ எனப்‌ பாய்ந்து நாள்‌ தொழில்‌ வருத்தம்‌ வீட - நெடிய 
கீர்‌ நிரம்பிய தண்ணென்ற பொய்கையிலே “துடும்‌' என்னும்‌ ஓலி 
யுண்டாம்படி. தான்‌ காலையில்‌ உழு,த தொழிலின்‌ வருத்தம்‌ நீங்கு. 
மானு பாய்ந்துகடந்து; சேண்‌ சனை இருள்‌ புனை மருதின்‌ இன்‌ 
.திழல்‌ வதியும்‌ - தன்னுடம்பின்‌ - அயா நீங்கிய பின்னர்‌ நீண்ட 
இனைகளையுடைய இருள்‌ நிரம்பிய மரு கமரத்‌இன்‌ இனிய நிழலின்‌ 
கண்ணே தங்கியிருக்கும்‌; யாணர்‌ ஊர - புது வருவாயினை 
யுடைய ஊரனே 4; நின்‌ மாண்‌ இழை மகளிரை எம்மனை, த அந்து 
நின்னுடைய மாட்சிமை பொருந்திய கலன்‌ அணிந்த பரத்தை 
மகளிரை எமது மனையின்கண்‌ அழைத்துவந்து; நீ தழீஇ 
யினும்‌ - ரீ குலமகளிரைப்‌ போலக்‌ கருதி மணந்து தழுவியிரார்‌. 
தாலும்‌; அவர்‌ தம்‌ புன்‌ மனத்து உணமை அரிது - அவரறாடைய 
புல்லிய மனத்திலே .சரவில்லா படி மெய்ம்மை 6 'சான்னுதல்‌ 
அரிதேயாகும்‌; அவரும்‌ பைந்‌ 'காடிமகளிரொடு சிறுவர்ப்பயந்து- 
அவரும்‌ பசிய வளையணிந்த புதல்வியரையும்‌ புதல்வரையும்‌ 
ஈன்று; நன்றி சான்ற கற்போடு எம்பாடு ஆ.ல்‌-ஈன்மையமைம்‌ த 
கற்புடனே எம்‌ பக்கத்து அமர்‌,தலும்‌; அதனினும்‌ அரிது - 
அதனினுங்‌ சாட்டில்‌ அரிய தொன்றாகும்‌; அங்கனமா தலை ரீ 
அறிந்தாய்‌ அல்லை போலும்‌; எ- அ. த 


மூலமும்‌ உரையும்‌. ௫௬௧ 


(வி-ம்‌.) பரத்தை மகளிரை இல்வயிற்கொணர்ந்து வதுவை 
அயர்ந்து துய்த்தல்‌ வழக்கு, **பிறருமொருத்தியை யெம்மனைத்‌ தந்து 
வதுவை அயர்ந்தனை என்ப?! என்றார்‌ (௪௫) அகத்தினும்‌, பொருள்‌ கவர 
வேண்டிப்‌ பொய்ம்மையாகிய அன்பு காட்டுவராதலின்‌ அவர்மனத்து 
உண்மையரிதென்றாள்‌, அவர்‌ பெறும்‌ புதல்வியரும்‌ புதல்வரும்‌ நம்‌ 
குலத்துக்குச்‌ சிறிதளவும்‌ பயனெய்தாரென்பாள்‌, மகளிரொடு 
சிறுவரையீன்று எம்பாடாதலரிது என்றாள்‌. 

உள்ளுறை :--எருமைக்கடா தலைவனாகவும்‌, காரையினம்‌ காமக்‌ 
சழெத்தியராகவும்‌, கயம்‌ பரத்தையர்‌ சேரியாகவும்‌, மருதமிழல்‌ அன்று 
பாணன்‌ தூதுமோய்க்‌ கூட்டுவித்த புதிய பரத்தையின்‌ மனயாகவுங்‌ 
கொண்டு எருமைக்கடா நாரையினம்‌ இரியப்‌ பொய்கையி3ல பாய்ந்து 
வருத்தம்‌ நீங்கியபின்‌ தான்‌ புகுந்துவைகவேண்டிய தொழுவம்புகுதாது 
மருதநிழலிலை வதிதல்‌ போல நீ முதலிலே காமக்கழத்தியர்பாற்‌ கடந்து 

ன்னர்‌ அவர்‌ அஞ்சியகல வெறுத்துப்‌ பரத்தையர்‌ சேரியின்கண்ணே 
தங்கி ஆங்கு முயங்கிக்‌ கவற்‌? இன்றிக்‌ இடந்து அதன்‌ பின்னரேனும்‌ 
மனையகம்‌ புகுதாது பாணன்‌ புணர்ப்பித்த புதிய பரத்தையின்பால்‌ 
வைகியிருந்க னை ; இங்கு நினக்கு வேண்டிக்டெந்தது என்னையென்றாள்‌ 
என்பதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி, பயன்‌ - வாயின்மறுத்தல்‌. 

(பெரு - ரை.) “பொதுகலத்தார்‌ புன்னலர்‌ தோயார்‌ மதிநலத்தின்‌, 
மாண்ட அறிவி னவர்‌'' என்றும்‌ *நிறைகெஞ்ச மில்லவர்‌ தோய்வர்‌ பிற 
நெஞ்சிற்‌, பேணிப்‌ புணர்பவர்‌ தோள்‌' என்றும்‌ **இற்பிறந்தார்‌ 
கண்ணல்ல தில்லை இயல்பாகச்‌, செப்பமும்‌ நாணும்‌ ஒருங்கு!! என்றும்‌ 
இடித்துரைப்பாள்‌ பரத்தையரை மனைத்தந்து தழுவினும்‌ அவர்‌ 
மனத்து உண்மை அரிது என்றும்‌ அவர்‌ எம்பாடு ஆதல்‌ அதனினும்‌ 
அரிது அவர்‌ புன்மையை நீ அறிந்திலை என்றாள்‌. (அவர்‌ புன்மையை நீ 
அறிந்திலை' என்பது குறிப்பு, £பிணர்ச்சுவல்‌' என்றும்‌ பாடம்‌. (௩௩0) 


௩௩௧. உலோச்சனார்‌ 

திண 2 நெய்தல்‌. 

துறை: இது, தோழி இரவுக்குறி நேர்ந்தது. 

(தி- ம்‌.) என்பது, பகற்குறி இடையீடுபட்ட தலைமகன்‌ இரவுக்‌ 
குறி வந்து கூடுவது கருதினான்‌ தோழியை வினாவ, அவள்‌ அவனை 
நோக்கிச்‌ சேர்ப்பனே! எம்மூர்‌ இனிமையுடையதே; நீ வருதலால்‌ 
யாதொரு தவறுமில்லை; தம்தம்‌ உறவினர்‌ ஒருவரை ஒருவர்‌ இன்னா 
ரின்னரென்‌ நறியாத சேரியையுடையதாதலின்‌ அயலாராய்‌ வருவாரை 
யறிவதெவ்வண்ணமாகுமென்று அவன்‌ வருதற்‌ குடன்படுவாளாய்ச்‌ 
கூறாநிற்பது. 

, (இ-ம்‌.) இதற்கு, “புணர்ச்சி வேண்டினும்‌”! (தொல்‌. கள. ௨௩) 
என்னும்‌ விதி கொள்க, ட 
உவர்விளை உப்பின்‌ உழா௮ உழவர்‌ 
ஓகை உமணர்‌ வருபத நோக்கிக்‌ 
கான லிட்ட காவற்‌ குப்பைப்‌ 
5. கா-—96 


௫௬௨ நற்றிணை நானூறு 


புலவுமீன்‌ உணங்கல்‌ படுபுள்‌ ஓப்பி 
இ. மடகோக்கு ஆயமொடு உடனுப்பு ஏறி 
எந்தை திமிலிது நுந்தை திமிலென 
வளைநீர்‌ வேட்டம்‌ போகிய கிளைஞர்‌ 
திண்திமில்‌ எண்ணும்‌ தண்கடற் சேர்ப்ப 
இனிதே தெய்யஎம்‌ முனிவில்‌ நல்லூர்‌ 
௧௦. இனிவரின்‌ தவறும்‌ இல்லை எனைய தாஉம்‌ 
பிறர்பிறர்‌ அறிதல்‌ யாவது 
துமர்தும்‌ அறியாச்‌ சேரியும்‌ உடைத்தே. 

(சோ -. ள்‌.) புலவு மீன்‌ உணங்கல்‌ படு புள்‌ ஓப்பி - ஆக்குப்‌ 
புலவு நாற்றகதையுடைய மீனை உப்புப்‌ படுத்துப்‌ புலாத்தும்‌ 
பொழுது அவற்றைக்‌ கொண்டுபோகவந்து விழுங்‌ காக்கை 
முதலாய புள்ளினங்களை யோப்பி; மட கோக்கு ஆயமொடு 
உடன்‌ - மடப்பம்‌ பொருந்திய கோக்கக்தையுடைய தோழியர்‌ 
உடனே; உழா௮அ உழவர்‌ உவர்‌ விள உப்பின்‌ - உழாது விளை 
விக்கும்‌ நெய்தனில மாக்களாயெ பரதவர்‌ உவர்‌ நிலத்து விளை 
கின்ற உப்பினை; ஓகை உமணர்‌ வரு பதம்‌ நோக்கிக்‌ கானல்‌ 
இட்ட காவல்‌ குப்பை - செறிவுடைய உப்பு வாணிகர்‌ வருகின்ற 
காலம்‌ கோகூக்‌ கழிக்கரைச்‌ சோலையரு$லை குவடாகக்‌ குவித்த 
காவலையுடைய குவியலாிய; உப்பு ஏறி - அவவுப்புக்‌ குவட்டில்‌ 
பரதவர்‌ மகளிர்‌ ஏறி கின்று; இது எந்தை திமில்‌ (அத) நுந்தை 
இமில்‌ என _ இங்கு வருஇன்றது எந்தையின்‌ மின்‌ படகாகும்‌ 
அங்கு வருன்றது கின்‌ தந்‌தையினது மீன்‌ படகாகும்‌ என்று; 
வளை நீர்‌ வேட்டம்‌ போகிய ளைஞர்‌ இண்‌ இமில்‌ எண்ணும்‌ 
தண்கடற் சேர்ப்ப - வளைந்த கடனீரில்‌ வேட்டை மேற்‌ சென்ற 
சற்ற த்‌தாருடைய வலிய மீன்படகுககா எண்ணுன்ற தண்ணிய 
கடற்‌ சேர்ப்பனே!; முனிவு இல்‌ எம்‌ ஈல்லூர்‌ இனிது - 
வெறுத்தலைக்‌ கருதாத ' எம்முடைய ஈல்லவூர்‌ மிக இனிமை 
யுடையதாய்‌ இரா நின்றது; இனி வரின்‌ தவணும்‌ இல்லை - இப்‌ 
பொழுது முதலாக என்னு வந்தாலும்‌ யாதோர்‌ ஊறுபாடும்‌ 
இல்லை; தமர்‌தம்‌ அறியாச்‌ சேரியும்‌ உடைத்து - சுற்றததார்‌ 
ஒருவரை யொருவர்‌ அறியாத சேரியை உடைய காதலால்‌: 
எனையதூஉம்‌ பிறர்‌ பிறர்‌ அறிதல்‌ யாவது - எவ்வளவேனூர்‌ 
அயலார்‌ ஒருவரையொருவர்‌ அறிவது எவ்வண்ணமியலும்‌ Ry 
ஆதலின்‌ நீ அச்சமின்றி வருவாயாக!: எ - அ. 

(வீ-ம்‌.) வளைநீர்‌ - சங்குகளையுடைய நீருமாம்‌. 

நும்மூர்‌ போன்‌ றதென்பாள்‌, எம்மூர்‌ இனிதேயென்றாள்‌. அன்னை 
வி்‌ ஐயமின்றி இருக்கன்றனராதலிற்‌ குறிவயின்‌ தவிராது 


ர. 
்‌ பதி 


மூலமும்‌ உரையும்‌ ௫௬௩ 


வருதும்‌ என்பாள்‌, தவறுமில்லையென்றாள்‌. நீ பிற கிலத்தினர்போன்ற 
கோலத்தோடு வரினும்‌ எமர்‌ அறிபவரல்லரென்பாள்‌, தமர்‌ தம்‌ அறி 
யாச்‌ சேரியது என்றாள்‌. 

உள்ளுறை :— மகளிர்‌ புள்ளோப்பி மாலையில்‌ உப்புக்‌ குவட்டின்‌ 
மீது ஏறிக்‌ கடலி3ல வருகின்ற மீன்‌ படகுகளை நோக்கி இஃது எந்தை 
திமில்‌ இது நுந்தை திமிலென எண்ணுந்துறை யென்றது, யாங்கள்‌ 
பகற்பொழுதில்‌ மீனுணங்கலிம்‌ புள்ளோப்பி இரவில்‌ ம”ஈயகம்‌ புகு? 
இருந்து சோலையிலே நீ வந்து குறி செய்வதனை நினைந்து இப்புள்ளோசை 
நீ குறிசெய்த.து இவ்‌ வோசை வேற்றுப்புள்‌ வரவெழுந்த ஓசையெனகின்‌ 
வரவை எதிர்பார்த்திருப்‌3பா மென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
வ்யள்‌ - இரவுக்குறி நேர்தல்‌. 

(பெரு - ரை.) ஓகை யுமணர்‌ - மஒழ்ச்சியையுடைய உப்பு 
வாணிகருமாம்‌. உழா உழவர்‌-பரதவர்‌. காவற்குப்பை உப்பு ஆயமொடு 
உடன்‌ ஏறி என மாறிக்‌ கூட்டுக. பரதவர்‌ மகளிர்‌ என்னும்‌ எழுவாய்‌ 
வருவித்3தாதுக. இது எந்தை திமில்‌ அது நுந்தை திமில்‌ என ஒரு 
சுட்டுப்‌ பெய்துகொள்க. தமர்‌ தமரையே அறியாச்‌ சேரி என்பது 
கருத்து, மிகப்‌ பெரிய சேரி என்றவாறு, *ஓழுகையுமணர்‌' என்றும்‌, 
“தமர்‌ தமர்‌ அறியாச்‌ சேரி' என்றும்‌ பாட வேற்றுமையுள. இவைகளே 
அிறப்புடையனவாம்‌. (௩௨௩௧) 

௩௩௨. குன்றூர்‌ நிழார்மகன்‌ கண்ணத்தனார்‌ 

திண : குறிஞ்சி. 

துறை: (௧) இது, பிரிவிடை மெலிந்த தலைமகளைத்‌ தோழி 
களவுக்‌ காலத்து வற்புறுப்பத்‌ தலைவி கூறியது. 

(து-ம்‌.) என்பது, களவின்‌ வந்தொழுகும்‌ தலைமகனது பிரிவி 
னால்‌ மெலிந்த தலைமகளைத்‌ தோழி நெருங்கி, நின்னை நாள்தோறும்‌ 
தலைமகன்‌ வந்து முயங்‌இ முயங்கி ஏகுங்காலையும்‌ நீ மெலிகின்ற தென்‌ 
கொலோவென்றுட்கு, இறைமகள்‌ இயற்கைப்புணர்ச்சி வந்தது 
போன்று காதலன்‌ கொடிய நெறியை அஞ்சானாய்‌ நாளும்‌ வருதலால்‌ 
யான்‌ எவ்வாறு துயரின்றி வைகுவேன்‌ என மெலிந்து கூறுகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பொழுதும்‌ ஆறும்‌ புரைவதன்மையின்‌ 
அழிவு தலைவந்த சிந்தைக்‌ கண்ணும்‌'' (தொல்‌. கள. ௨0) என்னும்‌ விதி 
கொள்க. 

துறை: (௨) வன்பொறை எதிர்மறுத்ததாஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்கும்‌ ஓக்கும்‌.) 


(இ-ம்‌.) இதுவுமது. 
இகுள த்‌ தோழியிஃது என்னெனப்‌ படுமோ 
குவளை குறுகர்‌ நீர்வேட்‌ டாங்கு 
நாளும்‌ நாளுடன்‌ கவவவும்‌ தோளே 
தொன்னிலை வழீஇயநின்‌ தொடியெனப்‌ பன்ம ண்‌ 


இ௬௪ நற்றிணை கானூறு 


ட. உரைத்தல்‌ அன்றிசின்‌ நீயே விடர்முகை 
ஈன்பிணவு ஓடுககிய * இருங்கோள்‌ வயப்புலி 
இரைஈசைஇப்‌ பரிக்கு மலை முதற்‌ சிறுநெறி 
தலைநாள்‌ அன்ன பேணலன்‌ பலநாள்‌ 
ஆரிருள்‌ வருதல்‌ காண்பேற்கு 

௧௦. யாங்கா கும்மே இலங்கிழை செறிப்பே. 


(சோ- ள்‌.) இகுளைத்‌ தோழி குவளை குறுகர்‌ நீர்‌ வேட்டு: 
ஆங்கு - இகுளையாகிய தோழி ! நீரிலிஉங்‌ கின்று குவளைமலர்‌ 
கொப்பவர்‌ காம்‌ நீர்‌ வேட்கையால்‌ வெய்துற்றுற்‌ போல; கோள்‌ 
காளும்‌ நாள்‌ (தோள்‌) உடன்‌ ' கவவவும்‌ - நின்னுடைய கோள்கள்‌ 
காள்‌்தகோறும்‌ காதலனுடைய கோள்களை முயங்கி வைகிய 
வழியும்‌; நின்‌ தொடி தொல்‌ நிலை வழிஇய என - நின கைவளை 
கள முன்பு நிலைத்திருக்க இடத தஇனின்றும்‌ கழலா நிற்பன என; 
பல்‌ மாண்‌ நீ உரைத்தல்‌ . ஆன்றிசின்‌ - பலகாலும்‌ மாட்சிமைப்‌ 
பட நீ தான்‌ உரையா கின்‌ றலை. ; முகை விடர்‌ ஈன்‌ பிணவு ஒடுக்கிய 
இருங்‌ கோள்‌ வய புலி - துறுகல்லை அடுத்‌ த மலைப்‌ பிளப்பிட தீதே: 
குட்டிகளே மீன்ற கரிய பெண்‌ புலியுற்ற பசியைப்‌ போக்க 
வேண்டிப்‌ பெரிய கொலைக்‌ தொழிலை மேற்கொண்ட வலிமை 
யுடைய அண்புலி; இரை நசைஇப்‌ பரிக்கும்‌ மலை முதல்‌ சிறு 
நெறி - இரை வேட்கையாலே . பதுங்கியிருக்கின்‌. ந தாழ்‌. வரையில்‌ 
உள்ள சிறியவழியிலே: தலை காள்‌ அன்ன பேணலன்‌ பலகாள்‌ ஆர்‌ 
இருள்‌' வருதல்‌ காண்பேற்கு - இயற்கைப்‌ புணர்சசிக்‌ காலத்து 
இருக்தாற்போன்ற' விருப்ப மிகு. இியுடையனாய்ப்‌ பல நாளும்‌ இயம்‌ 
குதற்கரிய இருளில்‌ வருதலைக்‌ காண்கின்ற எனக்கு; இலங்கு 
இறை செறிப்பு யாங்கு அகும்‌ - என்‌ வளை முதலாய கலன்கள்‌ 
கழலாதவாறு செறிப்பது எவ்வண்ணம்‌ அகும்‌; இஃது என 
எனப்படும்‌ - இங்கனம்‌ என்‌ உடம்பு இளை,த்தலின்‌ இனி எப்படி 
யாய்‌ முடியுமோ? எ-று. 

(வி-ம்‌.) இகுளைத்‌ தோழி : இருபெயரொட்டு. பேணலன்‌ - 
பேணுதலையுடையன்‌. 

தலைமகன்‌ வந்து முயங்குந்தோறும்‌ தலைகாளிலே கலந்தாலொத்த 
புதய புதிய இன்பம்‌ தானும்‌ நுகர்தலானே இயற்கைப்புணர்ச்சியைக்‌ 
குறிப்பித்தாள்‌. 

இறைச்சி :-—பெண்புலியின்‌ பசியைப்‌ போக்கவேண்டி ஆண்புலி. 
இரைதேடிப்‌ ப தங்கியிருக்கும்‌ நெறியைக்‌ கண்டுவைத்தும்‌ என்கவற்சி 
தீவ்தமாறு காதலன்‌ பொருளிட்டிவந்து மணமுடிக்கக்‌ கருதுகன்றிலனே. 

- ஊன்று இரங்கியதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌, 

(பாடம்‌) 1. கேழ்வயப்புலி. 


~ 


மூலமும்‌ உரையும்‌ ட௬ட 


(பெரு - ரை) என்‌எனப்படுமோ? என்னும்‌ வினாவைத்‌ தோழி 
கூற்றாக்கனுமாம்‌. இகுளை தோழி என்றும்‌ பாடம்‌. இதற்கு இகுளை 
என்று தலைவி தோழியை விளித்துப்‌ பின்னர்‌ (தோழி......... தொடி '' 
என்னும்‌ துணையும்‌ தோழி கூற்றைக்கொண்டு கூறுகின்றாள்‌ எனக்‌ 
கொள்க. விடரின்கண்‌ பிணவை மறைத்துவைத்த வயப்புலி அதற்கு 


ஊட்டும்‌ இரையை நசைஇ என்க. பேணலன்‌ - பேணலையுடையவன்‌. 
(௧.௧௨) 


௩௩௩. கள்ளிக்குடிப்‌ பூதம்‌ புல்லனார்‌ 

நிண : பாலை. 3 

திறை: இத, பொருள்வயிற்‌ பிரிவின்கண்‌ ஆற்றாளாய தலை 
மகளைத்‌ தோழிவற்புறுத்தது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌. பொருள்வயிற்‌ பிரிதலாலே வருந்‌ 
திய தலைமகளைத்‌ தோழி “நகெருங்‌இ அவரை நாம்‌ கருதும்‌ போதெல்லாம்‌ 
சுவரின்கண்ணே பல்லி சொல்லாசின்றதாதலின்‌, அகன்று போகிய 
காதலர்‌ இன்னே வந்து நின்னை .முயங்குவர்‌ போலுமென்று தோன்று 
ன்றது; நினது துயரம்‌ நீங்குவாய்கா ணென வலியுறுத்திக்‌ கூறா 
கிற்பது. ட்‌ 

ட்‌ (இ -ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌!” (தொல்‌.கற்‌.௧) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட வந்த கிளவி' என்பதனாற்‌ 
கொள்க, 
மழைதொழில்‌ உலந்து மாவிசும்பு உகந்தெனக்‌ 
ச கழைகவின்‌ அழிந்த கல்லதர்ச்‌ சிறுநெறிப்‌ 
பரவல்‌ ஊறற் சிறுநீர்‌ மருங்கில்‌ 
பூதுதல்‌ யானையொடு புலிபொருது உண்ணுஞ்‌ 
௫. சுரன்‌இறந்து அரிய என்னார்‌ உரனழிந்து 
உண்மலி கெஞ்சமொடு வண்மை வேண்டி 
அரும்பொருட்கு அகன்ற காதலர்‌ முயக்கெதிர்க்து 
திருக்துழைப்‌ பணைத்தோள்‌ பெறுகர்‌ போலும்‌ 
நீங்குக மாதோநின்‌ அவலம்‌ ஓங்குமிசை 
௧௦. உயர்புகழ்‌ நல்லில்‌ ஓண்சுவர்ப்‌ பொருந்தி 
நயவரு குரல பல்லி 
நள்ளென்‌ யாமத்து உள்ளுதொறும்‌ படுமே. 
(சோடஃள்‌.) ஓங்கு மிசை உயர்‌ புகழ்‌ ஈல்‌இல்‌ - (தோழீ !) 
உயர்க்‌,த இட த்தில்‌ உயர்ம்‌ தபுகழையுடைய நல்லவீட்டின்கண்ணே; 
கள்‌ என்‌ யாமத்து உள்ளுதொழும்‌ - செறிந்த இரவு ஈட 
யாமத்தில்‌ நாம்‌ ஈம்‌ காதலரை தநினைக்குக்தோறும்‌ ; ' ஈபவரு 
குரல பல்லி - இனிமையான குரலையுடைய பல்லி; ஒன்‌ . சுவர்ப்‌ 


த்‌. 


௫௬௬ நற்றிணை நானூறு 


பொருட்‌,திப்‌ படும்‌ - ஒள்ளிய சுவரிலே பொருக்இகின்று ஈன்மை- 
யான சொற்களைக்‌ குறிப்பாற்‌ கூறுகின்றது ; மழை கதொழில்‌ 
உலக்து மா விசும்பு உகந்து என - ௮,கலின்‌ மேகம்‌ தான்‌ செய்ய 
வேண்டிய பெய்தற்‌ நஜெழிலை இனமையாக்கிக்‌ கரிய ஆகாயத்‌ 
இலே சென்றொழிந்‌க,கனால்‌ ; கழை கவின்‌ அழிந்த, கல்‌ அதர்ச்‌ 
சிறு நெறி - வெப்பமிக்கு மூங்கில்‌ எல்லாம்‌ வாடி. அழகழிந்‌த. 
மலை வழியின்‌ இறிய நெறியிலே ; பரல்‌ அவல்‌ ஊறல்‌ சிறு நீர்‌ 
மறாங்கில்‌ - பருக்கைக்‌ கற்கள்‌ நிரம்பிய பள்ளத்தில்‌ ஊறுகின்ற 
மிகக்‌ குறைவுபட்ட சிறிய நீரிட,த.இல்‌ ; பூ நுதல்‌ யானையொடு புலி 
பொருது உண்ணும்‌ சுரன்‌ இறந்து - பொலிவு பெற்ற நெற்றியை: 
யுடைய யானையொடு புலி போர்‌ செய்து அந்நிரையுண்ணுகின்ற- 
சுரநெறியிலே சென்று ; அரிய என்னார்‌ உரன்‌ அழிந்து உள்மலி' 
கெஞ்சமொடு வண்மை வேண்டி. - ஈட்டப்படும்‌ பொருள்‌ நமக்கு 
அரியவாம்‌ என்று நினையாமல்‌ ஈல்லறிவிழக்து, உள்ளே மூழ்சசி 
யுற்ற வன்மைமிக்க நெஞ்சுடனே தாம்‌ வண்மைமிக்குடையரா 
யிரு.கி.கலை விரும்பி ; அரும்‌ பொருட்கு அகன்ற காதலர்‌ - அரிய: 
பொருள்‌ காரணமாக அகன்ற நங்‌ காதலர்‌ ; முயக்கு எதிர்ந்து: 
இருந்து இழை பணைக்கோள்‌ பெறுகர்‌ போலும்‌ - நின்னை முயங்கு. 
வதை எதிர்‌ நோக்ஃத்‌ இருக்‌ கமாகிய கலன்களை அணிந்த கின்‌. 
பருத்‌த தோளை இன்னறுவந்து கூடுவார்‌ போலக்‌ தோன்றுகின்றது 
காண்‌ !; கின்‌ அவலம்‌ நீங்குக - இனி கின்‌ அவலம்‌ நீங்குவாயாக 4 
ளு. 

(வி-ம்‌.) உகத்தல்‌ - உயரப்போதல்‌. ஓங்குமிசை - உயர்ந்த 
இடம்‌. 

இறைச்சி :--பள்ளத்திலுள்ள நீரை யானையொடு புலி போர்‌ 
செய்து உண்ணாகிற்குமென்றது, வேற்று நாட்டிலே பொருளை யெய்‌' 
தும்படி வேற்றரசரை நீன்காதலர்‌ போர்‌ செய்து வென்று பொருள்‌ 
கொண்டு வருவர்காணென அவனது வென்றிகூறி மதிழ்வித்தாள்‌ என்ப: 
காம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைமகளை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) இச்செய்யுளில்‌ “உரன்‌ அழிந்து" என்பதற்கு. 
*நல்லறி வழிந்து” எனப்‌ பொருள்‌ கொள்க. நல்லறிவாவது பொரு. 
வீட்டு முயற்சி. நாளது சின்மையும்‌ இளமைய தருமையும்‌ தாளாண 
பக்கமும்‌ தகுதியது அமைதியும்‌ இன்மைய திளிவும்‌ உடைமையது- 
உயர்ச்சியும்‌ அன்பினது அகலமும்‌ அகற்யெது அருமையும்‌ ஆகிய 
எட்டனையும்‌ பொருந்தா தென்னும்‌ ஆராய்ச்சி யறிவு. இவ்வறிவு: 
அழியாவிடின்‌ அவர்‌ பிரியார்‌ என்பது கருத்து. (௩௩௩). 


௩௩௪. ஐயூர்‌ முடவனார்‌ 


தனை: குறிஞ்சி. 
துறை: இது, தோழி இரவுக்குறி முகம்‌ புக்கது. 


மூலமும்‌ உரையு்‌ ௫௬௭ 


(தி-ம்‌.) என்பது, களவினொழுகுர்‌ தலைமகன்‌ பகற்குறி இடை 
யீடுபட்டுத்‌ தோழியை நெருங்கி இரவுக்குறி வேண்டுதலாமீன அதற்‌ 
குத்‌ தான்‌ உடன்பட்டுத்‌ தலைமகளை உடன்படுத்துவாளாய்‌ அவளருகிலே 
அடைதலும்‌ அவள்‌ தோழியை நோக்கியபோது தோழி மலைநாடன்‌ 
இரவு௩டுயாமத்தில்‌ வருதிற்பேன்‌ என்றானாதலின்‌, அங்ஙனம்‌ வரின்‌ நம்து 
உயிரினிலை எவ்வாறாமோ வென்பாள்‌ போன்று உள்ளுறையால்‌ இறை 
மகள்‌ உடன்பட வேண்டுவதை அறிவுறுத்த வந்தவள்‌ அங்கு ஆயத்‌ 
தார்‌ பலரும்‌ அருதிருப்ப தறிந்து தான்‌ கூறவந்ததனை. வெளிப்படை 
யாகக்‌ கூறாது கண்ணாலே புலப்படச்‌ சைகைசெய்து கூறாரிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “புணர்ச்சி வேண்டினும்‌" (தொல்‌, கள, உம 


கருவிரல்‌ மந்திச்‌ செம்முகப்‌ பெருங்கிளை 
பெருவரை அடுக்கத்து அருவி ஆடி 
ஓங்குகறை ஊசல்‌ தூங்கி வேங்கை 
வெற்பணி நறுவீ கற்சுனை உறைப்பக்‌ 
௫. கலையொடு திளைக்கும்‌ வரையக நாடன்‌ 
மாரி நின்ற ஆரிருள்‌ நடுகாள்‌ 
அருவி அடுக்கத்து ஒருவேல்‌ ஏந்தி 
மின்னுவச விளக்கத்து வருமெனின்‌ 
என்னோ தோழி௩ம்‌ இன்னுயிர்‌ நிலையே, 
(சோ -ள்‌.) கோழி கருவிரல்‌ செம்முகம்‌ பெரறாங்‌ி 
மந்தி - கோழி! கரிய விரலையும்‌ சிவந்த முகத்தையுமுடைய 
பெருங்கூட்டமாகிய முசுக்களைச்‌ சுற்றமாகவுடைய பெண்குரங்கு ; 
பெருவரை அடுக்கத்து அருவி ஆடி - பெரிய மலைப்பக்க தது 
அருவியில்‌ விளையாடி ; ஓங்கு கழை ஊசல்‌ தங்கி - உயர்ந்த மூங்‌ 
கிலிலேறி அதன்‌ நுனியை ஊசலாகக்‌ கொண்டு ஊசலாடி; 
வெற்பு வேங்கை அணி ஈறு வீ கல்சுனை உறைப்டக்‌ கலையொடு 
இகாக்கும்‌ வரை அகநாடன்‌-மலையில்‌ வேங்கையின்‌ அழயெ நறிய 
மலர்‌ அங்குள்ள சுனையிலே மிக உதிர்ந்து விழும்படி அதன 
களையிலேறிக்‌ கடுவனொடு புணராகிற்கும்‌ மலையகநாடன்‌ ; மாரி . 
நின்ற ஆர்‌ இருள்‌ ஈடுநாள்‌ - மழை பெய்‌ன்ற மாந்தர்‌ இயங்கு 
தற்கரிய இருளகிறைக்‌,த நடுயாமத்தில்‌ ; அருவி அடுக்கத்து ஒரு 
வேல்‌ ஏந்தி _ அருவியையுடைய மலைப்பக்க,த்‌,தின்கண்ணதாகிய 
நெறியில்‌ ஒப்பற்ற வேற்படையை யேந்தி; மின்னு வசி விளக்க தது 
வரும்‌ எனின்‌ _ மழையின்‌ மின்னலான து இருளைப்‌ பிளக்க ௮ம்‌ 
மின்னல்‌ விளக்க,த்‌,தில்‌ வருவதாகக்‌ கறுதினனென்றால்‌ ; ஈம்‌ இன்‌ 
உமி நிலை என்‌ - அவன வருநெறியை நினைந்து வருந்துகின்ற 
கம்முடைய இனிய உயிர்‌ இனி எவ்வாறு கிலைத்திருகமுமோ 2 
அறிகன்றிலேன்‌ ; எ - அ. 


௬௮ நற்றிணை நானூறு 


(வி-ம்‌.) கலை - ஆண்குரங்கு, வசிதல்‌ - பிளத்தல்‌. 


உள்ளுறை :— மந்தி அருவியாடி. ஊசலிலே தூங்க நறுமலர்‌ சுனை 
யில்‌ உதிரும்படி. மரத்திலறிக்‌ கலையொடு புணருமென்றது, நீயும்‌ 
பகலிலே அருவியாடி ஊசலில்‌ தூங்கி இரவில்‌ நின்‌ காமவேட்கை 
முற்றுமொழியத்‌ தலைவனொடு முயங்குவாயாக வென்றதாம்‌. மெய்ப்‌ 
பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - சைகை செய்து உடன்படுத்தல்‌. 


(பெரு - ரை.) இனி, “பொழுதும்‌ ஆறும்‌ புரைவது அன்மையின்‌ 
அழிவுதலை வந்த சிந்தைக்‌ கண்ணும்‌ '' (தொல்‌. கள. ௨0) என்னும்‌ 
விதியால்‌ தலைவி கோழிக்குக்‌ கூறியது எனினுமாம்‌. (௩௩௪) 


உஉ௫. வெள்ளிவீதியார்‌ 
திணை : நெய்தல்‌. 


துறை: இது, காமமிக்க கழிபடர்‌ கிளவி மீதூர்ந்து தலைமகள்‌ 
சொல்லியது. 


(து- ம்‌.) என்பது, தலைவன்பால்‌ காமவேட்கை மிக்கதனாலாகிய 
மிகக்‌ கருதிய சொல்‌ மேம்பட்ட தலைமகள்‌ * திங்கள்‌ விளங்குகின்றது; 
கடல்‌ ஓசை யடங்கியது இல்லை; அன்றிலும்‌ ஓலியா நிற்கும்‌ ; யாழும்‌ 
யான்‌ ௨ய்யாதபடி. இசையாநின்றது ; அவற்றைக்‌ கேட்டலானே எனக்‌ 
குண்டாகிய காமமோ பெரியதாய்‌ இராநின்றது ; இதனை ஒழிக்க வல்ல 
காதலர்‌ அருகலில்லாது ஒழிந்தனர்‌ ; இனி யான்‌ எவ்வாறு உய்வே” 
னென அழிந்து கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, காமஞ்‌ இறப்பினும்‌ '' (தொல்‌, கள, ௨0) 

என்னும்‌ விதிகொள்க. 
திங்களும்‌ திகழ்வான்‌ ஏர்தரும்‌ இளநீர்ப்‌ 
பொங்குதிரைப்‌ புணரியும்‌ பாடோ வாதே 
ஒலிசிறந்‌ து ஓதமும்‌ பெயரும்‌ மலிபுனல்‌ 
பல்பூங்‌ கானல்‌ முள்ளிலைத்‌ தாழை 

இ. சோறுசொரி குடவயின்‌ கூம்புமுகை அவிழ 

்‌. வளிபரந்து ஊட்டும்‌ விளிவில்‌ நாற்றமொடு 
மையிரும்‌ பனைமிசைப்‌ பைதல உயவும்‌ 
அன்றிலும்‌ என்புற ஈரலும்‌ அன்றி 
விரல்கவர்க் து உழந்த கவர்வின்‌ நல்யாழ்‌ 

௧௦. யாமம்‌ உய்யாமை நின்றது 

காமம்‌ பெரிதே களஞரோ இலரே. 

(சோ.-ள்‌.) தங்களும்‌ இகழ்‌ வான்‌ ஏர்‌ தரும்‌ - இங்களும்‌ 
விளல்‌ஓய விசும்பின்கண்ணே எழுந்து தோன்றாகிறகும்‌; இளகீர்ப்‌ 
பொங்கு இரைப்‌ புணரியும்‌ பாடு ஓவாது - மெல்லிய நீச்மையிற்‌ 
பொம்‌ எழுன்ற அலையையுடைய கடலும்‌ ஒலி அடங்கிய 


மூலமும்‌ உரையும்‌ ௫௬௯ 


இல்லை ; ஒலி சிறந்து ஒ,தமும்‌ பெயரும்‌ - ஒலிமிகுந்து அக்கடனி 
ரும்‌ கரையை மோதிப்‌ பெயர்ந்து செல்லாகிற்கும்‌ ; மலி புனல்‌ 
பல்‌ பூங்‌ கானல்‌ முள்‌இலைத்‌ தாழை - நிறைந்த கழிநீர்‌ சூழ்ந்த 
பலவாய அழ கடறகரைச்‌ சோலையினகணுள்ள முள்ளை 
யுடைய இலை மிக்க தாழை; சோறு சொரி குட வயின்‌ கூம்பு 
முடை அவிழ - சோற்றைச்‌ சொரிகின்ற குடம்போலப்‌ பருத்த 
உள்ளிட்டினையுடைய கூம்பிய அரும்பு மலராநிற்ப ; வளி பரந்து 
ஊட்டும்‌ விளிவு இல்‌ காற்றமொடு - காற்றானது அப்‌ பூ மடலி 
னுள்ளே புகுந்து பரவி வந்து வீசுகின்ற கெடாத நறுமணத்து 
டனே ; மை இரும்‌ பனைமிசை பைதல உயவும்‌ அன்றிலும்‌ என்‌ 
புறம்‌ ஈரலும்‌ - கரிய பெரிய பனைமேலிருந்து துன்பத்தைத்‌ தரு 
வனவாய்‌ வருத்துகன்ற அன்றிற்‌ பறவையும என்‌ பக்கத்தே 
வந்து ஒலியாகிற்கும்‌; அன்றி விரல்‌ கவர்ந்து உழர்‌,த கவர்வு இன்‌ 
கல்‌ யாழ்‌ யாமம்‌ உய்யாமை நின்றது - இவையேயன றி, விரலாலே 
தடவி வருந்‌தி இசை கூட்டிய: விருப்பத்தைச்‌ -செய்யும்‌ கல்ல 
யாழும்‌ இரவு நடுயாமத்து யான்‌ உயிர்‌ வைத்து உய்யாவாறு 
இசையாகின்றது ; காமம்‌ பெரிது - அவை அனை த்தினுங்‌ காட்டில்‌ 
யான்‌ கொண்ட காமமோ பெரிதாயிராநின்றது ; களைஞர்‌ இலர்‌ - 
இ,கனைப்‌ போக்க வல்ல காதலரோ அருகில்‌ இல்லாது ஒழிந்‌ 
அகன்று போயினார்‌, இனியான்‌ எவ்வாறு உய்குவேன்‌ 2 எ - னு. 

(வி-ம்‌.) முற்கூறிய அவையனைத்துங்‌ காமத்தை மிகுதிப்படச்‌ 
செய்தலானே காமம்‌ பெரியதே யென்றாள்‌, களைஞர்‌ இன்மையால்‌ 
உய்வேனலேன்‌ இறந்து படுவது திண்ணமெனக்‌ கருதினாளாயிற்று, 
மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ர.) இளநீர்‌ - மென்மைத்‌ ன்மை,  பாடு- ஓசை, 
கவர்வு - விருப்பம்‌ ; கவர்ச்சி, ““இமிழ்நீர்ப்‌ பொங்கு திரை "' என்றும்‌ 
“சோறு சொரி குடையின்‌' என்றும்‌ பாடம்‌. (௨௨௫) 


௩௩௬. கபிலர்‌ 


திணை: குறிஞ்சி. 

துறை: இது, ஆறுபார்த்துற்றுச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, இரவிலே கொடிய நெறியின்கண்ணே கள 
வொழுக்கத்து வருந்‌ தலைமகனை மறுத்து வரைவுடன்படுத்தக்‌ கருதிய 
தோழி நெருங்க காடனே / இரவில்‌ நெறியினது ஏதம்‌ அஞ்சாது 
வாராகின்றனை; அதனை யான்‌ நினையாமுன்‌ அஞ்சுகிற்பேனாதலால்‌ 
அவ்‌ வரைநெறியில்‌ வாராது ஓழிவாயாக என அக்நெறியினது ஏதங்‌ 
கூறி உள்ளுறையால்‌ இவளை வதுவையயர்ந்து மனையறம்படுத்து வாழ்க 
வென நுவன்று வரைவுகடாவா நிற்பது. . 

(இ- ற்‌.) இதனை, ஆற்றது தமை அறிவுறு கலக்கமும்‌”(தொல்‌. 


கள. ௨௩) என்னும்‌ விதியாற்‌ கொள்க; இனி, ““களனும்‌ பொழுதும்‌... 


(௭௦ நற்றிணை நானூறு 


அனைஙிலை வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌ '' (தொல்‌. கள. ௨௩) 
என்னும்‌ விதியுமாம்‌. 
பிணர்ச்சுவல்‌ பன்றி தோன்முலைப்‌ பிணவொடு 
கணைக்கால்‌ ஏனல்‌ கைம்மிகக்‌ கவர்தலின்‌ 
கல்லதர்‌ அரும்புழை அல்கிக்‌ கானவன்‌ 
வில்லின்‌ தந்த வெண்கோட்டு ஏற்றைப்‌ 
இ. புனையிருங்‌ கதுப்பின்‌ மனையோள்‌ கெண்டிக்‌ 
குடிமுறை பகுக்கும்‌ நெடுமலை நாட 
உரவுச்சின வேழம்‌ உறுபுலி பார்க்கும்‌ 
இரவின்‌ அஞ்சாய்‌ அஞ்சுவல்‌ அரவின்‌ 
ஈரளைப்‌ புற்றங்‌ காரென முற்றி 
௧௦. இரைதேர்‌ எண்கினம்‌ அகழும்‌ 
வரைசேர்‌ சிறுநெறி வாரா தீமோ. 


(சோ-.எள்‌,) பிணர்ச்‌ சுவல்‌ பன்றி -. சிலிர்த்த மயிர்‌ மிக்க 
பிடரினையுடைய ஆண்பன்றி ; தோல்‌ முலைப்‌ பிணவொடு கணைக்‌ 
கால்‌ ஏனல்‌ கைம்மிகக்‌ கவர்தலின்‌ - தோலாய்‌ வற்றிய கொய்‌ 
கையையுடைய பெண்பன்றியுடனே சென்று இரண்ட அடித்‌ 
தண்டுடைய இனைக்‌ கதிரை அளவின்றித்‌ இன்றழித்ததனாலே ; 
கானவன்‌ கல்‌ அதர்‌ அரும்புழை அல்‌ _ கானவன்‌ மலைவ 
யிலுள்ள செல்லு,தற்கரிய சிறிய புழையருகிலே பதுங்கியிறார்து ; 
வில்லின்‌ தந்த வெள்‌ கோட்டு ஏற்றை - வில்லினால்‌ எய்து 
கொன்று தந்த வெளிய கோட்டினையுடைய அவ்வாண்‌ பன்றியை; 
புனை. இருங்‌ கதுப்பின்‌ மனையோள்‌ கெண்டிக்‌ குடி முறை பகுக்‌ 
கும்‌-அலங்கரி த்‌,த கரிய கூக்‌ தலையுடைய அவன்‌ மனைவி அறுத்த 
தன்சுற்றமாயெ குடிகள்‌ இருக்குமிடந்தோணுஞ்‌ சென்று பகுத்‌ 
துக்‌ கொடாகிற்கும்‌ ; நெடு மலை காட - நெடிய மலை காடனே 1 
உரவுச்‌ சன வேழம்‌ உறு புலி பார்க்கும்‌ இரவின்‌ - மிக்க வலிய 
சினமூடைய களிற்றியானை அங்கு வருகன்ற புலியின்‌ வரு 
கையை எதிர்பார்‌.த்து நிற்கும்‌ இரவின்கண்ணே ; அஞ்சாய்‌ - நீ 
இங்கு வருதலை அஞ்சுகன்நனையல்லை ; அஞ்சுவல்‌ - அதனை 
கினையாமுன்‌ யான்‌ அஞ்சாகிற்பேன்‌ ; அரவின்‌ ஈர்‌ அனைப்‌ புற்றம்‌ 
கார்‌ என முற்றி இரைதேர்‌ எண்கு இனம்‌ அகமும்‌ - ஆதலின்‌ 
பாம்பு உறைகின்ற ஈரிய புழையையுடைய புற்றை மேகம்‌ போலச்‌ 
சூழ்ந்துகொண்டு இரையிருப்பகனை யாராய்னெற கரடியின்‌ கூட்‌ 
டம்‌ பறித்து எடாகிற்கும்‌; வரை சேர்‌ சிறு நெறி வாராம்‌ - 
மலையையடுத்த இரிய நெறியில்‌ இனி வாராதொழிவாய்காண்‌ /; 
௪-௮. 4 க 


மூலமும்‌ உரையும்‌ ௫௭சு. 


(வி- ம்‌.) கெண்டுதல்‌ - வெட்டுதல்‌, 

, கின்பாற்‌ கழிபேரன்பினே னென்பாள்‌, நீ வருநெறிக்கு அஞ்சுவல்‌ 
என்றாள்‌. -நம்பால்‌.இவ்வளவு அன்புடைமையின்‌ இனி இரவுவரின்‌ 
இறைமகள்‌ இறந்துபடுவதும்‌ ஆமெனக்கொண்டு இந்நெறியில்‌ வாரா: 
தீம்‌ என்றதனாலே பிறிதொன்று செய்யக்‌ கடவதின்மையாற்‌ பிற்றை: 
ஞான்று வரைவொடு புகுவானாவது, அரும்புழை ஒல்கி என்றும்‌ 
பாடம்‌. 

உள்ளுறை:--இனையைத்‌ தின்ற பன்றியைக்‌ கானவன்‌ கொணர்ந்து 
கொடுப்ப அவன்‌ மனைவி அதனை வாங்கப்‌ பகுத்துச்‌ சுற்றத்தார்கள்‌ 
பலர்க்கும்‌ முறைப்படி கொடுக்கு மென்றது, “நீ இவளை மணஞ்செய்து 
கொண்டு இல்லறம்‌ நிகழ்த்தத்‌ தொடங்கி வேற்று நாட்டுச்‌ சென்று 
அடங்காத பகைவரை வென்று பொருளீட்டி இவளிடம்‌ அளித்து இவ 
ம்‌, * தெய்வம்‌, விருந்து, ஓக்கல்‌' முதலாயினார்க்குக்‌ கொடுக்குமாறு 
சய்வாயாக'' வென்றதாம்‌. 


மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவு கடாதல்‌, (௩௨௪) 


௩௩௭; பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


திண : பாலை. 

துறை: (௧) இது, தோழி தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரிதலும்‌ 
முன து குறிப்பறிந்து விலக்கியது. 

(தி- ம்‌.) என்பது, தோழி கற்பியலீலே பொருள்வயிற்‌ பிரிகின்‌2 
தலைமகன து குறிப்பறிந்து தலைவனே! உலகம்‌ படைத்தகால முத்‌ 
லாகப்‌ பொருளீட்டி வாழ விரும்புவோர்‌ தம்மை அடைக்கலம்‌ புகும்‌ 
தாரைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்னும்‌ அறநெறியை மறந்தனரோ?. 
அவர்‌ சிறந்தவரே போலு'மென்று பிறர்மேல்‌ வைத்து அவனது செலவு 
விலக்குவாளாய்‌ மறுத்துக்‌ கூறாஙிற்ப.து. 

(இ-ம்‌.) இதற்கு, “பிரியுங்காலை எதிர்‌ நின்று சாற்றிய மரபுடை 
எதிரும்‌” (தொல்‌. கற்‌. ௯) என்னும்‌ விதி கொள்க. 

துறை :--(௨) தோழி உலகியல்‌ கூறிப்‌ பிரிவுணர்த்தியதூ உமாம்‌. 

(து- ம்‌.) என்பது, பொருளீட்டுமாறு பிரிபவர்‌ பிரியவேண்டு 
பவரே; ஆயினும்‌, அடைந்தாரைக்‌ காப்பது மேலான அறமன்றோ?” 
அதனை *மறந்தனரல்லர்‌ சான்றோ'ரெனக்‌ கூறாநிற்பதுமாகும்‌. (உரை 
இரண்டற்கு மொக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதுவுமது. 

உலகம்‌ படைத்த காலைத்‌ தலைவ 

மறந்தனர்‌ கொல்லோ சிறந்திசி னோரே 

முதிரா வேனில்‌ எதிரிய அதிரல்‌ 

பராரைப்‌ பாதிரிக்‌ குறுமயிர்‌ மாமலர்‌ 
ஓ. கறுமோ ரோடமொடு உடனெறிக்து அடைச்சிய ... 


இஎ௨ நற்றிணை நானூறு 


செப்பிடந்து அன்ன நாற்றந்‌ தொக்குடன்‌ 
அணிநிறங்‌ கொண்ட மணிமருள்‌ ஐம்பால்‌: 
தளர்கறுங்‌ கதுப்பின்‌ பையென முழங்கும்‌ 
அரும்பெறற்‌ பெரும்பயங்‌ கொள்ளா து 

௧௦, பிரிம்துறை மரபின்‌ பொருள்படைத்‌ தோரே. 


(சோ -. ள்‌.) தலைவ முதிரா வேனில்‌ எதிரிய அதிரல்‌ பரா 
ரைப்‌ பாதிரிக்‌ குறுமயிர்‌ மாமலர்‌ -. தலைவனே? முற்றாத இள 
வேனிற்‌ காலத்தை எஇர்கநோக்கிய காட்டுமல்லிகை மலரையும்‌ 
பருதீ,த அடியையுடைய பாதிரியின்‌ குறுகிய நுண்ணிய மயிரை 
யுடைய சிறந்த மலரையும்‌; ஈறு மோரோடமொடு உடன்‌ எறிந்து 
அடைசகிய - நறிய செங்கருங்காலி மலரையும்‌ கொய்து, ஒருசேர 
உள்ளெ செறித்திருக்க; செப்பு இட்ந்து ௮ன்ன நாற்றம்‌ தொக்கு 
உடன அணி நிறம்‌ கொண்ட - பூஞ்செப்பைத்‌ இறந்து வைத்‌ 
காற்‌ போன்ற நறுமணம்‌ ஒருங்கே அமையப்பெற்று அழகிய 
நல்ல கிறம்‌ பொரும்‌ திய; மணி மருள்‌ ஐம்பால்‌ தளர்‌ - நீலமணி 
போன்ற ஐந்துபகுஇயாக முடி,கீ.தற்குரிய சரிந்து விழுகின்ற; பை 
என முழங்கும்‌ ஈறுங்‌ கதுப்பின்‌ - வண்டுகள்‌ மெல்ல ஒலி,த்‌,தலை 
யுடைய நறிய கூற்தலினுடைய; அரும்‌ பெறல்‌ பெரும்‌ பயம்‌ 
கொள்ளாது - அருமையாகப்‌ பெறுகின்ற பெரிய பயனைக்‌ 
கொள்ளாது; பிரிந்து உறை மரபின்‌ பொருள்‌ படைத்தோர்‌ - 
யிரிக்து உறைகின்ற பகுதயையுடைய பெரிய பொருளீட்டி 
வாழ்வேசர்‌; உலகம்‌ படைத்த காலை மறந்தனர்‌ கொல்‌ - இவ்‌ 
வுலகத்கைப்‌ படைத்தகாலம்‌ முதற்கொண்டு அடைந்தா 
ரைப்‌ பாதுகாக்க வேண்டுமென்று அவ்வண்ணமே திகழ்ந்து 
வரும்‌ அறநெறியை மறந்துவிட்டனரோ?; சறந்‌.திசினோர்‌ - அங்க 
னம்‌ மறந்த தகுஇப்பாட்டினையுடையோர்‌ 'சிறந்கோரேயாவார்‌7 
சா-ு, ்‌ 

(வி-ம்‌.) ஈறுமோரோடம்‌ - செங்கருங்காலி, அதிரல்‌ - காட்டு 
மல்லிகை, வண்டு: அவாய்நிலை. சறந்திசினோர்‌: இகழ்ச்சிக்‌ குறிப்பு. 
முழங்கும்‌ கதுப்பென மாறிக்‌ கூட்டுக; இனி, கதுப்பின்‌ வண்டு 
முழங்கும்‌ பெரும்‌ பயனெனக்‌ கூறிற்‌ பொருள்‌ சறவாமை யறிக. 

அணையிலே தயங்கிக்‌ கூந்தவிற்கிடந்து துயிலும்‌ பயன்‌ பெரிதாத 
லானே கதுப்பிற்‌ பெரும்‌ பயனென்றாள்‌. 


மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - செலவமுங்குவித்தல்‌ 

(பெரு - ரை.) உலகம்‌ படைத்த காலைச்‌ சிறந்தோர்‌ ஐம்பால்‌ தாழ்‌ 
கறுங்‌ கதுப்பில்‌ பையென முள்கும்‌ அரும்‌ பெறற்‌ பயன்‌ கொள்ளாது 
மறந்தனர்‌ கொல்லோ? என்றியைத்தல்‌ கேரிது. மறவாராயின்‌ 
பொருள்‌ படைத்தற்குப்‌ பிறீக்துறையத்‌ துணியார்‌ என்பது கருத்து. 


மூலமும்‌ உரையும்‌ ௫௭௬௧ 


பைஎன மூள்கும்‌ என்றும்‌ பாடம்‌; இப்பாடமே சாலச்‌ சிறந்ததூஉ 
மாம்‌, கதுப்பில்‌ முள்குதலாவ து: சுதுப்பில்‌ முகம்‌ புதைத்து அதனை 
அகர்ந்து மகிழ்தல்‌. (௩௩௭) 


௩௩௮. மதுரை ஆருலவியநாட்டு 
ஆலம்பேரி சாத்தனார்‌ 
திணை: நெய்தல்‌. 
துறை: இஃது, ஒருவழித்‌ தணந்தகாலை ஆற்றாத தலைமகள்‌ வள்‌ 
பொறை எதிர்மொழிர்தது, 

; (து-ம்‌.) என்பது, களவுக்‌ காலத்துத்‌ தலைமகன்‌ இரவுக்குறி 
வந்து ஒழுகா நிற்கையில்‌ அலரெழுந்தது கண்டு அவ்‌ வலர்‌ அடங்குங்‌' 
காறும்‌ அகன்று வைகுவமெனப்‌ பிரிந்து ஒருசார்‌ சென்றுறையுங்‌ 
காலைப்‌ பிரிவால்‌ ஆற்றாத தலைமகள்‌ தோழியை நெருங்கி நீ என்னை 
வருந்தாது பொழறையோடி ரு வென்று புகலா நின்றனை; மாலைவந்தது; 
அவர்‌ தேர்‌ வந்திலது கண்டாய்‌; காம நோய்‌ என்ன நலியா நின்றது; 
காரை பெடையை முயங்கும்படி. அழையா நிற்கும்‌; இன்னதொரு 
பொழுதில்‌ யான்‌ எங்ஙனம்‌ தயரம்‌ நீங்கி உறை3வன்‌ என்று ரொர்து 
கூறாநிற்ப து. 

(இ- ம்‌.) இதற்கு, “'வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌'"' 
(தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ வீதிகொள்க, 
கடுங்கதிர்‌ ஞாயி.று மலைமறைர்‌ தன்றே 
அடும்புகொடி துமிய ஆழி போழ்க்தவர்‌ 
நெடுந்தேர்‌ இன்னொலி இரவும்‌ தோன்றா 
இறப்ப எவ்வம்‌ நலியும்‌ நின்கிலை 
நிறுத்தல்‌ வேண்டும்‌ என்றி நிலைப்ப 
யாங்ஙனம்‌ விடுமோ மற்றே மால்கொள 
வியலிரும்‌ பரப்பின்‌ இரையெழும்‌ தருந்துபு 
புலவுகாறு சிறுகுடி மன்றத்‌ தோங்கிய 
ஆடரைப்‌ பெண்ணைத்‌ தோடுமடல்‌ ஏறிக்‌ 

௧௦. கொடுவாய்ப்‌ பேடைக்‌ குடம்பைச்‌ சேரிய 

உயிர்செலக்‌ கடைஇப்‌ புணர்துணைப்‌ 
பயிர்தல்‌ ஆனா பைதலங்‌ குருகே. 

(சோ-ள்‌.) கடுங்‌ கதிர்‌ ஞாயிறு மலை மறைந்தன்று_ . 
கடிய கஇரையுடைய ஞாயிறும்‌ மேலைத்‌ திசையிலுள்ள அத்த. 
மனக்‌ குன்றின்‌ கண்ணே மறைந்தொழிந்‌தது; அடும்பு கொடி. 
துமிய ஆழி போழ்ந்து அவர்‌ நெடுந்‌ தேர்‌ இன்‌ ஓலி இரவும்‌ 
தோன்றா - அடும்பின்‌ கொடிகள்‌ துண்டித்து விழும்படி தேரு. 


ஓ 


௫௭௪ நற்றிணை கானூறு 


ருள்‌ ஊர்ந்து வருமாறு அவருடைய நெடிய தேரின்‌ இனிய ஓலி 
இரவு இத துணைப்‌ பொழுதாகியும்‌ கோன்றினபாடில்லை; எவ்வம்‌ 
இறடப நலியும்‌ - காமநோய்‌ தன்‌ எல்லையளவையுங்‌ கடந்து 
கோன்றி என்னை நலியாநின்றது; மால்கொள பைகல்‌ குருகு - 
இவை போகாமல்‌ இன்னும்‌ காமமயக்கம்‌ மீதூருமாறு துன்பத்‌ 
தைச்‌ செய்யும்‌ காரையான து; வியல்‌ இரும்‌ பரப்பின்‌ எழுந்து 
இரை அருந்துபு - அகன்ற கரிய கழிப்பரப்பினகண்ணே எழுந்து 
சென்று இரைதேடி, யராந்‌இி; புலவு நாறு சிறுகுடி. மன்றத்து ஓங்‌ 
கய ஆடு அரைப்‌ பெண்ணைக்‌ கோடு மடல்‌ ஏறி - அதன்பின்‌ 
புலவுகானறும்‌ நமது சிறிய குடியினுள்ள ஊளர்ப்பொதுவாகிய அம்‌ 
பல,த்‌, தன்கண்‌ உயர்ந்த காற்றால்‌ அசைகின்ற பருத்த அடியை 
யுடைய பனையின்‌ கோடாய்‌ மடலில்‌ ஏறியிருந்து; கொடு 
வாய்ப பேடை குடம்பை சேரிய -_ வளைந்த வாயையுடைய 
பேடை ,கன்‌ குடம்பையில்‌ வந்து தன்னோடு புணருமாறு; உயிர்‌ 
செலக்‌ கடைஇ - யான்‌ கேட்டு உடனே என்னுயிரை விடுக்கும்‌ 
வண்ணம்‌ கடிந்து; புணர்‌ துணைப்‌ பயிர்‌ தல்‌ ஆனா - கான்‌ தன்‌ 
பெடையொடு புணர்சசி துணியுமளவும்‌ அதனைக்‌ கூவுதலே 
நிறுத்தவில்லை; கின்‌ நிலை நிறுத்தல்‌ வேண்டும்‌ என்றி - இத்‌ 
தகைய பொழுதிலே என்னை நெருங்கி, (நீ படுந்துயர்‌ ஏதிலார்‌ 
அறியாதபடி. கரந்தொழுகவேண்டும்‌'. என்று கூறாகின்றனை; 
நிலைப்ப யாஙநனம்‌ விடும்‌ - இந்நோய்‌ இனி யான உயிர்நிலைத்தி 
ருக்கும்‌ வண்ணம்‌ எப்படி. என்னைவிட்டு ஒழியுமோ? எ- ஹு. 

(வி-ம்‌.) குருகு அருந்துபு ஏறிக்‌ கடைஇப்‌ பயிர்தலை அமையா 
வென்க. 

அஃறிணையாகிய குருகும்‌ இரையருந்திக்‌ குடம்பையிலே சென்று 
இருந்து தான்பெடையை யணையுமளவும்‌ அதனை விளியா நிற்கும்‌, 
எல்லாம்‌ அறிந்த நம்‌ காதலர்‌ அங்ஙனஞ்‌ செய்வாரல்லர்‌; யான்‌ எவ்‌ 
வாறுய்வேன்‌ எனவுமாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயா 
வுயிர்த் தல்‌. 

(பெரு - ரை.) பகற்பொழுதில்‌ ஒருவாறு ஆற்றியிருப்பேன்‌ மன்‌; 
அப்‌ பகற்பொழுஅம்‌ கழிந்து பொல்லாத மாலைப்‌ பொழுதும்‌ புக்கதே 
என்று இரங்குவாள்‌ “ஞாயிறு மலை மறைந்தன்றே” என்றாள்‌. (௨௨௮) 


௩௩௯. சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 
தீனை: குறிஞ்சி. 
துறை: இத, சிறைப்புறமாகத்‌ தலைவன்‌ கேட்பச்‌ சொல்லியது, 
(து-ம்‌.) என்பது, களவின்‌ வழிவந்‌ தொழுகுந்‌ தலைமகன்‌ கரந்து 


இருபால்‌ வந்து தங்கியதை யறிந்த தோழி அவன்‌ உணர்ந்து விரை 
வில வரைந்து கொள்ளுமாறு தலைவியை “நெருங்க அன்னை இவள்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (எடு 


இவ்வேறுபாடெய்திய து எ.கனாலென்றலும்‌ சுனையாடியதனால்‌ உண்டா 
கிய தென்றேன்‌; அது மிகை என்று கொண்டு நாளை அதனிலாடின்‌ 
இன்னும்‌ எவ்வாறாகுமோ என்றனளாதலின்‌, ஈம்‌ காதலர்‌ பிரிதலால்‌ 
காம்‌ வருந்துகின்றோ மென்பதை அவள்‌ அறிந்தனள்‌ போலு'மென்று 
சூழ்ந்து கூறாநிற்பது. 

.(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌... அனைஙிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌''(தொல்‌. கள. ௨௩) என்னும்விதிகொள்க, 
தோலாக்‌ காதலர்‌ துறந்துகம்‌ அருளார்‌ 

*அலர்வது அன்றுகொல்‌ இதுவென்று நன்றும்‌ 
புலரா நெஞ்சமொடு புதுவ கூறி 
இருவேம்‌ நீந்தும்‌ பருவரல்‌ வெள்ளம்‌ 
டு. அறிந்தனள்‌ போலும்‌ அன்னை சிறந்த 
சீர்கெழு வியன்ககர்‌ வருவனள்‌ முயங்கி 
நீரலைக்‌ கலைஇய ஈரிதழ்த்‌ தொடையல்‌ 
ஓண்‌ ணுதல்‌ பெதும்பை நல்நலம்‌ பெறீஇ 
மின்நேர்‌ ஓத இவளொடும்‌ காளைப்‌ 
௧௦. பன்மலர்‌ கஞலிய வெறிகமழ்‌ வேலித்‌ 
தெண்ணீர்‌ மணிச்சுனை ஆடின்‌ .: 
என்னோ மகளிர்தம்‌ பண்பென்‌ றோளே. 
(சோ-ள்‌.) அன்னை இறந்த சர்‌ கெழு வியன்‌ ஈகர்‌ வரு 
வனள்‌ முயங்கி _ தோழி! அன்னையானவள்‌ சிறர்‌,த அழகு விளக்‌ 
கிய அகன்ற நமது மாளிகையின்கண்ணே இன்று வந்தனள்‌ 
அங்கனம்‌ வக்‌.கவள்‌ அன்போடு தழுவி மகிழ்ந்து (கின்‌ தோழி 
சூடிய மாலை கலைந்து தோற்றப்‌ பொலிவும்‌ வேறுபட்டிருப்ப,கன்‌ 
காரணந்தகான்‌ யாது? என வினவ; யானும்‌ என்னோடு இவள்‌ 
இன்று சுனையாடினள்‌ ஆதலின்‌ இவ்வேறுபாடுகள்‌ உண்டாயின 
என்று கூறினேனாக; அவற்றை வேறாகக்‌ கொண்டு சுனையாடும்‌ 
பொழுது;) நீர்‌ அலைக்‌ கலைஇய ஈர்‌ இதழ்த்‌ தொடையல்‌ 
ஒள்‌ நுதல்‌ -நீர்‌ மோதி அலைத்தலானே கலைந்து போகிய 
குளிர்ச்சியுற்ற மலர்மாலையையும்‌ ஒள்ளிய அதலையுமுடைய; 
பெதும்பை ௩ல்‌ ஈலம்‌ பெதிஇ ஓதி மின்‌ ரேர்‌ இவளொடும்‌ - 
பெதும்பைப்‌ பருவ,த்‌இன்‌ ஈல்ல நலனைப்‌ பெற்றுக்‌ கூந்தலையுடைய 
மின்னலைப்‌ போன்ற இவளுடனே; நாளைப்‌ பல்‌ மலர்‌ கஞலிய 
வெறி கமழ்‌ வேலித்‌ தெள்‌ நீர்‌ மணிச்‌ சுனை ஆடின்‌ - நாளைப்‌ 
-பொழுஇலே பலவாஃய மலர்‌ விளங்கிய மணங்‌ கமழ்கின்ற மருத 
வைப்புப்‌ போன்ற தெளிர்‌,த நீரையுடைய அழகிய சுனையிட தீது 
ஆடினால்‌; மகளிர்‌,தம்‌ பண்பு என்னே என்றோள்‌ - மகளிர்‌ மேணி 


ட பாடம்‌) 1. ஆவது அன்று கொல்‌. 


௫௭௯ நற்றிணை நானூறு 


யின்‌ நிறம்‌ இன்னும்‌ எப்படியாமோ? என்று கூறினாள்‌; 
கோலாக்‌ காகலர்‌ துறந்து ௩ம்‌ அருளார்‌ - ஆதலால்‌ பகைப்‌: 
புலத்து வென்றி பெறுவகொன்றேயன்றித்‌ கோல்வியுறுத நங்‌ 
காதலர்‌ நம்மைக்‌ கைவிட்டு இனி அருள்‌ செய்பவரல்லர்‌; இது: 
அலாவது அன்னு கொல்‌ என்று - அவருடனிகழ்ந்த இக கள 
வொழுக்கமானது புறத்தார்க்குப்‌ புஸனாகி அலர்தூற்றுந்‌ தன்‌ 
மையை எய்துமன்றோ?; என்னு; நன்றும்‌ புலரர நெஞ்ச மொடு 
புதிவ கூறி - பெரிதும்‌ வாட்டமுற்று நம்முள்ளத்துடனே புதி 
யனவாய்ச சிலவற்றைக்‌ கூறி; இருவேம்‌ நீந்தும்‌ பருவரல்‌ வெள்‌ 
ளம்‌ அறிந்தனள்‌ போலும்‌ - நாம்‌ இருவரும்‌ துன்பவெள்ள த்து 
நீந்துதன்றகனை அவ்வனனை அறிந்து கொண்டனள்‌ போலும்‌; 
எ ஃ ௮. 

(வி-ம்‌) புலரா, செய்யா வென்னும்‌ உடன்பாட்டு வினையெச்‌ 
சம்‌, வேலி - மருதவைப்பு; காவலுமாம்‌, 

புதுவகூறியது அவர்‌ அருளாதகலினும்‌, முன்புள்ள நிகழ்ச்சியா 
அம்‌ மெய்வேறுபாட்டாலும்‌ அலரெழுமே யென்று கெஞ்சினுள்ளே 
மந்தணமாக மொழிந்துகொண்டது. இதனை அன்னை கரந்து நின்று 
கேட்டறிந்து பின்பு மாலைகலைந்து தோற்றமும்‌ வேறுபட்டிருப்பதைக்‌ 
கண்டு இவள்‌ ஒரு கணவனெடு கலந்தனள்‌ போலுமென்று உட்‌ 
கொண்டு இவ்வேறுபாடு எற்றினலையிற்‌ றென்றுட்குச்‌ சுனையாடிய 
தால்‌ ஆயதென்றலும்‌ நாளையும்‌ அச்சுனயினுடினால்‌ இன்னும்‌ வேறு 
பாடு மற்றொருவிதமு மாகுமென நகைத்துக்‌ கூறினாளென்பதாயிற்று. 
இதனால்‌ அன்னை அறிந்தனள்‌ போலுமென்றாள்‌* மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌, பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு - ரை.) இனி இச்செய்யுளில்‌ . “அன்னையானவள்‌, நின்‌ 
தோழி சூடியமாலை........ வினவ” என்றும்‌, யானும்‌... ... கூறினே 
னாக'' என எச்சப்‌ பொருள்‌ கோடல்‌ மிகையாம்‌. அன்னைவந்து என்னை 
முயங்கி ஈரிதழ்த்‌ தொடையல்‌ நீர்‌ அலையில்‌ கண்‌ கலையும்படி (மெலிம்‌ 
தள்ள) அவளுடைய பெதும்பை நன்னலத்தை இவள்‌ பெறும்படி 
நாளைச்‌ சு2னயாடுதி! அங்ஙனம்‌ ஆடி கலம்‌ பெறல்‌ மகளிர்‌ பண்பு 
என்று எனக்‌ கறிவுறுத்தாள்‌. எனவே அவள்‌ நாம்‌ நீந்தும்‌ பருவரல்‌ 
வெள்ளத்தை அறிந்தனள்‌ போலும்‌ என்று முடிப்பதே சாலும்‌ 
என்க, (௩௩௧) 


௩௪௦, நக்கீரர்‌ 


திணை : மருதம்‌. 


துறை: இது, பரத்தையின்‌ மறுத்தந்த தலைமகனைத்‌ தலைமகள்‌ 
கொந்து சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்து ஆற்றாமை வாயி 
லாகப்‌ புகுந்து பள்ளியிடத்தானய தலைமகனை முயங்கல்‌ விருப்பொடு 
புகுந்த தலைமகள்‌ கெருங்க உள்ளுறையாலே அவனியல்பு கூறி “மகிழ்‌ 
கனே, என்னைக்‌ கைவிட்ட கின்னைமுயங்கேன்‌ கண்டாய்‌; அதனாலே 


கட்‌ 


மூலமும்‌ உரையும்‌ (டள 


புவுந்தேனும்‌ இல்லேன்‌ என நொந்து கூறி அவா மீதூர்தலின்‌ முயங்கா 
ம்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, ஆற்றாமையும்‌ வாயி3ல யாகலின்‌ “வாயிலின்‌ 
வரும்‌ வகை'' (தொல்‌. கற்‌. ௬) என்னும்‌ விதிகொள்க. 
புல்லேன்‌ மகிழ்க புலத்தலும்‌ இல்லேன்‌ 
கல்லா யானைக்‌ கடுந்தேர்ச்‌ செழியன்‌ 
படைமாண்‌ பெருங்குளம்‌ மடைநீர்‌ விட்டெனக்‌ 
காலணைந்து எதிரிய கணைக்கோட்டு வாளை 

௫. அள்ளலங்‌ கழனி உள்வாய்‌ ஓடிப்‌ 

பகடுசேறு உதைத்த புள்ளிவெண்‌ புறத்துச்‌ 
செஞ்சால்‌ உழவர்‌ கோற்புடை மதரிப்‌ 
பைங்கால்‌ செறுவின்‌ அணைமுதற்‌ புரளும்‌ 
வாணன்‌ சிறுகுடி அன்னஎன்‌ 

௧௦. கோல்கேர்‌ எல்வளை கெகிழ்த்த நும்மே. 

(சோ -ள்‌.) மஇூழ்ஈ கல்லா யானைக்‌ கடும்‌ தேர்ச்‌ செழியன்‌ 
படை மாண்‌ பெருங்குளம்‌ மடை நீர்‌ விட்டு என. - மூழ்‌ஈனே | 
பாகன்‌ கூறு மொழிக்‌ குறிப்பன்றிப்‌ பிறவற்றைக்‌ கற்றறியாத 
யானையையும்‌ விரைந்து செல்லும்‌ தேரினையும்‌ உடைய. செழியன்‌ 
பெயராலே செய்த மாட்சுமைப்பட்ட பெரிய குளத்து நீர்‌ 
மடையடை,த்திருந்‌தது இறந்துகொண்டோடியதனாலே; கால்‌ 
அணைந்து எ.இரிய கணைக்கோட்டு வாளை - அக்குள, தீதினின்றும்‌ 
புறம்போந்து கால்வாயை யடைந்து சென்று திரும்பிய இரண்ட 
கோட்டினையுடைய வானைமீன்‌; அள்ளல்‌ கழனியுள்வாய ஓடி - 
அக்கால்வாயினின்‌ றும்‌ சேற்றையுடைய வயலினுள்ளாலோடி, 
பகடு சேறு உதைத்த புள்ளி வெள்‌ புற,த்துச்‌ செஞ்சால்‌ உழவர்‌ 
கோல்புடை மதரி - ஆங்கு உழுது வருனெற எருமைக்கடாவின்‌ 
காந்சேறுபட்ட புள்ளியுடைய வெளிய மேற்‌ புறத்தோடு செவ்‌ 
விய பலபடியாக மறி.த.து உழுகின்ற உழவர்‌,தங்கைக்கோல்‌ கொண்டு 
புடைத்தற்கும்‌ அஞ்சாது பெருக்குற்று; பைங்கால்‌ செறுவின்‌ 
அணேமுதல்‌ புரளும்‌ - நீர்‌ பொருந்திய சேற்றின்மேல்‌ வரம்‌ படியி 
லோடி. அப்பாற்போக இயலாமையால்‌ அவ்வரம்படியிலே புரளு 
கின்ற; வாணன்‌ இறுகுடி, அன்ன - வாணனது காவிரியின்‌ வட 
பாலுள்ள சிறுகுடி.” என்னும்‌ ஊர்போன்ற; என்‌ கோல்‌ நேர்‌ 
எல்வளை நெகிழ்த்த நும்‌ - என்னுடைய கோற்றொழிலமைர்‌த 
அழகிய ஒளி பொருந்திய வனை நெகிழும்படி செய்த நின்னை; 
புல்லேன்‌ - புல்லவுஞ்செய்யேன்‌; புல,த்தலும்‌ இல்லேன்‌ - அதனால்‌ 
நின்னை வெறு த்தேனுமல்லேன்‌; அயலாக்‌ தன்மையேனா தலின்‌ 
என்னைக்‌ சண்டாதேகொள்‌/ ஏ - து. 

ந, நா_—87 


௫௭௮ நற்றிணை நானூறு 


(வி- ம்‌.) ஏனை ஊர்களினுஞ்‌ சிறந்த சிறுகுடி. போன்ற மகளிரிற்‌ 
சிறந்த எனது வளையென்க. இதனால்‌ இத்துணச்‌ சிறப்பு வாய்ந்த 
காதலியைக்‌ கைவிட்ட கொடுமையுடையை யெனவுங்‌ குறிப்பித்ததாம்‌. 


உள்ளுறை குளத்தை யுடைத்துப்‌ புறப்பட்டுக்‌ கால்வாய்‌ 
வழியே சென்ற வாளை, கழனியு ளோடிச்‌ சேறு புறந்திற்றப்‌ பெற்று 
ஆங்கு உழவர்‌ புடைத்தற்கும்‌ அஞ்சாது செருக்கி வரம்படியிலே 
சென்று புரளு ?மன்றது, மனயகத்தைவிட்டுப்‌ புறப்பட்ட நீ பாணன்‌ 
செலுத்தும்‌ வழி 3ய சென்று ஒரு பரத்தையுட்‌ புகுந்து அதனை யறிந்த 
ஏனையோர்‌ கூறும்‌ பழிமொழியை ஏறட்டுக்கொண்டு அங்குத்‌ தங்கிய 
வழி ஏனைப்‌ பலபல பரத்தையரும்‌ நின்னை விரும்பியீர்ப்ப அவர்மாட்டுச்‌ 
செல்லாது ஒருத்தியில்லத்துக்கடந்து துயின்று வந்தனை என்றதாம்‌. 
மெய்ப்பாடு - வெகுளி பற்றிய உவகை, பயன்‌ - ஊடல்‌ தீர்ந்து 
முயங்கல்‌. 

(பெரு - ரை.) கால்‌ - வாய்க்கால்‌. கணை - திரட்‌, அள்ளல்‌ - 
சேறு. பகடு - எருமைக்கடா. மதரி - செருக்கி. அணை- மடையுமாம்‌. 
ஓம்புலவின்பத்திற்கும்‌ நிலைக்களனாதலாடு அறஙிகழ்த்தற்கு இடனாத 
லும்‌ பற்றி வாணன்‌ சிறுகுடியைத்‌ தன்‌ னாடு ஓப்பித்துக்‌ கொண்டாள்‌ 
என்க. (௨௪௦) 


௩௪௧, மதுரை மருதனிள நாகனார்‌ 


திண : குறிஞ்சி, ்‌ 

துறை: இத, வினைவயிற்‌ பிரிந்து ஆற்றாணாகுய தலைமகன்‌ சொல்‌ 
லியது. 

(நு - ம்‌.) என்பது, பகைமேற்‌ சென்று மு”எயிடத்துப்‌ பாசறைக்‌ 
கண்‌ உள்ளானாயெ தலைமகன்‌ அயலிலாரு குன்றின்மேல்‌ ஒராடவனும்‌ 
அவன்‌ காதலியும்‌ விளையாடுவ தனை கோக்க “இம்மடந்கை தன்‌ காதல 
னொடுசிறிய நொடிபயிற்றி மகிழா நிற்கும்‌; இங்ஙனம்‌ எம்‌ காதலி ஆற்றி 
மழ இடனின்றி யாம்‌ பாசறையின்கண்‌ இராஙின்றேயென்று புலம்பா 
நிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, *“£பாசறைப்‌ புலம்பலும்‌” (தொல்‌. அகத்‌, ௪௧) 
என்னும்‌ விதிகொள்க. 

வங்கவரிப்‌ பாறைச்‌ சிறுபாடு முணையின்‌ 
செம்பொறி அரக்கன்‌ வட்டுகா வடிக்கும்‌ 
. விளையாடு இன்ஈகை அமுங்காப்‌ பால்மடுத்து 
உலையா உலவை ஓச்சிச்சில கிளையாக்‌ 
இ. குன்றக்‌ குறவனொடு குறுநொடி பயிற்றும்‌ 
துணைஈன்‌ குடையள்‌ மடந்தை யாமே 


வெம்பகை அருமுனைத்‌ தண்பெயல்‌ பொழிக்தென 


ஈீர்சர்ங்‌ கரைகாள்‌ மயங்கிக்‌ கூதி ரொடு 


4 


மூலமும்‌ உரையும்‌ ௫௭௯ 


வேறுபுல வாடை அலைப்பத்‌ 
௧௦. துணையிலேம்‌ தமியேம்‌ பாசறை யேமே. 


(சோ -ள்‌.) மடந்தை வங்க வரிப்‌ பாறைச்‌ சிறு பாடு 
முணையின்‌ - இங்கு ஒரு குன்றின்மேற்‌ காணப்படு மடந்தை 
வெள்ளி போன்ற வரிகளையுடைய கற்பாறையிலே விழும்‌ அருவி 
யாடி. ௮.இற்சிறிது வெறுப்படையின்‌; செம்‌ பொறி அரகனெ 
வட்டு நா வடிக்கும்‌ வி&யாடு இன்‌ ஈகை அழுங்காப்‌ பால்‌ 
மடுத்து-- சிவம்‌,த புள்ளிகளையுடைய அரக்னொலாக்கிய வட்டைச 
சாடியின்வாயில்‌ வைத்து அதன நாவினால்‌ காய்ச்சி வடிக்கப்படு 
கிற விளையாடும்‌ இனிய மகிழ்சி நீங்கப்பெறுத கள்ளின்‌ 
தெளிவை (சாராய,த்தைப்‌ பருக; உலையா உலவை ஓசசிச்‌ சில 
களையா - ௮,தன்‌ மயக்கம்‌ மிகுதலாலே சுழன்றோடி வந்து மரக 
கொம்பினையொடி.,க்‌ து! ஓங்கிக்‌ காட்டிச்‌ சில வார்த்தையைக்‌ கூறி; 
குன்நக்‌ குறவனொடு குறுநொடி. பயிற்றும்‌ துணை ஈன்கு உடை 
யள்‌. குன்றகத்துள்ளகன்‌ காதலனாகிய குறவனொடு சிறிய 
கொடி. பயிற்றுகன்ற நல்ல துணையுடையளாயிராகின்றாள்‌; யாம்‌ 
.அரு வெம்‌ பகைபூனை - இங்கனம்‌ எம்மோடு எம்கா,தலி கள்ளின்‌ 
தெளிவைப்‌ பருகிக்‌ குனு நொடி பயிற்றி மழொவானு யா ம்‌ 
நெருங்கு,தற்கரிய கொடிய பகைவர்‌ முன்னிலையிலே; தன பெயல்‌ 
பொழிந்தென நீர்‌ ஈர்ங்‌ கரை நாள்‌ - குளிர்ந்த மழை பெய்தலி 
னால்‌ நீர்மிக்க ஈரிய கான்யாற்றங்கரையில்‌ காட்காலையிலே; கூதி 
ரொடு வேறபுல வாடை அலைப்ப: மயங்கி - கூதிரொடு கலந்து 
வேற்றுப்‌ புலக்துள்ள வாடைக்காற்று,த்‌ அன்புனு.ததலானே 
மயங்‌5; துணை இலேம்‌ தமியேம்‌ பாசறையேம்‌ - அத்துன்பத்தைப்‌ 
போக்கவல்ல துணையின்றிக்‌ தமியேமாய்ப்‌ பாசறையின்கண்‌ 
இராஙின்‌ றம்‌; ளு. 

(வி-ம்‌.) வங்கம்‌ - வெள்ளி, நா - நீர்வடிய விடுதற்கு காக்கும்‌ 
போலச்‌ செய்து வைத்திருப்பது. பால்‌ - சாராயத்துக்கொரு பெயர்‌; 
கள்ளைமரத்துப்‌ பாலெனக்‌ கூறும்‌ வழக்குண்மையின்‌ அறிக. குறவ 
னொடு நொடி பயிற்றலும்‌ பிறவுங்‌ கணவனைப்‌ பிரிக்தார்க்‌ இன்மையின்‌ 
ஈண்டுத்‌ தன்‌ காதலியைக்‌ கூறியதல்லாமை தெளிக, மெய்ப்பாடு - 
அழுகை, பயன்‌ - பாசறைப்‌ புலம்பி ஆறுதல்‌. 

(பெரு - ரை.) இச்‌ செய்யுள்‌ தெளிவின்றிக்‌ படக்கன்றது. இதன்‌ 
உரையும்‌ பொருந்திய வுரையாகக்‌ காணப்படவில்லை, மேலும்‌ இச்‌ 

சய்யுட்கு “வங்கா வரிப்‌ பறைச்‌ சிறுபாடு முணையின்‌'' என்றும்‌ 
“அலையா உலவை யோச்சி என்றும்‌, “நீர்‌ இரங்கு அரைநாள்‌ மபங்‌2' 
என்றும்‌ பாடவேறுபாடுகளும்‌ உண்டு, இதன்கண்‌ மடந்தை என்றது 
யிறள்‌ ஒருத்தியை என்று கோடல்‌ சிறப்பாகத்‌ தோன்றவில்லை, 
ருவாறு மடந்தை (தலைவி) யேனும்‌ இல்லத்தின்கண்‌ குன்றக்‌ குறவ 
னாடு கொடிபயிற்றும்‌ துணையுடையள்‌, அஃதாவது ஈம்‌ குன்றிற்த 
அஉரிமையு டையோனாகிய நம்‌ புதல்வனோடு கொடி பயிற்றும்‌ தண 


௫.௮௦ நற்றிணை கானூறு 


யொன்றனையுடையள்‌ என்றவாறென்க. இச்செய்யுளின்‌ உண்மையான 
பாடம்‌ கிடைக்கவில்லை என்றே கொள்ளல்‌ வேண்டும்‌. (௩௪௧): 


௩௪௨. மோசி இரனார்‌ 
திணை : நெய்தல்‌. 


துறை: (௧) இது, குறைநேர்ந்த தோழி தலைமகளை முகம்புக்க 
தன்‌ சொற்‌ கேளாது விடலின்‌, இறப்ப ஆற்றுனாயினான்‌ என 
உணர்ந்து ஆற்றாளாய்த்‌ தன்னுள்ளே சொல்லியது. 

(நு-ம்‌) என்பது, தலையகனது குறைஇர்க்க உடன்பட்ட்‌ தோழி 
தலைவியினருகு “சென்று கண்ணாலே குறிப்பித்துத்‌ தன்வயமாக்க முயன்‌ 
னும்‌ அவள்‌ முகங்கொடாமையாலே தன்னுள்ளே அவன்‌ ஆற்றுவானல்‌ 
லனே யென்று தான்‌ ஆற்றாளாய்‌ இப்‌ பொழுது யான்‌ குறிப்பாற்‌ கூறி 
னுக்‌ தேர்வாளல்லள்‌; சோலையின்‌ கண்ணே சென்றவழிப்‌ பணிந்து 
மொழியின்‌ வினவும்‌ போலு' மென்று தன்னுள்ளே கூறாநிற்பது, 

(இ-ம்‌.) இதற்கு, “குறைந்து அவட்‌ படரினும்‌'” (தொல்‌, கள. 
௨.௧.) என்னும்‌ விதிகொள்க. 

துறை: (௨) தலைமகனுக்குக்‌ குறைநேர்க்த தோழி தலைமகளை 
மூகம்‌ புக்கலளாய்‌ ஆற்றாது தன்னுள்ளெ சொல்லிய தாஉமாம்‌. 

(நு-ம்‌.) என்பது, முன்‌ கூறியபடி தோழி தலைமகளிடஞ்‌ சென்று: 
அவள்‌ குறிப்பறியாளாய்த்‌ தானே ஆற்றாது சொல்லியதுமாகும்‌. 
(உரை இரண்டற்கு மொக்கும்‌. ) 

(இ-ம்‌.) இதுவுமது. 

மாவென மதித்து மடலூர்ந்‌_து ஆங்கு 
மதிலென மதித்து வெண்தேர்‌ ஏறி 
என்வாய்‌ நின்மொழி மாட்டேன்‌ நின்வயின்‌ 
சேரி சேரா வருவோர்க்‌ கென்றும்‌ 

ட. அருளல்‌ வேண்டும்‌ அன்புடை யோயெனக்‌ 

கண்ணினி தாகக்‌ கோட்டியும்‌ தேரலள்‌ 
யானே எல்வளை யாத்த கானல்‌ 
வண்டுண்‌ நறுவீ நுண்ணிதின்‌ வரித்த 
சென்னி சேவடி சேர்த்தின்‌ 

௧௦. என்னெனப்‌ படுமோ என்றலும்‌ உண்டே. 

(சோ - ள்‌.) அன்புடையோய்‌ என்வாய்‌ நின்மொழிமாட்‌ 
டேன்‌ மர என மஇத்து மடல்‌ ஊர்ந்து மதில்‌ என மதித்து வெள்‌ 
தர்‌ ஏறி - அன்புடைய கோழி ! கானலின்கண்‌ ஒருவர்‌ என்பால்‌ 
வந்து இரந்து கூறலும்‌ அதனைப்‌ பொறேனாகி “என்வாயினால்‌ நீ” 
கூனும்‌ மொழியைச்‌ சென்று தலைவியிடம்‌ கூறுஇன்திலேன்‌, கின்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௫௮ 


குறை நீயே சென்றுரை' யென்ற தனாலே மயங்கி கின்று, குதிரை 
அனக கருதிப்‌ பனைமடல்‌ ஏறிவந்தும்‌, இது காவலையுடைய மதில்‌ 
எனமதி கத வெளிய பேய்‌ த்தேரைச்‌ சென்று நோககியும்‌; கின்‌ 
அயின்‌ சேரி சேரா வருவோர்க்கு என்னும்‌ அருளல்‌ வேண்டும்‌ 
என - நீ இருக்கின்ற சேரியைச்‌ சார வருபவர்க்கு எக்காலத்தும்‌ 
அருள்‌ செய்ய வேண்டும்‌ என்று; யான்‌ கண்‌ இனிதுஆகக்கோட்டி. 
வும்‌ எல்வளை கேரலள்‌ - யான்‌ கண்ணினால்‌ இனிய குறிப்புத்‌ தோன்‌ 
றத தலைசாய்த்துக்‌ காட்டியும்‌ ஒளிபொறாம்‌திய வளையையுடைய 
தலைவி அவற்றை அழிந்து கொண்டனளல்லள்‌; யா,த்த கானல்‌ 
-வண்டு உண்‌ நறு வீ நுண்ணிதின்வரி தத ஆங்கு-ஆ,தலால்‌ யானே 
வேலி சூழ்க்‌,த கடற்கரைச்‌ சோலையில்‌ வண்டுகள்‌ உண்ணுகின்ற 
கறிய மலருஇர்ந் து நுண்ணிய, காகக்‌ கோலன்‌ செய்த அவ்விடத்து. 
சென்னி சேவடி. சேர்‌,த்தின்‌ - எனது தலை அவ்விறைமகளின்‌ 
அவந்‌,த அடிகளிலே சேர்‌த்து வணங்னொல்‌; என்‌ எனப்படும்‌ 
என்றலும்‌ உண்டு _ அத்தலைவர்‌ செயல்‌ இப்பொழுது எப்படி 
யாமிருக்கன்றகோ 2 என்று என்னை வினாவலும்‌ உண்டாகும்‌; 
அப்பொழுது நிகழ்ந்‌ தவற்றைக்‌ கூறுவேன்‌; எ - அ. 

(வி- ம்‌.) மதிலென மதித்தல்‌ - மடன்மாமீதேறி மதிலைச்‌ சூழ்‌ 
போதற்குக்‌ கருதுதல்‌. ஊர்ந்து ஏறிச்‌ சேரா வருவோரென்க. எல்‌ 
- வளை : அன்மொழித்‌ தொகை. 

காமங்காழ்கொண்டு அறிவு மயங்கெமையின்‌, மாப்போலு மென 
மடலைக்கொண்டன ரென்றும்‌ மதில்போலுமென வெண்தேரேறின 
ரென்றுங்‌ கூறினாள்‌. மயக்க மிகுதலானே வரையும்‌ பாய்வர்கொலா 
மென்று குறிப்பித்தாளுமாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தன்னு 
னாராய்தல்‌. 

, (பெரு - ரை.) ஆங்கு என்பதனைப்‌ பிரித்து வரித்த ஆங்கு எனக்‌ 
கூட்டிக்‌ கொள்க. *வெண்தேர்‌ ஏறி! என்றது, தன்‌ தகுதிக்‌ கேற்ற 
தேரின்கண்‌ ஏறாது பேய்த்‌ தேர்‌ தோன்றும்‌ ஈண்பகல்‌ வெயிலினூ 2௨ 
கின்று என்னும்‌ கருத்துடைய தென்க, மதில்‌ என மதித்து என்றது 
தனக்குரிய படைமுதலிய அரண்‌ ' ஏதுமின்றித்‌ தன்னைச்‌ சூழ்ந்து 
தோன்றுகின்ற பேய்த்‌ தேரையே அரணாகக்கொண்டு என்றவாறு. 
எனவே அவனை ஏற்றுக்கொள்ளா தொழியின்‌ இனி அவன்‌ வரைபாய்‌ 
தலும்‌ செய்வன்‌ என்று குறிப்பாலுணர்த்தியபடியாம்‌. இது முன்னிலைப்‌ 
புறமொழி. (௨௪௨) 


௩௪௩. கருவூர்க்‌ கதப்பிள்ளைச்‌ சாத்தனார்‌ 
திண: பாலை. 


நுறை: இது, தலைமகள்‌ பிரிவிடையாற்றாளாய்ச்‌ சொல்லியது. 


' (து-ம்‌) என்பது, தலைமகன்‌ பொருள்வயிற்‌ பிரிந்தான்‌ குறித்த 
வருவத்து வாராமையால்‌ மாலைக்காலந்தோறுங்‌ காமம்‌ மேலிடுதல்கண்டு 


௫௮௨ நற்றிணை நானூறு 


வருந்தும்‌ தலைவிதோழியை நெருங்கி நம்மை வருத்‌ துகின்‌ ற இம்மாலையம்‌ 
பொழுது காதலர்‌ சென்ற நாட்டிலே செல்லுவதில்லை்யோவென 
நொந்து கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “'ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலை!" (தொல்‌ஃ 
கற்‌. ௬) என்னும்‌ விதி கொள்க. 
முல்லை தாய கல்லதர்ச்‌ சிறிகெறி 
அடையாது இருந்த அங்குடிச்‌ ச றூர்த்‌ 
தாதெரு மறுகின்‌ ஆபுறர்‌ தீண்டும்‌ 
நெடுவீழ்‌ இட்ட கடவுள்‌ ஆலத்து 
உகுபலி அருந்திய தொகுவிரற்‌ காக்கை 
புன்கண்‌ அட்திக்‌ இளைவயிற்‌ செறியப்‌ 
படையொடு வந்த பையுள்‌ மாலை 
இல்லைகொல்‌ வாழி தோழி ஈம்‌ துறந்து 
அரும்பொருள்‌ கூட்டம்‌ வேண்டிப்‌ 
௧௦. பிரிந்துறை காதலர்‌ சென்ற நாட்டே. 


ஓ 


(சோள்‌.. தோழி வாழி - தோழி! வாழ்வாயாக 47 
முல்லை தாய கல்‌ அதர்ச்‌ சு நெறி அடையா து - முல்லைக்‌ கொடி 
படர்ந்த மலைவழி ஆகிய சிறிய நெறியைச்‌ சாராது; அம்குடி 
இரும்‌, றூர்‌,த்‌ தாது எரு மறுகின்‌ - அழயெ குடிகள்‌ அமைந்‌ த: 
ஓதிய ஊரின்கண்ணே ; மலரின்‌ தாதுக்களே எருவாக உதிர்ந்‌- 
அடைய கெருவின்கண்‌ ; ஆ புறம்‌ தீண்டும்‌ நெடு வீழ்‌ இட்ட 
கடவுள்‌ ஆல,த்து - செல்லுனெற ஆனிரையின்‌ முதுகிலே தீண்டு 
இன்ற நெடிய வீழிடப்பட்ட கடவுள்‌ உறையும்‌ ஆலமரத்தி. 
லிருந்து ; உகு பலி அருந்திய தொகு விரல்‌ காக்கை _ அங்குக்‌ 
கடவுளுக்குப்‌ படைத்துப்‌ போகட்ட பலிச்‌ சோற்றைத்‌ தின்ற 
தொக்க விரல்களையுடைய காக்கைகள்‌ எல்லாம்‌; புன்கண்‌ ௮ந்இக்‌. 
இகாவயின்‌ செறிய - துன்பத்தைக்‌ தருன்ற மாலையம்‌ பொழு 
இலே கம்‌தம்‌ சுற்ற மிருக்குமிடகைகை அடையாநிற்ப; படை 
யொடு வந்த பையுள்‌ மாலை - பிரிந்தாரை யொஜறுக்கும்‌ படை 
வுடனே வந்த நோயைச்‌ செய்யும்‌ இம்மாலையான து; ஈம்‌ துறந்து” 
அரும்‌ பொருள்‌ கூட்டம்‌ வேண்டி - நம்மைத்‌ துறந்துபோய்‌ 
சட்டுதற்கரிய பொருள்‌ தேடுதலை விரும்பி; பிரிந்து உறை: 
காதலர்‌ சென்ற நாட்டு இல்லை கொல்‌ - பிரிந் துறையும்‌ ஈம்‌ காதலர்‌ 
சென்ற காட்டின்கண்ணே செல்லுவதில்லையோ £ சென்று: 
வருத்‌தினால்‌ அவர்‌ இன்னே வந்தஇருப்பரே; எ று. 

(வீ-ம்‌.) இறைச்சி (௧) அலத்தின்‌8 மிடப்படும்‌ பலியைத்‌- 
இன்ற காக்கை சுற்றத்திடத்தே சென்று தங்குமென்றது, என்‌ நல: : 
கெல்லாம்‌ உண்ட பசலை நெற்றியிலே தங்கா நின்றதென்பதாம்‌. : கீ 


மூலமும்‌ உரையும்‌ ௫௮௩. 


(௨) ஆலம்வீழ்‌ ஆவின்புறத்தே வருடு 
மென்றது, நீ அருகிலிருந்து ஆற்றித்‌ தைவரலால்‌ இதுகாறும்‌ a 
ளன என்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 
(௨௪௨) 
௩௪௪. மதுரை அறுவை வாணிகன்‌ 
இளவேட்டனார்‌ 

திணை : குறிஞ்சி, 

திறை: இது, தோழி சிறைப்புறமாகத்‌ தலைமகன்‌ கேட்பச்‌ 
சொல்லியது. 

(து ஈம்‌.) என்பது, களவின்வழிவர்‌ தொழுகுர்‌ தலைமகன்‌ கரந்து 
இருபுறம்‌ வர்துறைவதனை யறிர்த தோழி அவன்‌ கேட்டுவிரைய வரை 
வொடுபுகுமாறு “தலைவியை நெருங்கி அன்னை தலைவியை இல்வயிற்‌ 
செறித்து வெறியெடுக்கத்‌ துணிந்தனளென உள்ளுறையா இரைத்து 
அவன்பால்‌ தாம்‌ அன்புடையராய்‌ அவன்‌ இன்றியமையா திருத்தலை 
மீட்டும்‌ காம்‌ இஃபப்புனங்‌ காவலைக்‌ கருதினமாயின்‌ அவன்‌ அதனை 
யறியாது தன்னூர்‌ சென்று விடுவனோஃவன வெளிப்படக்‌ கூறி 
வரைவுகடாவாகிற்பது, 

.(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌......... 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌. கள. ௨௩) என்பதனால்‌ 
கொள்க, 

அணிவரை மருங்கின்‌ ஐ.துவளர்ம்‌ திட்ட 
மணியேர்‌ தோட்ட மையார்‌ ஏனல்‌ 

இரும்பிடி.த்‌ தடக்கையின்‌ தடைஇய பெரும்புனம்‌ 
காவல்‌ கண்ணினம்‌ ஆயின்‌ ஆயிழை 

௫. ஈம்நிலை இடைதெரிந்து உணரான்‌ தன்மலை 

ஆரம்‌ நீவிய அணிசிளர்‌ ஆகம்‌ 

சாரல்‌ நீளிடைச்‌ சாலவண்டு ஆர்ப்பச்‌ 
செல்வன்‌ செல்லுங்கொல்‌ தானே உயர்வரைப்‌ 
பெருங்கல்‌ விடரகஞ்‌ சிலம்ப இரும்புலி 

௧௦. களிறுதொலைத்‌து உரறுங்‌ கடிஇடி மழைசெத்துச்‌ 

செந்தினை உணங்கல்‌ தொகுக்கும்‌ 
இன்கல்‌ யாணர்த்தம்‌ உறைவின்‌ ஊர்க்கே. 

(சோ -ள்‌.) ஆய்‌ இழை - ஆராய்ந்து அணிக்‌ த இழையினை 
யுடையாய்‌; அணி வரை மருங்னெ ஐது வளர்ந்திட்ட மணி ஏர்‌ 
கோட்ட மை ஆர்‌ ஏனல்‌ - அழகிய மலைப்பக்கத்தில்‌ வியப்புடைய 
தாய்‌ வளர்ந்த நீலமணி போன்ற தோட்டினையுடைய கிர ம்பிய 
கருமையான இனைக்க,திர்‌ எல்லாம்‌; இரும்‌ பிடித்‌ தடக்கையின 


6௮௪ நற்றிணை கானூறு 


தடை இய பெரும்புனம்‌ - பெரிய பிடியானையின்‌ நெடிய கைபோல 
வள்ந்துடைய பெரிய கொல்லையை ; காவல்‌ கண்ணினம்‌ ஆயின - 
நாம்‌ நாளை முகுலாகக்‌ காவல்‌ செய்யக்‌ கருஇனைமாயின்‌ ; செல்‌ 
வன்‌ ஈம்‌ நிலை இடை தெரிந்து உணரான்‌ - ௩ம்‌ காதலன்‌ ஈம்‌ 
முடைய நிலைமையை இடையிலே கெரிந்தறியானாய்‌ ; தன்‌ மலை 
ஆரம்‌ நீவிய ௮ணிகளர்‌ ஆகம்‌ வண்டு சால ஆர்ப்ப - தன்‌ மலையி 
லுள்ள சந்தன ததைப்‌ பூசிய அழகு விளங்கிய மார்பில்‌ வண்டுகள்‌ 
மொய்தக்துப்‌ பெரிதும்‌ ஆரவாரிப்ப ; உயர்‌ வரைப்‌ பெருங்‌ கல்‌ 
விடர்‌ அகம்‌ சிலம்ப - உயர்ந்‌ த மூங்கலையுடைய பெரிய மலையகத்‌ 
துள்ள பிளப்பிடமெல்லாம்‌ எதிரொலி எடுக்கும்படி.யாக ; இரும்‌ 
புலி களிறு கொலைத்து உரறும்‌ கடி. இடி. மழை செத்து - கரிய 
புலி களிற்றியானயைக்‌ தொலைத்து முழங்கும்‌ பெரிய பூசலைக்‌ 
கேட்டு இது முகிலின்‌ இடி.முழக்கமாமென்று எண்ணி; செந்‌ 
இனை உணங்கல்‌ தொஞுக்கும்‌-வெநம்‌த இனை புலருமானு போகடப்‌ 
பட்டவற்றைக்‌ கூட்டிக்‌ குவிக்கன்ற ; இன்‌ கல்‌ யாணர்‌ தான்‌ - 
இனிய மலையிலுள்ள புது வருவாயினையுடைய தான்‌ ; சாரல்‌ நீள்‌ 
இடைத்‌ தம்‌ உறைவின்‌ ஊர்க்குச்‌ செல்லும்‌ கொல்‌ - சாரலின்‌ 
நெடிய வழியிலே தமரோடு உறையும்‌ கன்‌ ஊர்க்குச்‌ செல்லு 
வான்‌ கொல்லோ? எ -ு. 

(வி-ம்‌) தடைஇய - வளைந்த. காவல்‌ கண்ணினம்‌ ஆயினென்‌ 
றது அவன்பால்‌ அன்புடைமையையும்‌ அவன்‌ இன்றியமையாமையையுங 
குறித்து கின்றது. 

உள்ளுறஹை:--யானையைப்‌ புலி அடித்து முழங்கிய முழக்கத்தை 
மேகமுழக்கமெனத்‌ திரியவுணர்ந்து புலர்த்திய இனையைக்‌ குவிக்கு 
மென்றது, தலைவனை ஊரார்‌ வரவொட்டாதபடி அலரெடுத்ததை 
அன்னை கட்டினாலுங்‌ கழங்கினாலும்‌ திரியவுணர்ந்து தினைகாத்திருந்த 
தலைவியைக்‌ காவலொருவி இல்வயி னெடுத்த வெறிக்களத்துக்‌ 
கொண்டுபோகாகிற்குமென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
வரைவுகடாதல்‌. 

(பெரு -ரை.) ஐது- வியப்புடையது, கண்ணினம்‌ - கருதினேம்‌. 
சால - மிகுதியாக, செல்வன்‌ சாரல்‌ நீளிடைத்‌ தன்னூர்க்குச்‌ செல்லுங்‌ 
கொல்‌ என இயைக்க, தினையாகிய உணங்கல்‌ என்க. (௨௪௪) 


௩௫௪௫. நம்பி குட்டுவஞர்‌ 
திணை: நெய்தல்‌. 
துறை: இது, தெளிவிடை விலக்கியது. 


(து-ம்‌.) என்பது, பிரிவிடை யாற்றாத தலைவியைத்‌ தலைமகன்‌ 
நெருங்க, “யான்‌ கடிதிலே வரைந்துகொள்வேன்‌ ; அதுகாறும்‌ ஆற்றி 
யிருப்பாயாக, என்று கூறப்‌ புகுதலும்‌ அதனையறிந்த தோழி, 
துறைவனே ! நின்‌ போன்ற சான்றோர்‌ தம்மை யடைந்தார்‌ வாடும்படி 


மூலமும்‌ உரையும்‌ இடு 


நெடுங்காலம்‌ விரும்பாது கைவிடின்‌, அடைக்கலம்‌ புகுந்தார்‌ வாழ்வ 
தெப்படியாகும்‌ ? ஆதலின்‌, நீ தெளிவிப்பதொழிக, இவள்‌ தான்‌ படுக்‌ 
துன்பம்‌ படுவாளாக வென்று கடிந்துகூறி விலக்காநிற்ப.து. 

(இ-ம்‌) இதனை, ““ஓம்படைக்‌ செவிப்‌ பாங்கின்‌ கண்ணும்‌” 
(தொல்‌. கள. ௨௩) என்புழி, பாங்கன்சண்ணும்‌ என்பதனுற்‌ கொள்க, 


கானல்‌ கண்டல்‌ கழன்றுகு பைங்காய்‌ 
நீல்நிற இருங்கழி உட்பட வீழ்ந்தென 
உறுகால்‌ தூக்கத்‌ தூங்கி ஆம்பல்‌ 
சிறுவெண்‌ காக்கை ஆவித்து அன்ன 
வெளிய விரியும்‌ துறைவ என்றும்‌ 
அளிய பெரிய கேண்மை நும்போல்‌ 
சால்பெதிர்‌ கொண்ட செம்மை யோரும்‌ 
தேரு நெஞ்சங்‌ கையறுபு வாட 
நீடின்று விரும்பா ராயின்‌ 

௧௦. வாழ்தல்மற்‌ றெவனோ தேய்கமா தெளிவே. 

(சோ-ள்‌.) உறு கால்‌ தூக்க கானல்‌ கண்டல்‌ கழன்று 
உகு பைங்காய்‌ - மிக்க காற்று மோதுதலானே கடற்கரைச்‌ 
சோலையிலுள்ள கண்டல்‌ மரத்திலிருந்து கழன்று விழுகின்ற பசிய 
காய்‌ ; நீல்‌ நிற இருங்கழி உள்பட வீழ்க்தென - நீல கிறதை 
யுடைய பெரிய கழிமிடத்து உள்ளே சென்று பொ ருக்தும்படி. 
விழுகலாலே ; ஆம்பல்‌ தூக்‌ சிறு வெள்‌ காக்கை ஆவித்து 
அன்ன வெளிய விரியும்‌ துறைவ - அது மோதப்பட்டு ஆம்பலின்‌ 
அரும்பு சாய்ந்து சிறிய வெளிய நீர்க்காக்கை கொட்டாவி 
விட்டாற்‌ போன்ற வெளியவாய்‌ மலராகிற்கும்‌ துறைவனே /7 
என்றும்‌ அளிய பெரிய கேண்மை நும்போல்‌ சால்பு எதிர்‌ 
கொண்ட செம்மையோரும்‌ - எக்கால்‌,த்தும்‌ கருணை செய்தலை 
யுடைய பெரிய கேண்மையுடைய நும்மைப்‌ போலச்‌ சால்பினை 
எ.திரேற்றுக்கொண்ட செம்மையுடையாரும்‌ ; தேறா நெஞ்சம்‌ கை 
அபு வாட நீடு இன்று விரும்பாராயின்‌-,தம்மை அடைம்‌,தாரைப்‌ 
பாதுகாப்பேமென்று அரிய சூள்வைத்து அவர்‌ தெளியாத கெஞ்சு 
டனே செயலழிந்து வாடும்படி. நெடுகாள்‌ காறும்‌ விரும்பா இராப்‌ 
பாராயின்‌ ; வாழ்‌,தல்‌ எவன்‌ - அங்ஙனம்‌ தஞ்சமென்று புகுஈதார்‌ 
தாம்‌ உயிர்வாழ்வது எவ்வாறோ 2; தெளிவு தேய்க - நீ இங்கு 
நயந்து தெளிவிக்கும்‌ தெளிவு முழுவதூஉம்‌ அழிந்‌ தொழிவ 
தாக; இவள்‌ தான்‌ படுகின்ற துன்பமெல்லாம்‌ அுகர்ந்து அழிவா 
ளாக/ ஏறு. 5 

(வி-ம்‌.) துறைவ நும்போலென்றது ஒருமை பன்மை மயக்கம்‌. 


இவ: நற்றிணை மானூ அ 


உள்ளுறை :—கண்டற்காய்‌ மோதி விழுகலால்‌ மலரும்‌ பருவத்‌ 
தல்லாத ஆம்பல்‌ வருந்தி விரியுமென்றது ஏதிலாட்டியர்‌ அலர்‌ தூற்று 
தலால்‌, இதுகாறும்‌ நாணமுதலாய பண்பு மிகுதியால்‌ வாய்திறவா 
திருந்த இவள்‌ இப்பொழுது புலம்பாநிற்தமென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
வெகுளி, பயன்‌ - தலைமகனைக்‌ கடிந்துகூறி வரைவுகடாதல்‌. (௩௪௫) 


௩௫௬, எமினந்தை மகன்‌ இளங்கீரனார்‌ 
நினை: பாலை. 


துறை: இது, பொருள்வயிற்பிரிந்த தலைமகன்‌ ஆற்றானாய்த்‌ தன்‌ 
நெஞ்சிய்குச்‌ சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, பொருள்வயிற்‌ பிரிந்து இடைச்சுரத்துற்ற 
தலைமகன்‌ தலைமகளை நினைந்து, காதல்‌ மிகுதலா2ல, அது தணியாஷய்‌ 
கெஞ்சமே / ஈம்‌ காதலியின்‌ தோள்களை இப்பொழுது இங்கு நினைந்து 
மகிழ்கின்றன போலும்‌; அவை இங்கு அடைதலரிய அல்லவோ 
வென்று இகழ்ந்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, ** மீட்டு வரவு ஆய்ந்த வகையின்‌ கண்ணும்‌?” 
(தொல்‌. கற்‌. ௫) என்னும்‌ விதி கொள்க, 

குணகடல்‌ முகந்து குடக்‌ கர்பு இருளித்‌ 
தண்கார்‌ தலைஇய நிலக்தணி காலை 
அரசுபகை நுவலும்‌ அருமுனை இயவின்‌ 
அழிந்த வேலி அம்குடிச்‌ சீறூர்‌ 
டு. ஒளில்‌ மன்றத்து ௮ல்குவளி ஆட்டத்‌ 
தாள்வலி யாகிய வன்கண்‌ இருக்கை 
இன்றுகக்‌ கனைமன்‌ போலா என்றும்‌ 
நிறையுறு மதியின்‌ இலங்கும்‌ பொறையன்‌ 
பெருந்தண்‌ கொல்லிச்‌ சிறுபசுங்‌ குளவிக்‌ 
௧௦. கடிபதங்‌ கமழுங்‌ கூந்தல்‌ 
மடமா அரிவை தடமென்‌ தோளே 
(சோ-ள்‌.) குண கடல்‌ முகந்து குடக்கு ஏர்பு இருளித 
தண்‌ கார்‌ தலைஇய நிலம்‌ தணி காலை - கெஞ்சமே/ ஒழைக்‌ 
கடலில சென்று நீரை முகந்து மேலைத்‌ இசைக்கண்‌ எழுந்து 
சென்று இருண்டு தண்ணிதாகிய மேகம்‌ மழைபெய்து விடப்‌ 
பட்ட நிலத்தின்‌ வெப்பம்‌ தணிந்த காலத்து) அரசு பகை 
அவலும்‌ அரு மூனை இயவின்‌ _ அரசரது பகையால்‌ அழிந்த 
தென்று சொல்லப்படும்‌ அரிய ஊர்முனையடுத்த நெறியில்‌ ; 
வேலி அம்‌ குடி அழிந்த சீறூர்‌ _ வேலியையுடைய அழயெ 
குடிகள்‌ ௮ழிக்த றிய ஊரின்கண்ணுளள ; ஆள்‌ இல்‌ மனறதது 


மூலமும்‌ உரையும்‌ ௫௮௭. 


அல்கு வளி ஆட்ட,த்‌தாள்‌ வலி ஆகிய வன்கண்‌ இருக்கை - மக்கள்‌ 
இல்லாகொழிந்த பொது அம்பலத்தில்‌ நெருங்கிய காற்று வீச 
மூயற்கிகருஇ யுறைகின்ற விர,க்‌ தன்மையுடைய இருக்கையின்‌ 
கண்ணே; இன்று என்றும்‌ நிறை உறு மதியின்‌ இலங்கும்‌: . 
பொறையன்‌ - இப்பொழுது எக்காலத்தும்‌ நிறைவுற்ற இங்கள்‌ 
போல விளங்குகின்ற பொறையனது; பெருந்‌ தண்‌ சொல்லிச்‌ 
சிறு பசுங்‌ குளவிக்‌ கடி. பதம்‌ கமழும்‌ கூந்தல்‌ - பெரிய ,தண்ணிய 
கொல்லி மலையிட சத்துள்ள சிறிய பசிய மலைப்பச்சை சூடுதலால்‌ 
௮.தன மணன்‌ செவ்விதற்‌ கமழ்கின்ற கூந்தலையுடைய; மட மா 
அரிவை கட மெல்‌ கோள நக்கனைபோல்‌ ஆ - இளைய அழயெ 
மடந்ையினுடைய வளைந்த மெல்லிய தோள்களை நீ கருதி 
மகிழா நின்றனை போலும்‌; அத்தோள்கள்‌ இங்கு நீ எய்து தற்‌ 
கரிய அல்லவோ? ௭ ணு. 

, (வி-ம்‌) வெப்பம்‌: அவாய்நிலை, அழிந்தகுடியெனவும்‌, இலங்‌ 
ரட்‌ அரிவையெனவுங்‌ கூட்டுக, மன்‌ - கழிவு. நக்கனைபோல்‌ ஆகா 

வனக்‌ கொள்க, இன்று நக்கனையென்றது, ரீ புறம்போதருமுன்னே 
கருதியுளையேல்‌ ஆண்டே தங்கவிடலாமன்றோ: அங்ஙனமின்றி 
இன்று கருதி மகிழ்ந்ததில்‌ யாது பயனென்‌ திகழ்ந்தானென்பது. 
மெய்ப்பாடு - பிறன்கண்‌ தோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளிவரல்‌... 
பயள்‌ - இடைச்சுரத்தழுங்கல்‌, (௩௪௭௬): 


௩௪௭. பெருங்குன்றூர்க்கிழார்‌ 


தினை : குறிஞ்சி, 

துறை: இது, வரையாது நெடுங்காலம்‌ வந்தொழுக ஆற்று: 
ளாகிய தலைமகளைத்‌ தோழி வற்புறுக்க மறுத்தது. 

(து - ம்‌.) என்பது, மணஞ்செய்து கொள்ளாது நெடுங்காலம்‌ 
தலைமகன்‌ களவின்‌ வழிவந்தொழுகுதலினாலே, அது பொறாது வருந்‌. 
திய தலைமகளை நீ வருந்தாது பொறையோடிருவென்று தோழி வலி 
யுறுத்திக்‌ கூறலும்‌, அது கேட்ட தலைவி என்‌ ஓுடம்பின்‌ கண்ணள்‌ 
நலமான .து தலைவன்பாலேக மீண்டுவந்த பரிசிலர்கூறுஞ்‌ சிறந்த மொழி 
களைக்‌ கண்டு கேட்டு மகிழுமளவும்‌ என்னை உயிரோடு விடுமோவென 


அழிந்து கூறாநிற்பது. 

. (இ-ம்‌.) இதனை, “வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌!' 
என்பதன்கண்‌ “தொகுத்த மொழியான்‌ வகுத்தனர்‌ கோடல்‌” (தொல்‌... 
கள. ௨௧) என்னும்‌ தந்திரவுத்தியினால்‌-அமைத்துக்‌ கொள்க, 

முழங்குகடல்‌ முகந்த கமஞ்குல்‌ மாமழை 
மாதிரம்‌ நனந்தலை புதைபப்‌ பாஅய்‌ 
ஓங்குவரை மிளிர வாட்டிப்‌ பாம்பெறி! | 
வான்புகு தலைய குன்றம்‌ முற்றி 


(இ௮௮ நற்றிணை கானூறு 


இ. அழிதுளி தலைஇய பொழுதின்‌ புலையன்‌ 
பேழ்வாய்த்‌ தண்ணுமை இடந்தொட்டு அன்ன 
அருவி இழிதரும்‌ பெருவரை நாடன்‌ 
இன்ன நிலையன்‌ பேரன்‌ பினன்‌எனப்‌ 
பன்மாண்‌ கூறும்‌ பரிசிலர்‌ நெடுமொழி 

௧௦. வேனில்‌ தேரையின்‌ அளிய 
காண விடுமா தோழியென்‌ ஈலனே. 


(சோஃள்‌.) கோழி வேனில்‌ கேரையின்‌ என்‌ நலண்‌ - 
காழி! வேனிற்‌ காலத்து நுணலை மணலுள்‌ முழுக மறைந்து 
கடப்பதுபோல என்‌ உடம்பினுள்ளே பொதிந்து கரந்துறையும்‌ 
என்‌ மலனானது என்னை ஒணுத்துக்‌ கொன்றொழிவ கல்லது; 
முழங்கு கடல்‌ முகந்த கமம்‌ சூல்‌ மா மழை. முழங்குகின்ற 
கடலில்‌ விழுந்து நீர்‌ பருகியகனாலாகய: நிறைந்‌ க சூலையுடைய 
கரிய மேகம்‌; மாதிரம்‌ நனந்தலை புகதையப்‌ பாஅய்‌ - இசைகளின்‌ 
அகன்ற இடமெல்லாம்‌ மறையும்படி பரவி; ஓங்கு வரைமினிர 
ஆட்டிப்‌ பாம்பு எறிபு -. உயர்ம்‌த கொடுமுடிகள்‌ புரண்டு விழுமாறு 
செய்து முழங்கிய இடியினால பாம்புகளை மோதி; வான்‌ புகு 
தலைய குன்றம்‌ முற்றி - விசும்பிலுயர்க்‌ த முடியையுடைய குன்று 
களை ஒருங்கே சூழ்ந்து, அழி துளி தலைஇய பொழுதில்‌ - 
சிதைக்க மழையின்‌ துளிகளை யாண்டும்‌ பெய்‌ தொழிக்த பொழுது; 
புலையன்‌ பேழ்‌ வாய்த்‌ தண்ணுமை இடம்‌ தொட்டு அன்ன 
அருவி இழிதரும்‌ பெரு வரை காடன்‌ - புலையனது அகன்ற 
வாயையுடைய கண்ணுமையின்‌ கண்ணில்‌ மோதுதலானெழு 
கின்ற ஓலிபோன்ற ஓசையுடனே அருவி நீர்‌ ழிறங்‌கி யோடும்‌ 
பெரிய மலை நாடனாவான்‌; இன்ன நிலையன்‌ பேர்‌ அன்பினன்‌ 
என - இன்னதொரு நிலைமையுடையன்‌ பெரிய அன்புடையவன்‌ 
என்‌; பல்‌ மாண்‌ கூறும்‌ பரிசிலர்‌ நெடுமொழி - பலவாய 
அவனுடைய மாண்புகளெல்லாங்‌ கூனும்‌ பரிசிலருடைய நெடிய 
திறங்க மொழிகளை; யான்‌ காண விடுமோ - யான்‌ காணவும்‌ 
கேட்கவும்‌ அங்கனம்‌ கண்டு கேட்டுக்‌ களிக்குமளவும்‌ என்னை உயி 
ரோடு விடுமோ?; அளிய - அவை இரங்கத்தக்கன; எ - ு. 


(வீ-ம்‌.) மிளிர்தல்‌ - புரளுதல்‌. நெடுமொழி - மீக்கூற்று. ஈலன்‌- 
கிறத்துக்குப்‌ பெயராகவுங்‌ கொள்ளப்படுதலின்‌ இங்கு வேறு நிறமுற்ற 
பசலையெனவுமாம்‌. இது, பசலைபாய்தல்‌. 7 


இறைச்சி: மலையிலே மழைபெய்தவுடன்‌ தண்ணுமை அடிக்கின்ற 
ஓலிபோல அருவி இழியுமென்றது, தலைமகன்‌ வந்துபோனவுடன்‌ பறை 
அறைந்தது போல எங்கும்‌ அலரெழாகின்றது என்றதாம்‌. மெய்ப்பாடு - 
அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


மூலமும்‌ உரையும்‌ (௫௮௯. 


. (பெரு-ரை.) கமம்‌- நிறைவு. மாதிரம்‌ - திசை, அழிதுளி - 
மிக்க துளியுமாம்‌. இடக்கண்ணில்‌ புடைத்தலாலே எழும்‌ ஒலிப்போன்று 
என்க. (௩௪௭) 


௩௫௮. வெள்ளிவீதியார்‌ 


நிஸா: நெய்தல்‌. 

துறை: இது, வேட்கைபெருகத்‌ தாங்கலளாய்‌ ஆற்றாமைமீதூர்‌ 
கின்றாள்‌ சொல்லியது. 

(து- ம்‌.) என்பது, தலைவன்பால்‌ அவாமிகுதலானே அது தாங்‌ 
காத தலைவி நிலவு பரந்தது, ஊர்‌ திருவிழா அயர்கின்றது, கானம்‌ 
வண்டொலிசெய்யா நின்றன; இவ்விரவில்‌ யான்‌ கண்ணுறங்கிலேனே; 
அதனால்‌ என்னொடு இவ்வுலகு போர்‌ செய்யுமோ? அன்றேல்‌ இவ்‌ 
வுலகொடு என்‌ நெஞ்சு போர்செய்யுமோ? ஒன்றுர்‌ தோன்றவில்லையே 
என்று புலம்பா நிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “காமஞ்‌ சிறப்பினும்‌ (தொல்‌. கள. ௨0): 
என்னும்‌ விதிகொள்க. 

நிலவே, நீல்நிற விசும்பில்‌ பல்கதிர்‌ பரப்பிப்‌ 
பான்மலி கடலில்‌ பரந்துபட்‌ டன்றே 

ஊரே, ஓலிவருஞ்சும்மையொடு மலிதொகுபு சண்டிக்‌ 
கலிகெழு மறுகின்‌ விழவய ரும்மே 

டு. கானே, பூமலர்‌ கஞலிய பொழிலகம்‌ தோறும்‌ 

தாம்‌அமர்‌ துணையொடு வண்டிமி ரும்மே 
யானே, புனை இழை கஞொதிழ்த்த புலம்புகொள்‌ அவல: 
கனையிருங்‌ கங்கு லுங்‌ கண்படை இலனே [மொடு 
அதனால்‌, என்னொடு பொருங்கொல்‌இவ்‌ வுலகம்‌ 

௧௦. உலகமொடு பொருங்கொல்‌என்‌ அவலமு,று கெஞ்சே 


(சோ - ள்‌.) நிலவு நீல்‌ நிற விசும்பில்‌ பல்‌ கதிர்‌ பரப்பி - 
நிலவோவெனில்‌, நீல நிறமுடைய ஆகாயத்திலே பலவாய கதிர்‌. 
களைப்‌ பரப்பி; பால்‌ மலி கடலின்‌ பரந்து பட்டன்று - பால்‌ 
நிரம்பிய கடல்‌ போலப்‌ பரந்துபட்ட தன்மையதாயிராநின்றது; 
ஊர்‌ ஒலிவரும்‌ சும்மையொடு மலி தொகுபு ஈண்டிக்‌ கலி கெழு 
முகன்‌ விழவு அயரும்‌ - இந்‌ கிலா காளில்‌ இவ்வுரோவெனில்‌ 
தழைக்துவரும்‌ பேர்‌ ஒலியுடனே நிறைந்து ஒரு?சரக்‌ கூடி. ஓசை 
மிக்க தெருவெங்கும்‌ ,இருவிழாக்‌ கொண்டாடும்‌ கன்மையதா 
மிராகின்றது; கான்‌ மலர்‌ பூ கஞலிய பொழில்‌ அ௮கந்தோறும்‌ 
காம்‌ அமர்‌ துணையொடு வண்டு இமிரும்‌ - காடோவெனில்‌ 
மலர்க்‌,” பூ விளங்கிய சோலையினிடங்கள்‌ கோனும்‌ தாம்தாம்‌ 


(௫௯௦ நற்றிணை நானூறு 


விரும்பி யொழுகும்‌ பெண்‌ வண்டுடனே ஆண்வண்டுகள்‌ ஒலி 
செய்யாகின்றன; யான்‌ புனை இழை நெகிழ்த்த புலம்புகொள்‌ 
அவலமொடு கனை இருங்‌ கங்குலும்‌ கண்படை இலைன்‌ - இன்ன 
கொரு பொழுதிலே யாினொாருக்தியே அணிந்த கலன்களை நெகிழ 
விடுக,க கனிமையுடனே கொண்ட வருத்த.த்தொடு மிக்க நீடிய 
கங்குல்‌ முழுவதும்‌ கண்கள்‌ துயின்றிலேன்‌; அதனால்‌ - ஆதலின்‌ 
இங்கனம்‌ எல்லார்‌ செயலுக்கும்‌ மானுபாடாக யானிருத்தலால்‌ ; 
இ உலகம்‌ என்னொடு பொருங்கொல்‌ - இவ்வுலகம்‌ என்னொடு 
போர்‌ செய்து என்னை ஒழியப்‌ பண்ணுமோ ?; என்‌ அவலம்‌ 
உணும்‌ நெஞ்சு... அனறி யாதொரு பயனுமில்லாத எனது 
நெஞ்சம்‌; உலகமொடு பொருங்கொல்‌ - தன செயலுக்கு மாறு 
பாடாயிராகின்றது இவ்வுலகம்‌ என்னு உலகக்கோடு போர்‌ செய்ய 
எழுமோ 2 ஒன்றுக்‌ தோன்ற வில்லையே 7 எ ... று. 

வி-ம்‌.) யானே, ஏ : பிரிநிலை. நிலனே, ஊரே, கானே, ஏ: 
வினா. கான்‌ வண்டு இமிருமென்றது, இடத்து நிகழ்பொருளின்‌ 
தொழில்‌ இடத்தின்மேல்‌ ஏற்றிக்‌ கூறப்பட்டது. 

நிலவின்‌ குளிர்க்கு கதிர்‌ மேலேபடுதலும்‌ காமவேட்கை மீதார்த 
லின்‌, நிலாவை முதலில கூறினள்‌. வி.மாக்கண்டு ம௫ழ்தல்‌ கூடினர்க்‌ 
கன்றிப்‌ பிரிந்தார்க்‌ கன்பஞ்‌ செய்யாமையின்‌, ஏனை 3யார்‌ மதிழ்வதற்கும்‌ 
தான்‌ வருந்துவதற்குங்‌ காரணமாகிய திருவிழாவை உடன்‌ கூறினள்‌. 
உண்பார்‌ முன்‌ கிலையி3ல பசியால்‌ கொந்திரு£தார்‌ நெஞ்சம்‌ புண்ணாகி 
அழியுமன்றே! அவ்வண்ணம்‌ துணையோடு வண்டு இமிர்தலை நோக்க 
வும்‌ காமங்‌ கனற்றலா3ன வருந்திக்‌ கண்படை கொள்ளாமை 
கூறினாள்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு -ரை.) நிலன்‌ முதலியவற்றில்‌ ஏகாரம்‌ அசைகிலையுமாம்‌. 
நீல்‌ - நீலம்‌ என்பது குறைந்து நின்றது. ஓலிவரும்‌ - ஒருசொல்‌. 

(௩௪௮) 


௩௪௯. மிளைகிழான்‌ நல்வேட்டனார்‌ 
திணை : நெய்தல்‌. 


துறை : இது, தலைமகன்‌ தோழி கேட்பத்‌ தன்னுள்ளே சொல்லி 
யது, 


(து- ம்‌.) என்பது, களவொழுக்கத்துப்‌ பாங்கி மதியுடன்பாட்‌ 
டின்கண்‌ முன்னுறன்‌ முதலாகய மூவகையானும்‌ தோழி மதியுடன்‌ 
படுக்கின்றாள்‌; இவன்‌ ஒரு குறையுடையான்போலும்‌ அக்குறையும்‌ 
இவள்கண்ண3தயென ஆராயுங்காலை அதுகாறும்‌ பொறானாய்‌ அவள்‌ 
அறிந்து தன்‌ குறையை விரைவிலே முடிக்குமாறு யாம்‌ கொய்தும்‌ 
தூக்கியும்‌ குற்றும்‌ நாள்தோறும்‌ இவ்வண்ணம்‌ குற்‌ 3றவன்மாக்கள்‌ 
போலா யீருப்பவும்‌ பின்‌ கிற்றலை வெறாத நம்பால்‌ பரதவர்மகள்‌ எவ்‌ 
வாறு கருதியிருக்குமோ என்று நொந்து கூறாகிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, ஊரும்‌ பெயரும்‌......... தோழியைக்‌ குறை 
யுறும்‌ பகுதியும்‌”? (தொல்‌. கள. ௧௧) என்பதனால்‌ அமைத்துக்‌ கொள்க. 


மூலமும்‌ உரையும்‌. ௫௯௧ 


கடுந்தேர்‌ ஏறியுங்‌ காலின்‌ சென்றும்‌ 
கொடுங்கழி மருங்கின்‌ அடும்புமலர்‌ கொய்தும்‌ 
கைதை தூக்கியும்‌ கெய்தல்‌ குற்றும்‌ 
. புணர்ம்தாம்‌ போல உணர்ந்த நெஞ்சமொடு 
இ. வைகலும்‌ இனையம்‌ ஆகவுஞ்‌ செய்தார்ப்‌ 
பசும்பூண்‌ வேந்தர்‌ அழிந்த பாசறை 
ஓளிறுவேல்‌ அழுவத்துக்‌ களிறுபடப்‌ பொருத 
பெரும்புண்‌ உறுகர்க்குப்‌ பேஎய்‌ போலப்‌ 
பின்நிலை முனியா நம்வயின்‌ 
௧௦. என்னென நினையுங்கொல்‌ பரதவர்‌ மகளே. 
(சோ-ள்‌.) கடுந்‌ தேர்‌ ஏறியும்‌ காலின்‌ சென்றும்‌ - 
விரைந்த செலவினையுடைய கேரிலேறிச்‌ சென்றும்‌ பின்பு 
காலால்‌ நடந்து சென்றும்‌ இவளுக்கு ஏவல்‌ செய்து ஒழுகுபவனாக; 
கொடுங்‌ கழி மருங்கின்‌ அடும்பு மலர்‌ கொய்தும்‌ - வளைந்த 
கழியருனுள்ள அடும்பின்‌ மலரைப்‌ பறித்தும்‌ கைதை 
தூக்கியும்‌-,காழம்‌ பூவைப்‌ பறிக்குமாறு இவளைத்‌ தூக்கிகின்றும்‌; 
நெய்தல்‌ குற்றும்‌ - தழையுடை புனையவேண்டி நெய்தலந்‌தளிரை 
யும்‌,சூட அதன்‌ மலரையுங்‌ கொய்து கொடுத்தும்‌; புணர்ட்தாம்‌ 
போல உணர்ந்த நெஞ்சமொடு வைகலும்‌ இனையம்‌ ஆகவும்‌ - 
நரம்‌ காதலியை முயங்கனாம்‌ போலக்‌ கருதிய உள்ளததுடனே 
நாள்‌ தோணும்‌ இ.க்கன்மையேமாய்‌ இராகிற்கவும்‌; செய்‌ தார்ப்‌ 
பசும்‌ பூண்‌ வேந்தர்‌ அழிந்த பாசறை - புனைந்த மாலையணிர்‌,த 
பிய பூணையுடைய அரசர்கள்‌ போரிலே மடிற்‌த பாசறையின்‌ 
கண்ணே; ஒளிறு வேல்‌ அழுவத்து களிறு படப்‌ பொருத 
பெரும்புண்‌ உறுநர்க்கு - விளங்குஇன்ற படைக்கடலிலே களிற்று 
யானை படுமாறு போர்‌ செய்தலானாகய பெரிய புண்ணுற்றுக்‌ 
இடக் தாரை; பேஎய்‌ போல - வேறு காப்போர்‌ இன்மையால்‌ 
அவருடைய உயிர்‌ போமளவும்‌ ஓரியும்‌ பாறும்‌ நரியும்‌ கடித்து 
அவர்‌ கசையைக்‌ கொளளுமேயென்று இரக்கமுற்றுப்‌ பேய்‌ 
தானே காத்து நின்றுற்போல; பின்‌ நிலை முனியா நம்வயின்‌ 
இ.த்கோழியின்‌ பின்னின்று இவள்‌ ஆராயுமளவும்‌ வெறுப்படை 
யாது இரி௫ன்ற ஈம்மிடத்து; பர,தவர்‌ மகள்‌ என்‌ என நினையும்‌ - 
நம்கா,கலிடாகய பரதவர்‌ மகள்‌ எவ்வண்ணம்‌ மாறுபாடாகக்‌ கருதி 
யிருக்கன்றனளோ 7; எ- ஹு. ட 
(வி- ம்‌.) புண்பட்டாரைக்‌ காப்போரின்மையின்‌ அவருயிர்‌ 
போமளவும்‌ பேய்‌ அருகிருந்து காப்பதுபோல இவள்‌ ஆராய்ந்து கூறுங்‌ 
காறும்‌ பின்னே திரிந்து காத்து நின்றேனைன்௧. இது பேய்க்காஞ்சித்‌ 
துறை. “ஏமச்‌ சுற்ற மின்றிப்‌ புண்ணோன்‌, பேஎய்‌ ஓம்பிய பேய்ப்‌ 
பக்கமும்‌? (தொல்‌. பொ. கு. ௭௬)என்பதனான திக. 


௫௯௨ நற்றிணை நானூறு 


தன்‌ செல்வமிகுதி அறிவுறுத்‌ துவான்‌ தேரிலேறிப்‌ போந்தமை கூறி 
னான்‌, தான்‌ வந்தது ஆங்குப்‌ புறத்தார்க்குப்‌ புலனாகாதென்பதை அறி 
வுறுத்துவான்‌ காலினால்‌ நடந்து போந்தமையாற்‌ கூறினன்‌. தனது 
தேரை நிலவுமணம்‌ கான்யாற்றின்‌ நிற்கப்பணித்து வந்தனனென்ற 
வாறு, மலர்கொய்தன்‌ முதலாயினவற்றால்‌ தன்‌ பெருமைக்கு ஏலாச்‌ 
சிறுதகொழிலாகிய தன்‌ பணிவுடைமை கூறினன்‌. தலைவி தன்நிமித்தம்‌ 
இவள்பால்‌ எம்பெருமான்‌ இனி வந்தொழுகுவன்‌ போலுமென்று 
கருதுவள்‌ கொலென்பான்‌ என்‌ என நினையுங்கொல்‌ என்றான்‌. மெய்ப்‌ 
பாடு - தன்கண்‌ தோன்றிய பிணிபற்றிய இளிவரல்‌, பயன்‌ - தோழி 
கேட்டுக்‌ குறைமுடிப்பாளாவ து. 

(பெரு - ரை.) பெரும்புண்ணுறுஈர்‌ உயிர்போகாமையின்‌ பேஎய்‌ 


அணுக அஞ்சியும்‌ அகல மனமின்றியும்‌ நிற்றல்போல எனினுமாம்‌. 
செய்தார்‌? வினைத்தொகை. (௩௪௯) 


௩டு௦. பரணர்‌ 
திணை: மருதம்‌, 
துறை: இது, தலைமகள்‌ ஊடல்‌ மறுத்தாள்‌ சொல்லியது. 
(து-ம்‌.): என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்து ஆற்றாமை வாயி 
லாகப்‌ புகுந்து பள்ளியிடத்தானாகிய தலைமகனைத்‌ தலைமகள்‌ நெருங்கி 
ஊடல்‌ தீர்கின்றாள்‌, ஊரனே / எனது நலன்முழுவதுக்‌ தொலையினும்‌, 
என்னை நீ நெருங்க விடேன்‌; நெருங்க விடுவேனாயின்‌ என்வரைத்தன்றி 
என்கை நின்னை அணைத்து முயங்காசிற்கும்‌; சாந்த முதலாயின உடை 
யையாதலின்‌ நின்னை நீக்குவது கலங்கழிப்பது போலாம்‌; அதனால்‌ 
இங்கு வாராதேகொள்‌; நின்னொடு அப்பரத்தை நீடுவாழ்வாளாக என 
வெகுண்டு கூறாகிற்ப.து. 
(இ ட்ட ம்‌.) இதற்கு, 
“புகன்ற வுள்ளமொடு புதவோர்‌ சாயற்கு 
அகன்ற கிழவனை ப்‌ புலம்புஈனி காட்டி 
இயன்ற நெஞ்சர்‌ தலைப்பெயத்‌ தருக்க 
யெதிர்பெய்து மறுத்த ஈரத்து மருங்கினும்‌?” 
(தொல்‌. கற்‌. ௬) 
என்னும்‌ விதிகொள்க. 
வெண்ணெல்‌ அரி£ர்‌ தண்ணுமை வெரீஇப்‌ 
பழனப்‌ பல்புள்‌ இரியக்‌ கழனி 
வாங்குசினை மருதத்‌ தூங்கு துணர்‌ உதிரும்‌ 
தேர்வண்‌ விராஅன்‌ இருப்பை அன்னஎன்‌ 
௫. தொல்கவின்‌ தொலையினும்‌ தொலைக சார 
வீடேஎன்‌ வீடுக்குவென்‌ ஆயின்‌ கடைஇக்‌ 
கவவுக்கை தாங்கும்‌ மதுகையம்‌ குவவுமுலை. 


மூலமும்‌ உரையும்‌ (இ௯௩., 


சாடிய சாந்தினை வாடிய கோதையை 
ஆகில்‌ கலங்கழீஇ அற்று 
௧௦. வாரல்‌ வாழிய கவைஇநின்‌ றேளே. 


(சோடள்‌.) வெள்‌ ரெல்‌ அ௮ரிரா தண்ணுமை வெரீஇப்‌ 
பழனப்‌ பல்‌ பள்‌ இரிய - வெள்ளிய நெற்கதிரை அறுக்கும்‌ மள்ளர்‌ 
முழங்குனெற தண்ணுமைக்கு அஞ்சி வயலிலுள்ள பலவாகிய 
புள்ளினமெல்லாம்‌ இரிந்தோடிச்‌ செறிதலால்‌; கழனி வாங்கு 
சினை மருதம்‌ தூங்கு துணர்‌ உதிரும்‌ - வயலின்மீது தாழ்ந்து 
வளைந்த இளையையுடைய மருதமரத்தே தூங்குகின்ற பூங்கொத 
துக்கள்‌ உதிராநிற்கும்‌; தேர்‌ வண்‌ விரா௮ன்‌ இருப்பை அனன 
இரவலர்க்கு,த்‌ கேர்‌ கொடுக்கும்‌ வண்மையுடைய (விராஅன்‌) 
என்னும்‌ கொடைவள்ளலின்‌ *இருப்பையூர்‌' போனற; என்‌ 
தொல்‌ கவின்‌ தொலஃையினும்‌ தொலைக - எனது பழைய அழகெல்‌ 
லாம்‌ கெடுவ.காயினுங்‌ கெடுக; சார விடேஎன்‌ வீடுக்கு பவன்‌ 
ஆயின்‌ - என்னருகில்‌ நீ நெருங்குமாறு விடுவேனல்‌ லன்‌ 
அங்ஙனம்‌ விடுகிற்பேனாயின்‌; கடைஇக்‌ கவவுக்‌ கை தாங்கும்‌ * 
என்வாயினால்‌ நின்னை விலக்கப்பட்டும்‌ என்‌ ௮க.த்திடுகைகள்‌ 
நின்னை வல்லே அணைத்து முயங்காகிற்கும்‌; மதுகை குவவு முலை 
சாடிய சாந்‌ இனை வாடிய கோதையை - நீ,கானும்‌ வலிமையுடைய 
குவிந்த பரத்தையின்‌ கொங்கையினாலே சாடப்பட்ட சந்தனத்தை. 
யுடைய அவள்‌ குழைய முயங்கலாலே துவண்டு வாடிய மாலையை 
யுடையை; ஆகில்‌ கலம்‌ கழீஇ அற்று - ஆதலால்‌ நின்னை த: 
தீண்டுதல்‌ கலங்கழித்‌ தெறிந்‌,த தாழி முதலியவற்றைத்‌ தீண்டிய 
அத்தன்மைய தாகும்‌; வாரல்‌ கின்‌ தோள்‌ கவைஇ வாழிய - 
அதனால்‌ என்‌ மனையின்கண்ணே வாராதே கொள்‌; நினனை 
அணைத்து முயங்‌இ அப்பர,த்தை நின்னொடு நெடுங்காலம்‌ வாழ்வா 
ளாக/ ள.-. று. = 


(வி-ம்‌.) கடைஇ - வீலக்‌2; இதனை விலக்கவெனத்‌ திரிக்க. 


அவன்பால்‌ வைத்திருந்த அன்பின்மிகுதியை அறிவுறுத்துவாள்‌. 
காண்டலும்‌ கைகள்‌ நின்னை அணைத்து முயங்கு மென்றாள்‌. 


உள்ளுறை: மள்ளர்‌ தண்ணுமைக்கு அஞ்சிப்‌ புள்ளினம்‌ இரிந்‌ 
தோடி மருதிற்‌ செறிதலானே அம்‌ மருதங்களை அசைந்து பூங்கொத்‌ துக்‌ 
கள்‌ உதிரா நிற்குமென்றது, என்பால்‌ உனக்கு அன்பின்றி ஏதிலார்‌ 
கூறும்‌ பழிமொழியை அஞ்சி நீ இங்கு வருதலால்‌ என்னுள்ளம்‌ சின்னை 
வெறுத்தொழியாநிற்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி, பயன்‌ - 
ஊடல்‌ நீங்குதல்‌. 

(பெரு - ரை.) “ஆசில்‌ கலந்‌ தழீஇயற்று' என்றும்‌ பாடம்‌, நின்‌ 
நறோள்‌ பரத்தையை முயங்கி வாழிய எனினுமாம்‌, (௩௫0). 

௩. ௧-38 


௫௯௨ நற்றிணை நானூஅ 


தன்‌ செல்வமிகு தி அறிவுறுத்துவான்‌ தேரிலேறிப்‌ போந்தமை கூறி 
னான்‌. தான்‌ வந்தது ஆங்குப்‌ புறத்தார்க்குப்‌ புலனாகாதென்பதை அறி 
வுறுத்துவான்‌ காலினால்‌ நடந்து போந்தமையாற்‌ கூறினன்‌. தனது 
தேரை நிலவுமணம்‌ கான்யாற்றின்‌ நிற்கப்பணித்து வந்தனனென்ற 
வாறு, மலர்கொய்தன்‌ முதலாயினவற்றால்‌ தன்‌ பெருமைக்கு ஏலாச்‌ 
சிறுதொழிலாகிய தன்‌ பணிவுடைமை கூறினன்‌. தலைவி தன்றிமித்தம்‌ 
இவள்பால்‌ எம்பெருமான்‌ இனி வந்தொழுகுவன்‌ போலுமென்று 
கருதுவள்‌ கொலென்பான்‌ என்‌ என நினையுங்கொல்‌ என்றான்‌. மெய்ப்‌ 
பாடு - தன்கண்‌ தோன்றிய பிணிபற்றிய இளிவரல்‌, பயன்‌ - தோழி 
கேட்டுக்‌ குறைமுடிப்பாளாவது. 


(பெரு - ரை.) பெரும்புண்ணுறுஈர்‌ உயிர்போகாமைபின்‌ பேஎய்‌ 
அணுக அஞ்சியும்‌ அகல மனமின்றியும்‌ நிற்றல்போல எனினுமாம்‌. 
செய்தார்‌: வினைத்தொகை. (௩௫௧) 


௩டு௦, பரணர்‌ 
திணை: மருதம்‌, 
துறை: இது, தலைமகள்‌ ஊடல்‌ மறுத்தாள்‌ சொல்லியது. 
(து-ம்‌.): என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்து ஆற்றுமை வாயி 
லாகப்‌ புகுந்து பள்ளியிடத்தானாகய தலைமகனைத்‌ தலைமகள்‌ நெருங்கி 
ஊடல்‌ திர்கின்றாள்‌, ஊரனே / எனது நலனமுழுவதுந்‌ தொலையினும்‌, 
என்னை நீ நெருங்க விடேன்‌; நெருங்க விடுவேனாயின்‌ என்வரைத்தன்றி 
என்கை நின்னை அணைத்து முயங்காிற்கும்‌; சாந்த முதலாயின உடை 
யையாதலின்‌ நின்னை நீக்குவது கலங்கழிப்பது போலாம்‌; அதனால்‌ 
இங்கு வாராதேகொள்‌; நின்னொடு அப்பரத்தை நீடுவாழ்வாளாக என 
வெகுண்டு கூறாகிற்பது, 
(இ-ம்‌.) இதற்கு, 
“புகன்ற வுள்ளமொடு புதவோர்‌ சாயற்கு 
அகன்ற கிழவனைப்‌ புலம்புஈனி காட்டி 
இயன்ற நெஞ்சந்‌ தலைப்பெயத்‌ தருக்க 
யெதிர்பெய்து மறுத்த ஈரத்து மருங்கினும்‌”? 
(தொல்‌. கற்‌. ௬) 
என்னும்‌ விதிகொள்க. 
வெண்ணெல்‌ அரி£ர்‌ தண்ணுமை வெரீஇப்‌ 
பழனப்‌ பல்புள்‌ இரியக்‌ கழனி 
வாங்குசினை மருதத்‌ தூங்குதுணர்‌ உதிரும்‌ 
_. தேர்வண்‌ விராஅன்‌ இருப்பை அன்னஎன்‌ 
௫. தொல்கவின்‌ தொலையினும்‌ தொலைக சார 
வீடேஎன்‌ விடுக்குவென்‌ ஆயின்‌ கடைஇக்‌ 
கவவுக்கை தாங்கும்‌ மதுகையம்‌ குவவுமுலை. 


மூலமும்‌ உரையும்‌ இக 


சாடிய சாந்தனை வாடிய கோதையை 
ஆகில்‌ கலங்கழீஇ அற்று 
௧௦. வாரல்‌ வாழிய கவைஇறின்‌ றேளே. 


(சோடள்‌.) வெள்‌ ரெல்‌ ௮ரிரர்‌ தண்ணுமை வெரிஇப்‌ 
பழனப்‌ பல்‌ (புள்‌ இரிய - வெள்ளிய நெற்கதிரை அறுக்கும்‌ மள்ளர்‌ 
முழங்குனெற தண்ணுமைக்கு அஞ்சி வயலிலுள்ள பலவாகிய 
புள்ளினமெல்லாம்‌ இரிந்தோடிச்‌ செறிதலால்‌; கழனி வாங்கு 
. சினை மருதம்‌ தூங்கு துணர்‌ உதிறாம்‌ - வயலின்மீது தாழ்ந்து 
வளைந்து கஇளையையுடைய மருதமரத்தே தூங்குகின்ற பூங்கொத்‌ 
துக்கள்‌ உதிராநிற்கும்‌; தேர்‌ வண்‌ விரா௮ன்‌ இருப்பை அன்ன 
இரவலர்க்குத்‌ தேர்‌ கொடுக்கும்‌ வண்மையுடைய (விராஅன்‌) 
என்னும்‌ கொடைவள்ளலின்‌ *இருப்பையூர்‌' போனற; என்‌ 
கொல்‌ கவின்‌ தொலஃையினும்‌ தொலைக - எனது பழைய அழகெல்‌ 
லாம்‌ கெடுவ,காயினுங்‌ கெடுக; சார விடேஎன்‌ விடுக்கு பவன 
ஆயின்‌ - என்னருகில்‌ 8 ரெறுங்குமானு விடுவேனல்‌ லன்‌ 
அங்ஙனம்‌ விடுகிற்பேனாயின்‌; கடைஇக்‌ கவவுக்‌ கை தாங்கும்‌ * 
என்வாயினால்‌ நின்னை விலக்கப்பட்டும்‌ என்‌ அ௮கத்இிடுகைகள்‌ 
நின்னை. வல்லே அணைத்து முயங்காகிற்கும்‌; மதுகை குவவு முலை 
சாடிய சாந்தனை வாடிய கோதையை - நீ.தானும்‌ வலிமையுடைய 
குவிற்‌ க பர,த்தையின்‌ கொங்கையினாலே சாடப்பட்ட சந்‌தன,த்கை. 
யுடைய அவள்‌ குழைய முயங்கலாலே துவண்டு வாடிய மாலையை 
யுடையை; ஆகில்‌ கலம்‌ கழீஇ அற்று - ஆதலால்‌ நின்னை 5. 
தீண்டுதல்‌ கலங்கழித்‌ தெறிந்த தாழி முதலியவற்றைத்‌ தீண்டிய 
அத்தன்மையதாகும்‌; வாரல்‌ கின்‌ தோள்‌ கவைஇ வாழிய - 
அதனால்‌ என்‌ மணையின்கண்ணே வாராதே கொள்‌; நினனை 
அணை த்து முயங்‌இ அப்பர,த்தை நின்னொடு நெடுங்காலம்‌ வாழ்வா 
ளாக/ எ. று, ம்‌ 


(வி-ம்‌.) கடைஇ - விலக்க; இதனை விலக்கவெனத்‌ திரிக்க. 


அவன்பால்‌ வைத்திருந்த அன்பின்மிகுதியை -அறிவுறுத்துவாள்‌. 
காண்டலும்‌ கைகள்‌ நின்னை அணைத்து முயங்கு மென்றாள்‌. 


உள்ளுறை: மள்ளர்‌ தண்ணுமைக்கு அஞ்சிப்‌ புள்ளினம்‌ இரிந்‌ 
தோடி மருதிற்‌ செறிதலானே அம்‌ மருதங்களை அசைந்து பூங்கொத்துக்‌ 
கள்‌ உதிரா நிற்குமென்றது, என்பால்‌ உனக்கு அன்பின்றி ஏதிலார்‌ 
கூறும்‌ பழிமொழியை அஞ்சி நீ இங்கு வருதலால்‌ என்னுள்ளம்‌ என்னை 
வெறுத்தொழியாநிற்கும்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - வெகுளி, பயன்‌ - 
ஊடல்‌ நீங்குதல்‌. 

(பெரு - ரை.) “ஆசில்‌ கலர்‌ தழீஇயற்று' என்றும்‌ பாடம்‌, நின்‌: 
நறேள்‌ பரத்தையை முயங்கி வாழிய எனினுமாம்‌, (௩60). 

௩. நா_—88 


(நிச க, ற்‌ நிக காணனூறு 


௩.௫௧. மஅரைக்‌ கண்ணத்தனார்‌ 
திலா: குறிஞ்சி. 


நுறை: இது, தோழி அருகடுத்தது. 

(நு-ம்‌) என்பது, களவின்‌ வழி வந்தொழுகுக்‌ தலைமகன்‌ இடை 
யீடு முதலாய காரணங்களாலே சிலபொழுது வாராதொழிதலும்‌, தலை 
மகளின்‌ மமேனிமெலிக்து வாடியதறிந்த அன்ன அது முருகணங்குபோலு 
மென்று வேருக உணர்ந்து வெறி அயருமாறு தொடங்கனாளாக, அது 
கண்ட தோழி அருகு சென்று அன்‌ யை, ரீ வெறியயர்ந்து வருந்தாதே 
கொள்‌; என்‌ தோழியை இன்னு மொருகால்‌ நமது புனங்காவ லோம்பு 
மாறு செல்ல மொழிவை3யல்‌, அவள்‌ இழந்த நலனை யெய்துவள்‌ 
காணென ஆம்நீது கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, 

“ஐய்ச்‌ செய்கை தாய்க்கெதிர்‌ மறுத்துப்‌ 

பொய்யென மாற்றி மெய்வழிக்‌ கொடுப்பினும்‌" 

(தொல்‌. கள. ௨௩) 
என்னும்‌ விதிகொள்க. 
இளமை தீர்ந்தனள்‌ இவளென வளமனை 
அருங்கடிப்‌ படுத்தனை யாயினுஞ்‌ சிறந்திவள்‌ 
பசம்தனள்‌ என்பது உணராய்‌ பல்காள்‌ 
எவ்வ நெஞ்சமொடு தெய்வம்‌ பேணி 
வருந்கல்‌ வாழிவேண்டு அன்னை கருந்தாள்‌ 
வேங்கைஅம்‌ குவட்டிடைச்‌ சாந்தில்‌ செய்த 
களிற்றுத்துப்பு அஞ்சாப்‌ புலியதள்‌ இதணத்துச்‌ 
சிறுதினை வியன்புனங்‌ காப்பின்‌ 
பெறுகுவள்‌ மன்னோஎன்‌ தோ ழிதன்‌ நலனே - 

(சொ - ள்‌.) அன்னை வாழி வேண்டு - அன்னாய்‌! வாழ்வா 
யாக ! யான்‌ கூறுகன்றகனைக்‌ கேட்பாயாக 1 இவள்‌ இளமை 
இர்க்தனள்‌ என - இவள்‌ பெதும்பைப்‌ பருவம்‌ நீங்கப்‌ பெற்றவ 
ளென்று; வள மனை அருங்கடிப்‌ படுத்தனே ஆயினும்‌ - வளம்‌ 
பொருந்திய மாளிகையிலே பெயர்ந்து போ தற்கரிய காவலுட்‌ 
படுத்தனையாயினும்‌; கறந்த இவள்‌ பசந்தனள்‌ என்பது 
உணராய்‌ _- றந்த இவள்‌ பசப்படைக்‌ தனள்‌ என்பதனை உணர்ந்‌ 
தனை யல்லையாய்‌; பல்‌ காள்‌ எவ்வ கெரசமமொடு தெயவம்‌ பேணி 
வருந்தல்‌ - பல காளும்‌ துன்பம்‌ பொருந்திய நெஞ்சக்துடனே 
முருகவேல்‌ விரும்பி இல்லகத்‌ தழைத்து வெறிக்களந்‌ இருத்தி 
வெறியெடுத்து வருந்தாதே கொள்‌; கருக்‌, தாள்‌ வேங்கை அம்‌ 
குவட்டிடை - கரிய அடியையுடைய வேங்கை மரங்கள்‌ கிரம்பிய 


6) 


மூலமும்‌ உரையும்‌ ௫௯௫ 


அறிய குன்றினிட,த,இலே; சாந்தின்‌ செய்த களிற்றுத்‌ தப்பு 
அஒசாப்‌ புலி அதள்‌ இதணக்து- சந்தனமரததாற்‌ செய்த 
களிற்றியானையின்‌ வலிமைக்கு அன்சா,த புலித்‌ தோலால்‌ வேய்ந்த 
கட்டுப்‌ பரணிடத்திலே தங்கியிருந்து; சிறுதினை வியன்‌ புனங்‌ 
காப்பின்‌ - சிறிய இனைகளையுடைய அகன்ற புன ததை மறுபடியுஞ்‌ 
சென்று பாதுகா,த்திருப்பாளாயின்‌; என்‌ கோழி தன்‌ நலன்‌ 
பெறுகுவள்‌ மன்‌-என்‌ தோழி தன்‌ அழகை மீட்டும்‌ பெருகிற்பள்‌, 
அது வீணே கழிகின்றது: எ - ணு. 

(வி-ம்‌.) புலித்‌2தாலால்‌ வேய்ந்த இதணாதலின்‌, யானை கறுவு 
கொண்டு மோதினும்‌ சிதைவுபடாத பரணென்பது; அனைய பரணி 
லிநப்பேமாதலின்‌ யாங்களும்‌ இவ்‌ வேலன்‌ எடுக்கும்‌ வெறியாட்டி 
னுக்கு அஞ்சேமென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வெறி 
விலக்கல்‌, 

(பெரு - ர.) சாந்திற்‌ செய்த இதணம்‌, புலியதள்‌ இதணம்‌ 
எனத்‌ தனித்தனி கூட்டுக. இளமை - பேதைப்பருவம்‌ என்க. 
“வேங்கையங்‌ கவட்டிடை' என்றும்‌ பாடம்‌. தினையையுடைய அகன்ற 


புனம்‌ என்க. (௩௫௧) 
௩௫௨. மதுரைப்பள்ளி மருதங்கிழார்‌ மகனார்‌ 
சொகுத்தனார்‌ 

தின: பாலை. 


துறை: இது, பொருள்வயிற்பிரிந்த தலைமகன்‌ இடைச்சுரத்துக்‌ 
கண்‌ ஆற்றுனாய்த்‌ தன்னுள்ளே சொல்லியது. 

. (து-ம்‌.) என்பது, அங்ஙனம்‌ சுரநெறி செல்கின்ற தலைமகன்‌ 
அன்‌ காதலியை நினைத்துக்‌ கண்களை மூடியிருந்து விழித்தலும்‌, தலைவி 
யின்‌ உருவம்‌ தோன்றலால்‌ வியந்து, இஃதென்னை நாம்‌ செல்லவும்‌ 
அரிய இக்கெறியில்‌ இவ்விள மடந்தை எவ்வாறு வந்தனள்‌ கொல்லோ; 
இவள்‌ இரங்கத்தக்காளாயினாளே என்று மருண்டு கூறுகிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “மீட்டு வரவு ஆய்ந்த வகையின்‌ கண்ணும்‌"? 

(தொல்‌. கற்‌. ட) என்பதனாற்‌ கொள்க. 

இலைமாண்‌ பகழிச்‌ சிலைமாண்‌ இரீஇய 
அன்பில்‌ ஆடவர்‌ அலைத்தலின்‌ பலருடன்‌ 
வம்பலர்‌ தொலைந்த அருஞ்சுரக்‌ கவலை 
அழல்போல்‌ செவிய சேவல்‌ ஆட்டி 

௫, நிழலொடு கதிக்கும்‌ நிணம்புரி மு.துகரி 
பச்குன்‌ கொள்ளை மாந்திவெய்து உற்றுத்‌ 
தேர்‌திகழ்‌ வறும்புலந்‌ துழைஇ நீர்கயந்து 
பதுக்கை நீழல்‌ ஒதுக்கம்‌ பெறாஅ 


இ௯௭ நற்றிணை நானூறு 


அஞ்சுவரு கவலை வருதலின்‌ வருந்திய 
௧௦. நமக்கும்‌ அரிய வாயின அமைத்தோள்‌ 

மாண்புடைக்‌ குறுமகள்‌ நீங்கி 

யாங்குவம்‌ தனள்கொல்‌ அளியள்‌ தானே. 


(சோஃள்‌.) இலை மாண்‌ பகழிச்‌ கலை மாண்‌ இரீஇய அன்பு! 


இல்‌ ஆடவர்‌ - இலைவடிவாயெ மாட்சிமைப்பட்ட அம்பை 
வில்லிலே மாண்புபட இருத்திய உயிர்களிட தீது அன்பில்லாத 
மறவர்‌; அலைத்தலின - கொன்று அலைத்தலாலே ; வம்பலர்‌ 
தொலைந்த அருஞ்சுரக்‌ கவலை - அயல்‌ நாட்டினர்‌ பலரும்‌ அவ்‌ 


விடத்தில்‌ இறந்து ந்த செல்லு தற்கரிய சுர,த திலுள்ள கவர்‌ தக. 


நெறியில்‌ அக்யனம்‌ கடந்த பிணங்களை) அழல்‌ போல்‌ செவிய 
சேவல்‌ ஆட்டி - அழல்‌ போலுனெற சிவந்த செவியையுடைய 
கழுனே சேவல்‌ தின்னாவாறு அதனை வெருட்டி அலைத்து; 
கிழலொடு கதஇிக்கும்‌ நிணம்‌ புரி முதுகரி- தன்‌ -நிழலைப்‌ பார்தது 
மகிழ்ந்து வீளையாடுகன்ற ஊனைத்‌ இன்னு,கலில்‌ விருப்ப மிக்க 


முதிய ஈரி; பச்சூன்‌ கொளளை மாந்தி வெய்து உற்று நீர்‌ நயந்து: 
கேர்‌ இகழும்‌ வறம்‌ புலம்‌ துழைஇ- பசிய தசையை நிரம்ப,க- 


தன்று வாய்‌ வநந்து நீர்‌ பருக விரும்பிப்‌ பேய்‌ கேதர்‌ விளங்கு 
கீன்ற நீரற்ற வறும்‌ புலத்தை நீர்‌ உள்ள இடமென்னு சென்று 
அஃந்து; பதுக்கை நீழல்‌ ஒதுக்கு இடம்‌ பெறா௮ அஞ்சுவரு 
கவலை - நீர்‌ அங்குக்‌ டைக்காமையாலே வருந்‌திக ௧ ற்குவியலின 
கிழலிலேகான்‌ வெயிலுக்கு ஓதுங்கியிருக்கவும்‌ இடம்‌ பெருது 
வருந்துன்ற அஞ்சத்தக்க  பலவாய வழி; வருதலின்‌ வரும்‌ 
திய மக்கும்‌ அரிய அயீன - வருதலானே வருந்திய நமக்கும்‌: 
கடத்தற்கு அரிய வாயின; அமைத்‌ தோள்‌ மாண்பு உடைக்‌ 
குறமகள்‌ நீங்கி யாங்கு வந்தனள்‌ - இ.த்‌தன்மையவாயெ வழியில்‌ 
குகலில்‌ போன்ற தோளையுடைய மாட்சிமைப்பட்ட இளமடந்தை: 
யாய ௩ம்‌ காதலி தானிருக்கும்‌ மாளிகையினின்று நீங்கி 
எவ்வாறு வந்தனளோ2: அளியள்‌ - இவள்‌ இரங்கத்‌ தக்காள்‌' 
காண்‌; எ- அ. 

(வி-ம்‌.) போல்செவி : வினைத்தொகை. ஆட்டுதல்‌ - அலைத்தல்‌. 
கதித்தல்‌-விளையாடுதல்‌. கொள்ளை - மிகுதி. 

இறைச்சி:--ஆறலைப்போர்‌ கொன்றொழித்த பிணங்களைக்‌ கழுகு. 
இன்னதபடி அலைத்தோப்பிக்‌ கதிக்கின்ற நரி, தானே தின்று உண்ண 
நீர்‌ பெறாது, ஓதுங்க மீழலின்றி வருந்துங்‌ கான மென்றது, ஊழ்வினயி: 
னாலே தரப்பட்ட என்‌ காதலியைப்‌ பசலை தோன்றாதபடி மஒழ்ச்சியுற்ற- 
யான்‌ நுகர்ந்து ஈதல்‌ முதலாயவற்றுக்கு உரிய பொருள்பெறா து எய்தும்‌ 
இடனுக்‌ தெரிதலின்றி வருந்தாகின்‌?றன்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு.-- 
மருட்கை. பயன்‌ - இடைச்சுரத்தழுங்கல்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪ 


. (பெரு -ரை.) குறுமகள்‌ என்றது தன்‌ மனக்கண்ணிற்‌ றோன்றும்‌ 
உருவெளியை. “அருஞ்சுரக்‌ கவலை! என்றும்‌ பாடம்‌. (௩௫௨) 


௩௫௩.' கபிலர்‌ 


தீனை: குறிஞ்சி. 
யி்‌ இது, தோழி ஆற்றதருமை யஞ்சித்‌ தான்‌ ஆற்றாளாய்ச்‌ 
சால்லிய து. 

, (தி-ம்‌.) என்பது, களவின்‌ வழிவந்‌ தொழுகும்‌ தலைமகன்‌ இர 
-வின்கண்‌ வருதலையறிந்த தோழி நெருங்கி : £மலைநாடனே ! இரவின்‌ 
கண்ணே கொடிய நெறியில்‌ வருதலால்‌ நீ சால்புடையை அல்லையென 
வெகுண்டு கூறி உள்ளுறையால்‌ மணஞ்‌ செய்துகொள்ள வருவாயாக 
வெனவும்‌, “அங்ஙனம்‌ வருவை யேல்‌ எமர்‌ எதிர்கொண்டு மகட்கொடை 
நேர்வ ரெனவுந்‌ தெளியக்‌ கூறாநிற்பது. 

. (இ-ம்‌.) இதற்கு, ““ஆற்றது இமை அறிவுறு கலக்கமும்‌!” (தொல்‌. 
கள, ௨௩) என்னும்‌ விதிகொள்க. 
ஆளில்‌ பெண்டிர்‌ தாளின்‌ செய்த 
நுணங்குநுண்‌ பனுவல்‌ போலக்‌ கணங்கொள 
ஆடுமமை தவழுங்‌ கோடுயர்‌ நெடுவரை 
முடமுதிர்‌ பலவின்‌ குடமருள்‌ பெரும்பழங்‌ 
௫. கல்லுழு குறவர்‌ காதல்‌ மடமகள்‌ 
கருவிரன்‌ மந்திக்கு வருவிருந்து அயரும்‌ 
வான்தோய்‌ வெற்ப சான்றோய்‌ அல்லைஎம்‌ 
்‌ காமங்‌ கனிவது ஆயினும்‌ யாமத்து 
இரும்புலி தொலைத்த பெருங்கை யானை 
௧௦. வெஞ்சின உருமின்‌ உரறும்‌ 
அஞ்சுவரு சிறுநெறி வருத லானே. 
(சோ - ள்‌.) ஆள்‌ இல்‌ பெண்டிர்‌ தாளின்‌ செய்த நுணங்கு 
அண்‌ பனுவல்‌ போல - கேட்டத்திற்குரிய காதலன்‌ இல்லாத 
காப,தமகளிர்‌ தாம்‌ தேடி உண்ணுமாறு முயன்று நாற்கின்ற 
நுணங்கிய நுண்ணிய பஞ்சுபோல; கணம்‌ கொள ஆடும்‌ மழை 
தவமும்‌ கோடு உயர்‌ நெடு வரை - கூடடமாகக்‌ காற்றால்‌ அலைபப்‌ 
“படும்‌ மேகக்‌ தவழ்கின்ற கொடுமுடிகள்‌ உயர்ந்த நெடிய மலை 
மிடத்து; முடம்‌ முதிர்‌: பலவின்‌ குடம்‌ மருள்‌ பெரும்பழம்‌ - 
மூடபபட்டு முதிர்ந்த பலாமரத்திலுள்ள குடம்‌ போன்ற பெரிய 
யழத்தின்‌ சுளையை; கல்‌ உழு குறவர்‌ கர,தல்‌ மடம்‌ மகள்‌ - மலைச்‌ 
சாரலில்‌ உழுதுண்டு வாழுங்‌ குறவர்‌ தாம்‌ அன்போடு பெற்று 
வளர்த்து வருனெற இளமகள்‌; ௧௫ விரல்‌ மந்திக்கு வரு விருந்து. 


௫௬௮] நற்றிணை நானுறு 


அயரும்‌ - கரிய விரலையுடைய மந்‌தியை வருவிருந் காக ஏற்றுச்‌: 
கொண்டு கொடுத்து ஓம்பாகிற்கும்‌; வான்‌ தோய்‌ வெற்ப - விசும்‌ 
பீல்‌ நீண்ட மஃைகாடனே /; எம்‌ காமம்‌ கனிவது ஆயினும்‌ - 
எம்பால்‌ நீ காமம்‌ மிகுதியாகக்‌ கொண்டிருப்பினும்‌; யாமத்து' 
இரும்புலி கொலைத்த பெருங்கை யானை வெஞ்சின உருமின்‌ 
உரும்‌ - இரவு ௩டுயாமத்துக கரிய புலியைக்‌ கொன்ற பெரிய: 
கைமையுடைய யானை கொடிய சினக்ையுடைய இடிபோல 
முழங்கா கிற்கும்‌; அஞ்சு வரு சிலு நெறி வருகலான்‌ - யாவரும்‌. 
அஞ்சுகன்‌ று சிறிய கொடிய வழியின்‌ வருகலானே; சானறோய்‌ 
அல்லை - நீ சால்புடையையல்லை; 'ஆ,தலின்‌ இங்கனம்‌ நீ வருதலை 
கீககி வெறு தக்கதொன்றனைச்‌ செய்வாயாக /ள- ஹு. 


(வி - ம்‌.) ஆளில்‌ பெண்டிர்‌ - பொருள்‌ தேடிவந்து பாதுகாக்குங்‌ 
கணவனை இழந்த கைம்மை மகளிர்‌. பனுவல்‌ - பறித்த பஞ்சு. ““பருத்‌ 
சீப்‌ பெண்டின்‌ பனுவ லன்ன” என்றார்‌ (௧௨௫) புறத்தினும்‌. முட 
முதிர்பலா - இளமகள்‌ &ழ்நின்ற டியே பறித்தற்குரியது. 

உள்ளுறை குறவர்‌ மடமகள்‌ பலவின்பழத்துச்‌ சுளையை மந்தியை 
வீருந்தாகக்‌ கொண்டு ஓம்புமென்ற.து, நீ மணஞ்‌ செய்துகொள்ள வரின்‌ 
எஞ்சுற்றத்தார்‌ நின்னை மணமகனாக ஏற்றுமகட்கொடை நேர்வரென்ற 
தாம்‌. 

பசித்துவந்த மந்தியையும்‌ ஒம்புபலையுடையையா யிருந்தும்‌ நின்னை 
அடைக்கலம்புக்க இவள்‌ அஞ்சாவாறு வரைந்தா யல்லையே யென்‌ 
திரங்யெதென்பது. 

இத்தகைய கொடிய நெஞ்சனையாகய நின்‌ மலையின்‌ கண்ணே 
மஞ்சும்‌ தவழாநின்றதே / இஃதென்ன வியப்போ எனப்‌ பொருளின்‌ 
புறத்தே இறைச்சி தோன்றுவதும்‌ அறிக. மெய்ப்பாடு - பெருமிதம்‌2- 
பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு -ரை.) தாளில்‌- தமது முயற்சியாலே, வருவிருந்து £ 
வினைத்தொகை. எம்‌ காமம்‌ - எம்முடைய காமம்‌ எனினுமாம்‌. (௨௫௧.) 


௩௫௫. உலோச்சனார்‌ 
திலா: நெய்தல்‌. 


துறை: (௪) இது, தோழியாற்‌ செறிப்பறிவுறீஇ வரைவு கடா 
யது. 


(து- ம்‌.) என்பது, களவின்‌ வழிவந்‌ தொழுகும்‌ தலைமகனை 
நெருங்கிய தோழி, “ஐய / நினது கேண்மை அலராய்‌ வீளைகன்ற' 
தென்று கூறி, இறைச்சியாலே தலைமகளை இல்வயிற்‌ செறித்தமை 
வல்லி, அஃது எவ்வாறு யாங்கள்‌ பொறுப்பதென வரைவுகடாவா 

ற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, “காப்பின்‌ கடுமை......... அனைநிலை வகை. 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. ல ப 1! 


மூலமும்‌ உரையும்‌ (௫௯௯ 


திறை: (௨) மனைவயின்‌ தோழியைத்‌ தலைமகன்‌ புகழ்ந்தாற்குத்‌ 
தோழி மறுத்துச்‌ சொல்லியதாஉமாம்‌. 

(நு-ம்‌.) என்பது, மணமனையின்‌ மற்றைநாள்‌ செவிலியொடு 
புகுந்த தோழியை “நீ நன்றாக இறைமகளை ஆற்றியிருந்தா'யென்று தலை 
மகன்‌ புகழ்தலும்‌ “நீ கொண்ட கேண்மை எங்குங்‌ கெளவையாதியது; 
அதனை நின்‌ காதலியே பொறை யொடு நீ வாராமையாலுண்டாகய 
தனது காம நோயையும்‌ ஆற்றியிருந்ததன்றி யான்‌ ஆற்றுவிக்குமாறு 
கிடந்ததென்னை” யென்று தோழி மறுத்துக்‌ கூறாகிற்பது மாகும்‌. 
 (இ-ம்‌.. இதற்கு, “பெறற்கரும்‌ பெரும்பொருள்‌ முடிந்தபின்‌ 
வந்த தெறற்கரு மரபிற்‌ சிறப்பின்‌ கண்ணும்‌'' (தொல்‌. கழ்‌. ௧) 
என்னும்‌ வித கொள்க. 

தானது பொறுத்தல்‌ யாவது கானல்‌ 
ஆட ரை ஒழித்த மீடிரும்‌ பெண்ணை 
வீழ்கா வோலைச்‌ சூழ்சிறை யாத்த 
கானல்‌ நண்ணிய வார்மணல்‌ முன்றில்‌ 

டு. எல்லி அன்ன இருள்நிறப்‌ புன்னை 
நல்லரை முழுமுதல்‌ அவ்வயின்‌ தொடுத்த 
தூங்கல்‌ அம்பித்‌ தூவலஞ்‌ சேர்ப்பின்‌ 
கடுவெயில்‌ கொதித்த கல்விளை உப்பு 
நெடுநெறி ஓழுகை நிரைசெலப்‌ பார்ப்போர்‌ 

௧௦. அளம்போகு ஆகுலங்‌ கடுப்பக்‌ 

கெளவையா கின்றது ஐயநின்‌ நட்பே. 


(சோ - ள்‌.) ஐய கானல்‌ ஆடு அரை ஒழித்த நீடு இரும்‌ 
பெண்ணை வீழ்‌ கா ஓலைச்‌ சூழ்‌ சிறை யாத்த - ஐயனே ! கழிச்‌ 
சோலையிட த்‌.துக்‌ காற்றுலசைகின்ற அடியில்‌ உள்ளவற்றை 
வெட்டி. ஒழிக, தலானே நெடிய கரிய பனையினின்று விழுகின்ற 
காவிக்‌ கொணர்ந்த ஓலையைச்‌ சூழ்னெற வேலியில்‌ மறைபடக்‌ 
கட்டிய; கானல்‌ நண்ணிய வார்மணல்‌ முன்றில்‌ - கடற்கரைச்‌ 
சோலையையடு தத வெளிய மணலையுடைய முன்றிலின்கண்ணே; 
எல்லி அன்ன இருள்‌ நிறப்‌ புன்னை நல்‌ அரை முழுமுதல்‌ அவ்‌ 
வயின்‌ தொடுத்த - இரவு போன்ற இருண்ட நிறத்தையுடைய 
புன்னையின்‌ நல்ல பெரிய அடி.மரத்திலே பிணித்துக்கடதத 
லானே; தூங்கல்‌ அம்பி தரவல்‌ அம்‌ சேர்ப்பின்‌ - தங்குதல்‌ 
கொண்ட கோணியையுடைய நீர்‌த்துவலை தெறித்துவிழும்‌ கடற்‌ 
கரையிட தேத; கடு வெயில்‌ கொதித்த கல்‌ வினை உப்பு நெடுநெறி 
ஒழுகை நிரை செலப்‌ பார்ப்போர்‌ - கடுகய வெயிலினாற்‌ கொதிக்‌ 
கின்ற கல்லாக வினணைம்‌,த உப்புக்களை ஏற்றி நீண்ட நெறியிலே 
செலுத்தும்‌ பண்டிகள்‌ கிரையாகச்‌ செறிந்து செல்லுமாறு உரய்பி 


௭0௦ நற்றிணை கானூஅ 


பயோட்டுஜன்ற உப்புவாணிகர்‌; அளம்‌ போகு ஆகுலம்‌ கடுப்ப - 
அள,த்து வெளியிலே போகும்‌ பேரொலிபோல; நின்‌ நட்பு 
கெளவை ஆஇன்றது - நின்னால்‌ செய்யப்பட்ட கேண்மையான து 
பழிச்சொல்லுக்கிடமாயிராகின்றது; அது பொறு க்கல்‌ யாவது- 
அந்வனம்‌ பரந்த அலரால்‌ இற்செறிக்கப்பட்ட யாங்கள்‌ அவ்‌ 
வில்வயிற்‌ செறிப்பை எவ்வாறு பொறுப்பது? ஆய்ந்து கூறுவா 


யாக/ எ_ ஹு. 


(வி- ம்‌.) ஓழுகை- பண்டி. பெண்ணை அரையொழித்த வீழ்கா 
வோலை யென்பது, பனையின்‌ அடியிலிருந்து வெட்டாது விடப்பட்‌ 
டிருக்து அப்பொழுது வெட்டி வீழ்த்திய ஓலை யென்க. 


இறைச்சி: ஓலைச்‌ சூழ்சிறையாத்த கானலென்றது, எமரும்‌ 
அன்னையும்‌ எமது இல்லகத்தைக்‌ காவலோம்பலாயினா ராதலின்‌, கீ 
இரவுக்குறி வருவதற்கு இயலாதெனவும்‌, புன்னை அடிமரத்திலே 
தோணி இயக்கமறப்‌ பிணித்ததென்ற து தலைமகள்‌ புறத்துவந்து இயங்‌ 
காவாறு இல்வயின்‌ செறிக்கப்பட்டாளெனவுங்‌ கூறியதாம்‌. மெய்ப்‌ 
பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

இரண்டாம்‌ துறைக்கு அங்குக்கூறிய குறிப்பை விரித்துரைத்துக்‌ 
கொள்க. அதற்கு மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - மகிழ்தல்‌. 

(பெரு - ரை.) அது - அக்கெளவையை எனினுமாம்‌. காவோலைப்‌ 


பெயர்‌ - பனையின்‌ அடிதொட்டு நுனிகாறும்‌ அடர்ந்திருந்து அப்பனைக்‌ 
குப்‌ பாதுகாவலாக அமைதலின்‌ அவ்வோலைகள்‌ காவோலை எனப்‌ 


பட்டன என்க. ஆகுலம்‌ - ஆரவாரம்‌. (௩௫௪) 
ND Sd sins 
திணை : குறிஞ்சி. 


துறை: (௧) இது, தோழி அருகடுத்தது. 


(து- ம்‌.) என்பது, களவின்‌ வழிவந்தொழுகுந்‌ தலைமகன்‌ ஒரோ 
வொருகால்‌ ௮௬9 வருதலை யறிந்த தோழி அவன து அருகில்‌ நெருக்கி, 
என்‌ தோழியை நீ விரும்பி முயங்கி இன்புறா யாயினும்‌, என்பால்‌ 1 
கொண்ட அன்பின்‌ மிகுதியினாலேனும்‌ கைசோர விடாது. அவளை 
அணைந்து தலையளி செய்வாயாக; நீயே களைகணன்றி அவள்‌ பிறி 
துடையளல்ல' ளென்பதுபடக்‌ கூறாகிற்பது. ்‌ 


(இ-ம்‌.) இதனை, “ஓம்படைக்‌ கஇளவிப்‌ பாங்கின்‌ கண்ணும்‌'' 
0 சொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதியின்கண்‌ பாங்கு என்றதனாற்‌ 
காள்க. 


துறை: (௨) தோழி தலைமகளது ஆற்றாமைகண்டு வரைவுகடாய 
ம்‌. 


ல்க என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்கு மொக்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௬௦௧ 


(இ-ம்‌.. இதனை, ““களனும்‌ பொழுதும்‌.........அனைகிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌.கள.௨௩) என்பதனால்‌ கொள்க, 
புதல்வன்‌ ஈன்ற பூங்கண்‌ மடந்தை 
முலைவாய்‌ உறுக்குங்‌ கைபோல்‌ காந்தள்‌ 
குலைவாய்‌ தோயுங்‌ கொழுமடல்‌ வாழை 
அம்மடற் பட்ட அருவித்‌ தீநீர்‌ 

டு. செம்முக மந்தி ஆரும்‌ நாட 

முந்தை இருந்து நட்டோர்‌ கொடுப்பின்‌ 

நஞ்சும்‌ உண்பர்‌ நனிநா கரிகர்‌ 

அஞ்சில்‌ ஓதியென்‌ தோழி தோள்‌ அயில்‌ 
நெஞ்சின்‌ இன்புறாய்‌ ஆயினும்‌ அது௩ீ 

௧௦. என்கண்‌ ஓடி. அளிமதி i 

நின்கண்‌ அல்லது பிறிதியாதும்‌ இலளே. 

(சோ _ ள்‌.)  பு,கல்வன்‌ ஈன்ற பூக்‌ கண்‌ மடந்தை முலைவாய்‌ 
உறுக்கும்‌ கைபோல்‌ - புதல்வனைப்‌ பெற்ற நீலமலர்‌ பேன்ற 
கண்ணையுடைய மடந்தை தன்‌ கொங்கையைக்‌ கையாலே பிடித்‌ 
அத்‌ தன்‌ புதல்வன்‌ வாயில்‌ வைப்ப அக்குழக்ைக அதன்கணுள்ள 
பாலைப்‌ பருகுவதுபோல; காந்தள்‌ குலைவாய்‌ தோயும்‌ கொழும்டல்‌ 
வாழை - காந்தளின்‌ பூக்கொத்தொடு பொருந்திய கொழுவிய 
மடலையுடைய வாழைப்பூவின்‌; அம்மடல்‌ பட்ட அருவித்‌ இ நீர்‌ 
செம்முக மந்து ஆரும்‌ நாட - அந்த மட லுட்பட்ட. . அருவி 
போலப்‌ பெருஓவரும்‌ இனிய நீரைச்‌ சிவர்‌.த.முக,கதையுடைய 
பெண்குரங்கு பற்றிப்‌ பருகா நிற்கும்‌ மலைகாடனே !; ஈட்டோர்‌ 
முக்த இருந்து கொடுப்பின்‌ - ௩ட்புடையாளர்‌ “கண்ணோட்ட 
முடையார்க்கு எ.இரே சென்றிருந்து ' இதனை நீயிர்‌ உண்பீராக! 
என்று நஞ்சைக்‌ கலந்து கொடுத்தாலும்‌; நனி நாகரிகர்‌ கஞ்சும்‌ 
உண்பர்‌ - நட்பின்‌ மிக்க அக்கண்ணோட்டமுடையார்‌ அது நன 
செனக்‌ கண்டு வை தீதும்‌ கண்‌ முக்கமாட்டாமையின்‌ அதனை 
யுண்டு பின்னும்‌ அவரோடு மேவுவார்‌; அது நீ அம்‌ சில்‌ ஓதி ப்‌ 
கோழி கோள்‌ துயில்‌ நெஞ்சன்‌ இன்புறாய்‌ - நீ அத்‌ தகைய கட்‌ 
புடையனா யிருந்தும்‌ அழயெ சிலவாய கூந்தலையுடைய என 
கோழியின்‌ தோளிலே துயிலுவதை கின்‌ உள்ள,த்து இன்பமாகக 
கொண்டாயல்லை; ஆயி னும்‌ - அங்கனம்‌ கொள்ளாயேயாயினும்‌; 
என்‌ கண்‌ ஓடி. அளி - என்பால்‌ உள்ள கண்ணோட்ட ததினலாவது 
இவளுடைய தோளிலே அயிலுவ தனை இன்பமாகக கொண்டு 
.அலையளி செயவாயாக /. நின்‌ கண்‌ அல்லது பிறிது யா, தம்‌ 
இலள்‌ - இவள்‌ தான்‌ நின்பால்‌ அடைக்கலமாக உடையள்‌ அல்‌ 
லது வேறொரு ககாகணும்‌ உடையள்‌ ௮ல்லள்காண்‌; எ. அஃ . 


0 நற்றிணை நானு 


(வி- ம்‌.) நாகரிகர்‌ - கண்ணோட்ட முடையவர்‌. இக்கருத்து 
ஈடுபயக்கண்டும்‌ நஞ்சுண்‌ டமைவர்‌ நயத்தக்க, நாகரிகம்‌ வேண்டு 
பவர்‌? (குறள்‌ - ௫௮0) என்பதன்கண்‌ எடுத்தாண்டமை யறிக. 

வாழை மடலிலுள்ள இனிய நீரை மந்தி பருகும்‌ நாடனாயிருந்கும்‌ 
அதுபோல இவளது நலனை நுகர நீ விரும்பினாயல்லையே, இஃதென்னை 
யென வேறுமொருபொருள்‌ தோன்றி நின்றது. மெய்ப்பாடு - பெரு. 
மிதம்‌. பயன்‌ - ஆற்றாதுரைத்து வரைவுகடாதல்‌. இதன்‌, “முந்தை 
யிருந்து......... நனிநாகரிகர்‌' என்னும்‌ இரண்டடிகளும்‌ பெருங்கதை 
யில்‌ வந்துள்ளன. 

(பெரு: - ரை.) வாழைப்‌ பூவிற்கு மடந்தை முலையும்‌ காந்தட்‌ 
பூவிற்கு அவள்‌ கையும்‌ மந்திக்குப்‌ புதல்வனும்‌ திநீர்க்குப்‌ பாலும்‌ உவ 
மைகள்‌, “தோள்‌ துயில்‌ இன்புறாய்‌” என்றது, நீ இவளை வரைந்து 
கொண்டு நின்மணனைக்கண்‌ இவள்‌ தோளின்கண்‌ இடையூறின்றித்‌ துயில்‌ 
வதனை இன்பமாகக்‌ கொள்கின்றிலை என்றவாறு, (௫௫) 


௩௫௭. பரணர்‌ 


திணை: குறிஞ்சி. 
றை: இது. வரைவு மறுக்கப்பட்டு ஆற்றானாகிய தலைமகன்‌ 
கன்‌ நெஞ்சிற்குச்‌ சொல்லியது. 

(தி- ம்‌.) என்பது, தலைமகன்‌ அந்தணர்‌, சான்றோர்‌ முதலாயினா 
ரொடு வரைவு வேண்டி வருதலும்‌ தலைமகளின்‌ தமர்‌ உடன்படாமை 
கண்டு அவன்‌ தனது நெஞ்சை நெருங்க, “என்‌ நெஞ்சமே! இதுகாறும்‌ 8 
வருந்தியதனை யான்‌ அறிவேன்‌ காண்‌; இங்ஙனம்‌ வருந்தியதன்‌ பயனாக 
வேலும்‌ ஈம்‌ காதலி நம்‌ அருகிலே வைகுமாறு. கடைப்பளோ ? ஒன்று 
கூறுவாயாக'வென்று நொந்து கூறாநிற்பது. 

(இ--ம்‌.) இதற்கு, “*பரிவுற்று மெலியினும்‌” (தொல்‌. ௧.ற்‌:௧௨) 
என்னும்‌ விதிகொள்க. 

நிலம்தாழ்‌ மருங்கின்‌ தெண்கடல்‌ மேய்ந்த 
விலங்குமென்‌ தூவிச்‌ செங்கால்‌ அன்னம்‌ 
பொன்படு கெடுங்கோட்டு இமயத்து உச்சி 
வானர மகளீர்க்கு மேவல்‌ ஆகும்‌ 
௫. வளராப்‌ பார்ப்பிற்கு அல்கிரை ஓய்யும்‌ 
அசைவில்‌ கோன்பறை போலச்‌ செல்வர 
வருந்தினை வாழியென்‌ உள்ளம்‌ ஒருநாள்‌ 
காதலி உழையள்‌ ஆகவும்‌ 
குணக்குத்தோன்று வெள்ளியீன்‌ எமக்கும்‌ ஆர்வருமே. 
(சோ -ள்‌.) என்‌ உள்ளம்‌ வாழி ... என்‌ உள்ளமே நீ வாழ்‌ 
வாயாக?; கிலம்‌ காம்‌ மருங்கின்‌ கெள்‌ கடல்‌ மேய்ந்த - நிலத்தின்‌ 
கண்ணே ஆழக்கத இட தீஇனையுடைய கெளிந்‌,த கடலறாகு சென்று: 


மூலமும்‌ உரையும்‌ ௬௦௩. 


இரைதேடி. அருந்‌ இய; விலங்கு மெல்‌ தூவிச்‌ செங்கால்‌ அன 
னம்‌ -- ஒன்றற்கொன்று விலகிய மெல்லிய இறையும்‌ சிவந்த 
காலினையுமுடைய அன்னப்பறவைகள; பொன படு நெடுங்கோட்டு 
இமயத்து உச - பொன்பொருந்திய நெடிய கொடுமுடிகளையு 
டைய இமயமலையின்‌ உச்சியிலிரறாக்கின்‌ ற தேவராலகன்கண்வராழம்‌; 
வான்‌ ௮ர மகளிர்க்கு மேவல்‌ ஆகும்‌ - தெய்வமகளிர்க்கு விருப்‌ 
பத்தோடு விளையாடு தற்கு ஆய; வளராப்‌ பார்ப்பிற்கு அல்கு இரை 
ஓய்யும்‌ - சிறகு முளைத்து வளராத தம்‌ இளம்‌ பார்ப்புக்களுக்கு 
இட்டுண்ணும்‌ உணவைக்‌ கொடுக்குமாறு செல்லுனெறபொழு து! 
அசைவுஇல்‌ கோன்‌ பறை போல - அவற்றின்‌ வருந்து, தலில்லாக 
வலிய சிறகு வருந்‌ இனாற்போல; செல்‌ வர வருந்இினை - பலகாலும்‌ 
என்பால்‌ நின்றும்‌ அவள்பால்‌ ஏகுதலாலே கீ வருக்தாநின்றனை; 
ஒருகாள்‌ குணக்கு,த்‌ தோன்றும்‌ வெள்ளியின்‌ - ௮தனை யான்‌ 
நன்கு அறிவேன்‌ காண்‌ / இங்கனம்‌ வருந்இயதன்‌ பயனாக இனி 
மற்றொரு பொழு திலாயினும்‌ 8ழ்பாற்கண்‌ விடியலிலே தோன்று 
கின்ற வெள்ளிபோல; காதலி உழையள்‌ ஆகவும்‌ எமக்கு. 
வருமோ - ௩ங்‌ காதலி ஈம்‌ அருகில்‌ வைகுமாறு நமக்குக்‌ இடைக்‌: 
குமோ2; ௮ கனையேனும்‌ ஆராய்ந்து கூறுவாயாக! எ-ு. 

(வி-ம்‌.) ஓய்யும்‌ - கொண்டு சென்று கொடுக்கும்‌. ஆர்‌: அசை 
நிலை. ஏ: வினா. 

தமர்‌ மறுத்த, தனால்‌ உழையளாகவும்‌ வருமோவென்று இரங்கினான்‌.. 
அவர்‌ மறுப்பினும்‌ அவள்‌ தன்பால்‌ அன்புடையளாதலின்‌ ஒருகால்‌ 
வருமோ என்னுங்‌ கருத்தால்‌ காதலி யென்றான்‌. 


இறைச்சி அன்னப்‌ பறவை இமயத்து உச்சியில்‌ அரமகளிர்‌ 
கைப்பட்ட தம்‌ பார்ப்புக்களுக்குக்‌ கடலகத்துள்ள இரையைக்கொண்டு' 
சிறகு துணையாகச்‌ செல்லுமென்றது, யாமும்‌ தமர்‌ வயிற்பட்ட ௩ம்‌ 
காதலி நிமித்தமாக வேற்று நாட்டுச்‌ சென்று பொருளீட்டி உளளமும்‌,. 
அந்தணரும்‌ சான்றோரும்‌ துணையாகக்கொண்டு ஈண்டெய்தி வருந்தா 
கின்றேம்‌ என்றதாம்‌. மெய்ப்பாடு - பிறன்கட்‌ டோன்றிய வருத்தம்‌ 
பற்றிய இளிவரல்‌. பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 


(பெரு - ரை.) காதலி அரிய ஆதல்‌ தோன்ற அவள்பால்‌ சென்று 
சென்று கையறுகின்ற a, நெஞ்சத்திற்கு, வானர மகளிர்‌ பால்‌ வளரு 
ன்ற தம்பார்ப்பிற்கு இரை கொடுக்கச்‌ சென்று மீளும்‌ அன்னப்‌ 
பறவையின்‌ சிறகனை உவமையாக எடுத்தான்‌. (௨௫௪) 


௩௫௪. குறமகள்‌ குறியெயினி 


தினை: குறிஞ்சி. 


துறை: (௧) இது, தலைமகன்‌ வரைவு நீடிய இடத்து ஆற்றுவல்‌ 
என்பதுபடச்‌ சொல்லியது. - வட்ல, 


௬௦௪ நற்றிணை ஈநானூஅ 


(து-ம்‌.) என்பது, களவின்‌ வழிவந்‌ தொழுகுபவன்‌ வரைந்து. 
கொள்ளாது பலநாள்காறும்நீட்டி த்தலான்‌எவ்வண்ணமாயினும்‌ வரைய 
வருமென்னும்‌ தெளிவினால்‌ வருந்தாத தலைமகள்‌ தோழியை நெருங்க, 
“என்னுள்ளம்‌ சாரல்‌ நாடனே டாடிய நாளையெண்ணி வருந்த அறியா 
தீது! ஆதலின்‌, அது காரணமாக நினது எண்ணம்‌ எவ்வாறோ'வென 
வினவி யறியா நிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “வரைவிடை வைத்த காலத்து? (தொல்‌. 
கள. ௨௧) என வரும்‌ நூற்பாவின்கண்‌ * தானே கூறுங்காலமும்‌ உளவே, 
என்பதனாற்‌ கொள்க. ்‌ 


திறை: (௨) மனமருண்டு வேறுபாடாயினாய்‌ என்ற தோழிக்குத்‌ 
தலைமகள்‌ சொல்லியதூஉமாம்‌. 
(தி - ம்‌.) என்பது, மனைமருளல்‌ - மனையிலிருந்தவாறே மருளூ 
தல்‌. ஏனைய வெளிப்படை. (உரை இரண்டற்கு மொக்கும்‌.) 
(இ-ம்‌. இதுவுமது. 
நின்குறிப்பு எவனோ தோழி என்குறிப்பு 
என்னொடு நிலையா தாயினும்‌ என்றும்‌ 
நெஞ்சுவடுப்‌ படுத்துக்‌ கெட அறி யாதே 
சேணுறத்‌ தோன்றுங்‌ முன்றத்‌. துக்‌ கவாஅன்‌ 
௫. பெயலுழக்து உலறிய மணிப்பொறிக்‌ குடுமிப்‌ 
பீலி மஞ்ஞை ஆலுஞ்‌ சோலை 
அங்கண்‌ அறைய அகல்வாய்ப்‌ பைஞ்சுனை 
உண்கண்‌ ஓப்பின்‌ நீலம்‌ அடைச்சி 
நீரலைக்‌ கலைஇய கண்ணிச்‌ 
௧௦. சாரல்‌ நாடனொடு ஆடிய காளே. 


(சோ-ள்‌.) கோழி என்‌ குறிப்பு என்னோடு நிலையாது 
ஆயினும்‌ - தோழீ ! என்‌ கருத்தானது என்‌ ?னாடு பொருந்தா 
தாயினும்‌; சேண்‌ உறத்‌ தோன்றும்‌ குன்றத்துக்‌ கவாஅன்‌ - 
ஆகாயத்தில்‌ உயர்ந்து நன்றாக, த்‌ தோன்றுகின்ற மலையின்‌ பக்கத்‌ 
இல்‌; பெயல்‌ உழந்து உலறிய மணிப்‌ பொறிக்‌ குடுமிப்‌ பீலி 
மஞ்ஞை - மழைபெய்யுமளவில்‌ ௮ம்‌ மழையில 'கனைந்து மயிர்‌ 
ஒலிர்த்த நீிலமணிபோன்ற புள்ளிகளையுடைய குடுமியையும்‌ 
பீலியையுமுடைய மயில்‌ சென்று; ஆடும்‌ சோலை ௮ம்‌ கண்‌ 
அறைய அகல்‌ வாய்ப்‌ பைஞ்சுனை -. உலாவி வருகின்ற சோலை 
சூழ்க த அழயெ இடமகன்ற கற்பாறையில்‌ உற்ற அகன்ற வாயை 
யுடைய குளிர்ந்த சுனையிடத்துள்ள; உண்கண்‌ ஒப்பின்‌ நீலம்‌ 
அடைச்சி - மையுண்ட கண்ணையொத்த குவளைமலர்களைக்‌ 
கெய்து; நீர்‌ அலைக்‌ கலைஇய கண்ணிச்‌ சாரல்‌ நாடனொடு - கீரா 
இம்‌ பொழுது அர்ர்‌ அலைத்தலானே குலைந்த மாலையையுடைய 


மூலமும்‌ உரையும்‌ ௬௦௫: 


சாரல்‌ நாடனுடனே; ஆடிய. நாள்‌ - அருவியில்‌ ஆடிய நாளினை 
நினைந்து; என்னும்‌ நெஞ்சு வடுப்படுத்துக கெட அறியாது - 
எக்கால ததும்‌ நெஞ்சைப்‌. புண்படுத்‌திக்‌ கொண்டு கெட்டொழிய 
அறியாத தாயிராநின றது; நின்‌ குறிப்பு எவன்‌ - ௮! காரணமாக 
கின்‌ கருத்துத்தான்‌ எவ்வானுளதோ ? அதனைக்‌ கூறிக்காண்‌ 
எ-று. 


(வி- ம்‌.) வடுப்படுத்தல்‌-குற்றப்படுத்தலுமாம்‌, உலறிய மஞ்ஞை: 
யென்க, உலறுதல்‌ - சிலும்புதல்‌. குறிப்பு - கருத்து. 


வடுப்படுத்தல்‌ கெடுதியையுடைய தெனவும்‌ தன்‌ அறிவு அத்தன்‌ 
மையது அன்றெனவும்‌ அறிவுறுத்துவாள்‌ கெட அறியாதே யென்ருள்‌.. 
அங்ஙனம்‌ யான்‌ தன்புறாதிருப்பதை அறிந்தனை யாதலிற்‌ கேள்வன்‌ 
பிரிந்ததனால்‌ வருந்தா து மகிழ்ந்‌ துறைகன்ற இவளொருத்தியின்‌ கெஞ்‌ 
சம்‌ வன்மை உடையது” எனக்‌ கருதுகன்றனையோ வென்னுங்‌ குறிப்‌ 
பால்‌ நின்‌ குறிப்பு எவனோ வென்றாள்‌, 


இறைச்சி: மழை பெய்தலானே நனைந்த மயில்‌ சோலையில்‌ 
உலாவி வருமென்றது, அவன்‌ முன்பு ஒரு காலத்தே கூடித்‌ தலையளி 
செய்தலால்‌ மகிழ்ந்த எனது நெஞ்சம்‌ இப்பொழுதும்‌ சோர்வடையாமல்‌ 
அவன்‌ தோள்மீது இயங்காநிற்கு மென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - தோழியொடு கூறி ஆறியிருத்தல்‌. 


(பெரு -ரை.) நெஞ்சு வடுப்படுத்துமாயினும்‌ ஆடியகாள்‌ கெட 
அறியாது ஒரோவழி என்னை இன்புறுத்துவதும்‌ ஆகின்றது; ஆதலால்‌ 
ஆற்றுவல்‌ காண்‌ / என்பது குறிப்பு. (௩௫௭) 


௩௫௮. நக்கீரர்‌ 
தினா: நெய்தல்‌. 


துறை: (௧) இது, பட்டபின்றை வரையாது பொருள்வயிற்‌ 
பிரிந்த காலத்துத்‌ தோழி இவள்‌.ஆற்றாளாயினள்‌; இவளை இழந்தே 
னெனக்‌ கவன்ருள்‌ வற்புறுத்தது. e 

(து-ம்‌.) என்பது, அறத்தொடு நிற்றலின்பின்‌ மணஞ்‌ செய்து 
கொள்ளாது தலைவன்‌ பொருள்வயிற்‌ பிரிந்த காலத்துத்‌ தோ ழி இவள்‌ 
ஆற்றாளாயினாள்‌; இவளை இழந்தேனெனக்‌ கவலையுடையளாய்‌ இறை 
மகளை நெருங்கி நமது கவின்‌ கெடுமாறு பிரிக்து போகிய தலைவர்‌ முன்பு 
நின்னை அகன்று போகேன்‌ என்று குளுரைகூறி அதனை மறுத்தன 
லால்‌ “அதுகாரணமாக நீ அணங்காதொழி' என்று கடல்‌ அதய்வத்துக 
குப்‌ பரவுக்கடன்‌ கொடுப்போம்‌ வாவென அவள ஆற்றும்‌ வண்ணம்‌ 
சூழ்ந்து கூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதற்கு, ஆங்கு அதன்‌ தன்மையின்‌ வன்புறை உளப்‌ 
யட”' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதிகொள்க, 

றை: (௨) அக்காலத்து ஆற்றாளாய்‌ நின்ற தலைமகள்‌ தோழிக்‌. 


குச்‌ சொல்லிய தாஉமாம்‌. 


ட நற்றினை நானூறு 


ன்‌ யதி ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்கு மொக்‌ 
கு. 
(இ-ம்‌. இதற்கு, *வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌"' 
(கொல்‌. கள. ௨௧) எனும்‌ விதிகொள்க. 
பெரும்தோள்‌ நெதிழ அவ்வரி வாடச்‌ 
எறுமெல்‌ ஆகம்‌ பெரும்பசப்பு ஊர 
இன்னேம்‌ ஆக எ ற்கண்டு நாணி 
நின்னொடு கெளித்தனர்‌ ஆயினும்‌ என்ன தூஉம்‌ 
௫. அணங்கல்‌ ஓம்புமதி வாழிய நீயெனக்‌ 
கணங்கெழு கடவுட்கு உயர்பலி தூஉய்ப்‌ 
பரவினம்‌ வருகஞ்‌ சென்மோ தோழி 
பெருஞ்சேய்‌ இறவின்‌ துய்த்தலை முடங்கல்‌ 
சிறுவெண்‌ காக்கை நாளிரை பெறூஉம்‌ 
௧௦. பசும்பூண்‌ வழுதி மருங்கை அன்னஎன்‌ 
அரும்பெறல்‌ ஆய்கவின்‌ தொலையப்‌ 
பிரிந்தாண்டு உறைதல்‌ வல்லி யோரே. 


(சோஃள்‌.) கோழி பெருஞ்‌ சேய்துய்‌க,தலை இறவின்‌ 
முடங்கல்‌ - தோழி! பெரிய செவ்விய பஞ்சுபோன்ற தலையை 
யுடைய இருவின்‌ முடங்கலை; சிறு வெண்‌ காக்கை நாள்‌ இரை 
பெறூஉம்‌ பசும்பூண்‌ வழுதி மருங்கை அன்ன -_ சிறிய வெளிய 
காக்கை நாட்காலையில்‌ இரையாகப்‌ பெறுகின்ற பசிய பூணை 
௮ணிக்த பாண்டியனது மருங்கூர்‌ போன்ற; என்‌ அரும்‌ பெறல்‌ 
ஆய்கவின்‌ தொலைய - எனது அரிதாகப்‌ பெற்ற நுண்ணிய அழ 
கெல்லாம்‌ கெடும்படியாக; பிரிந்து ஆண்டு உறைதல்‌ வல்லி3யோர்‌ - 
எனனைப்பிரிக்‌து அங்கே தங்குதற்கு வல்ல தலைவர்‌; பெருந்தோள்‌ 
கெஃழ ௮ வரி வாடசிறு மெல்‌ ஆகம்‌ பெரும்பசப்பு ஊர முன்‌ 
னொருபொழுது நம்முடைய பெரிய தோள்‌ தளர்வடைய அழகிய 
வரி (இரேகைகள்‌ வாட்டமுறச்‌ சிறிய மெல்லிய கொங்கைகளிலே 
பெரிய பசலை பரவ; இன்னேம்‌ ஆக என்‌ கண்டு காணி- நாம்‌ 
இத்தன்மையேமாதலும்‌ அவர்‌ தம்‌ காதலியைப்‌ பிரிதலால்‌ இவ்‌ 
வண்ணம்‌ ஆயினாள்‌ என்று என்னைக்‌ கண்டு வெட்க மற்று; கின 
னொடு தெளித்தனர்‌ ஆயினும்‌ - தெய்வத்தை முனனிலைப படுத்தி 
இனி ஒருபொழுதேனும்‌ பிரியேனென்று நின்னுடனே சூளுற்ற 
னராயினும்‌ அங்கனம்‌ கூதிய சூள்‌ பொய்த்தலானே அஅகாரண 
மாக; என்னதூஉம்‌ அணக்கல்‌ ஓம்பு நீ வாழிய என - எவ்வள 
வேனும்‌ அவரை வருத்தாதேகொள்‌! அவரைப்‌ பாதுகாப்‌ 
பாயாக ! கீ வாழிய என்று; கணம்‌ கெழு கடவுட்கு உயர்‌. பலி 


மூலமும்‌ உரையும்‌ ௬௦௭ 


தூடிய்ப்‌ பரவினம்‌ வருகம்‌ சென்மோ - கணங்களையுடைய அக்‌ 
கடவுளுக்கு உயர்ந்த பலியையிட்டு நீர்வளாவிச்‌ சாந்து செய்து 
பரவுக்கடன்‌ கொடுத்து இறைஞ்சிெனமாகிப்‌ பின்பு வருவோம்‌, 
அதற்காக அண்டுச்‌ செல்வோமோ ? ஓன்று ஆய்ந்து கூறுவாய்‌ 
காண்‌ / எ... று, 

(வி-ம்‌.) பெருந்தோள்‌ நெதிழ்தல்‌ முதலியன முன்பொரு 
காலத்து நிகழ்ந்தவை. தெளித்தல்‌ - குளுறுதல்‌. ஆகம்‌ - கொங்கை, 
கடவுட்குப்‌ பலிக்‌ கொடை நேர்ந்தால்‌ அவர்‌ ஊறின்றி வருவரென 
ஆற்றுவித்தது. “*தாயத்தி னடையா”' (தொல்‌. பொ. ௨௨௧) என்றதன்‌ 
படி தலைவி நலனைத்‌ தாழி எனது நலனென்றாள்‌. 

உள்ளுறை:--இருவின்‌ முடங்கலைச்‌ சிறு வெண்காக்கை நாட்காலை 
யின்‌ இரையாகப்‌ பெறுமென்றது, பெரிய பொருளை ஈம்‌ தலைவர்‌ 
ஆண்டுச்‌ சென்றவுடன்‌ பெற்று மீள்வரென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) இது, *தெய்வமஞ்சல்‌' என்னும்‌ மெய்ப்பாடு, 

(௨௫.௮) 


௩.௫௯. கபிலர்‌ 


தினா: குறிஞ்சி, 

துறை: இது, தோழி தழையேற்றுக்‌ கொண்டு கின்று தலைமகள்‌ 
குறிப்பின்‌ ஓடியது. 

(நு-ம்‌.) என்பது, பாங்கியிற்‌ கூட்டத்துத்‌ தலைவன்‌ கொடுத்த 
கையுறையை ஏற்றுத்‌ தலைவியிடஞ்‌ சென்று அவள்‌ கருத்து: நாண 
முதலாய மேற்கொண்டதனால்‌ வேறுபட்டிருப்பது அறிந்த கோழி, 
“இன்று தலைமகன்‌ தழை தந்தனன்‌; அவற்றை யுடுத்தால்‌ அன்னை 
முனியுமென்‌ றஞ்சுதும்‌; வேண்டா வென்று தழையை மறுத்தால்‌ 
அவனது ஆற்றாமை கண்டஞ்சுதும்‌; இடையே அத்‌ தழை வாட 
வேண்டுவபோலு"மென்று அவள்‌ குறிப்பின்வழி ஒழுகுவாள்‌ போன்று 
கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “குறைந்து அவட்‌ படரினும்‌” (தொல்‌, கள. 
௨௨) என்னும்‌ விதிகொள்க. 

சிலம்பின்‌ மேய்ந்த சிறுகோட்டுச்‌ சேதா 
அலங்குகுலைக்‌ காந்தள்‌ தீண்டித்‌ தாதுகக்‌ . 
கன்றுதாய்‌ மருளுங்‌ குன்ற காடன்‌ 
உடுக்கும்‌ தழைத்‌ தனனே அவையாம்‌ 

டு. உடுப்பின்‌ யாயஞ்‌ சுதுமே கொடுப்பின்‌ 

கேளுடைக்‌ கேடஞ்‌ சுதுமே ஆயிடை 
வாடல கொல்லோ தாமே ்‌ அவன்மலைப்‌ 


(பாடம்‌) 1. அவர்மலைப்‌. 


௯௦௮ நற்றிணை கானூ 


_ போருடை வருடையும்‌ பாயாச்‌ 
குருடை அடுக்கத்த கொயற்கருந்‌ தழையே. 


(சோ-ள்‌.) சிலம்பின்‌ மேய்ந்த சிறுகோட்டுச்‌ சேதா - 
மலையின்‌ மேய்ந்த சிறிய கொம்பையுடைய செவ்விய. பசு; 
அலங்கு குலைக்‌ காந்தள்‌ இண்டி.க்‌ தாது உக - ௮சைனெற 
குலையையுடைய காந்தளைத்‌ ண்டி அக்காக் கண்‌ மலரிலுள்ள 
காதுக்கள்‌ தன்மேல்‌: உதிரப்‌ பெற்றதனாலே நிறம்‌ வேறு 
பாடுடைமை நோக்கி; கன்று தாய்‌ மருளும்‌ குன்ற நாடன்‌ - 
அதன்‌ கன்று தன்‌ காயென்‌ றறியாமல்‌ மயங்காகிற்கும்‌ மலை 
காடன்‌ ; உடுக்கும்‌ தழை தந்தனன்‌ அவை - உடுத்திக்‌ கொள்ளுக்‌ 
துழையைக்‌ கையுறையாகக்‌ கொடுத்தனன்‌, அவற்றை எம்‌ நாட்டி 
னர்‌ உடாராதலின்‌, யாம்‌ உடுப்பின யாய்‌ _அஞ்சுதும்‌ -. யாங்கள்‌ 
மட்டும்‌ உடுத்‌திக்கொள்ளின ௮ன்னை கேட்டற்கு யாது விடை 
சொல்ல வல்லேமென்று அஜ்சாகி ற்பேம்‌ ; கொடுப்பின்கேள 
உடைக்‌ கேடு அ௮ஜ்சுதும்‌ - அத்‌ தழையுடையை மீட்டும்‌ தலைவன்‌ 
பாற்‌ கொடுத்துவிடின்‌ அதனால்‌ அவனபடும்‌ ஆற்றாமைக்கு 
அஞ்சாநிறபேம்‌ ; ஆயிடை அவன மலை போர்‌ உடை வருடையும்‌ 
பாயா - ஆயெ அவற்றிடையே அவனது மலையிலுள்ள போரைச்‌ 
செய்தலையுடைய வரையாடும்‌ பாய்ந்து செல்லாத) சூர்‌ உடை 
அடுக்கக்க கொயற்கு அருந்‌ தழை தாம்‌ - தெய்வம்‌ இருக்கின்ற 
மலைப்‌ பக்கத்தின்கண்ணே உள்ள கொய்தற்கரிய தழைதாம்‌ ; 
வாடல கொல்லோ - வாடுதலுடைய ஆகலாமா? எ- அ. 


-(விஃம்‌.) வாடல - வாடுதலையுடையன ; உடன்பாட்டுக்‌ குறிப்பு 
வினைமுற்று; வருடை - வரையாடு. தெய்வமேறிய மலைத்தழையை 
வாடச்‌ செய்துவிடின்‌ அகிலம்‌ ஏதம்‌ தனம ப ய அஞ்ச 
வித்தது. 


உள்ளுறை: சேதா காந்தளந்தா து பிலால்‌ அதன்‌ நிறம்‌ 
வேறுபடக்‌ கண்ட கன்று மருளாகிற்கும்‌ என்றது ; தலைவி நாண 
முதலியவற்றான்‌ மூடப்பட்டுக்‌ கருத்து .வேறாதல்க்‌ கண்ட தோழி 
மயங்கா நின்றாள்‌ என்பதாம்‌. இவ்வுள்ளுறை கொண்டு, தலைவி நாண 
இண வடகம்‌ மூடப்பட்டாளென்று துறைக்குறிப்பி லுரை கூற 
லாயிற்று. 


மெய்ப்பாடு : இளிவரலைச்‌ சார்ந்த பெருமிதம்‌. பயன்‌ - குறை ஈயப்‌ 
பித்தல்‌. i 


(பெரு - ரர.) கேளுடைக்‌ கேடு என்றது அவன்‌ இறந்துபடுவான்‌ 
என்னும்‌ கருத்துடைய. இனிச்‌ சிலம்பின்‌ மேய்ந்த ஆவின்மேல்‌ 
தாஅகுதலாலே அதன்கன்று அதனை மருளும்‌ என்றது. இத்தழை 
யாடையை யாம்‌ உடுப்பின்‌ அன்னை ஐயுறு நிற்பள்‌ என்றவாரும்‌. 
“ வருடையும்‌ பாயாச்‌ குருடையடுக்கத்த ?” என்றது தழை கொய்து 
வந்த அருமையை வீளக்கயெ து. (௩௫௧) 


மூலமும்‌ உரையும்‌ ௬௦௯ 


௩௭௬௦. ஓரம்‌ போகியார்‌ 


தினை: மருதம்‌. 

திறை: (௧) இது, பரத்தையிற்‌ பிரிந்த தலைமகனைத்‌ தோழி தலை 
மகள்‌ குறிப்பறிந்து வாயில்‌ மறுத்தது. 

(து-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைமகனிடத்துத்‌ 
தலைமகள்‌ சனமுடையளாதலை யறிந்த தோழி, தலைவனை நெருங்கி 
வலம்வந்து “எம்பெருமானே / நீ வெள்கயுற்ற தன்மைக்கு யான்‌ 
மூழா நிற்பேன்‌. இம்மனையின்கண்ணே வந்து துயில்வது பிறிதொரு 
பொழுதினுங்‌ கைகூடு மாதலால்‌ நேற்றுவந்த பரத்தையரின்‌ நலனுண்டு 
அறந்துவந்த நீ இன்று வரும்‌ பரத்தையரின்‌ நலன்‌ நுகருமாறு செல்வா 
யாக; நின்‌ பரத்தை சிறப்பெய்துக” என மறுத்துக்‌ கூறுகிற்பது. 

_(இ-ம்‌.)இதற்கு, “நீத்த இழவனை நிகழுமாறு படீஇக்‌, காத்த 
தன்மையிற்‌ கண்ணின்று பெயர்ப்பினும்‌'” (தொல்‌. கள. ௬) என்னும்‌ 
விதிகொள்க. 

துறை: (௨).தலைமகள்‌ ஊடிச்‌ சொல்லியதாஉமாம்‌. 

i பி -ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்கு மொக்‌ 

(இ-ம்‌.) இதற்கு, “புகன்ற உள்ளமொடு புதுவோர்‌ சாயற்கு, 
பப்லு புலம்பு ஈனிகாட்டி, இயன்ற நெஞ்சும்‌ தலைப்பெயத்‌ 
தருக யதிர்பெய்து மறுத்த ஈரத்து மருங்கினும்‌'' (தொல்‌. கற்‌. ௬) 
என்னும்‌ விதிகொள்க. க 

முழவுமுகம்‌ புலர்ந்து முறையின்‌ ஆடிய 
விழவொழி களத்த பாவை போல 
நெருநைப்‌ புணர்ந்தோர்‌ பு.துகலம்‌ வெளவி , 
இன்றுதரு மகளிர்‌ மென்தோள்‌ பெறீஇயர்‌ 
டூ. சென்றீ பெரும சிறக்கநின்‌ பரத்தை 
பல்லோர்‌ பழித்தல்‌ நாணி வல்லே 
காழிற்‌ குத்திக்‌ கசிந்தவர்‌ அலைப்பக்‌ 
கையிடை வைத்தது மெய்யிடைத்‌ திமிரும்‌ 
முனியுடைக்‌ கவளம்‌ போல நனிபெரிது 
௧௦. உற்றநின்‌ விழுமம்‌ உவப்பேன்‌ 
மற்றுங்‌ கூடும்‌ மனைமடி துயிலே. 
(சோ -ள்‌.) பெரும பல்லோர்‌ பழித்தல்‌ நாணி வல்லே - 
பெருமானே 1! . பலரும்‌ இகழ்ந்து கூறுதல்‌ பொறாது வெள்‌ ௫ 
விரைவாக; கிற்‌.தவர்‌ காழில்‌ குத்தி அலைப்ப - வருந்திய பாகர்‌ 
இருப்பு முள்ளாலே கூத்தி அலை,த்‌,தலாலே; கை இடை வைத்தது 
மெய்யிடை க்‌ இமிரும்‌ முனியுடைக்‌ கவளம்‌ போல - அன்புறு த 
8. ௩ா.-—89 


௯௫0 நற்றிணை கானூறு 


கன்‌ துஇக்கையிடை வைகு க,கனை மெய்யின்மேல்‌ வாரி இறைத்‌ 
அச்‌ கொள்ளுகின்ற யானைக்கனறுக்கு இட்ட கவளம்போல; நனி 
பெரிது உற்ற நின விழுமம்‌ உவப்பேன்‌ - மிகப்‌ பெரிதாக 
கீ யுற்ற நின சரமையை யான்‌ கண்டு மழ நிற்பேன்‌; 
மனை மடி துயில்‌ மற்றும்‌ கூடும்‌ - நீ மனையின்கண்‌ வந்து துயிலு 
னெற துயிலானது பிறிதொரு பொழுஇனுங்‌ கூடும்‌; முழவு முகம்‌ 
புலர்ந்து முறையின்‌ ஆடிய - ஆதலால்‌ மக்கள முகத்து வைத்த 
மார்ச்சனை வறந்து போமாறு முறையே கூத்துக்கள்‌ ஆடிய; 
விழவு ஒழி கள,த்‌,த பாவை போல - திருவிழா வொழிந்த களத்தி 
லுள்ள கூததியைப்போல; நெருநைப்‌ புணர்க்‌் தோர்‌ புதுநலம்‌ 
வெளவி - அழகுடைய நேற்றைப்‌ பொழுதிலே வந்து நின்னை 
முயங்கிய பர,த்தையருடைய புதிய நலனை யெல்லாங்‌ கொள்ளை 
கொண்டு; இனறு தரும்‌ மகளிர்‌ மெல்தோள்‌ பெறிஇயர்‌- 
இற்றை நாளால்‌ பாணனாலே கொணர்ந்து தரப்படுகின்ற 
பர,த்தையருடைய மெல்லிப தோளை ௮ணையும்வண்ணம்‌; செல்‌ - 
விரைந்து செல்வாயாக / கின்‌ பரத்தை றெக்க - நின்னொடு கின்‌ 
பரத்தை நீடு வாழ்வாளாக / எ- ஹு, 

(வி-ம்‌.) புலர்ந்து - புலரவெனத்‌ திரிக்க. நாணி - உற்ற விழும 
மென்க. காழ்‌ - இருப்புமுள்‌. முனி - யானக்கன்று, அது கவளத்தை 
மேலே வாரியிறைத்துக்‌ கொள்ளுதல்‌ போல வெட்கமின்றி நீ மேலே 
போகட்டுக்‌ கொண்ட பழிச்‌ சொல்லை யான்‌ கண்டு மகிழ்வேனென்க, 
விழுமம்‌ - இகழ்ச்சிக்‌ குற்ப்பு. 

நீ இங்ஙனம்‌ இகப்பினும்‌ மனையின்‌ கண்ணிருந்தே மடி.துமாதலின்‌, 
நீ விரும்பிய வண்ணம்‌ வந்தொழுகற்‌ பாலையென்பாள்‌ மனை துயில்‌ 
மற்றுங்‌ கூடும்‌ என்றாள்‌.- 0மய்ப்பாடு - வெகுளி, பயன்‌ - வாயின்‌ 
மறுத்தல்‌. (௩௬௦) 


௩௬௧. மதுரைப்‌ பேராலவாயர்‌ 


திணை: முல்லை. 
துறை: இது, வாயில்களோடு தோழி உறழ்ந்து சொல்லியது. 
(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ வேற்று நாட்டுச்‌ சென்று வந்துழி 
அவன்‌ குறித்த பருவம்‌ கடந்ததனாலே தலைவி துனிகூருமென்ற வாயில்‌ 
களை நெருங்கித்‌ தோழி “நீயிர்‌ கவல்வதென்னை அவன து தேரைக்‌ 
குதிரைகள்‌ கொண்டுவந்து தந்தன; அதுகண்ட இறைவி தானடைந்த 
துன்பமெல்லாம்‌ நீங்குதலாலே விருந்தேற்கும்‌ விருப்பினளாய்‌ இரா 
கின்றன'ளென உறழ்ந்து கூறாநிற்பது. 
(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌?' (தொல்‌. கற்‌.க) என்னும்‌ 
நூற்பாவின்கண்‌ “பிறவும்‌ வகைபட, வந்த களவி” என்பதனாற்‌ கொள்க. 
சிறுவி முல்லைப்‌ பெரிதுகமழ்‌ அலரி 
தானுஞ்‌ குடினன்‌ இளைஞரும்‌ மலைந்தனர்‌ 


மூலமும உரையும்‌ ௬௧௧ 


விசும்புகடப்‌ பன்ன பொலம்படைக்‌ கலிமாப்‌ 
படுமழை பொழிந்த தண்ணறும்‌ புறவின்‌ 
நெடுநா ஒண்மணி பாடுசிறந்து இசைப்ப 
மாலை மான்‌ ற மணன்மலி வியனகர்த்‌ 
தந்தன நெடுந்தகை தேரே என்றும்‌ 
அரும்படர்‌ அகல நீக்கி 
விருந்தயர்‌ விருப்பினள்‌ திருந்திழை யோளே. 
(சோ-ஸள்‌.) சிறு வீ முல்லைப்‌ பெரிது கமழ்‌ அலரி - சிறிய 
மலரையுடைய முல்லையின்‌ து பெரிதும்‌ மணம்‌. வீசுனெற மலரை; 
நெடுந்தகை தானும்‌ குடினன்‌ இளைஞரும்‌ மலைந்தனர்‌ - நெடிய 
புகழையுடைய இறைவன்‌ தானுஞ்‌ சூடினன்‌ உடன்‌ வம்‌,த இளைஞ 
ரும்‌ சூடினர்‌; விசும்பு கடப்பு ௮ன்ன பொலம்‌ படைக்‌ கலி மா - 
விசும்பைக்‌ கடந்தாலொ,த்‌,த பொன்னால்‌ ஆகிய கலனை அணிர்‌,த 
கனைக்கன்ற குதிரைகள்‌; படு மழை பொழிந்த தண்‌ நறும்‌ புறவின்‌ 
நெடு கா ஒள்‌ மணி பாடு சிறந்து இசைப்ப - மிக்க மழைபொழிந்த 
தண்ணிய நறிய காட்டில்‌ நெடிய காவையுடைய ஒள்ளிய மணி 
யோசை மிக்கு ஒலிப்ப, தேர்‌ மாலை மான்ற மணல்‌. மலி வியன்‌ 
ககர்த்‌ தந்தன - அவனது தேரை மாலைப்‌ பொழுது மயங்கிய 
மணல்மிக்க அகன்ற மாளிகை வாயிலிலை கொணர்ந்து நிறுத 
இன; இருந்து இழையோள்‌ என்னும்‌ அரும்‌ படர்‌. ௮கல நீக்கி - 
இருந்‌திய கலனணிக்‌,க தலைவிதான்‌ முன்பு எந்நாளுங்‌ கொண்டி 
ருந்த இர்தற்கரிய துன்பமெல்லாம்‌ ஒருங்கே நீங்கி; விருந்து அயர்‌ 
விருப்பினள்‌ - இறைமகனுக்கு விருந்‌, தபரும்‌ விருப்ப, திதையுடை 
யளா யிராநின்றனள்‌; ஆதலின்‌ அவள்‌ துனிகூருமென்று நீயிர்‌ 
கவல வேண்டா? ளு, 

(வி-ம்‌. படை - கலனை: சேணம்‌. கலிமா - குதிரையென 
வுமாம்‌. கலிமா தேரைத்‌ தந்தனவென இயைக்க, மெய்ப்பாடு - பெரு 
மிதம்‌. பயன்‌ - வாயில்கள்‌ மகிழ்தல்‌. 

(பெரு - ரை.) *மணம்மலி வியனகர்த்‌' என்றும்‌ பாடம்‌. : (௧௬௧) 


ல 


௩௬௨. மதுரை மருதனிள நாகனார்‌ 


தினை: பாலை. 

துறை: இஃது, உடன்போகா நின்ற தலைமகன்‌ தலைமகட்குச்‌ 
சொல்லியது. 
ட (து-ம்‌.) என்பது, கொண்டு தீலைக்கழிந்த தலைமகன்‌ இடைச்சுரத்‌ 
தின்கண்ணே தலைவி அயாவுற்ற தறிந்து *மடந்தையே/ நீசிறிது 
பொழுது இங்கு விளையாடிக்‌ கொண்டிருப்பாயாக; யான்‌இவ்வேங்கை 


௬௧௨ நற்றிணை நானூறு 


மரத்தின்‌ புறத்திலிருந்து மறவர்வரிற்‌ போர்புரிந்து பெயர்க்குவேன்‌ 
கின்‌ சுற்றத்தார்‌ நின்னைத்‌ தேடிவரின்‌ மறைந்‌ துகொள்கின்றே' னென 
அவளது அயாவொழியுமாறு தெளியக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, *இடைச்சுர மருங்கன்‌......... அப்பாற்பட்ட 
ஒருதிறத்‌ தானும்‌" (தொல்‌. அகத்‌. ௪௧) என்னும்‌ விதிகொள்க. 


வினையமை பாவையின்‌ இயலி நுந்தை 
மனைவரை இறந்து வந்தனை யாயின்‌ 
தலைநாட்‌ கெதிரிய தண்பெயல்‌ எழிலி 
அணிமிகு கானத்து அகன்புறம்‌ பரந்த 
௫. கடுஞ்செம்‌ மூதாய்‌ கண்டுங்‌ கொண்டும்‌ 
நீவிள ஆடுக சிறிதே யானே 
மழகளிறு உரிஞ்சிய பராரை வேங்கை 
மணலிடு மருங்கின்‌ இரும்புறம்‌ பொருந்தி 
அமர்வரின்‌ அஞ்சேன்‌ பெயர்க்குவென்‌ 
௧௦. நுமர்வரின்‌ மறைகுவென்‌ மா௮ யோளே. 


(சோ ள்‌.) மாஅயோளே - கரிய மாமைநிறமுடைய காத 
லியே!; வினை அமை பாவையின்‌ இயலி - இயந்திரமமைந்‌்த 
கொல்லிப்‌ பாவைபோல இயங்கா நின்று ; நுந்தை மனை வரை 
இறந்து வந்தனை - நின்‌ தந்தையின்‌ மனையெல்லையைக்‌ கடந்து 
யான்‌ கூறுகின்ற சொற்களை மேற்கொண்டு என்னொடு போக்‌ தனை ; 
ஆயின்‌ - ஆதலால்‌ ; தலை காட்கு எதிரிய தண்‌ பெயல்‌ எழிலி 
அணி மிகு கான்த்து - முதற்‌ பெயலைப்‌ பெய்யத்‌ கொடங்கிய 
குளிர்ச்சியான மழையையுடைய மேகம்‌ பெய்‌ தலாலே அழகு மிக்க 
காட்டில்‌; ௮கன்‌ புறம்‌ பரந்த கடும்‌ செம்‌ மூதாய்‌ கண்டும்‌: 
கொண்டும்‌ சிறிது நீ விளையாடுக - அகன்ற மேலிடமெல்லாம்‌ 
பரவிய விரைந்து செலவினையுடைய சிவந்த ஈயலின்‌ மூதாயை 
நோக்கியும்‌ அவற்றைப்‌ பிடித்தும்‌ சிறிது பொழுது நீ விளையாடு: 
வாயாக !; யான்‌ மழ களிறு உரிஞ்யெ பராரை வேங்கை மணல்‌ 
இரு மருங்கின்‌ இரும்‌ புறம்‌ பொரும்‌, தி  யானோவெனில்‌, இளைய 
களிற்றியானை யுரிஞ்சிய பருத்‌,த அடியை உடைய வேங்கை மர தீ 
இன்‌ மணற்‌ பரப்பினையுடைய அதன்‌ பெரிய பின்புறத்தில்‌ 
மறைந்திருந்து; அமர்‌ வரின்‌ அஞ்சேன்‌ பெயர்க்குவென்‌ - 
ஆறலைகள்வர்‌ மு,கலாயினோர்‌ சூழ்ந்து போர்‌ செய்ய வரின்‌ 
அஞ்சாது போர்‌ புரிந்து அவர்‌ ஓடுமாறு பெயர்க்குவேன்‌ ; அமர்‌ 
வரின்‌ மறைகுவென்‌ - அவ்வண்ணம்‌ கின்‌ சுற்றத்தார்‌ தேடி நின்‌ 
பின்னே கதொடர்க்துவரின்‌ மறைந்துகொள்ளசகநிற்பேன்காண்‌ ! 
க- அ. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪௩ 


(வீ-ம்‌.) செம்மூதாய்‌ - தம்பலப்‌ பூச்சியுமாம்‌. 

கான்‌அவரை அடும்‌ ஆற்றலுடையனாயினும்‌ தலைவி தன்னுள்ளத்து 
எம்பெருமானுக்கு ஏதேனும்‌ ஏதம்‌ நிகழுங்‌ கொல்லோவென்றேங்க 
இறந்துபடு மாதலின்‌, அது கருதி நுமர்வரின்‌' மறைகுவ னென்றான்‌. 

இறைச்சி :--மழமகளிறு உரிஞ்சிய வேங்கை அங்ஙனம்‌ உரிஞ்சுத 
லானே கெடாதவாறு போல எத்தகைய பகைவர்‌ வந்து மோதினும்‌ 
அஞ்சே னென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. - பயன்‌ - தன்வலி 
யுணர்த்தித்‌ தலைவியை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) வினை - பொறித்தொழில்‌, அமர்‌ - ஆறலைகள்வர்‌ 
முதலாயினோர்‌ வரின்‌ நிகழ்வது. “தண்பத வெழிலி' என்றும்‌ பாடம்‌. 

்‌ (௩௬௨) . 


௩.௬௩. உலோச்சனார்‌ 

தினை: நெய்தல்‌. 

துறை: (௧) இது, பகற்குறி வந்து நீங்கும்‌ தலைமகனைத்‌ தோழி 
தலைமகளை என்னை யாற்றுவீக்குமென்றாகாதோ எம்பெருமான்‌ கவலாது 
செல்வது: யான்‌ ஆற்றுவிக்கும்‌ இடத்துக்‌ கவன்றால்‌ நீ ஆற்றுவி 
யெனச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தோழி பகற்குறி வந்து நீங்குந்‌ தலைமகனை 
நெருங்கி இறைவியை யான்‌ அயாவோம்புவேனென்‌ றெண்ணீயோ நீ 
கவலையடையா து செல்கன்றனை? யான்‌ ஆற்றுவிக்குமிடத்து அவள்‌ 
கவலைகொண்டால்‌ நீயே வந்து ஆற்றுவிக்கவேண்டுமென்கின்றாள்‌; என்‌ 
தோழி உன்னோடாடியதாலே சிலம்பு உடைந்துபோகியதுகண்டாய்‌, 
அது கம்மியன்‌ இணைப்பதற்குமேலே மண்கட்டவேண்டியதாதலின்‌ 
அவன்‌ எடுக்கும்‌ துறைமணல்‌ கொடுவருவாயாக வென்று கூறாரிற்பது. 

-(இ-ம்‌.) இதனை, ““களனும்‌ பொழுதும்‌........- அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌.கள.௨௩) என்னும்‌ விதி 
யினற்கொள்க. 2 

துறை: (௨) கையுறை நேர்ந்த தோழி தலைமகட்குக்‌ கையுறை 
உரைத்ததாஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, வெளிப்படை. 

-(இ-ம்‌.) இதனை, *மறைந்தவள்‌ அருக...... பின்னிலை நிகழும்‌ 

பல்வேறு மருங்கினும்‌!” (தொல்‌. கள. ௨௩.) என்பதனாதி கொள்க. 
கண்டல்‌ வேலிக்‌ கழிகுழ்‌ படப்பைத்‌ 
தெண்கடல்‌ ஈன்னாட்டுச்‌ செல்வன்‌ யானென 
வியங்கொண்டு ஏகினை யாயின்‌ எனையதூஉம்‌ 
உறுவினைக்‌ கசாவா உலைவில்‌ கம்மியன்‌ 
இ. பொறியறு பிணைக்கூட்டும்‌ துறைமணல்‌ கொண்டு 

வம்மோ தோழி மலிநீர்ச்‌ சேர்ப்ப 21 


௬௧௪ நற்றிணை காலா 


பைம்தழை சிதையக்‌ கோதை வாட 
நன்னர்‌ மாலை நெருகை நின்னொடு 
சிலவிலங்கு எல்வளை ஞொெகிழ 
௧௦. அலவன்‌ ஆட்டுவோள்‌ சிலம்புஞொமிர்க்‌ தெனவே. 


(சோ-ள்‌.) மலி நீர்ச்‌ சேர்ப்ப - நிரம்பிய கடல்‌ நீர்‌ பாவிய 
நெய்கனிலகத்‌ தலைவனே /; பைந்‌ தழை சிதையக கோதை வாட 
சில விலங்கு எல்‌ வளை ஞெழழ - உடுத்திருந்‌த பசிய தழையுடைய 
சிதைய மலர்மாலை வாடச்‌ சிலவாகிய விளங்யெ ஒளி பொருந்திய 
வளைகள்‌ கழல; நன்னர்‌ .நெருநை மாலை நின்னொடு அலவன்‌ 
ஆட்டுவோள்‌ கோழி - கன்றாக நேற்று மாலைப்பொழுது நின்னொடு 
அலவனைப்‌ பிடிக்‌ காட்டிய என்‌ தோழியினுடைய; சிலம்பு ஜெமிர்ந்‌ 
தென - சிலம்பு உடைபட்ட தனாலே ; கண்டல்‌ : வேலிக்‌ கழிசூழ்‌: 
படப்பைத்‌ கெள்‌ கடல்‌ நல்‌ நாட்டுச்‌ செல்வன்‌ யான்‌ என - 
கண்டல்‌ மரங்க வேலியாகவுடைய புறத்தே கழி சூழ்ந்‌த. 
கொல்லைகளையுடைய கெளிந்‌,த ஈல்ல கடல்‌ நாட்டுக்‌ ,தலைவன்‌ 
யானென; விமம்‌ கொண்டு ஏ௫ூனையாயின்‌ - நெறிகொண்டு 
போயினையாயின்‌ ; எனைய தூஉம்‌ உறு வினைக்கு அசாவா : உலைவு 
இல்‌ கம்மியன்‌ - எத்துணையளவேனும்‌ கான்‌ செய்யும்‌ மிக்க; 
கம்மத்‌ தொழிலில்‌ வருத்தமுறாத கெடுதலில்லா,த கம்மியன ; 
பொறி அனு பிணைக்‌ கூட்டும்‌ - கலன்‌ பொறியற்றுப்‌ போயின 
இணைத்துச்‌ சந்து ஊஇக்‌ கூட்டுவதற்கு மண்‌ கட்டவேண்டி௰ 
தன்றே; துறை மணல்‌ கொண்டு வம்‌ - அங்கனம்‌ கட்டுதற்குக 
துறையிலுள்ள மணலைக்‌ கொண்டுவந்து தந்து செல்வாயாக [ 
எ ணு. 

(வி- ம்‌.) சிலம்பு உடைந்ததை அன்னையறியின்‌ இல்வயித்‌ 
செறிக்கப்பட்டுக்‌ களவு நிகழ்தற்‌ இடனின்றி இறைமகள்‌ வருந்தா 
நிற்கும்‌; அப்பொழுது என்னால்‌ ஆற்றுவித்தலரிதாமாதலின்‌. அங்ஙனம்‌ 
அன்னை அறியுமுன்‌ நீயே துறைமணல்‌ கொணர்ந்து: சிலம்பைக்கூட்டி 
இவளையாற்றுவிப்பாய்‌ என்பது. நீ வந்து ஆற்றுதியெனவே நின்னை 
யின்றி அமையாளென அறிவுறுத்தனாளாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - ஆற்றாமையுரைத்து வரைவுகடாதல்‌. அமு 

(௨) உரை:--தோழீ / நீ தலைவனோ டாடியதனாலே சிலம்பு உடை 
பட்டதாதலின்‌ நாம்‌ தலைவனை நோக்கிச்‌ சேர்ப்பனே / நீ பிரிந்தேகனை 
யாயின்‌ அலவன்‌ ஆட்டும்‌ நின்‌ காதலியின்‌ சிலம்பு உடைந்ததனக்‌ 
கூட்ட மணல்கொண்டு வுருவாயாக' என்போம்‌; எ-று, மெய்ப்பாடு - 
அது. பயன்‌ - கையுதையேற்பித்தல்‌. 

(பேரு - ரை.) இரண்டாந்துறைக்கு “மலிநீர்ச்‌சர்ப்ப! ஆட்டு 

வான்‌ சிலம்பு ஞெமிர்க் தன மணல்‌ கொண்டு வம்‌ !'' என்‌பேம்‌ என 
ட ஞ்மி வருவித்து முடித்திடுக. இனி ““தெண்கடல்‌ காட்டுச்‌ 
சல்வென்‌ யான்‌ என வியங்கொண்டு ஏூனையாயின்‌ ?' என்றும்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௬௧௫ 


பாடம்‌, இப்பாடஞ்‌ சறெப்புடையது.இதற்குத்‌ தெண்கடல்‌ நாட்டிற்குச்‌ 
செல்வேன்‌ என்று எம்பால்‌ விடைகொண்டு செல்லுவா யாயின்‌ துறை 
॥ணல்கொண்டு வா என இயைபு காண்க... வியம்‌ - விடை, (௨௬௨) 


௩௬௪. இடங்கில்‌ காவிதிப்‌ பெருங்கொற்றனார்‌ 
திண : முல்லை. 

துறை: இது, தலைமகள்‌ வரைவிடை மெலிந்தது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ வரைவிடை வைத்துப்‌ பொருள்‌ 
வயிற்‌ பீரிகன்றான்‌ குறத்த பருவம்‌ வருதலும்‌ தலைமகள்‌ ஆற்றாளாய்த்‌ 
தோழியை நோக்கித்‌ தோழீ / அவர்‌ குறித்த பருவம்‌ வந்து நீங்குதலு 
மாகன்றது ; இங்ஙனம்‌ இன்னும்‌ சில வைகல்‌ கழிந்து மாரியொடு 
மாலையம்பொழு தஞ்‌ சேரவந்தால்‌ யான்‌ உயிர்‌ வாழஃலனென்‌ ழிந்து 
கூறுகிற்பது. 

'(இ-ம்‌.) இதற்கு, *வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌ ம்‌ 
(தொல்‌. கள. ௨௧) என்னும்‌ விதிகொள்க. | 

சொல்லிய பருவம்‌ கழிந்தன்று எல்லையும்‌ 
மயங்கிருள்‌ நடுநாள்‌ மங்குலோடு ஒன்றி 
ஆர்கலி வானம்‌ நீர்பொதிந்து இயங்கப்‌ 
பனியின்‌ வாடையொடு முனிவுவம்‌ திறுப்ப 

௫. இன்ன சில்நாள்‌ கழியின்‌ பல்காள்‌ 

வாழலேன்‌ வாழி தோழி ஊழின்‌ 
உருமிசை அறியாச்‌ சிறுசெந்‌ நாவின்‌ 
ஈர்மணி இன்குரல்‌ ஊர்கனி இயம்பப்‌ 
பல்லா தந்த கல்லாக்‌ கோவலர்‌ 

௧௦. கொன்றையந்‌ தீங்குழல்‌ மன்றுதோறு இயம்ப 

உயிர்செலத்‌ துனை தரு மாலை 
செயிர்‌ இர்‌ மாரியொடு ஒருங்குதலை வரினே. 

(சோ - ள்‌.) தோழி வாழி சொல்லிய பருவம்‌ கழிக்‌ தன்று - 
தோழீ ! நெடுங்காலம்‌ வாழ்வாயாக / தலைவர்‌ வருவேம்‌ என்னு 
சொ ல்லிப்போன பருவமோ வந்து நீங்குதலாயிற்று; எ ல்லையும்‌ 
மயங்கு இருள்‌ ஈடு காள்‌ மங்குலோடு ஒன்றி - பகற்பொழுதும்‌ 
இருள மிக்க நடுயாம ்துக்காரிருளோடொன றி? 7 கலி வானம்‌ 
நீர்‌ பொதிந்து இயங்க - நிரம்பிய இடி முழககத்தையுடைய 
மேகம்‌ நீர்‌ நிறையப்‌ பெற்று இயங்காநிற்‌ ; வாடையொடு பனி 
யின்‌ முனிவு வந்து இறுப்ப - வாடைக்‌ காற்றுடனே பனிக்கு 
உண்டாய சன மெல்லாம்‌ என்‌ மீது வந்து தங்காநிற்ப ; 
இன்ன சில்‌ நாள்‌ கழியின்‌ - இவ்வாறாகிய நாள்‌ சில கழிவன 


௬௧௬ நற்றிணை நானூறு 


வாயினும்‌ ; ஊழின்‌ உரும்‌ மிசை அறியா செயிர்‌தர்‌ மாரியொடு - 
முறையே இடிமுழக்கம்‌ விசும்பிலே கேட்கப்படாத குற்றக்‌ தீர்ந்த 
மாரியுடனே ; சிறு செந்‌ நாவின்‌ மணிார்‌ இன்‌ குரல்‌.- வல்‌ 
லோசை பயின்றறியாக சிறிய செவ்விய நாவினையுடைய மணி 
யின்‌ குளிர்ந்த இனிய ஓசை ; ஊர்‌ நனி இயம்ப - ஊரின்கண்ணே 
புகுந்து மிக ஒலியாகிற்கும்படி. ; பல்‌ ஆ ,தந்‌,த கல்லாக்‌ கோவலர்‌ - 
பலவாய அஆனிரையை நமது தெருவிலே செலுத்துவந்த பிற 
தொழிலைக்‌ கல்லாத ஆயருடைய ; கொன்றை அம்‌ இம்‌ குழல்‌ - 
்‌ கொன்றைப்‌ பழத்தால்‌ செய்த இனிய புல்லாங்‌ குழல்‌ ; மன்று 
கோனும்‌ இயம்ப -- இவ்விடனெங்கும்‌ இனிதாக ஒலியாகிற்ப ; 
உயிர்‌ செலத்‌ துனைதரு மாலை - பிரிந்தோரின்‌ உயிர்‌ உடனே 
உடலை விட்டு நீங்கும்படி விரைந்து வருன்ற மாலைப்‌ பொழு 
தானது ; ஒருங்கு தலைவரின்‌ - ஒறாசேர வந்து கூடினால்‌ ; பல்‌ 
நாள்‌ வாழலேன்‌ - அப்பால்‌ எந்‌.த நாளும்‌ கான்‌ உயிர்‌ வாழ்ந்‌ 
இரேன்‌ காண்‌; எ- று. 

(வி-ம்‌) “மாலையோ வல்லை மணந்தார்‌ உயிருண்ணும்‌, வேலைநீ 
வாழி பொழுது” (குறள்‌-௧௨௨௧) என்றதனானும்‌ பிரிந்தோருயிசை 
மாலை ஒறுக்குமென்றறிக. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயாவுயீர்த்‌ 
தல்‌. 

(பெரு - ரை.) ஊர்‌ ஈணியியம்ப என்றும்‌ பாடம்‌. உருமிசை 
யறியா என்னுந்‌ தொடர்க்கு உரை பொருந்திற்றில்லை. வேறு பாட 
மிருந்திருத்தல்‌ கூடும்‌. (௩௬௪) 


௩௬௫. கிள்ளிமங்கலங்கிழார்‌ மகனார்‌ 
சோகோவனார்‌ 
தீனை : குறிஞ்சி. 


துறை: இது, தோழி தலைமகன்‌ சிறைப்புறத்தானாகத்‌ தலை 
மகட்கு உரைப்பாளாய்‌ இயற்பழித்து இன்னது செய்து மென்பாளாய்ச்‌ 
சொல்லியது. 


(தி- ம்‌.) என்பது, களவின்வழிவரந்‌ தொழுகும்‌ தலைமகன்‌ ஒரு 
சிறை மறைந்து வந்துறைவதனை யறிந்த தோழி, . அவன்‌ இதுகேட்டு 
விரைய வரையுமா று தலைவியை நெருங்க அவன து இயல்பை இகழ்கின்‌ 
றொள்‌, தோழியே / மலைகாடன்‌ சான்றோனல்ல னாதலால்‌ அவனெ திர்‌ 
சென்று நீ சான்றோயல்லை என்று கூறி வரவேண்டி யாம்‌ காண 
மொழிந்து மன்றிலே புகுரீது அவனது ஊரை வினாவி வருவோமோ 


ஒன்று சொல்லாயென்று கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, “களனும்‌ பொழுதும்‌... ...அனைநிலை வகை 
i வரைதல்‌ வேண்டினும்‌ '' (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
காள்க. 


மூலமும்‌ உரையும்‌ - ௬௪௪ 


அருங்கடி. அன்னை காவல்‌ நீவிப்‌ 
பெருங்கடை இறந்து மன்றம்‌ போகிப்‌ 
பகலே பலருங்‌ காண வாய்விட்டு 
அகல்வயல்‌ படப்பை அவனூர்‌ வினவிச்‌ 
(இ. சென்மோ வாழி தோழி பல்நாள்‌ 

கருவி வானம்‌ பெய்யாது ஆயினும்‌ 
அருவி ஆர்க்கும்‌ அயந்திகழ்‌ சிலம்பின்‌ 
- வான்தோய்‌ மாமலை நாடனைச்‌ 
சான்றோய்‌ அல்லை என்றனம்‌ வரற்கே. 


(சோ ள்‌.) தோழி வாழி.- தோழீ / வாழ்வாயாக!; பல்‌ 
காள்‌ கருவி வானம்‌ பெய்யாது ஆயினும்‌ அருவி ஆர்க்கும்‌ அயம்‌ 
இகழ்‌ சிலம்பின்‌ _ நெடுநாள்‌ காறும்‌ மின்னல்‌ முதலாகிய 
கதொகுதியையுடைய மேகம்‌ மழை பெய்யா தொழிந்தாலும்‌ 
அருவியொலி மாறாது பெருக வருஇன்ற நீர்‌ விளங்கிய பக்கமலை 
களையுடைய ; வான்‌ தோய்‌ மா மலை நாடனை - ஆகாயத்தின்‌ 
மீதுயர்ற்‌த பெரிய மலை காடனை ; சான்றோய்‌ அல்லை என்றனம்‌ 
வரற்கு - நெருங்கு நின்னையடைந்‌த எம்மை நீ கைவிடுதலானே 
சால்புடையையல்லை என்று கூறினேமாக மீண்டு வருதற்கு ; 
அருங்‌ கடி. அன்னை காவல்‌ நீவி - அருமையாகிய காவலைச்‌ செய்‌ 
அடைய அனனையின து காவல்‌ கடந்து ; பெருங்‌ கடை இறந்து 
மன்றம்‌ போக - பெரிய தலைக்கடை வாயிலையும்‌ நீங்‌ ஊர்ப்‌ 
பொதுவாகிய அம்பலத்‌ இணை யடைந்து ; பகலே பலரும்‌ காண 
அகல்‌ வயல்‌ படப்பை அவன்‌ ஊர்‌ - பகற்‌ பொழுதிலே பலறாங்‌ 
காணுமாறு யாங்‌ கொண்டிருந்து காணினை விடுத்து அகன்ற 
'வயல்‌ சூழ்ந்த கொல்லைகளையுடைய அவனது ஊர்‌; வாய்‌ விட்டு 
வினவிச்‌ சென்மோ - எவ்விட,த்து உளதென்று வாயால்‌ வினவி 
யறிந்து சென்று வருவோமோ ? ஓன்று கூறுவாயாக! எ - று. 

(வி-ம்‌.) அயம்‌ - நீர்‌. இன்னான்‌ இன்ன ஊரிலுள்ளான்‌ ; அவ்‌ 
வூர்‌ இன்ன இடத்துளதென்று தகுதிப்பாடுடையாரையும்‌ அவரிருக்கும்‌ 
ஊரையும்‌ ஊர்ப்பொதுவம்பலத்தின்கண்‌ ஏட்டில்‌ வரைந்துள்ள வழக்‌ 
குப்‌ பண்டு உள்ளதுபோலும்‌. சான்றோயல்லையென்றது இயற்பழித்‌ 
அரைத்தல்‌. - ள்‌ 

இறைச்சி :-சால்பில்லானது மலையாதலரல்‌ பன்னாள்காறும்‌ 
வானம்‌ பெய்யாதாயினும்‌ அருவிநீர்‌ அறாமல்‌ ஆரவாரியாஙின்றது ; இஃ 
தென்ன வியப்போ வென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
வரைவுகடாதல்‌. - 

பெரு - ரை. னி டச்‌ செய்யுளைத்‌ தலைவி கூற்றுகக்கொண்டு 
அடயிரிதுஞ்‌ ப தக்கன ரன்‌ வத னன றுமன்‌ பொருளே '' 


» 


சகு கறுறிலலா மாலு! 


ஞு 


(தொல்‌. கள. ௨௨) என்னும்‌ விதியினால்‌ இது தோழிக்குக்‌ கூறியது, 
என்பர்‌ ஆசிரியர்‌ நச்சினார்க்கினி௰ர்‌. (௬௫) 


௬௭௬. மஅரை ஈழத்துப்‌ பூதன்‌ தேவனார்‌ 

நின: பாலை. 

திறை? இஃது, உலூயல்கூறிப்‌ பொருள்வயிற்‌ பிரிய வலித்த. 
நெஞ்சிற்குத்‌ தலைமகன்‌ சொல்லியது. 

(நு-ம்‌) என்பது, வந்தவிருந்தினரை ஒம்புவது இல்லறநெறி 
யாயினும்‌ அது தான்‌ பொருளின்றி எவ்வாறியலுமாதலிற்‌ பொருள்‌ 
வயிற்‌ பிரியவேண்டுமென்ற கெஞ்சினைத்‌ தலைமகன்‌ நெருங்கி நெஞ்சமே/ 
அங்ஙனம்‌ நீ பொருள்‌ ஈட்டிவரினும்‌ இல்லறம்‌ கிகழ்த்தற்பாலள்‌ 
ம வியேயன்றோ ? அவளிறந்துபடுமாறு விடுத்தகலுதல்‌. தகுதியோ” 
அவள்‌ வாடையால்‌ வருந்தி மாய விடுத்தகலுவோர்‌ மடமையுடைய 
ரெனக்‌ கடிந்து கூறுஙிற்ப.து. 


(இ-ம்‌.) இதற்கு, “வேற்று நாட்டு அகல்வயின்‌ வீழுமத்‌ தானும்‌'”' 
(தொல்‌. கற்‌. ௫) என்னும்‌ விதி கொள்க. 
அரவுக்கிளர்ந்‌ தன்ன விரவுறு பல்காழ்‌ 
வீடுறு நுண்‌ துகில்‌ ஊடுவந்து இமைக்கும்‌ 
இருந்திமை அல்குல்‌ பெருந்தோள்‌ குறுமகள்‌ 
மணியேர்‌ ஐம்பால்‌ *மாசறக்‌ கழீஇக்‌ 

இ. கூதிர்‌ முல்லைக்‌ குறுங்கால்‌ அலரி 

மாதர்‌ வண்டொடு சுரும்புபட முடித்த 
இரும்பல்‌ மெல்லணை ஒழியக்‌ கரும்பின்‌ 
வேல்போல்‌ வெண்முகை பிரியத்‌ தீண்டி 
முதுக்குறைக்‌ குரீஇ முயன்றுசெய்‌ குடம்பை 

௧௦. மூங்கில்‌ அங்கழை தூங்க ஒற்றும்‌ 

வடபுல வாடைக்குப்‌ பிரிவோர்‌ 
மடவர்‌ வாழியிவ்‌ வுலகத்‌ தானே. 

(சோ-ள்‌.) அரவுக்‌ கிளர்ந்து அன்ன பல்‌ விரவுனு காழ்‌: 
வீடு உறு நுண்‌ துகில்‌ ஊடு வந்து இமைக்கும்‌ திருந்து இழை. 
அல்குல்‌ - கெஞ்சமே/ பாம்பு படமெடுத்‌ கெழுந்தாற்‌ போன்ற 
பலவாகக்‌ கலந்த எண்மணிக்‌ கோவையாகிய மேகலையணிக்த:. 
நடத்‌ தலால்‌ ஒதுங்கு கல்‌ அமைந்த நுண்ணிய துகிலினுள்ளால்‌ 
வந்து தோன்றி விளங்கு௮ன்ற இருக்‌ திய இழையணிந்‌ த அல்குலை 
யும்‌; பெருந்‌ கோள்‌ குறுமகள்‌ - பெரிய தோகாயுமுடைய 
இளமடக்தையின்‌ ; மணி ஏர்‌ ஐம்பால்‌ மாசு அறக்‌ கழீஇ. நீல: 

(பாடம்‌) 1. மாசறக்கெழீடுக்‌. ௯ 


[7] 


மூலமும்‌ உரையும்‌ ௧௯ 


மணி போன்ற கூந்தலை மாசுநீங்கத்‌ தூய்மை செய்து விளக ;. 
கூதிர்‌ முல்லைக்‌ குறுங்கால்‌ அலரி மாதர்‌ வண்டொடு சுரும்புபட. 
மூடித்‌ த -.குஸிர்‌ காற்றால்‌ மலருஇன்ற முல்லையின்‌ குறுகிய 
காமபையுடைய மலர்களை இளைய பெண்‌ வண்டுடனே ஆண்‌ 
வண்டுஞ்‌ சூழுமாறு முடி,த்‌திராக்கன்ற ; இரும்‌ பல்‌ மெல்‌ அணை 
ஒழிய - மிகப்‌ பலவாகிய மெல்லிய ௮௪ கூற்தலணையிலே இடந்து 
துயிலுவகனை : யொழியவிட்டு ; கரும்பின்‌ வேல்போல்‌ வெள்‌ 
முகை பிரியத்‌ இண்டி. .- கரும்பின்‌ வேல்‌ போல்கின்ற வெளிய: 
முகை பிரியும்படி. இண்டி.;, முதுக்குறை குரிஇ முயன்று 2ம்‌: 
குடம்பை மூங்கில்‌ அங்கழை தூங்க ஒற்றும்‌ - அறிவுமிகக. 
தூககணங்‌ குருவி தான்‌ முயன்று செய்த கூட்டினை மூங்கில்‌ 
கன அடி,தீதண்டும்‌ அசையுமானு மோதுகின்ற) வடபுல வாடைக்‌: 
குப்‌ பிரிவோர்‌ - வடஇசைக்குரிய வாடைக்காற்று வீசங்கூதிர்ப்‌ 
பருவத்‌,திலே பிரிபவர்‌ ;  இவ்வுலகத்தான்‌ மடவர்‌ - இவ்வுலகத்‌ 
திலே அறியாமை மிக்குடையராவார்‌, எ - ணு. 
போப ம்‌.) மூதுக்குறைவு - பேரறிவு, அரவு? றியெழுந்தாற்‌' 
பான்ற அல்குல்‌. நுண்ணிய வெளிய துஜலையுடுத்தவழி அத்துகில்‌ 
அசையுந்தொறும்‌ உள்ளிருந்து கண்‌ இமைத்தல்‌ போலுதலானே 
இமைக்குமல்குல்‌ என்றானுமாம்‌. 

. இரைச்சிகள்‌:--(௧) மணமில்லாத கரும்பின்மலரை வாடைதீ டும்‌ 
என்றது, நெஞ்சே ! நிலையில்லாத பொருளை நீ விரும்பி யுலாவுறுகின்‌' 
னை யென்றதாம்‌. 

(௨) வாடை வீசுதலாலே குருவியின்‌ குடம்பை: 
அசைந்து வருமாறு மூங்கில்‌ சென்று மோதுமென்றது,. பொருள்சை 
நின்னைத்‌ தூண்டுதலானை யான்‌ வருந்துமாறு நீ என்னைத்‌ தன்புறுத்து 
கன்றனை யென்றதாம்‌. மெய்ப்பாடு- பிறன்கட்‌ டோன்றிய பிணீபற்றிய 
இளிவரல்‌. பயன்‌ - இல்லத்தழுங்கல்‌, 

(பெரு - ரை.) இரும்பல்‌ மெல்லணை - கரிய பலவாகிய மெல்லிய 
கூந்தலாகிய அணை என்க. “செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌” என்பதுப ற்றி 
அரிய கூடியற்றும்‌ குருவியை மு துக்குறைக்‌ குரீஇ என்றான்‌. (௩௬௫) 


௩௬௭, . நக்கீரர்‌ 


திணை : முல்லை. 

துறை: இது, வரவுமலிந்தது. 

(நு-ம்‌.) என்பது, வினைவயிற்‌ பிரிந்த தலைமகன்‌ குறித்த. 
பருவத்து வந்திலனென்று- கவன்ற தலைமகளைத்‌ தோழி நெருங்கி, 
மடந்தாய்‌! சென்று வினைமுடித்தமையால்‌ உடன்சென்றிருந்த வீரர்‌ 
பலரும்‌ மலர்சூடி வந்தனர்காண்‌ ; ஈம்காதலரும்‌ இப்பனிக்காலத்து 
ஆண்டுத்‌ தங்கி வருந்தாது இன்னே வருவரென்று கூறுபவள்‌ உள்‌ 
ஞூறையால்‌ நீ துன்புறாது இல்லறம்‌ நிகழ்தீதுவாயாக வென்றும்‌: 
ஆராய்ந்து கூறுறிற்பது. 


௬௨௦0 நற்றிணை நானூறு 


(இ-ம்‌.) இதனை, *: பிறவும்‌ வகைபட வந்த கிளவி!" (தொல்‌. , 
அற்‌. ௯) என்பதனாற்‌ கொள்க, 
கொடுங்கண்‌ காக்கைக்‌ கூர்வாய்ப்‌ பேடை 
நடுங்குசிறைப்‌ பிள்ளை தழீஇக்‌ கனைடயிர்ந்‌ து 
கருங்கண்‌ கருனைச்‌ செந்நெல்வெண்‌ சோறு 
சூருடைப்‌ பலியொடு கவரிய குறுங்கால்‌ 
கூழுடை நன்மனைக்‌ குழுவின இருக்கும்‌ 
மூதில்‌ அருமன்‌ பேரிசைச்‌ சிறுகுடி ்‌ 
மெல்லியல்‌ அ௮ரிவைநஙின்‌ பல்லிருங்‌ கதுப்பிற்‌ 
குவளையொடு தொடுத்த ஈறுவீ முல்லைத்‌ 
குளையவிழ்‌ அலரித்‌ தண்௩றுங்‌ கோதை 
௧௦. இளையருஞ்‌ சூடி வந்தனர்‌ நமரும்‌ . 

விரியுளை நன்மா கடை இப்‌ 

பரியா து வருவர்‌ இப்‌ பனிபடு காளே. 


ஓ 


(சோ “எள்‌. கொடுங்‌ கண்‌ காக்கைக்‌ கூர்வாய்ப்‌ பேடை -. 
வட்டமாகிய கண்களையும்‌ கூரிய வரயையும்‌ உடைய காக்கைப்‌ 
பேடை ; நடுங்கு சிறைப்‌ பிள்ளை தழீஇ... நடூங்குன்ற சிறகை 
யுடைய தன்‌ பிள்ளையைத்‌ தழுவிக்‌ கொண்டு ; ளெ பயிர்ந்து - 
சுற்றத்தையும்‌ விளித்து ; கருங்‌ கண்‌ கருனைச்‌ செந்‌ நெல்‌ வெள்‌ 
சோறு சூர்‌ உடைப்‌ பலியொடு கவரிய - கரிய கண்ணையுடைய 
கருனைக கிழங்கின்‌ பொரிக்‌ கறியோடு கூடிய செந்நெல்‌ அரிசியா 
லாக்கிய வெளிய சோற்றுத்‌ இரகாயைக்‌ தெய்வகத்துககிடும்‌ 
பலியுடனே கவர்ந்து கொள்ளுமாறு ; குறுங்‌ கால்‌ கூழ்‌ உடை 
நல்‌ மனை குழுவின இருக்கும்‌ - குறிய கால்‌ நாட்டிக்‌ கட்டிய மிக்க 
உணவையுடைய கல்ல மனையின்௧ண்ணே கூடினவாயிருக்கும்‌ ; 
மூதில்‌ அருமன்‌ பேர்‌ இசைச்‌ சிறுகுடி - பழைமையான வீடுகளை 
யுடைய அருமன்‌ என்பவனது பெரிய புகழ்‌ பொருந்திய சிறுகுடி 
என்னும்‌ ஊரிலிராகின்ற ; மெல்‌ இயல்‌ அரிவை - மெத்தென்ற 
சாயலையுடைய அரிவையே !; கின்‌ பல்‌ இருங்‌ கதுப்பின்‌ குவளை 
யொடு தொடுத்த ஈறு வீ முல்லைத்‌ களை அவிழ்‌ அலரி - நினது 
பலவாயெ கரிய கூர்‌ தலிற்‌ குடிய மாலை போலக்‌ குவளை மலரொடு 
இடையிட்டுக்‌ தொடுத்த கறிய பூவையுடைய முல்லையின்‌ மூட்டு 
வாய்‌ அவிழ்ந்து மலராகிய ; தண்‌ ஈறுங்‌ கோதை - தண்ணிய ஈன்‌ 
மணமுடைய பூமாலையை ; இளையரும்‌ சூடி வந்தனர்‌ - உடன்‌. 
சென்றிருக்க வீரரெல்லாருள்‌ சூடி வந்தனர்‌ ; இப்‌ பனி படு நாள்‌ 
கமரும்‌ பரியாது - அதனால்‌ இப்பணி மிக்க பருவத்திலே கானே 
கங்கா தலரும்‌ ஆண்டுக கங்‌ வருக்காது; விரி உனை நல்‌ மா 


மூலமும்‌ உரையும்‌ ௬௨௪. 


கடைஇ வருவர்‌-விரிந்‌,த பிடரிமயிரையுடைய நல்ல குதிரையைச்‌ 
செலுத்திக்‌ கொண்டு இன்னை வருகுவர்‌; ஆதலின்‌. வருந்தாதே. 
கொள்‌! எ-று, 

(வி-ம்‌.) சிறுகுடிபோன்ற அரிவையெனிலுமாம்‌. 

வினைமுடித்த மடழ்ச்சிகூறக்‌ கேட்டவளவே ஆற்றுமாதலின்‌ அது 
தோன்ற வீரர்‌ மலர்சூடிவந்தன ரென்றாள்‌. அவ்வினைமுடித்தலிற்‌- 
சோர்விலரென்பது குறிப்பிப்பாள்‌ பரியாது வருவரென்றாள்‌, 

உள்ளுறை :--காக்கையின்‌ பெடை தன்‌ பார்ப்பைத்‌ தழுவிக்‌ 
கொண்டு சோற்றுப்பலியைக்‌ கவரவேண்டிக்‌ இளையையழைத்து மனை 
யின்கண்ணே சூழ்ந்திருக்குமென்றது, நீயும்‌ நின்மகவைத்‌ தழுவினை 
யாகிக்‌ கேள்வன்‌ கொணருகின்ற நிதியத்தை ஆர்த்துமாறு சுற்றத்‌ 
தாரை யழைத்துச்‌ சூழ இருத்தி மனையறம்‌ நிகழ்த்துவாயாக என்ற 
தாம்‌, கைகோள்‌ - கற்பு. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை 
ஆற்றுவித்தல்‌. 

(பெரு - ரை.) அருமன்‌ - சிறுகுடி என்னும்‌ ஊரிலுள்ள பெருங்‌ 
குடித்‌ தோன்றல்‌; இவனைக்‌ “கள்ளில்‌ ஆத்திரேயனார்‌' என்னும்‌ நல்‌ 
லிசைப்‌ புலவரும்‌ **ஆதியருமன்‌ மூதூ ரன்ன'' எனப்‌ பாராட்டியிருத்‌ 
தலைக்‌ குறுந்தொகை (௨௯௩)க்கண்‌ காண்க, (௩௬௭ 


௩௬௮. கபிலர்‌ 


திண : குறிஞ்சி. 
துறை: இது, தோழி தலைமகற்குச்‌ செறிப்பறிவு,றீஇயது.. 
(நு-ம்‌.) என்பது தலைமகன்‌ வரையாது நெடுங்காலம்‌ பகல்வம்‌ 
தொழுகுவது கண்ட தோழி, அவன்‌ விரைய மணஞ்செய்து கொள்ளு: 
மாறு நெருங்‌ ஐயனே ! உம்மோடு யாம்‌ இளிகடிந்து ஊசல்‌ தூங்கி" 
அருவியாடி. வருவதினும்‌ இனியதொன்‌ நில்லையாயினும்‌. அதனால்‌ 
எமக்குண்டாகிய புதுமண முதலாயவற்றை அன்னை நோக்கிச்‌ சட்டி 
உயிர்த்துச்‌ ரோநின்றனள்‌; அதனையஞ்சி யாம்‌ இல்வயிற்செறிப்புற்று 
இரங்கத்தக்கேம்‌ ஆயினேம்‌ என்று நொந்து கூறாநிற்பது. 
பெரும்புனங்‌ கவருஞ்‌ சிறுகிளி ஓப்பிக்‌ 
கருங்கால்‌ வேங்கை ஊசல்‌ தூங்கிக்‌ 
கோடேர்து அல்குல்‌ தழையணிக்து உம்மோடு 
ஆடினம்‌ வருதலின்‌ இனியதும்‌ உண்டோ 
௫. நெறிபடு கூழைக்‌ கார்முதிர்பு இருந்த 
வெறிகமழ்‌ கொண்ட நாற்றமுஞ்‌ சிறிய 
பசலை பாய்தரு நுதலும்‌ நோக்கி 
வறி,துகு நெஞ்சினள்‌ பிறிதொன்று சுட்டி 
வெய்ய உயிர்த்தனள்‌ யாயே 
௧௦. ஐய அஞ்சனம்‌ அளியம்‌ யாமே. 


க்கில்‌ டய 


௨௨ நற்றிணை கானூறு 


(சோ-ள்‌.) ஐய பெரும்புனம்‌ கவருஷ்‌ சிறுகிளி ஒப்பி - 
ஐயனே! பெரிய புனததிலுள்ள இனைக்கதிர்களைக்‌ கொய்து 
கொண்டு செல்லுகின்ற சிறிய ளிகளை வெருட்டி; கருங்‌ கால்‌ 
வேங்கை ஊசல்‌ தூங்கிக்‌ கோடு ஏந்து அல்குல்‌ தழை அணிர்து - 
கரிய அடியையுடைய வேங்கை மரத்திலே தொடுத்த கயிற்‌ 
அசலில்‌ ஏறி ஆடிப்‌ பக்கம்‌ உயர்ந்த அல்குலுக்குத்‌ . குழையுடை 
அணிந்து; உம்‌2மோாடு ஆடினம்‌ வருதலின்‌ - நும்மடனே அருவி 
யாடி. விளையாட்டு அபாந்தேமாய்‌ வருதலினுங்காட்டில்‌ ; இனிய 
தும்‌ உண்டோ - இனியதொரு காரியமுள தாகுமோ 2; நெறி படு 
கூழை கார்‌ முதிர்பு இருக்க வெறி கமழ்‌ கொண்ட நாற்றமும்‌ - 
கெறிப்பமைக்‌ த கருமை முதஇர்ந் இருக்‌ த கூந்தலில்‌ நறுமணம்‌ கமழ்‌ 
_ தலைக்கொண்ட நல்ல புது நாற்ற கடையும்‌; பசலை பாய்தரு சிறிய 
அகலும்‌ நோக்கி - பசலை பரவிய சிறிய நெற்றியையும்‌ நோக்கி ; 
வறிது உகுகெஞ்சினள்‌ யாய்‌ - பயனின்றிச சிதைந்த உள்ளதை 
யுடையளாய்‌ எம்‌ அன்னை; பிறிது ஒன்று சுட்டி வெய்ய உயிர்த்‌ த 
னள்‌-பிறிகொனறனைச்‌ சுட்டி. நின்றாள்‌ போல வெய்யவாகப்‌ பெரு 
மூச்செறிந்து வெகுளா நின்றனள்‌; யாம்‌ ௮ளியம்‌ அஞ்சனம்‌ - 
அதனால்‌ யாம்‌ இல்வயிற்‌ செறிக்கப்பட்டுப்‌ பிறரால்‌ இரங்கத 
_அக்க கன்மையேமாய்‌ அஞ்சாகின்றேம்‌; எ - று. 

(வி-ம்‌.) இனியது மென்ற உம்மை பிரித்துக்கூட்டப்பட்டது. 
இருந்த கூழையென மாறக. 

அறிகரிகூறுவார்‌ யாருமின்மையால்‌ நேரே கடியாது அன்னை பிறி 
தொன்று சுட்டி யுயிர்த்தன ளென்றாள்‌. அளியமென இற்செறிப்‌ 
புணர்த்தினாள்‌. அதற்கும்‌ நீயே காரணமென்பது?தான்ற நீ பிரிந்த 
கதனாலுண்டாகிய பசலை பரவிய நுதலெனக்‌ குறிப்பித்தாள்‌. மெய்ப்‌ 
யாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு -ரை.) நாற்றமும்‌ தோற்றமும்‌ . வேறுபடுதலானே யாய்‌ 
நங்‌ களவினையறிந்து இற்‌ செறித்தனள்‌ என்பது கருத்து. தலால்‌ 
வரைந்து கொள்க என்பது குறிப்பெச்சம்‌. ௩௬௮) 


௩௬௯. மதுரை ஓலைக்கடையத்தார்‌ 
தல்வெள்ளையார்‌ 
திண: நெய்தல்‌. 


துறை: இது, பட்டபின்றை வரையாது பொருள்வயிற்‌ பிரிந்து 
-ஆற்றாளாகிய தலைமகள்‌ வன்பொழை எதிரழிந்தது. 

(து-ம்‌.) என்பது, அறத்தொடு கிற்றலின்பின்‌ வரைந்துகொள்‌ 
னாது தலைமகன்‌ கெட்டிடைக்கழிந்து வரைபொருள்‌ காரணமாகப்‌ 
பிரிதலும்‌, ஆற்றாத தலைமகள்‌ வலிதிற்‌ பொறுத்திருவென்ற தோழியை 
கெருங்‌கத்‌ தோழீ! கேற்றுவந்த மாலைப்பொழுது இன்றும்‌ வருவ 


மூலமும்‌ உரையும்‌ ௬௨௩ 


தாயின்‌ எனக்குண்டாகுங்‌ காமவெள்ளம்‌ நீந்து நெறியறியேனென்று 
அழிந்து கூறாகிற்பது. 
(இ-ம்‌.) இதற்கு, ''வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌”” 
(தொல்‌, கள. ௨௧) என்னும்‌ விதிகொள்க, 
சுடர்சினம்‌ தணிம்‌.து குன்றஞ்‌ சேர 
நிறைபறைக்‌ குருகினம்‌ வீசும்புகந்து ஓமுக 
எல்லை பைபயக்‌ கழிப்பி முல்லை 
அரும்புவாய்‌ அவிழும்‌ பெரும்புல்‌ மாலை 
இ. இன்றும்‌ வருவது ஆயின்‌ நன்றும்‌ 
அறியேன்‌ வாழி தோழி அறியேன்‌ 
ஜஞெமையோங்கு உயர்வரை இமயத்து உச்சி 
வாஅன்‌ இழிதரும்‌ வயங்குவெள்‌ அருவிக்‌ - 
கங்கையம்‌ பேர்யாற்றுக்‌ கரையிறம்‌ திழிதருஞ்‌ 
௧௦, சிறையடு கடும்புனல்‌ அன்னவென்‌ 
நிறையடு காமம்‌ நீம்து மாறே. 


(சோடள்‌.) தேர்ழி வாழி - தோழீ ! வாழி; சுடர்‌ சினம்‌ 
தணிந்து குன்றம்‌ சேர - ஆதித்த மண்டிலம்‌ தான்கொண்ட 
சனம்‌ தணியப்‌ பெற்று அத்தமனக்‌ குன்றைச்‌ சென்றுபுக ; 
கிறை பறைக்‌ குருகு இனம்‌ விசும்பு வந்து ஒழுக - கிறைந்‌,த 
சிறையையுடைய நாரையின்‌ கூட்டம்‌ ஆகாயத்தில்‌ நெருங்கிச்‌ 
செல்லாநிற்ப; எல்லை பைபயக்‌ கழிப்பி முல்லை அரும்பு வாய்‌ 
அவிழும்‌ பெரும்புல்‌ மாலை - பற பொழுதை மெல்ல மெல்லப்‌ 
போக்க முல்லையரும்பு வாய்‌இறந்து மலராகிற்கும்‌ பெரிய புல்லிய 
மாலைப்‌ பொழுதானது; இன்றும்‌ வருவது ஆயின்‌ - நேற்று 
வந்து துன்புறு,த்‌இயதுபோல இன்றும்‌ வருவதரயினோ ; ஞெமை 
ஓங்கு உயர்வரை இமயத்து உச்சி - பெரும்பாலும்‌ ஜெமைகள்‌ 
வளர்ந்த உயர்ந்த இமயமலை உச்சியின்கண்ணே; வான்‌ 
இழிதரும்‌ வயங்கு வெள்‌ அருவிக்‌ கங்கை அம்‌ பேர்‌ யாற்று - 
வானிடத்‌இனின்று இழிதரும்‌ வயங்கிய வெளிய அருவியை 
யுடைய பெரிய கங்கையாற்றினை; கரை இறந்து இழிதரும்‌ 
றை௮டு பெரும்புன்ல்‌ ௮ன்ன_- கரை கடந்து இழியாநின்ற 
அணையை உடைத்துச்‌ செல்லுங்‌ கடிய செலவினையுடைய நீர்‌ 
வெள்ளம்‌ போன்ற; என்‌ நிறை அடு காமம்‌ நீந்தும்‌ ஆறு 
கன்றும்‌ அறியேன்‌ அறியேன்‌ - எனது நிறையை அழித்துப்‌ 
பெருகுகின்ற காம வெள்ளத்தை நீந்துமாறு ஈன்றாக,க்‌ தெரிந்‌ 
தனு மில்லையே / எவ்வாறு உய்குவேன ? எ- அ. 

(வி-ற்‌.) அவலம்‌ பற்றி அறியேனென இருகால்‌ அடுக்கியது. 


௬௨௪ நற்றிணை நானூறு 


வெப்பம்‌ நீங்கத்‌ தட்பமிக்குப்‌ பறவைகள்‌ பயிர்ந்துவிளையாட நறு 
மணம்வீசி முல்ல நகைசெய, முதல்நாள்‌ மாலையம்‌ பொழுது வருதலும்‌ 
காமவெள்ளத்தின்‌ முழுகி வருந்து இனி இம்மா2லவரி னிறந்துபடுவது 
திண்ணமெனக்‌ கொண்டவளாதலின்‌ நீந்துமாறு அறி3யனென்றாள்‌.. 
மெய்ப்பாடு - அழுகை பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) காலையையும்‌ பகற்பொழுதையும்‌ ஒருவாறு கழித்‌ 
துத்‌ தொலைப்பேன்‌ என்பாள்‌ எல்லை பைபயக்‌ கழிப்பி என்‌ நள்‌. (௬௧௯) 


௩௩௭௦. உறையூர்‌ கதுவாய்ச்சாத்தனார்‌ 
திணை : மருதம்‌. 
துறை: (௧) இஃது ஊடல்நீட ஆற்றானாய்‌ நின்றான்‌ பாணற்குச்‌ 
சொல்லியது. 


(நு-ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிக்துவருகின்‌ ற தலைவனது வர 
வறிந்த தலைவி ஊடினாளை யந்து பலகால்வேண்டியும்னடல்‌ நீங்காமை: 
யால்‌ வருந்திய அவன்‌, ஆங்கு வந்த பாணனை நோக்கிப்‌ பாணனே / ஈம்‌ 
காதலி புதல்வனைப்‌ பெற்றகாலத்து நாம்‌ அருகெய்தி வினாயபொழுது 
நகைகொண்டு கண்ணைமூடியதை நினைக்குந்தோறும்‌ ஈகாநிற்போம்‌; 
அத்தகையாள்‌ இப்பொழுது ஊடியிருப்பது காணென்று நொந்து கூறா 
நிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “ஏனை வாயில்‌ எதிர்‌?” (தொல்‌. கழ்‌. ௫) 
என்னும்‌ விதி கொள்க. 

துறை: (௨) முன்‌ நிகழ்ந்ததனைப்‌ பாணற்குச்‌ சொல்லியதாஉ 
மாம்‌. 

(து-ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை குறிப்பெச்சமில்வழி' 
ஒக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதுவுமது. 

வாராய்‌ பாண நகுகம்‌ நேரிழை 
கடும்புடைக்‌ கடுஞ்சூல்‌ நங்குடிக்கு உதவி 
நெய்யோடு இமைக்கும்‌ ஐயவித்‌ திரள்காழ்‌ 
விளங்குநகர்‌ விளங்கக்‌ இடந்தோட்‌ குறுகிப்‌ 

டு. புதல்வன்‌ ஈன்றெனப்‌ பெயர்பெயர் த்து அவ்வரித்‌ 
இதலை அல்குல்‌ முதுபெண்‌ டாகித்‌ 
துஞ்சுதி யோமெல்‌ அஞ்சில்‌ ஒதியெனப்‌ 
பன்மாண்‌ அகட்டிற்‌ குவளை ஒற்றி 
உள்ளினென்‌ உறையும்‌ எற்கண்டு மெல்ல 

௧௦ முகைநாள்‌ முறுவல்‌ தோற்றித்‌ 
தகைமலர்‌ உண்கண்‌ புதைத்துவக்‌ ததுவே. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௨ 


(சோ -ள்‌.) பாண வாராய்‌ - பாணனே ! என்னருகு 
வருவாயாக/; நேர்‌ இழை கடும்பு உடைக்‌ கடுஞ்சூல்‌ ௩ம்‌ குடிக்கு 
உதவி - நேர்மையான கலன்களையுடையாள்‌ என்‌ சுற்றத்தார்‌ 
சூழ ஒம்புகின்ற சிறந்த சூல்‌ உடையளாய்‌ மகவு ஈன்று நங்‌ 
குடிக்கு உ;தவிபுரிந்து; நெய்யோடு இமைக்கும்‌ ஐயவித்‌ திரள்‌ 
காழ்‌ விளங்கு ஈகர்‌ விளங்கக்‌ இடந்தோள்‌ - கெய்புடனே கலந்து 
ஒளிர்கின்ற சிறுவெண்‌ கடுகாகிய இரண்ட விதைகளை விளங்கும்‌ 
மாளிகை பிடமெங்கும்‌ விளங்கும்படி. பூசிப்‌ பாயலிலே படுத்திருந்‌ 
தாளை ; குறுக மெல்‌ அம்‌ சில்‌ ஓத - நெருங்கி மெல்லிய அழயெ 
சிலவாயெ கூந்தலையுடையாய்‌ !; புதல்வன்‌ ஈன்று எனப்‌ பெயர்‌ 


பெயர்த்து ௮ வரி இ.தலை அல்குல்‌ முது பெண்டு ஆத துஞ்சு . 


தியோ என ... நீ புதல்வனை ஈன்ற தனால்‌ வேறு பெயரும்‌ பெற்று 
அழயெ வரிகளும்‌ இ.த்தியுமடைய அல்குலையுடைய முது பெண்‌ 
டாக்‌ துயிலாகின்றனையோ ? என்று கூறி; பல்‌ மாண்‌ அகட்‌ 
டில்‌ குவனை ஒற்றி உள்ளினென்‌ உறையும்‌ என்‌ மெல்லக்‌ கண்டு - 
பலவாகிய மாட்சிமைப்பட்ட வயிற்நிடத்தில்‌ என்‌ கையிலுள்ள 
குவளை மலரால்‌ ஒற்றிச்‌ சில பொழுது கருஇனேனாக அங்கு 
கின்ற என்னை மெல்ல நோக்கி; காள்முகை முறுவல்‌ தோற்றி - 
முல்லையின்‌ நாளரும்பு போன்ற நகையையும்‌ தோற்றுவித்து; 
தகை மலர்‌ உண்கண்‌ புதைத்து உவந்தது - இறந்த நீலமலர்‌ 
போன்ற மையுண்ட கண்களைக்‌ கையான்‌ மூடி மகழ்ச்சி மிகக்‌ 
கொண்டிரும்‌,த.து எனக்கு ஈகையுடையதா யிராநின்றது; ஈகுகம்‌ - 
அதனைக்‌ கருதுந்‌ தோனும்‌ காம்‌ ஈகாநிற்போம்‌ ; அதீதகையாள்‌ 
இப்பொழுது ஊடியிருப்பது காணாய்‌/ எ- அ. 

(வி-ம்‌.) பெயர்‌ பெயர்த்தல்‌ - புதல்வனை யீன்றதனாற்‌ பருவப்‌ 
பெயர்‌ மாறுபடுதல்‌. அவை மங்கை, மடந்தைப்‌ பருவங்கள்‌ கடந்து 
அரிவை, அதரிவைப்‌ பருவமாதல்‌ போல்வன. சூலைய்திய காலத்தும்‌ 
பொறையுயீர்‌ த்த' சில நாளளவும்‌ சிற்சில மகளிர்க்கு அல்குற்பக்க 

மங்கும்‌ சுட்டிசுட்டியாகத்‌ தேமல்போல ஒளிர்வது தித்தியனப்‌ 
படும்‌. மெய்ப்பாடு - வருத்தம்‌ பற்றிய ஈகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌, 

(பெரு - ரை.) பெயர்‌ பெயர்த்தல்‌ - மனையோள்‌ என்னும்‌ பெய 
ரினுங்காட்டில்‌ மகப்பெற்றமையால்‌ தாய்‌ என்னும்‌ பெயர்‌ சிறந்து 
தோன்றுதல்‌ எனினுமாம்‌. கடுஞ்குல்‌ - முதற்சூல்‌. மனைக்கு விளக்குப்‌ 
போன்ற மகவீன்று இடத்தலின்‌ நகர்‌ விளங்கக்‌ இடர்தோள்‌ என்றான்‌. 
“கை புதைத்ததுவே' என்றும்‌ பாடம்‌. (௨௭௦) 


எக. ஓளவையார்‌ 


திண : முல்லை. 

துறை: இது, வினைமுற்றி மறுத்தராகின்றான்‌ பாகற்குச்‌ சொல்‌ 
லீயது. 

௩. நர--40 


த இத்து 


உண்‌ நற்றிணை நானூறு 


(தி-ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்து மீண்டுவருகன்ற தலை 
மகன்‌ தேர்ப்பாகனை நோக்கிப்‌ “பாக 3ன / மேகம்மழைபெய்யத்தொடங் 
இனகண்டாய்‌; அதுகண்டு நம்‌ காதலி திண்ணமாக அழத்தொடங்கி 
விட்டனளேயாம்‌; அவளின்னும்‌ வருந்துமாறு ஆயர்‌ குழ3லாசை 
கொடங்னர்‌; அதனைக்‌ கேளாய்‌' என அவன்‌ விரைந்து கேர்‌ விடு 
மாறு கவன்று கூறுகிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பேரிசை யூர்திப்‌ பாகர்ப்‌ பாங்கினும்‌'! 
(தொல்‌. கற்‌. 8) என்னும்‌ விதி கொள்க. 

காயாங்‌ குன்றத்துக்‌ கொன்றை போல 
மாமலை விடரகம்‌ விளங்க மின்னி 
மாயோள்‌ இருந்த தேஎம்‌ நோக்கி 
வியலிரு விசும்பகம்‌ புதையப்‌ பா.அய்ப்‌ 

இ. பெயல்கதொடங்‌ கனவே பெய்யா வானம்‌ 

நிழல்‌ திகழ்‌ சுடர்த்தொடி ஞெகிழ ஏங்க 
அழல்தொடங்‌ இனளே ஆயிழை அதனெதிர்‌ 
குழல்தொடங்‌ இனரே கோவலர்‌ 

தழங்குரல்‌ உருமின்‌ கங்கு லானே. 


(சோ -ள்‌.) பெய்யா வானம்‌ காயாவ்‌ குன்றத்துக்‌ 
கொன்றை போல - பாகனே ! இதுகாறும்‌ மழைபெய்யாதிருக்த 
மேகங்கள்‌ நிறைய மலரந்திருக்கன்ற காயா மரங்களையுடைய 
மலையின்கண்ணே இடையே சரக்கொன்றை மலர்ந்தாற்போல ; 
மா மலை விடர்‌ அகம்‌ விளங்க மின்னி - பெரிய மலைப்‌ பிளப்பிடங்‌ 
கள்‌ எல்லாம்‌ விளங்கும்படியாக மின்னி; மாயோள்‌ இருந்த 
கேம்‌ கோக்க-என்‌ கா தலியாகிய மாமை “நிறமுடையாள்‌ இருந்த 
இடம்‌ நோக்கச்‌ சென்று; வியல்‌ இரு விசும்பு அகம்‌ புதையப்‌ 
பாஅய்ப்‌ பெயல்‌ தொடங்க - அகன்ற கரிய ஆகாயத்தினிடம்‌ 
எல்லாம்‌ மறைப்டும்படி. பரந்து மழை பெய்யத்‌ தொடங்கி 
விட்டன; ஆய்‌இழை நிழல்‌ இகழ்‌ சுடர்த்தொடி ஜெழே ஏங்க 
அழல்‌ தொடங்னெள்‌ - ஆதலால்‌ ஆராய்ந்‌,தணிந்‌,த கலன்களை 
யுடைய நங்‌ காதலி நிழல்‌ விளங்கிய ஒளியையுடைய கைவளைகள்‌ 
கழன்றுவிழத்‌ இண்ணமாக ஏக்கமுற்று அழத்‌ தொடங்னெளே 
யாம்‌; அதன்‌ எதிர்‌ கங்குலான்‌ கோவலர்‌ தழங்குரல்‌ உருமின்‌ 
குழல்‌ தொடங்கினர்‌. அவள்‌ அழுமிடத்திற்கு எதிரே இராப்‌ 
பொழுதில்‌ முழங்குகன்‌ ஐ இடியோசைபோலக்‌ கோவலர்‌ புல்லாங்‌ 
குழலை வாசிக்கத்‌ கொடங்கினவராவார்‌, ஆதலின்‌ விரைவிலே 
தேரைச்‌ செலுத்துவாயாக! எ- ணு. ' 

(வீ-ம்‌.) மலர்ந்தகாயா நீருண்ட மேகத்துக்கும்‌, மலர்ந்த 
கொன்றை மின்னலுக்கும்‌ உவமை, தொடங்கினள்‌, தொடங்னெ 
ரென்பன தெனிவுபற்றி வந்த காலவழுவமைதி. - 


இங்வக 


மூலமும்‌ உரையும்‌ ௬௨௭ 


தேயவேறுபாட்டினால்‌ தானிருக்குமிடத்‌ தெய்தாது பருவவரவு 
தொடங்கியதென அறிவுறுத்துவான்‌ மாயோளிருந்த தேத்து மழை 
தொடங்கினவென்றான்‌. இது குறித்த பருவத்து எய்தாவிடிள்‌ இறந்து 
படும்‌ என்று குறிப்பித்தானாயிற்று. பிரிந்துறைவோர்க்குக்‌ குழலோசை 
இடி ஓக்குமென்றது வெளிப்படை. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
கேட்ட பாகன்‌ தேர்‌ விரைந்துகடாவல்‌. 

(பெரு - ரை.) காயாங்குன்றம்‌ - காயா மரங்களையுடைய மலை. 
பெய்யா வானம்‌ என்றது, அப்பொழுதே கார்ப்பருவர்‌ தொடங்குதலை 
உணர்த்தியபடியாம்‌. எனவே யான்‌ குறித்த பருவமும்‌ வந்தது என்றா 
யிற்று. கார்ப்பருவத்து மாலையும்‌ வந்தது என்பதுணர்த்துவான்‌ 
கோவலர்‌ குழல்‌ தொடங்கினர்‌ என்றான்‌. (௩௭௧) 


௩௭௨. உலோச்சனார்‌ 

தினை: நெய்தல்‌. 

திறை: இது, மேல்‌ இற்செறிப்பான்‌ அறிந்து ஆற்றாளாகன்ற 
தலைமகள்‌ ஆற்றவேண்டு உலஇயன்மேல்‌ வைத்துச்‌ சிறைப்புறமாகச்‌ 
செறியாரெனச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகள்‌ களவின்கண்ணே தன்னை இல்வயிற்‌ 
செறிப்பரென்று அஞ்சி வருந்தலும்‌ அதுகண்ட தோழி, நீ துறைவன்‌ 
வந்து முயங்குமாறு விரும்பி வருந்தியதனை இவ்வூர்‌ நோக்கிப்‌ 
பிறிதொன்றாகக்‌ கருதி அன்னை கொடுத்த கோடு உலைந்ததற்கு 
வருந்தாதேயென்று கூறாகிற்கும்‌; ஆதலால்‌ நின்னை இல்வயிற்செறிப்‌ 
பாரல்லர்‌; நீ வருந்துவது தகுதியுடையது அன்றென அவள்‌ ஆற்று 
மாறு கூறாகிற்ப து. 

(இ-ம்‌.) இதற்கு, ““என்புநெகப்‌ பிரிந்தோள்‌ வழிச்சென்று 
கடைஇ, அன்பு தலையடுத்த வன்புறைக்‌ கண்ணும்‌'' (தொல்‌.கள.௨௧௩.) 
என்னும்‌ விதி கொள்க. ( 

அழிதக்‌ கன்றே தோழி கழிசேர்பு 
கானல்‌ பெண்ணை த்‌ தேனுடை அழீபழம்‌ 
வள்ளிதழ்‌ நெய்தல்‌ வருந்த மூக்கிறுபு 
அள்ளல்‌ இருஞ்சேற்று ஆழப்‌ பட்டெனக்‌ 

இ. இகக்குருகு இரியும்‌ துறைவன்‌ வளைக்கோட்டு 

அன்ன வெண்மணற்று அகவயின்‌ வேட்ட 
அண்ணல்‌ உள்ளமொடு அமர்ந்தினிது நோக்கி 
அன்னை தந்த அலங்கல்‌ வான்கோடு 
உலைந்தாங்கு நோதல்‌ அஞ்சி அடைந்ததற்கு 

௧௦. இனையல்‌ என்னும்‌ என்ப மனையிருந்து 

இருங்கழி அழவும்‌ பனித்தலைப்‌ பரதவர்‌ 
திண்‌ திமில்‌ விளக்கம்‌ எண்ணுங்‌ 
கண்டல்‌ வேலிக்‌ கழிநல்‌ லூரே. 


௬௨௮ நற்றிணை நானூறு 


(சோ - ள்‌.) கோழி கானல்‌ பெண்ணைக்‌ தேன்‌ உடை அமி 
பழம்‌ - கோழி! கடற்கரைச்‌ சோலையிலுள்ள பனையின்‌ கேனை 
யுடைய அழிந்த பழம்‌; மூக்கு இறுபு கழிசேர்பு வள்‌ இதழ்‌ 
கெய்‌கல்‌ வருந்த அள்ளல்‌ இருஞ்சேற்று ஆழப்பட்டென - 
முக்கு இற்றுக்‌ கழியை யடைந்து பெரிய இதழையுடைய 
நெய்தல்‌ வருந்துமாறு அள்ளுதலமைந்த கரிய சேற்றிலே புதை 
யும்படி. விழுற்‌,த தனால்‌; களைக குருகு இரியும்‌ துறைவன்‌ - அவ்‌ 
வோசைக்கு அள்சிச்‌ சுற்றத்தையுடைய நாரைகள்‌ இனத்தோடு 
இரிங் தோடா நிற்கும்‌ நீர்த்‌ துறையையுடைய கின்‌ காதலன்‌; வளைக்‌ 
கோடு அன்ன வெள்‌ மணற்று அகவயின்‌ ... வளையாயெ சங்கு 
போன்ற வெளிய மணலையுடையகாகய இடத்தில்‌; வேட்ட அண்‌ 
ணல்‌ உள்ளமொடு அமர்ந்து - முயங்க விரும்பிய நினது பெருந்‌ 
தகை கொண்ட உள்ளக தாடு பொருந்துமாறு; மனை இருந்து எ 
மகளிர்‌ இல்லின்கண்‌ இருந்து வருவிருந்தோம்பும்‌ இயற்கைபாலே; 
இருங்‌ கழி துழவும்‌ பனித்‌ கலைப்‌ பரதவர்‌ - கரிய கழியிடத்து 
மீனைக்‌ தேடுகின்ற குளிரால்‌ நடுங்கும்‌ பரதவருடைய; இண்‌ 
இமில்‌ விளக்கம்‌ எண்ணும்‌ - இண்ணிய மீன்‌ படகஃிலிருக தும்‌: 
விளக்குகளை எண்ணுகின்ற; கண்டல்‌ வேலிக்‌ கழி நல்‌ ஊர்‌ - 
கண்டல்‌ மரத்தை வேலியாகவுடைய கழி சூழ்ந்து ஈம்முடைய 
நல்ல ஊரானது ; இனிது நோக்க அன்னை தந்த அலங்கல்வான்‌ 
கோடு உலைந்து ஆங்கு நோதல்‌ அஞ்சி அடைந்‌ த தற்கு இனையல்‌ 
என்னும்‌ - இனிதாக நோக்க அன்னை கினக்குக்‌ கொடுத்த அசை 
இன்ற குழையுடைய பெரிய கோடு குலைதலாலே நீ வருந்துவது 
போலக்‌ கருஇ அஞ்சி 'கிகழக்குகுற்கு நீ வருந்தாதே கொள்‌” 
என்று கூறாகிற்கும்‌; இங்கனம்‌ கூறுவ தனால்‌ இல்வயிற்‌ செறியார்‌; 
அழிதக்கன்று - ஆதலின்‌ நீ மனம்‌ அழிவது தகுதியுடைய குன்று 
காண்‌! ளு. 

(வி-ம்‌.) மணற்று- மணலையுடையது என்னும்‌ முற்றெச்சம்‌. 
கோடு - மீன்‌ உணங்க லோம்புமாறு புள்ளோப்புதற்குக்‌ கொடுத்த 
கோல்‌. என்ப : அசை நிலை. வீளக்கெண்ணுதல்‌ - அவர்‌ கரையேறிய 
வுடன்‌ அவரையோம்புமாறு  இத்துணையோருள்ளாரென்‌ றறிய 
வேண்டிப்‌ போலும்‌. 

உள்ளுறை :— பனம்பழம்‌ நெய்தல்‌ வருந்தச்‌ சேற்றில்‌ விழக்கண்டு 
குரும்‌ இரியுமென்றது தலைமகன்‌ களவொழுக்கங்கெட நின்னை 
மணப்பின்‌ அலர்வாய்ப்‌ பெண்டிர்‌ இரிக்தொழிவ ரென்றதாம்‌. 

இறைச்சி மகளிர்‌ இல்லிலீருக்து பரதவர்தம்‌ மீன்‌ பிடிக்கும்‌ பட 
கன்‌ விளக்கை எண்ணுமென்றது, நாம்‌ மனயின்கணிருந்து காதலனது 
கைவிடலானாய பழியை எண்ணாகின்றோம்‌ என்றதாம்‌. சிழைப்புற: 
மென்றலால்‌ அவனறியுமாற்றானே கூறினளாதலின்‌ இவ்வாறு 
உள்ளுறையும்‌ இறைச்சி கொள்ளலாயிற்று, மெய்ப்பாடு - பெரு. 

மிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆம்றுவித்தல்‌. 


அல மும்‌ உரையும்‌ ௬௨௯ 


(0பரு-ல].) தோழி ஊர்‌ நீ துறைவனை வேட்டகெஞ்சமொடு 
வருந்தியிருத்தலை அறியாமல்‌ அன்னை தந்த கோட்டால்‌ நீ அங்ஙனம்‌ 
உல்ந்ததாகக்‌ கருதி நினக்கிரங்க “அடைந்ததற்கு இனையல்‌' என்று 
தேற்றாடிற்கும்‌. ஆதலால்‌ நின்‌ களவொழுக்கத்தை இவ்வூர்‌ அறிர்‌ 
திலாமை கண்டேம்‌. எனவே நின்னை இற்செறியார்‌ காண்‌ நீ அழிதல்‌ 
வேண்டா என்று ஆற்றுவித்தபடியாம்‌. (௩௭௨) 


௩௭௩.. கபிலர்‌ 


தினா: குறிஞ்சி. 

துறை: இது, செறிப்பறி வுறீஇயது. 

(நு-ம்‌.) என்பது, களவின்‌ வழிவந்‌ தொழுகும்‌ தலைமகன்‌ ஒரு 
சிறை வந்திருந்தான்‌. அஃது அறிந்து விரைய மணம்புரிந்து கொள்ளு 
மாறு தோழி தலைவியை நெருங்‌ஓ, நம்முடைய மெய்வேறுபா டெல்லாம்‌ 
அன்னை கண்டு ஐயங்கொண்டு நம்மை இல்வயிற்செறித்து ஓம்புமா.று 
கருதினமையால்‌, ஈம்‌ காதலனாடு இன்றுகாறும்‌ விளையாடி. யிருந்தது 
போல நாளையும்‌ விளையாட இயலுமோ'வென நொந்து கூறாகிற்பது. 

.. (இ-ம்‌.) இதற்கு, ““களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌! (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி 
கொள்க. 
முன்றில்‌ பலவின்‌ படுசுளை மரீஇப்‌ 
புன்தலை மந்தி தூர்ப்பத்‌ தந்த 
மைபடு மால்வரை பாடினள்‌ கொடிச்சி 
ஐவன வெண்றெல்‌ குறூஉம்‌ நாடனொடு 
இ. குருடைச்‌ சிலம்பின்‌ அருவி ஆடிக்‌ 
காரரும்பு அவிழ்ர்த கணிவாய்‌ வேங்கைப்‌ 
பாவமை இதணம்‌ ஏறிப்‌ பாசினம்‌ 
வணர்குரல்‌ சிறுதினை கடியப்‌ 
புணர்வது கொல்லோ நாளையும்‌ நமக்கே. 


(சோ-ள்‌.) புன்‌ தலை மந்தி முன்றில்‌ பலவின்‌ படு சுளை 
மரீஇ தூர்ப்ப - தோழீ ! இன்று அன்னை நம்மை நோக்‌ ஐயப்‌ 
பாடெய்‌இ இல்வயிற்‌ செறிப்பக்‌ கருஇய,தனால்‌ மெல்லிய தலையை 
யுடைய மந்தி இல்லின்முன்புள்ள பலாமர,த்திலிருந்து அதன்‌ 
பழத்தைக்‌ ண்டு நிறைந்‌,த சுளைகளையுண்டு அவற்றின்‌ வித்தினைக்‌ 
கழே யுதிர்ப்ப; கொடிச்சி தந்தை மைபடு மால்வரை பாடினள்‌ 
வெள்‌ ஐவன நெல்‌ குறூஉம்‌ நாட னொடு - அயலிலே நின்ற 
கொடிச்‌ கன்‌ கந்தையினது மேகந்‌ தவமும்‌ கரிய மலைவளம்‌ 
பாடி வெளிய ஐவன நெல்லைக்‌ குத்துனெற மலைகாடனாகிய ௩ம்‌ 
கா தலனொடு; சூர்‌ உடைச்‌ சிலம்பின்‌ அருவி ஆடிக்‌ கார்‌ அரும்பு 


௭௬௩௨௦ நற்றிணை AL) மு 


அவிழ்நத கணி வாய்‌ வேங்கை - அச்சனு செய்யும்‌ மலைப்பக்கததி 
லுள்ள அருவியாடிக்‌ கரிய நிறத்தையுடைய அரும்பு மலர்ந்த 
சோதிடம்‌ வல்லார்‌ போன்ற வேங்கை மர,த்‌தின்மேலே கட்டிய; 
பா அமை இகணம்‌ ஏறி - பரப்பமைம்‌த பரண்மீது ஏறி; வணர்‌ 
குரல்‌ சிறுதினைப்‌ பானெம்‌ கடிய _ வளைந்த கதிர்களையுடைய 
சிறிய இனைப்புன, த, தின்கண்ணே வருகின்ற பசிய இளிமின த்தைச்‌ 
கடிந்து போக்குமானு ; காளையும்‌ நமக்குப்‌ புணர்வதுகொல்‌ - 
இன்றிருந் தது போல நாளையும்‌ நமக்குப்‌ பொறும்துவதாமோ ? 
அங்கனம்‌ பொருந்தாது போலும்‌; எ-று. 

(வி- ம்‌.) வேங்கை அரும்புங்‌ காலம்‌ தனைமுற்றுமாதலின்‌ அரும்‌ 
பியது கண்ட கானவர்‌ தனைகொய்ய ஈண்டுவர்‌; அதுபற்றிச்‌ சோதி 
டம்‌ வல்லார்‌ போறலின்‌ வேங்கை கணியெனப்பட்டது. 

உள்ளுற: மந்தி பழத்தின்‌ சுளையைத்‌ தின்று அதன்‌ வித்தினைக்‌ 
கீழ்‌ உகுப்பக்‌ கொடிச்சி வரைபாடி நெற்குறுவாள்‌ என்றது, தலைமகன்‌ 
தீலைமகள து நலனைக்‌ களவினுண்டு அதனாலாய பழிச்சொல்லைப்‌ பரவ 
விட அன்னை வேலனை யழைத்து வெறியெடுத்து முருகனைப்‌ பாடி 
யாட்டைச்‌ சிதைக்குமே என்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
வரைவு கடாதல்‌. 

(பெரு - ரை.) கணித்‌ தொழில்‌ வாய்த்தள்ள வேங்கை 
எனினுமாம்‌. (௩௨௪௧) 


௩௭௫, வன்பரணர்‌ 
திணை : முல்லை. ” 
நுறை: இது, வினைமுற்றி மீள்வான்‌ இடைச்சுரத்துக்‌ கண்டார்க்‌ 
குச்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்து மீளுந்‌ தலைமகன்‌, 
தான்‌ காதலியைக்‌ கண்டு ம௫ழ்வதனை நினைந்து விரைய வருகின்றான்‌ 
நெறியில்‌ வந்து கண்ட அயலாரொடு, *அயலீர்‌, எம்‌ காதலி எமக்கு 
விருந்தயரும்‌ விருப்பினளாய்‌ உணவு அமைக்கும்‌ நிலைமையை இதன்‌ 
முன்னம்‌ முழுமையும்‌ பெற்றுடையேமோ ? இல்லையே ! இப்பொழுது 
பெறலாகியதே ! இஃது என்ன வியப்பு,” என மகிழ்ந்து கூறுநிற்பதுஃ 

(இ-ம்‌.) இதற்கு, **அருந்தொழின்‌ முடித்த செம்மற்காலை வீருந்‌ 
தொடு நல்லவை வேண்டற்‌ கண்ணும்‌” (தொல்‌. கற்‌. ௫) என்னும்‌ 
விதி கொள்க. பூ 

முரம்புதலை மணந்த நிரம்பா இயவின்‌ 
ஓங்கித்‌ தோன்றும்‌ உமண்பொலி சிறுகுடிக்‌ 
களரிப்‌ புளியிற்‌ காய்பசி பெயர்ப்ப 
உச்சிக்‌ கொண்ட ஓங்குகுடை வம்பலீர்‌ 

இ. முற்றையும்‌ உடையமோ மற்றே பிற்றை 


மூலமும்‌ உரையும்‌ ௬௬௧ 


வீழ்மா மணிய புனைநெடுங்‌ கூந்தல்‌ 
நீர்வார்‌ புள்ளி ஆகம்‌ நனைப்ப 

விருக்‌ தயர்‌ விருப்பினள்‌ வருந்துந்‌ 
திருந்திழை அரிவைத்‌ தேமொழி நிலையே. 


(சோ - ள்‌.) முரம்பு தலை மணந்த கிரம்பா இயவின்‌ ஓங்கித்‌ 
கோன்னும்‌ உமண்‌ பொலி . சிறுகுடி - பரல்‌ நிரம்ப மேலே 
பொருந்திய சென்று சேர்கற்‌ இயலாத நெறியில்‌ உயர்ந்து தோன்‌ 
அம்‌ உப்பு வாணிப மக்கள்‌ கிறைந்திருக்கன்ற சிறிய குடிகளை 
யுடைய; களரிப்‌ புளியின்‌ காய்பசி பெயர்ப்ப - களர்நில,த்‌ தில்‌ 
விளைந்‌,த புளியின்‌ கனியைச்‌ சுவைத்து உண்டு நும்மை வருத்து 
ன்ற பசியைப்போக்குதலானே; உச்சிக்‌ கொண்ட ஓங்கு: குடை 
வம்பலீர்‌ - மீட்டும்‌ நெறியிலே செல்லும்‌ வன்மை மிக்குடை 
மீராய்‌ உச்ச மேற்‌ கொண்ட உயர்ந்த குடையையுடைய புதிய 
மாந்தர்காள்‌; பிற்றை நீர்‌ வார்‌ புள்ளி ஆகம்‌ ஈனைப்ப - இது 
கானும்‌ பிரிந்‌,த,தனால்‌ பிரியும்‌ பொழு,தின்‌ நி அதன்பின்பு வருந்திக்‌ 
கண்ணீர்‌ வடிந்து விழுகலாகய புள்ளி கொங்கையை ஈனையா 
நிற்ப; விருந்து அயர்‌ விருப்பினள்‌ - யாம்‌ புதியேமாக வருதலின்‌ 
எமக்கு விருந்‌ து செய்யும்‌ விருப்பினளாய்‌; . வருந்தும்‌ வீழ்‌ 
மாமணிய புனை நெடுங்‌ கூந்தல்‌ இருந்து இழை - அட்டி.றசால 
புகு5து உணவு அமைக்குக்‌ தொழிலில்‌ வருந்துகின்ற விரும்பிய 
கரிய மணியின்‌ தன்மையுடைய அலங்கரித்த நெடிய கூந்தலையும்‌ 
ருந்‌,திய கலன்களையும்‌; தேம்‌ மொழி அரிவை நிலை முற்றையும்‌ 
உடையமோ - இனிய மொழியையுமுடைய -மடந்தையினிலயை 
இதன்முன்பும்‌ இவ்வாறிருக்க முழுதும்‌ பெற்றுடையேமோ ? 
இல்லைகண்டீர்‌ ! இப்பொழுது தான்‌ பெறலாகியதே! இஃதெனன, 
வியப்பு ; ச - அ. - 


(வி- ற்‌.) காய்செவி பெயர்ப்ப எனவும்‌ பாடம்‌. அதற்குப்‌ பசி 
யாலாய செவி அடைப்புத்‌ தீர என்க. 


பின்பு பிற்றை யென்பது போல முன்பு முற்றையெனத்‌ திரிந்தது 
போலும்‌; அருகிய வழக்கு. : மற்று: அசைநிலை, கூந்தல்‌ திருந்‌. 
திழைத்‌ தேமொழி அரிவை யெனக்‌ கூட்டுக. 


இதன்முன்‌ அட்டிற்சாலை ந்தறியாதாள்‌ எம்பாலுள்ள அன்‌ 
பால்‌ இன்று புகுந்து வ்‌ நீற்குமென்று மகழ்கின்றான்‌ பக்‌ 
முடையமேோ வென்றான்‌. தனக்கு அன்பு மீதூர்ந்து வாய்‌ க, 
சொல்லி விரைந்து தோன்‌ நலின்‌ யாதொரு தொடர்பு மில்லாத கதி 
வரும்‌ அயலாரை விளித்துக்‌ கூறினான்‌. 


மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - மகிழ்தல்‌. (௧௪௪) 


௬௩௨ நற்றிணை கானூ அ 


௩௭௫. பொதும்பில்ழொர்‌ மகன்‌ வெண்கண்ணி 
தினா: நெய்தல்‌. 


துறை: இது, வரையாது நெடுங்காலம்‌ வந்தொழுகத்‌ தலை 
மகள.து நிலையுணர்க்த தோழி வரைவுகடாயது. 

(தி - ம்‌.) என்பது, மணஞ்செய்து கொள்ளாது தலைமகன்‌ நெடுங்‌ 
காலம்‌ களவின்‌ வந்தொழுகுதலானே வருந்துந்‌ தலைமகளது நிலைமை 
இன்னதென வுணர்ந்த தோழி தலைமகனை யடைந்து *சேர்ப்பனே / 
எம்‌ தலைவி மகிழும்‌ வண்ணம்‌ எம்கமூரின்‌ கண்ணே வரைவொடுவரின்‌ 
அது நலமாகு'மென்று வெளிப்படையாகக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, **களனும்‌ பொழுதும்‌......... அனைநிலை வகை 
பப்ளி வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதியாய்‌ 

காள்க, 


நீடுசனைப்‌ புன்னை நறுந்தா து உதிரக்‌ 
கோடுபுனை குருகின்‌ தோடுதலைப்‌ பெயரும்‌ 
பல்பூங்‌ கானல்‌ மல்குநீர்ச்‌ சேர்ப்ப 
அன்பிலை ஆதலின்‌ தன்புலன்‌ நயந்த 

ட. என்னும்‌ நாணும்‌ நன்னுதல்‌ உவப்ப 
வருவை ஆயினோ நன்றே பெருங்கடல்‌ 
இரவுத்தலை மண்டிலம்‌ பெயர்ந்தென உரவுத்திரை 
எறிவன போல வரூஉம்‌ 
உயர்மணல்‌ படப்பைஎம்‌ உறைவின்‌ ஊரே. 


(சோ -ள்‌.) நீடு சினைப்‌ புன்னை ஈறுந்தாது உதிரக்‌ கோடு 
புனை குருகின்‌ தோடு தலைப்பெயரும்‌ - நீண்ட இக£ரயையுடைய 
புன்னையின்‌ நறிய மகரந்தம்‌ உதிரும்படி அக்கிகாகளின்மீது 
அலங்கரிததாற்போன் னு வைகிய காரையின்‌ கூட்டம்‌ இரை 
வேண்டிப்‌ பெயர்ந்து உலாவாகிற்கும்‌; பல்‌ பூங்‌ கானல்‌ மல்கு நீர்ச்‌ 
சேர்ப்ப - பலவாகிய மலர்களையுடைய கடற்‌ கரைச்‌ சோலையையும்‌ 
மிக்க உவர்நீரையுமுடைய நெய்தனிலத்‌ தலைவனே !; அன்பு 
இலை ஆதலின்‌ - நீ பலகாலும்‌ வந்து முயங்கியும்‌ எம்பால்‌ அன்‌ 
புடையை அல்லை; என்னும்‌ தன்புலம்‌ நயந்து நாணும்‌ நல்நுதல்‌ 
உவப்ப - அங்ஙனம்‌ அன்புடையையா யிருப்பின்‌ அவளுடைய 
அறிவின்‌ வழியே ஒழுகுகின்ற என்பாலும்‌ சொல்லுவதற்கு 
வெள்குஇன்ற நல்ல அதலையுடையாளாயெ அத்தலைவி உவக்கும்‌ 
வண்ணம்‌; பெருங்கடல்‌ இரவு ததலை மண்டிலம்‌ பெயர்ந்தென 
உரவுத்‌ இரை எறிவன போல வரூஉம்‌ உயர்மணல்‌ படப்பை - 
பெரிய கடலிடத்து இராப்‌ பொழுதிலே தண்கதிர்‌,த்‌ திங்கள்‌ 
தோன்று தலானே அதுகண்ட வலிய அலைகள்‌ மோதுவனபோல 


மூலமும்‌ உரையும்‌ ௬௩௩ 


எழுந்து வாராநிற்கும்‌ உயர்ந்‌ க மணல்‌ நிரம்பிய கொல்லைகளை 
யுடைய; எம்‌ உறைவின்‌ ஊர்‌ வருவை ஆயின்‌ ஈன்று - யாம்‌ உறை 
கின்ற எம்மூரிடதது நீ அவளை மணஞ்செய்து கொள்ளுமாறு 
வரல்‌ வேண்டும்‌ ! அவ்வாறு வருவையாயின்‌ அது மிக நல்ல 
தொரு காரியமாகும்‌ ; எ - று, 

(வி-ம்‌. கடல்மீது நிறைத்‌ இங்கள்‌ எழுந்துழி ௮க்கடல்‌ நீர்‌ 
பொங்கி யெழுதல்‌ வெளிப்படை. உவப்பவருதி யென்றதனால்‌ 
வரைந்து தலைமகள்‌ மகிழுமாறு வருவாயாக வென்றவாறு. 


. உள்ளுறை :புன்னைக்‌ இணையில்‌ வைகிய குருனம்‌ அதன்‌ மகர்‌ 
தம்‌ உதிருமாறு கொம்பை அலைத்தெழுந்து செல்லுஞ்‌ சேர்ப்பனென்ற 
தனால்‌ களவொழுக்க மேற்கொண்டு தலைவிபால்‌ வைகிய நீ அவள்‌ 
அழுது கண்ணீர்‌ வடிக்குமாறு கையகன்று போயின ; இனி அங்ஙன 
மின்றி வரைந்து பிரியாது உறைவாயாக வென்றதாம்‌. 

இறைச்சி தங்களைக்‌ கண்டு கடல்‌ பொங்கி அலையெழுர்து ஆர 
வாரிக்கு மென்றது, நீ வரைவொடு வருதல்‌ கண்டு எமர்‌ எதிர்மிகாண்டு 
மகிழ்ந்து ஆரவாரிப்ப ரென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - 
வரைவு கடாதல்‌. 

(பெரு -ரை.) தோடு - கூட்டம்‌. என்னும்‌ என்புழி உம்மை 
உயர்வு சிறப்பு. நயந்த - நயந்தவற்றை, இரவுத்‌ தலை - இராப்பொழு 
தில்‌. மண்டிலம்‌ - தங்கள்‌. (௩௭௫) 


௩௭௭௬. கபிலர்‌ 


நினை: குறிஞ்சி. 

துறை: இது, தோழி கிளிமேல்‌ வைத்துச்‌ சிறைப்புறமாகச்‌ 
செறிப்பறிவுறீஇயது. 

(து- ம்‌) என்பது, களவின்‌ வழிவந்தொழுகுந்‌ தலைமகன்‌ ஒரு 
சிறைப்‌ புறமாக வந்திருப்பதை யறிந்த தோழி, தலைமகளை இல்வயிற்‌ 
செறித்ததை அவன்‌ அறிந்து மணஞ்‌ செய்துகொள்ளு மாற்றானே 
ளிகளை நோக்கக்‌ இளியின்‌ கூட்டமே, அன்னை எம்மை இல்வயிற்‌ 
செறித்திருப்பதனை நீயிர்‌ அறிந்திரன்றே / இனி வெறியு மெடுக்கும்‌ 
போலும்‌ ; இவற்றை எம்‌ காதலனைக்‌ காண்பீரேல்‌ நன்றாக அவனுக்கு 
அறிவியுங்கோள்‌' என்று அழிந்து கூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதுவுமது. 

முறஞ்செவி யானை த்‌ தடக்கையில்‌ தடைஇ 

இறைஞ்சிய குரல பைந்தாள்‌ செந்தினை 

வரையோன்‌ வண்மை போலப்‌ பலவுடன்‌ 

இக யோடு உண்ணும்‌ வனை வாய்ப்‌ பாசினம்‌ 
ட. குல்லை குளவி கூதளய்‌ குவனை 


ர ர ர ட த அதர தத ரர எர 


காக௪ நற்றிணை நானூறு 


இல்லமொடு மிடைந்த ஈர்ந்தண்‌ கண்ணியன்‌ 
சுற்றமை வில்லன்‌ செயலைத்‌ தோன்றும்‌ 
கற்றார்‌ மார்பன்‌ காண்குறின்‌ சிறிய 
நன்கவற்கு அரிய உரைமின்‌ பிற்றை 

௧௦. அணங்கும்‌ அணங்கும்‌ போலும்‌ அணங்கி 
வறும்புனங்‌ காவல்‌ விடாமை 
அறிந்தனிர்‌ அல்லிரோ அறனில்‌ யாயே. 


(சோ -ள்‌.) முறம்‌ செவி யானைத்‌ தடக்கையின்‌ கடைஇ 
இறைஞ்சிய குரல பைந்‌ காள்‌ செந்தினை - முறம்போலுஞ்‌ செவி 
யையுடைய யானையின து வளைந்த கைபோல வளைந்து தலைசாய்க்‌ த 
கதிர்களையும்‌ பசிய அடித்தண்டினேயும்‌ உடைய செவ்விய 
இனையை; வரையோன்‌ வண்மை போலப்‌ பல உடன்‌ இ௲யோடு 
உண்ணும்‌ வளை வாய்ப்‌ பாசனம்‌ - வரையாது கொடுப்பவனது 
கைவண்மைக்கு ஈண்டும்‌ பரிசிலர்போலப்‌ பலவாகிய சுற்றத்‌ 
தொடு நெருங்‌கவந்து உண்ணாகின்‌ ஐ வளைந்த வாயையுடைய. 
பசிய கிளியின்‌ கூட்டமே /; அறன்‌ இல்‌ யாய்‌ ௮ணங்கி- தலைவனை 
முன்பு முயங்கி அவனை நீங்கிய பின்னர்‌ அறநெறியிலே நில்லாத 
எம்‌ அன்னை எம்மை வருத்தி ; வணும்‌ புனம்‌ காவல்‌ விடாமை 
அறிந்தனிர்‌ அல்லிரோ - காவலின்‌ றி அழிகின்ற இனைப்புன த. 
இனை யாங்‌ காவல்செய்யவிடா து இல்வயிற்‌ செறித்‌ இருப்ப, தனை 
நீயிர்‌ அறிந்‌,8ரன்றே ; பிற்றை அணங்கும்‌ அணங்கும்‌ போலும்‌ - 
இதன்பின்பு வெறியெடுத்‌ தலாலே முருகவேளும்‌ எம்மை வருத்‌ 
அம்‌ போலும்‌ ; குல்லை குளவி கூகளம்‌ குவளை இல்லமமொடு 
மிடைந்த ஈர்ந்தண்‌ கண்ணியன்‌ - ஆதலின்‌ குல்லை மலைப்பச்சை 
கூதாளி குவளை தேற்றா என்பனவற்றின்‌ மலராற்‌ புனைந்த மிகக்‌ 
குளிர்ந்த பூமாலையை யுடையவனும்‌ ; சுற்று அமை வில்லன்‌ 
செயலைத்‌ தோன்றும்‌ நல்தார்‌ மார்பன்‌ காண்குறில்‌ - வரிந்து 
கட்டிய அமைந்த வில்லையுடையவனுமாஇ அசோகமர த. இன$&ழ்‌ 
வந்துகிற்கும்‌ கல்ல மாலையணிந்த மார்புடைய அவனை நீயிர்‌ காண்‌ 
பீராயின்‌ ; சிறிய அரிய ஈன்கு அவற்கு உரைமின்‌ - இங்கு 
நிகழ்ந்‌த எல்லாவற்றினையும்‌ கூறாது விடினும்‌ றிய சிலவற்றை 
யேனும்‌ அறிந்து கொள்ளுமாறு நன்றாக அவனுக்கு உரையுங்‌ 
கோள! எ. று. 

(வி-ம்‌) குல்லை - கஞ்சா; துழாயுமாம்‌. இல்லம்‌ - தேற்றமரம்‌. 
யாய்‌ அணங்கிப்‌ புனங்காவல்‌ விடாமை அறிந்தனிர்‌ அல்லிரோ வென்க. 
இமையார்‌ என்னும்‌ எதிர்மறை வினையாலணையும்‌ பெயர்‌ இமையோ 
ரெனத்‌ திரிந்தது போல வரையாளென்பது வரையோனெனத்‌ திரிந்து 


கின்றது; இது, தூதுமுனிவின்மை, ஏனை மெய்ப்பாடு . பெருமிதம்‌. 
பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


கலிப்‌ ல 


மூலமும்‌ உரையும்‌ ண்டு 


. (பெரு -ரை.) யாம்‌ எத்துணை கூறினும்‌ அவன்‌ அறிகின்றிலன்‌ 
என்பது தோன்ற நீயிரேனும்‌ அவற்கு நன்கு அறிய உரைமின்‌ என்‌ 


(௨ ௭௬] 


௩௭௭. மடல்பாடி ப மாதங்கரனார்‌ 


நினை: குறிஞ்சி, 

திறை: இது, சேட்படுக்கப்பட்டு ஆற்றானாகய தலைமகன்‌ தாழி 
கேட்பத்‌ தன்னுள்‌?ள சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, பாங்கயிற்‌ கூட்டத்துக்‌ கண்ணே தலைமகன்‌ 
குறை நயப்பித்த தோழி நீட்டியாது வரைந்துகொள்ளுதல்‌ முதலாய 
காரணங்களைக்‌ : கொண்டு தலைமகனுக்கு மறுத்துக்‌ கூறுதலும்‌, அதன 
ஆற்றானாகய தலைமகன்‌ தோழி அறிந்து விரைவிலே தன்‌ குறைமுடிக்கு 
மாற்றானே “தலைவியை உள்ளுூர்தோறும்‌ அவள்‌ என்னை வினாவிமெலி 
விக்கும்‌;நோய்பெருகாஙின்றது; ௮துதீர மடலேறாது இறந்துபடேமோ 
வென்று அழிந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “மடன்மா கூறும்‌ இடனுமா ருண்ட '? 
(தொல்‌. கள. ௧௧) என்பதனாற்‌ கொள்க. 

மடல்மா ஊர்ந்து மாலை சூடிக்‌ 
கண்ணகன்‌ வைப்பின்‌ நாடும்‌ ஊரும்‌ 
ஒண்ணுதல்‌ அரிவை நலம்பா ராட்டிப்‌ 
. பண்ணல்‌ மேவலம்‌ ஆகி அரிதுற்று 

டு. அ.துபிணி ஆக விளியலங்‌ கொல்லோ 
அகலிரு விசும்பின்‌ அரவுக்குறை படுத்த 
பசுங்கதிர்‌ மதியத்‌.து அகனிலாப்‌ போல 
அளகலஞ்‌ சேர்ந்த சிறுநுதல்‌ 
கழறும்‌ மெலிக்கும்‌ நோயா கின்றே. 


(சோ - ள்‌.) அகல்‌ இரு விசும்பின்‌ அரவுக்‌ குறை படுத்த 
பசுங்‌ கதிர்‌ மதியத்து அகன்‌ நிலாப்‌ போல - ௮அகனற கரிய ஆகா 
யத்‌இன்கண்ணே அரவினாற்‌ சிறிது விழுங்கக்‌ குறை படுக்கப்‌ 
பட்ட பசிய கதிர்களையுடைய இங்களின்‌ வீரிக்‌,த நிலாவைப்‌ போல; 
அளகம்‌ சேர்ந்‌, த று நுதல்‌-ஒளி வீசுனெற கூந்தல்‌ சேர்ந்த சிநிய 
நெற்றியையுடையாள்‌; கழறுபு மெலிக்கும்‌ கோய்‌ ஆகின்று -யாம்‌ 
நினைக்குந்‌ தோறும்‌ எம்மெஇரே தோன்றி எம்மை வினாவி மெலியப்‌ 
பண்ணாகிற்கும்‌, ௮,கனால்‌ எமக்குக்‌ காமநோய்‌ கனி மிகாகின்றது ; 
மடல்‌ மா தளர்ந்து மாலை சூடிக்‌ கண்‌ அசல்‌ வைப்பின்‌ நாடும்‌ 
ஊரும்‌ ஒள்‌ நுதல்‌ அரிவை கலம்‌ பாராட்டி - அத தீருமாறு 
பனை மடலாலே செய்த குதிரையேறி நடத்தி ஆவிரை எருக்கம்‌ 
பூள்‌ உழிஞை என்பன்வற்றின மலரை விரவிக்‌ தொடுத்த மாலை 


௬௩௭ நற்றிணை நானூறு 


யணிந்து இடமகன்ற வைப்புக்களையுடைய நாடுகள்தோறும்‌ ஊர்‌ 
கள்கோனறும்‌ சென்று ஒள்ளிய நெற்றியையுடைய அவளது அழ 
கைச்‌ சிறப்பிகீதுக்‌ கூறி; பண்ணல்‌ மேவலம்‌ ஆூ-அம்மடலேணும்‌ 
கொழிலில்‌ செல்லேமாடூ ; அரிது உற்று அது பிணி ஆக - எம்‌ 
முள்ளகைக அரிதாக நகிலைகிறுக்கி அதுவே கோயாகக்‌ கொண்டு 
கிடந்து ; விளியலங்கொல்‌ - இறந்துபோக மாட்டேமோ 2 அங்க 
னம்‌ மடலேறிப்‌ பலராலும்‌ இகழப்பட்டுக்‌ கான்‌ முடிய வேண்டும்‌ 
போலும்‌ ! மடலேறு கலினும்‌ உயிர்துறந்கொழிகல்‌ ஈலனன்றோ ? 
ளு. 

(வி-ம்‌.) பண்ணல்‌ மேவலம்‌ என்பன ஒரு சொல்லாகப்‌ பாராட்டி 
என்பதற்கு -முடிபாயின. அகனிலாவையுடைய மதியம்போல வென 
மாறிக்கூட்டினும்‌ அமையும்‌. எதிர்‌ தோன்றுதல்‌ - உருவெளித்‌ தோற்‌ 
றம்‌. இது, துன்பத்துப்‌ புலம்பல்‌. ்‌ 

அவளைச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவான்போலக்‌ தான்‌ அவள்பால்‌ வைத்த 
அன்பின்‌ நிலைமை புலப்படுத்தனான்‌. நோய்கொண்டு இறவேமோ 
என்றதனால்‌ மடலேறி வரைபாய்ந்து முடியவேண்டும்‌ போலும்‌ என்‌ 
முன்‌. இதனால்‌ அவள்‌ காரணமாக உயிர்விடத்‌ துணிந்தமையும்‌ அவ்‌ 
வாறு உயிர்விடும்‌ பழி நும்மை விடாதென்பதையும்‌ அறிவுறுத்தினா 
ஓயிற்று. மெய்ப்பாடு - தன்கட்டோன்றிய வருத்தம்‌ பற்றிய இளி 
வரல்‌. பயன்‌ - தோழி குறை முடிப்பது; அன்றேல்‌ தானே கூறி 
யாறுதல்‌, 

(பெரு - ரை.) நலம்‌ பாராட்டிப்‌ பண்ணலாகிய அத்தொழிலை 
மேவலம்‌ ஆஃ என்க. (௨௪௭) 


௩௭௮. வடமவண்ணக்கன்‌ பேரிசாத்தனார்‌ 
நிலை: நெய்தல்‌. 
நுறை: (௧) இது, தோழி சிறைப்புறமாகச்‌ சொல்லியது. 


(து-ம்‌.) என்பது, களவின்‌ வழிவம்‌ தொழுகுந்‌ தலைமகன்‌ ஒருபுறம்‌ 
வந்து வைகினான்‌. அதனை அறிந்து விரைய வரைவொடு புகும்வண்ணம்‌ 
தோழி, தலைவியை நெருங்த்‌ தோழீ! யாமம்‌ முதலாயின வருத்தாகிற்ப 
இன்னும்‌ ஞாயிறு தோன்றினபாடில்லை ; முன்பு சேர்ப்பனொடு ஆரா 
யாது செய்த நட்பின்‌ அளவானது ஏதிலாட்டியர்‌ அலர்‌ தூற்றுமாறு 
இவ்வண்ணம்‌ ஆயிற்றுக்‌ சாண்‌ என்று வருந்திக்‌ கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதனை, ** களனும்‌ பொழுதும்‌......... அனைகிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள.௨௨) என்பதனாற்‌ 
கொள்க. 


துறை: (௨) தலைமகன்‌ ஒருவழித்‌ தணந்த பின்னை வன்பொறை 
எதிர்மொழிர்ததூஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ ஒருவினை மேலிட்டுப்‌ பிரிந்து 
போகியபின்‌ வருந்திய தலைமகளைத்‌ தோழி, வலிதிற்‌ பொறுத்தருவென்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௬௩௭ 


ருட்த அவன்பாற்‌ கொண்ட நட்பின்‌ அளவானது ஏதிலாட்டியர்‌ 
அலர்‌ தூ.ற்றுமாறு இங்ஙனமாயினதே யென்று அழிந்து கூறுநிழ்பது 
மாகும்‌ (உரை இரண்டற்கும்‌ ஓக்கும்‌.) 
(இ- ம்‌.) இதனை, *வரைவிடை வைத்த காலத்து வருந்தினும்‌ ?” 
(தொல்‌. கள. ௨௧) என்பதனாற்‌ கொள்க, 
யாமமும்‌ நெடிய கழியுங்‌ காமமும்‌ 
கண்படல்‌ ஈயாது பெருகும்‌ தெண்கடல்‌ 
முழங்குதிரை முழவின்‌ பாணியின்‌ பைபயப்‌ 
பழம்புண்‌ உறுநரின்‌ பரவையின்‌ ஆலும்‌ 
௫. ஆங்கவை நலியவும்‌ நீங்கி யாங்கும்‌ 
இரவிறந்‌.து எல்லை தோன்றல.து அலர்வாய்‌ 
அயலிற்‌ பெண்டிர்‌ பசலை பாட 
ஈங்கா கின்றாள்‌ தோழி ஓங்குமணல்‌ 
வரியார்‌ சிறுமனை சிதைஇ வந்து 
௧௦. பரிவுதரத்‌ தொட்ட பணிமொழி நம்பிப்‌ 
பாடிமிழ்‌ பனிநீர்ச்‌ சேர்ப்பனொடு 
நாடாது இயைந்த நண்பின து அளவே. 
(சோடள்‌.) கோழி யாமமும்‌ நெடிய கழியும்‌ - தோழீ! 
இரவு ஈடுயாமமும்‌ நெடும்பொழுதுடையவாகிக்‌ கழியாகிற்கும்‌ ;' 
காமமும்‌ கண்படல்‌ ஈயாது பெருகும்‌ - எமக்குளதாகய காமமும்‌: 
கண்ணுறங்கவொட்டாது பெருகரநிற்கும்‌ ; தெள்‌ கடல்‌ முழங்கு 
திரை முழவின்‌ பாணியின்‌ பைபயப்‌ பழம்புண்‌ உறுநரின பரவை: 
யின்‌ ஆலும்‌ - தெளிந்‌,த கடலின்கண்ணே முழங்குகன்ற அலை 
களும்‌ முழவோசை போல மெல்லமெல்ல ஒலித்து நெடுகாட்‌ 
புண்ணுற்றாரைப்‌ போலப்‌ புரண்டு புரண்டு அக்கடலிடதது 
அசைந்து; இயங்காகிற்கும்‌ ; அவை ஆங்கு நலியவும்‌ நீங்கி இரவு 
இறந்து எல்லை தோன்றலது - அவை அவ்வண்ணம்‌ கம்மை 
வரு,த்‌தாநிற்கவும்‌ நீங்கி இராப்பொழுதைக கடந்து ஞாயிறு 
தோன்‌ நினபாடில்லை ; ஓங்கு மணல்‌ வரி ஆர்‌ சிறுமனை கிகைஇ 
வந்து - உமர்ந்த மணம்‌ பரப்பிலே புனைந்து கோலமிடட சிறிய 
மணற்‌ ற்றிலைச்‌ தைத்து ஈம்பால்‌ வந்து; பரிவுதரத்‌ தொட்ட 
பணிமொழி நம்பி - அன்பு மிகும்படி கூறிய மெல்லிய கூளு. 
ரையை மெய்யென விரும்பிக்‌ கொண்டு ; பாடு இமிழ்‌ பனி நீர்ச்‌ 
சேர்ப்பனொடு நாடாது இயைந்த ஈட்பினது அளவு - பக்கத்தில்‌ 
ஒலிக்கும்‌ குளிர்ச்சியையடைய கடற்கரைத்‌ தலைவனுடனே 
முன்பு இவன்‌ இ,த்‌ தன்மையன்‌ என்று ஆராய்ந்து பாராது உடன்‌ 
பட்ட கனாலாயெ நட்பின்‌ அளவான து; அலர்வாய்‌ அயலில்‌ பெண்‌ 
டிர்‌ பசலை யாங்கும்‌ பாட - பழிச்சொற்‌ னும்‌ வாயையுடைய 


ர்க நற்றிணை கானூறு 


அயல்‌ வீட்டு மாதர்கள்‌ எம்முடைய நெற்றியிலுண்டாயை பசலை 
யைக்‌ குறித. துப்‌ பலவாய இழிந்த பாடல்களைக்‌ குறிப்பாக எவ்வி 
டதீதும்‌ பாட; ஈங்கு ஆகின்று - இவ்வாறு இழிதகவெய்தப்‌ 
பண்ணியது கண்டாய்‌ ; எ... று, 


(வி-ம்‌.) முழவின்‌ பாணிபோல எனவும்‌ புண்ணுறுகர்‌ போல 
எனவுங்‌ கூறி அவற்றின்‌ வினை கூறாமையின்‌ “வந்த ”' (தொல்‌. பொ. 
சூ. ௨௭ஈ) என்றதனால்‌ இல்லாத வினை வருவித்‌ துரைக்கப்பட்டது. 
இப்பாட்டின்‌ கருத்தைத்‌ தழுவி “நாடாது நட்டலிற்‌ கேடில்லை”? 
என்றார்‌ (௭௬௧) குறளினும்‌. சிறுமனை சிதைத்தல்‌ மைந்தர்க்‌ கியல்பு. 
“ மணற்‌சிற்றில்‌ காலிற்‌ சிதையா அடைச்சிய, கோதை பரிந்து வரிப்‌ 
பந்து கொண்டாடி '' என்றார்‌ (இக) கலியினும்‌. இது, துன்பத்துப்‌ 
புலம்பல்‌. தோழி கூற்றுக்கு மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயல்‌ - வரைவு 
கடாதல்‌. தலைவி கூற்றுக்கு மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - அயா 
௮யிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) “நாடாது நட்டலிம்‌ கேடு பிறிதில்லை '' என்பாள்‌ 
நாடாது இயைந்த நண்பு என்றாள்‌. (௩௨௭௮) 


௩௭௯. குடவாயிற்‌ ரேத்தனார்‌ 


திணை: குறிஞ்சி, 

உ நுறை: (௧) இது, தோழி தலைமகற்குத்‌ தலைமகளை மடமை கூறி 
யது, 

(தி- ம்‌.) என்பது, பாங்கியிற்‌ கூட்டத்துத்‌ தலைமகன்‌ நன்கு 
மதித்து விரைந்து வரைதல்‌ காரணமாகச்‌ சேட்படுக்குந்‌ தோழி அவனை 
நெருங்கி, நீ காதலித்த இளமகள்‌ தான்‌ பருகவெடுத்த பாலைக்‌ குரங்கின்‌ 
குட்டி பறித்ததனால்‌ அழுதலிற்‌ கண்கள்‌ நீர்கிரம்பிய நீலம்போன்றன ; 
வயிற்றின்‌ அறைந்து கோடலின்‌ கைவிரல்கள்‌ காந்தளிதழ்‌ போன்றன; 
இவ்வளவு அறியாமையுடையாள்‌ நினது துயரை எவ்வாறு போக்கு 
மென அவளது பேதைமை காட்டி மறுத்துக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “பேதைமை யூட்டலும்‌”” (தொல்‌,கள. ௨௩) 
என்னும்‌ விதிகொள்க. 

துறை: (௨) காப்புக்‌ கைமிக்க காலத்துத்‌ தலைமகள்‌ தோழிக்குச்‌ 
சொல்லியதூஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, இல்வயிற்‌ செறித்துக்‌ காவலோம்பிய 
பொழுது வருந்திய தலைவியை வினாவிய தோழிக்கு, அவள்‌ இன்ன 
காரணத்தால்‌ கண்‌ நீலமொத்தன விரல்‌ காந்தளொத்தன வென்று 
கூறாநிற்பதுமாகும்‌. 

(இ-ம்‌.) இதற்கு. . *மனைப்பட்டுக்‌ கலங்கச்‌ சிதைந்த வழித்‌ 
- தோழிக்கு நினைத்தல்‌ சான்ற அருமறை உயிர்த்தலும்‌ ”” (தொல்‌. கள. 

௩0) என்னும்‌ விதிகொள்க. 


புன்தலை மந்திக்‌ கல்லா வன்பறழ்‌' ட 
குன்றுமை கண்ணிய முன்றில்‌ போகாது \ 


மூலமும்‌ உரையும்‌ ௧௯ 


எரிஅகைக்து அன்ன வீததை இணர்‌ 
வேங்கையம்‌ படுசினைப்‌ பொருந்திக்‌ கைய 

இ. தேம்பெய்‌ தீம்பால்‌ வெளவலின்‌ கொடிச்சி 
எயுகெழில்‌ சிதைய அழுத கண்ணே 
தேர்வண்‌ சோழர்‌ குடந்தை வாயில்‌ 
மாரியங்‌ இடங்கின்‌ ஈரிய மலர்ந்த 
பெயலு று நீலம்‌ போன்றன விரலே 

௧௦. பாஅய்‌ அவ்வயிறு அலைத்தலின்‌ ஆனாது 
ஆடுமமை தவழுங்‌ கோடுயர்‌ பொதியின்‌ 
ஓங்கருஞ்‌ சிலம்பில்‌ பூத்த - 
காந்தளங்‌ கொழுமுகை போன்றன சிவந்தே. 


(சோ - ள்‌.) புன்‌ தலை மந்‌திக்‌ கல்லா வன பறழ்‌ குன்று 
உழை ஈண்ணிய முன்றில்‌ போகாது - ஐயனே / புல்லிய தலையை 
யுடைய பெண்‌ குரங்னெது தன்‌ தொழிலையும்‌ முற்றக்‌ கற்றறி 
யாத வலிய குட்டி. சிறிய குன்றினிடத்துப்‌ பொருந்திய சிறு 
குடியின்கணுள்ள மனைவாயினின்றும்‌ போகாது; எரி ௮கைந்து 
அன்ன வீ 5,த இணர வேங்கை அம்‌ படு சினை - எரி கப்பு விட்‌ 
டாற்போன்ற மலர்கள்‌ நெருங்க பூங்கொத்இனையுடைய 
வேங்கை மரத்இன்‌ தாழ்ந்த இதா மீது; பொருந்தக்‌ கொடிச்சி 
கைய கேம்‌ பெய்‌ ம்‌ பால்‌ வெளவலின்‌ - மறைந்திருந்து நீ காத 
லிக்த கொடிச்சி கையகத்துருக்த தேன்கலந்‌த இனிய பாலைக்‌ 
கலக்தொடு வலிந்து பற்றிக்கொண்டு சென்றுவிட்ட தனால்‌ ; 
எழுது எழில்‌ சதைய அழதகண்‌ - ஒவியர்‌ எழுது தற்குரிய 
அழகெல்லாம்‌ கெடும்படி அமுத அவளுடைய கண்கள்‌; கோ 
வண்‌ சோழர்‌ குடந்தை வாயில்‌ மாரி அம்‌ கிடங்கின்‌ ஈரிய 
மலர்ந்‌த பெயல்‌ உணும்‌ நீலம்‌ போன்றன - இரவலர்க்குப்‌ பரிசா 
கக தேர்களைக்‌ கொடுக்கன்‌ ற வண்மையுடைய சோழமன்னவர்க்‌ 
கரிய “குடவாயில்‌, என்னும்‌ ஊரகத்து மழைபெய்து கிரம்பப்‌ 
பெற்ற அகழியிலே கண்ணியவாய்‌ மலர்ந்த பெய்யும்‌ மழைநீரை 
ஏற்ற நீலமலர்‌ போன்றன; ௮ வயிறு பாஅய்‌ அலைத்‌ தலின்‌ விரல்‌ 
சிவந்து _ அங்ஙனம்‌ பாற்கலம்‌ பறிபட்ட,தற்கு ஆற்றாது அழயெ 
வயிற்றிலே பரவ அடித்துக்‌ கொண்டதனால்‌ அவளுடைய 
விரல்கள்‌ சவக்து; ஆனாது ஆடும்‌ மழை தவழும்‌ கோடு உயர்‌ 
பொதியின்‌ ஓங்கு இருளு சிலம்பில்‌ பூத்த காக்‌ களம்‌ கொழுமுகை 
போன்றன - அமையாது இயங்குகின்ற மேகந்‌ தவழும்‌ கொடு முடி 
கள்‌ உயர்ந்த பாண்டியனது பொதியில்‌ என்னும்‌ உயர்ந்த பெரிய 
மலையில்‌ மலர்ந்த கொழுவிய காந்தளின்‌ மலரும்‌ பருவமுகை 


௬௪௦ நற்றிணை கானூணு 


போன்றன; இத்தகைய இளமைவாய்க்‌ த அறிபாமடமையாள்‌ 
நின மபகனெள்‌ என்பதும்‌ கின்காமம்‌. துணிக்கு மமென்பதும்‌ 
எவவண்ணமோ ? ஓன்னு கூனுவாயாக / ஏ.- ணு. 

(வி-ம்‌.) படுசினை - தாழ்ந்த இளை. தேம்பெய்பால்‌ - கண்ட 
சருக்கரையொடு கலந்த பால்‌. குடந்தை : குடமென்பதன்‌ திரிபு. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - பேதைமையூட்டல்‌. 

(௨) உரை: --கொடிச்சியாகய தோழீ ! யான்‌ மெய்‌ துவண்டது 
தான்‌ என்னென்றனையே/ பால்‌ வெளவலின்‌ கண்‌ அழுது நீலம்‌ 
போன்றன; வயிறலைத்தலின்‌ விரல்‌ காந்தள்‌ போன்றன; எ-று. 

கொடிச்சி வயிறலைத்து அழுமாறு, மந்தியின்‌ மகவு பாலைவெளவு 
தல்‌ போல நீ மனந்தளருமாறு ஏதிலார்‌ பொன்னணிந்து தலைவியைக்‌. 
கைக்‌ கொள்ளினுமாம்‌; ஆதலின்‌, இன்னே வரைகவென்‌ றுரைத்தா 
ளென வேறு மொருபொருள்‌ பயப்பது அறிக. மெய்ப்பாடு - அழுகை. 
பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. (௨௭௧) 

௩.௮௦. கூடலூர்ப்‌ பல்கண்ணனார்‌ 

தினை: மருதம்‌. 

துறை: இது, பாணற்குத்‌ தோழி வாயில்‌ மறுத்தது. 

(நி- ம்‌) என்பது, பரத்தையிற்‌ பிரிந்து வந்த தலைமகன்‌ துனி 
கொண்ட தலைமகளது ஊடல்‌ தீர்க்குமாறு பாணனை வீடுப்ப வந்தானை 
கோக்கிய தோழி (பாணணே / தலைவி ஈன்ற அணிமையால்‌ முயங்குதற்‌: 
வ லள்‌; ஆதலால்‌ ஊரனைப்‌ பரத்தையர்‌ சேரிக்‌ கண்ணே 

காண்டு செல்வாயாக; எம்மைத்‌ தொழாதே கொள்‌; பயனில: 
கூறற்க' என மறுத்துக்‌ கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “*பாணர்‌......... பேணிச்‌ சொல்லிய குறைவினை 
யெதிரும்‌'' என்னும்‌ விதிகொள்க. 

நெய்யும்‌ குய்யும்‌ ஆடி மையொடு 
மாசு*பட்‌ டன்றே கலிங்கமும்‌ தோளும்‌ 
திதலை மென்முலைத்‌ தீம்பால்‌ *பிலிற்றப்‌ 
புதல்வற்‌ புல்லிப்‌ புனிறுகா றும்மே 
௫. வாலிழை மகளிர்‌ சேரித்‌ தோன்றும்‌ 
தேரோ ற்கு ஓத்தனெம்‌ அல்லேம்‌ அதனால்‌ 
பொன்புனை நரம்பின்‌ இன்குரல்‌ சீறியாழ்‌ 
எழாஅல்‌ வல்லை ஆயினுந்‌ தொழா அல்‌ 
கொண்டுசெல்‌ பாணகின்‌ தண்‌ துறை யூரனைப்‌ 
௧௦. பாடுமனைப்‌ பாடல்‌ கூடாது நீடுநிலைப்‌ 
புரவியும்‌ பூணிலை முனிகுவ 
வீரகில மொழியல்யாம்‌ வேட்டதில்‌ வழியே. 
(பாடம்‌) 1. பட்டின்று. 2. பிலிற்றா; பனிற்ற. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪௪ 


(சோ-ஸள்‌.) பாண கலிங்கமும்‌ நெய்யும்‌ குய்யும்‌ ஆடி 
மையொடு மாசு பட்டன்று - பாணனே! எம்முடைய ஆடை 
தானும்‌ நெய்யும்‌ ஈறும்புகையும்‌ அ௮ளாவிப்‌ புதல்வற்குத்‌ திட்டும்‌ 
மையும்‌ இழு அழுக்குப்‌ படிந்திரா நின்றது; இதலை மெல்முலைத 
தீம்பால்‌ பிலிற்றப்‌ பு,தல்வன்‌ புல்லி கோளும்‌ புனிறு நாறும்‌ - 
சுணங்கு அணிம்‌,த மெல்லிய கொங்கையின்‌ இனிய பால்‌ பெருகு,த 
லாலே அந்தப்‌ பால்‌ சுரப்பப்‌ பு,தல்வனைப்‌ புல்லிக்‌ கொண்டு எம்‌ 
கோளும்‌ ஈன்ற அணிமையானாய முடைநாற்றம்‌ வீசாநிற்கும்‌) 
வால்‌ இழை மகளிர்‌ சேரித்‌ தோன்றும்‌ தேரோற்கு ஓத்தனெம்‌ 
அல்லேம்‌ - இங்கனம்‌ ஆகையின்‌ தூய இழையணிக்த பர,திதையர்‌ 
சேரிக்கண்ணே தோன்‌ றுகன்ற தேரையுடைய காதலன்‌ கூடுதற்‌ 
குரிய தகு.இப்பாடுடையேமல்லேம்‌; அதனால்‌ நின்‌ தண்‌ துறை 
ஊரனைக்‌ கொண்டு செல்‌ - ஆதலின்‌ நின்‌ தண்ணிய துறையை 
யுடைய அவ்வூரனை இப்பொழுதே கொண்டு சென்று பரத்தையர்‌ 
பால்‌ வில்கொண்டு ஈடாக உய்ப்பாயாக !; பொன்‌ புனை ஈரம்பின்‌ 
இன்‌ குரல்‌ சீறியாழ்‌ எழாஅல்‌ வல்லை ஆயினும்‌ - பொன்போன்ற 
ஈரம்பின்‌ இனிய ஓசையையுடைய சிறிய யாழையெடுக்துப்‌ பாடு 
தலில்‌ நீ வல்லனே யாயினும்‌; தொழாஅல்‌ - ஈண்டு எம்மைத்‌ 
தொழுது பாடாதேகொள்‌; பாடு மனைப்பாடல்‌ கூடாது நீடு நிலைப்‌ 
புரவியும்‌ பூண்‌ நிலை முனிகுவ _ இறந்த எமது மனையின்கண்ணே 
நீ நின்று பாடுதலைச்‌ செய்யாதபடி. நெடும்‌ பொழுது நிற்றலை 
யுடைய தேரிலே பூட்டிய குதிரைகளும்‌ தம்மைப்‌ பிணித்திருத்‌ 
தலை வெறுக்கின்றன கண்டாய்‌; யாம்‌ வேட்டது இல்‌ வழி விரகு 
இல மொழியல்‌ - யாம்‌ விரும்பியது இல்லா தவிடத்துப்‌ பயனில்‌ 
லாத சொற்களை எம்பால்‌ மொழிய வேண்டா / எ - அ. 

(வி- ம்‌.) நெய்‌ - வாலாமை நீங்க ஆடும்‌ கெய்‌. கும்‌- அவ்வா 
லாமை முதலாய முடைநாற்றம்‌ நீங்க இடும்‌ நறும்புகை. எழால்‌ - 
யாழ்ஈரம்பினோசை. 

்‌ பரத்தைமகளிர்‌ தூயராதலின்‌ அங்குச்‌ செல்க வென்பாள்‌, 
வாலிழை மகளிரென்றாள்‌. அதன்‌ முன்‌ தம்‌ இழிந்த நிலைமை கூறுவாள்‌, 
புனிறு நாறுமென்றாள்‌. சேரித்‌ தோன்றும்‌ தேரென்றது, தம்மனைக்‌ 
கண்ணே நிறுத்தாது பரத்தையர்சேரியிலேயே காளுங்கொண்டு சென்ற 
அவன்‌ கொடுமை குறித்தவாறு. எழால்‌ வல்லை யென்றது, அதனால்‌ 
எம்மை வசிக்க இயலாதென்றவாறு, நீடு நிலைப்‌ புரவியென்றது, 
ஊரன்‌ நெடும்‌ பொழுது அயலில்‌ வந்திருப்பதனை யாம்‌ அறிந்துளே 
மென்றவாறு. மெய்ப்பாடு - வெகுளி. பயன்‌ - வாயின்மறுத்தல்‌, 

(பெரு-ரை.) கின்‌ துறைவன்‌ மாசற்ற அகவழகாகய அன்பீனது 
மாண்புணரான்காண்‌ அவன்‌ வறிய புற வழகையே காமுறுவோன்‌ 
ஆதலின்‌ அப்புறவழகு இப்பொழுது எம்பால்‌ இல்லை என்பாள்‌, எம்‌ 
கலிங்கம்‌ மாசுடைத்து எந்தோளும்‌ புனிறு நாறும்‌ யாம்‌ ஒத்தனெம்‌ 
அல்லேம்‌ என்றவாறு. “மெய்யொடு மாசுபட்டன்றே” என்றும்‌ 
பாடம்‌, (௩௮0) 

௩. sr—41 


சாகு நற்றிணை நானூறு 


௩௮5௧. ளைவையார்‌ 
நினை: முல்லை. 


நுறை: இது, பிரிவிடை யாற்றாளாகிய தலைமகள்‌ பருவ வரவின்‌ 
கண்‌ சொல்லியது. 


(நி- ம்‌.) என்பது, தலைமகன்‌ வினைவயிற்‌ பிரிர்தவழி ஆற்றாத 
தலைமகள்‌, அவன்‌ குறித்த பருவம்‌ வருதலும்‌ கண்டு, “அவர்‌ கூறிய கார்‌ 
காலம்‌ வந்து நிலைத்திரா நின்றது; இன்னும்‌ இறர்துபடுதலின்றி 
யானும்‌ உயி 3ராடிரா நின்றேன்‌; நடுங்குவது தீராத உள்ளத்துடனே 
இத்‌ துன்பத்தை எவ்வாறு தாங்கு 3வன்‌' என அழிந்து கூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, **ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌'! 
(தொல்‌. கற்‌. ௬) என்பதனாற்‌ கொள்க. 


அருந்துயர்‌ உழத்தலின்‌ உண்மை சான்மெனப்‌ 
பெரும்பிறி.து இன்மையின்‌ இலேனும்‌ அல்லேன்‌ 
கரைபொரு.து இழிதரும்‌ கான்யாற்று இகுகரை 
வேர்கிளர்‌ மாஅத்து அந்தளிர்‌ போல 

௫. .நடுங்கல்‌ ஆனா நெஞ்சமொடு இடும்பை 
யாங்கனம்‌ தாங்குவென்‌ மற்றே ஓங்குசெலல்‌ 
கடும்பகட்டு யானை நெடுமான்‌ அஞ்சி 
ஈர நெஞ்சம்‌ ஓடிச்சேண்‌ விளங்கத்‌ 
தேர்வீசு இருக்கை போல 

௧௦. மாரி இரீஇ மான்றன்றால்‌ மழையே. 


(சோ -ள்‌.) ஓங்கு செலல்‌ கடும்‌ பகட்டு யானை நெடு மான்‌ 
அஞ்சி ஈரநெஞ்சம்‌ ஓடிச்‌ சேண்‌ விளங்கத்‌ தேர்‌ வீசு இருக்கை 
போல -- தலையெடுத்து நடக்கும்‌ உயர்ந்து விரைந்த நடையை 
யுடைய களிற்றியானைப்‌ படையும்‌ விரைந்து செல்லும்‌ குதிரைப்‌ 
படையுமுடைய னம கபக்‌ குளிர்ந்த உள்ள ததால்‌ 
ஆராய்ந்து நீண்டகாலம்‌ தன்பெயர்‌ விளங்கி நிற்குமானு இரவ 
லாக்குத்‌ தேர்களைப்‌ பரிசு கொடுக்க இருக்கின்ற நாளோலக்கம்‌ 
போல; மாரி இரீஇ மழைமான்றன்று - மேகம்‌ மழை பெய்யத்‌ 
கொடங்கி மாறாது ஒரு தன்மையாய்ப்‌ பெய்யாநின்றது; அருந்‌ 
துயர்‌ உழ,த்தலின்‌ சான்ம்‌ உண்மை - என்‌ காதலர்‌ வருவேமென்ற 
இப்பருவத்தில்‌ அவர்‌ வாராமையாலே தாங்குகுற்கரிய துன்பத்தை 
அகர்‌ தலின்‌ அறிகு தியாக இதுகாறும்‌ யான்‌ இறக்கதொழியின்‌ 
அவர்பால்‌ அன்புடையேன்‌ என்பது உண்மையாகும்‌; இன்மை 
யின்‌ இலேனும்‌ அல்லேன்‌ - அவ்வாறு இறந்தொழியாமையின்‌ 
அன்பிலேன்‌ அல்லேனோ2; கரை பொருது இழிதரும்‌. கரன்‌ 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪௩ 


யாற்று இகு கரை வேர்‌ கிளர்‌ மராஅத்து ௮ம்‌ தளிர்‌ போல - 
௮வ்வண்ணம்‌ அன்பில்லாகனை அவர்‌ அருளாராயினும்‌ 
கரையை மோ இயோடுகன்ற கான்யாற்றின்‌ இடிகரையில்‌ வேக 
ளெல்லாம்‌ அலசப்பட்டு, த்‌ தோன்றிக்‌ காற்றாலலையும்‌ மாமரத்தின்‌ 
அழயெ களிர போல! நடுங்கல்‌ ஆனா நெஞ்சமொடு இடும்பை 
யாங்கனம்‌ தாங்குவென்‌ - நடுங்குதல்‌ நீங்காத நெஞ்சுடனே இக்‌ 
அனபத்கதை எவ்வாறு தாங்கவல்லேன? எ- ஹு. 

(வி- ம்‌.) பெரும்பிறிது - சாக்காடு, இகுகரை - இடிந்த கரை 
இடும்பை - காமநோயுமாம்‌. மெய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - அயா 
வுயிர்த்தல்‌. 

(பெரு - ரை.) *இலேனு மல்லேன்‌' என்பதனை எடுத்துக்‌ கூறு 
மாற்றால்‌ வினாவாக்கிக்‌ கொள்க, அன்பிலேன்‌ அல்லேனோ என்றபடி 
யாம்‌. சாலும்‌ என்பது சான்ம்‌ என்றாயிற்று. (௩௮௧) 

௩௮௨. நிகண்டன்‌ கலைக்கோட்டுத்தண்டனார்‌ 

திண : நெய்தல்‌, 

, திறை: இஃது, ஒரு வழித்தணந்த காலத்துப்‌ பொழுதுபட 
ஆற்றாள்‌ ஆகிநின்ற தலைமகளைத்‌ தோழி ஆற்றுவிக்கல்லாள்‌ அயீனாட்‌ 
குத்‌ தலைமகள்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, களவின்‌ வழிவர்‌ தொழுகுர்‌ தலைமகன்‌ யாதோ 
வொருகாரியமாக இஹறைமகளை யகன்று போகியகாலை மாலையம்‌ 
பொழுது கண்டு அவ்விறைமகள்‌ வருந்துவதறிந்த தோழி தான்‌ அவளை 
ஆற்றுவிக்கா து தனியே வருந்தலும்‌, அதனை யறிந்த தலைவி தான்படுர்‌ 
துன்பத்தை யடக்கிக்கொண்டு தோழியை நெருங்கித்‌ தோழீ / கம்மை 
யகன்ற காதலரை நினைந்து நாம்‌ வருந்துவதாயினும்‌ அவரும்‌ காணும்‌ 
படி அலரெழுமாதலிற்‌ கரத்தல்‌ வேண்டும்‌ என்பதறிந்தே யான்‌ வருந்து 
கிலே"னென அய்ந்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “கையறு தோழி கண்ணீர்‌ துடைப்பினும்‌'” 

(தொல்‌. கள. ௨௦) என்னும்‌ விதிகொள்க. 

கானல்‌ மாலைக்‌ கழிநீர்‌ மல்க 

நீல்நிற நெய்தல்‌ நிறையிதழ்‌ பொருந்த 

ஆனாது அலைக்குங்‌ கடல்மீன்‌ அருந்திப்‌ 

புள்ளினம்‌ குடம்பை யுடன்சேர்பு உள்ளார்‌ 

௫. துறந்தோர்‌ தேஎத்து இரும்‌ துனி வருந்தி 
ஆருயிர்‌ அழிவது ஆயினும்‌ நேரிழை 

கரத்தல்‌ வேண்டுமால்‌ மற்றே பரப்புமீர்த்‌ 

தண்ணம்‌ துறைவன்‌ நாண 

நண்ணார்‌ தூற்றும்‌ பழிதான்‌ உண்டே. 


% 


௬௫௪ நற்றிணை நானூறு 


(சொடள்‌.) கேர்‌ இழை பரப்பு நீர்த்‌ கண்‌ அம்‌ துறை 
வன -. நேர்மையான கலனகளையுடைய கொழி ! பரவுதல்‌ 
கொண்ட கடல்நீரின தண்ணிய துறைக்குக்‌ தலைவராகிய நு 
காதலர்‌; காண ஈண்ணார்‌ தூற்றும்‌ பழி உண்டு - களவொழுக்கம்‌ 
மேற்கொண்டு பலகாலும்‌ இங்கு வருதலால்‌ அவரும்‌ நாண 
மெய்தி இனி இவ்விடத்தை நோக்கா தபடி. நமக்குப்‌ பகைவரா 
யுள்ள ஏதிலாட்டியரும்‌ சேரியம்‌ பெண்டிரும்‌ ஒருசேரத்‌ தூற்று 
இன்ற பழிச்சொல்லுத்தான்‌ மிகுதியாக உண்டனறே!; மாலைக்‌ 
. கானல்‌ கழி நீர்‌ மல்க - ஆதலின்‌ மாலைப்‌ பொழுதிலே கடற்‌ 
கரைச்‌ சோலை சூழ்ந்த கழியிடத்து நீர்‌ (உவா) வெள்ளமாகப்‌ 
பெருக; நீல்‌ நிறகெய்கல்‌ நிரை இகழ்‌ பொருந்த - நீல நிறததையு 
டைய நெய்‌.தலின்‌ நிரையாயெ இகழ்கள்‌ குவிய; ஆனாது அலைக்கும்‌ 
கடல்மீன்‌ ௮ருந்இப்‌ புள்‌ இனம்‌ குடம்பை உடன்‌ சேர்பு உள்ளார்‌ 
- ௮மைந்தராது அலையெழுந்‌ துலாவுங்‌ கடலகத்து மீன்களைத்‌ 
இன்னுன்ற பறவையின்கூட்டம்‌ கானலின்௧கண்ணேயிருக்கின்ற 
தம்‌,கம்‌ கூட்டினிட தத ஒருசேரச சென்று புகுதாநிற்றலையுடைய 
மாலையம்பொழுதை நினையாராய்‌; துறந்தோர்‌ 0௧௪ த்து - ஈம்மைக்‌ 
கைவிட்டு அகன்ற அவர்‌ முன்பு தங்கியிருந்த விடத்து; இருந்து 
நனி வருந்து ஆர்‌ உயிர்‌ அழிவது ஆயினும்‌ - காம்‌ இருந்து 
பிரிவுக்கு மிக வருந்‌,திப்பெஅ தற்கு அரிய வுயிர்‌ அழிந்து போவதா 
யிருப்பினும்‌ கர,த்தல்‌ வேண்டும்‌ - அந்நோய்‌ புறத்தார்க்குப்‌ 
புலனாகா தபடி மறைத்துக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌; ஆதலால்‌ 
யான்‌ புலம்பாது ஆற்றியிருப்பேன்காண்‌ !; அது . காரணமாக நீ 
வருந்தா தேகொள்‌ ! எ- ஹு. 


(வி-ம்‌.) சேர்பு - சேர்தல்‌. துறந்தார்‌, துறைவன்‌ : பன்மை 
யொருமை மயக்கம்‌. 


இயற்கைப்‌ புணர்ச்சி நிகழ்ந்த இடமாதலிற்‌ கானலை முற்கூறினாள்‌. 
அப்பொழுது துன்புறுங்காலம்‌ மாலையாதலின்‌ அதனையு முடன்‌ கூறி 
னாள்‌, அலைக்குங்‌ கடலில்‌ மீனருந்திப்‌ புள்ளினங்குடம்பைசேருமென்ற 
தனாலே அரிய நெறியிலே சென்று வினைமுடித்து மீண்டு வந்து கூடினா. 
ரில்லையே என்று குறிப்பித்தாளுமாம்‌. 


மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவி ஆற்றியதுகூறல்‌. 


(பெரு - ரை.) நம்பெருமான்‌ நம்மூரலர்‌ மிகுதல்‌ கண்டு அவ்வலர்‌ 
குறைந்தொழிதற்‌ பொருட்டே வாரா தொழிந்தனர்‌. அவர்‌ கருத்துக்கு 
கரமும்‌ இயைந்‌ தொழுகுதல்‌ வேண்டு மன்றே ஆதலால்‌ ஆற்றுவலென்‌ 
பாள்‌ **துறைவன்காண நண்ணார்‌ தூற்றும்‌ பழிதான்‌ உண்டே! என்றும்‌ 
துறந்தோர்‌ தேஎத்து உயிர்‌ அழிவதாயினும்‌ கரத்தல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌ கூறினள்‌. அவனுடைய அளியுடைமையைத்‌ “தண்ணர்‌ 
துறைவன்‌” என இழைச்சியால்‌ உணர்த்தினள்‌. (௨௮௨) 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪டு 


௩௮௩, கோளியூர்கிழார்‌ மகனார்‌ செழியனார்‌ 

நினை: குறிஞ்சி. 

திறை: இது, தோழி ஆறுபார்த்துற்றுச்‌ சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, களவின்வழி வந்தொழுகுந்‌ தலைமகனை நெறி 
யினது ஏதங்‌ கருதியஞ்சுவது கூறித்‌ தோழி இறைச்சியாலே வரை 
வுடன்‌ படுத்துகின்றாள்‌ மலைகாடனே / எம்‌ தலைவிபால்‌ அருளுடையை 
யாயிருப்பினும்‌ இன்னதொரு கொடிய நெறியில்‌ வருதலானே நீ ௮௬ 
ஞடையையல்லை என நொந்து கூறுநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “ஆற்றது இமை அறிவுறு கலக்கமும்‌! 
(தொல்‌, கள. ௨௩) என்னும்‌ வீதிகொள்க. 

கல்லயல்‌ கலித்த கருங்கால்‌ வேங்கை 
அலங்கலம்‌ தொடலை அன்ன குருளை 
வயப்புனிற்று இரும்பிணப்‌ பசித்தென வயப்புலி 
புகர்முகஞ்‌ சிதையத்‌ தாக்கிக்‌ களிறட்டு 

இ. உருமிசை உரறும்‌ உட்குவரு நடுநாள்‌ 

அருளினை போலினும்‌ அருளாய்‌ அன்றே 
கனையிருள்‌ புதைத்த அஞ்சுவரும்‌ இயவில்‌ 
பாம்புடன்‌ றிரிக்கும்‌ உருமோடு 
ஓங்குவரை நாடநீ வருத லானே. 

(சோ ள்‌.) ஓங்கு வரை நாட அருளினை போலினும்‌ - 
உயர்ந்த மலை நாடனே ! நீ எம்‌ தலைமகள்பால்‌ மிக்க அருளு 
டையைபோலுனெறனை யாயினும்‌; கல்‌ அயல்‌ கலித்த TL 
கரல்‌ வேங்கை அலங்கல்‌ ௮ம்‌ தொடலை அன்ன குருளை - மலையின்‌ 
காள்வரையிலே தழைக்க கரிய அடியையுடைய வேங்கை மல 
ர ரலே கொடுக்கப்பட்ட அசை தலையுடைய மாலைபோன்ற குட்டி 
களை; புனிற்று வய இரும்‌ பிணப்‌ பசித்து என - அணித்தாக 
ஈன்ற வயாநோய்‌ பொருக்இய கரிய பெண்புலி பசியுழாததா ௧7 
வயப்புலி புகர்‌ முகம்‌ சையத்‌ தாக்கிக்‌ களிறு அட்டு - அதனை 
அறிக்‌,த வலிய ஆண்புலி புள்ளிகளையுடைய முகம்‌ பிளவுபடுமாறு 
மோதிக்‌ களிற்றியானையைக்‌ கொன்று ; உரும்‌ இசை உரும்‌ 
உட்குவரும்‌ ஈடுகாள்‌ - இடியினுங்‌ காட்டில்‌ மேலாக முழங்கா 
கிற்கும்‌ அச்சமிக்க நடுயாம,த்‌இலே ; கனை இருள்‌ புகை தீத அஞ்சு 
வரும்‌ இயவில்‌ - செறிந்த இருளான்‌ மூடப்பட்ட , கருதினார்க்கு 
நடுக்கம்‌ வருகின்ற நெறியின்கண்ணே ; பாம்பு உடன இரிக்கும்‌ 
உருமோடு 8 வருதலான்‌-பாம்பின்‌ மீது சினந்து விழுந்துகொல்லு 
கின்ற இடி. இடிக்கும்‌ பொழுது நீ எங்களை கினைந்து வருதலானே; 
அருளாய்‌ அன்று - அருளுடையை அல்லை காண்‌! ௭- அஃ 


௬௫௬ நற்றிணை நானூறு 


(வி- ம்‌.) அவனது அன்பின்‌ மிகுதி புலப்படுத்துவாள்‌ அருளினை 
போலினும்‌ எனவும்‌, பிரிதலானே தாங்கள்‌ துன்புறுவதும்‌ நெறியின 
தேதமுங்‌ கூறுவாள்‌ அருளாயன்றே யெனவுங்‌ கூறினாள்‌. இஃது அழி 
வீல்‌ கூட்டத்தவன்‌ புணர்வுமறுத்தல்‌. 


இறைச்சி: பெண்புலி பரியுடையதென்றறிர்து ஆண்புலி 
களிற்றை அட்டுமுழங்குமென்றது, நின்‌ காதலி வரைந்துகொள்ள 
விரும்புதலை அறிந்து நீ அயல்நாடு சென்று பகைவென்று பொருள்‌ 
கொண்டு வலம்புரி முழங்க வருவாயாகவென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 


(பெரு - ரை,) அருளாய்‌ - அருள்செய்யாயே ஆடூன்றனை என்று 
பொருள்‌ கூறி அன்று அசையெனினுமாம்‌. (௩௮௩7 


௩௮௪௫௪. பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


திண: பாலை. 

துறை: இஃது, உடன்போகாநீன்றான்‌ மலிந்து தன்‌ நெஞ்சிற்குச்‌ 
செரல்லியது. 

(தி - ம்‌.) என்பது, தலைமகளை வைகிருளி 3 ல கொண்டு தலைக்கழிந்து 
பரன்‌ முரம்பாயெ பயனில்‌ நெடுஞ்சுரஞ்‌ செல்கின்ற தலைமகன்‌ தன்‌ 
நெஞ்சை நெருங்கி நெஞ்சமே! இம்மடவோளை வேங்கைமலர்‌ உதிர்ந்து 
பரவ அதன்மீது அன்னப்பறவை நடக்தாற்போல நடக்க அதனை யாம்‌ 
கண்டனம்‌ இனி நீ காண்பாயாக வென்று மகிழ்ந்து கூறாமிற்பது. 

 (இ-ம்‌.) இதனை, “ஒன்றாத்‌ தமரினும்‌'' என்னும்‌ நூற்பாவின்‌ 
கண்‌ “அப்பாற்‌ பட்ட வொருதிறத்‌ தானும்‌'' (தொல்‌. அகத்‌. ௪௧] 
என்பதனாற்‌ கொள்க. 
*வண்புறப்‌ புறவின்‌ செங்கால்‌ சேவல்‌ 
களரி ஓங்கிய கவைமுட்‌ கள்ளி 
முளரியம்‌ குடம்பை ஈன்றிகாப்‌ பட்ட 
வயவுகடைப்‌ பேடை உணீஇய மன்னர்‌ 
இ. முனைகவர்‌ முதுபாழ்‌ உகுகெற்‌ பெறூஉம்‌ 
மாணில்‌ சேய்காட்டு அதரிடை மலர்ந்த 
நன்னாள்‌ வேங்கைப்‌ பொன்மருள்‌ புதுப்பூப்‌ 
பரந்தன ௩டக்கயாம்‌ கண்டனம்‌ மாதோ 
காணினி வாழியெம்‌ நெஞ்‌ ச காண்விட்டு 
௧௦. அருந்துயர்‌ உழந்த காலை 
மருந்தெனப்‌ படுஉம்‌ மடவோ யே. 


(பாடம்‌) 1. பண்புறப்பு றவு. 


மேலமும்‌ உரையும்‌ ௬௪௭. 


(சோ _ ள்‌.) எம்‌ நெஞ்சே வாழி -,எமது உள்ளமே நீ 
வாழ்வாயாக !; நாண்‌ விட்டு அருக துயர்‌ உழந்த காலை மருந்து 
எனப்படும்‌ _ நாணமென்பது குறுக்கே தடுப்பின்‌ அப்பொழுது 
காம நோயைத்‌ ர்க்கும்‌ நெறியின்றி அரிய துன்பம்‌ எய்‌தி யாம்‌ 
வருந்‌ இயவழி அ. அன்பநோய்க்கு மருந்தெனப்படாது நாணம்‌ 
விட்டு நெருங்கிய காலத்து அக்‌ காம நோய்க்கு மருக்தெனப்படு 
கின்ற; மடவோளை - மடப்பத்தையுடைய இவளை ; வண்‌ புறப்‌ 
புறவின்‌ செங்கால்‌ சேவல்‌ களரி ஓங்கிய கவை முள்‌ கள்ளி முளரி 
அம்‌ குடம்பை - வளவிய புறத்தையும்‌ வெந்த காலையுமுடைய 
புறவின்‌ சேவல்‌ களரியில்‌ உயர்ந்து வளர்ந்த கவையாகய முள்ளை 
யுடைய கள்ளியின்‌ தலையிலே சுள்ளிகக£யடுக்கி அமைத்த குடம்‌ 
பையின்கண்ணே ? ஈன்று இளைப்பட்ட வயவு நடைப்‌ பேடை - 
பிள்ளை கண யீன்று அவற்றைக்‌ காவல்‌ செய்யுமாறு பொரும்‌,திய 
வருந்திய ஈடையுடைய ,பேடையாகிய புறவு; உணிஇய - 
உண்ணும்‌ பொருட்டு; மன்னர்‌ முனை கவர்‌ முது பாழ்‌ உகு 
நெல்‌ பெறூஉம்‌ மாண்‌ இல்‌ சேய்‌ நாட்டு அதரிடை - வேற்றாசர்‌ 
படையொடு வந்து பொருது பகைமுனையிலே. சென்று ஏல்மா 
வறமையும்‌ கவர்ந்து சென்றொழிர்‌,த,தனாலே மாந்தர்‌ யாருமின்றி 
முதிர்ந்த பாழ்‌ நிலத்திலே கானே விளைந்து உதிர்ந்த நெற்கதிர்‌ 
களைப்‌ பெற்றுக்‌ கொணர்ந்து கொடுக்காகின்ற மாண்பு சிறிதும்‌ 
இல்லாத நெடுந்தூர,த்‌ இற்கு அப்பாலுள்ள நாட்டுக்குச்‌ செல்லும்‌ 
நெறியின்கண்‌ ; நல்‌ நான்‌ மலர்ந்த வேங்கைப்‌ பொன்‌ மருள்‌ 
புதுப்பூ - கல்ல  நாட்காலைமின்‌ மலர்ந்த வேங்கை மரத்தின்‌ 
பொன்போன்ற பு.இய பூக்கள்‌; பரந்து அனம்‌ நடக்க மாம்‌ 
கண்டனம்‌ - உதிர்ந்து பரவிக்கிடப்ப அப்‌ பரப்பின மீது அன்னப்‌ 
பறவை நடப்பது போல நடக்க அதனை நாம்‌ நேரே கண்டு மகிழ்க 
தேம்‌ ; இனிக்‌ காண்‌ _ அவ்வாறே இனி நீயுங்‌ காண்பாயாக ! 
னள. று, 

(வி-ம்‌.) களரி - பாலையி லுள்ள களர்கிலம்‌. A 
விறகுமாம்‌. இளைப்படல்‌ - காவற்படல்‌. பரந்து - பரவ எனத்‌ திரிக்க. 

, இறைச்சி :... பார்ப்பையீன்று காவலாயுள்ள  புறவின்பேடை 
உண்ணுமாறு அதன்‌ சேவல்‌ முதுபாழில்‌ விளைந்த நெற்கதிரைப்‌ 
பெற்றுவந்து அளிக்குமென்றது, கெஞ்சமே! இவளைப்பெற்று இல்‌. 
வயிற்‌ செல்லுகின்ற யாம்‌ ஆண்டு இவள்‌ இல்லறம்‌ கிகழ்த்துமாறு 
வேற்றுநாட்டுச்‌ சென்று பொருளீட்டிவந்து கொடுத்து ஓம்புஜற்போ 

மன்றதாம்‌. மெய்ப்பாடு - உவகை, பயன்‌ - மகிழ்தல்‌. 

(பெரு - ரை.) “அரணில்‌ சேய்‌ நாட்டு" என்றும்‌ பாடம்‌; இதற்கு 
'காவலில்லாத தூரிய காடு! என்க, இனி இவள்‌ மக்கு சாணம்‌ விடா 
மலும்‌ அருந்துயர்‌ உழவாமலும்‌ எப்பொழுதும்‌ நுகரும்‌ அமிழ்தமே 
ஆவள்‌ என்பது குறிப்பு. நாண்‌ விடுதல்‌ - தன்‌ தகைமைக்‌ கேலாதன , 
செய்தல்‌, (௨௮௪). 


முளரி - சுள்ளி : 


௬௪௮ ஈற்நிணை நானூறு 


தீணை: நெய்தல்‌. 
*எல்லை சென்றபின்‌ மலருங்‌ கூம்பின 
புலவுநீர்‌ அடைகரை யாம்பார்ப்‌ போடும்‌ 
அலவனும்‌ அளைவயின்‌ செறிந்தன கொடுங்கழி 
இரைமசை வருத்தம்‌ வீட மரமிசைப்‌ 

௫. புள்ளும்‌ பிள்ளையொடு வதிந்தன அதனால்‌ 
பொழுதன்று ஆகலில்‌ தமியை வருதி 
எழுதெழில்‌ மழைக்க...... 6%. 

(௩.௮௫) 


௩௮௬. தங்கால்‌ ஆத்திரேயன்‌ செங்கண்ணனார்‌ 
தினை: குறிஞ்சி, 


றை: இது, பரத்தையின்‌ மறுத்தந்த தலைமகற்கு வாயில்‌ 
நேர்ந்த தோழி, தலைமகளை முகம்புகுவலென முற்பட்டாள்‌ தலைமகள்‌ 
மாட்டு நின்ற பொறாமை நீங்காமை அறிந்தும்‌ பிறிதொன்‌ றன்மேல்‌ 
வைத்துப்‌ பாவியேன்‌ இன்று பேதைமை செய்தேன்‌ எம்பெருமாட்டி 
குறிப்பு உணர்ந்து வழிப்படுவேன்‌ ஆவேன்மன்னோ எனச்‌ சொல்லியது. 


(துஃ- ம்‌.) என்பது, பரத்தையிற்‌ பிரிர்‌ துவந்த தலைமகன்‌ வாயில்‌ 
வேண்ட நேர்ந்த தோழி தலைமகனைக்‌ கண்ணாலே குறிப்பாகக்‌ கூறி 
அறிவேனென வந்து அவன்‌ பொய்கூறினானென இறைவி சினமாறாமை 
கண்டு வேறொரு காரியமாக அங்கு வந்தவள்‌ போலக்‌ காட்டிப்‌ பின்னர்‌ 
யான்‌ இவள்‌ கருத்தறியாது இறைவனுக்கு வாயில்நேர்ந்தேன்‌; அது 
கழிந்தது; இங்கு இவளது குறிப்பறிந்து அவ்வா றொழுகுவேன்‌ என்று 
கருதி இறைவியை நெருங்கி மலைகாடன்‌ களவின்கண்ணே நின்பால்‌ 
சூளுறலும்‌ நீ இழித்துக்‌ கூறினையாகப்‌ பின்னர்‌ வரைவொடு புகுதக்‌ 
கண்ட யான்‌ அவர்‌ பொய்யுரையாரென வியந்தேனென்பாள்‌, 
உள்ளுறையால்‌ அத்தகைய மெய்மையுடைய தலைவர்‌ இப்பொழுது 
கின்‌ முன்றிலில்‌ நிற்கின்றனர்‌ காணென நயந்து கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, **அடங்கா ஒழுக்கத்து அவன்வயின்‌ அழிந்‌ 
தோளை, அடங்கக்‌ காட்டுதற்‌ பொருளின்‌ கண்ணும்‌” (தொல்‌. கற்‌. ௧) 
என்னும்‌ விதிகொள்க. 7 

சிறுகண்‌ பன்றிப்‌ பெருஞ்சின ஒருத்தல்‌ 
துறுகண்‌ கண்ணிக்‌ கானவர்‌ உழுத 
குலவுக்குரல்‌ ஏனல்‌ மாந்தி ஞாங்கர்‌ 

1. கிடைத்த படிகளனைத்தினும்‌ இப்பாட்டு இந்த அளவே காணப்‌ 
படுறது; இதன்‌ எஞ்சிய பாகமும்‌ துறைக்குறிப்பும்‌ பாடினார்‌ பெயரும்‌ 


காணப்படவீல்லை 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪௯ 


விடர௯ப்‌ பள்ளி வேங்கை அஞ்சாது 

இ. கழைவளர்‌ சாரல்‌ துஞ்சும்‌ நாடன்‌ 
அணங்குடை அருஞ்சூள்‌ தருகுவன்‌ என 
நும்மோர்‌ அன்னோர்‌ துன்னார்‌ இவையெனத்‌ 
தெரிந்தது வியந்தனென்‌ தோழி பணிட்துகம்‌ 
கல்கெழு சிறுகுடிப்‌ பொலிய 

௧௦. வதுவை என்றவர்‌ வந்த ஞான்றே. 


(சோடள்‌.) தோழி சிறுகண்‌ பெருஞ்னெப்‌ பன்றி ஒருத 
இல்‌ துறுகண்‌ கண்ணிக்‌ கானவர்‌ உழுத-தோழீ! சிறிய கண்ணும்‌ 
பெரிய சனெழுமுடைய ஆண்பன்றிகள்‌ நிரம்பிய, மாலையணிந்த 
கானவர்‌ உழுது வினைத்‌,த; குலவுக்‌ குரல்‌ எனல்‌ மாந்தி ஞாங்கர்‌ 
விடர்‌ அணைப்‌ பள்ளி வேங்கை அள்சாது-வளைந்‌த இனைக்கதிரை தீ 
இன்று பக்கத்இலுள்ள மலைப்பிளப்பினை,த்‌ தனக்குத்‌ தங்குமிட 
மாக உடைய்‌ புலிக்கு அஞ்சாது; கழை வளர்‌ சாரல்‌ துஞ்சும்‌ 
காடன்‌ - மூங்கில்‌ வளர்ந்த மலைச்சாரலில்‌ உறங்காநிற்கும்‌ மலை 
காடன்‌; அணங்கு உடை அருள்‌ சூள்‌ ,தருகுவன்‌ என - ஒரு 
பொழுது நின்பாற்‌ போந்து இன்னொரு நாளில்‌ வந்து நின்னை 
வரைந்து கொள்வேன்‌ அதற்குச்‌ சான்றாக முருகவேள்‌ முதலா 
யினாரைச்‌ சட்டியும்‌ தொட்டும்‌ யாருங்‌ கரு.தலரிய குள்‌ செய்து 
தருவேன்‌” என்றலும்‌; ரீ நும்‌ ஓர்‌ அன்னோர்‌ இவை துன்னார்‌ என- 
அதனைக்‌ கேட்ட நீ அவரை நோக்க, 'நின்னாடொ,2,த ஒருதன 
மையோர்‌ இ,த்‌தகைய சூள்‌ புகலார்‌ பெருக்‌, தகைமையென்பது நின 
மாட்டில்லையாகலின்‌ நீ சூளூறத்‌ துணிந்தனை' என்று கூற; நம்‌ 
கல்‌ கெழு சிறு குடிப்‌ பொலிய வதுவை என்று அவர்‌ வந்த 
ஞான்று - அஃது உண்மையெனக்‌ கொண்டிருந்த யான்‌ பின்பு 
ஒருபொழுது ஈமது மலையகத்து விளங்கிய சிறுகுடி. பெருகப்‌ 
பொலிவடைய அவர்‌ அந்தணர்‌ சான்றோரை முன்னிட்டு அருங்‌ 
கலந்‌ தந்து “வதுவை யயர்தும்‌' என்று வக்தகாளில்‌; அது 
தெரிந்து வியந்‌ கனென்‌ - ௮,கனையறிந்து இவர்‌ ஒப்பாரும்‌ மிக 
காரும்‌ இல்லா ஒருவர்‌ என வியந்தனென்காண்‌ / எ- அ. 

(வீ-ர்‌.9 குலவுக்குரல்‌ - வளைந்த கதிர்‌. உலகத்துச்‌ குளூறுவார்‌ ; 
அந்நிலத்துத்‌ தெய்வம்‌, பார்ப்பார்‌, பசு, மகளிர்‌ இவர்களைச்‌ சுட்டியுர்‌ 
தொட்டுஞ்‌ சூளுறுவர்‌. பரத்தையை முயங்கிவந்த தலைமகளைத்‌ தலை 
மகள்‌ வினாவப்‌ பரிமாவூர்தன்‌ முதலாய சிலவற்றைக்‌ கூறி அவை 
காரணமாகப்‌ பாணித்தேன்‌ எனலும்‌ தலைமகள்‌ இவன்‌ பொய்த்தான்‌ 
மன்னோவெனத்‌ தனி கூர்ந்தாளாக அதுகண்ட தோழி பண்டு நிகழ்ச்‌ 
தது கூறிப்‌ பொய்யாரென்று அறிவுறுத்தினாளாயிற்று. 

உள்ளுறை :--பன்றி குறவருடைய ஏனற்கதிரைத்‌ தின்று 
வேங்கைக்கு அஞ்சாது சாரலிலே துஞ்சுமென்றது, தலைமகன்பரத்தைய 


% 


௬௫௦ நற்றிணை நானூறு 


ரின்பம்‌ துய்த்து உலகமிகழும்‌ இகழ்ச்சிக்து அஞ்சாது நின்‌ முன்றிலிற்‌: 
காத்து வைஇனென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - 
ஊடலைத்‌ தணித்தல்‌, 


(பெரு - ரை.) பணிந்து என்னுஞ்‌ சொல்‌ உரையில்‌ வாளாவிடப்‌' 
பட்டது. அதனை மது ஏவற்தப்‌ பணிந்து வதுவை என்று அவர்‌ வந்த 
ஞான்றென இயைத்துக்கொள்க. * (௩௮௬). 


௩௮௭. பொனும்பில்கிழார்‌ மகனார்‌ 

தில்‌: பாலை, 

துறை: இது, பிரிவிடை மெலிந்த தலைமகளைத்‌ தோழி பருவங்‌ 
காட்டி வற்புறிஇயது. 

(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ பிரிதலானே மெலிவடைந்த தலை: 
மகளைத்‌ தோழி நெருங்குச்‌ 'சுரத்தின்கண்ணே சென்ற காதலர்‌ குறித்த 
கார்ப்பருவம்‌ வந்திறுத்த தாதலின்‌ அவர்‌ இன்னே விரைந்து வருவர்‌ 
காண்‌; அங்ஙனம்‌ வருவதன்முன்‌ நினது கலன்‌ சிதைந்தழியுமாறு வரும்‌. -: 
காதே கொள்‌' என்று கூறிப்‌ பருவங்காட்‌ ட வலிபுறுத்திக்‌ கூறாரிற்பது. 

(இ-ம்‌.) இதனை, “பெறற்கரும்‌ பெரும்‌ பொருள்‌”? (தொல்‌. 
கற்‌. ௬) என்னும்‌ நூற்பாவின்கண்‌ 'பிறவும்‌ வகைபட வந்த கிளவி” 
என்பதனாற்‌ கொள்க. 

நெறியிருங்‌ கதுப்பும்‌ நீண்ட தோனும்‌ 
அம்ம நாளும்‌ தொன்னலஞ்‌ சிதையேல்‌ 
ஓராச்‌ செக்தொடை ஓரீ இய கண்ணிக்‌ 
கல்லா மழவர்‌ வில்லிடை விலங்கிய 
இ. துன்னரும்‌ கவலை அருஞ்சுரம்‌ இறந்தோர்‌ 
வருவர்‌ வாழி தோழி செருவிறந்து 
ஆலங்‌ கானத்து அஞ்சுவர இறுத்த 
வேல்கெழு தானைச்‌ செழியன்‌ பாசறை 
உறைகழி வாளின்‌ மின்னி ௨.துக்காண்‌ 
௧௦. நெடும்‌ பெருங்‌ குன்றம்‌ முற்றிக்‌ 
கடும்‌ பெயல்‌ பொழியுங்‌ கலிகெழு வானே. 
(சொ-ள்‌.) கோழி வாழி அம்ம - தோழி! வாழ்வாயாக! 
யான்‌ கூறுஇன்ற இதன்‌ கேட்பாயாக; அன்சுவர செரு விறந்தூ 
ஆலங்கான தது இறுத்த வேல்‌ கெழு தரனைச்‌ செழியன்‌ பாசறை- 
யாவரும்‌ அஞ்சும்படி போர்‌ வென்று தலையாலங்கானத்துச்‌ 
சென்று தங்கிய வேற்படை பொருந்திய சேனைகளையுடைய, 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌ தனது பாசறையிலே௰ிருந்து ; 
உறை கழி வானின்‌ மின்னி - உறையினின் று நீக்கிய வாள்‌ போல 


மூலமும்‌ உரையும்‌ ௬௫௧- 


மின்னி ; உதுக்காண்‌ - உவ்விடத்தே ' பாராய்‌; நெடும்‌ பெருங்‌ 
குன்றம்‌ முற்றிக்‌ கலி கெ மு வான்‌ - நெடிய பெரிய மலையைச்‌ 
சூழ்்து முழக்கம்‌ மிக்க மேகம்‌; கடும்‌ பெயல்‌ பொழியும்‌ - 
விரைந்‌ ஆ மழையைப்‌ பெய்யா நின்றது; ஒரி இய கண்ணிக்‌ கல்லா 
மழவர்‌ ஓராஅச்‌ செந்தொடை வில்‌ இடை துன்‌ அரும்‌ விலங்யெ 
கவலை ... இப்பருவ.த இனை நோக்கியவுடன்‌ வெறு த்தொழிக்க. 
மாலையையுடைய தந்தொழிலன்றிப்‌ பிற கல்லாத வீரர்‌ பமிலாது 
ஏந்திய செவ்விய அம்பினை வில்லினின்றும்‌ விடுதலானே 
அஞ்ச யாரும்‌ நெருங்கு கற்கரிய குறுக்கிட்ட கவர்த்த 
வழியையுடைய; அரும்‌. சுரம்‌ இறந்தோர்‌ - சென்று சேர்தற்‌ 
கியலா த சுர,த்‌தின்கண்ணே முன்பு சென்ற காதலர்‌; (விரைவில்‌) 
வருவர்‌ -. விரைவில்‌ வாராகிற்பீர்‌; நெறி இருங்‌ கதுப்பும்‌ நீண்ட 
கோளும்‌ நாளும்‌ தொல்‌ நலம்‌ சிதையேல்‌ - அற்கனம்‌ அவர்‌ 
வருதற்குள்ளாக நீ வருத்தமுற்று நெறித்த கரிய கூந்தலினும்‌ 
நெடிய ீதாளினும்‌ நாள்தோறும்‌ பழமையாயுள்ள ' அழகெல்லா 
வற்றையுங்‌ கெடு த்துக்கொள்ளாதொழிவாய்‌; எ - ஹு. 

(வி-ம்‌.)- மழவர்‌ - வீரர்‌. உதுக்காணென்றது பருவங்காட்டியது. 
மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌, -, தலைமகளை ஆற்றுவித்தல்‌. 

(பெரு -ரை.) ஓல்லாச்‌ செந்தொடை என்றும்பாடம்‌; இதுவே: 
சிறந்த பாடம்‌, ௮ றத்தொடுபடாத செம்‌ தொடை என்றவாறு. செரு. 


விறந்து - போரின்கட்‌ செறிந்து என்க. இறந்து எனப்‌ பிரிப்பாரும்‌ 
உளர்‌. (௩௮௭) 


௩௮௮. மதுரை மருதங்கிழார்‌ மகனார்‌ 
பெருங்கண்ணனார்‌ 


நின: நெய்தல்‌. 

துறை: (௧) இது, வரைவுநீட ஆற்றாளாய தோழிக்குத்‌ தலை 
மகன்‌ சிறைப்புறமாகச்‌ சொல்லியது, ' 

(து - ம்‌.) என்பது, வரைந்தெய்துமாறு கருதிய தலைமகன்‌ 
பொருளீட்டச்‌ சென்று நீட்டித்தலாலே தலைமகள்‌ வருந்துமெனக்‌ 
கவன்ற தோழியை, அங்ஙனம்‌ நீட்டித்தான்‌ மீண்டுவந்து ஒருசிறை 
உறுவானாதலை அறிந்த தலைமகள்‌ நோக்கித்‌ துறைவன்‌ என்னைப்‌ பிரிக்‌. 
தானென்பதன்றி அவன்‌ என்‌ னுள்ளத்தினின்று நீங்க அறியானாதலின்‌, 
என்‌ நெற்றியிற்‌ பசலை எவ்வாறுண்டாமெனத்‌ தேற்றித்‌ தான்‌ கூறும்‌ 
உள்ளுறையைக்‌ கேட்ட தலைமகன்‌ விரைந்து வரையுமாறு கூறாரிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “'வரைவிடை வைத்த காலத்து வருந்தி 

பத்ரி தானே கூறும்‌ காலமு மூளவே”' (தொல்‌. கள. ௨௧): 
என்னும்‌ விதி கொள்க. 

துறை : (௨) மனையுள்‌ வேறுபடாது ஆற்தினாயென்றுற்குத்‌ தலை 
மகள்‌ செல்லியதூஉமாம்‌. த்‌ உச 


௬௫௨. நற்றிணை நானூறு 


a ஸம்‌.) என்பது, வெளிப்படை (உரை இரண்டற்கு மொக்‌ 
(கு . 


(இ-ம்‌.) இதுவுமது. 


அம்ம வாழி தோழி நன்னுதற்கு 
யாங்கா இன்றுகொல்‌ பசப்பே நோன்புரிக்‌ 
கயிறுகடை யாத்த கடு௩டை எறிஉளித்‌ 
திண்‌ தியில்‌ பரதவர்‌ ஓண்சுடர்க்‌ கொளீஇ 
இ. நடுநாள்‌ வேட்டம்‌ போகி வைகறைக்‌ 
கடல்மீன்‌ தந்து கானல்‌ குவைஇ 
ஓங்கிரும்‌ புன்னை வரிநிழல்‌ இருக்.து 
தேங்கமழ்‌ தேறல்‌ களையொடு மாந்திப்‌ 
பெரிய மகிழும்‌ துறைவன்‌எம்‌ 
௧௦. சிறிய நெஞ்சத்து அகல்வுஅறி யானே. 


(சோ- ள்‌.) கோழி வாழி அம்ம - தோழி வாழ்வாயாக! 
யான்‌ கூறுகின்ற இதனைக்‌ கேள்‌; நோன புரிக கயிறு கடை 
யாத்த எறி உளி கடு ஈடைத்‌ இண்‌ திமில்‌ பரதவர்‌ - வன்மை 
மிக்க புரிகளான்‌ முறுக்குண்ட கயிற்று நுனியிலே கட்டிய 
இமிங்கிலததன்மீது எறிகின்ற ஈட்டியையுடைய நீரில்‌ விரைந்து 
செல்ல வல்ல இண்ணிய மீன்படஇலே செல்லுகின்ற பரதவர்‌ ; 
ஒள்‌ சுடர்‌ கொளீஇ ஈடுகாள்‌ வேட்டம்‌ போட - ஒள்ளிய விளக்கங்‌ 
களைக்‌ கொளுத்திக்கொண்டு இரவு ஈடுயாமத்து வேட்டைமேற்‌ 
சென்று; கடல்‌ மீன்‌ வைகறைத்‌ தந்து - கடலிலே பிடித்த மீன்‌ 
களை விடியற்காலையில்‌ கொண்டுவந்து; கானல்‌ குவைஇ - கழிக்‌ 
கரைச்‌ சோலையின்கண்ணே குவித்து ; ஓங்கு இரும்‌ புன்னை வரி 
கிழல்‌ இருந்து - உயர்ந்த கரிய புன்னை மரங்களின்‌ வரியமைமந்‌,த 
கிழலிலிருக்‌து; 0 தம்கமழ்‌ தேறல்‌ க&௯£யொடு மாந்‌இ-நதேன்‌ மணம்‌ 
வீசும்‌ தெளிந்த கள்ளை அருலே தம்‌ உறவினருடன்‌ கூடிப்‌ 
பரு; பெரிய மகிழும்‌ துறைவன்‌-அளவில்லா அ மிகவும்‌ மகிழ்ந்து 
வைகும்‌ கடலின்‌ துறையையுடைய கலைமகன்‌ ; எம்‌ சிறியநெளு 
சத்து அகல்வு அறியான்‌-எமது சிறிய உள்ளத்‌. இனின்ுநீங்கு தல்‌ 
கற்றறிந்‌ இலனா தலின்‌ எப்பொழுதும்‌ எம்முள்ள த தூடே இரா 
கின்றனன்‌; நல்‌ இதற்குப்‌ பசப்பு யாங்கு ஆகின்று - அங்கனம்‌ 
அவன எம்மைப்‌ பிரியாது உறைகலானே எமது கல்ல அ,தலின்‌ 
கண்ணே பசலை எவ்வாறு உண்டாகாகிற்கும்‌; அதனை ஆராய்ந்து 
கூறிக்‌ காண்‌! எ- ஸு, 


வ- ல கடுகடைத்‌ திமிலென்க. உளி: ஆற்கம்ர்ு ஈட்டிக்கு 
பயர்‌. 


மூலமும்‌ உரையும்‌ ௬டுகட 


௨... அவனது உயர்வும்‌ தனது தாழ்வுந்தோன்றச்‌ சிறிய கெஞ்சமென்‌ 
ஒள்‌. காதலன்‌ கையகன்றதனால்‌ செயல கனம்‌. அவத கருதி 
த அ்ன்வத்‌ சிர, அங்ஙனங்‌ கருதுவதொன்றனால்‌ என்‌ நுதலின்‌ 
ங்குவதன்றி அவன்‌ வந்‌ யங்கலாவ்‌ 1 ப்‌ 
நவள ரம்‌ ப து. முயங்கலான்‌ நீங்குவது கண்டிலே 
உள்ளுறை: பரதவர்‌ திமிலொடு சென்று மீன்பிடித்துக்‌ 
, உள்ள வர்‌ தி டித்துக்‌ கான 
ப்பது ணே. குவித்துப்‌ புன்னையி னிழலிலிருக்து இளையொடு தேறலை 
லு படல்‌ துறையென்றது, தலைமகன்‌ தேரொடு வேற்றுநாட்டுச்‌ 
எனது பாருளீட்டிவர்து முன்றிலிலே குவித்து எம்மனைக்கட்‌ சுற்றத்‌: 
யாடு மகிழ்ந்து என்னை மணந்து எனது நலனை நுகர்ந்து மகிழ்வா 
க வென்றதாம்‌. மெய்ப்பாடு - அழுகை. பயன்‌ - வரைவுடன்படுத்தல்‌.. 
(பெரு -ரை.) அகல்வு அறியான்‌ ஆதலின்‌ பசப்பு யாங்கு, 
ஆகின்று 2 எனக்‌ கூட்டுக, (௨௮௮) 


௩௮௯. காவிரிப்பூம்பட்டிவத்துச்‌ 
செங்கண்ணனார்‌ 


தின: குறிஞ்சி, 

துறை: இது, பகற்குறிவர்‌ தொழுகா நின்றகாலத்துத்‌ தலைமகன்‌ 
கேட்பச்‌ சொல்லியது. 

_ (து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ வரையாது பக.ற்குறிவர்‌ தொழுகு, 
கின்றான்‌ அறிந்து விரைய  மணஞ்செய்துகொள்ளுமாறு தோழி 
தலைவியை நெருங்க), ஈம்‌ அன்னை என்னை நோக்கி, நுந்தை வேட்டை 
மேற்‌ சென்றதனலே இனைப்புனங்காப்பு நினதேயென்றனள்‌; அவ்‌' 
வாறு காவல்செய்யும்பொழுது மலைகாடனொடு தொடர்பு ற்றோம்‌; 
.இனைகொய்யுங்காலம்‌ நெருங்கனமையின்‌ அவனோ டுற்ற தொடர்பு 

தான்‌ யாதாய்‌ முடியுமோ என நொந்து கூறாநிற்பது. 

-(இ-ம்‌.) இதற்கு, ** களனும்‌ பொழுதும்‌ "'..ஃஃஃஃஃஃ அனைநிலை வகை 
யான்‌. வரைதல்‌ வேண்டினும்‌!” (தொல்‌, கள. ௨௩) என்னும்‌ விதி: 
கொள்க. 

வேங்கை யும்புலி ஈன்றன அருவியும்‌ 
தேம்படு நெடுவரை மணியீன்‌ மானும்‌ 
அன்னையும்‌ அமர்ம்‌துநோக்‌ இனளே என்னையும்‌. 
களிற்.றுமுகர்‌, திறந்த கல்லா விழுத்தொடை 

டு. ஏவல்‌ இனையரொடு மாவழிப்‌ பட்டெனச்‌ 
சிறுகளி முரணிய பெருங்குரல்‌ ஏனல்‌ 
காவல்‌ இனியென்‌ றோேளே சேவலொடு' 
சிலம்பில்‌ போதிய சிதர்கால்‌ வாரணம்‌. 


முதைச்சுவல்‌ ைத்த பூழி மிகப்பல. 


(௪ நற்றிணை நானூறு 


௧௦. நன்பொன்‌ இமைக்கும்‌ நாடனொடு 
அன்புறு காமம்‌ அமைந்தனம்‌ தொடர்பே. 


(சோ-ள்‌.) என்னையும்‌ களிற்று முகந்‌ திறந்த விழுக்‌ 
கொடை கல்லா ஏவல்‌ இனளையரொடு - எம்‌ தந்தையான வன்‌ 
.களிற்றியானையின்‌ முகத்தைப்‌ பிளந்த சிறந்த அம்பையுடைய 
கொலைக்‌ கொழிலன்றிப்‌ பிற கல்லாத ஏவன்‌ மக்களா வீர 
ருடனே; மாவழிப்பட்டு என - விலங்கின்‌ பின்‌ வேட்டைமைற்‌ 
சென்றதனாலே; சிறு கிளீ முரணிய பெருங்‌ குரல்‌ ஏனல்‌ இனிக்‌ 
காவல்‌ என்றோள்‌ -- றிய ளிகள்‌ கொய்‌,தழிக்கன்ற பெரிய கதிர்‌ 
களையுடைய இனைப்புனம்‌ இனி உன்னாலே காவல்‌ செய்யப்படுவ 
காக என்றனள்‌; லெம்பில்‌ போகிய ௪,கர்‌ கால்‌ வாரணம்‌ முதைச்‌ 
சவல்சேவலொடு கள த.தபூழி-௮துமுகலாக நாம்‌ ௮,கன்‌ கண்ணே 
காவலோம்பி வருங்காலைச்‌ சிலம்பிலே சென்ந கக்கன்‌. ற கோழி 
கன்‌ சேவலுடனே பழங்கொல்லையின்‌ மேற்புற த்தைக்‌ க௭தத 
புழுதிமிடையே; மிகப்‌ பல நல்‌ பொன்‌ இமைக்கும்‌ நாடனொடு - 
மிகப்‌ பலவாகிய நல்ல, பொன்‌ ஒளிவீசாநின்ற நாட னுடன ; 
அன்பு உறுகாமம்‌ தொடர்பு அமைந்தனம்‌ - அன்பு மிக்க காமமே 
தலைக்டோக யாம்‌தொடர்சசியுடையேம்‌ ஆயினேம்‌. வே ங்கையும்‌ 
புலி ஈன்றன - அங்கனமாகய தொடர்ச்சி விரைவினிங்குமாறு 
இனை கொய்யுங்காலம்‌ புலிபோன்ற புள்ளிகளையுடைய மலர்‌ 
அரும்பி மலர்க்‌ தன; அருவியும்‌ தேம்‌ படு பெரு வரை மணியின்‌ 
மானும்‌-அருவிகளெல்லாம்‌ தேன்மண மிக்சு நெடிய மலையிடத்தில்‌ 
கிலமணி போலக்‌ தெளிவடைந்தன; ஒன்னையும்‌ அமர்ந்து 
கோக்கனள - இனை கொய்யுங்‌ காலமும்‌ மணம்புரியுங்‌ காலமும்‌ 
ஒருசேர வந்தமை கருதிப்‌ போலும்‌ எம்‌ அன்னை அமர்ந்து 
கோக்க நின்றனள்‌; இனி ஈமது தொடர்பு யாதாய்‌ முடியுமோ £ 
அநினறிலேன்‌ / ஏ- அ. 

(வி- ம்‌.) புலி: மலர்க்கு உவமையாகுபெயர்‌. முரணுதல்‌ - மாறு 
கொண்டழித்தல்‌. சிதர்தல்‌ - இளைத்தல்‌. 

வேங்கை மலர்ந்தவுடன்‌ தினை கொய்தலும்‌, தலைவியை இல்வயிற்‌ 

செறித்தலும்‌ வழக்காதலானே தொடர்பற்றுவிட்டதென்‌ றிரங்கினாள்‌. 
தலைவனைப்‌ பிரிப்பதற்குக்‌ காரணமாயிருத்தலின்‌, அதன்‌ கொடுமை 
தோன்றப்‌ புலியென்ற பெயராற்‌ கூறினாள்‌. 

இறைச்சி: கோழி சொத்த பூழியிடத்து நன்பொன்‌ இமைக்கு 

மென்றது, செல்வக்‌ குறைபாடிலனாதலால்‌ எமர்க்கு வேண்டும்‌ பொருள்‌ 
கொடுத்து என்னை மணம்புரிக்‌ டான்‌ இல்லையேயென்‌ றிரங்‌ 
அயதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பேரு - ரை.) வாரணம்‌ இளைத்த பூழியில்‌ கன்பொன்‌ இமைக்கும்‌ 
என்றது நம்மால்‌ வற்புறுத்தப்‌ பட்ட ஈம்‌ பெருமான்‌ இனி வரைவொடு 

அந்து நமக்கு அனி செய்வான்‌ என்றவாறாகக்‌ கோடல்‌ இனிது. **காவனீ 


மூலமும்‌ உரையும்‌ ௬௫ட 


என்றோளே !' என்றும்‌, *அமைகநர்‌ தொடர்பே” என்றும்‌ பாடம்‌. புலி 
போன்‌ ற புள்ளிகளையுடைய மலரென்னாது புலியின்‌ புள்ளியைப்‌ 
போன்ற மலர்‌ என்க. என்னை? வேங்கை மலர்க்குப்‌ புலியின்‌ புள்ளி 
களே உவமையாகலின்‌ என்க. (௩௮௧) 


௩.௯௦. ஒளவையார்‌ 


தினை: மருதம்‌. 
துறை: (க) இது, பாங்காயின வாயில்கேட்ப நெருங்கிச்‌ சொல்‌ 


(நு -ம்‌.) என்பது, தலைமகன்‌ விழாக்களத்தின்கண்ணே வரைவின்‌ 
மகளிர்‌ பலரின்‌ நடுவண்‌ நிற்பப்‌, புதுவதாக மனையோளாதற்குரியா 
ளோர்‌ இளமகள்‌ சுற்றத்தார்‌ கட்டளைப்படி. ஆருடலும்‌, காவிற்‌ பூச்‌ 
குடலும்‌ ஆயே தொழில்களைச்‌ செய்யுமாறு கருதி அவனைக்‌ கொணர 
வேண்டி, நிரம்பிய .கோலத்துடனே அவ்விழாக்களங்‌ குறுகுத.லும்‌ 
அதனையறிந்த காமக்கிழத்தி அப்புதியாளின்‌ பக்கத்தவராய வாமீலா 
வார்‌ கேட்குமாறு நெருங்கி இப்புதியவளைத்‌ தலைவன்‌ காணின்‌ வரை 
யாதுவிடான்‌; வரைர்‌ தாலோ பலபல மாதர்‌ தந்தக்‌ ஈலனிழப்பராதலின்‌ 
யான்‌ இப்பொழுதே கோலங்கொண்டு சென்று இவள்பால்‌ எய்தாதபடி 
அவனைக்‌ கைப்பற்றிக்கொள்வேனென வெகுண்டு கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, “மறையின்‌ வந்த மனையோள்‌ செய்வினைப்‌ 
பொறையின்று பெருகிய பருவரற்‌ கண்ணும்‌'' (தொல்‌. கள, ௬) 
என்னும்‌ விதி கொள்க. 

. துறை: (௨) தலைமகள்‌ தோழிக்குரைப்பாளாய்‌ வாயிலாகப்‌ 
புக்கார்‌ கேட்பச்‌ சொல்லியதூஉமாம்‌. 

(து-ம்‌.) என்பது, வெளிப்படை. (உரை இரண்டற்கு மொக்கும்‌.) 

. (இ-ம்‌.) இதனை, வாயிலின்‌ வரும்‌ வகை " (தொல்‌, கற்‌, ௬) 
என்பதனாற்‌ கொள்க. க 
வாளை வாளின்‌ பிறழ நானும்‌ 
பொய்கை நீர்காய்‌ வைகுதுயில்‌ ஏற்கும்‌ 
கைவண்‌ கிள்ளி வெண்ணி சூழ்ந்த 
வயல்வெள்‌ ஆம்பல்‌ உருவ நெறித்தழை 
இ. ஐதகல்‌ அல்குல்‌ அணிபெறத்‌ தைஇ 
்‌.. விழவிற்‌ செலீஇயர்‌ வேண்டும்‌ மன்னோ 
/ யாணர்‌ ஊரன்‌ காணுகன்‌ ஆயின்‌ 
வரையா மையே அரிதே வரையின்‌ 
வரைபோல்‌ யானை வாய்மொழி முடியன்‌ - 

௧௦. வரைவேய்‌ புரையும்‌ ஈற்றோள்‌ 

அளிய தோழி தொலையுக பலவே. 


௬௫௬ நற்றிணை நானூறு 


(சோ-ள்‌.) கோழி வாகா வாளின்‌ பிறழ நாளும்‌ 
பொய்கை நீர்‌ நாய்‌ வைத துயில்‌ ஏற்கும்‌ - தோழீ! வாளை மீன்‌ 
கள்‌ வாள்போலப்‌ பிறழாகிற்ப அவற்றை இரையாக உண்ணக்‌ 
கரு காது நாள்கோறும்‌ பொய்கையிலுள்ள நீர்மாய்‌ தங்கிய 
அயிலை ஏற்றுப்‌ பொருக்தாகிற்கும்‌; கை வண்‌ ள்ளி வெண்ணி 
சூழ்க, த வயல்‌ வெள்‌ ஆம்பல்‌ உருவ நெறிக்‌ தழை - கை வண்மை 
யுடைய இள்ளிவளவனது கோயில்வெண்ணியைச்‌ சூழ்ந்த வயலி 
லுள்ள வெளிய ஆம்பலின்‌ அழகிய நெறிப்பையுடைய தழையை; 
ஐது அகல்‌ அல்குல்‌ ௮ணிபெறக்‌ கைஇ விழவில்‌ செலீஇயர்‌ 
வேண்டும்‌ மன்‌ - மெல்லிகா யகன்ற அல்குலின்‌ மேலே அழகுபெற 
உடுத்து யானும்‌ இங்கு நடக்கின்ற விழாக்‌ கள தஇன்‌ கண்ணே 
செல்ல வேண்டும்‌ முன்னமே கருதாமையின்‌ அது வீணே 
கழிந்தது; யாணர்‌ ஊரன்‌ காணுகன்‌ ஆயின்‌ வரையாமை அரிது - 
இப்பொழுது இவ்விளமகள்‌ தோற்றப்‌ பொலி வாடு செல்லு,கலைப்‌ 
புது வருவாயினையுடைய ஊரன்‌ காண்பானாயின்‌ ஏனையோரை 
ஏறட்டுப்‌ பாராது இவளையே கொண்டுசெல்லா நிற்கும்‌, அங்கனம்‌ 
கொள்ளாது விடுதலரிதேயாம்‌; வரையின்‌ வரைபோல்‌ யானை 
வாய்மொழி முடியன்‌ வரைவெய்‌ புரையும்‌ நல்‌ தோள்‌ - கொண்டு 
சென்றொழிக்‌ காலோ வரைபோல்‌ின்ற யானையும்‌ வாய்மையு 
முடைய முடியனது மலையிலுள்ள மூங்ல்போன்ற இவனுக்குரிய 
இல்லுறை மா,தர்களின்‌ நல்ல கோள்கள்‌; பல தொலையு௩ அளிய- 
பல ஆம்‌ ஈலனிழப்பனவாகும்‌ ! கருதின்‌ ௮வை இரங்க, த்தக்கன ; 
எ-று. 


(வி-ம்‌.) வரைதல்‌ - கொள்ளுதல்‌. 


வரையாமை அரிதென்றதனால்‌, அவளது அழூன்மித.தி கூறினாள்‌. 
மாதர்‌ தோள்கள்‌ பல நஈலனழியுமென்றதனால்‌, தன்னையும்‌ அவன்‌ விரும்‌ 
பானெனவும்‌ தனது நலனுமழியுமெனவுங்‌ கூறினாளென்பது. அவள்‌ 
போலத்‌ தான்‌ அழகின்மையால்‌ உடையின்‌ சிறப்பாலேனும்‌ வயமாக்க 
வெண்ணித்‌ தழை அணிபெற உடுத்தென்றாள்‌. ஐதகலல்கு லென்ற: 
தனால்‌, அஃது இயல்பாயமைந்த அழகுடையதென்ப து. 


உள்ளுறை: பொய்கையில்‌ வாளைமீன்‌ பிறழ அதனை இரையாகக்‌ 
கொள்ளக்‌ கருதாது நீர்நாய்‌ துயிலேற்குமென்றது, விழாக்களத்து 
ஏதில்‌ ஒருத்தி புனைந்து வந்து நிற்ப அவளைக்‌ கடிந்து போக்காது யான்‌ 
வாளா மனையகத்திருந்தனென்‌ எனக்‌ காமக்கிழத்தி உள்ளுறை கூறினா 
ளென்றதாம்‌. 


றட - வெகுளி. பயன்‌ - காமக்கிழத்தி இனிவரும்‌ தலைவியைக்‌. 
கடிதல்‌. 


(பெரு - ரை.) கிள்ளி - ஒரு சோழமன்னன்‌. முடியன்‌ என்‌ து 
திருமூடிக்‌ காரியை. (6 ரு! 


மூலமும்‌ உரையும்‌ ௬௫௭ 


௩௯௧. பாலைபாடிய பெருங்கடுங்கோ 


தினை: பாலை. 

துற: (௧) இது, பிரிவுணர்த்தப்பட்டு ஆற்றாளாய தலைமகளைத்‌ 
தோழி வற்புறுத்தியது. 

(தி - ம்‌.) என்பது, தலைமகன்‌ தான்‌ பொருள்வயிற்‌ பிரிவே னென்‌ 
அதை யறிந்து வருந்திய தலைமகளைத்‌ தோழி நெருங்க, மடந்தாய்‌/ 
கண்ணீர்‌ மல்க அழாதே கொள்‌ ; நின்‌ காதலர்‌ ஏழில்மலையைப்‌ பெறுவ 
தாயினும்‌ நின்னைப்‌ பிரிபவர்‌ அல்லர்‌ ; நீ அழுவதனை அவர்‌ கண்டால்‌ 
இன்னே செலவழுங்குவரென வலியுறுத்திக்‌ கூறாகிற்பது. 

. (இ-ம்‌.) இதனை, “பெறற்‌ கரும்‌ பெரும்‌ பொருள்‌ ”' (தொல்‌. 
கற்‌, ௯) என்னும்‌ நா.ற்பாவின்கண்‌ 'பிறவும்‌ வகைபட வந்த களவி 
என்பதனாற்‌ கொள்க. ்‌ 

துறை: (௨) வரைவுணர்த்தியதாஉமாம்‌. 

(தி- ம்‌.) என்பது, வெளிப்படை (உரை இரண்டற்கு மொக்கும்‌.( 

(இ-ம்‌.) இதற்கு, ““ஆங்கதன்‌ தன்மையின்‌ வன்பொறை யுளப்‌ 
பட ” (தால்‌. கள. ௨௩) என்னும்‌ விதி கொள்க, 

ஆழல்‌ மடந்தை அழுங்குவர்‌ செலவே 
புலிப்பொறி அன்ன புள்ளியம்‌ பொதும்பின்‌ ' 
பனிப்பவர்‌ மேய்ந்த மாயிரு மருப்பின்‌ 
மலர்‌ தலைக்‌ காரான்‌ அகற்றிய தண்ணடை 
ட. ஒண்தொடி மகளிர்‌ இழையணிக்‌ கூட்டும்‌ 
பொன்படு கொண்கான நன்னன்‌ நன்னாட்டு 
ஏழிற்‌ குன்றம்‌ பெறினும்‌ பொருள்வயின்‌ 
யாரோ பீரிகிற்‌ பவரே குவளை 
நீர்வார்‌ நிகர்மலர்‌ ௮ன்னநின்‌ 
௧௦. பேரமர்‌ மழைக்கண்‌ தெண்பனி கொளவே. 
(சோ-ள்‌.) மடந்தை குவளை நீர்‌ வார்‌ நிகர்‌ மலர்‌ அன்ன 
கின்‌ பேர்‌ அமர்‌ மழைக்‌ கண்‌:தெள்‌ பனி கொள ஆழல்‌ - மடந்தாய்‌ / 
குவளையின்‌ நீர்‌ வடினெற ஒளி பபாருந்திய மலர்‌ போன்ற நின்‌ 
னுடைய பெரிய அமர்‌.த. தலையுடைய குளிர்ச்சியுற்ற கண்களிலே 
தெளிந்த நீர்‌ வடியும்படி நீ அழாதேகொள்‌ 1; பொருள்வயின்‌ 
செலவு அமுங்குவர்‌ - அழுவ தனை அறிந்தால்‌ அவர்‌ பொருள்‌ 
கொணருமாறு செல்லுவ தனை இன்னே ஒழிகுவர்காண்‌ ; புலிப்‌ 
பொறி அன்ன புள்ளி ௮ம்‌ பொதும்பில்‌ - புலியினது புள்ளி 
போன்ற புள்ளிகளமைந்‌,த நிழலையுடைய மரங்கள்‌ செறிதலி 
னிடையே ; பனிப்‌ பவர்‌ மேய்ந்த மா இரு மருப்பின்‌ மலர்‌,தலைக்‌ 
௩. நா..-48 


சடல நற்றிணை நானூறு 


கார்‌ ஆன்‌ - படர்ந்த ஈரிய கொடியை மேய்ந்த நெடிய கரிய 
கொம்பையும்‌ பருத்த தலையையுமுடைய எருமைமாடு ; அகற்றிய 
தண்ணடை ஒள்‌ தொடி மகளிர்‌ இழை அணிக்‌ கூட்டும்‌ - ௮க்‌ 
கொடியினின்று இன்றொழித்த மலைப்பச்சையின்‌ இலைகள்‌ 
ஒள்ளிய கொடியையுடைய மகளிர்‌ கலன்களை ௮ணிகுற்குப்‌ 
பயன்படுமாறு கூட்டாகிற்கும்‌; கொண்கான நன்னன்‌ ௩ஈல்காட்டு 
பொன்படு எழிற்‌ குன்றம்‌ பெறினும்‌ - கொண்கான த இன்கணுள்ள 
கன்னனது நல்ல நாட்டிலிருக்கன்ற பொலிவு பொருந்திய எழில்‌ 
மலையைக்‌ தாம்‌ பெறுவதாயினும்‌ ; யார்‌ பிரிகற்பவர்‌ ... நின்னை 
விட்டுப்‌ பிரிபவர்‌ யார? எ... று. 


(வி-ம்‌.) காரான்‌ - எருமை. தண்ணடை. மலைப்பச்சை. புள்ளி- 
. இலையடராது புள்ளிப்பட்ட நிழல்‌. நிகர்‌ - ஒளி, இழையணிக்கூட்டும்‌- 
கலன்களாக அ௮ணியும்படு. கூட்டாமிற்கும்‌ எனவுமாம்‌. 


_. உள்ளுறை:--எருமை தின்றொழித்த மலைப்பச்சை மாதர்‌ இழையணி 
யாகக்‌ கூட்டுமென்றது, அவர்‌ ஈட்டிக்‌ கொணர நீ இல்லறம்‌ நிகழ்த்தி 
எஞ்சிய பொருள்‌ உலகத்துக்குப்‌ பயன்படுங்கா ணென்றதாம்‌. மெய்ப்‌ 
பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தலைவியை ஆற்றுவித்தல்‌. 


(பெரு - ரை.) பொருள்வயின்‌ செலவு என்றும்‌, (பொன்‌ படு 
எழிற்‌ குன்றம்‌' என்றும்‌ இயைத்துக்கொள்க. ஏழிழ்குன்றம்‌ என்பது 
கொண்கானத்துள்ள ஒரு மலையின்‌ பெயர்‌ என்க, 


உள்ளுறையால்‌ பொருள்‌ இன்றியமையாமை யுணர்த்தி நீ செல 
வுடன்படுத 3ல அறிவுடைமையாம்‌ அழல்‌ அறிவாகாது என்றாளாயிற்று. 
சிகாமலர்‌ - ஒளியையுடைய மலர்‌. (௨௬௮) 


௩௯௨. மதுசை மருதனிள நாகனார்‌ 
திணை: பெய்தல்‌. 
துறை: (௧) இஃது, இரவுக்குறி முகம்புக்கது. 


(து-ம்‌.) என்பது, தலைமகன்‌ இரவுக்குறி வேண்ட, அதற்கு 
நேர்ந்த தோழி தலைவிபால்‌ வருதலும்‌ ஆங்கு ஆயம்‌ பல அருக லியங்கு 
தலானே புலப்படக்‌ கூறாது ஈம்‌ காதலர்‌ மிக்க அன்பினராதலின்‌ நடு 
யாமத்து யாம்படுகின்ற துன்பத்தைப்‌ போக்குதலுஞ்‌ செய்வர்‌; அத்‌ 
தகையார்‌ இப்பொழுது முன்புற்ற பகற்குறியை வந்து நோக்க வருந்தி 
யிருக்கன்றனர்‌ போலும்‌ ; அவர்‌ ஈமது மாளிகையை அறிந்திருப்பாரா 
யின்‌ அது மிக்க நலம்‌ எனக்‌ கண்ணாலே குறிப்பாகக்‌ கூறுஙிற்பது. 


(இ-ம்‌.) இதற்கு, **காமஞ்‌ சறெப்பினும்‌ ”” (தொல்‌. ௨௨௦ 

என்னும்‌ விதிகொள்க. 5 ட Sp 
- துலற: (௨) வரைவுநீட ஆற்றாளாய தலைமகளைத்‌ தோழி வரை 

வுணர்த்ஒ வற்புறுத்திய தாஉமாம்‌. * லிம்‌ 


. 


மூலமும்‌ உரையும்‌ ௬௫௯ 


(தி- ம்‌.) என்பது, மணஞ்‌ செய்துகொள்வலென்று அகன்ற தலை 
மகன்‌ நீட்டித்து வாராமையால்‌ வருந்திய தலைமகளைத்‌ தோழி இன்ன 
பொழுது வரையுமெனக்‌ கூறி வலியுறுத்தியதூஉமாகும்‌, (உரை 
இசண்டற்குமொக்கும்‌, ) 

(இ-ம்‌.) இதற்கு, '*(ஆங்கதன்‌ தன்மையின்‌ வன்புறை உளப்பட'! 
தொல்‌, கள. ௨௩.) என்னும்‌ விதிகொள்க, 

கடுஞ்சுறா எறிந்‌ த கொடுந்தாள்‌ தந்தை 
புள்‌ இமிழ்‌ பெருங்கடல்‌ கொள்ளான்‌ சென்றென 
மனையழு.து ஒழிந்த புன்தலைச்‌ சிறாஅர்‌ 
அனைய தின்‌ முயன்ற தீங்கண்‌ நுங்கின்‌ 

இ. பணைகொள்‌ வெம்முலை பாடுபெற்று உவக்கும்‌ 
பெண்ணை வேலி உழைகண்‌ சீறூர்‌ 
நன்மனை அறியின்‌ ஈன்‌.றுமதில்ல 
செம்மல்‌ நெஞ்சமொடு தாம்வந்து பெயர்ந்த 
கானலொடு அழியுகர்‌ போலாம்‌ பால்நாள்‌ 

௧௦. முனிபடர்‌ களையினுங்‌ களைப்‌ 

நனிபேர்‌ அன்பினர்‌ காத லோரே. 

(சோ - ள்‌.) கடுஞ்‌ சுறா எறிந்த கொடும்‌ தாள்‌ தந்தை - 
கொடிய சுறாமீனை வலையிட்டுப்‌ பிடிக்கின்ற கடிய முயற்சி 
யுடைய தந்தை ; புள்‌ இமிழ்‌ பெருங்‌ கடல்‌ கொள்ளான்‌ சென்று 
என-நீர்க்காக்கைகள்‌ ஒலிக்கின்ற பெரிய கடலின்கண்‌ வேட்டைக்‌ 
குச்‌ செல்கன்றவன்‌ உடன்கொண்டு செல்லானாய்‌ நிறுத்திவிட்டுச்‌ 
சென்ற கனாலே ; மனை அழுது ஒழிந்த புன்‌ தலைச்‌ சிறாஅர்‌ - மனை 
யின்கண்‌ இரும்‌,தபடி. தந்தையுடன்‌ செல்ல விரும்பி ௮ழுதுகின்ற 
மெல்லிய தலையையுடைய சிறுவர்‌ ; அனையதின்‌ முயன்ற தம்‌ கண்‌ 
அங்கன்‌ பணைகொள்‌ வெம்‌ முலை பாடு பெற்று உவக்கும்‌ - ஆங்கு 
விரைய முயற்சியாலே கிடைத்த இனிய கண்ணையுடைய பனை 
அங்காகய பரு,த்‌,தமைந்‌,த விருப்பம்‌ வரும்‌ கொங்கையின்‌ பயனைப்‌ 
பெற்று மஇழாகிற்கும்‌ ; பெண்ணை வேலி உழை கண்‌ சீறூர்‌ நல்‌ 
மனை அறியின்‌ - பணையோலையிட்டு வி௫.த்‌,த வேலி சூழ்ம்‌,த அகன்ற 
இடத்தையுடைய சிறிய ஊரிலுள்ள ஈல்ல நமது மனையக ததை கங்‌ 
காதலர்‌ அறியின்‌ ; ஈன்றுமன்‌-நல்லதேயாம்‌, ௮ஃது அனைவேமும்‌ 
விரும்பத்‌ ,தக்கதொன்றாம்‌ ; கா.தலோர்‌ ஈனி பேர்‌ அன்பீனர்‌-எவ்‌ 
வாறெனின்‌ ௮,த்தகைய காதலர்‌ ஈம்பால்‌ மிகப்‌ பெரிய அன்புடைய 
ராதலால்‌ ; பால்‌ காள்‌ முனி படர்‌ களையினுங்‌ களைப - இரவு 
நடு யாமத்தில்‌ ஈம்மை வருத்துந்‌ துன்பத்தைப்‌ போக்கவேண்டு 
மெனினும்‌ அவ்வண்ணமே செய்யவல்லவர்காண்‌ ; தாம்‌ செம்மல்‌ 
கெஞ்சமொடு வந்து பெயர்ந்த கரனலொடு :அழியுஈகர்‌ போலாம்‌ - 


௬௭௦ நற்றிணை நானூறு 


அவர்தாம்‌ செம்மாப்புற்ற உள்ளத துடனே முன்பு வந்து நின்னை 
முயங்கி அகன்ற கடற்கரைச்‌ சோலையிடத்துள்ள குறியை இம்‌ 
பொழுது வந்து கண்டு கின்று அழினெறனர்‌ போலும்‌; எ- அ. 


(வி-ம்‌.) சிறுவர்‌ சுவைப்பதற்குரிய கொங்கைபோறலின்‌ நுங்‌ 
காயெ முலை யென்றார்‌. தில்ல? இடைச்சொல்லீறு திரிந்தது. பால்‌ 
நாள்‌ - இரவு பாதியாகப்‌ பகுத்த நடுயாமம்‌. 


பால்நாள்‌ முனிபடர்‌ என்றதனால்‌ இரவு நடுயாமத்து வருந்துகன்‌ 
றனையாதலின்‌ இரவுக்குறிக்கு உடன்படுவாயாக என்று குறிப்பித்‌ 
தாள்‌. களைப என்றதனால்‌, நீ உடன்படின்‌ இரவினஞ்சாது போந்து 
முயங்கி நின்‌ துயரை நீப்பரென்று குறிப்பித்தாள்‌. நன்மன அறியின்‌, 
நன்றென்றதனுல்‌ உடன்படின்‌ யானே சென்று அழைத்துவந்து நமது 
மாளிகையை அறியச்‌ செய்வேனென்றாள்‌. 

இறைச்சி: தந்தையொடு செல்ல முயன்றும்‌ செல்லாதொழிந்த. 
சிறார்‌ பனை நுங்கைப்‌ பெற்று மிழுமென்ற து, தலைவனை மணந்து அவ 
னுடன்‌ சென்று இல்லறம்‌ நிகழ்த்தற்பாலமாகிய யாம்‌ அங்ஙனம்‌ நிகழ்த்‌ 
தற்யெலாமையின்‌ அவனுடன்‌ கூடுமின்பத்தை நமது இல்லகத்தேயே 
பெறற்பாலம்‌ என்றகாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - இரவுக்‌ 
குறி ஏற்குமாறு தலைவியின்‌ குறிப்பறிதல்‌. 

(பெரு - ரை.) மன்‌ தில்ல என்னும்‌ இடைச்‌ சொற்கள்‌ மற்றில்ல' 
எனப்‌ புணர்ந்தன என்க. நன்மனை அறியின்‌ நன்று அவர்‌ பானாள்‌ 
படர்களையினுங்‌ களைப என்றதனால்‌ இரவுக்குறியிடம்‌ கூறி 
வரவேற்றமையுணர்க. “துணையதின்‌' என்றும்‌ பாடம்‌. (௩௧௨) 


௩.௯௩. கோவூர்கிழார்‌ 


திணை : குறிஞ்சி. 

துறை: இது, வரைவு மலிந்தது. 

(தி- ம்‌.) என்பது, தலைமகன்‌ வரைவொடு வருதலை யறிந்து 
தோழி, தலைவியை நெருங்கி மகிழ்ந்து கூறுகின்றாள்‌. “ஈம்‌ காதலர்‌ நாம்‌ 
உய்யுமாறு புதியரா வரும்‌ வருகையும்‌ நாணம்‌ மீதார்தலான்‌ நாம்‌ 
ஒருங்குவதும்‌ காண்பாராயின்‌, அவர்‌ வரைய வந்ததற்‌ கேற்ப ஈமர்‌. 
உடன்படுவரோ ?' *உடன்படின்‌ காதலரொடு மகிழ்ந்து பேசுவ3ரா £2" 
என ஆய்க்து கூறாநிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, **ஆங்கதன்‌ தன்மையின்‌ வன்புறை யுளப்பட'” 
(தொல்‌. கள. ௨௩) என்னும்‌ விதிகொள்க. 

நெடுங்கழை நிவந்த நிழல்படு சிலம்பின்‌ 
கடுஞ்சூல்‌ வயப்பிடி, கன்றீன்று உயங்கப்‌ 
பாலார்‌ பசும்புனிறு தீரிய களீசிறந்து 
வாலா வேழம்‌ வணர்குரல்‌ கவர்‌ தலின்‌ 
இ. கானவன்‌ எறிந்த கடுஞ்செலல்‌ ஞெகிழி 


மூலமும்‌ உரையும்‌ ௬௪௧ 


வேய்பயில்‌ அடுக்கஞ்‌ சுடர மின்னி 
நிலைகளர்‌ மின்னில்‌ தோன்றும்‌ நாடன்‌ 
இரவின்‌ வரூஉம்‌ இடும்பை நாம்உய: 
வரைய வந்த வாய்மைக்கு ஏற்ப 

௧௦. நமர்கொடை நேர்ந்தனர்‌ ஆயின்‌ அவருடன்‌ 
நேர்வர்கொல்‌ வாழி தோழீஈம்‌ காதலர்‌ 
பு.துவர்‌ ஆயெ வரவுநின்‌ 
வ. துவைநாண்‌ ஓடுக்கமுங்‌ காணுங்‌ காலே. 


(சோ-ள்‌.) தோழி வாழி-தோழி! வாழ்வாயாக /7 
நெடுங்கழை நிவம்‌,த நிழல்படு சிலம்பின்‌ - நீண்ட மூங்கிலுயாந்‌,த 
கிழல்‌ மிக்க மலையில்‌ ; கடுஞ்‌ சூல்‌ வயப்பிடி கன்றுஈன்று உயங்க - 
முதிர்ற்‌,த சூலினையுடைய வலிய பிடியானை தான்‌ கன்றைமீன்று 
வருந்தாகிற்ப; பால்‌ ஆர்‌ பசும்‌ புனிறு இரிய - பால்‌ மடி சுரந்த 
பிய ஈன்ற அணிமையினாலுண்டாகிய பசிநோயைத்‌ தீர்க்க 
வேண்டி. ; களி இறந்து வாலா வேழம்‌ வணர்குரல்‌ கவர்‌.தலின்‌ - 
மகழ்ச்சி மிக்குக்‌ கரிய களிற்றியானை வளைந்த இனைக்கதிரைக்‌ 
கொய்து கொண்டு போ.தலாலே ; கானவன்‌ எறிந்த கடுஞ்‌ செலல்‌ 
ஞெகிழி - கானவன்‌ கண்டு எறிந்த விரைந்த செலவினையுடைய 
எரி கொள்ளி ; வேய்‌ பயில்‌ அடுக்கம்‌ சுடர மின்னி - மூங்கில்‌ நிரம்‌ 
பிய மலைப்பக்கமெங்கும்‌ விளங்கும்படி மின்னி ; நிலை இளர்‌ மின்‌ 
னின்‌ தோன்றும்‌ நாடன்‌ நம்‌ காதலர்‌ - விசும்பினிட,த்தில்‌ நிலை 
பெற்றிராது தோன்றி மறைகின்ற மின்னலைப்போல,த்‌ தோன்றா 
நிற்கும்‌ மலை நாட்டினராகிய நம்‌ காதலர்‌; இரவின்‌ வரூஉம்‌ 
இடும்பை நாம்‌ உய - இரவில்‌ வருதலாலாகிய துன்பத்தினின்று 
காம்‌ பிழைக்கவேண்டி. ; பு.துவர்‌ ஆகிய வரவும்‌ கின்‌ வதுவை நாண்‌ 
ஒடுக்கமும்‌ காணுங்கால்‌ - அவர்‌ புதியராய்‌ வரும்‌ வருகையும்‌ நின்‌ 
வதுவைக்காக நீ காணி ஓடுங்கியிறாக்கும்‌ ஓடுக்கமுங்‌ கண்டக 
கால்‌ ; வரைய வந்த வாய்மைக்கு ஏற்ப - ௮ந்‌.தணர்‌ சான்றோரை 
முன்னிட்டு அருங்கலக்‌ ,தந்‌து வரைவதற்கு வந்‌.த வாய்மொழிக்கு 
ஏற்குமாறு ; ௩மர்‌ கொடை நேர்ந்தனர்‌ ஆயின்‌ - நம்‌ சுற்றத்தார்‌ 
மகட்கொடைக்கு உடன்படுவர்‌ போலும்‌. அங்கனம்‌ உடன 
வாராயின்‌ ; அவருடன்‌ நேர்வர்கொல்‌-அவர்‌ தாம்‌ ஈம்‌ கா,தலரொடு 
மகிழ்ந்து பேசுவரோ 7; நேர்ந்து பேசுவரெனின்‌ அது மிக்க 
கன்மையாகுங்‌ காண்‌ : ஏ- ணு, 

(வி-ம்‌.) வாலாவேழம்‌ - வெண்மையில்லாத (கரிய) வேழம்‌. 

உள்ளுறை:--சன்ற பிடியின்‌ பசியைப்‌ போக்க வேண்டிக்‌ களிறு 
இனைக்‌ கதிரை அழிப்பக்‌ கண்ட கானவன்‌ எறிந்த கொள்ளி எங்குஞ்‌ 
அடர மின்னித்‌ தோன்று மென்றது, நீ படுங்‌ காமகோயை யாற்ற 


௬௭௬௨ நற்திணை நானூறு 


வேண்டி.யான்‌ இயற்பழித்‌ துரைப்பக்‌ கேட்டு ஆற்றுத தலைமகன்‌ நின்‌ 
பால்‌ அன்பு கொண்டு நமர்பெறுமாறு முன்றிலிற்‌ குவித்த நிதியமுங்‌ 
கலனும்‌ எங்குஞ்‌ சுடரொளி வீசாகின்றன வென்றதாம்‌. மெய்ப்பாடு - 
உலகை. பயன்‌ - கேட்ட தலைவி மகிழ்தல்‌. 

(பெரு - ரை.) வாலா வேழம்‌ - வாலாமையுடைய வேழம்‌. அணித்‌ 
காகப்பிடி கன்றீன்றமையின்‌ களிறு வாலாமை யுடைத்தாயிற்று 
என்றபடியாம்‌. “நிலைகிளர்‌ மீனின்‌ தோன்றும்‌” என்றும்‌ பாடம்‌. இதுவே 
சிறந்த பாடமாம்‌ “தன்‌ நிலையி3ல ஒளி வீசுகின்ற விண்மீன்‌ போலத்‌ 
தோன்றும்‌” என்றவாறு. 

இனித்‌ இனைகவர்ந்த களிற்றின்‌3மல்‌ கானவன்‌ எறிந்த ஞெகிழி 
ப விண்மீன்‌ போலத்‌ தோன்றும்‌ என்றது வரைவுகடாதற்‌ 

பாருட்டு நாம்‌ ஈம்‌ பெருமான்‌ திறத்துக்‌ கூறிய சுடுசொல்லின்‌ பயன்‌ 
எல்லோரும்‌ மகிழும்‌ வரைவாகிவிட்டது என்னுங்‌ குறிப்புடையது 
எனினுமாம்‌. (௩௯௨) 


௩௯௪. ஒளவையார்‌ 
திண :. முல்லை. 
துறை: (௧) இது, வினைமுற்றி மறுத்தரா கின்ற தலைமகனை 
இடைச்‌ சுரத்துக்‌ கண்டார்‌ சொல்லியது. 
(தி- ம்‌.) என்பது, சென்று வினைமுடித்து வருந்‌ தலைமகனை 
இடைச்சுரத்து முன்னும்‌ பின்னும்‌ நோக்கி கின்றவர்களுள்‌ ஒருவர்‌ 
கோக்க, முன்பு இவன்‌ இச்சுர நெறியின்‌ கண்ணே ஆழியதிர முன்‌ பனி 
காளிற்‌ சென்றனன்‌ ; இப்பொழுது கார்ப்பருவம்‌ வரலாயதே யெனக்‌ 
குளிர்ந்த வுள்ளத்தனாகி மீளா நின்றனன்‌. இவன்‌ வாழ்வானாக; , 
இதற்கு யான்‌ மகிழ்வேன்‌ மன்னோ” என மகிழ்ந்து கூறாகிற்பது. 
(இ- ம்‌.) இதனை, “மரபுகிலை திரியாவாக விரவும்‌ பொருளும்‌ 
விரவு மென்ப” (தொல்‌. அகத்‌. ௪௫) என்னும்‌ நூற்பாவிற்‌ கொள்க. 
தினை: குறிஞ்சி. 
துறை: (௨) வன்சொல்லாற்‌ குறை நயப்பித்த தோழி, தான்‌ 
தனித்துக்‌ கூறியதுமாம்‌. 
(து -ம்‌.) என்பது, வெளிப்படை. - 
(இ-ம்‌.) இதற்கு, ““ஈன்னயம்‌ பெற்றுழி நயம்புரி யிடத்தினும்‌'” 
(தொல்‌, கள. ௨௩௨) என்னும்‌ விதிகொள்க. 
மரந்தலை மணந்த ஈநனந்தலைக்‌ கானத்து 
அலக்தலை ஞெமையத்து இருந்த்‌ குடிஞை 
பொன்செய்‌ கொல்லனின்‌ இனிய கெளிீர்ப்பப்‌ 
பெய்ம்மணி ஆர்க்கும்‌ இழைகிளர்‌ நெடுந்தேர்‌ 
இ. வன்பால்‌ முரம்பின்‌ மேமி அதிரச்‌ 
சென்றிசன்‌ வாழியோ பனிக்கடு நாளே 


மூலமும்‌ உரையும்‌ ௬௭௬௯. 


இடைச்சுரத்து எழிலி உரைத்தென மார்பின்‌ 
குறும்பொறிக்‌ கொண்ட சாந்தமொடு 
நறுந்தண்‌ ணியன்கொல்‌ நோகோ யானே... 


(சோ...ள்‌.) மரம்‌ .தலை மணந்த நனந்தலைக்‌ கானத்து 
அலக்தலை ஜெமையத்து இருந்த குடிஜை - மரங்கள்‌ மிக கெருவ்‌ 
கப்‌ பொருந்திய இடமகன்ற காட்டின்கண்ணே வாடிய ஜஞெமை 
யின்‌ மீ.இருக்‌ த பேராந்தை; பொன்‌ செய்‌ கொல்லனின்‌ இனிய 
௦;களிர்ப்ப- பொற்‌ கொல்லன்‌ ௦ தாழில்‌ செய்வத னெழுகின்ற 
ஒலிபோலஇனியவாய்ஓலியாநிற்ப; பெய்ம்‌ மணி ஆர்க்கும்‌ இழை 
கிளர்‌ நெடுந்தேர்‌ நேமி - பூட்டிய மணிகளொலிக்கும்‌ அருங்‌ 
கலம்‌ விளங்யெ தேதரினுருள்‌; வன்பால்‌ முரம்பில்‌ அதிர - சுரததி 
னுள்ள மேட்டு நில,த்தின்கண்‌ அதிர்ந்து செல்லாகிற்ப; பனிக்‌ கடு 
நாள்‌ சென்‌ றினை - முன்பு இத்தோன்றல்‌ முன்பனி நாளிலே 
சென்றனன்‌; இடைச்சுரத்து ஏழிலி உரைத்து என-இப்‌ 
பொழுது சுர,த்தடையே மோசம்‌ எழுந்து உலாயதெனக்கொண்டு 
கார்ப்பருவம்‌ வந்‌திறுத்ததென ; மார்பின்‌ குறும்‌ பொறிக்‌ 
கொண்ட சாந்‌,தமொடு நறுந்‌ கண்ணியன்கொல்‌ - தன்‌ காதலியை 
ஆற்றுமாறு மீள்வானாஇக்‌ தன்‌ மார்பிற்‌ குறிய புள்ளிகளமைந்‌ 5 
பூசிய சாம்‌,த,த்‌இனுங்‌ காட்டில்‌ நறிய குளிர்ச்சியுடையனாய்‌ வாரா 
நின்றான்‌ கண்டீர்‌ !; வாழிய யான்‌ நோகோ - இவன்‌ வாழ்வானாக / 
யான்‌ இதற்கு கோவே?னோ 2 நோவேனல்லேன்‌ / மகிழ்வேன்‌ மன்‌ ; 
or - அ. ச 

(வி-ம்‌.) அலைந்தலை - துன்பம்‌; நீரின்றி வாடிய ஜெமைக்கு 
அடைமொழியாயிற்று, 9 தளிர்‌ த்தல்‌ - ஒலித்தல்‌. வன்பால்‌ - பாலை. 
உரைத்தல்‌ - உலாவல்‌. மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - மகிழ்தல்‌. 

(௨) உரை:--[ இணை - குறிஞ்சி ] நென்னல்‌ என்பாற்‌ குறையுற்‌ 
அக்‌ கையுறை ஈந்துவிட்டுச்‌ சென்ற தலைமகனாவான்‌ இடைச்சுரத்து 
மேகம்‌ இயங்கிய மழை பெய்தாற்போலக்‌ குளீர்ச்சியு ற்றவனாய்‌ இன்று 
மீண்டும்‌ வாரா நின்றான்‌; யான்‌ வன்சொல்லாற்‌ குறை நயப்பித்துவிட்‌ 
டமையால்‌ இனி இறைவியை முயங்கி வாழ்வானாக; இதற்கு யான்‌ 
நோவேனல்லேன்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயன்‌ - தோழி தானே 
மகழ்ந்துரைத்தல்‌. 

(பெரு - ரை.) இரண்டாந்துறை “'வன்சொல்லால்‌ குறையப்‌ 
பித்த தோழி தந்தளித்ததாஉமாம்‌ ” என்றும்‌ காணப்படுகின்றது. 

இனி இரண்டாவது துறைக்கு, நீ அவனை ஏலாவிடின்‌ அவன்‌ 
மீண்டும்‌ வருகின்றிலன்‌. நீ உடன்படாமையின்‌ அவன்‌ தன்‌ தேரைச்‌ 
செலுத்தி வன்பால்‌ முரம்பில்‌ நேமி அதிரச்‌ சென்றான்மன்‌ / டைச்‌ 
சுரத்தே மழை துளித்து மார்பில்‌ குறும்‌ பொறிக்கொண்ட 
குளிர்ச்சியை யுடையன்‌ ஆவனோ ஆகானே / அவன்‌ நிலைமை கருதி 
யான்‌ நோகுவல்‌ என்று தலைவி கேட்டபத்‌ தனக்குட்‌ கூறியதாக நுண்ணி 
திற்‌ பொருள்‌ கோடல்‌ நன்று. (௨௬௪), 


௬௬௪ நற்றிணை நானூறு 


௩௯௫. அம்மூவனர்‌ 

திணை: நெய்தல்‌. 

துறை: இது, ஈலந் தொலைந்தது. 

(திஃ ம்‌.) என்பது, **வரைவுடன்‌ பட்டோற்‌ கடாவல்‌ வேண்டி 
னும்‌ "' (தொல்‌. பொ, ௧௧௪) என்ற விதிப்படி தலைவி கொடுஞ்சொற்்‌ 
கூறி வரைவுகடாவ வேண்டிய வழி அதனையறிந்த தோழி தலைமகனை 
நெருங்கி ** அன்பனே, நீ அயலான யிராகின்றனை; எமக்கு யாராந்‌ 
தன்மையை; நின்னால்‌ யாம்‌ நலனழிந்தேம்‌; அதனைத்‌ தந்து அப்பாற்‌ 
செல்லுவாயாக '' என்று உள்ளுறையால்‌ வேற்றுவரையவு நேர்ந்ததுங்‌ 
கூறி வரைவு கடாவாகிற்பது. 

(இ-ம்‌.) (துமைவிளக்கத்திம்‌ கூறப்பட்டது.) 

யாரை எலுவ யாரே நீயெமக்கு 

யாரையும்‌ அல்லை நொதும லாளனை 
அனைத்தாற்‌ கொண்கஎம்‌ இடையே நினைப்பின்‌ 
கடும்பகட்டு யானை நெடுந்தேர்க்‌ குட்டுவன்‌ 

இ. வேந்தடு களத்தின்‌ முரசதிர்ந்‌ தன்ன 

ஓங்ககல்‌ புணரி பாய்ந்தாடு மகளிர்‌ 
அணிந்திடு பல்பூ மரீஇ ஆர்ந்த 
ஆபுலம்‌ புகுதரு பேரிசை மாலைக்‌ 
கடல்கெழு மாந்தை அன்னஎம்‌ 

௧௦, வேட்டனை ௮ல்லையால்‌ நலந்தந்து செல்மே. 


(சோ ள்‌.) எலுவ யாரை நீ எமக்கு யார்‌ - நண்பனே 7 
யாரை நட்பாகவுடையை ? நீ எமக்கு யாராந்‌ தன்மையுடையய 7 
யாரையும்‌ அல்லை கொதுமலாளனை - ஆராயின்‌ நட்புடையாரை 
யும்‌ போல்வாயல்லை / அயலானாயினை !; எம்‌ இடை நினைப்பின்‌ 
அனை த்தால்‌ - எம்மிட,ததில்‌ நீ கடந்து கொள்ளும்‌ இயலை ஆராயப்‌ ' 
புன்‌ அஃது அததனமையகேயாகும்‌; கடும்‌ பகட்டு யானை 
நெடுந்‌ தேர்க்‌ குட்டுவன்‌ - கடிய பகடாகிய யானையையும்‌ நெடிய 
கேரையுமுடைய குட்டுவன்‌; வேந்து அடு களத்தின்‌ முரசு 
அதிர்ந்து அனன - பகைவேந்தரைக்‌ கொன்ற போர்க்களத்தின்‌ 
கண்ணே அவனது வெற்றிமுரசு அதிர்ந்‌தாற்போன்ற ஒலியை . 
யுடைய; ஓங்கல்‌ புணரி பாய்ந்து ஆடும்‌ மகளிர்‌ - அலையுயர்ந்து 
வருகின்ற கடலிலே பாய்ந்து விளயாட்டயர்ந்து நீராடுமகளிர்‌; 
அணிந்து இடு பல்‌ பூ மரீஇ ஆர்ந்த ஆ - அணிந்து கழித்‌ தறிந்‌,த 
பலவாய மலர்களைப்‌ பொருந்திக்‌ இன்ற முதிர்ந்த பசு; புலம்‌ புகு 
கரு பேர்‌ இசை மாலை - மீண்டு தான்‌ உறைகின்ற புலத்துட்‌ 
புகாகின்ற பெரிய இசையையுடைய மாலைப்பொழுை எதிர்‌ 


மூலமும்‌ உரையும்‌ i சுடு 


கொள்ளுகின்ற ; கடல்‌ கெழுமாந்தை அன்ன எம்‌.- கடற்கரை 
யின்கண்‌. விளங்கிய மாந்தை ஈகர்போன்ற எம்மை; வேட்டனை 
அல்லை - விரும்பி யொழுகுவாயல்லையா,தலின ; நலம்‌ தந்து செல்‌- 
கின்னாலிழம்‌,த எமது நலனைக்‌ கொடுத்துவிட்டு அப்பாற்‌ செல்லு 
வாயாக! எ-று, 

(வி-ம்‌) அணிந்து இடு பூ- அணிந்து கழித்துப்‌ போகட்ட 
மலர்‌, 

உள்ளுறை :--மகளிர்‌ கழித்துப்‌ போகட்ட பூவை முதிர்ந்த பெற்‌ 

அம்‌ தின்னுமென்றது, நீ களவொழுக்கத்துக்கூடிப்‌ பின்பு கைவிட்ட 
தலைவியை ஏதிலார்‌ போந்து மணம்‌ நயவாநிற்ப ரென்றதாம்‌. மெய்ப்‌ 
யாடு - வெகுளி, பயன்‌ - ஈலந்‌ தொலைவுரைத்து வரைவு கடாதல்‌. 

(பெரு - ரை.) “கொண்க? என்னும்‌ விளியை ஏற்ற இடத்தில்‌ 
ஒட்டுக. இனி இச்செய்யுளைக்‌ கற்பாக்‌கி *மாணலர்‌ தாவென வகுத்தற்‌ 
கண்ணும்‌!" என்னும்‌ துறைக்குக்‌ காட்டினுமாம்‌. எனவே இதற்கு 
இருவகைக்‌ கைகோளும்‌ ஆம்‌. “ஈம்மிடையே நினைப்பின்‌! என்றும்‌ 
“வேந்தடு மயக்கத்‌து' என்றும்‌ பாடம்‌ “ஆ! என்றதற்கு முதிர்ந்த என்‌ 


அம்‌ அடை மிகையாம்‌. (௨௧௫) 
க்ளா. கத்த 
நிணை: குறிஞ்சி, 


துறை: இது, (௧) -இது, தோழி தலைமகனை வரைவுகடாயது, 

(து-ம்‌.) என்பது, வரையாது களவொழுக்கம்‌ நீட்டித்தானைத்‌ 
தோழி நெருங்‌5, 1மலைகாடனே | நின்மார்பால்‌ வருந்திய கோயை 
யாரிடம்‌ கூறுவேன்‌ ? பலகாலும்‌ இனியகூறி அருளாயாய்‌ நீ மயங்கா 
கின்றனை' என வரைந்து கொள்ளுங்‌ குறிப்புத்‌ தோன்ற வினாவா 
கிற்பது. 

(இ-ம்‌.) இதற்கு, **களனும்‌ பொழுதும்‌.....ஃ.ஃஃ அனைகிலை வகை 
யான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌!" (தொல்‌. கள, ௨௩) * என்னும்‌ வி 
கொள்க. 

துறை: (௨) வரைவுணர்த்தப்பட்டு ஆற்றாளாய்ச்‌ 
அமாம்‌. 


சொல்லிய 


(௩) இரவுக்குறி மறுத்ததாஉமாம்‌. 

என்பன வெளிப்படை. (உரை மூன்றற்கு மொக்கும்‌.) 
பெய்‌ துபோகு எழிலி வைகுமலை சேரத்‌ 
தேன்‌ தூங்கு உயர்வரை அருவி ஆர்ப்ப 
வேங்கை தந்த வெற்பு அணி நன்னாள்‌ 
பொன்னின்‌ அன்ன பூஞ்சினை துழைஇக்‌ 

இ. கமழ்தாது ஆடிய கவின்பெறு தோகை 

பாசறை மீமிசைக்‌ கணங்கொள்பு ஞாயிற்று 


௬௭௭ நற்றிணை கானூறனு 


உறுகதிர்‌ இளவெயில்‌ உண்ணும்‌ காடன்‌ 
நின்மார்பு அணங்கிய செல்லல்‌ அருகோய்‌ அ 
யார்க்குநொந்து உரைக்கோ யானே பன்னாள்‌ 

8௦. காமர்‌ நனிசொல்‌ சொல்லி 
ஏமமென்று அருளாய்‌ நீமயங்‌ கனையே. 


(சோ-ள்‌.) பெய்து போகு எழிலி வைகு மலை சேர... 
மழையைப்‌ பெய்தொழிந்து செல்லும்‌ மேகமெல்லாம்‌ தாம்‌: 
முன்பு தங்கியிருக்‌, த மலையின்கண்ணே சென்று தங்காகிற்ப; தேன்‌ 
அரங்கு உயர்வரை அருவி _ஆர்ப்ப - தேனிறால்‌ தூங்குகின்ற 
உயர்ந்த வெற்பினின்று அருவி ஆரவாரித்து வீழாகிற்ப; வேங்கை 
கந்த வெற்பு அணி ஈல்காள்‌ பொன்னின்‌ அன்ன பூஞ்‌ சுளை 
அழை - வேங்கைமரங்கள்‌. மலாம்த அழகிய மலையில்‌ நல்ல 
நாட்காலைப்‌ பொழுதிலே பொன்போன்ற பூக்களையுடைய இக்யி' 
லிருந்து அளாவி ; கமழ்‌ தாது ஆடிய கவின்பெறு கோகை-கறு 
மணம்‌ வீசும்‌ மகரந்குத்இல்‌ அளைந்து அழகு. பெற்ற மயில்‌ ; பாசு 
அறை மீமிசைக்‌ கணம்‌ கொளபு - பசிய கற்பாறையி ஸனுச்சிமீது: 
தன்‌ கூட்டத்தோடு கூடி; ஞாயிற்று உறு கதிர்‌ இள வெயில்‌ 
உண்ணும்‌ காடன்‌ - ஆத்‌. தனது மிக்க கதிரையுடைய இளவெயி 
லைத்‌ துய்க்கன்ற மலைகாடனே /; நின்‌ மார்பு அணங்கெ செல்லல்‌ 
அருநோய்‌ யான்‌ யார்க்கு நொந்து உரைக்கோ - நினது மார்பி 
னால்‌ வருகதப்‌ பெற்ற இன்னாமை நீங்குதற்கரிய காமகோயை 
யான்‌ யாரிடத்து கொந்து கூறாகிற்பேன்‌ 7; பல்‌ காள்‌ ஈனி சொல்‌ 
காமர்‌ சொல்லி ஏமம்‌ என்னு அருளாய்‌ - நீ வந்து புணரும்‌ பல 
நாளும்‌ மிக இனிய வார்‌,கைககக£ யான்‌ விரும்பும்படி சொல்லி 
இங்கனம்‌ கூறியவழி நடத்தல்‌ இவட்குக்‌ காப்புடைத்தாகு 
மென்று அருளாயாய்‌ ; .நீ மயகஇனை!- நீ மயக்கமுறாகின்றனை ; 
இதனை யான்‌ யார்க்கு நொந்து கூறாகிற்பேன்‌ ; எ- அ. 

(வி- ம்‌.) வேங்கை தந்த பூஞ்சினை யெனக்‌ கூட்டுக. 

கின்னிற்‌ பிரியேன்‌, பிரியின்‌ ஆற்றேனென்றா னாதலின்‌, நனிசொற்‌ 
சொல்லினை யென்றாள்‌. பிரியின்‌ இறந்துபடுமென்று கருதி வரைந்தாய்‌ 
அல்லையென்பாள்‌ அருளா யென்றாள்‌. 

உள்ளுறை:--மயில்‌ வேங்கை மலரின்‌ தாதில்‌ அளைந்து தன்‌ 
கூட்டத்தொடு சேர்ந்து ஞாயிற்றின்‌ இளவெயில்‌ உண்ணுமென்றது, நீ 
தானும்‌ இவளை மணந்து இன்பம்‌ நுகர்ந்து கின்‌ சுற்றத்‌ தொடு கெழுமி 
இல்லறம்‌ நிகழ்த்தற்பாலை யென்றதாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌. 
பயன்‌ - வரைவுகடாதல்‌. 

(பெரு - ரை.) யான்‌ ீனக்குப்‌ பன்னாள்‌ காமர்‌ நனிசொல்‌ சொல்‌ 
லீயும்‌ நீ மயங்கேை ஏமம்‌ என்று அருளாய்‌ என்றியைத்தல்‌ நன்றுஃ 


(௩௬௬) 


மூலமும்‌ உரையும்‌ சள 


௩௯௭௪. அம்மூவனார்‌ 
திணை: பாலை, 
திறை: இது, பிரிவிடை ஆற்றாளாகி நின்ற தலைமகளை வற்புரு: 
நின்ற தோழிக்கு ஆற்றுவல்‌ என்பதுபடச்‌ சொல்லியது. ்‌ 

(து -ம்‌.) என்பது, தலைமகன்‌ வினைவயிற்‌ பிரிந்தான்‌ குறித்த 
பருவத்து வந்தில னென்பதறிந்து வருந்திய தலைமகளைத்‌ தோழி ஆற்றி 
யிருக்குமாறு கூ றக்‌ கேட்ட தலைமகள்‌, “என்னைக்‌ காதலன்‌ பிரிந்து கை 
விடுதலின்‌ யான்‌ இறந்துபடுதற்‌ கஞ்சினேனில்லை ; இறந்து வேறொரு, 
பிறப்பாய்விடின்‌ அப்பொழுது அவனை மறக்க நேரிடுமோவென்‌ நஞ்சு 
ஜன்றேன்‌' என நொந்து கூறாநிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, “கொடுமை யொழுக்கர்‌ தோழிக்‌ குரியவை... 
படு ஆவயின்‌ வரூஉம்‌ பல்வேறு நிலையினும்‌!' (தொல்‌. கள. ௬) என்பா 
தனாற்‌ கொள்க. - 

தோளும்‌ அழியும்‌ நாளும்‌ சென்றென 
நீளிடை அத்தம்‌ நோக்கி வாள்‌ அற்றுக்‌ 
கண்ணுங்‌ காட்சி தெளவின என்நீத்து 
அறிவு மயங்கிப்‌ பிறிதா இன்றே 

௫. நோயும்‌ பேரும்‌ மாலையும்‌ வந்தன்று 

யாங்கா குவென்கொல்‌ யானே ஈங்கோ 
சாதல்‌ அஞ்சேன்‌ அஞ்சுவல்‌ சாவின்‌ 
பிறப்புப்பிறி தாகுவ,து ஆயின்‌ 
மறக்குவேன்‌ கொல்லென்‌ காதலன்‌ எனவே. 

(சோ ள்‌.) காளும்‌ சென்றென - காதலன்‌ வருவதாகச்‌ 
கூறிய பருவன்‌ சென்றொழிர்‌,த,தனால்‌ ; தோளும்‌ அழியும்‌ - என்‌ 
கோளும்‌ வாட்டமடையும்‌ ; .நீள்‌ இடை அத்தம்‌ நோக்கி வாள்‌ 
அற்ணறுக கண்ணும்‌ காட்சி தெளவின - நீண்ட நெறியையுடைய 
சுரகீதுவழியை நோக்கி நோக்கி ஒளியற்று என்‌ கண்களும்‌ 
காணு தற்குரிய பொலிவழிந்‌தன ; அறிவு என்‌ நீத்து மயங்கிப்‌ 
பிறிது ஆகின்று - எனது அறிவும்‌ என்னைக்‌ கையிகந்து மயக்க 
மடைந்து வேருகாநின்றது ; நோயும்‌ பேரும்‌ - நோயை வைத்து 
உயிர்‌ நீங்கா,தாகலின்‌ அந்தநோயுங்‌ காடேறிச்‌ சென்றொழியாகின்‌ 
றது ; மாலையும்‌ வந்தன்று - உயிரைப்‌ பெயர்த்தற்குரிய மாலைப்‌ 
பொழுதும்‌ வந்து இறுத்து விட்டது ; யான்‌ யாங்கு ஆகுவென்‌ 
கொல்‌- இனியான்‌ எவ்வண்ணமாவேனோ? அறிந்திலேன்‌ ; ஈங்குசு 
சா,தல்‌ அஞ்சேன்‌ -. இவ்வுலகத்தில்‌ பிறந்தோர்‌ இறப்பரென்பது 
உண்மையானே அம்‌,த இறப்பு வற்ததேயென்னு யான்‌ அஜ்சுகிற்‌ 
பேனல்லேன்‌ ; சாவின்‌ - அவ்வாறு இறந்துழி; பிறப்புப்‌ பிறிது 
ஆகுவது ஆயின்‌ என்‌ காதலன்‌ மறக்குவேன்‌ கொல்‌ என 


சூ நற்றிணை காலூனு 


அள்சுவல்‌ - எனது இஸ வரும்‌ பிறப்பு மக்கட்‌ பிறப்பின்றி 
வேறொரு பிறப்பாக மாறிவிடின என்‌ காதலனை அப்பொழுது 
மறப்ப) வென்று அவவொன்றனுக்கே யான்‌ அஜ்சாகிற்‌ 
பேன்‌; எ-று. 


(வி-ம்‌. நோயும்‌ பேருமென்றது, இறக்குமுன்‌ கோய்‌ காடேறிற்‌ 
மென்னும்‌ வழக்கு, தெளவல்‌ - பொலிவழிதல்‌, பிறப்புப்‌ பிறிதாகு 
வது மக்கட்‌ பிறப்‌ பின்றி விலங்கு, பறவை முதலாகிய பிறப்பினுட்‌ 
பிறத்தல்‌. இது, கலக்கம்‌, இவ்வாறே ““என்கண்ணே, கோக்க 
நோக்‌ வாளிழந்‌ தனவே ” என்றார்‌ கேள்வனைப்‌ பிரிந்து வருந்திய 
வெள்ளிவீதியார்‌. (குறுந்தொகை - ௪௪.) 


ஏனையவற்று லெய்துந்‌ துன்பத்தா லுய்ந்தாலும்‌ இனி வரும்‌ மாலை . 


வருத்தலால்‌ உய்யேனென்னுங்‌ குறிப்பால்‌ மாலையும்‌ வந்த ?தன்றாள்‌. 
கிமய்ப்பாடு - அழுகை, பயன்‌ - அயாவுயிர்த்தல்‌. 
(பெரு - ரை.) உண்மையான காதலின்‌ ஆழத்தை இச்செய்யுள்‌ 
அழகாக எடுத்துக்‌ காட்டுதல்‌ காண்க. இவ்வினிய செய்புட்‌ கருத்‌ 
தாடு, 


₹* துறக்கப்‌ படாத உடலைத்‌ துறந்துவெந்‌ தூதுவ?ராடு 
இறப்பன்‌ இறந்தால்‌ இருவிசும்‌ 3பறுவன்‌ ஏறிவந்து 
பிறப்பன்‌ பிறந்தால்‌ பிறையணி வார்சடைப்‌ பிஞ்ஞகன்‌ பர்‌ 
மறப்பன்‌ கொ லோஎன்மென்‌ னுள்ளங்‌ கிடந்து மறுகிடுமே"' 
என வரும்‌ ஆளுடைய அரசர்‌ இருப்பாட்டையும்‌ (௪. ௧௧௨. ௮) 
நினைக. ்‌ (௨௯௬௭) 


௩௯௮. உலோச்சனார்‌ 
திணை: நெய்தல்‌. 


துறை: இது, முன்னுறவுணர்ந்து பகற்குறி வந்து மீளும்‌ தலை 
மகனை நீயே இவளது தன்மையை ஆற்றுவீயெனத்தோழமி சொல்லியது. 

(து-ம்‌.) என்பது, பிரியின்‌ உயிர்வாழாளென முன்னமே அறிந்து 
வைத்தும்‌ மணம்புரியாது களவொழுக்கம்‌ மேற்கொண்டு பகற்குறி 
வந்து மீளூந்‌ தலைமகனைத்‌ தோழி நெருங்கிச்‌ சேர்ப்பனே / நேற்றைப்‌ 
பொழுதில்‌ யாம்‌ கானலின்‌ கண்ணை விளையாட்டயர்ந்து 
மீளுங்காலை *மாலைவந்‌ திறுத்தது மகளிரும்‌ ஊர்வயி னேகினர்‌, யாமும்‌ 
போவோம்‌ வாராய்‌” என்று யாம்‌ கூற நின்காதலி எதிர்மெ. ழி கொடா 
ளாய்‌ நீ புரிர்ததனை நினைந்து மாறாது அழுது நின்றனள்‌ ; இன்னதொரு 
தன்மையுடையாளை நீயே ஆற்றுவித்துச்‌ செல்வாயென்று வரைவு 
தோன்றக்‌ கூறாகிற்பது. 


(இ-ம்‌.) இதன, **களனும்‌ பொழுதும்‌............ அனைநிலை 
வகையான்‌ வரைதல்‌ வேண்டினும்‌” (தொல்‌. கள ௨௨) என்பதனால்‌ 
கொள்க. 

உருகெழு தெய்வமும்‌ கரந்துறை யின்றே 
விரிகதிர்‌ ஞாயிறுங்‌ குடக்குவாங்‌ கும்மே 


மூலமும்‌ உரையும்‌ ௬௬௯: 


நீரலைக்‌ கலைஇய கூழை வடியாச்‌ 
சாஅய்‌ அவ்வயிறு அலைப்ப உடனியைர்‌ து 

௫. ஓரை மகளிரும்‌ ஊரெய்‌ தனரே 
பல்மலர்‌ நறும்பொழில்‌ பழிச்சி யாம்முன்‌ 
சென்மோ சேயிழை என்மனம்‌ அதனெதிர்‌ 
சொல்லாள்‌ மெல்லியல்‌ சிலவே நல்லகத்‌து 
யாணர்‌ இளமுலை நனைய i 

௧௦. மாண்‌ எழில்‌ மலர்க்கண்‌ தெண்பனி கொளவே. 


(சோ - ள்‌.) உரு கெழு தெய்வமும்‌ கரந்து உறை இன்று - 
அச்சன்‌ செய்கன்ற அணங்கும்‌ மறைந்‌துறையா தபடி இயங்கா 
நிற்கும்‌; விரி கதிர்‌ ஞாயிறும்‌ குடக்கு வாங்கும்‌ - விரிந்த கதி 
ககாயுடைய ஆதித்த மண்டிலமும்‌ மேலைத்திசையிலே சென்று: 
மறையாகிற்கும்‌ ; ஓரை மகளிரும நீர்‌ அலைச்‌ கலைஇய கூழை 
வடியாச்‌ சாஅய்‌ ௮ வயிறு அலைப்ப உடன்‌ இயைந்து ஊர்‌ எய்தி: 
னர்‌ - ஓரையாடிய மகளிர்‌.தாமும்‌ நீர்‌ அலைத்‌,தலாலே கலைந்த கூற்‌ 
கலைப்‌ பிழிந்து வடித்துத்‌ துவட்சியுற்று அழயெ வயிற்றில்‌ 
அறைந்‌ தகொண்டு ஒருசேக்கூடித்‌ தம்மூர்‌ புகுவாராயினர்‌ ; 
யாம்‌ பல்‌ மலர்‌ ஈறும்‌ பொழில்‌ பழிச்சி முன்‌ சென்ம்‌ சேயிழை 
என்றனம்‌ - அன்னதொரு பொழுதில்‌ யாம்‌ பலவாய மலர்கள்‌ 
யுடைய நறிய சோலையிட,த்தே நின்‌ காதலியைப்‌ பாராட்டிச்‌ 
'சேமிழாய்‌ / யாம்‌ முன்னே செல்லா நிற்போம்‌ வாராய்‌ !' என்று 
கூறினேமாக ; மெல்‌ இயல்‌ - அங்கனம்‌ கூறுதலும்‌ மெல்லிய: 
சாயலையுடைய அவள்‌ ; ஈல்‌ அகத்து மாணர்‌ இள முலை ஈனைய - 
தன்‌ நல்ல மார்பின்கண்ணே காணுக்தோறும்‌ புதியனவாக,க 
தோன்றுகின்ற இளய கொங்கைமுகடு ஈனையும்படி ; மாண்‌ எழில்‌ 
மலர்க்கண்‌ தெள்‌ பனி கொள - மாட்சிமைப்பட்ட குளிர்ந்த 
கண்கள்‌ கெளிம்‌,த நீர்கொண்டு வடியாகிற்ப ; அதன்‌ எதிர்‌ - 
யாம்‌ கூறியதற்கு எதிர்‌ ; லெ சொல்லாள்‌ - சிலவாய மொழியுக்‌ 
கூறினாளில்லை ஆதலின்‌; இன்னதொரு தன்மையுடையாளை நீயே 
ஆற்றுவித்துச்‌ செல்வாயாக! எ... 


(வி-ம்‌ உருகெழு தெய்வம்‌ - பேயும்‌ பூதமும்‌ நீரையப்‌ பாலரும்‌ 
அணங்குதல்‌ தொழிலராகய சவந்தின்‌ பெண்டிர்‌ முதலாயிலஓரும்‌ பிறகு. 
மாம்‌. வடித்தல்‌ - ஈரம்புலரத்‌ துவட்டுதல்‌. வயிறலைத்தது - நீரலைத்‌ 
தலாற்‌ கூந்தல்‌ ஈனைந்தமை பற்றி, அழுதது - பிரியாது உறையும்படி 
வரைந்து கொண்டான்‌ இல்லையே யென்பதனால்‌, 


மெய்ப்பாடு - பெருமிதம்‌. பயள்‌ - தலைமகளது ஆற்றாமை கூறி: 
வரைவுகடாதல்‌. (௬௧௮) 


ளு நற்றிணை கானூறு 


௩௯௯. தொல்கபிலர்‌ 
தினை: குறிஞ்சி, 


திறை: (௧) இது, நெடுங்காலம்‌ வந்தொழுக ஆற்றாமை வேறுபட 
ஸின்ற தலைமகளைத்‌ தோழி எம்பெருமான்‌ இதற்காய நல்லது புரியு 
மென்று தலைமகன்‌ சிறைப்புறத் தானாகச்‌ சொல்லிய து. 

(நு-ம்‌.) என்பது, தலைமகன்‌ நெடுங்காலம்‌ வரைந்து கொள்‌ 
ளாது களவின்வழி வந்து ஒழுகலும்‌ அது பொறாது வேறுபாடெய்திய 
கலைமகளருகிலே தோழி சென்று “நீ வருந்தாதே கொள்‌ ; தலைமகன்‌ நீ 
வருந்துவது அறிந்தால்‌ இதற்கு இயைந்தவாறு செய்வன்‌” என்‌ 
யாள்‌, சிறைப்புறத்தானாகிய அவன்‌ கேட்டு விரைய வரையும்படி 
“மலைநாடன்‌ தானே நயந்து வரத்‌ தகுந்த பெருமையையுடையை 
யென்பதை நீனது நெற்றியினழகு தராநிற்குமன்றோ' என்று சூழ்ந்து 
கூறுறிற்பது, 

(இ-ம்‌.) இதுவுமது. 

துறை: (௨) இதற்காய நல்லது புரியும்‌ பெருமான்‌ திறம்‌ 
வேண்டு மென்றாற்குத்‌ தலைமகன்‌ சொல்லியதூஉமாம்‌. 

(து-ம்‌.9) என்பது, வெளிப்படை. (உரை தலைமகள்‌ கூற்றாகக்‌ 
கொள்ள இரண்டற்கும்‌ ஓக்கும்‌.) 

(இ-ம்‌.) இதனை, “மறைந்தவற்‌ காண்டல்‌ ” (தொல்‌. கள. ௨௦) 
னன்லும்‌ நாற்பாவின்கண்‌ *அன்னவும்‌ உள'' என்பதனாற்‌ கொள்க. 

அருவி ஆர்க்கும்‌ பெருவரை .அடுக்கத்துக்‌ 
குருதி ஓப்பின்‌ கமழ்பூங்‌ காந்தள்‌ 
வரியணி சிறகின்‌ வண்டுண மலரும்‌ 
வாழையஞ்‌ சிலம்பின்‌ கேழல்‌ கெண்டிய 
ஓ. நிலவரை நிவந்த பலவுறு திருமணி 
ஒளிதிகழ்‌ விளக்கத்து ஈன்ற மடப்பிடி 
களிறுபுறங்‌ காப்பக்‌ கன்றொடு வதியும்‌ 
மாமலை நாடன்‌ நயந்தனன்‌ வரூஉம்‌ 
பெருமை உடையள்‌ என்பது 
௧௦. தருமோ தோழிநின்‌ திருநுதற்‌ கவினே. 
(சோ.ள்‌., தோழி நின்‌ திருநுதல்‌ கவின்‌ - தோழி! 
கின்‌ சிறப்புடைய நெற்றியின்‌ அழகானது ; அருவி ஆர்க்கும்‌ 
பெருவரை அடுக்கத்து - அருவியொலிக்கன்ற பெரிய மூங்கில்‌ 
மிக்க சாரலில்‌ ; குருதி ஓப்பின்‌ கமழ்‌ பூங்‌ காந்தள்‌ வரி அணி றெ 
இன்‌ வண்டு உண மலரஞாம்‌ - இரத்தம்‌ போன்ற கமழ்கின்ற காந்‌ 
தனம்பூ வரிகள்‌ பொரும்‌திய அழயெ சிற்கையுடைய வண்டுகள்‌ 
உண்ணும்படி மலராகின்ற ; அம்‌ சிலம்பில்‌ - அழயெ கிலம்பின்‌ 


மூலம்‌ உரையும்‌ ர்க 


கண்ணே ; கேழல்‌ கெண்டிய கிலவரை நிவர்‌,த பலஉறு இருமணி 
ஒளிதிகழ்‌ விளக்கது .. பன்றி பறித்‌தலானே நிலத்திலே இடந்து 
வெளியிற்‌3பாந்து விளங்கிய பலவாய மிக்க அழிய மணிகளின்‌ 
ஒளிவிடுகன்ற விளக்கத்இிலே ; ஈன்ற மடப்பிடி. களிறு புறங்‌ காப்‌ 
யக கன்றொடு வதியும்‌ - கன்றையீன்ற இளைய பிடியானை தன்னைக்‌ 
களிற்றியானை அயலிலே காத்துநிற்பத்‌ தன்‌ கன்றொடு வதியா 
கிற்கும்‌ ; மா மலை நாடன்‌ - கரிய மலை காடன்‌ ; நயந்‌தனன்‌ வரூஉம்‌ 
பெருமை உடையள்‌ என்பது தரும்‌ - தானே -விரும்பினனாகி 
வருகின்ற பெருமையுடையள்‌ என்பதைத்‌ தராநிற்குமன னா 2 
அங்கனந்‌ தருமாதலின்‌ அதனை வேறுபடுத்துக்‌ கொள்ளாது 
விரைய வரையுங்காண்‌ ; எ - று. 

(வி-ம்‌.) நினது நெற்றியினழகு மலைகாடனைத்‌ தானே மணம்‌ 
புரீந்த கூட்டுவிக்குமென்ப து. 

உள்ளுறை: மணிவிளக்கத்து ஈன்ற பிடியானை களிறு புறங்‌ 
காப்பக்‌ கன்றொடுவதியு மென்றது, ' நின்னை மலைகாடன்‌ வரைந்து, 
இல்லறம்‌ நிகழ்த்த அவனது மாளிகையில்‌ நீ புதல்வரை யீன்று நின்‌ 
காதலன்‌ நின்னைப்‌ பாதுகாப்ப மக்களொடு மகிழ்ந்து வைகுவை 
காணென்றதாம்‌. 

இறைச்சி:--வண்டுவந்‌ துண்ணக்‌ காந்தள்‌ மலருமென்றது, காதலன்‌ 
கின்‌ நலனை நுகரவருங்கால்‌ நீ வெருது மதிழ்ந்துறைவாயாக வென்ற 
தாம்‌. மெய்ப்பாடு - பெருமிதம்‌, பயன்‌ - தலைவியை ஆற்றுலித்தல்‌, 

(பெரு - ர.) இர்செய்யுளைத்‌ தலைவி கூற்றாக்குங்கால்‌ “தாயத்தி , 
னடையா.........என்னும்‌ (தொல்‌. பொருளியல்‌. ௨௭) நூற்பாவின்கண்‌ 
“புல்லுவவுள' என்ற இலேசானே சிறுபான்மை தலைவி தன்னுறுப்‌ 
பினைத்‌ தோழி யுறுப்பாகக்‌ கோடலும்‌ உண்டெனச்‌ கொண்டு இதன்‌ 


கண்‌ தலைவி தன்‌ நுதலையே சில மர.நுதல்‌ என்றாளாகக்‌ கொள்க, 
(௩௨௯௩) 


be 
௪௦௦. ஆலங்குடி வங்கனு 


திணை: மருதம்‌. 

துறை: இது, பரத்தை தலைவனைப்‌ புருழ்ந்தது, . முன்பு நின்று 
யாதோ புகழ்ந்தவாறெனின்‌ நின்‌ இன்று அமையாம்‌ என்‌ று சொன்னமை 
யான்‌ என்பது. 

(தி- ம்‌.) என்பது, பரத்தையானவள்‌ தன்னைப்‌ பிரிகின்ற தலை 
வனை நெருங்‌இ, ஊரனே / நீயின்றி யானிருப்பேனாகில்‌ இவ்விடத்தில்‌ 
என்ன பிழைப்பிருக்கறது? சிறந்த நட்போடளாய்‌ என்னெஞ்சி 
னின்று நீங்க அறிந்தா யல்லை; நீ உளனா யிருத்தலானே யானும்‌ 
உளேன்‌ ஆவேனெனப்‌ புகழ்ந்து கூறாஙிற்பது. 

(இ- ம்‌.) இதனை, “புல்லுதன்‌ மயக்கும்‌” (தொல்‌. கற்‌, ௧௦) 
என்னும்‌ நூற்பாவின்கண்‌ *இவற்றொடு பிறவும்‌' என்பதன்கண்‌ அமைத்‌ 
அக்‌ கொள்க. 1 ்‌ 


௬எ௨ நமறி¥ணை மானூறு 


வாழைமென்‌ தோடு வார்புறுபு ஊக்கும்‌ 
கெல்விலா கழனி நேர்கண்‌ செறுவின்‌ 
அரிவனர்‌ இட்ட சூட்ட.யல்‌ பெரிய 
இருஞ்சுவல்‌ வாளை பிறழும்‌ ஊர 

௫. நின்‌இன்று அமைமுவென்‌ ஆயின்‌ இவண்நின்று 
இன்னா நோக்கமொடு எவன்பிழைப்பு உண்டோ 
மறங்கெழு சோழர்‌ உறந்தை அவையத்து 
அறங்மகெட அறியாது ஆங்குச்‌ சிறந்த 
கேண்மையொடு அளைஇ நீயே 

௧௦. கெடுவறி யாய்‌என்‌ நெஞ்சத்‌ தானே 


(சோ ள்‌.) வாழை மெல்‌ கோடு வார்‌ உறுபு ஊக்கும்‌ - 
வாழையின்‌ மெல்லிய காற்றின்‌ நுனியில்‌ நாலும்‌ பூவை நிலத்து 
னின்று ஓங்கி வளர்ந்துற்று அசையச்‌ செய்கின்ற ; நெல்விள 
கழனி கண்‌ நேர்‌ செறுவின்‌ - நெற்கதிர்‌ விளையாநின்ற வயலிலே 
கண்ணுக்கு இனிய சேற்றில்‌) அரிவனர்‌ இட்ட சூட்டு அயல்‌ - 
கதிரறுக்கும்‌ மள்ளர்‌ ௮று,தீதுப்‌ போகட்ட அரிச்குட்டின்‌ பக்கது. 
இல்‌; பெரிய இருஞ்சுவல்‌ வாளை பிறழும்‌ ஊர - பெரிய கரிய 
பிடரையுடைய வானளைமீன்‌ பிறழாகிற்கும்‌ ஊரனே /; நின்‌ இன்று 
அமைகுவென்‌ ஆயின்‌ - நீயின்றி யான்‌ பொருக்தஇயிருப்‌பேனாயின்‌ ; 
இவண்‌ நின்னு இன்னா நோக்கமொடு எவன்‌ பிழைப்பு உண்டு - 
இங்கு கின்று இனிமையைக்‌ தராத நோக்கத்துடனே என்ன 
பிழைப்புண்டு 2 யாதுமில்லை /; மறம்‌ கெழு சோழர்‌ உறந்தை. 
அவையத்து - ஆதலின்‌ மறம்‌ பொருந்திய சோழரது உறையூர்ச்‌ 
கண்‌ அவைக்கள த்து ; அறம்‌ கெடல்‌ அறியாது ஆங்கு - அறம்‌ 
கெடவறியாது நின்னு நிலைபெற்றாுற்‌ போன்று; நீ இறந்த 
கேண்மையொடு அளைஇ என்‌ நெஞ்சத்தான்‌ கெடு அறியாய்‌- 
நீதான்‌ இெந்த நட்புடனே அளாவி என்னெஞ்சினின்று நீங்கும்‌: 
தன்மையைக்‌ கற்றறிந்‌ தா யல்லை/ அ,தனால்‌ நீ உளனாயிருப்பின்‌ 
யான்‌ உளனாவேன்‌ காண்‌ !; எ- அ. 


(வீ-ம்‌.) கேர்கண்‌ .செறு- கண்ணுக்கினிப செறு. சுவல்‌ - 
பிடர்‌. உறுபு ஊக்கும்‌. ஊக்குதல்‌ - அசைத்தல்‌. 


உள்ளுறை:--வாழையினது பூவை அசைக்‌ன்றனவா திய வயலி ௨ 
உண்டாகும்‌ நெற்கதிர்களை மள்ளர்கள்‌ அறுத்து போகட்ட அரிச்சூட்‌ 
டின்‌ அயலின்கண்ணே வாளை பிறழுமென்ற து, தலைவியின து பெஞ்சை 
வருத்துன்றனவாூய காதற்‌ பரத்தையின்‌ செய்கைகளை வாயில்கள்‌ 
அடக்க அவன்‌ கெஞ்சிலே தலைவன்‌ விளங்கலாயினு னென்பதாம்‌. 
மெய்ப்பாடு - உவகை. பயன்‌ - தலைவனைப்‌ பரத்தை புகழ்தல்‌. (௪௦ 


மூலமும்‌ உரையும்‌ ௬௭௩. 


“இத்தொகை ஒன்பதடிச்‌ சிறுமையாகப்‌ பன்னிரண்டடிகாறும்‌ 
உயரப்பெற்றது ; இத்தொகை தொகுப்பித்தான்‌ பன்னாடு தந்த 
பாண்டியன்‌ மாறன்‌ வழுதி.” 

நற்றிணை நானூறு மூறரும்‌ 
பின்னத்தூர்‌. ௮. நாராயணசாமி ஐயர்‌ அவர்கள்‌ 
எழுதிய 
உரையும்‌ விளக்கமும்‌ 
பெருமழைப்புலவர்‌. பொ. வே. சேரமசுந்தரலர்‌ அவர்கள்‌ 
எழுதிய 
இறக்கணாக்‌ குறிப்பும்‌ ஆய்வுரையும்‌ 
முற்றுப்பெற்றன. 


௩, கr—48 


பின்‌ இணைப்பு 


“ நெருநலு முன்னாள்‌ எல்லையும்‌ ஒருசிறைப்‌ 
புதுவை யாகலிற்‌ கிளத்தல்‌ நாணி 
நேரிறை வளை த்தோள்‌ நின்தோழி செய்த 
ஆருயிர்‌ வருத்தங்‌ களையா யோவென 
இ. எற்குறை யுறுதி ராயிற்‌ சொற்குறை 
எம்பதத்‌ தெளியள்‌ அல்லள்‌ எமக்கோர்‌ 
கட்காண்‌ கடவு எல்லளோ பெரும 
ஆய்கோன்‌ மிளகின்‌ அமலையங்‌ கொழுங்கொடி 
அஞ்சுபுலி வரிப்புறக்‌ தைவரு 
௧௦. மஞ்சுசூழ்‌ மணிவரை மன்னவன்‌ மகளே.” 
இச்‌ செய்யுள்‌ தொல்காப்பியம்‌, களவியல்‌ ௨௩ ஆம்‌ நூற்பாவின்க 
ணுள்ள “அருமையின்‌ அகற்சியும்‌? என்னும்‌ துறைக்கு ஆசிரியர்‌ நச்சி 
னார்க்கனியரால்‌ தம்‌ உரைக்கண்‌ எடுத்துக்காட்டாக ஆளப்பட்டுள்‌ 


ளது. இது நஈற்றிணைக்குக்‌ கூறப்பட்ட அடிவரையறைக்கு அமை 
வுடைத்தாகக்‌ காணப்படுகின்றது. 


இப்‌ பதிப்பில்‌: 
௨௩௪. **சான்றோர்‌....... “வ சிறிதே 
என்னுஞ்‌ செய்யுளை அமைத்து அதற்குத்‌ துறை, துறை விளக்கம்‌, 
சொற்பொருள்‌, வீளக்கம்‌ முதலியவற்றுடன்‌ பதிப்பித்துள்ளோம்‌. 
அதுவும்‌ இறையனார்‌ களவியல்‌ மேற்கோளாகவுள்ளது ஆகையினால்‌ 


மேற்‌ செய்யுளையும்‌ ஈண்டுக்‌ குறித்துள்ளோம்‌. அறிஞர்‌ ஆய்ந்து 
பொருந்துவதைக்‌ கொள்க. 


செய்யுள்‌ முதற்குறிப்பு 


செய்யுள்‌ 

அடைகரை மா அத்து 
அட்டரக்கு உருவின்‌ 
அணிவரை மருங்கின்‌ 
அண்ணாக்‌ தேந்திய 
அத்த இருப்பைப்‌ 
அந்தோ தானே 
அமர்க்கண்‌ ஆமான்‌ 
அமுதம்‌ உண்கந௩ம்‌ 
அம்மவாழி...காதலர்‌ 
அம்மவாழி...கைம்மாறு 
அம்மவாழி...ஈம்வயின்‌ 
அம்மவாழி...ஈன்னுதற்கு 
அரவினார தேரும்‌ 
அரவுக்‌ வளர்ந்‌ தன்ன 
அரிகால்‌ மாறிய 
அருங்கடி. அன்னை 
அருந்துயர்‌ உழத்தலின்‌ 
அருவி... ஆளி 
அருவி...குருதி 
அருவி... நண்ணி 
அருவி. ..நெடுங்‌ 
அருளா யாகலோ 
அருளிலர்‌ வாழி 
அல்குபட ந்‌ 
அவ்வளை ம்க்‌ 
அழிதக்‌ கன்றே 
அழிவில முயலு 
அழுந்துபட வீழ்ந்த 
அழுந்துபடு விழுப்புண்‌ 
அறவர்‌ வாழி 
அறிதலும்‌ அறிதியோ 
அறிந்தோர்‌ அறனிலர்‌ 
அறியா மையின்‌ 
அன்பினர்‌ மன்னும்‌ 
அன்றை யனைய 
ஆங்கனம்‌ தணிகுவது 
ஆடமை ஆக்கம்‌ 
ஆடிய தொழிலும்‌ 
ஆடியல்‌ விழவின்‌ 
ஆய்மலர்‌ மழைக்கண்‌ 
ஆழல்‌ மடந்தை 


: பக்கம்‌] 


0சய்யுள்‌ 

ஆளில்‌ பெண்டிர்‌ 

ஆனா நோயோடு 
இஃதெவன்‌ கொல்லோ 
இகுளைத்‌ தோழியிஃ.து 
இசைபட வாழ்பவர்‌ 
இசையும்‌ இன்பமும்‌. 
இடூஉ ஊங்கண்‌ 
இதுவே, நறுவீ 
இருங்கண்‌ ஞாலத்து 
இருங்கல்‌ அடுக்கத்து 
இருங்கழி துழைஇய 
இருங்கழி பொருத 
இருஞ்செம்‌ முடிய 
இருகிலங்‌ குறையக்‌ 
இரும்பின்‌ அன்ன 
இரும்புனிற்று “எருமைப்‌ 
இரைதேர்‌ எண்கின்‌ 
இலைமாண்‌ பகழிச்‌ 
இலையில்‌ பிடவம்‌ 
இல்லெழு வயலை 
இவளே, காணல்‌ 
இவள்‌ தன்‌, காமம்‌ 
இழையணி மகளிரின்‌ 
இளமை தீர்ந்தனள்‌ 
இறவுப்புறத்‌ தன்ன 
இறுகுபுல்‌ மேய்ந்த 
இறையும்‌ அருந்தொழில்‌ 
இனிதின்‌ இனிது 


ஈண்டுபெரும்‌ தெய்வத்து 


ஈன்பருக்‌ துயவும்‌ 
உடும்பு கொர்‌ 'இ 
உயிர்த்தன வாகுக 
உரவுக்கடல்‌ உழந்த 
உரவுத்திரை பொருத 
உருகெழு தெய்வமும்‌ 
உருகெழு யானை 
உரையாய்‌ வாழி 
உலகம்‌ படைத்த 
உலகிற்கு ஆணி 
உலவை ஓமை 
உவர்விளை...உழாஅ 


௬௭ 
செய்யுள்‌ பக்கம்‌ 
உவர்‌ விளை...குன்றுபோல்‌ ௨௩௮ 
உழையணர்ந்து உண்ட ௪௧௬௪ 
உள்ளார்‌...கொடுஞ்சிமை ௪௧௫ 
உள்ளார்‌... துணையொடு ௧௫௮ 
உள்ளிறைக்‌ குரீஇக்‌ ௩௩௧௩. 
உள்ளுதொறு...பிடிபிளந்க ௧௮௫ 
உள்ளுகொறும்‌...மாரிக்‌ ௧௪௨ 
உள்ளூர்‌ மாஅத்த ௧௫௦ 
உறைதுறந்து இருந்த ௨௮௪ 
ஊசல்‌ ஒண்குமை ௪௮௮ 
எம்ஈயந்து உறைவி ௩௦௫ 
எம்மூர்‌ வாயில்‌ ௧௪௪ 
எய்ம்முள்‌ அன்ன ௧௬௮ 
எல்லை சென்றபின்‌ ௬௫௪௮ 
எழாஅ யாகலி ௨௫ 
என்கைகொண்டு ௫௦ 
என்ன ராயினும்‌ ககக 
என்னா வதுகொல்‌ ௫௦௩. 
என்னெனப்‌ படுமோ ௩௯௩ 
ஐதேகு அம்மஇவ்‌ ௪௧௩ 
ஐதே காமம்‌ ்‌ ௨௪௭ 
ஐய குறுமகட்‌ ௩௬ 
ஒண்ணுதல்‌ மகளிர்‌ ௪௮௨ 
ஒருமகள்‌ உடையேன்‌ ௩௧௮ 
ஓலியவிந்து அடங்கி ௫௧௬ 
ஒள்ளிழை மகளிரொடு ௨௬௯ 
ஒன்றில்‌ காலை ௨௧௪ 
ஒன்றுதும்‌ என்ற ௧௮௭ 
ஒன்றுதெரிந்து உரைத்திசின்‌ ௧௭௭ 
ஓங்கித்‌ தோன்றுந்‌ ௫௪௯ 
ஓங்குமனல்‌ உடுத்த உ௫௫ 
ஒங்குமலை நாட ௬௬ 
ஓதமும்‌ ஒலிஓ ௫௫௪௨ 
கடலங்காக்கைச்‌ ௪௬௫ 
கடவுட்‌ கற்சுனை ௫௦ 
கடுங்கதிர்‌ ஞாயிறு ௫௭௩ 
கடுஞ்சுறா எறிந்த ௬௫௧ 
கடுந்தேர்‌ ஏறியுங்‌ ௫௧௧ 
கண்டல்‌...தெண்கடல்‌ ௬௧௩ 
௬ண்டல்‌...முண்டகம்‌ ௧௫௮ 
கண்டனென்‌ மகிழ்க ௫௪ 
கண்ணி கட்டிய ௩௪௬ 
கண்ணும்‌ திதலை ௧௪ட௫ 
கண்ணும்‌...பழரலம்‌ ௩௪௮ 
கருங்கால்‌... செவ்வீ ௩௮௪ 
கருங்கால்‌...காளூறு ஓ௩௨ 


நற்றிணை நானூறு 


செய்யுள்‌ 


கருங்கோட்டுப்‌ புன்னைக்‌ 
கருவிரல்‌ மந்திச்‌ 
கல்லயல்‌ கலித்த 
கல்லாக்‌ கடுவன்‌ 
கல்லூற்று ஈண்டல 
கவர்பிரி நெடுந்‌தார்‌ 
கவிதலை எண்‌ இன்‌ 
கழுதுகால்களர 
கழுநீர்‌ மேய்ந்த 
கமைபாடு இரங்கப்‌ 
கற்றை ஈந்தின்‌ 
காயாங்‌ குன்றத்துக்‌ 
கானமுங்‌ கம்மென்‌ 
கானல்‌அம்‌ சிறுகுடிக்‌ 
கானல்‌ கண்டல்‌ 
கானல்‌ மாலைக்‌ 
கிழங்கு£ழ்‌ வீழ்ந்து 
குணகடல்‌ இவர்ந்து 
குணகடல்‌...மண்‌ திணி 
குணகடல்‌...தண் கார்‌ 
குருதி வேட்கை 
குரும்பை மணிம்பூண்‌ 
குறுங்கை யிரும்புலிக்‌ 
குறுகிலைக்‌ குரவின்‌ 
கேளாய்‌ எல்ல 
கொக்கினுக்கு ஓழிந்த 
கொடிச்சி காக்கும்‌ 
கொடியை வாழி 
கொடுங்கண்‌ காக்கைக்‌ 
கொடுங்குரல்‌ குறைத்த 
கொண்டல்‌ ஆற்றி 
கொண்டல்‌ மாமழை 
கொல்லைக்‌ கோவலர்‌ 
கொழுஞ்சுளைப்‌ பலவின்‌ 
கோட்சுமு வழங்கும்‌ 
கோடு துவையாக்‌ 
சான்றோர்‌ வருந்திய 
சிலம்பின்‌ மேய்ந்த 
சிலரும்‌ பலரும்‌ 
சிறுகண்‌ பன்றிப்‌ 
சிறுகண்‌ யானைப்‌ 
சிறுமணி தொடர்ந்து 
சிறுவீ ஞாழல்‌ 

ஒறுவி முல்லைத்‌ தேங்‌ 
சிறுவீ முல்லைப்‌ பெரிது 
இறுவெள்ளாங்‌ குருகே 


செய்யுள்‌ முதற்குறிப்பு 


செய்யுள்‌ 


சிறைநாள்‌ ஈங்கை 
சுடர்சினர்‌ தணிந்து 
சுடர்த்தொடிக்‌ கோமகள்‌ 
சுரும்புண விரிந்த 
அனைப்பூக்‌ குற்றும்‌ 
சூருடை...பெருவரை 
சூருடை...மால்பெயல்‌ 
செர்நிலப்‌ புறவின்‌ 
செந்நெல்‌ அரிநர்‌ 
செலவிரை வுற்ற 
சேயின்‌ வரூஉம்‌ 
சேப்விசும்‌ பிவர்ந்த 
சேறும்‌ சேறும்‌ 
சொல்லிய பருவம்‌ 
சொல்லிற்‌ சொல்லெதிர்‌ 
ஞாயிறு ஞான்று 
ஞான்ற ஞாயிறு 
தடங்கோட்‌ டாமான்‌ 
கடர்தாள்‌ தாழைக்‌ 
தடமருப்‌ பிறழ்சுவல்‌ 
தடமருப்‌...மடநடைக்‌ 
தண்ணிய கமழுந்‌ 
தண்புனக்‌ கருவிளைக்‌ 
தந்தை வித்திய 
கீம்நாட்டு விளைந்த 
தம்மலது இல்லா 
தளிர்சேர்‌ தண்‌ தழை 
தானது பொளித்தல்‌ 
திங்களுந்‌ திகழ்வான்‌ 
இருந்து கோல்‌ எல்வளை 
இனையுண்‌ கேழல்‌ 
தீமை கண்டோர்‌ 
இதயும்‌ வளியும்‌ 
துகில்விரித்‌ தன்ன 


அய்த்தலைப்‌ புனிற்றுக்குரல்‌ 


அனிதர்‌ கூட்டமொடு 
தூங்கல்‌ ஓலை 

தேம்படு சிலம்பில்‌ 
தொடி பழி மறைத்தலில்‌ 
தொல்கவின்‌ தொலையத்‌ 
தொன்றுபடு துப்பொடு 
தோலாக்‌ காதலர்‌ 
தோளும்‌ அழியும்‌ 
தோளே தொடிகொட்பு 
தோளே தொடிகெகழ்ந்‌ 


பக்கம்‌ 
௧௩௨௭ 
காங 
௫௧௧ 
௨௬௨ 
௨௦௦ 
கடு 
௪௫௮ 
இடு 
௮௪௦0 
௨௫ 
௩௨௫௪ 
௧௧௪ 
௩.௯௫ 
௬ கடு 
௬௯ 
௩௭௭ 
௪கக 
௧0௦ 
௪௬௧ 
௫௬௦ 
௨0௭ 
௫௩௬ 
௫௪௪௫௮ 
௫௨௧ 
௩.௧௬ 
௩௨௭ 
௩-௫௩ 
௫௧௯௧௯ 
௫௬௮ 
௨௩௫ 
௨௦௫ 
௨௦௦ 
௫௦௦ 
௪௬ 
௩௫௭ 
௩௭௪௩ 
௨௩௩. 
௪௧௮ 
௫௪௧ 
௨௬ 
௪௨௪ 
௪௮௨ 
௫௭௫ 
௬௬௭ 
௨௩௨௦ 
1.௫௧ 


செய்யுள்‌ 

நகுகம்‌ வாராய்‌ 
நகைஈன்‌ குடையன்‌ 
நகையா கன்றே 
நயனின்‌ மையிற்‌ 
நயனும்‌ பண்பும்‌ 
நனிமிகப்‌ பசந்து 
நன்னுதல்‌ பசப்பினும்‌ 
நாடல்‌ சான்றோர்‌ 
நாண்மழை தலைஇய 
நிலநீர்‌ ஆரக்‌ 
நிலந்தாழ்‌ மருங்கில்‌ 
நிலவு மறைந்தன்று 
நிலவே, நீல்நிற 


நினைத்தலும்‌ நினைதிரோ 


நின்குறிப்பு எவனோ 
நின்ற சொல்லர்‌ 


நின்ற வேனி 


நீடுஇருஞ்‌ சிலம்பில்‌ 
நீடுதினைப்‌ புன்னை 
நீண்மலைக்‌ கலித்த 
நீயுணாந்‌ தனையே 
நீயும்‌ யானும்‌ 

நியே, அடியறிந்து 
நீயே, பாடல்‌ சான்ற 
நீரற வறந்த 
நீர்சசைக்கு ஊக்கிய 
நீர்பெயர்ந்து மாறிய 
நீர்வளர்‌ ஆம்பல்‌ 
நெகிழ்ந்த தோளும்‌ 
நெடுங்கடல்‌ அலைத்த 
நெடுங்கண்‌ ஆரத்து 
நெடுங்கழை நிவந்த 
நெடுநா வெண்ம 
நெடுநீர்‌ அருவிய 
நெடுவான்‌ மின்னிக்‌ 
நெய்தல்‌ கூம்ப 
நெய்யும்‌ குய்யும்‌ 
நெறியிரும்‌ கதுப்பும்‌ 
நொச்சி மாஅரும்‌ 
நோகோ. ..நெகிழ்ந்தன 
நோகோ...நொம்என்‌ 
கோயலைக்‌ கலங்கிய 
நோயுங்‌ கைம்மிகப்‌ 
நோயும்‌ நெகிழ்ச்சியும்‌ 
கநோவினி வாழிய 
பகலெரி சுடரின்‌ 


ளு 
செய்யுள்‌ 


பங்குசெறிந்‌ தன்ன்‌ 
படுகாழ்‌ நாறிய 
படுசுட ரடைந்கு 
படுதிரை கொழீஇய 
படுநீர்ச்‌ சிலம்பின்‌ 
பரந்துபடு கூரெரி 
பருவரல்‌ நெஞ்சமொடு 
பல்கதிர்‌ மண்டிலம்‌ 
பல்பூங்‌ கானல்‌ 
பழனப்‌ பாகல்‌ 
பாம்பளைச்‌ செறிய 
பார்பக வீழ்ந்த 
பார்வை வேட்டுவன்‌ 
பிணங்கரில்‌ வாடி.ய 
பிணர்ச்சுவல்‌ பன்றி 
பிரசங்‌ கலந்த 
பிரசம்‌ தூங்கப்‌ 
பிறைவனப்பு இழந்த 
புணரில்‌ புணராது 
புதல்வன்‌ ஈன்ற 
புலிபொரச்‌ சிவந்த 
புல்லேன்‌ மநிழ்க 
புள்ளுப்பதி சேரினும்‌ 
புறந்தாழ்பு இருண்ட 
புன்தலை மந்திக்‌ 
ம்பொறி உழுவை 
பயினே, விடுமான்‌ 
பெய்து போகு எழிலி 
பெய்யாது வைய 
பெருங்கடல்‌ முழங்கக்‌ 
பெருங்களிறு...அட்டன 
பெருங்களிறு...தாக்கலின்‌ 
பெருககை கோளய்‌ 
பெருந்தோள்‌ கெழ 
பெருமுது செல்வர்‌ 
பெரும்புனங்‌ கவருஞ்‌ 
பேணுப பேணார்‌ 
பேரூர்‌ துஞ்சும்‌ 
பைங்கண்‌ யானைப்‌ 
யைங்காய்‌ நல்லிடம்‌ 
பொங்குதிரை பொருத 
பொருவீல்‌ ஆயமோ 
பொன்செய்‌ வள்ளத்துப்‌ 
பொன்னும்‌ மணியும்‌ 
மடக்கண்‌ தகரக்‌ 
மடலே காமு 


நற்றிணை 


பக்கம்‌ 
௩௩௯ 
எடு 
௫௯ 
௮௬ 
௩௨௫ 
௩௦௪ 
௩௩ 
௧௨௧ 
சக 
கக்க 
௪௫௧ 
௪௩. 
௬௬ 
௬௫ 
௫௭௦ 
௧௮௯ 
௧௬௦ 
௪௪௯ 
௨௯ 
௬௦௧ 
௩.௪௯ 
௫௭௭ 
௫௩௨௩ 
௪௮டு 
௬௩௮ 
௧௭௪௮ 
௫௨௧ 
௬௬௫ 
௨௧ 
௨௦௨ 
௮௩ 
௨௪௮ 
௨௨௩௨ 
௬௦௬ 
௧௦௧ 
௬௨௧ 
௧௨௬ 
௨௨௮ 
௭௨ 
௨௧௭ 
௬௨ 


௭௮ 
௫௦௫ 
௨௮௮ 


௨௧௫ 
௧௬௪ 


நாணனூனு 

செய்யுள்‌ 

மடல்மா வூர்ந்து 
மடவது அம்ம 
மணிகண்‌ டன்ன 
மணிக்குரல்‌ நொச்சித்‌ 
மணிதுணிந்து அன்ன 
மரஞ்சாம்‌ மருந்துங்‌ 
மரந்தலை மணந்த 
மலர்ந்த பொய்கைப்‌ 
மலைகண்‌ டன்ன. 
மலையமா ஊர்ந்து 
மலையயம்‌ கலித்த 
மலையிடம்‌ படுத்து 
மலையுறை குறவன்‌ 
மழைதொழில்‌ உலந்து 
மறத்தற்‌ கரிதால்‌ 
மனையுறை புறவின்‌ 
மன்ற எருமை 
மன்னாப்‌ பொருட்பிணி 
மாக்கொடி. அதிரல்‌ 
மாசில்‌ மரத்த 
மாநிலஞ்‌ சேவடி 
மாயிரும்‌ பரப்பகந்‌ 
மாயா னன்ன 
மாவென மதித்து 
மிளகுபெய்‌ தனைய 
முதிர்ந்தோர்‌ இளமை 
முயப்பிடிச்‌ செவியின்‌ 
முரம்புதலை மணந்த 
முரிந்த சிலம்பி 
மூருகுறழ்‌ முன்பொடு 
முல்லை தாய 
முழங்குகடல்‌ முகந்த 


முழங்குதிரை...தடந்தாள்‌ 


முழங்கு திரை... நுணங்கு 
முழவுமுகம்‌ புலந்து 
முளிகொடி வலந்த 
முறஞ்செவி யானைத்‌ 
முற்றா மஞ்சள்‌ 

முன்றில்‌ பலவின்‌ 
முன்னியது முடித்தனம்‌ 
மையற விளங்கிய 
யாங்கா குவமோ 
யாங்குச்செய்‌...பொன்வீ 
யாங்குச்செய்‌...யோங்கு 


யாஞ்செய்‌ தொல்வினைக்கு 


யாமமும்‌ நெடிய 


செய்யுள்‌ 
யாரை எலுவ 


யார்க்குநொந்‌ துரைக்கோ 


யானஃது அஞ்சினென்‌ 
வங்கவரிப்‌ பாறைச்‌ 
வடிக்கதிர்‌ திரித்த 
வடுவின்று நிறைந்த 
வண்டல்‌ தைஇயும்‌ 
வண்ணம்‌ நோக்கியும்‌ 
வண்புறப்‌ புறவின்‌ 
வம்ப மாக்கள்‌ 
வயல்வெள்‌ ஆம்பல்‌ 
வரியணி பந்தும்‌ 
வருமழை கரந்த 
வரையா நயவீனர்‌ 
வளைநீர்‌ மேய்ந்து 
வறங்கொல வீந்த 
வாரல்‌ மென்தினைப்‌ 
வாராய்‌ பாண 
வாழைமென்‌ தோடு 
வாளை வாளின்‌ 
வானிகுபு சொரிந்த 
விசும்புறழ்‌ புரிசை 


பக்கம்‌ 


௬௬௫ 
௩௬௫ 


செய்யுள்‌ முதற்குறிப்பு 


செய்யுள்‌ 

விதையர்‌ கொன்ற 
விருந்தெவன்‌ செய்கோ 
விரைப்பரி வருந்திய 
வில்லாப்‌ பூவின்‌ 
விழவும்‌ உழந்தன்று 
விழந்த மாரிப்‌ 
விளக்கின்‌ அன்ன 
விளம்பழங்‌ கமழுங்‌ 
விளிவில்‌ ௮ரவமொடு 
விளையாடு...அழுத்தி 
விளையா...யாடாது 
விறல்சாய்‌ விளங்கிழை 
வினையமை பாவையின்‌ 
வெண்கோடு கொண்டு 
வெண்ணெல்‌ அறிகர்‌ 
வேங்கை யும்புலி 
வேட்டம்‌ பொய்யாது 
வேம்பின்‌ ஒண்பழம்‌ 
வேர்பிணி வெதிரத்துக்‌ 
வேனில்‌ முருக்கின்‌ 
வைகல்‌ தோறும்‌ 


டக்‌ பத்து 
ங்களில்‌ ப எர்ரர்க: 3 
* 


அருஞ்சொல்பொருள்‌ அகரவரிசை 


[எண்‌ : பாட்டெண்‌ ] 


அருஞ்செல்‌ 


அகஇறை - உள்ளிறப்பு எக 
அகப்பா - மதில்‌ ee 


அகலுளாங்கண்‌ - அகன்ற 


இடம்‌ ௨௬௬ 
அகைத்தல்‌-தோன்றுதல்‌ ௧௪௨ 


உட  உயர்ந்துபடுதல்‌ 


அசா அம்‌ - வருத்துகின்ற ௮௩ 


அசை -செயலறவு ௨௧௪ 

அசைதல்‌ - தங்குதல்‌ 

அசையின - வருந்தின ௨௪௯ 

அஞா்‌ - இடுக்கண்‌,நடுக்கம்‌ ௩௦ 
55 ட்‌ வருத்தம்‌ ௧௧௩ 


அஞர்‌ உறுவி-மயக்கம்‌ உற்ற 


வனை ௧௦0௬ 


அடார்‌ - கருங்கற்‌ பலகையை 
ஒருபால்‌ சாய்வாக நிமிர்த்‌ 
திக்‌ ழே முட்டுக்கொடுத்து 
உள்ளால்‌ உணவு வைத்து 
விலங்குகளை அகப்படுத்தும்‌ 


பொழி கக» 
அடுக்கம்‌-பக்கமலை ்‌ ௧௧௨ 
7 -மலைப்பக்கம்‌' 
அணங்கியாக்கு - வருத்தினாற்‌ 
போலும்‌ எட, 
அணங்கு - தெய்வம்‌ ௪௭ 
ரர 8: வருத்தம்‌ ன்‌ 


அணங்கு உறுநரை - வருத்த 


முற்றவரை து 
அணங்குதல்‌ - வருந்துதல்‌ ௨௪டு 


அணங்கும்போலும்‌-வருத்தும்‌ 


போ லும்‌ 
அணத்தல்‌ - அண்ணாத்தல்‌, 
நிமிர்‌ தல்‌ ௧௧௩. 
அணல்‌ - மோவாயின்‌ கீழுள்ள 
தாடி ௧௭௧ 
உ. - மோவாய்‌ ௨௨ 


அணித்தகை - அழகைத்‌ தடுப்‌ 
பது 
அணிந்து இடுபூ - அணிந்து 


கழித்துப்போகட்ட மலர்‌ ௩௧டு 
௧௦0 
௨௨௯ 


அண்ணாத்தல்‌ - நிமிர்தல்‌ 
அதர்‌ - வழி, நெறி 
உட  பரலும்‌, முள்ளும்‌ 


பாட்டு 


௪, ௪௬ 


௩௭௬௭௬ 


௨௭௦ 


அருஞ்சொல்‌ பாட்டு 

பயின்‌ றவி ௨௯ 
அதவம்‌ - அத்தி கடு 
அதள்‌ - தோல்‌ டக 


டூ. “ தோற்பைக்கு ஆகு 
பெயர்‌ ௧௪ 
அதிரல்‌ - காட்டுமல்லிகை 
௪௨௬ ௩௦௨௭ 
அத்தம்‌ - சுரம்‌ ௧0௭ 
அத்திரி- கோவேறு கழுதை ௨௭௮ 
அமரா - விரும்பாத ௧௨௨ 
அமலுதல்‌ - நெருங்குதல்‌ ௨9௭ 


2. 


அமன்ற - நெருங்கிய ௨௦௦ 
அம்பல்‌-சிலர்‌ அறி பழிமொழி ௩௬ 
்‌.. - சிலர்‌ அறிந்த பழிச்‌ 
சொல்‌ ௧௪௯ 
அம்பி - தோணி ௪௪ 
பட்ட மரக்கலம்‌ ௩.கடு 
அயம்‌ - நீர்‌ ௬௫ 
அயாடயீர்த்தல்‌ - அயர்ச்சியாற்‌ 
பெருமூச்சுவிடுதல்‌ ௮௯ 
அயீர்‌ - நுண்மணல்‌ ௨௪௪ 
அரலை - மரல்விதை ௧௨௧ 


அரவுக்‌ கிளர்ந்தன்ன - பாம்பு 
படம்‌ எடுத்தாற்போன்ற ௩௯௬ 


அரவுவாள்‌ - வாளரம்‌ ௨௩௫ 
அரி - பருக்கைக்கல்‌ ௧௧௦ 
உட தேரை ௨௧ 
அரிகால்‌ மாறிய-ரெல்‌ ௮ றுத்து 
நீங்கப்பெற்ற ௨௧௦ 


அரிநரை - மெல்லிய நரை ௧௧௦ 


அரிநர்‌-அறுக்கும்‌ மள்ளர்‌ ௨௭௫, 
௨௫௦ 


அறிபெய்‌ - பரலிடப்பெற்ற ௨௫௦ 
அரியல்‌ - கள்‌ ௧௫௬ 
அரில்வலை - முறுக்குண்டு 


இடந்த வலை 

அலகு - மூக்கு ௧௦௦ 
அலங்குசினை - அசைகின்ற 

! இனை ௨௨௨ 
அலந்தலை - துன்பம்‌ ௩௧௪ 
அலமரல்‌ - சுழற்சி ௯ 
அலரி - பூ ௧௪டு 
அலர்‌ - பழி உள்‌ 


௬௮௨ 
அருஞ்சொல்‌ பாட்டு 
அலவன்‌ - ஷெண்டு ௨௧௯ 
அல்கல்‌ - மிகுதல்‌ ௮ 
?! - நெருங்கல்‌ ௧௧௮ 
அல்கல்‌ - இரவு ௬௧,௧௧௪ 
அங்கி - தங்க ௨௫௯ 
அல்குதல்‌ - குறைதல்‌ ௧௮௭ 
!! தங்குதல்‌ ௪௯ 
அல்கும்‌ - தங்கும்‌ ௮௫ 


அல்லல்‌அரும்படா - நீங்குதற்‌ 
கரிய அல்லலாகிய துன்பம்‌ ௩:0௭ 
அவல்‌ - பள்ளம்‌ 


௪௨ ௨௫௦ 
அழுங்க - வருந்த ௧௨௨ 
அழுங்கல்‌ - ஓல ௩௦ 


அழுந்துபடல்‌ - மூடப்படு, தல்‌ ௧௧௨ 
அளவல்‌ - அளவளாவுதல்‌ ௩௨ 
அளியள்‌ - இரங்கத்தக்காள்‌ ௩௨௫ 
அளியை - இரங்கத்தக்கனை 
யாயினை ௧௪௭ 
அள்ளல்‌ - சேற்றின்‌ குழும்பு ௧௯௯ 
அறல்‌ - கருமணல்‌ 


௧௪2 
பூல நீர்‌ ௧௪௫ 
அறவோன்‌ - மருத்துவன்‌ ௧௩௬ 


அறனின்று - அறமுடைய 

தில்லை ௬௩ 
அறுகாற்‌ பறவை - வண்டு ௫௫ 
அறுமீன்‌ - கார்த்திகைமாள்‌ ௨௦௨ 


அறுவை - ஆடை ௪௦, ௭௦ 
அறை - பாறை எக 
அற்சிரம்‌ - கூதிர்ப்பருவம்‌ ௩௧௨ 


உ மூன்பனிக்காலம்‌ டு, ௮௬ 


ஆகம்‌ - கொங்கை ௧௫௮ 
oo மார்பு ௮௧ 
ு - மெய்‌ ௨௧௨௬ 


ஆடு மழை மங்குலின்‌ - இயங்கு 
கின்ற மழைமேகம்‌ போல ௨௮௨ 

ஆட்டுதல்‌ - அலைத்தல்‌ ௧௫௨ 

ஆண்டலை - அரண்மிக்க 


௩௯ 
ஆமான்‌ - காட்டுப்‌ பசு ௧௬௫ 
ஆம்‌ - ஈரம்‌ ௨௧௩ 
ஆம்பல்‌-ஒருபண்‌, வெண்கலத்‌ 
தால்‌ ஆம்பற்பூ வடிவமாக 
அணைசுபண்ணி நுனியில்‌ 
வைக்கப்பட்ட புல்லாங்‌ 
குழல்‌ ௫௧௩ 
ஆயம்‌-3தாழியர்‌ 
குழாம்‌ ௪௫, ௭௨,௧௧௫ 


நற்றிணை நானூறு 


அருஞ்சொல்‌ பாட்டு 
ஆய்‌இதழ்‌ - அழகயஇதழ்‌ ௨௮௬ 
ஆய்நலம்‌ - அழகிய இன்பம்‌ ௧௯௨ 
ஆய்‌ நூதல்‌ - சிறு நுதல்‌ ச௮௧ 
ஆரம்‌ - சந்தன மரம்‌ இ 

YA ps சந்தனம்‌ ௧௬௮ 
ஆரிடை - அரியவழி டே 
ஆர்பதம்‌ - உணவு ௧௦௨ 


ஆலும்‌ - ஆரவாரிக்கும்‌ ககன 
ஆளி-சிங்கத்தின்வேறுபட்டது 
௨௦௫ 
ஆளில்பெண்டிர்‌- பொருள்தேடி. 
வந்து பாதுகாக்குங்‌ கணவ 
இழந்த கைம்மை மகளிர்‌ ௩௫௧ 


ஆள்வினை - முயற்சி ௧௪௮ 
ஆற்றி - முடித்து ௬௯ 
ஆனு - ஒழியாத தக 


ஆனாமை - அமையாமை, அடங்‌ 
காமை ௧௮டு 
ஆன்‌ - ஆ (பசு) க 
ஆன்ற - அமைந்த ௧௩௨௭ 
இகழ்பதம்‌ - சிறிது அயர்ந்திருக்‌ 
கும்‌ பருவம்‌ ௯௮ 


இகுகரை - இடிந்த கரை ௮௧ 
இகுதல்‌ - சொரிதல்‌ ககக. 
இகுளை - தோழி டு 
இடும்பை - காமநோய்‌ ௧௮௧ 


இணர்‌ - பூங்கொத்து ட௩, ௧௯௧ 
இணர்வான்பூ - கொத்திலுள்ள 


வெள்ளிய பூ ௨௬௬ 
இதழ்‌ - இமை டு 
இயக்கம்‌ - அசைவு ௧௨ 
இயவு-கெ ௩௫௬ 


இயற்‌ குறுமகள்‌ - சாயலையுடைய: 


இளமகள்‌ ௧௮௪ 
இரங்கி - முழங்கி ௧௬௭௪ 
இரட்டும்‌ - ஒலிக்கும்‌ ௧௩௨ 
இரணை - இரண்டு ௧௨௩ 
இரத்தி - இலந்தை * ககம 
இரலை - கலைமான்‌ ௬௯ 


இருங்க ழிச்‌ செறுவின்‌ - கரிய 
கழிச்சேற்றிடம்‌ எங்கும்‌ ௩௧௪: 
இருங்கழி மருங்கு - கரிய கழி, 
யருகிலுள்ள 
இரும்பிடி-பெரிய த 
, கரிய பெண்யானை ௩௬ 
இரும்புதல்‌ - கரிய புதர்‌ ௧0௨ 


அருஞ்சொல்பொருள்‌ அகரவரிசை 


அருஞ்சொல்‌ பாட்டு 
இருவி - தனைத்தாள்‌ ௩௨0௬ 
இரைஈசைஇ - இரைவிரும்பி௩௩௨ 
இல்லம்‌ - தேற்றா மரம்‌ ௩௪௭௬ 
இவர்தல்‌ - படர்ந்தேறுதல்‌ ௨ 


இவர்ந்த - ஏறிவந்த ௬௭ 
இவர்ந்து - எழுந்து , ௨௧௫ 
இழிதல்‌ - இறங்குதல்‌ ௨௮ 


இழைஅணி - கலன்‌ அணிந்த ௧௨௮ 
இளைப்படல்‌ - காவற்படல்‌ ௩.௮௪ 
இறப்பின்‌ - செல்லின்‌ ௧௪௪ 
இறுகுபுல்‌ - காய்ந்தபுல்‌ ௨௬டு 
இறுத்தல்‌ - பெய்தொழித்தல்‌ ௯௯ 


இறுத்தன்று - தங்கியது ௬௮ 
இறும்பு - சிறு காடு, மலை கடு௫ 
்‌! - சிறுமலை ௨௧௩ 
இறை - சிறிது ௧௧௩ 
கூரை ௧௮ 
டா முன்கை ௨௬௩ 
இறைகூடிய - நிலைமிகுதலைக்‌ 
கொண்ட ௨௪௪ 


இறைகொள்ளல்‌ - தங்குதல்‌ ௬௪ 
இற்கடை - இல்லின்கண்‌ . ௨௬௫ 
இற்றி - இத்திமரம்‌, இச்சி ௧௬௨ 
இனிய படு தல்‌-இன்னே வருவர்‌ 
என்னும்‌ வாய்ச்சொல்‌ உண்‌ 
டாதல்‌ முதலிய நன்னிமித்தம்‌ 


படுதல்‌ ௨௫௬ 

இனன்‌ இரிந்து - கூட்டத்தி 
னின்று பின்வாங்கி ௨௪௨ 

இன்மை - வறு ஆம ௨௬௨ 


இன்ன ஆகுதல்‌ , இத்தன்‌ 

மையை யுடையையாயிருத்‌ 

தல்‌ ௨௮௩. 
ஈண்டல - ஈண்டுதலையுடைய 

நீர்‌ ௧௮௬ 
ஈர்மட்செய்கை - ஈரங்காயாத 


பசுமட்கலம்‌ ௩௦௮ 
சர்மலர்‌ - மெல்லிய மலர்‌ . ௨௪௨ 
ஈற்றா - கன்றையீன்ற பசு ௧௭௯ 


ஈனாப்பாவை - தான்‌ பெறாது 
கோரையாலே செய்துவைத்‌ 
த்‌ தன்‌ மகவென முறை 
மை பாராட்டும்‌ பாவை ௧௨௭ 
உகத்தல்‌ - உயரப்போதல்‌ ௩௩௩ 
உதர்நிமிரல்‌ மாக்தி-௨&£ர்‌ போன்ற 
சோற்றைத்‌ தின்று ௨௫௮ 


௬௩ 


அருஞ்சொல்‌ பாட்டு: 


உகுபைங்காய்‌-விமுன்ற பசிய 
காய்‌ ௩௪௫ 

உசாவாய்‌ - சூழ்ச்சி சொல்லும்‌ 
துணையாய்‌ ௫௬ 

உடை ஓர்‌ பான்மை-ஆடையை 
ஆராய்கின்ற பகுதி 

உட்குவரும்‌ நடுநாள்‌ - 
மிக்க ஈடுயாமம்‌ 

உணக்கு - உலர்த்தும்‌, புலர்த்‌ 
தும்‌ 


௬௦ 
அச்ச 
கடலி ந. 


உணக்கல்‌ - காயவைத்தல்‌ ௪௫ 
உணங்க - புலருமாறு சசி 
உண்கண்‌-மையுண்ட 
கண்கள்‌ ௨௬௦௩ 
உதுக்காண்‌ - உவ்விடத்தே 
பாராய்‌ 
உத்தி - படப்பொறி ௧௨௯ 
உந்தி -யாறு ௬௮ 
உமணா-உப்பு வாணிகர்‌ ௪, ௧௩௮ 
௩௧௫ 
உயவல்‌ - வருத்தம்‌ ௧௭௪ 
உயவு - வருத்தம்‌ ௩, ௧0௬ 
உயவுதோறும்‌-5ர லுர்‌ 
தோறும்‌ ௧௬௯ 
உயவும்‌ - வருந்தும்‌ ௫௯ 
உய்கம்‌ - உய்ந்து வாழ்வோம்‌ ௭௮ 
உரம்புரி - வலிமைமிக்க ௨௪௬ 
உரவு - வலிமை . ௮௧ 
உரவுத்திரை - வலிய அலை ௧௫௯ 
உரறல்‌ - முழுங்கல்‌ ௧௨டு 
உரறுதல்‌ - முழுங்குதல்‌ ௪, ௬௨ 
உருகெழுதெய்வம்‌ - பேயும்‌ 
பூதமும்‌ நிரையப்‌ பாலரும்‌ 
அணங்குதற்றொழிலராகய 
சவந்தின்‌ பெண்டிர்‌ முத 
லாயினார்‌ ௩௪௮ 
உருப்பவீர்‌ அமையத்து-வெப்ப 
மிக்க பொழுதில்‌ ௩0௫ 
உருப்பு - வெப்பம்‌ ௪௨,௬௯௬ 
“அச்சம்‌. . ௧௧௨ 
உருமின்‌-இடியோசைபோல ௩௪௪ 


உருமு - இடி ச 
உ்ரவுக்கணை - வலிய கணை ௨௮௫ 


உலந்த - காய்ந்து வாடிய ௨௮ 
உலவை காய்ந்த களை ௬௨ 
ச காற்று ௨,௪௭௬ 


௬௮௪ 
அருஞ்சொல்‌ பாட்டு 
உலவை - களைகள்‌ ௨௫௨. 
உலறுதல்‌ - காய்தல்‌ ௨௪௨ 
உட சிலும்புதல்‌ ௩.௫௪ 

உவக்காண்‌-உவ்விடத்தே 

பார்‌ ௨௩௭ 
உவர்‌ - இனிய சுவை ௫௨ 
உவல்‌ - சருகு ௨௮௨ 
உழந்தன்று- ஓடுங்கற்று ௩௨௦ 
உமைமான்‌ - இருபெய 

ரொட்டு ௨௪௪ 


உளி-எஃகினாலாகிய ஈட்டி. ௩௮௮ 
உள்ளூர்‌ - ஊர்உள்‌ ௮௭ 
உறந்தை - உறையூர்‌ ௪௦௦ 


உறா அநோக்கம்‌ - பொருந்தாப்‌ 
பார்வை, கடைக்‌ கண்ணால்‌ 


நோக்கும்‌ நோக்கம்‌ ௭டு 
உறை - தேன்துளி ௭௯ 
உ மழை ௧௬௪ 
உறைப்ப - மிகவிழ ௮டு 
உறைவி - உறைபவள்‌ ௧௭௬ 
ஊக்குதல்‌ - அசைத்தல்‌ ௪௦௦ 
ஊங்கண்‌ - உவ்விடம்‌ ௨௪௬ 
ஊங்கு - உவ்விடம்‌ ௧௦௧ 


ஊதல்‌ - உண்ணுதல்‌ ௨௩௫, ௩.௨௨. 
அழுறுபூ - மலர்ந்து கழியும்‌ 
பழம்பூ ௩௨௨௬ 
எஃகு தல்‌-வில்லால்‌ அடித்தல்‌௨௪௭ 
எகினம்‌ - நாய்‌ 


௪௩௨ 
எக்கர்‌ - மணற்றிடர்‌ ௨௦௩ 
எண்‌ - எள்ளு ௩௨௮ 


எண்கின்‌ ஏற்றை-ஆண்‌ கரடி.க௨டு 
எதிர்கொண்ட - எதிரேற்றுக்‌ 
கொண்ட ௧௪ 
எதிர்தோன்றுதல்‌ - உருவெளித்‌ 
தோற்றம்‌ ௧௭௭ 
எதிரொளி - பிரதிவிம்பம்‌ ௨௧௯ 


எமர்‌ - சுற்றத்தார்‌ ௬௪ 
எயில்‌ - மதிலுறுப்பு ௪௩ 
எயிறு உண்கு-வாயைமுத்தம்‌ 
இடுவேன்‌ ௨௦௫ 
எய்‌ - முட்பன்றி ௬௮ 
எய்த்தல்‌ - அறிதல்‌ ௨௮௪ 
எய்யாமை - அறியாமை ௨௮௪ 
எருக்கங்கண்ணி - தலைமகன்‌ 
சூடுவது ௨௨௦ 
எருக்குதல்‌ - அழித்தல்‌ ௭௭ 


நற்றிணை நானூறு 


அருஞ்சொல்‌ பாட்டு 


எருவை-கொறுக்கச்சி, கொறுக்‌ 
காத்தட்டை ௧௫௬, ௨௬௫ 

எருவைச்சேவல்‌ - பருந்தின்‌ 
சேவல்‌ 


௨௯௮ 

எலுவ - தோழ ௫௦ 
எல்‌ - இரவு ௨,௬௭ 
உ ஓளி, இயக்கம்‌ டு௬, ௧௫௨ 
எல்ல - ஏடி ௬௪ 


எல்லா - ஏட என்னும்‌ முன்‌ 
னிலைச்சொல்‌ ௨௭௦ 
எல்லி - பகல்‌ ௧௬௩ 
எல்லிமாட்டிய - இரவில்‌ எரி 
கொளுத்திய ௨௮௯ 
எல்லைகழிப்பி - பகற்பொழு 


தைப்‌ போக்கி ௩௬௯ 
எல்வளை - ஒளிபொருந்திய 
வளையை யுடையவள்‌ ௩௫௪௨ 


எவன்‌ நினைபு-என்ன கருதி ௨௦௮ 
எவ்வம்‌ - துன்பம்‌ ௨௭௩ 
எவ்வாய்‌ - எவ்விடம்‌ ௪௪௪ 
எழால்‌ - யாழ்நரம்பின்‌ ஓசை ௩௮0 
எழிலி - மேகம்‌ ௨௪௭ 
எழில்‌ - எழுச்சி ௧௪௫ 
எழுமீன்‌ - உத்தர துருவத்தைச்‌ 
சூழ்ந்துவரும்‌ ஏழுநாள்‌ 
மீன்‌ 


உக 

எள்ளி - இகழ்ந்து ௨௧௪ 
என்றூழ்‌ - கோடை ௪௩ 
 - வெயில்‌ ௨௨௬ 


ஏமம்‌ - காவல்‌ கடம, ௧௬௨ 
ஏமார்த்தல்‌ - மயங்குதல்‌ ௫௯, ௧௪௨ 


ஏமுறல்‌ - வீசி மயங்குதல்‌ ௩௦ 
ஏர்‌ : உவமஉருபு ௧௬௭ 
ஏர்தரல்‌ - எழுதல்‌ ௨௨௩௨௭௪ 
ஏர்பு - எழுச்சி ௧௪௦ 

ஒ.* எழுந்து ௫, ௨௬௪ 
ஏனல்‌ - தினைப்புனம்‌ கக 
ஏற்றல்‌ - நினைதல்‌ அன 


ஏற்றை - விலங்கின்‌ ஆண்பாற்‌ 
பெயர்‌ ௩௬ 

ஐ - தலைவன்‌, தந்‌ைத ௬௩௬ 

ஐது, -மெல்லிது ௫௨,௯௬௧, ௬௯ 
உ வியப்புடையது ௧௪௨,௨௬௪ 


ஓம்பால்‌ - கூந்தல்‌ ௧௪௦ 
ஐயவி - வெண்கடுகு ௪௦ 
ஐயள்‌ - மெல்லியள்‌ ௨, ௪௪௬ 


அருஞ்சொல்பொருள்‌ அகரவரிசை 


அருஞ்சொல்‌ பாட்டு 
ஒக்கல்‌ - சுற்றம்‌ ௧௮௩ 
ஒத்த - முறித்த ௫௧ 
ஓய்யுதல்‌ - செலுத்துதல்‌ கடு 
ஓய்யும்‌- செலுத்தும்‌ ௭௪, ௧0௦, 


. ௨௬௩, உட 
ஒருத்தல்‌-விலங்கின்‌ ஆண்பாற்‌ 
பெயர்‌ 
ஒருமைசெப்பிய அருமை - ஒரு 
தன்மையாகப்‌ பொருள்‌ வயிற்‌ 
செல்லும்படி உறுதிப்படுத்திக்‌ 
கூறிய அருமையாகிய மொழி 
௨௧௮ 


௬௨ 


௧0௯ 
ஒலிதல்‌ - தழைதல்‌ ௨, ௧௨௮ 
ப்ப தாழ்தல்‌ ௬ 
ஒழுகல்‌ - நேர்மை ௨௪டு 
ஒழுகை - பாண்டில்‌, பண்டி; 
வண்டி ௪௮௩, ௩௫௫ 


ஒருவேன்‌ - ஒருத்தியாகிய 
யான்‌ 


ஒற்றுதல்‌ - அடுத்தல்‌ ௩௨௨ 
ஓக்குபு - ஓச்சி ௧௧௦ 
ஓங்குமிசை - உயர்ந்த 

இடம்‌ ௩௩௩ 
ஓடை - நெற்றிப்பட்டம்‌ ௨௯௬௬ 


ஓதம்‌ - வெள்ளம்‌ 

ஒதி - ஓந்திக்கு ஒரு பெயர்‌ 

ஒப்பி - வெருட்டி ௩௨௬௮ 

ஓய்விடு நடைப்பகடு- உழுது 
விட்ட ஓய்ந்த நடையை 


யுடைய பகடு ௨௯0 
ஒரனையேன்‌ - ஒருதன்மை 
யேன்‌ " . ௧௪௬ 


ஓரன்மை - ஒருதன்மையல்‌ 
லாமை ௩௨௮ 
ஓரை - மகளிர்‌ பாவைகொண்டு 
விளையாடுவது ௬௮, ௧௪௨ 
கச்சு - முதுகில்‌ இட்ட கலனை 
நழுவாதபடி குதிரையின்‌ 
பின்னே மாட்டிக்‌ கட்டும்‌ 
வார்‌ 
கடந்த - வென்றுகொண்ட 
சங்கடம்பு 
கடல்‌ மரம்‌ - கப்பல்‌ 
கடன்தீர்த்தல்‌ தன்‌ கடமை 
யைச்‌ செய்து தீர்த்தல்‌ ௨௨௮ 
கடிகம்‌ - வெருட்டுவேம்‌ ௨௨௮ 


௨௨௦ 
௧௯௬௦ 
௩௪ 
௨௦ 


௬௮௫ 
அருஞ்சொல்‌ பாட்டு: 
கடிகொண்டு - சிறப்புச்‌ 

செய்து ௨௪௮ 
கடிதல்‌ - தடுத்தல்‌ ௫௨௧, 
கடிப்படுத்தல்‌ - காவலுட்‌ படுத்‌ 

தல்‌ உடுக: 
௪௬ 


கடிப்பு - குறுந்தடி. 

கடியும்‌ உண்டன - கொய்யப்‌ 
பட்டன ட... த ௨ 

கடுங்கள்‌ - முற்றிக்‌ கடுப்பேறிய 
கள்‌ ஸ்‌ 


கடுந்தேர்‌ - விரைந்த செலவினை 


யுடைய தேர்‌ - ௩௫௯ 
கடுமா கொடிய. சிங்க முதலிய 
விலங்குகள்‌ ௨8௭ 
கடும்பாட்டாங்கண்‌-ஜலிமிக்க 
அவ்விடத்திலே ௨௫௧ 
கடும்பு - சுற்றம்‌ ௧௧௯ 
கடைஇ - கடிந்து ௩௩௮ 
(1/5 செலுத்தி ௨௩டு: 


கடைய - செலுத்துதலால்‌ ௧௮௬ 
கட்சி - பறவைக்கூடு ௧௩, ௧௧௭ 
கட்டழித்தல்‌-முற்றஜழித்‌ 


தல்‌ 

கட்டளை - பொன்‌ உரைக்கும்‌ 
கல்‌ ௩ 

கட்டு - கழங்குக்குறி ௨௮௮ 

கணிச்சி - குந்தாலி ௨௪௦ 

கணிவாய்‌ வேங்கை - சோதிடம்‌ 
வல்லார்‌ பேரன்ற வேங்கை 


மரம்‌. ௩௭௪௩ 
கணைக்கால்‌-திரண்ட தண்டு ௨௭ 
கண்‌ - மூங்கிற்‌ கணு - ௧௫௦ 


கண்‌அகல்‌-இடம்‌ அகன்ற ௩௭௭ 
கண்டல்‌ - ஒரு மரம்‌ ௧௧௧ 
கண்டோர்‌ தண்டாநலன்‌ - 
பார்ப்போராலே கெடாத 
நலன்‌, கண்ணெச்ரில்‌ கடட 
கண்ணழிவு - தடை ௩௧௨௩ 
கண்ணிகட்டல்‌ - அரும்புதோன்‌ 
றுதல்‌ ௨௦௦ 
கண்ணி - போர்க்குச்‌ சூடும்‌ 
பூ ௧௭௨௩ 
கண்‌ படை பெறாது - தூங்‌ 
காது ன ௬௦ 
கதம்‌ - சினம்‌ ௨௫௨ 
கதழ்பெயல்‌ - விரைவையுடைய. 


சுரு 
அருஞ்சொல்‌ பாட்டு 
மழை ௨௦௫ 
கதழ்வு - விரைவி ௨௧௭ 
கதித்தல்‌ - விளையாடுதல்‌ ட 
கதுப்பு - கூந்தல்‌ ௮௫ 
அந்து - தறி ௬௨ 
கமம்‌ - நிறைவு ௮௯ 
கமழ்தல்‌ - விளங்குதல்‌ ௧௦௪ 
கம்மியர்‌ 4 கருமகாரர்‌ ௧௫௩. 
கயந்தலை - மெல்லிய தலை ௬௩௭ 
கயம்‌ - பொய்கை ௨௭, ௧௪௮ 


கயல்‌ஏர்‌ - கயல்போன்ற ௩௧௬ 
கயவாய்‌ - பெரியவாய்‌ ௩.௨, ௧௫௮ 


கயன்‌ - ஊற்றுகிலை ௧௮௬ 
காரம்‌ - முதலை ௨.௬௨ 
கருங்கால்‌ கரிய அடிமரம்‌ ௧௬௮ 


கழும்பு - காமன்‌ வில்‌ 
கருவி - மின்னல்‌ முதலியவற்‌ 


௯ 


நின்‌ தொகுதி ௨௧௩. 
கருவிளை - கருங்காக்க 

ணம்‌ ௨௨௧, ௨௬௨ 
கருவினை - பாவவினை ககக 
கலாவும்‌ - கலக்கும்‌ ௨௦௯ 
வலி - செருக்கு ௨௯௬௫ 


கலிகெழுபாக்கம்‌ - கட்குடியின்‌ 
செருக்கு அடங்கிய பாக்‌ 


கம்‌ ௩௦௩ 
கலிகெழுமறுகு : ஓசைமிக்க 
தெரு ௩௪௮ 


கலிங்கம்‌ - ஆடை ௨௦,௯௬௦ 
கலித்த கருங்கால்‌ - தழைத்த 


கரிய அடி ௩௮௩ 
கலித்தல்‌ - முளைத்தல்‌ ௧௦௮ 
உட 5 மிகுதல்‌ ௨௨௩ 
கலிமயில்‌ - செருக்யெ 
மயில்‌ ௨௬௫ 
கலிமா - குதிரை ௩௬௪ 
கலுழ்தல்‌ - அழுதல்‌ ௨௩ 


கலை - ஆண்குரங்கு ௧௧௪ 
.கலைஇய - கலைந்துபோகிய ௧௧௬௧ 
கல்கெழு - மலைபொருந்திய ௨௦௬ 
சல்லாக்கோவலர்‌ - பிறதொழி 
லைக்‌ கல்லாத ஆயர்‌ ௩௬௪ 
.கல்வினை உப்பு - கல்லாக விளைந்த 
உப்பு ௧௧௪ 
கவலை - கவர்த்த வழி ௧௪௪ 
,தவலைய - கவர்த்த நெறிகளை 


நற்றிணை காஹூறு 


அருஞ்சொல்‌ பாட்டு 

யுடைய ௧௦௫ 
கவல்‌ - கவற்சி ௩௦ 
கவவு - அகத்திடுவது (இ௨ 


கவவு - உள்ளே அணைத்துக்‌ 
கொள்‌ 


௨௧௨ 
கவழம்‌ - வாய்கிரம்பிய 

உணவு ௨0௨ 
கவாஅன்‌ - பக்கம்‌ ௬௨ 
கவான்‌ - மலைப்பக்கம்‌ ௩௨ 


கவின்நலம்‌ - அழகன்‌ மிகுதி உடு 

கவைஇய - அணைத்த ௪௨ 

கழிசேர்‌ மருங்கு - உப்பங்கழி 
சேர்ந்த இடம்‌ 

கழிந்தன்று - நீங்குதலாயிற்று 


௨௭ 


ன 
கழுது - பேய்‌ ௧௭௧ 
உ - கட்டுப்பரண்‌ ௨௪௭௬ 
கழை - தண்டு கர 
களமர்‌ - மருதநில மாந்தர்‌ ௧௨ட 
களரி - உப்புப்பூத்த பாழ்‌ 

நிலம்‌ ௧௨௬ 

, -பாலையிலுள்ள களர்‌ 
நிலம்‌ ௩௮௫ 
கறி - மிளகு ௧௫௪ 


கனவியாங்கு - கனவுகண்டாற்‌ 
போல 


௮௪ 
கனை - மிகுதி ௧௫௮ 
காண்பு - காட்சி ௨௬௪ 
காப்பு காத்தல்‌ ௨௩ 
காமம்‌ - விருப்பம்‌ ௪௯ 
காம்பு - மூங்கில்‌ இக 
காய - காயை உடைய கம 


காயாங்குன்றம்‌ - காயா மரங்களை 
யுடைய மலை ௩௭௧ 
காய்ஞாயிறு - காய்கின்ற சூரி 
யன்‌ ௨௫௮ 
காரான்‌ - எருமை ௩௧௪ 
கார்செய்து - கார்காலத்தைச்‌ 
செய்து 


௨௮௯ 
கால்‌ - காற்று ௩.௦ 
கால்&ளர்தல்‌ - (பேய்‌) காற்றைப்‌ 
போல இயங்கல்‌ ௨டுடு 
கால்யாத்தல்‌ - நெருங்கல்‌ ட 
காவாலை - முற்றிய ஓலை ௩௮ 
காழ்‌ - வைரம்‌ டி 
சகா ஞ்சி ௬௬ 


அருளுசொல்பொருள்‌ ௮கரஉரிசை 


அருஞ்சொல்‌ 


காழ்‌ - இரு நான்கு கொத்துக்‌ 
கொண்ட காஞ்ச என்னும்‌ 


௧௩௩. 

காழ்‌ - பிணிப்பு ௩௧௨ 

டட இரும்புமுள்‌ ௩௬௦ 
கானல்‌ - கடற்கரைச்சோலை 

௨௭, ௧௬ 


்‌  * கழிக்கரைச்சோலை ௧௧௬௧ 
கிடங்கில்‌ - ஒரூர்‌ ௬டு 
கிணையர்‌ - இணைப்பறை யுடைய 


வர்‌ ௧0௮ 
கிழக்கு - ழிடம்‌ ௨௬௭௪ 
கிழிப்பு - குகை, பிளப்பு கடு௪ 


கிளர்‌ தல்‌-சனங்கொள்ளுதல்‌ ௨௦௧ 
இளர்த்தல்‌ - எழுப்புதல்‌ சு 
இளைத்தல்‌ - விளித்தல்‌ ௧௪௩ 
களைமை - உறவு ௩௨௩. 
(குடக்குஏர்பு - மேலைத்திசைக்‌ 
கண்‌ எழுந்துசென்று ௩௫௬ 
குடக்குவாங்கு - மேலோங்கி 


வளைந்த ௧௬௪ 
குடந்தை - குடம்‌ ௩௭௯ 
குடம்பை - கூடு ௧௮0 
குட்டம்‌ - ஆழம்‌ ௧௪௫ 
குண்டு - ஆழம்‌ ௧௦௦ 
குண்டு கரை-ஆழ்ந்த கரை ௨௬௨ 
குமரி - இளைய ௫௫ 
குய்‌ - நறும்புகை ௩௮0 
குரம்பை - குடிசை ௨௮௫ 
குரல்‌ - கதிர்‌ ௧0௨ 
குரால்‌ - பெண்கூகை ௩௪௯ 

டி” கோட்டான்‌ ௨௧௮ 
-குரீஇ - குருவி ௫௮ 
குருகு - உலைமூக்கு ௧௨டு 

நாரை. கொக்கு ௭0 


உ ஈநாரையின்‌ பகுதியாகிய 
நெடலை, வக்கா முதலியன ௨௧௪ 
குரும்பை மணிப்பூண்‌ - அரை 
யிற்கட்டும்‌ கிண்கிணி ௨௬௯ 
.குருகின்தோடு - நாரையின்‌ 
கூட்டம்‌ ௩எடு 
குருளை -.இளங்குட்டி ௨ 
குரூஉக்கதிர்‌ - நல்ல நிறத்தை 
யுடைய கதிர்‌ ௨௧டு 
குலவுக்குரல்‌ -வளைந்த கதிர்‌ ௩௮௬ 
குல்லை - கஞ்சா, துழாய்‌ ௩௭௬ 


பாட்டு அருஞ்சொல்‌ 


சுளை 

பாட்டு 
குவடு - குன்று ௬௭ 
குவவு - குவிந்த க ௫௦ 
குவைஇ - திரண்டு ௧௭௭௪ 
குழல்‌ - கூந்தல்‌ ௪௨ 
குழிசி - தாழி ௧௨ 
குழுமுதல்‌ - குழுறுதல்‌ உடடு 


குளவி - மலைப்பச்சை, காட்டு 


மல்லிகை ௧௧௯, ட 
குளவி - பச்சிலை ௩௪௭௬ 
குறங்கு - துடை ௧௪0 
குறிப்பு - கருத்து ௩௫௭ 


குறியிறை - குறிய இறப்பு ௨0௭ 
குறுதல்‌ - பறித்தல்‌ ௨௭, ககடு 
குறுமாக்கள்‌ - இளமகார்‌ கடு 
குறும்பொறை - காடு ௩.௨௪ 
குற்ற - பறித்துவந்த ௨௮௩, ௩௧௭ 


கூடு - குதிர்‌ ௬0 
கூட்டம்‌ - கலவி ௨௧௬ 
கூதளம்‌ - தாளிக்கொடி. ௨௪௪ 


கூந்தல்‌ஓ.தி: இருபெயரொட்டுக௬௦ 
கூம்ப - குவீய ௧௮௪ 
கூரலிருக்கை - மழையாலும்‌ 
குளிராலும்‌ ஈனைந்து நடுங்கி 
யிருப்பது ௧௮௪ 
கூலம்‌ - நெல்‌, புல்‌, வரகு; 
சாமை, இனை முதலிய பதி 


னெண்‌ கூலம்‌ ௬௩ 
கூவல்‌ - கிணறு ௪௧ 
கூவிளம்‌ - வில்வம்‌ ககக 
கூழை - குறுமை ௧0௧ 
கெண்டி - பறித்து ௨௧ 


ர.” அழித்து, வெட்டி, ௧௧௪ 
கெண்டுதல்‌ வெட்டுதல்‌ ௫௯, ககக 
கேண்மையோடு - நட்புடன்‌ ௪௦௦ 
கேழல்‌ - பன்றி ௩௯௧ 
கைதாவல்‌ - கையொழிதல்‌ ௨௮௦ 
கைதூவாமை - கையொழி 

யாமை ௬0 
கைதை - தாழை ௧௬௩ 
கைம்மிக - அளவுகடப்ப ௨௩௪௬ 
கைம்மிகல்‌-அளவுக்கடத்தல்‌ ௫௮௫ 
கையறவு - செயலறுதல்‌ ௧௫௨ 
கையறுபு - செயலழிர்து ௩௪ 
கொடி - வரிசை ௨௦0௨ 
கொடிறு - குறடு, பற்றுக்கோடு 


௧0௭ 


௬௮ 


அருஞ்சொல்‌ பாட்டு 


கொடுங்கால்‌ - வளைந்த தாள்‌ ௪௪ 
கொடுந்திமில்‌ - வளைந்த மீன்‌ 
படகு ௧௭டு 
கொடுமூக்கு - வளைந்த மூக்கு ௬ 
கொட்பு சுழற்சி ௧௩௩ 
கொண்டல்‌ - &ழ்காற்று ௮௯ 
கொண்டி. - கொள்ளை கொள்ளும்‌ 


பரத்தை ௧௪௪ 
கொம்மை - இளமை ௩௧௪ 
கொருவுதல்‌ - குற்றுதல்‌ ௫௯ 
கொழுதல்‌ - கொய்தல்‌ ௧௦௬ 
கொழுதுதல்‌ - கோதுதல்‌ ௯ 
கொள்ளை - மிகுதி ௮௨, ஞ்‌ 

- விலை 
கெ ள்ள சாற்றி - விலை கூறி வு 
கொன்‌ - பயனின்மை உக 
கோடல்‌ - காந்தள்‌ ௯௯ 


கோடல்‌ கண்ணி - கொய்து 
கொண்டு போதலைக்‌ கருதி ௫௫ 
கோடியர்‌ - ஊதுகொம்பு உடை 
யவர்‌ ௨௧௨ 
கோடு-கொடுமுடி 
௨௮, ௧௫௬, ௨௩௩ 
உ கொம்பு என்னும்‌ 
வாச்சியம்‌ ௨௭௬ 
உமீன்‌ உணக்குங்கோல்‌ ௩௭௨ 
கோடை - மேல்காற்று ௧௬௨ 
கோட்சுறா - கொள்ளும்தன்மை 


யுள்ள சுறாமீன்‌ ௭௮ 
கோட்டம்‌ - மாறுபாடு ௫௪ 
கோட்டிய - வளைத்த ௨௦௯ 
கோட்டுமா - பன்றி எட 


கோண்ளர்‌ எல்வளை - வளைந்த 
அழகயஓளியை உடைய 
வளையல்‌ 


௭௭ 
கோதை - மலர்மாலை ௧௩௬௧ 
கோல்‌ - திரட்சி ௪௩௨ 
கோல்கேர்‌ -கோற்றொழில்‌ 
அமைந்த ௧.௪௦ 
கோள்‌ - காய்‌ ௧0௨, ௧௧௬ 
அ கொலை ௨௭௬ 
கோள்‌உக&ர்‌ - கொல்லவல்ல 
கம்‌ ௨௦௫ 
கோள்வல்‌ - கொல்லவல்ல. ௧௬ 
கெளவை -பழிச்சொல்‌ ௨௬ 
சகடம்‌ - வண்டி ௪ 


நம்றிணை நானூறு 


அருஞ்சொல்‌ பாட்டு 
சாந்தம்‌ - சந்‌ தனம்‌ ௬௪ 
சாந்து - சந்தனமரம்‌ க 


சாயல்‌ - மென்மை 
சாயல்மார்பு - மெத்தென்ற 
மார்பம்‌ 


௩௨௭ 
சாயினை - இழைத்தனை கக 
சாய்‌ - கோரை ௬௦ 
சாய்தல்‌ - குறைதல்‌ ௧௨௮ 
சாறு - திருவிழா ௨௦௦ 
சிதர்‌ - வண்டு ௨௯௬௭ 
சிதர்கால்‌ - மெல்லியகால்‌ ௨௬௭ 
சிதர்தல்‌ - இளைத்தல்‌ ௩௮௯ 
சிதலைத்தோடு - கறையான்‌ 
கூட்டம்‌ ௩௨௫ 
சிரல்‌ - சிச்சலி ௧௬௯ 
உ. - சிச்சிலிப்‌ பறவை ௬௪ 
சிலம்பி - சிலந்திப்‌ பூச்சி ௧௮௯ 


சிலவித்து அகலவிட்டு - சில 
வாயவீதைகளைக்கலப்பாக 


விதைத்து ௨௦௯ 
சிலை -ஐலிக்கின்ற ௧௧௨ 
சில்‌ஓ.தி - சிலவாகியகூந்தலை 

யுடையவள்‌ ௩௨௪ 


சினை - சிலம்பியின்‌ வயிற்றி 
லிருந்துவருநூலாலே அது 
கோட்டை செய்யப்படுதலால்‌ 


சினை என்றார்‌ ௧௮௧௯: 
சிள்வீடு-- ஒருவகை வண்டு ௨௫௨ 
சிறுகுபு - சிறு ௧௧௯௬ 
சிறுதடி - உப்புப்பாத்தி ௨௫௪ 
சிறுபுறம்‌ - முதுகு ௧௨௮ 


சிறுமனை - சிற்றில்‌ ௩௭௮ 

சிறுமை - தடுமாற்றம்‌, நோய்‌ ௧ 

சிழைப்பிள்ளை - சறகையுடைய 
பிள்ளை 


௩௬௭ 
சீர்‌ - தாளவறுதி ௧௩௮ ' 
௬டர்‌ - விளக்கு ன்‌ 


அணங்கு - தேமல்‌ 

சுரன்முதல்‌ - சுரத்தினிடத்தில்‌ ௩௨ 
சுரிதகம்‌ - திருகுபூப்போல 
அக்காலத்துப்‌ பயின்றதோர்‌ 
அணி ௮௬ 

சுவல்‌ - தோள்மேல்‌ ௯. 
டை பிடர்‌ ௧௪௯, ௪௦௦: 
உ. மேட்டுகிலம்‌ ட ௨௦௨. 


அருஞ்சொல்பொருள அகரவரிசை 


அருஞ்சொல்‌ பாட்டு 
சூட்டயல்‌ - அரிச்குட்டின்‌ 

பக்கம்‌ ௪00 
சூர்‌ - அச்சம்‌ ௪, ௨௬௮ 
சூர்உடைப்பலி - தெய்வத்துக்கு 

இடும்‌ பலி ௩௬௭௪ 
செ£இய-கொல்லும்பொருட்டு௨க 
செஞ்சால்‌ உழவர்‌ - செவ்விய 

பலபடியாக மறித்து உழு 


இன்ற உழவர்‌ ௩௧௦: 
செத்து - கருதி ௩௫ 

ஒத்து ௧௭௮ 
செந்தார்‌-கழுத்திலிட்ட 

வரை ௩0௧ 
செந்தொடை-செவ்விய அம்‌ 

புத்தாடை - ௩௩ 
செந்காவின்‌ - செவ்விய நாவினை 


யுடைய ௩௬௬ 
செம்புசொரிபானை - செம்பாற்‌ 

செய்து கடைந்துவைத்த 

பானை கடுக... 
செம்மல்‌ - செல்வ மாக்கள்‌ ௪டு 
செம்மூதாய்‌ - தம்பலப்பூச்சி௩௬௨ 


செயலை - அசோகு ௨௪௪ 
செய்தன்று - செய்தது ௩.0௧ 
செய்போழ்‌ - சிவந்த பனங்‌ 

௨௭௧ 


குருத்து 
செலவயர்ர்‌ நசன்‌ - செல்லுமாறு 
யான்‌ உடன்படாஙின்றேன்‌ ௧௪௯ 
செல்லா தம்‌ - நீர்‌ செல்லாது 
இங்கே இருமின்‌ ௨௨௧ 
செவ்வேர்‌ - சிவந்த வேர்‌ ௨௦௪ 
செறுவீன்‌-சேற்றினையுடைய ௨௧௧ 
சென்னி - உச்சி ௨௮ 
சேக்கை - படுக்கை ௧௩௨, ௨௧௭ 
சேனோன்‌ - மரத்தின்மீதிருக்து 
இரவில்‌ தினைப்புனங்‌ காப்‌ 
பவன்‌ ௨௪௬ 
சேப்ப - சிவக்க ௧௨௦ 
சேரி - பலவீடுகள்‌ சேர்ந்திருப்‌ 


பது ௨௫௧ 
சேர்‌ - திரட்சி 


௧௪0 
சேர்பு - சேர்தல்‌ ௩௮௨ 
சேறி - செல்லா நின்றனை ௧௨௬ 
சேறும்‌ - செல்வோம்‌ ௨௨௧ 
சொன்றி - சோற்றுத்திரள்‌ ௨௮௧ 
ஞமலி - நாய்‌ உடு 


ந. நர--நீத 


௬௮௯ 
அருஞ்சொல்‌ பாட்டு 
ஞாட்பு - போர்‌ ௧௫ 
ஞால்‌ - தொங்குகின்ற ௧௪ 


ஞான்று - இறங்கி,தொங்கி ௨௧௮ 
ஞெகிழி - கொள்ளி டி 
ஜெமிர்தல்‌ - பரத்தல்‌ ௧௪௪ 
ஜஞெமிர்ந்தென - உடைபட்டத 
னால்‌ ௩௬௩ 
ஜெழமுங்கல்‌ - நெருங்கல்‌ ௩௧௪ 
ஜெழமுங்குதல்‌ - அழுந்துதல்‌ ௭ 
ஞொலிபீகால்‌ - தீக்கடை2கால்‌ 


௫௪௨ 
தகைத்தல்‌ - தடுத்தல்‌ ௩.0௮ 
தசும்பு - தாழி ௮௫ 
தடமருப்பு - வளைந்த கொம்பு 

௧௩.௧.0 

௨௨௭ 


தடவு - சாடி, பானை 
டட வளைவு ௮0 
தடவுகிலை - பெரிதாய்‌ நிற்றல்‌ ௪௮ 
தடைஇய - பருத்த ௮௩ 
வளைந்த ௧௮௮, & ௪௪ 
தட்டை - மூங்கிற்‌ பிளாச்சைச்‌ 
சிறிது பிளந்து அப்பிளப்‌ 
பிலே கல்லை வைத்துச்‌ 
சுழற்றிவீசுங்‌ கருவி ௧௩௪ 
தட்பு - தகைத்தக்கொள்ள ௬௪ 
தண்சிதர்‌ உறைப்ப - தண்ணிய 
பனித்துளிகள்‌ மிச வீழ ௨௭௯ 
தண்டா- கெடாத கடட 
தண்ணடை - மலைப்பச்சை ௩௬௪ 
தண்ணுமை - எழுச்சிக்குரிய 
வாச்சியம்‌ ௧௩௦ 
தண்டை - மெல்லிய ஈடை ௧60 
தண்மை - மென்மை ௪௩௨௭ 
தண்வளி-தண்ணிய காற்று ௪௨௨ 
ததரல்வாய்‌ - தலைவனைச்‌ சாந்து 
மணம்‌ முடிக்கும்‌ பொழுது ௨௭௧ 
ததர்பிணி - நெருங்கிய பிணிப்பு 


௨௧௧ 
ததைஇ & பெற்று ௧௨௪ 
ததைந்த - நெருங்கிய கன்‌ 
தலைமயங்கிய - நிரம்பிய ௨௭௪ 


தலையல்‌ - நீங்குதல்‌ ௧௪௭ 
தழுஉகம்‌-கையகப்படுப்பேம்‌ 6௦ 


தழைத்தல்‌ ச செழித்தல்‌ ௧0௮ 
தளவு - முல்லை னக 
தளி - மழை ௨௫௭ 


௯0 


அருஞ்சொல்‌ பாட்டு 


தாது - மகரந்தப்பொடி. ௭௪ 
காமம்‌ - மாலை ௨௩௨ 
தாய - உதிர்ந்த ௨௮ 
படர்ந்து மன 
காயம்‌ - பாகம்‌, உரிமை 
காரம்‌ - உணவுப்பொருள்‌ 
தாழம்‌ -மோதிரம்‌ 
தாறுபடு - குலைகட்டிய 
திகிரி - சக்ராயுதம்‌ (கடவுள்‌ 
வாழ்த்து) திதலை - இத்தி ௨௬௨ 
இத்தி - தேமல்போற்‌ கட்டி 
கட்டியாக ஒளிர்வது ௨௭௦ 
இிமிர்தல்‌ - பிசைதல்‌ 50௬ 
கமில்‌ - மீன்பிடிக்கும்‌ படகு ௧௧௧ 
கிருமாவுண்ணி - கண்ணகி ௨௧௬ 
மிரைமுதிர்‌ - திரைத்தல்‌ 


ஈடே 
F 1௨.5} 
கப 
௨௭௭ 


முதிர்ந்த ௧௨௧ 
தில்‌ - காலத்தின்‌ மேலது ௨௭௭ 

உ” விழைவு ௧௨௦ 
தில்லை - உப்புநீர்‌ அருகே 

வளர்வதொரு மரம்‌ ௧௯௬௫ 
முஞ்சா - துயிலாத ௨௨௨ 
அஞ்சும்‌ - உறங்கும்‌ க௯ 


துணர - குலை குலையாகப்‌ பழுக்க 


௬. 
துஷரிகிர்‌ - நெளிந்த நீர்‌ ௨௪௯ 
துணிபு - தெளிவு உக 
துணிவு - தெளிவு ௧௫௯ 
துப்பு - வலிமை ௨௪௭, ௨௯௬௪ 
துமிய - துண்டு த்து விழும்படி 
௩௨௩௮ 
துய்‌ - பஞ்சு (இள, ௧௫); ௧௬௩௨ 
ஒட பிசிர்‌ ௩௨௦௦ 
துரப்ப - செலுத்த ௨௫௦ 
துரு - யாடு 5௬௯ 
அவருதல்‌ - துவட்டுதல்‌ ௬௭ 
துவர்வாய்‌ - சிவந்த வாய்‌ ௧௯௦ 
துழைஇ - துளாவி ௭௦ 


அளிகலப்பப்‌ புலந்தழீஇய 
வாடை - இயற்கையாகத்‌ தனக்‌ 
ரய தட்பமும்‌ அன்றிச்‌ 

சய்கையானும்‌ செய்து 

கொண்ட வாடை ௧௬௨ 

அறுகடல்‌ - துறைபொருந்திய 
கடல்‌ ௨௧௧ 

அனிகர்‌ - துன்பமிக்க ௨.௧௬௨ 


நற்றினை நானூ 


அருஞ்சொல்‌ பாட்டு 
தனைஇ - விரைந்து ௨௧௬ 
தூ - வன்மை ௧௫௪ 
தூக்குதல்‌ - அசைத்தல்‌ ௭௪ 
தூங்கல்‌ - தொங்குதல்‌ கட்டு 


தூங்கல்வங்கம்‌ - அசைகின்ற 
கோணி ௨௫௮ 

தூங்குதல்‌ - அடங்குதல்‌ ௩௨௦ 

தாரி - மரக்கால்‌ ௧௬ 


“தூநீர்‌ - அலையாலே மூவப்படும்‌ 


நீர்‌, தூயநீர்‌ (கடவுள்‌ வாழ்த்து) 
தாவி - சிறகு ௭0 : 
தெண்கழி - தெளிந்த கழி ௭௮ 
தெண்மணி - தெளிந்த ஓசை ௬௯ 


தெய்ய : அசைநிலை ௨௩௦ 
தெய்வம்‌ - வருடம்‌ ௩௧௫ 
தெளித்தல்‌ - சூளூறுதல்‌ ௩௫௮ 
தெற்றி - இண்ணை ௧௮௪ 
தேம்‌ - அகிலின்‌ நெய்‌ ௨௦௧௪ 
ற இடம்‌ ௧௦0௫ 

தேம்படு - தேன்‌ உண்டாகின்ற 
௨௪௩ 


தேம்பெய்‌ பால்‌-கண்டசருச்கரை 


யொடு கலந்த பால்‌ ௨௪௭௯ 
தேயர்‌ - தேயும்பொருட்டு ௧௬௭ 
தேறல்‌ - கள்‌ ௩௮௮ 
தேறுநீர்‌ - தெளிந்த நீர்‌ ௧௭ 
தேன்‌ - தேன்‌ வண்டு ௩௨௩ 
தைஇ - உடுத்து ௧௨௩ 


தையூண்‌ இருக்கை - தைத்திங்கள்‌ 
பிறப்பில்‌ நீராடி அன்று ஆக்‌ 
கப்படும்‌ மாட்சிமை பொரும்‌ 
இய உணவுண்ண இருத்தல்‌ ௨௨ 
தொடலை - மாலை ௧௩௨௮ 
தொடி -வளை ௨௩, ௪௮,௮௨௨ 
தொண்டகம்‌ - குறிஞ்சி நிலத்‌ 
துக்கு, உரிய சிறிய பறை ௧௦௪ 
தொய்யில்‌ - கரும்பு வடிவாக 
முலையில்‌ எழுதுங்‌ கோலம்‌ 


௨௨௫ 

தொழுதி - கூட்டம்‌ ௨௬௪ 

தொழுவர்‌ - உழவர்‌ ககடு 

தோடு - கூட்டம்‌ ௧௬௯ 

ந தொகு தி ௧௪௮ 
தோல்‌ - கடகு, ஒடுகு, கேடயம்‌ 

௧௬௪ 


தோன்றி - செங்காந்தள்‌ ௨௨௧ 


௮ருஞ்சொல்பொருள்‌ அகரவரிசை 


அருஞ்சொல்‌ பாட்டு 
நகர்‌ - வீடு ௧௩௨ 
உ மாளிகை ௯௮ 


நசையு.றாஉம்‌ - விரும்பிச்செல்‌ 
அம்‌ ௮௪ 
நண்ணார்‌ - பகைவர்‌ ௩௮௨ 
நநீதுறந்து - நம்மைத்‌ துறந்து 
௩௪௩௨ 
ஈப்புலந்து-நம்மைப்‌ புலந்து ௧௨௦ 
நயவரு குரல - இனிமையான 
குரலையுடைய ௩௩௩ 
நயனில - விரும்பாதன . ௨௪௪ 
நரலுதல்‌ - ஒலித்தல்‌ (கடவுள்‌ 
வாழ்த்து) நல்கூர்தல்‌ பல்காற்‌ 
புணர்‌ தற்கின்றிச்‌ சேவல்‌ 
நாரையைப்‌ பிரிந்து தனி 


யிருத்தல்‌ ௧௪௮ 
நல்கூர்‌ நுசுப்பு - நுணுதிய 
இடை ௬௩ 


நல்கூர்பெண்டு - பெண்தன்மை 


யில்லாள்‌ ௧௦ 
நல்மா - நல்ல குதிரை - ௩௬௭ 
௨௨௫ 


நவிலுதல்‌ - பயிலுதல்‌ 
நள்‌என்‌ கங்குல்‌ - இடையாமத்‌ 
இருள்‌ ௪௦ 
நள்‌என்‌ கங்குல்‌ - செறிந்த இருளை 
யுடைய நடுயாமம்‌ - ௪௮௭ 
ஈறுமோரோடம்‌ - செங்‌ கருங்‌ 
காலி ௨௨௩௩௭ 
கறுவடிமாஅத்து - நறிய வடுக்‌ 
களையுடைய மாமரம்‌ ௨௫௩ 
நற,வீ - நறிய மலர்‌ - சக 
கறைப்பவர்‌ - வாசனைக்கொடி டு 
நனந்தலை - அகன்ற இடம்‌ 
௬ ௧௧௨ 
நளி - செறிவு ௨௧௧ 
நனிபுலம்புடைத்து - மிக வருத்‌ 
தம்‌ உடையதாயிராநின்றது 


௨௬௭ 

நனை - அரும்‌ க, ௫௯௬ 
நன்றிசான்ற கற்பு - நன்மை 

அமைந்த கற்பு ௩௩௦ 


நா - நீர்வடியவிடுதற்கு நாக்குப்‌ 
போலச்‌ செய்‌ துவைத்‌ இருப்‌ i 
பது ௨௪௪ 

நாகரிகர்‌ - கண்ணோட்டம்‌ உடை 
யவர்‌ ள்‌ கடுடு 


சக்க 
அருஞ்சொல்‌ பாட்டு 
நாடி - ஆராய்ந்து ௩௨ 
நாமம்‌ - அச்சம்‌ ௧௪௫ 


நாம்பு - மெல்லிய கொடி, மெல்‌ 


லிய நாருமாம்‌ ௨0௭ 
நார்‌ - அன்பு ௧௮, ௨௨௫ 
நாலும்‌ - தொங்கும்‌ ௧௦ 
நாளவை - நூளோலக்கம்‌ : ௪௪௬ 


நிகர்‌ - ஓளி ௩.௬௪ 
நிணம்‌ - நெய்த்தலை: நிணத்தை 
யுருக்க நெய்யாம்‌ ஆதலின்‌ ௨௬௪ 


நிதி- செல்வம்‌ ௧௬ 
நிவத்தல்‌ - ஓடுதல்‌ ௬௩ 
நிவப்பு - உயர்ச்சி ௬0 
நிறைஅடு - நிறையை அழிக்‌ 
௬௧௯ 


கின்ற 
நீத்தம்‌ - வெள்ளம்‌ ௪ 
நீர - ஈரப்பண்பு ௬௯, 
நீரல்லாநீர்‌ - மூத்திரம்‌ ௧௦௩ 
நீவுதல்‌ - கையாலே தடவுதல்‌, 


பூசுதல்‌ - ௨நிக 
நீளிடையத்தம்‌-நீண்டநெறி ௩௧௭ 
நீறு - புழுதி ௮௨, ௧௨௬ 
நுவ்வை - நும்‌ தங்கை ௧௭௨ 
நூழை - துவாரம்‌ ௧௮ 
நூறி - இடித்து ஒழித்து ௧௪ 
ன்ன 


நெகிழினும்‌ - ஈமுவினாலும்‌ 
நெடுமிமாழி - மீக்கூற்று ௩௪௭ 
நெடுவீழ்‌ - நெடியவீழ்‌ ௩.௪௨ 
நெருகல்‌ - நேற்று உடு 
நெய்‌ - வரலாமை நீங்க ஆடும்‌ 
நெய்‌ ௨௮0 
நெய்கனிகாய்‌-புன்னைக்காய்‌ ௨௭௮ 


நெய்த்‌தார்‌ - இரத்தம்‌ ௨ 
நெறி - நெறிப்பு, புரியின்‌ முடக்‌ 
கம்‌ ௨௨௨ 
நேர்கட்சேறு - கண்ணுக்கு 
இனிய சேறு ௪00 
நேர்வு - உடன்படுதல்‌ கடு 
நொடிவீடல்‌ - நெரித்துவிடல்‌ 
௩௧௪ 
கொடை - விலை ௧௪௨ 


கொதுமலாட்டி - ஏதிலாட்‌ 
யாகிய னவ சக்த. பஸ 
நொதுமல்‌ - வேறுபட்ட, அயல்‌ 
௫௫ 
நொவ்விது - நுண்ணியது ௩௧௫ 


௬௯௨ 

அருஞ்சொல்‌ பாட்டு 

நோகோ - நோவாநின்றேன்‌ 

௧௮௫, ௩௧௨ 

கோயாகின்றது - நோயுடைய 
தாகாகின்ற து ௨௭௨ 

ீகோனாமை - பொறுக்க முடி 
யாமை டல 


நோன்‌ - வலிமை 
நோன்காழ்‌ எஃகு - வலிய க 


செருயெ வேற்படை ௩௨௪ 
நோன்மை - வலிமை ௧௨௪ 
நெளவி - மான்‌ ௧௨௪ 
பகன்றை - சிவதை ௮௬ 
பசப்ப - பசலையூருமாறு ௧0௮ 
பசுவீ - பசிய மலர்‌ ௨௪௮ 


படப்பை - கொல்லை ௭௩., ௨௦௭ 


படர்‌ - துன்பம்‌ ௧௦௩௨ 
படர்தல்‌ - கடிதுதல்‌ ௩௨௪ 
பத மினைத்தல்‌ ப 
படு - மடு ௩௩ 

உ. * நீர்நிலையாகிய பள்ளம்‌ 
௧௩௮ 


படுசினை . தாழ்ந்த களை ம்‌ 
௩௧௮, ௩௪௯ 
படுதல்‌ - ஒலித்தல்‌ ௨௨௪ 
படுமலைப்பாலை - பெரும்பாலை 
ஏழனுள்‌ ஒரு பண்‌ ௮௩௯ 
படை - கலனை, சேணம்‌ ௩௬௧ 
பணிமொழி - மெல்லிய மொழி 
௧௬௭ 


பணீஇயர்‌ - அடக்கும்‌ பொருட்டு 
௧0 


பண்ணியம்‌ - பண்டம்‌ 

பதம்‌ - கொந்தளிப்பு 

பத்தல்‌ - கிணற்றின்‌ நீரை தக 
த்து ஊற்றி ஆனிரையை 
உண்பித்தற்குத்‌ தோண்டப்‌ 
படுவது ௨௪௦ 

பம்பை-ஒருவகை வாச்சியம்‌ ௨௧௨ 

பயகிரைக்கு - கக ருகின்று ./ 
ஆனிரைக்கு 

பயிரிடுதல்‌ - அழைத்தல்‌ கக 

பயிர்தல்‌ - புணர்ச்சிக்கழைத்தல்‌ 

எக்‌ 

௬௧ 

௧௨ 

பயிற்றுதமே - எடுத்துக்குழறி 


க 


நற்றிணை நானூறு 


ருஞ்சொல்‌ பாட்டு 


எம்மை வருத்தாதேகொள்‌ ௮.௨ 
பரத்தமை-அயலாந்தன்மை ௨௮௦0 
பரவினம்‌ - பரவுக்கடன்‌ கொடு 


தீது இழறைஞ்சினேம்‌ ௩.௫௮ 
பராரை பருத்த அடி. ௩௬௨ 
பரி - செலவு ௨௧, கடு 


பரியல்‌ - வருந்தாதேகொள்‌ ௧௨௧ 


பரியல்‌ - வருந்துதல்‌ ௧௫௦ 
பருமம்‌ - யானை முதுகிலிடும்‌ 
தவிசு ௮௯ 
பருவரல்‌ - துன்பம்‌ ௭௦ 
பலகை கடுகு, கேடயம்‌ ௧௭௭ 
பலி - பலிச்சோறு ௩௨௪௩ 


பல்கண்‌இறா௮ல்‌ - பலவாய்‌ கண்‌ 
களையுடைய இறாஅ௮ல்‌ (தேன்‌ 
கூடு) ௧௮டு 

பல்குடைக்கள்ளின்‌ - பலவாகிய 
பனங்குடையில்‌ இட்டுண்‌ 
ணுங்‌ கள்ளினாலாகிய ௨௫௨௩ 

பழவிறல்‌ - பழைய தன்மை ௩௭ 


உ பழையவெற்றி ௨௧௩ 
பழனம்‌ - நீர்நிலை வயல்‌ ௨௬௦ 
பறழ்‌ - குட்டி ௫௭, கடு 
பறி - பனையோலைப்பாய்‌ ௧௪௨ 
பனி - நடுக்கம்‌ ௫௩. 
பனிப்ப - நடுங்க ௧௨௧ 
பனுவல்‌ - பறித்தபஞ்சு ௩௫௩. 
பாகல்‌ - பலாமரம்‌ ௧௮௦ 


பாக்கம்‌ - கடற்கரையில்‌ உள்ள 
ஊர்‌ ௧௦௧ 
பாசடை - பசிய இலை ௨௭, ௩௧௦ 
பாசறை - பசிய கல்‌ ௨௮௦ 
பாசு-கிளி: பண்பாகுபெயர்‌ ௧௩௪ 
பாடல்சான்ற பாடுதற்கமைந்த 
௨௫௬ 
பாடறிந்தொழுகல்‌ - உலக ஒழுக்‌ 
கம்‌ அறிந்து ஒழுகுதல்‌ ௧௬௦ 
பாடுஇமிழ்‌ - - பக்கத்தில்‌ ஒலிக்‌ 
கின்‌ ௩௨௪௮ 
பாடுஓவாது - ஓலி அடங்கிய 
தில்லை ௩ 


பாட்டம்‌ - மேகம்‌ ௩௮ 
பாணி - ஓசை ௧௦௪ 
சட ஈகை ௧௪௨ 
“தாளம்‌ : ௧௩௨ 
பாண்டில்‌ - வட்டில்‌ ௮௬ 


௮ஞ்சொல்பொருள்‌ அகரவரிசை 


அருஞ்சொல்‌ பாட்டு 
பாரம்‌ - பருத்தி ௪௧ 
பார்ப்பு - இளம்‌ பறவை ௬௯ 
பால்‌ - சாராயம்‌ ௩௪௧ 
பாலநாள்‌ - இரவு பாதியாகப்‌ 
பகுத்த நடுயாமம்‌ ௩௨௬௨ 
பால்மலி - பால்‌ நிரம்பிய ௩௪௮ 
பாறுதல்‌ - சிதைதல்‌ சடுக 
பானாள்‌ - நடுயாமம்‌ ௧0௪, ௧௭௧ 
பிசிர்‌ - அலையின்கண்‌ எழும்‌ 
திவலை ௨௧௧ 
பிச்சைகுழ்‌ - பிச்சைக்கு வந்த 
௨௩௦௦ 


பிணர-சருச்சரையையுடைய ௧௦௧ 
பிணர்‌ - சருச்சரை ௧௮ 
பிணவு - பேடு, பெட்டை .௧0௨ 


ட. - பெண்‌ புலி ௨௧ 
பிணவுப்புலி - பெண்புலி ௧௪௪ 
பிணை - பெண்மான்‌ ௩௭௪ 

௧௧௬ 


பிண்டம்‌ - கருப்பம்‌ 
பிதிர்‌-சிறு துளிகளாகிய பிசிர்‌ ௮௧ 
ு பொறி ௧௩ 
பித்திகம்‌ - சிறு சண்பகம்‌ ௩௧௪ 
பித்திகை - சறுசண்பகம்‌ ௧௭ 
பிரசம்‌ - தேன்‌, தேனடை, 
தேனிருல்‌ ௧௩, ௨௬௮ 
பிள்ளை - பறப்பவற்றிளமைப்‌ 
பெயர்‌ ௬௪ 
பிறங்கல்‌ - பிறங்குதல்‌ ௨௮ 
பின்னிலை - வழிபாட்டு நிலை ௧௪௦ 
பின்னிலை முனியா நம்வயின்‌ - 
பின்னின்று இவள்‌ ஆராயு 
மளவும்‌ வெறுப்படையாது 
திரிகின்ற நம்மிடத்து ௩௪௧ 


பீரம்‌ - பீர்க்கு ௩௨௬ 
பீள்‌ - சூல்‌ ௨௨ 
புகர்‌ - கஞ்சி ௯௦ 

தது ௬ புள்ளி & ௧௫௮ 


புகர்வு - உணவுக்குரியபண்டம்‌ ௬௦ 
புகல்‌ - பற்றுக்கோடு ௧௪௯ 
புகற்சி - மனச்செருக்கு ௧0௪ 
புகன்று - விரும்பி ௧௧௮ 
புகா - உணவு: சோறு ௧௦ 
புகைகொடுத்தல்‌ - கழுது அணங்‌ 
இக்‌ கடலிலே கெடுக்கா திருத்‌ 
தற்பொருட்டு க.கட 


௬௯௩ 


பாட்டு 


௨௭௯ 


அருஞ்சொல்‌ 
புட்டாள்‌ - புண்தாள்‌ 
புதையப்‌ பாஅய்‌ - மறையப்‌ 


பரந்து ௩.௭௧ 
புயல்‌ - மழை நி 
புள்ளி - குறியீடு ௨௯௬ 
புருவை - யாடு ௩.௨௧ 
புரை - உயர்ச்சி க 
புரையில்‌-மேன்மையில்லாத ௩௬ 
புலம்பு - துன்பம்‌ ௩௧, ௧௧௨ 


புலர்வது - வெளிப்படுவது ௭௨ 
புலிசெத்து - புலியோசையோ 


என்று ௨௪௯ 
புழுக்கல்‌ - சோறு ௮௨ 
புழை - நுழைவழி ௩௨௨ 
புள்‌ - வண்டு ௨௨௭ 
புறங்கடுப்ப முதுகு செளியு 

மாறுபோல ௧௫௭ 
புறவு - காடு ௪௮ 
புனிற்று-அப்பொழுது ஈன்ற ௨0௬ 
புன இருங்கதுப்பின்‌ - அலங்‌ 

கரித்த கரியகூந்தலையுடைய 

௩. ட 


புன்கால்‌ - மெல்லிய காம்பு ௬௫ 

புன்தலை - மெல்லிய தலை: ௩௧௮ 

பூங்கண்மடந்தை - நீலமலர்‌ 
போன்ற கண்களையுடைய 


மடக்தை கடட 
பூங்கோடு - பொலிவுபெற்ற 

சங்கு ௨௦௩ 
பெண்ணை - பனை ௨௩௮, கடட 


பெரிது கமழ்‌ அலரி - பெரிது 
மணம்வீசுகன்ற மலர்‌ ௨௬௧ 
பெருங்கடை இறந்து - பெரிய 
தலைக்கடை வாயிலையும்‌ நீங்க 
ல்‌ ௩௬டு 
பெருகலத்த - பெரிய அழ 
கமைந்த 
பெரும்பிறிது - சாக்காடு 
௨௧௧, ௩௮௧ 
பெரும்புலர்‌ விடியல்‌ - பெரிய 
இருள்நீங்கும்‌ விடியற்காலம்‌ ௮௦ 
பெரும்பெயல்‌-பெரிய மழை ௨௬௪ 
பெயர்படல்‌ - பெயர்ந்து 
போதல்‌ ௨0௭ 
பெயர்பெயர்த்தல்‌ - புதல்வனை 
ஈன்றதனால்‌ பருவப்பெயர்‌ 


௨௫௯ 


ப்ளு 
அருஞ்சொல்‌ பாட்டு 
மாறுபடுதல்‌ உள 
பேணலன்‌ - பேணுதலுடை 
யன்‌ ௩௩௨ 
பேய்த்தேர்‌ - கானல்‌ ௮௪ 
பைதரு காலை - துன்புற்ற 
காலத்து &௨௦ 
பைதல்‌ - வருத்தம்‌ ௪ள, ௭௫ 
பைது - ஈரம்‌ ௨௨ 
பையாதல்‌ - வருந்துதல்‌ ௧௧௪ 
பையுள்‌ - துன்பம்‌ ௨௫௧ 
பொங்கர்‌ - சோலை ௨௭௧ 
பொத்திய - ஏற்றிய ௨௭டு 
பொம்மல்‌ - நெருங்கிய ௨௭௨ 
பொலிவு கன்‌, ௨௬௯௨௩ 


பொரின்‌ - போர்‌ செய்கையில்‌ ௧௦௪ 
பொறித்த - தோன்றப்பெற்ற ௪௧ 


பொறை - மலை ௮, ௧௫௪ 
உ பாரம்‌ ௩௨௦௭. 

பொற்காசு-பொன்னபரணம்‌௨௭௫ 

போது - அரும்பு ௨௩௧ . 
மலர்‌ ௨௫ 


போழ்தனைடஇய - பனங்குருத்‌ 
தின்‌ போழுடனே சேர்த்‌ 
அத்‌ தொடுத்த 

பெளவம்‌ - கடல்‌ 

பெளவம்‌ - கடல்‌ (கடவுள்‌ 
வாழ்த்து) 

மகன்‌ - ஆண்மகன்‌ 


௧௬௯ 
௨௦௪ 


௨௯௦ 


மகிழ்தல்‌ - கட்குடித்தல்‌ ௨௧௭ 
மடநோக்கு - உள்ளொன்று 
கொள்ளாத நோக்கு ௪௪ 
மடப்பிணை - பெண்மான்‌ ௨௦௫ 
மடமகள்‌ - இளமகள்‌ ௧0௨ 


மடல்‌-பன மட்டைக்‌ காம்பு ௮௩௨ 
மடவ - அறியாதன ௬௯ 
மடவது - அறியாமையையுடை 
யது ௩௧௬ 
மடவை-அறியாமைஉடையை ௩௨௪ 
மடை-மடுக்கப்படுவது ௫௧, ௨௧௫ 
மணற்று-மணலையுடையது ௩௭௨ 
மணிக்குரல்‌ - நீலமணிபோலும்‌ 
பூங்கொத்து ௨௧௧ 
மணிமிடைபொன்‌ - நீலமணி 
யிடைப்பட்ட பொன்போல௩0௫ 
மணியில்‌ - நீலமணிபோல ௫௭௩ 
மண்‌ - அணு ௧௫௨௩ 


நற்றிணை நானூறு 


அருஞ்சொல்‌ பாட்டு 


மண்‌ ஆர்‌ - மார்ச்சனைவைத்த ௧௩௨௧ 
மண்ணா - சீவிக்கைசெய்யாத ௪௨ 


மதவலி - அரசன்‌ ௧௯௬௩ 
மதன்‌ - வலி ௬௪ 
ட. அழகு ௬ 


மதிலென மதித்தல்‌ - மடல்மா 
மீதேறி மதிலைச்‌ குழ்போதற்‌ 
குக்‌ கருதுதல்‌ ௩௫௨ 
மயீர்‌ - நெல்வாலுக்குவமை ௪௨ 
மயிர்க்கண்‌ முரசம்‌ - மயிர்2வாத 
தோலாற்கட்டிய முரசம்‌ ௧௩ 
மரன்‌ - மரம்‌ ௮௪ 
மருங்குல்‌ - விலா ௧௪௧ 
மருந்து - மருந்து மரத்திலுள்ள 
பட்டை முதலியன ௨௨௭௬ 
மரல்‌ நுகும்பு - மரலின்‌ முற்றாத 
இளமடல்‌ ௨௧ 
மலர்ப்பலி - அருச்சனையுட 
னாகிய ஊன்மிடைந்த பலிச்‌ 


சோறு ௪௩ 
மலியப்பேணுதும்‌ - நிரம்பக்‌ 
கொடா கிற்பேம்‌ ௮௩ 


மலையமா - மலைபோன்ற யானை ௭௭ 


மலிர - விளங்க ௨௧ 
மலிர்தல்‌ - நிறைதல்‌ ௧௧௭ 
மழவர்‌ - போர்வீரர்‌ ௫௨,௩௮௭ 


மள்ளரின்‌ இயலி - வீரரைப்‌ 
போலச்‌ செருக்கு நடந்து ௨௬௭ 


மறலி - முறித்துத்தள்ளி ௨௦௧ 
மறலி - மறதி ௭௦ 
மறி - ஆடு ௪௭ 
மறுகு - தெரு ௨௦௩ 
மன்‌ - கழிவுப்பொருள து ௧௭௮ 
மன்றப்பெண்ணை - ஊர்ப்‌ . 
பொதுப்பனை ௩0௩ 
வல: தொழுவம்‌ ௮௦ 
- பொதுவாகிய அம்‌ 
பலம்‌ ௩௩௮ 
மன்னாமை - நிலையாமை , ௪௬ 


மா - வன்மை; பெருமை ௬,௧௪௫ 


மா எருத்து - "கரிய பிடரி ௬௧ 
மாக்குரல்‌ - கரிய கதிர்‌ ௧௧டு 
மாதர்‌ - அழகு ௨௪௫ 
மாமை - பசலை ௬௩ 


உ. * மாந்தளிரின்‌ தன்மை : ௬ 
மாயிதழ்‌ - கரிய இதழ்‌ ௧௦௫, ௧௧௬ 


௮ருஞ்சொல்பொருள்‌ அகரவரிசை 


அருஞ்சொல்‌ பாட்டு 
மால்‌ - மேகம்‌ ௧௬௬ 
“பெரிய ௧௭ 


மால்பு இடர்‌ அறியா-கண்‌ ஏணி 
யாலே இடர்ப்பட்டறியாக ௧௧௬ 


மான்ற - மயங்கிய ௨௩௧ 
மான்றல்‌ - மயங்குதல்‌ ௨௯ 
௨௩௨ 


மீசைதல்‌ - தின்னுதல்‌ 
மிச்சில்‌ - எச்சம்‌, எஞ்சியது ௧௬௮ 
மிளிர்க்கும்‌-புரட்டாநிற்கும்‌ ௨௬௧ 
மிளீர்க்குதல்‌ - புரட்டுதல்‌ ௨ 
மிளிர்‌ தல்‌ - புரளுதல்‌ கெ, ௩௪௪ 
மிளிர்வை - ஆணத்திலிடப்படு 


வது (தான்‌) ௬௦ 
மிளை - காவலரண்‌, காவற்காடு 

கட, ௧௫௦ 

முகை - துறுகல்‌ ௧௧௭ 
முசுப்பெருங்கலை - ஆண்குரங்கு 

௧௧௯ 

முடம்முதிர்‌ - முடம்பட்ட ௨௬ 

௧247 


முணக்கல்‌ - அடக்குதல்‌ 
முனாது - வெறுப்பெய்தாது ௬ 
முண்டகம்‌ - கடல்முள்ளி ௧௬௪ 
முதுக்குறைவு - பேரறிவு ௩௨௬௬ 
முதுவாய்‌ - அறிவுவாய்ந்த ௨0௦ 
மூதையல்‌ - பழங்கொல்லை ௧௨௧ 
முயங்கி - அணைந்து, சேர்ந்து ௨௨௧ 
முயத்தல்‌ - நெருங்கல்‌ ௨௨௦ 
முரணுதல்‌ - மாறுகொண்டழித்‌ 
தல்‌ ௩௮௯ 
முரம்பு - வன்னிலம்‌, மேட்டு 
நிலமுமாம்‌ 
முரம்பு தலைமணர்த - பரல்‌ 
நிரம்ப மேலே பொருக்‌ திய ௨௪௪ 


ib. 


முரலும்‌ - ஒலிக்கும்‌ ௧௪ 
முரவாய்‌ - ஓடி.ந்த வாய்‌ 8௨௨௫ 
மூரவு - ஓடிதல்‌ ௩௨௫ 
முயற்சி - கயிறு ௨௨௨ 
முரி - முரிவு, ஓடிவு ௨௨௨ 
முலைக்கரைவலம்‌ - கொங்கை 

௮௪ 


முகட்டினிடம்‌ 
முழவுக்கண்‌ புலரா - குடமுழா 
வீன்கண்‌ ஓயாது முழங்கு 


தின்ற ௨௨0 
முமுவலி - நிரம்பிய வலி ௫௪௪௭ 
முளரி - கள்ளி ௨௮௪ 

அல 


மூளவுமான்‌.- முட்பன்றி 


௩ 


௬௯௫ 


அருஞ்சொல்‌ பாட்டு 
முளி இலை - காய்ந்த சருகு மெ 


முளிகொடி. - காய்ந்த கொடி. கபடு 
முள்கல்‌ - தங்குதல்‌ கன்டு 
க, ௧௫௪ 


முறி - தளிர்‌ 
முற்றுக்குல்‌ - முற்றிய குலை ௨௪௪ 


முற்றை - முன்பு ௩௪௪ 
முனாது - முன்பு ௧௬௨ 
முனி - யானைக்கன்று ௩௨௬௦ 
முனியல்‌ - வெறாதேகொள்்‌ ௧௪௦ 
மூனைஇ - வெறுத்து ௨௭௧ 
முனைதல்‌ - வெறுத்தல்‌ ௨௩.௨ 
முன்கடை - முன்றில்‌ ௩.00 

௧0௩. 


முன்பு - வலிமை 
முன்னியவ்வே - கருதி 


யுள்ளவை ௨௬௯ 
மூக்கிறுபு : மூக்கு ஊழ்த்து 

விழுந்து ௨௪ 
மூரி - பெருமை கடு 
மேக்குயர்‌ - மேலோங்கிய ௬௪ 
மேவல்‌ - விரும்புதல்‌ ௬௮ 


மேவுஅலைப்ப்ட்ட - விருப்பம்‌ 
அலைத்தலால்‌ துன்பப்பட்ட ௨௦௪ 


மொசிதல்‌ - நெருங்கல்‌ ௭௫ 
மோசை - வீரலணி ௧௮௮ 

மை அணல்‌ - மைபோன்‌ 
கரிய அணல்‌ ° ௧௧௮ 
மைசர்‌ - கரிய, ஈரிய ௨௯ 
மையூன்‌ - ஆட்டிறைச்சி ௮1... 
யாங்கு - என்ன வண்ணம்‌ கக 
யாணர்‌ - அழதிய ௩.0 
௨௪௦ 


ப. புது வருவாய்‌ 
யாதுமில்சொல்‌ - பயனற்ற 

சொல்‌ 1] 
யாப்பு - ஒன்றோடொன்று 


பின்னியிருக்கும்‌ கட்டு ௨௧௭ 
யாழ: முன்னிலையசை ௯,௧௬௬ 
வங்கம்‌ - கப்பல்‌ ௧௮௯ 

வெள்ளி ௩௪௧ 
வசிதல்‌ - பிளத்தல்‌ ௩௩௪ 
விபு - பிளந்து ௨௨௮ 
வடந்தை - வடக்டுனின்றும்‌ 

வருங்காற்று ௨ 
வடி. - கூர்மை ௪௮ 


வடித்தல்‌ - வாரிமுடித்தல்‌ உட 
வடுச்கொள - தழும்புகொள்ளு 


ஈர 
அருஞ்சொல்‌ பாட்டு 
மாறு ௨௨௯ 
வடுப்படுத்தல்‌ - குற்றப்படுத்தல்‌ 
௩௫௭ 


வட்டி. - கடகப்பெட்டி ௧௭,௨௧0 
வணர்தல்‌ - நுனி சுருண்டி.ருத்‌ 
தல்‌ ௯ 
வண்டல்‌ - வண்டற்புழுதி விளை 
யாட்டு ௧௨௭ 
வண்பெயல்‌ - வளவிய மழை ௧௯௯ 
வதிந்தன - தங்கின ௩௮ 
வந்திக - வருக ௨௨௧ 
வம்பமாக்கள்‌ - அயல்நாட்டு 
மாந்தர்‌, ஏதிலார்‌ ௧௬௪, ௨௬௮ 
வயமான்‌ - புலி ௧௬௨ 
வயலை-வயலைக்கொடி. ௧௭௧, ௩௦௫ 
வரி - இரேகை ௧.0௯ 
ற நிறம்‌ ௧௨௦ 
ஒவரித்தல்‌, கோலமிடுதல்‌ ௧௨௩ 
வரி அணி - வரிந்து அணிந்த ௩0௦௫ 
வரித்த - கோலஞ்செய்த ௨௪௨ 
வரித்தல்‌ - கோலஞ்செய்தல்‌ ௧௫௯ 
வரியணி - வரிகள்பொருந்திய 


அழகிய ௩௬௯ 
வரிவலை - கட்டிய வலை ககக 
வருடை - வரையாடு ௩௫௧ 


வரை-மூங்கில்‌ (கடவுள்‌ வாழ்த்து) 


வரைதல்‌ - கொள்ளுதல்‌ ௩௯௦ 
வரையா - அளவுபடாத ௧.௨௯ 
வலத்தல்‌ - சுற்றுதல்‌ ௧௦ட 
வலந்தனள்‌ - சுற்றினள்‌ ௧௪௯ 
வலன்‌ - வலியை . ௧௬௪ 
வல்சி - உணவு (கடவுள்‌ 

வாழ்த்து) 
வழங்கு - இயங்கு ( ௧௦௪ 
வழலை - ஒருவகைப்‌ பாம்பு ௯௨ 
வழிநாள்‌ - பிற்றைகாள்‌ ௧௫௭ 
வழும்பு - நிணம்‌ க 
வழுகல்‌ - வெளிப்படல்‌ ௧௧௬ 
வளி - காற்று ௬௨ 
வளை - சங்கு (கடவுள்‌ . 

வாழ்த்து) 


வளைநீர்‌-சங்குகளையுடையகீர்‌ க ௨௫ 
வள்பு - வார்‌ க்க, ௮௨ 
வள்வாய்‌ ஆழி - பெருமை 
வாய்ந்த தேருருள்‌ 
வள்ளிதழ்‌ - பெரிய இதல்‌ 


௭௮ 


நற்றிணை நானூறு 


அருஞ்சொல்‌ பாட்டு 
வள்ளுயிர்‌ - பேரொலி ௯௬௧ 


வறம்‌ - கோடை ௨௩௮ 
வறனுற்றென - வறுமையு ற்ற 

_ தாக ௧௧௦ 
வறிது - சிறிது ௧௮௨ 
வறுநீர்‌ - நீர்வற்றிய குளம்‌ ௧௮௩ 
வறுந்தலை : அலங்கரிக்கப்படாத 


தலை ௧௮௨ 
வனம்‌ - அழகு ௧௦ 
வன்பால்‌ - பாலை ௨௯௬௪ 


வார்ந்து - நேர்மையுற்று ௧௧௮ 
வாங்கிய கதிர்‌ - நீண்டு பறிந்த 


கதிர்‌ ௩௧௭ 
வாங்கு - வளைந்த ௭௩. 
வாங்குசினை -வளைந்த களை ௩௨௫௦ 


வாடல-வாடுதலையுடையன ௩.௫௯ 
வாப்பறை - தாவிப்‌ பறத்தல்‌ ௫௪ 
வாய்‌ - உண்மை ௩௨௨ 
வாரல்‌ - நீளுதல்‌ ௩௦௪ 
வார்கோல்‌ - நெடிய கோற்றொழி 
லமைந்த ௨௩௯ 
வார்தல்‌ - நெடுகுதல்‌ ௨௭௩ 
வாலாவேழம்‌ - வெண்மையில்லா 
யானை ௩௯௨ 
வாலியோன்‌ - வெண்ணிற 
முடையவன்‌ ௩௨ 
வாவல்‌ - வெளவால்‌ அள 
வாழியர்‌-இகழ்ச்சிக்குறிப்பு ௨௪௮ 
வானிற வீசும்பு - மேகம்போன்ற 
கரியநிறமுடைய விசும்புமாம்‌ 
௭௬ 
வான்‌ - வெண்மை ௧௭௨ 
வீசும்பு பயந்தாங்கு - ஆகாயம்‌ 
பெற்றதுபோல ௨௬௪ 
வீசும்புறழ்‌ - விசும்பிலே நீண்‌ 
டுயர்ந்த ௨௮௭ 
விடர-பிளப்புக்களையுடைய ௧௦௪ 
விடர்‌ - மலைப்பிளப்பு ௧௪ 
விடர்முகை- மலைப்பிளப்பு ௩௩௨ 


விடுகோ - விடுவேனோ ௨௨௨ 
விதிர்த்தல்‌ - உதிர்த்தல்‌ ௧௬௦ 
விதுப்பு - நடுக்கம்‌ ௨௬௩ 

உ. - வருத்தம்‌ எக 
வியம்‌ - வழி ௨௮௧ 
வீயர்‌ - வீயர்வைநீர்‌ ளக 


வியல்‌ அறை-அகன்ற பாறை ௧௧௪ 


ந த 


அஞ்சொல்பொருள்‌ அகரவரிசை 


அருஞ்சொல்‌ பாட்டு 
விரிச்சி -நிமித்தம்‌ ௫0, ககக 
விருந்து - புதுமை ௧௦0௩, ௧௧௨ 
விரும்புகவர்‌ - விரும்புகின்ற, 
௧௯௪ 


விருப்பம்‌ 
விலங்குதல்‌ - குறுக்கிடுதல்‌ 
௧௫௪௫, ௨௨௪ 
வில்லாப்பூ - விலைப்படுத்தற்‌ 


காகாத பயனற்ற பூ ௧௪௭ 
விழு - பெரிய ௨௪ 
விழுமம்‌-இகழ்ச்சிக்‌ குறிப்பு ௨௬௦ 

டி. * விழுதல்‌ ௧௮௦ 

- துன்பம்‌ ௨௭ 


விழுமாத்தல்‌-சிறப்படைதல்‌ ௩௨௦ 
விழுமிது - சிறப்புடையது ௩௧௫ 
விழைதக-யாவரும்‌ விரும்ப ௩0௨ 
விளர்‌ - இளைமை, மென்மை 


யின்‌ மேலது ௧௭௨ 
உ கொப்பு கு 
விளிவில்‌ - கெடாத உஉடு 
விளமோ - விளைவாயாக ௨௫௧ 


விறலி - விறல்படப்‌ பாடியாடும்‌ 
மகள்‌ ௧௭௦ 

விறல்‌ - சத்துவம்‌, அவை சிங்கா 
ரம்‌ முதலிய ஒன்பான்‌ சுவை 
என்ப ௧௭௬ 


விறல்‌ இழை - வெற்றிகொள்‌ 


or 


அருஞ்சொல்‌ பாட்டு 
வீழ்ந்தகால்‌ காலிறங்குல்‌; அஃது 
தாவது மழைபெய்ய இறங்கும்‌ 


நீர்‌ வீழ்ச்சி ௧௬௭ 
வீளை - அம்பினொலி ௨௨ 
வீறு - பெறுமை ௧௯0 


வெண்காக்கை - கருங்காக்கை ; 
வெண்மை கருமைமேற்று ௩௧ 
வெண்குருகு - காரை ௧௩௮ 


வெதிர்‌ - மூங்கில்‌ ௧௪௫௭ 
வெய்ய - வெய்யவாக ௩௬௮ * 
௨௪ 


வெரின்‌ - முதுகு 
வெளில்‌-தயிர்‌ கடைதற்கு நட்ட 
தூண்‌ ௧௨ 
வெள்ளரை - புரி முதலிய சுற்‌ 
றத வெளிய அடிக்கூண்டு ௨௭ 
வெள்ளில்‌ - விளாமரம்‌ உம 
வெள்வசி - வெறும்‌ பீளப்பு ௮2 


வெறி - அச்சம்‌ ௨௨௮ 
வெறிமனை - வெறிக்களம்‌ ௩௪ 
ககக 


வெறுத்தல்‌ - செறிதல்‌ 
வேங்கை முதலொடு - வேங்கை 
யின்‌ அடிமரத்தில்‌ கறி 
வேலி-மருதவைப்பு, காவல்‌ &௩4 
வேழம்‌ - பேய்க்கரும்பு ௨௪௧ 
வேறுணர்தல்‌ - புலியொடு 
பொருததோ என உணர்தல்‌ 


ளும்‌ வலை ௮௫ ௩௧௮ 
வினைவன்‌ - கம்மியன்‌ ௮௬ வை- கூர்மை ௨,௨௨௫ 
வீ - மலர்‌ ௧௬௪ வைகலும்‌-நாடோறும்‌ ௬௮) சச 
வீட - ஒழிய ௮௨ வைகுமலை-தங்கியிரும்த மலை ௩௧௬ 

கெட ௩௮௫ வைந்நுதி - கூரிய நுனி ௨௫௪ 


| த்‌. ப்ட்‌ Sp: 


